7.3317 


ENGLISH - TAMIL DICTIONARY 


VOLUME - 1 


CHIEF EDITOR : 


Dr. A. CHIDAMBARANATHA CHETTIAR 


With a Foreword 


by 
Dr. A. LAKSHMANASWAMI MUDALIAR , 

D.C.L. , ( Oxon .) B.A. , M.D. , LL.D., D.Sc. , 

D.Litt . , F.R.C.O.G. , F.A.C.S. , M.L.C. , 


Vice -Chancellor 


DOCTRINA.LT 


VIN 


PROMOVET LAISISTA 


UNIVERSITY OF MADRAS 


1963 


CONTENTS 


Page 


V 


Foreword 


vii 


Advisory Committee 


Editorial Staff 


ix 


Editor s preface 


xi 


Note to the Users of the Dictionary 


List of Abbreviations 


xxi 


The Dictionary 


| -400 


பதிப்பாசிரியர் முன்னுரை 


xvii 


.. 


பயன்படுத்தும் முறை 


xix 


xxii 


சுருக்க வடிவங்களின் அட்டவணை 


ஆங்கிலம் - தமிழ்ச் சொற்களஞ்சியம் 


| -400 


FOREWORD 


Ву 


THE VICE -CHANCELLOR 


I am glad that the first volume of the English - Tamil Dictionary is to be issued 
shortly . The publication of such a Dictionary was undertaken on the advice of the 
Senate of the University , as it was felt that it will serve a real need in the present 
context of events. I am glad that the Chief Editor and his staff have devoted consider 
able amount of energy and enthusiasm to bring out the first volume, and it is hoped that 
the three volumes will be completed by the year 1965 . 


This scheme formulated by the Syndicate of the University was placed before 
the University Grants Commission which undertook to bear the cost of preparation and 
publication of the Dictionary to the extent of 66 per cent of the total cost during the 
first three years . 

The scheme has had to be extended and the University hopes that it 
will be possible that grants may be given by the State Government. 


The compilation of this Dictionary naturally demanded a great deal of thought 
and the Chief Editor was helped by an Advisory Committee in the general policy making 
in bringing out this Dictionary. It is hoped that a Dictionary of this kind will play 
a very useful part in spreading knowledge of Tamil and English to the general public. 


University Buildings, 

Chepauk , Madras, 
28th January 1963 


} 


: 


vii 


ADVISORY COMMITTEE 


1 . 


Dr. R. P. SETHU PILLAI, B.A. , B.L. , D.Litt ., 

Professor of Tamil , 
University of Madras 
( Chairman – till March 1961 ) 


2 . 


Dr. M. VARADARAJAN , M.A. , M.O.L. , Ph.D. , 

Professor of Tamil , 
University of Madras 
( Chairman from July 1961 and Member from 1959 ) 


3 . 


PROF . T. P. MEENAKSHISUNDARAM , M.A. , B.L. , M.O.L. , 

Professor of Tamil and Linguistics, 
Annamalai University 


4 . 


Rev. Dr. XAVIER S. THANINAYAGAM , M.A. , M.Litt., 

Department of Education , 
University of Ceylon 
( now Professor of Indian Studies, University of Malaya ) 
( till September 1961 ) 


5 . 


PROF . P. ALALASUNDARAM , M.A. , 

Professor of Tamil , 
Madras Christian College, Tambaram 
( from September 1961 ) 


6 . 


PROF . S. ARUMUGA MUDALIAR , M.A. , B.O.L., L.T. , 

Principal, 
Sri. Palaniyandavar College of Oriental Culture, 
Palani, Madurai District 
( from September 1961 ) 


7 . 


Dr. A. CHIDAMBARANATHA CHETTIAR , M.A. , Ph.D., 

Chief Editor 


X 


! 


EDITORIAL STAFF 


Dr. A. CHIDAMBARANATHA CHETTIAR , M.A. , Ph.D., Chief Editor 


SRI K. APPADURAI, M.A. , L.T. , Assistant Editor 


SRI V. BALASUBRAMANIAM , B.A. , Assistant 


SRI T. A. V. NATHAN , B.A. , B.L. , Assistant 

( till 20-1-1962 ) 


Smt. P. S. INDIRA , M.A. , B.T. , M.Litt . , Assistant 


SRI A. JAGADEESAN , M.A. , Assistant 

( Aug.- Sept. 1960 ) 


SRI N. SANJEEVI, M.A. , Assistant 

( since 1-11-1962 ) 


PREFACE 


1. The Senate of the University of Madras resolved at its meeting held on the 27th October 
1955 that necessary steps be taken for the compilation and publication of a standard and authorita 
tive English - Tamil Dictionary . The Syndicate of the University formulated a scheme for the 
implementation of this proposal. The scheme was accepted by the University Grants Commission 
which undertook to bear the cost of the preparation and publication of the Dictionary to the extent 
of 66 per cent of the total cost during the first three years . The scheme originally sanctioned for 
three years had to be extended mainly because the Advisory Committee later recommended that 
phrases also should be included in the Dictionary . 


II . The work commenced on the 16th March 1959 . Certain principles for adoption by the 
staff were formulated by the Advisory Committee and they have been followed by the Editorial 


staff. 


These principles are : 
( 1 ) The Oxford English Dictionary ( Concise) ( 1958 Edition ) be taken as the 

basis for preparing the basic word . list . 
( 2 ) Each derivative from a word is to be taken as a separate word in order 

to help the consultants . 
( 3 ) Phrases in frequent use are to be included . 
( 4 ) The pronunciation of the English words need not be given in Roman 

or in International phonetic script or in Tamil script. It would suffice to 

indicate the English accents without syllabification. 
( 5 ) The Anglicized pronunciation of French or Latin or German words is to 

he adopted wherever they need transliteration . 
( 6 ) Letters corresponding to Grantha characters are to be used wherever 

necessary in giving the pronunciation of words borrowed from other 

languages. 
( 7 ) Highly specialized technical words need not be taken up . 
( 8 ) Transliteration of the English word need not be given . 


III . Ordinarily , the logical sequence of meanings has been kept in mind in giving 
the Tamil renderings, wherever there are more senses than one for an English word . Occasionally , 
however, the Editor s discretion had to be used in arranging the meanings of a particular word . 
Words which have the same spelling but which are different in origins or have different accents are 
treated as separate words for purposes of convenience . 


In giving the meaning of a particular word which may occur as different parts 
of speech in English, the following order has been followed : — noun , pronoun , adjective , verb , 
adverb , preposition , conjunction , interjection . 


IV . Though the Tamil language is one of the earliest of the cultivated languages , it has 
not been put to uses that have been necessitated during the last two centuries by the phenomenal 
growth in the fields of Science, Technology , Medicine , Law etc. Consequently , there are not 
adequate terms for expressing the ideas denoted by the English words. In this Dictionary , therefore, 


xii 


attempts have been made to make the consultant understand the precise meaning of the English 
term very often by a descriptive meaning given for scientific and technological words . Wherever 
possible , the Tamil equivalents in vogue have been given . And when necessity demanded , efforts 
have been taken to coin Tamil expressions by keeping close to the idea expressed in the English 
language. In such connections , the usual method by which all languages replenish their vocabulary , 
namely , building up words from known prefixes and suffixes has been adopted. 


V. As early as 1786 an English - Malabar Dictionary was published but copies of this 
Dictionary are not now available . There is , however, a copy of this in the University Library 
declared as " unusable . " 

unusable . ” In 1844 , Rev. J. Knight and Rev. L. Spaulding published an English 
Tamil Dictionary. In 1936 , Mr. P. Ramanathan , M.A. , published his English - Tamil Dictionary 
upto the word “ sparre.” None of these is available now for sale . The stupendous task undertaker. 
by these pioneers in this field deserves to be acknowledged and remembered . “ A vocabulary in 
English Teloogoo and Tamil languages ” of about 260 pages prepared by a late student of Mr. Lewis 
and Mr. T. M. Kistanasawmy Pillay published in 1851 , and " A Builder s Vocabulary in English 
and Tamil " of about 70 pages prepared by Mr. T. S. Veeraswamy Moodeliar and published in 1880 
deserve to be mentioned as other pioneering efforts in this direction . 


VI . Since then , there have been great strides in the extent to which the English language 
has developed . This Dictionary, which is more comprehensive, takes note of such developments 
and covers many words not attempted in the earlier Dictionaries and gives more meanings 
than one that belong to a particular word . However, the consultant will have to choose and 
decide the meaning according to the context in which the word occurs . 


C 


VII . To Dr. A. Lakshmanaswami Mudaliar, the revered Vice -Chancellor of the University , 
abundant thanks are due for sponsoring this work and for nurturing this department with the 
kindness characteristic of him . 


I acknowledge with thanks the help and guidance which I received from the late 
Dr. R. P. Sethu Pillai ( Former Professor of Tamil) and from Dr. M. Varadarajan, the present 
Professor of Tamil in the University. 


I offer my sincere thanks to the Members of the Advisory Committee for their valuable 
suggestions given from time to time . 


Sri R. Ramachandran of Mylapore was good enough to place with us for consultation 
a list of certain English words he had rendered into Tamil as a hobby. Mr. C. Rajaratna Mudaliar 
also furnished us with a copy of certain mathematical terms etc. rendered into Tamil by the 
late Mr. P. V. Manikka Naicker . I thank them for their kindness. 


I am deeply indebted to the Assistant Editor, Mr. K. Appadurai and other members of the 
Editorial staff and the Ministerial staff for their unstinted help in the fruition of this work . 


VIII . It has been decided to publish the Dictionary in three volumes and to present all 
the volumes together on the completion of the entire work . This volume is the first in the 
series . Rathnam Press Madras, who took up this work in January 1960 , deserve our thanks for 
their hearty co -operation . 


MADRAS - 5 , 
Dated 26-1-1963 


} 


A. C. CHETTIAR 

Chief Editor 


xiii 


NOTE TO THE USERS OF THE DICTIONARY 


( 1 ) Words in the Dictionary have been alphabetically arranged . 
( 2 ) A word having the same form in its many parts of speech is treated as one word if its 

etymons are the same. ( E.g , double , n . G0L5G ; a . Doluunt; V. Qin 

டிப்பாக்கு ; adv . இருமடங்காக . ) 
( 3 ) If the same word - form has more origins than one , it is treated as so many separate 
words and is serially numbered . ( E.g. coil 

( E.g. coil , n . su j Tot ; coil2 , n . Suuww . ) 
( 4 ) Whenever the word -form varies in accentuation , the word is marked as 1 , 2 , 3 , etc. in 

the series . ( E.g. es corti , n ; escort ?, v . ) 
( 5 ) Accents are marked as in authoritative English Dictionaries like the Concise Oxford 

Dictionary. But in the case of French loan words accents are not marked . 
( 6 ) Though the tracing of words etymologically to the language of origin is out of place in 

a bi- lingual dictionary , foreign loan words of importance inclusive of loans from Tamil 
and other Indian languages and Eastern languages are shown as such with appropriate 
abbreviations (like s . for Tamil ( anicut ) , 9. for Hindi ( dhal ) , * . for Sanskrit ( deodar ) , 

3. for Turkish ( bairam ), bor . for Arabic ( bulbul) etc., etc.] 
( 7 ) Words printed in italics indicate that they have been treated as foreign words in English 

Dictionaries . For instance , double entendre, ( 195. for French ) n . 9oQuia Cam ; 
brio, (9. for Italian ) n . # ; caldarium , ( av. for Latin ) n . # R $ Goriwu # D # 16 

அறை . 
( 8 ) The meanings of technical words are given with indications of the field to which the 

word belongs. E.g. cell, மின் , for மின்சாரம் ( Electricity ) ; உயி . for உயிர்நூல் ( Biology ) ; 
cribriform , தாவ . for தாவரவியல் ( Botany ) ; affirm , சட் . for சட்டம் ( Legal ) ; aetiology , 

மரு . for மருத்துவம் ( Medical ) ; crypt , வில் , for விலங்கு நூல் ( Zoology ) etc. etc. 
( 9 ) A comma is used after every single entry of meaning but a semicolon is employed to 

show that a different sense or a different shade of meaning follows. ( E.g. cynical, 

நாய்க்குணம் படைத்த , எரிந்து விழுகிற ; குற்றம் நாடுகிற etc. etc. , ) . 
( 10 ) Derivatives of a word are treated as separate words and are placed in the alphabetical 

order. ( E.g. clear, clearage, clearance etc. ) 
( 11 ) Compound words connected ordinarily with a hyphen are treated as separate words 
and are given in the alphabetical order. ( E.g. earth - born , earth - fed, earth -house etc. ) 

Occasionally , however , groups of words without a hyphen are also shown 
as separate words if they are important. ( E.g. Chiltern Hundreds ) 
( 12 ) English verbs are rendered into Tamil as verbal roots which are identical with the 

imperative singular forms in the language . ( E.g. deny - 10 m ; deploy - Louwwel ; 

abstain - விட்டிரு , தவிர் ; disagree - இசையா திரு . ) 
( 13 ) Phrases are arranged alphabetically within the bounds of a word and are shown 

at the end of the main word with an abbreviation enclosed in brackets. [ E.g. ( 51. ) 

call attention to , call to mind , call up , etc. )] 
( 14 ) Grammatical forms with internal changes like bear - bore, can - could are treated in 
their alphabetical order . 

Regular grammatical forms such as plurals in -s or -es , past tenses and past 
participles in -ed or -t , present participles in -ing, adverbs in -ly , comparative and 
superlative forms in -er and -est , and nouns in -ness , -ment , -ship etc. are generally 
not given , unless such forms are in any way important or peculiar. 


ஆங்கிலம் - தமிழ்ச் சொற்களஞ்சியம் 


முதல் தொகுதி 


தலைமைப் பதிப்பாசிரியர் : 


டாக்டர் அ . சிதம்பரநாதச் செட்டியார் 

எம்.ஏ. , எம்.எல்.சி.; 


ணைவேந்தர் 


டாக்டர் ஆ . இலட்சுமணசாமி முதலியார் 

எம்.டி. , டி.சி.எல் . , டி.லிட் . , 

டி.எஸ்.சி. , எம்.எல்.சி. , 
அவர்கள் 


எழுதிய ஆங்கில முகவுரையுடன் வெளிவருவது 


சென்னைப் பல்கலைக்கழகம் 


1963 


முன்னுரை 


1955 அக்டோபர் 27 - ஆம் நாளன்று சென்னைப் பல்கலைக் கழகத்தின் செனட்டு கூட்டத்தில் 
தக்கதோர் ஆங்கிலம் - தமிழ்ச்சொற்களஞ்சியம் தொகுத்து வெளியிடுதற்கு வேண்டிய ஏற்பாடுகள் செய்ய 
வேண்டுமென்று ஒரு தீர்மானம் நிறைவேறிற்று . இதனை நிறைவேற்றுதற்காகப் பல்கலைக் கழகத்தின் 
சிண்டிகேட்டு ஒரு திட்டத்தை வகுத்தது . இந்திய பல்கலைக்கழக மானியக் குழுவினர் இத்திட்டத்தை 
ஒப்புக்கொண்டு , இச் சொற்களஞ்சியத்தைத் தயார்செய்து வெளியிடுதற்காகும் செலவினில் மூன்றில் 
இரண்டு பங்கு ஏற்றுக்கொள்வதாகத் தெரிவித்தனர் . இச்சொற்களஞ்சியத்தின் ஆலோசனைக் குழுவினர் 
ஆங்கிலச் சொற்களை மாத்திரமல்லாமல் ஆங்கிலச் சொற்றொடர்களையும் இப்பணிக்கு எடுத்துக்கொள்ள 
வேண்டுமென்று பின்னர்ப் பரிந்துரைத்த முக்கிய காரணத்தால் இத்திட்டம் முதலில் மூன்றாண்டிற்கு 
என வகுக்கப்பட்டது தொடர்ந்து நீட்டிக்கப்படுவதாயிற்று . 

( 2 ) 1959 மார்ச்சு 16 - ஆந் தேதி வேலை தொடங்கிற்று . பதிப்பாசிரியப் பணியினர் மேற் 
கொள்ளவேண்டிய சில கொள்கைகளை ஆலோசனைக் குழுவினர் வகுத்துத் தந்தனர் . அவற்றைப் 
பதிப்பாசிரியப் பணியினர் பின்பற்றியுள்ளனர் . அக் கொள்கைகளாவன : 
1. 1958 - இல் வெளியான ஆக்ஸ்போர்டு இங்கிலீஷ் ( சுருக்க ) அகராதியை அடிப்படையாகக் 

கொண்டு ஆங்கிலச் சொற்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் . 
2. சொற்களஞ்சியத்தை நோக்குவோருக்கு உதவியாக இருக்கும் பொருட்டுச் சொல்லினின்று 

விரியும் ஒவ்வொரு வடிவமும் தனித்தனிச் சொல்லாக எடுத்துக்காட்டப்பட வேண்டும் . 
3. பெருவழக்கிலுள்ள சொற்றொடர்கள் சேர்த்துக்கொள்ளப்பட வேண்டும் . 
4. ஆங்கிலச் சொற்களின் உச்சரிப்பினை ஆங்கில எழுத்திலோ தமிழ் எழுத்திலோ காட்ட 

வேண்டுவதில்லை. ஆங்கில அசையழுத்தங்களை மாத்திரம் காட்டுவது போதுமானது . 
5. பிரஞ்சு , லத்தீன் , செர்மன் ஆகிய மொழிகளிலிருந்து ஆங்கிலத்திற்கு வந்துள்ள சொற்களின் 

உச்சரிப்பு முறை ஆங்கில உச்சரிப்பு முறையாகவே இருக்கலாம் . 
6. பிற மொழிகளிலிருந்து கடன்வாங்கப்பட்டுள்ள சொற்களை எழுத்திற் காட்டும்பொழுது தமிழ் 

நெடுங்கணக்கின் கிரந்த எழுத்துக்களினால் வேண்டியவிடத்துக் காட்டவேண்டும் . 
7. சிறப்புரிமை பெற்ற கலைச்சொற்களை இச்சொற்களஞ்சியத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டா . 
8. ஆங்கிலச் சொல்லுக்கு நேராகத் தமிழ் எழுத்தில் அச்சொல்லை எழுத வேண்டுவதில்லை . 

( 3 ) ஒரு பொருளுக்கு மேற்பட்ட பொருள்களையுடைய ஆங்கிலச் சொல்லின் அர்த்தத்தினைத் 
தரும்பொழுது தொடர்புடைமை பொதுவாக மனத்திற் கொள்ளப்பட்டுள்ளது . இருப்பினும் , ஒவ்வொரு 
சொல்லின் வெவ்வேறு பொருள்களை வரிசைப்படுத்துதலிற் பதிப்பாசிரியரின் தேர்வுரிமை கைக்கொள்ளப் 
பட்டுள்ளது . எழுத்தினால் ஒத்திருந்து தோற்றுவாய் காரணமாக வேறுபடுஞ் சொற்கள் வெவ்வேறு 
சொற்களாகவே கொள்ளப்பட்டுள்ளன . அசையழுத்தத்தான் வேறுபட்ட சொற்களும் வசதி காரணமாக 
வேவ்வெறாகவே காட்டப்பட்டுள்ளன . 

ஆங்கிலத்தில் வெவ்வேறு இலக்கண உறுப்புக்களாக அமைந்துள்ள ஒரே சொல்லினை எடுத் 
தாளும் பொழுது , பெயர்ச்சொல் , மறுபெயர்ச்சொல் , பெயருரிச்சொல் , வினைச்சொல் , வினையுரிச்சொல் , 
முன்னீடு , இணைப்புச்சொல் , வியப்பிடைச்சொல் என்றவாறு வரிசை ஏற்படுத்தப்பட்டுள்ளது . 

( 4 ) செப்பனிடப்பட்டுத் திருத்தமுற்ற உலக மொழிகள் தம்மில் தமிழ்மொழி மிக்க பழமை 
வாய்ந்ததொன்று . எனினும் , சென்ற இரண்டு நூற்றாண்டுகளாக விஞ்ஞானம் , தொழில் நுட்பம் , 
மருத்துவம் , சட்டம் முதலிய துறைகளில் ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய வளர்ச்சிக்குப் பொருந்திய வகையில் 
அது பயன்படுத்தப்படவில்லை . ஆதலால் , ஆங்கிலச் சொற்கள் குறிக்கும் பல்வேறு கருத்துக்களைத் 
தெரிவிக்கப் போதுமான பதங்கள் இப்பொழுதில்லை . இக்காரணத்தால் , நுணங்கியல்துறைச் சொற் 
களையும் தொழில்நுட்பத்துறைச் சொற்களையும் தெளிவுபட மக்கள் உணர்ந்துகொள்ளுதற்காகச் சில 
நேரங்களில் விளக்கமான பொருள்கள் தரப்பட்டுள்ளன . இயன்றவிடங்களில் , வழக்கிலுள்ள தமிழ்ச் 
சொற்கள் தரப்பட்டுள்ளன . அவசியமான இடங்களில் , தமிழ்ச்சொற்கள் புதியனவாக அமைக்கப் 


iii 


xviii 


பட்டுள்ளன . இவ்வாறு , முன்னரே தாம் அறிந்துள்ள பகுதிகளையும் பிற சொற்கூறுகளையும் சேர்த்தமைத்துப் 
புதுச்சொற்களைப் படைத்துக்கொண்டு தத்தம் சொற்களஞ்சியத்தை வளம்படச் செய்துகொள்வது எல்லா 
மொழிகளிலும் வழக்கமாக உள்ளது . இம்முறை இச்சொற்களஞ்சியத்திலும் கையாளப்பட்டுள்ளது . 

( 5 ) 1786 - இல் ஓர் ஆங்கில - மலபார் அகராதி வெளிவந்ததெனினும் , அவ்வகராதியின் 
படிகள் இப்பொழுது கிடைக்கவில்லை . சென்னைப் பல்கலைக்கழக நூனிலையத்திற் பயன்படுத்த முடியாத 
நிலையில் ஒருபடி காட்சிக்கு உளது . 1844 - இல் அருட்டிரு . ஜே . நைட் என்பாரும் அருட்டிரு . 
எல் . ஸ்பால்டிங் என்பாரும் வெளியிட்டதோர் ஆங்கிலம் - தமிழகராதி உண்டு . 1936 - இல் " A " முதல் 
"" sparre ” என்ற சொல்வரையில் திரு . பி . இராமநாதன் அவர்கள் ஓர் ஆங்கிலம் - தமிழ் அகராதி 
வெளிப்படுத்தினார் . இவற்றில் எதுவும் இப்பொழுது விலைக்குக் கிடைத்தலில்லை . இம்முன்னோடி 
யர்கள் மேற்கொண்ட மாபெரும் பணி நினைவில் வைக்கத் தக்கதொன்று . 1851 : இல் திரு . லூவிஸ் 
என்பாருடைய மாணவரும் , திரு . டி . எம் . கிருட்டிணசாமி பிள்ளையும் ஒருங்கேகூடி 260 பக்கத்தில் 
வெளியிட்ட இங்கிலீஷ் - தெலுங்கு - தமிழ்ச் சொற்கள் தொகுப்பு ” என்பதும் , 1880 - இல் திரு . டி . 
எஸ் . வீராசாமி முதலியார் 70 பக்க அளவில் வெளிட்ட “ கொத்தனாரது ஆங்கிலத் தமிழ்ச்சொல் 
அட்டவணை " என்பதும் பிற முன்னோடி முயற்சிகளாகக் குறிப்பிடத்தக்கவை . 

( 6 ) ஆங்கிலமொழி மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்துள்ளமை யாவரும் அறிந்தது . 
முந்திய அகராதிகளிற் சேர்க்கப்படாத பல ஆங்கிலச் சொற்களையும் அவற்றின் பொருள்களையும் இச் 
சொற்களஞ்சியத்திற் காணலாம் . அன்றியும் , முந்திய அகராதிகளில் ஒவ்வொரு சொல்லுக்குந் தரப் 
பட்டிருக்கும் பொருள்களைவிட மிக்க எண்ணிக்கையுடைய பொருள்களை அவ்வச்சொல் பெற்றிருக்கு 
மாயின் , அவற்றையும் இதனுள் தந்துள்ள வகையான் இச்சொற்களஞ்சியம் முன்னைய அகராதிகளைக் 
காட்டிலும் விரிவுடையது . சில நேரங்களில் , இடம்நோக்கி வேண்டிய பொருளைத் தேர்ந்தெடுத்துக் 
கொள்ளவேண்டிய பொறுப்பு இச்சொற்களஞ்சியத்தைப் பயன்படுத்துவோருடையதாகிறது . 

( 7 ) இப்பணியைத் தோற்றுவித்து , இத்துறையிற் பணியாற்றுவோரிடத்துத் தமது பெருந்தகை 
மைக்கேற்ப அன்புகாட்டிவரும் மதிப்பு மிக்க துணைவேந்தர் டாக்டர் ஏ . இலட்சுமணசாமி முதலியார் 
அவர்களுக்கு மிக்க பெருநன்றி உரியது . 

முன்னாள் தமிழ்ப் பேராசிரியர் ( மறைந்த ) டாக்டர் ரா . பி . சேதுபிள்ளை அவர்களும் , இந்நாள் 
தமிழ்ப் பேராசிரியர் டாக்டர் மு . வரதராசன் அவர்களும் உதவியாகவும் வழித்துணையாகவும் உள்ளமை 
பொருட்டு நன்றியுடையேன் . 

இந்நூலின் ஆலோசனைக் குழுவினராக அமர்ந்து அடிக்கடி நல்ல கருத்துரைகளை வழங்கி 
யுதவிய அறிஞர்கள் திருவாளர்கள் தெ . பொ . மீனாட்சிசுந்தரனார் , அருட்டிரு . தனிநாயகர் , பூ . ஆலால . 
சுந்தரஞ் செட்டியார் , சரவண ஆறுமுக முதலியார் ஆகியோருக்கு என் உள்ளார்ந்த நன்றியைத் 
தெரிவித்துக்கொள்கிறேன் . 

மயிலாப்பூர் திரு . ஆர் . இராமச்சந்திரன் அவர்கள் தாம் பொழுதுபோக்காகத் தொகுத்திருந்த 
சில ஆங்கிலம் - தமிழ்ச் சொற்களை இப் பதிப்பாசிரியர் பார்வைக்கு அனுப்பிவைத்திருந்தார் . முன்னர்ச் 
சென்னை அரசின் மேற்பார்வைப் பொறியாளராக இருந்த திரு . பா . வே . மாணிக்க நாயகர் அவர்களாற் 
கணக்கியல் முதலிய விஞ்ஞானத் துறைகளுக்காக இயற்றப்பட்ட தமிழ்க்கலைச் சொற்களின் பட்டியல் 
ஒன்றைத் திரு . சி . இராசரத்தின முதலியார் அன்புகூர்ந்து கொடுத்துதவினார் . அப்பட்டியலும் பதிப் 
பாசிரியப் பணியினருக்குச் சில வேளைகளிற் பயன்பட்டது . அவர்களது அன்புடைமைக்கு நன்றி உரியது . 

உதவிப் பதிப்பாசிரியர் திரு . கா . அப்பாத்துரை அவர்களுக்கும் , பதிப்பாசிரியப் பணியில் 
என்னுடன் பொறுப்பேற்றுப் பங்குகொண்டு என்னொடு அலுவல் இயற்றிய ஏனைய உதவியாளர்கள் 
திரு . வல்லை . பாலசுப்பிரமணியம் , ( மறைந்த ) திரு . டி . ஏ . வி . நாதன் , திருவாட்டி பி . எஸ் . இந்திரா , 
திரு . ஏ . சகதீசன் , திரு . ந . சஞ்சீவி ஆகியோருக்கும் பெரிதும் கடமைப்பட்டுள்ளேன் . இப்பணியைச் 
செவ்வனே முடித்தற்கு உதவிய இவ்வலுவலக எழுத்தர்களுக்கும் என் நன்றி உரியது . 

( 8 ) இச்சொற்களஞ்சியத்தை மூன்று பாகங்களாக வெளிப்படுத்துவதென்றும் முழு வேலை 
முடிந்ததும் மூன்று பாகங்களையும் சேர்த்து ஒரு தொகுதியாக வெளியிடுவதென்றும் முடிவுகள் செய்யப் 
பட்டுள்ளன . இப்பணியினை 1960 ஜனவரியில் தொடங்கிய சென்னை இரத்தினம் அச்சகத்தாரது 
மனமுவந்த ஒத்துழைப்பிற்கு மிக்க நன்றி . 
சென்னை -5 . 

அ . சிதம்பரநாதன் 
26-1-1963 

தலைமைப் பதிப்பாசிரியர் 


xix 


இப்புத்தகத்தைப் 


பயன்படுத்துவோருக்குச் சில 

சில குறிப்புக்கள் : 


( 1 ) ஆங்கில அகர வரிசையிற் சொற்கள் அமைக்கப்பட்டுள்ளன . 


( 2 ) ஆங்கில எழுத்துக்களால் ஒரே வடிவமுடைய சொல் வெவ்வேறு உறுப்பிலக்கணம் உடைய 

தாயினும் , ஒரே சொல்லாக எடுத்துக்கொள்ளப்பட்டுப் பொருள் தரப்பட்டுள்ளது . ஒரே சொல் 
பெயராகவும் வினையாகவும் இருந்தால் அச்சொல்லுக்குரிய பத்தியில் n . பெயர்ச்சொல் 
என்றும் , V. வினைச்சொல் என்றும் காட்டப்பட்டுப் பொருள்கள் தரப்பட்டுள்ளன . ( எ - டு . 

double , n . இருமடங்கு ; a . இரட்டிப்பான ; V. இரட்டிப்பாக்கு ; adv . இருமடங்காக .) 
( 3 ) ஆங்கிலச் சொல் ஒரே எழுத்துவடிவம் உடையதாயினும் , வெவ்வேறு தோற்றுவாய்கள் 

உடையதாக இருப்பின் , வெவ்வேறு சொற்களாக மதிக்கப்பட்டு மேலே எண்கள் இடப்பட் 

டுள்ளன . ( எ - டு . coil 1 , n . கயிற்றுச்சுருள் ; coil e , n . குழப்பம் . ) 
( 4 ) ஆங்கிலச் சொல் அசையழுத்த வகையான் வேறுபடும் இடங்களில் அச்சொல் 1 , 2 , 3 , முதலிய 

எண்கள் கொடுத்துக் காட்டப்பட்டுள்ளது . ( எ - டு . es cort 1 , n . , escort 2 , v . ) 


( 5 ) ஆக்ஸ்போர்டு ஆங்கில அகராதி முதலிய அளவைச் சொற்களஞ்சியங்களினுடைய துணைக் 

கொண்டு அசையழுத்தங்கள் குறியிடப்பட்டுள்ளன . எனினும் , பிரஞ்சுச் சொற்களின் 

அசையழுத்தங்கள் காட்டப்படவில்லை. 
( 6 ) இருமொழி அகராதிகளில் அடிவேர்களினுடைய தொடர்புகள் காட்டப்படுவது வழக்கமில்லை 

யாயினும் , தமிழ் முதலிய இந்திய மொழிகளிலிருந்தும் , ஏனைய கீழ்த்திசை மொழிகளி 
லிருந்தும் ஆங்கிலம் கடன் வாங்கியுள்ள முக்கிய சொற்களின்பின் குறியீடுகள் வழங்கப் 
பட்டுள்ளன . [ தமிழ் என்பதைக் காட்ட ( த . ) ; சம்ஸ்கிருதம் என்பதைக் காட்ட ( ச . ) ; அராபிக் 
என்பதைக் காட்ட ( அரா .) போன்ற சுருக்கங்கள் கையாளப்பட்டுள்ளன . பிற சுருக்கங்களை 
அட்டவணையிற் காண்க .) 


( 7 ) சாய்வெழுத்திற் காட்டப்பட்டுள்ள ஆங்கிலச் சொற்கள் ஆங்கில அகராதிகளில் அன்னிய 

மொழிச் சொற்களாக மதிக்கப்பட்டுள்ளவை . ( எ - டு . double entendre , ( பிர . French )) 
n . இருபொருட் சிலேடை ; brio , ( இத் . Italian ) n . கிளர்ச்சி ; caldarium , ( ல . = 
Latin ) n . சுடுநீரிற் குளிப்பதற்கான அறை . ) 


( 8 ) கலைச்சொற்கள் எவ்வெக் கலைத்துறைக்குச் சிறப்பாகப் பொருந்தியன என்பது அவ்வவ் 

விடத்துச் சில சுருக்கக் குறியீடுகளாற் காட்டப்பட்டுள்ளன . ( எ - டு . cell , மின் . மின் 
சாரம் ( Electricity ) ; உயி . உயிர் நூல் ( Biology ) ; cribriform , தாவ . = தாவரவியல் 
( Botany ) ; affirm , 

சட் . 

சட்டம் ( Legal ) ; aetiology , மரு . = மருத்துவம் 
( Medical ) ; crypt , 6960 . விலங்கு நூல் ( Zoology. ) ] 


= 


( 9 ) சொல்லின் பொருள் ஒவ்வொன்றும் காட்டப்பட்டவுடன் ஒவ்வொரு காற்புள்ளி இடப்பட் 

டுள்ளது . பின் வரும் பொருள் முந்திய பொருளின் வேறுபட்டதாக அல்லது சிறிது வேறு 


XX 


( எ - டு . 


பட்ட சாயலுடையதாக உள்ள இடங்களில் அரைப்புள்ளி கொடுக்கப்பட்டுள்ளது . 
cynical , நாய்க்குணம் படைத்த, எரிந்து விழுகிற ; குற்றம் நாடுகிற ). 


( 10 ) ஆங்கிலச் சொல் ஒன்றிலிருந்து பிரிந்து விரிவுற்ற பல்வேறு வடிவங்கள் தனித்தனிச் சொற்க 

ளாக மதிக்கப்பட்டு அகர வரிசைப்படி . காட்டப்பட்டுள்ளன . ( எ - டு . clear , clearage , 
clearance ). 


( 11 ) சிறு இணைப்புக்கோடு உடைய ஆங்கிலத் தொகைச்சொற்கள் தனித்தனிச் சொற்களாகக் 

கொள்ளப்பட்டு அகர வரிசையில் அமைக்கப்பட்டுள்ளன . ( எ - டு . earth - born , earth - fet , 
earth - house ) . 


சில நேரங்களில் சிறு இணைப்புக்கோடு இல்லாத சொற்றொகுதிகளும் தத்தம் சிறப் 
புடைமை காரணமாக வெவ்வேறு சொற்களாகக் காட்டப்பட்டுள்ளன . ( எ - டு . Chiltern 
Hundreds ). 


( 12 ) ஆங்கில வினைச்சொற்களுக்குப் பொருள் தரும்பொழுது முன்னிலையேவல் வடிவங்கள் 

கையாளப்பட்டுள்ளன . ( எ - டு . deny மறு ; deploy - மடிப்பவிழ் ; abstain - விட்டிரு, 
தவிர் ; disagree - இசையாதிரு ). 


( 13 ) ஒவ்வோர் ஆங்கிலச் சொல்லின்கீழே அதனையொட்டிய சொற்றொடர்கள் அகர வரிசைப்படி 

தரப்பட்டுள்ளன . ( எ - டு . ( தொ .) call attention to, call to mind , call up . ] 


( 14 ) வினைக்கூற்றின் வேறுபாடுகளைக் காட்டுதற்காகச் சொல்லின் உள்ளீடாக மாறுதல்களைப் 

பெறும் ஆங்கிலச் சொற்கள் அகர வரிசையின்படியே அமைக்கப்பட்டுள்ளன . ( எ - டு . bear 
bore , can - could ) . 


வழக்கமாக மரபுப்படி முடியும் பன்மை வடிவங்களும் , கால வடிவங்களும் , இன்ன பிற 
வடிவங்களும் பொதுவாகத் தனித்தனியே காட்டப்பட்டில ; சிறப்பு நோக்கிச் சில இடங்களில் 
மாத்திரம் காட்டப்பட்டுள்ளன . 


xxi 


ENGLISH ABBREVIATIONS 


a . 


Adjective 
Adverb 


adv . 


art. 


Article 


conj. 
fem . 


int. 


masc . 


n . 


Conjunction 
Feminine gender 
Future tense 
Interjection 
Masculine gender 
Noun 
Plural 
Past participle 
Prefix 
Preposition 
Pronoun 


pl. 


p.p. 
pref. 
prep . 
pron . 
pr.t. 
p.t. 
p.u. 
refi.v. 
rel.a. 


Present tense 


Past tense 


Passive voice 


rel.adv . 


Reflexive verb 
Relative adjective 
Relative adverb 
Relative pronoun 
Singular 
Verb 


rel.pron . 
sing . 


v . 


xxii 


TAMIL ABBREVIATIONS 


சுருக்க வடிவங்கள் 


அச்சு , 


அரா . 


அரு . 


அள. 


இசை . 


த் . 


இய . 


இயந் . 


இலக் . 


இறை . 


அச்சுத்தொழில் 
அராபிய மொழி 
அருவழக்கு 
அளவையியல் 
இந்தி , இந்துஸ்தானி 
இசைத்துறை 
இத்தாலிய மொழி 
இயற்படி 
இயற்பியல் 
இயந்திரத் 

துறை 
இலக்கணம் 
இழிவழக்கு 
இறையியல் 
உடல் நூல் 
உறழ்படி 
உயிர் நூல் 
உருது 
உள்ளமைப்பியல் 
உள நூல் 
எடுத்துக்காட்டு 
எல்லை அளவை 
ஏற்றுயர்படி 
ஒலியியல் 
கட்டிடக்கலை 
கட்டியம் 
கணக்கியல் 
கப்பல் துறை 
கனிப்பொருளாராய்ச்சி 
கிரேக்கம் 


உள் . 


உ.ள. 


Printing 
Arabic 
Rare usage 
Logic 
Hindi, Hindustani 
Music 
Italian 
Positive degree 
Physics 
Mechanics 
Grammar 
Vulgar usage 
Theology 
Physiology 
Comparative degree 
Biology 
Urdu 
Anatomy 
Psychology 
Example 
Survey 
Superlative degree 
Phonetics 
Architecture 
Heraldry 
Mathematics 
Nautical 
Mineralogy . 
Greek 
Sanskrit 
Legal 
Mining 
Abbreviation 
Abbreviated form 
Sculpture 
Poetical usage 
German 
Rhetoric 
Astrology 
Dutch 
Danish 


எல் . 


ஏ- ப . 


ஒலி . 


க - க . 


கட் . 


கண . 


கப் . 


கனி . 


கிரே . 


சமஸ்கிருதம் 


சட் . 


சுரங் . 


சுரு . 


சு.வ. 


செது . 





செய் . 


சட்டத்துறை 
சுரங்கத்துறை 
சுருக்கம் 
சுருக்க வடிவம் 
செதுக்குருவக்கலை 
செய்யுள் வழக்கு 
செர்மன் மொழி 
சொற்கோப்புக்கலை 
சோதிட நூல் 
டச்சு 
டேனிஷ் 


செர் . 


சொல் 


சோதி . 


டே 


xxiii 


த . 


தமிழ் 
தாவரவியல் 


தாவ . 


துருக்கி 


தொ . 


தொல் . 


தொடர் 
தொல்பொருளாய்வு 
நகைச்சுவை 
நிழற்படக்கலை 


நகைச் . 


நி - ப . 


நில . 


நிலவியல் 


படை . 


பிர . 


பூச் . 


பெர் . 


பெரு . 


பே - வ . 


படைத்துறை 
பிரஞ்சு 
பூச்சிநூல் 
பெர்சியன் மொழி 
பெரும்பொருளியல் 
பேச்சு வழக்கு 
பொறியியல் 
போர்ச்சுகீசிய மொழி ; போர்ச்சுகல் 
மலையாளம் 
மண் நூல் 
மருத்துவம் 
மின்சாரம் 


பொறி . 
போர் , 


போர்ச் . 


ம . 


மண் . 


மரு . 


Tamil 
Botany 
Turkey ; Turkish 
Phrase 
Archaeology 
Jocular 
Photography 
Geography 
Military 
French 
Entomology 
Persian 
Theosophy 
Colloquial 
Engineering 
Portuguese ; Portugal 
Malayalam 
Geology 
Medical 
Electricity 
Philosophy 
Philology 
Prosody 
Russia ; Russian 
Latin 
Bengali 
Geometry 
History 
Astronomy 
Meteorology 
Dynamics 
Zoology 
Biblical usage 
Chemistry 
Spanish 
Swedish 
Japan ; Japanese 


மின் . 


மெய் . 


மெய்விளக்கியல் 


மொழி . 


யாப் . 


ருசிய . 


மொழி நூல் 
யாப்பியல் 
ருசியா ; ருசியமொழி 
லத்தீன் 
வங்கமொழி 
வடிவியல் 

1 
வரலாறு 


வங் . 


வடி . 


வர. 


வான் 


வானியல் 


வானிலை . 


விசை . 


வில . 


விவி . 


வானிலை நூல் 
விசையியக்கவியல் 
விலங்குநூல் 
விவிலிய நூல் வழக்கு 
வேதியியல் 
ஸ்பானிய மொழி 
ஸ்வீடிஷ் 
ஜப்பான் ; ஜப்பானிய மொழி 


வேதி . 


ஸ்பா . 


ஸ்வீ . 


ஜப் , 


A 


A 


abjurer 


art . ஒரு ; ஏதாவதொரு ; ஒவ்வொரு ; முதல்தரமான , 
Paard - vark , 11. தென் ஆப்பிரிக்கப் பன்றி வகை . 
aard - wolf , n. தென் ஆப்பிரிக்க ஓநாய் வகை . 
Aar on , 1. யூதர் தலைமைக்குரு . 
Aaron ic , Aaron ical , a . யூதர் தலைமைக்குருவினைச் சார்ந்த . 
aa svogel , 11. தென் ஆப்பிரிக்கக் கழுகு . 
a ba , aba ya , abb a , 11. அராபிய நாட்டு முரட்டு ஆடை வகை . 
aback , adv . பின்புறமாக , பின்னோக்கி ; ( தொ . ) taken 

aback , துணுக்குற்று , திகைப்புற்று , வியப்புக்குள்ளாகி , 
abac tor , 11. கால்நடைத் திருடன் , ஆனிரைக் கள்வன் . 
ab acus , 71. பரற்கட்டை ; மணிச்சட்டம் . 
Abad don , 11. நரகத்தலைவன் . 
abaft , adv . , prep . ( கப் . ) பின்னால் , பின்புறமாக . 
aban don , 11. கவலையற்ற மனநிலை ; தங்குதடையற்ற மனப் 

பான்மை ; 3. விட்டுவிடு , கைவிடு , உதறித்தள்ளு ; ( தொ . ) 
abandon oneself to , முழுதும் ஈடுபட்டு நுகர் , தோய் . 
aban doned , a , கைவிடப்பட்ட ; ஒழுக்கங்கெட்ட , இழிந்த . 
abandonee , 11, ( சட் . ) கப்பல் அழிபாட்டில் மீட்பு உரிமை 

யாளர் . 
aban donment , 11. விட்டுவிடுகை , கைதுறப்பு . 
abase , 0. தாழ்த்து , இழிவுபடுத்து . 
abase ment , 11. தாழ்த்துதல் ; தாழ்வு , இழிவு . 
abash , V. “நரண வை , தலைகுனியச் செய் ; குழப்பம் உண்டு 
பண்ணு ; 

( தொ . ) be abashed , வெட்கப்படு ; குழப்பம் 
அடை . 
abash ment , 11. கலக்கம் ; வெட்கத்தினால் ஏற்படும் மனக் 

குழப்பம் . 
abask , ads . வெதுவெதுப்பான நிலையில் , 
abate , . தாழ்த்து ; குறை , தணி ; தள்ளுபடி செய் ; விலக்கி வை . 
abate ment , n . தள்ளுபடி ; ( சட் . ) பிறர் உரிமையில் தலை 

யிட்டுக் குறைத்தல் . 
ab atis , abatt is , 11. மரக்கிளை அரண் , கொப்புக் கவரரண் . 
abattoir , ( பிர . ) 11. ஆடுமாடு அடிக்கும் தொட்டி ; இறைச்சி 

வெட்டும் களம் . 
abb , 11. ஊடு நூல் ; குறுக்கிழை . 
Abb a , 11. ( விவி . ) தந்தை ; கடவுள் , 
abb acy , 11 , மடத்துத் தலைவரின் பதவி ; மடத்துத் தலைவரின் 

பதவிக் காலம் ; மடத்துத் தலைவரின் ஆட்சி எல்லை . 
abba tial , a . மடத்துத் தலைவருக்குரிய ; திருமடத்துக்குரிய . 
abb e , n . சமய குருவுக்குரிய ஒரு மரியாதை வழக்கு ; ஒரு 

சிறப்புப் பெயர் ; சமய குருவின் உடுப்பு அணிதற்குரியவர் . 
abb ess , 11. குருமட முதல்வி . 
abb ey , 11. திருமடம் ; குருமடம் ; திருமடக்கோயில் ; திருமடக் 

குழாம் . 
abb ot , 11. குருமட முதல்வர் ; ( தொ . ) Abbot of Misrule , 

Abbot of Unreason , இடைக்காலக் களியாட்டக் கூத்துக் 

களில் வரும் குருமடத்து முதல்வர் . 
abb otcy , 11. = abbacy . 
abbrev iate, a, சுருக்கமான , குறுகிய ; V. சுருக்கு ; குறுக் 

கம் செய் . 
abbrevia tion , 11. சுருக்குதல் ; குறுக்கவடிவம் , சுருக்கக் 

குறியீடு . 
A B C , 11. நெடுங்கணக்கு, தொடக்கச்சுவடி ; அடிப்படைக் 

கருத்து . 
Ab derite, n . திரேஸ் ( Thrace ) தேசத்து ஆப்டிரா ( Abdera ) 

என்ற ஊரிற் பிறந்தவர் ; அறிவு குறைந்தவர் ; வெள்ளை 
உள்ளத்தர் . 


ab dicant , n . துறப்பவர் . 
ab dicate , T. உரிமை பதவி முடி போன்றவற்றைத் துற ; 

விடு , நீக்கு , 
abdica tion , 11. துறத்தல் ; துறவு . 
abdom en , 11. அடிவயிறு , அகடு . 
abdom inal , a , அடிவயிற்றைச் சார்ந்த . 
abdom inous , a . தொந்தி வயிறுடைய . 
abduct , V. கடத்து ; கடத்திச்செல் ; பிரித்தெடு . 
abduc tion , n . கடத்திச்செல்லுகை ; பிரித்தெடுத்தல் . 
abduc tor , 11. கடத்துபவர் ; பிடித்திழுக்கும் தசை . 
abeam , ads . ( கப் . ) குறுக்காக . 
abecedar ian , 11. தொடக்கச்சுவடி கற்போர் ; நெடுங்கணக்குக் 
கற்பிப்போர் ; a , நெடுங்கணக்குக்கு உரிய , அகர வரிசையான ; 
அடிப்படையான . 
abed , adv . படுக்கையில் . 
abele , 11. வெண்ணிற மரவகை . 
Aberdeen , n . ஸ்காத்லாந்தில் ( Scotland ) உள்ள நகரம் ; 
குட்டைநாய் வகை ; ( தொ . ) Aberdeen Angus , கொம்பு நீக் 
கப்பட்ட எருது வகை ; Aberdeen terrier , குட்டை நாய் வகை . 
aberdevine , 1. குறும் பறவை வகை . 
a berglaube, ( செர் . ) 11. அளவு கடந்த நம்பிக்கை , மூட 

நம்பிக்கை : 
abe rrant , a . சுற்றித்திரிகிற ; நெறி திறம்பிய ; இயல்புக்கு 

மாறுபடுகிற . 
ab errate , v . நேர் வழியினின்றும் விலகு ; நெறியின் நீங்கு . 
aberra tion , 11. நிலையினின்று விலகுதல் , கோட்டம் , வழுவு 

தல் ; மனமாறாட்டம் ; கோள் நிலைமாறிய தோற்றம் ; பழுது . 
abet , . தூண்டிவிடு , உடந்தையாயிரு . 
abet ment , 11. தூண்டிவிடுதல் . 
abett er , abett or , 11. தூண்டிவிடுபவர் . 
ab ex tra , ( ல . ) ads . வெளியிலிருந்து . 
abey ance, 11. நிறுத்திவைத்தல் , விட்டுவைத்தல் ; தயக்க நிலை , 
abhor , ப . வெறு , அருவரு . 
abho rrence , 11. பெருவெறுப்பு , அருவருப்பு . 
abho rrent , a . வெறுப்பிற்குரிய , அருவருக்கத்தக்க . 
abid ance, 11. தொடர்ந்திருத்தல் ; தங்கியிருத்தல் ; ஒத்துப் 

போதல் . 
abide , v . ஒத்துப்போ , ஒத்திசை ; பின்பற்று ; பொறுத்திரு ; 

தங்கிவாழ் , உறை . 
abid ing, a . நிலையான , அழிவில்லாத ; தொடர்ந்த . 
ab igail, 11 , பாங்கி , தோழி . 
abil ity , 11. திறமை , ஆற்றல் , வல்லமை . 
ab init io , ( ல. ) adv . தொடக்கத்திலிருந்து , முதலிலிருந்து , 

அடிமுதல் . 
ab iogen esis , 11. ( உயி . ) முதல் உயிர்த்தோற்றம் ; உயிரிலிப் 
பிறப்பு ; உயிரிலாப் பொருளிலிருந்தே உயிர்ப்பொருள் தோன் 
றியதென்னும் கோட்பாடு . 
ab iogenet ic , a . தற்பிறப்பான ; உயிரிலாப்பொருளிலிருந்தே 

உயிர்ப்பொருள் தோன்றியதென்னும் கோட்பாட்டைச் சார்ந்த . 
abio ganist , 11 , உயிரிலாப்பொருளிலிருந்தே உயிர்ப்பொருள் 

தோன்றியதென்ற கோட்பாடுடையவர் . 
ab ject > 11. துணையற்றவர் ; இழிந்தவர் , அடிமை; a. தாழ்வான , 
கேடுகெட்ட , முழுமோசமான ; ஆதரவற்ற , ஏழ்மை மிக்க ; 

இழிவுபடுத்திக்கொள்ளுகிற . 
abjec tion , 11. இழிநிலை, இழிதகவு . 
abjura tion , 11. சபதத்தின்மேல் துறத்தல் , சூளிட்டு மறுத்தல் 
abjure , ப . கொள்கை மறு , உறுதி தவறு ; ஆணையிட்டுச் 

கைவிடு ; விட்டொழி . 
abjur er , 11. கொள்கை மறுப்பவர் . 


absonant 


2 
ablactation 
ablacta tion , 11. தாய்ப்பால் மறக்கச்செய்தல் ; தாய்ச் செடியின் 

ஒட்டறுக்காமல் மறுசெடியுடன் ஒட்டுதல் . 
abla tion , 11 , நீக்கம் , ஐந்தாம் வேற்றுமைப் பொருள் ; ( மண் . ) 

தேய்மானம் . 
ab lative , 11. ஐந்தாம் வேற்றுமை ; a . நீங்கற்பொருளுக்குரிய , 
ஐந்தாம் வேற்றுமைக்குரிய , ஐந்தாம் வேற்றுமைத் தொடர் 
புடைய . 
al laut , 11. ( மொழி . ) உள்ளுயிர் மாற்றம் . 
alblaze , adt . சுடர்விட்டு , கொழுந்துவிட்டு . 
a ble , a . ஆம்மலுடைய , வல்லமையுள்ள , திறமையான ; 

இயலுகிற . 
a lle - bodl ied , a . உடல் திடமுடைய , யாக்கை நலனுடைய . 
ab let , ab len , 11. புதுப்புனலில் வாழும் சிறுமீன் வகை . 
abloom ; atlu , மலர்ச்சியுற்று , சிவந்து , ஒளி நிறைந்து . 
ablush , adv . நாணமுற்று , நாணி . 
ablu tion , 11. கத்தோலிக்கர் சமயச்சடங்கில் பயன்படும் நீர் , 

மண்ணுயிர் ; ( pl . ) மேனியலம்புதல் , 
ablu tionary , a . மேனிகழுவுதலைச் சார்ந்த , 
a bly , adv . திறமையாக . 
ab negate, U. மறுதலி , விட்டொழி . 
abnega tion , 11. விட்டொழித்தல் , மறுதலித்தல் . 
abnorm al , a . இயல்பு கடந்த , நிலையில் வேறுபட்ட , நெறி 

பிறழ்வான . 
abnormal ity , 11. இயல்பு கடந்தமை . 
abnorm ity , 11. அருவருப்புப்பொருள் ; முறையின்மை . 
aboard , adv . கப்பலில் ; prep . ( கப்பல் , ஊர்தி ) மீது . 
abode , 11. உறையுள் , இருப்பிடம் . 
aboil , adu . கொதித்துக்கொண்டு , குமுறிக்கொண்டு . 
abol ish , T. நிக்கு , ஒழித்துக்கட்டு . 
aboli tion , 11. நீக்கம் ; ( வர . ) அடிமை ஒழிப்பு . 
aboli tionism , 11. அடிமை ஒழிப்புக் கோட்பாடு ; ஒழிப்புக் 

கோட்பாடு . 
aboli tionist , 11. அடிமை ஒழிப்புக் கோட்பாட்டினர் . 
A - bomb , 11. அணுக்குண்டு . 
abom inable , a . வெறுக்கத்தக்க , அருவருப்புக்குரிய . 
abom inate , T. வெறுத்தொதுக்கு , வெறுத்துத்தள்ளு , 
abomina tion , 11. மிக்க அருவருப்பு . 
abori ginal , 11. தொன்முதுவர் ; a . தொன்முதிய , தொடக்க 

காலந்தொட்டு உள்ள , 
aborig inalism , 1. தொன்முதுமக்களுக்கு அளிக்கப்படும் 

மதிப்பு . 
abori gines , 11. pl . தொன்முதுமக்கள் ; முதற்குடிகள் . 
abort , . கருச்சிதைவுறு ; காய்விழு ; உரிய காலத்துக்கு முன் 

ஈனு . 
albort ed , a . காலத்துக்குமுன் பிறந்த ; முதிராத ; முதிராக் 

கருநிலை பருவடைந்த . 
abor tion , 11. கருச்சிதைவு ; ( மரு . ) சூல்கொண்ட முதல் 

மூன்று மாதத்திற்குள் சிதைதல் ; வளர்ச்சித் தடை ; வளர்ச்சி 
தடைப்பட்ட பொருள் ; உருக்கோணல் , 
abort ive , a . உரிய காலத்துக்குமுன் பிறந்த ; பயனற்ற , 

நிறைவேறாத ; வளர்ச்சி தடைப்பட்ட . 
allou lia , 11. எண்ணத்திட்ப இழப்பு . 
abound , 1 . மிகுந்திரு ; நிரம்பியிரு ; பொங்கு , மல்கு , 
allout , . கப்பலின் 

போக்கினை எதிர்ப்புறமாகத் திருப்பு ; 
att ., prep . குறித்து , பற்றி ; சுற்றி ; இங்குமங்குமாய் ; 
பத்தாழ , கிட்டத்தட் ... 
above , ( 1. மேற்சொன்ன , மேலே கண் - ; ade . , prep . உயர 
f , 

தலைக்குமேல் ; விண்ணில் ; முன்னிடத்தில் ; மேலே ; 
மய்பட்டு , அப்பாற்பட்டு . 


above -board , a , களங்கமற்ற , ஐயத்திற்கிடமில்லாத . 
above - ground , a . பிழைத்திருக்கிற . 
abracadab ra , 11. மந்திரச்சொல் , மறைமொழி , பொருளொடு 

புணரா மொழி . 
abrade , 0. தேய் , அராவு , சுரண்டு . 
abranc hial, abranc hiate , a , செவுள் அற்ற 
abra sion , 11. தேய்த்தல் ; சுரண்டுதல் ; உராய்வு . 
abras ive ; 11. உராய்பொருள் ; தேய்ப்புப் பொருள் ; a . உரா..! 

கிற , 
abrax as , 11. மறைச்சொல் ; தாயத்து . 
abreast , adv . இணையாக , சேர்ந்தாற்போல் ; தோளொடு 

தோளாக ; நிலையொத்து ; பின்னடையாமல் . 
abridge , ப . சுருக்கு , தொகு , அடக்கு ; இல்லாமற்செய் . 
abridge ment , abridg ment , n . சுருக்கம் , குறுக்குதல் . - 
abrim , adv . பொங்கிவழிந்து ; விளிம்புவரை . 
abroach , adv . பொங்கத் துளைத்த நிலையில் ; கலங்கலாகி . 
abroad , adv . வெளியே ; தொலைவில் ; வெளிநாட்டிற்கு ; 

பரவிக்கொண்டு . 
ab rogate , U. வழக்கொழியச்செய் ; விட்டொழி ; ஒழித்துக் 

கட்டு ; ரத்து செய் . 
abroga tion , 11. வழக்கொழித்தல் . 
ab rogative , a . விட்டொழிப்புக்குரிய . 
ab rogator , 11. ஒழித்துக்கட்டுபவர் . 
abrupt , a . திடீரென்ற ; செங்குத்தான ; திடீர் வீழ்ச்சியான ; 

திடீரென்று துண்டிக்கப்பட்ட ; முரடான . 
abrup tion , n . அற்றுவிழுதல் , முறிவு . 
ab scess , 11. கட்டி , சீழ்க்கட்டு , கழலை . 
abscind , V. வெட்டு , துண்டாக்கு . 
absci ssa , 11. ( வடி . ) கிடையச்சுத்தூரம் , மட்டாயம் , ஒரு 

புள்ளியிலிருந்து நிலையச்சுக்குள்ள நேர் தொலைவு ; ( pl .) 
absci ssae .. 
absci ssion , 11. வலியப் பிரித்தல் . 
abscond , ப . தலைமறைவாகு , பதுங்கு . 
abscond ence , n . தலைமறைவு , சட்டத்திற்கஞ்சி ஓடி ஒளிதல் . 
ab sence , 11. இராமை , வராமை ; இன்மை ; ( தொ . ) absence 

of mind , நாட்டமின்மை , கவனமின்மை . 
ab sent , a . இராத , வந்திராத , இல்லாத ; கவனக்குறைவான . 
absent , ப . வருகை ஒழி . 
absentee , 11. வராதவர் ; உடனுறையா தவர் . 
absentee ism , 11. உடைமையினின்றோ கடமையினின்றோ 

விலகியிருத்தல் . 
ab sent ] y , adv . நாட்டமின்றி , கவனக்குறைவாக , 
ab sent - min ded , a . கவனக்குறைவான ; வேறு நாட்ட 

முடைய . 
ab sinth , ab sinthe , 11. காஞ்சிரை ; எட்டிச் சத்து ; எட்டியின் 

வடிதேறல் , 
ab sit om ent , ( ல . ) ( தொ . ) ஆனந்தக் குற்றம் வாராதொழிக , 
Ab solute , 11. தனிமுதல் . 
ab solute , a . முழுமையான ; வரம்பற்ற ; கலப்பற்ற ; தன் 

விருப்பப்படி ஆளுகிற ; தொடர்பற்ற . 
absolu tion , 11. குற்றச் சாட்டினின்றும் விடுதலை ; மன்னிப்பு . 
ab solutism , 11. தங்குதடையற்ற ஆட்சி ; பரம்பொருட் 

கொள்கை . 
ab solutist, தங்குதடையற்ற ஆட்சிக் கோட்பாடு 

உடையவர் , 
alysolve , 1. குற்றச் சாட்டினின்றும் விடுவி ; பொறு ; ( பழி 

பாவங்களினின்றும் அல்லது கடமையினின்றும் ) விடுவி . 
alb sonant , ul . பொருந்தாத , முரணிய ; இயற்சை யின் வேறு 

பட்ட ; அறிவுக்கொவ்வாத ; அருவருப்பான , 


11 . 


C 


accentuate 


3 
absorb 
absorb , v . உறிஞ்சு , ஈர்த்துக்கொள் ; உட்கொள் ; ( தொ . ) 
be absorbed by , அழுந்திக்கிட , மூழ்கிக்கிட , தன்னை மறந்து 

ஈடுபடு . 
absorbad , a . தன்னை மறந்த , அமிழ்வுற்ற . 
absorb ency , 11. உறிஞ்சும் தன்மை , ஈர்க்கும் ஆற்றல் . 
absorb ent , 11. உறிஞ்சி , ஈர்க்கும் பொருள் ; a . உறிஞ்சுகிற , 

ஈர்க்கும் இயல்புடைய . 
absorb er , n . சேர்த்துக்கொள்பவர் ; சேர்த்துக்கொள்வது ; 
உறிஞ்சுவது , ஈர்த்துக்கொள்வது ; நொதுமின் பெருக்கா 
மலே நொதுமின்னை எடுத்துக்கொள்ளும் பொருள் . 
absorb ing , a . கருத்தைக் கவர்கிற . 
absorp tion , n. உறிஞ்சுதல் ; உட்பட்டு மறைதல் ; சேர்ப்பு , 

கலப்பு ; முழு ஈடுபாடு . 
absorp tive , a . உறிஞ்சும் தன்மையுள்ள . 
absquat ulate , v. மறைந்துவிடு , ஓடிவிடு ; குந்தியிரு . 
abstaii , U. விட்டிரு , தவிர் . 
abstem ious, a . 

உணவு 

முதலிய நுகர்பொருள்களில் 
அளவோடிருக்கிற ; மெட்டான . 
absten tion , 11 தவிர்த்திருத்தல் ; வாக்குரிமை செலுத்தா 

திருத்தல் , நடுநிலைமை தாங்குதல் . 
absterge , ப. துப்புரவாக்கு , சுத்தம் செய் . 
abster gent , n . துப்புரவாக்கும் பொருள் ; a . துப்புரவுப்படுத் 

துகிற . 
abster sion , 11. தூய்மைப்படுத்துதல் , மல நீக்கம் . 
absters ive, a . தூய்மைப்படுத்தும் இயல்புடைய . 
ab stinence, 11. தவிர்ப்பு , விட்டொழித்தல் ; உண்ணாயோன்பு . 
ab stinency , 1. நுகர்பொருள் விலக்கும் பழக்கம் . 
ab stinent , a . தவிர்கை மேற்கொண்டுள்ள ; மெட்டான . 
ab stract , 11. சுருக்கம் ; பொழிப்பு ; பிழிவு ; பிரித்தெடுக்கப் 
பட்ட பொருள் ; a . பிண்டமல்லாத , அருவமான , பண்பிய 
லான ; கோட்பாட்டளவான ; மறைபொருளான , புலனாகாத ; 
( கண . ) கருத்தியலான . 
abstract ?, v. பிரித்தெடு ; கவர்ந்துகொள் ; பிண்டத்திற் 

பிரித்துக்கருது . 
abstract ed , a . பிரித்தெடுக்கப்பட்ட ; கவனக்குறைவான ; 

வேறு எண்ண முடைய . 
• abstrac tion , 11. பிரித்தெடுத்தல் ; கவனமின்மை ; பிண்ட 

மல்லாத பொருள் ; மனக்கண் தோற்றம் ; உலகப் பொருள் 
களினின்று 

விலகி இருத்தல் ; கவர்ந்துகொள்ளுதல் ; 
பிண்டத்திற் பிரித்துக் கருதுதல் ; கருத்துப்பொருள் 
abstruse , a . எளிதில் அறியப்படமாட்டாத , மறைபொருளான . 
absurd , a . பொருளற்ற ; பொருத்தமில்லாத ; நகைப்புக், 

கிடமான ; அறிவு குறைந்த . 
absurd ity , 11. முட்டாள்தனம் , நகைப்புக்குரியது ; அறிவுக்கு 

ஒவ்வாமை , 
abu lia , 11. = aboulia . 
abun dance , n . மிகுதி , நிறைவு , மாவளம் , மல்லல் . 
abun dant , a . நிறைவான , ஏராளமான . 
al urb e con dita , ( ல . ) adv . ரோம் நகரம் நிறுவப்பட்ட 

காலந்தொட்டு ; ( சுரு . ) A. U. C. 
abuse , 11. தவறான வகையில் பயன்படுத்துதல் ; கெடுவழக் 

கம் ; மோசடி ; வைதல் , வசவு : V. தவறாகப் பயன்படுத்து ; 
ஏசு ; பழிகூறு . 
abus ive, a. திட்டுகிற , பழி தூற்றுகிற, 
abut , ப . எல்லையோடு எல்லை ஒட்டியிரு ; அண்டைகட்டு . 
abut ment , 11. ஒட்டிக்கிடக்கை ; முட்டிடம் ; உதைவு . 
abutt er , 11. ( சட் . ) பக்கத்திலுள்ள சொத்தின் உரிமையாளர் . 
abysm , n . ( செய் . ) படுகுழி ; கெவி . 
abys mal , a . படுபாதாளமான ; ஆழம் அறியப்படாத ; எல்லை 
யற்ற , 


abyss , 11. படுகுழி , கெவி , படுபாதாளம் ; தொல் பெரும்பாழ் ; 

நரகம் ; கசம் . 
abyss al , a . அகாதமான , 

கடற்பரப்பின்கீழ் முந்நூறு 
பாகத்தைக் காட்டிலும் ஆழமான . 
aca cia , n . வேல மரம் . 
ac ademe , 11. ( செய் . ) = academy . 
acaden ic , 11. பிளேட்டோவின் கோட்பாட்டினர் ; பல்கலைக் 

கழக உறுப்பினர் ; ஏதாவதொரு கலைக்கழகத்தின் கோட் 
பாட்டில் பித்தேறியவர் ; a . பிளேட்டோவின் கருத்துக்கு 
இயைந்த ; பிளேட்டோவின் மரபுக்குரிய ; கோட்பாட்டள 
வான ; அறிவு செறிந்த ; செயல் சாராத ; கல்வி அளவேயான ; 
கலைநிலைக்கு ஒத்த ; ஐயமனப்பான்மை உடைய , 
academ ical , a . பல்கலைக்கழகத்துக்கு ஒத்த ; கல்லூரிக்கு 

உரிய , 
academ icals , 11. pl . பல்கலைக்கழக உடைகள் . 
acad emi cian , 110. கலைக்கழக உறுப்பினர் . 
academ ics , 11. pl. கோட்பாட்டளவேயான வாதங்கள் ; 

பல்கலைக் கழக உடைகள் . 
acad emy , 11. கலைக்கழகம் ; சங்கம் ; புணர்கூட்டு ; கல்விச் 
சாலை ; கலைக்குழு ; கலைபயில் களரி ; கிரேக்க அறிஞர் 
பிளேட்டோ கற்பித்துக்கொண்டு இருந்த தோட்டம் : 
பிளேட்டோவின் சீடர்கள் ; பிளேட்டோவின் மெய்ந்நூல் 

முறை . 
ac ajou , 11. முந்திரி மரம் ; முந்திரிப் பழம் ; முந்திரிப் பசை . 
ac aleph , ac alephe , 11. கடல்மீன் வகை , இழுது மின் , 

பாகு மின் . 
acan thus , 11. முட்செடி வகை ; கிரேக்க சிற்பத்தில் மரபாகக் 

காட்டப்படும் முள்ளிலை வடிவம் . 
acap sular , a . பொதியுறை இல்லாத . 
acard iac , a , நெஞ்சுப்பை அற்ற . 
acarpel ] ous , a . ( தாவ . ) மலர்ப் பெண்ணணு அற்ற). 
acarp ous , a . ( தாவ . ) காய்க்காந . 
acatalec tic , 11. ( யாப் . ) அசை குன்றாச் செய்யுள் ; d . ( யாட் . ) 

முழு அலகுடைய , அசை குன்றாத . 
acat alepsy , 11. ( மெய் . ) பொருள்களை முழுதும் அறியயாட் 

டாமை . 
acaules cent , acaul ous , a . தண்டு இல்லாத , தண்டு 

குன்றிய . 
accede , v . இணங்கு ; பதவிகொள் ; இணைந்துகொள் ; முன் 

வந்து ஏற்றுக்கொள் . 
acceleral do, ( இத் . ) int . ஏற்றி இசை ! 
accel erant , 11. விரைவுபடுத்தும் கருவி . 
accel erate , V. விரைவுபடுத்து ; முடுக்கிவிடு , 
accel erated , a . விசை ஏறிக்கொண்டு இருக்கிற. 
accelera tion ,, 11 . விரைவுபடுத்துதல் , வளர்விரைவு ; 

முடுக்கம் . 
accel erative , ( l . விரைவுபடுத்தும் இயல்புடைய . 
accel erator , 11. முடுக்குப் பொறி ; முடுக்கி விடுபவர் ; ( வேதி . ) 
விசை துரப்பி , செயல் விரைவுபடுத்தும் பண்டம் ; ( L. ) 
விசை நரம்பு , விசைத்தசை . 
ac cent , 11. அசை அழுத்தம் , அசை ஊன்றல் , ஒலியெடுப்பு ; 
வற்புறுத்தல் ; அழுத்தக்குறி ; வெவ்வேறு இடத்தவர் அல்லது 
இனத்தவர் பேசும் வகை ; ( இசை . ) இடையிட்ட அலை எழுச்சி ; 
கூரிய வேறுபாடு . 
accent ?, U. அழுத்தம் கொடு ; அசையழுத்தம்:. :: R ; 

உரம்படச் செய் ; அழுத்தக்குறி இடு ; 2 வாம். . 
accen tor , 11. வேலிக் குருவி வகை . 
ac cents , 11. pl . மொழி . 
accen tual , a . அசையழுத்தமான. 
accen tuate, V. அசையழுத்தம்பட உச்சரி ; அசையழுத்தம் 
குறி இடு ; வலியுறுத்து ; சிறப்படையச் செய் . 


4 


accentuation 


accrescent 


. 


accentua tion , 11. = accent . 
accept , U. ஏற்றுக்கொள் ; ஒப்புக்கொள் , உடன்படு ; நம்பு ; 

மேற்கொள்ள இணங்கு. 
Accept able , a . ஏற்றுக்கொள்ளத்தக்க , விரும்பத்தக்க ; 

மகிழ்ச்சி விளைவிப்பதான . 
acceptabil ity , 11. ஏற்றுக்கொள்ளத்தக்க தன்மை . 
accept ance, n . ஏற்றுக்கொள்ளுதல் ; ஏற்பு ; உடன்பாடு ; 

ஒப்புதல்பட்டி ; நம்பிக்கை . 
accepta tion , 11. ஏற்புடைப் பொருள் ; ஒரு சொல்லுக்குப் 

பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட பொருள் . 
accept or , 11. ஒப்பந்தச் சீட்டை ஏற்றுக்கொள்பவர் , மாற்று 

உண்டியலை ஒப்புக்கொள்பவர் . 
ac cess , 1. நுழைவு , நுழைவுரிமை ; செவ்வி ; வழி ; வாய்ப்பு ; 

நோயின் திடீர்த்தோற்றம் , நோய் திடீரெனத் தாக்குதல் . 
access ary , ac cessary , 11. தூண்டுபவர் ; உதவியாளர் ; 

துணைப்பொருள் , துணைக்கருவி ; a . துணையான , குற்றம் 
செய்ய உதவுகிற . 
Accessibil ity , 11. எளிவரல் , காட்சிக்கு எளிமை , எளிதில் 

அணுகத்தக்க தன்மை . 
access ible, a . அணுகத்தக்க , செவ்வியுடைய . 
acce ssion , n . இணக்கம் ; பதவியேற்றல் ; கூடுதல் ; கூட்டு ; 

( சட் . ) மேலீட்டம் , உடைமையின் மேல் ஈட்டிய பொருள் . 
access ories , ac cessories , n . pl . துணைப் பொருள்கள் . 
access ory , ac cessory , 11. துணைப்பொருள் ; குற்றம் செய் 
யத் துணையாயிருப்பவர் ; a . துணையான , குற்றம் 
செய்ய உதவுகிற . 
ac cidence , 11. சொல்லிலக்கணம் ; அடிப்படைக் கருத்துக்கள் . 
Ac cident , 71. எதிர்பாராத நிகழ்ச்சி , கருதிச் செய்யப்படாத 

செயல் ; விபத்து . 
Acciden tal , a , தற்செயலாய் நிகழ்வதான ; அவசியமற்ற , 

இன்றியமையக் கூடிய . 
accident alism , 11. ( மெய் . ) இயல்புக்கோட்பாடு , காரண 
மின்றிச் செயல்கள் நிகழ்கின்றன என்னும் கோட்பாடு ; 
( மரு . ) குறிமுறை , காரணத்தின் அடிப்படையில்லாமல் அறி 
குறிகளைத் தழுவிய முறை . 
Accinge , ப . இறுக்கிக்கட்டு . 
accip itral , accip itrine , a . வல்லூறு போன்ற , பெருந்தீனி 

கொள்ளுகிற ; கூரிய பார்வையுடைய . 
accite , ப . சான்றுகாட்டு ; சான்றுக்கு அழை . 
acclaim , 11. பாராட்டுப் பேரொலி ; V. பாராட்டு ; ஆர்ப்பரி ; 

இசைவினைத் தெரிவி , 
acclama tion , 11. பாராட்டுப் பேரொலி ; பேரொலியோடு 

இசைவு தெரிவித்தல் . 
acclam atory , a . பாராட்டும் தன்மையுள்ள . 
acclimata tion , acclima tion , acclimatisa tion ,accli 
matiza tion ,, n . இணக்கப்பாடு , புதிய தட்பவெப்ப 
நிலைக்கு ஏற்பப் பழக்கப்படுத்திக் கொள்ளுதல் ; புதிய தட்ப 
வெப்ப நிலைக்கு ஒப்பப் பழகுதல் ; வேற்றிட வயமா தல் . 
accli matise , acclim atize , v . இணக்குவி , புதிய தட்ப 

வெப்ப நிலைக்குப் பழக்கு , 
accliv ity , 11. சாய்வான ஏற்றம் , மேல் நோக்கிய சரிவு . 
accolade , 11. வீரத்திருத்தகை ( knight ) என்ற பட்டம் அளிக் 
கும்போது அணைத்தல் முத்துதல் அல்லது தோளில் வாட் 
புறத்தால் தட்டுதல் ; ( இசை . ) இடையிணைப்புக் கோடு, 
accomm odate , . இசைவுபடுத்திக்கொள் ; இணக்குவி ; 
இடங்கண்டு கொடு ; கடன் கொடுத்துதவு ; இணங்கு ; உதவி 
செய் ; இணங்கிப் போ . 
Uccomm odating, a . உதவும் மனப்பான்மை உடைய . 
accommoda tion , 11. இசைவுபடுத்துதல் ; இட உதவி ; இட 
வசதி ; குடியிருப்பு , இடம் ; கடனுதவி ; ( தொ . ) accommo . 
dation bill , கடனுதவி உண்டியல் ; eccommodation unit , 
குடியிருப்பிடக் கூறுபாடு . 


accomm odative , a . உதவும் போக்குடைய ; ஒத்துப்போகும் 

இயல்புடைய . 
accom panier , n . துணைக்கருவி . 
accom paniment , n . உடன்போதல் ; பின்தொடரல் ; ( இசை . ) 

துணைக்கருவி . 
accom panist , 11. பக்கவாத்தியக்காரர் . 
accom pany , v . உடனேகு ; பின்தொடர் ; சேர் , இணை ; 

( இசை . ) இணையாகு . 
accom plice , 11. உள்ளாள் , உடந்தையாய் இருப்பவர் . 
accom plish , v . முடித்துவிடு , நிறைவேற்று ; பலதிறப் 

பண்புகளால் நிறைவாக்கு . 
accom plished , a . பல்வகைப்பண்புகள் நிறைந்த . 
accom plishment , 11. முடித்தல் ; நிறைவேற்றல்; நிறை 
வேற்றிய செயல் ; சிறப்புத் திறமை ; சமூக வாழ்வில் ஒருவர்க்கு 
நிறைவுதரும் சீர் ; வித்தகம் . 
accord , 11. இசைவு , ஒப்பந்தம் ; பொருத்தம் ; U. பொருந்து ; 
பொருத்துவி ; ( தொ . ) according to , பின்பற்றி , பொருந்து 
மாறு ; முன்னிட்டு , எடுத்துச் சொல்கிறபடி ; of one s owil 
accord , இயல்பாக , தானாக ; with one accord , ஒருமனப் 

பட்டு . 
accord ance , 11. பொருத்தம் ; ஒத்த உயரம் ; ( தொ . ) 

in accordance with , பொருந்துமாறு . 
accord ancy , 11. = accordance . 
accord ant , a . பொருந்துகிற . 
accord ing , adv . இசைய , ஏற்ப , ஒப்ப ; ( தொ . ) according as , 

ஒத்திசைய . 
accord ingly, adu . சொல்லப்பட்டதற்கு யைய ; கூறி 

யாங்கு ; ஆதலால் . 
accord ion , 1. இசைக்கருவி வகை . 
accost , 11. திறப்புச்சொல் ; கைகூப்புரை ; வணக்க மொழி ; 

அழைப்பு ; 3. அணுகி அழை ; முதலில் பேசு ; கைதட்டி . 
அழை , கைகாட்டிக் கூப்பிடு . 
accouchement , ( பிர . ) 11. பிள்ளைப்பேறு , பிரசவம் . 
accoucheur , ( பிர . ) 1. பேறுகால மருத்துவன் . 
accoucheuse , ( பிர . ) 1. பேறுகால மருத்துவச்சி . 
account , n . எண்ணுதல் ; கணிப்பு ; கணக்கு ; மதிப்பு , 
விவரம் ; விவரமான அறிக்கை ; U. எண்ணு ; கணக்கிடு ; மதி ; 
( தொ . ) account for , கணக்குக் கொடு ; காரணங்கூறு , பதில் 
சொல் ; on account of , பொருட்டு , காரணமாக ; 
account , எக்காரணத்தாலும் இல்லாது ; 

bring to 
account , call to account , விளக்கந்தரப் பணி , பொறுப்புக் 
காட்டச்சொல் ; குற்றங்காட்டு ; go to one s long account , 
கடைநாள் தீர்ப்புக்கு ஏகு ; இற , மாள்வுறு ; hold to account , 
பொறுப்புடையவராக்கு ; take into account , கவனத்திற்கு 
எடுத்துக்கொள் , கருத்துக்கு எடுத்துக்கொள் ; take no : 
account of , புறக்கணி ; turn to good account , பயனுடைய 
தாக்கிக்கொள் . 
accoun table , a , பதில் சொல்லும் பொறுப்புடைய . 
account ably , adv . காரண காரிய முறைப்படி . . 
accoun tancy , n . கணக்கர் வேலை ; கணக்கர் பதவி ; கணக்கர் 

துறை . 
accoun tant , n . கணக்கர் , கணக்கு வைப்பவர் ; கணக்கில் 

தேர்ச்சியுடையவர் . 
account ing , 11. கணக்குவைப்பு முறை . 
accou tre, v . போர்க்கோலப்படுத்து . 
accou trement , 11. போரணி , போர்க்கோலம் . 
accred it , . மதிப்பேற்று ; சான்றிதழோடு அனுப்பு ; சான்றளி . 
accred ited , a . முறைப்படி ஒப்புக்கொள்ளப்பட்ட , பொது 

ஒப்புதல் பெற்ற ; ஏற்கப்பட்ட , 
accresc ence , 11. வளர்ச்சி , திரட்சி , பெருக்கம் , 
accresc ent , a , மேன்மேலும் வளர்ந்துகொண்டிருக்கிற . 


on no 


accrete 


accrete , a . ( தாவ . ) சேர்ந்து ஒன்றாய் வளர்ந்த ; 3. சென்றுசேர் ; 

திரள் , திரண்டு உருவாகு ; ஒன்றாக்கு . 
accre tion , 11. பெருக்கம் ; அடர்வளர்ச்சி , திரள்படுவளர்ச்சி ; 
புறவொட்டு ; ( சட் . ) சொத்தின் இயல்பு வளர்ச்சி ; விருப்ப 

ஆவணப் பங்கின் கூடுதற் பொருள் . 
accre tive , a . புறவொட்டான ; கூடுதலாகும் இயல்புடைய . 
accru al , n . இயல்பாகச் சேர்தல் ; தொகை ஏற்றம் . 
accrue , U. தொகு ; சிறுகச்சிறுகச் சேர் ; உரிமையாகு . 
accum ulate, a . திரண்ட ; குவிக்கப்பட்ட ; V. திரள் ; குவி ; 
சேர் ; ஒருங்குகூடு ; திரட்டு , தொகு ; அடுக்கடுக்கான 
பட்டங்களை ஒரேகாலத்திற் பெறு . 
accumula tion , 11. திரட்டுதல் ; குவித்தல் ; திரளுதல் ; குவிதல் ; 

குவியல் ; திரட்சி ; தொகுதி ; குவிந்துகிடத்தல் . 
accum ulative, a . குவிகிற ; குவிக்கிற ; சிறுகச்சிறுகச் 

சேருகிற , திரண்டுருவான . 
accumulator , 11 , குவிப்பவர் , திரட்டுபவர் ; பணம் பெருக்கு 
பவர் ; அடுக்கடுக்கான பட்டங்களை ஒருசேர எடுப்பவர் ; மின் 
சேமகலம் , மின்னாற்றலைத் தொகுத்து வைத்தற்குரிய கருவி . 
acc uracy , 11. திட்பநுட்பம் ; வழுவாமை , திருத்தமாயிருத்தல் , 
acc urate , a . திட்பநுட்பமான ; குறிதவறாத ; உண்மைக் 
கொத்த ; அளவுக்கியைந்த ; வழுவாத , திருத்தமான , செம்மை 


- 


யான . 


accurse , U. சாபமிடு , தெறுமொழி கூறு . 
accurs ed , accurst , a . சபிக்கப்பட்ட ; தெறுமொழி பெற்ற ; 

வெறுப்புக்குரிய . 
accus al , accusa tion , 11. குற்றச்சாட்டு ; குற்றப்பத்திரம் 

படித்தல் , 
accus ative , 11. இரண்டாம் வேற்றுமை ; இரண்டாம் வேற் 
றுமைச்சொல் ; a . இரண்டாம் வேற்றுமைக்குரிய ; குற்றம் 

சாட்டுகிற . 
accusator ial , a . குற்றம் சாட்டும் முறையை ஒட்டிய 
accus atory , a . குற்றச்சாட்டடங்கிய . 
accuse , ப . குற்றம்சாட்டு ; பழிகூறு ; குற்றம் சுமத்து . 
accused , 71 . குற்றம் சாட்டப்பட்டவர் ; a . குற்றம் சாட்டப்பட்ட , 
accus tom , 3. பழக்கமாக்கு ; பயிற்று ; ( தொ . ) accustom 

oneself to , பழகிக்கொள் . 
• accus tomary , a . பழக்கமான இயல்புடைய . 
ace , 11. ( கவறாடல் முதலியவற்றில் ) பகடைப்புள்ளி ஒன்று ; 
கெலிப்புச் சிற்றெண் ; சிறு துகள் ; மயிரிழை அளவு ; அருந் 
திறல் பெற்றவர் ; பல எதிரிவிமானங்களைச் சுட்டு வீழ்த்திய 
வர் ; சீட்டுக்கட்டில் உயர்வகை ; பிரிட்டனின் தானியங்கிக் 
கணக்கீட்டு இயந்திரத்தில் அணுச்சக்தி மூலம் செயலாற்றும் 

கணக்குப் பொறிக்கருவி . 
ace dia , 11. கவனமின்மை ; உணர்ச்சியின்மை ; மடிமை ; மலைப்பு . 
aceph alous , a . தலையற்ற . 
acerb , a . கசப்பும் புளிப்புமான ; கடும்புளிப்பான ; மிக வெறுப் 


acolyte 
acet ic , a , புளிங்காடி சார்ந்த ; ( தொ . ) acetic acid , புளிங்காடி . 
acet ify , v . புளிங்காடியாக மாற்று ; புளிங்காடியாக மாறு ; 

புளிப்பாக்கு . 
a cetone , 11. உயிரியக்கச் சேர்மங்களுடன் கலந்து கரைசலாகும் 

இயல்புடைய நிறமற்ற படிக நீர் ம் . 
acetose , a cetous , a . புளிங்காடி போன்ற ; புளிப்பான . 
acet ylene , n . ஒள்வளி, சுண்ணக்கரியகையும் நீரும் சேர்தலால் 

உண்டாகும் ஒளியுடை வளி . 
acharneinent , ( பிர . ) 11 , ஆவேசம் , எழுச்சியார்வம் . 
ache , n . நோவு , வலி ; 3. நோ ; தொடர்ந்து நோவுறு . 
achieve , ப . செய்துமுடி ; எய்தப்பெறு ; முயன்று அடை 
achieve ment , 11. செயல்வெற்றி காணல் , செய்து முடித்தல் , 

சாதனை ; வெற்றிக் கேடயம் , 
Achille an , a . அக்கிலிஸ் ( Achilles ) போன்ற ; அக்கிலிஸைச் 

சார்ந்த . 
Achill es , 11. கிரேக்கப் பெருங்காப்பிய வீரன் ; ( தொ . ) Achilles 

tendon , குதிகால் தசைநார் . 
achil ous , a . ( தாவ . ) இதழ் இல்லாத . 
achlamyd eous, a . ( தாவ . ) அலர் இதழ் அற்ற , சுற்றுறை 

இல்லாத . 
achromat ic , a . வண்ணம் இல்லாத , நிறம் காட்டாத . 
achro natin , 11. வண்ணம் ஏற்காத உயிரணுவின் கூறு . 
achro matise , v . நிறம் நீங்கச் செய் . 
achrom atism , 11. நிறங்காட்டாத நிலை 
achrom atize , v . = achromatise . 
acic ular , a . ஊசி வடிவான . 
acic ulate, a . ஊசியால் கீறியது போன்ற . 
a cid , 1. காடிப்பொருள் , திராவகம் ; a . காரமான ; காடிப் 

புளிப்பான ; கடுங்காரமான ; ( தொ . ) acid test , தங்கத்தைத் 
திராவகத்தால் சோதித்தல் ; கடுந்தேர்வு . 
acidifi able , a . காடி ஆகத்தக்க . 
acid ify , U. காடியாக்கு . 
acidim eter , 1. காடிமானி , காடிப் பொருள்களின் ஆற்றலை 

அளக்கும் கருவி . 
acid ity , 11. காடித்தன்மை ; காடித் தன்மையளவு ; புளிப்பு . 
acidos is , 11. ( மரு . ) இரத்தத்தில் அளவுக்கு மேல் காடிப் பொருள் 

இருத்தல் . 
acid ulated , a . இளம் புளிப்பாக்கப்பட்ட . 
acid ulous , a . இளம்புளிப்பான . 
ac ierage, 11. இரும்புப் பூச்சு . 
ac ierate , V. எஃகாக்கு . 
acina ceous , a . சதைப்பற்றுடைய ; வித்துக்கள் நிறைந்த ; 

பருப்புள்ள ; கொத்தான . 
a cinus , 11. குலையிலுள்ள சிறு தனிக்காய் அல்லது பழம் ; 

திராட்சை விதை ; பேரி விதை . 
ack - ack , a , பகைவர் விமானத்தை எதிர்த்துத் தாக்குகிற . 
acknowl edge , v . உண்மையென்று ஏற்றுக்கொள் ; 
எனது என்று ஒப்புக்கொள் ; நன்றியோடு ஏற்றுக்கொள் ; 
பெற்றுக்கொண்டதைத் தெரிவி ; பிறர் உடைமையை அல்லது 

உரிமையை ஒப்புக்கொள் ; சட்ட முறைப்படி ஒப்புக்கொள் . 
acknowl edgeable, a . ஒப்புக்கொள்ளத்தக்க . 
acknowl edgement, acknowl edgment , 11. ஏற்றுக் 

கோடல் , ஒப்புக்கொள்ளுதல் ; நன்றி ; ரசீது , 
aclin ic , a . சரிவில்லாத . 
ac me, 11. முடி , உச்சி , முகடு ; நிறைவெய்திய நிலை . 
ac ne , 11. முகப்பரு . 
acock , adv . சீறிய நிலையில் ; தூக்கிய நிலையில் ; எதிர்ப்பாக ; 

பொருநிலையில் . 
ac olyte , 11. திருக்கோயில் ஏவலர் . 


பான , 


. 


a cerbate , . கைம்புளிப்பாக்கு ; கடும்புளிப்பாக்கு ; எரிச்சல் 

உண்டாக்கு . 
acerb ity , 11. கசப்பான புளிப்பு ; கடுஞ்சுவை ; கடுகடுப்பு , 

சிடுசிடுப்பு . 
ac erose, a . ( தாவ . ) ஊசி போன்ற முனையுடைய . 
ace rous , a . கொம்பற்ற ; உணர் இழையற்ற , உணர்கொம்பு 

அற்ற ; கொடுங்கையற்ற . 
acerv ate, a , குவிந்த ; கொத்தாக வளருகிற , 
acesc ence , acesc ency , 11. புளித்தல் ; பால் உறைதல். 
aces cent , a . புளித்த ; உறையூட்டப் பெற்ற . 
acetab ulum , 1. தொடையெலும்பின் பந்துக்கிண்ண மூட்டு 

பொருந்துகிற குழிவு ; ( pl . ) acetab ula . 
ac etal , 11 : உயிரகம் ஊட்டப்பட்ட வெறியநீர் . 


2 


க 


aconite 


actual 


ac onite , n . நச்சுச் செடிவகை ; நஞ்சு . 
ac orn , n . கருவாலிக் கொட்டை . 
acos mism , 11. நித்திய உலகில் நம்பாமை ; இறைமையின் 

வேறான நிலைபேறுடைய உலகத்தில் நம்பிக்கை கொள்ளாமை . 
acotyled on 11. ( தாவ . ) விதைப் பருப்பற்ற பூவாச் செடி 


வகை . 


acou chy , 11. சிமைப் பெருச்சாளி போன்ற கொறிக்கும் உயிரின 


வகை , 


acous tic , acous tical , a . ஓசைப் புலனைச் சார்ந்த . 
acoust ics , 11. pl . ஓசை ஆய்வியல் துறை ; செவிப்புலன் 

இயைபு . 
acquaint , " . தெரிவி ; பழக்கப்படுத்து , அறிமுகமாக்கு . 
acquain tance , 11. அறிமுகம் ; பரிச்சயம் ; அறிமுகமானவர் . 
acquest , n . அடையப்பட்ட பொருள் ; ( சட் . ) தாயப்பொருள் 

அல்லாத ஈட்டம் . 
acquiesce , v . எதிர்ப்பு உணர்ச்சியின்றி இணங்கு , இசை . 
acquiesc ence , 11. தடைச்சொல்லின்றி உடன்படுதல் . 
acquiesc ent , 11. தங்குதடையின்றி இணங்குபவர் ; a . எதிர்ப் 

பேச்சின்றி இசையும் இயல்புடைய . 
acquire , . தேடிப் பெறு , முயன்று பெறு ; அடை . 
acquired , a . முயன்று பெற்ற , இயல்பாய் அமையப் பெறாத . 
acquire ment , 11. தேட்டம் ; முயன்று பெறப்பட்ட பொருள் ; 

பண்புப்பேறு ; கைப்பற்றுதல் . 
acquisi tion , n . ஈட்டப்பட்ட பொருள் ; கைப்பற்றப்பட்ட 

பொருள் ; கைப்பற்றுதல் . 
acquis itive , a . கைப்பற்றும் ஆர்வமுடைய , பிறர் பொருளை 

வெஃகுகின்ற . 
acquit , . விடுவி ; கடனாய் ; நிறைவேற்று ; குற்றமின்மை 

அறிவி . 
acquitt al, 11. குற்றவிடுதலை ; கடன்விடுதலை . 
acquitt ance , 11. கடன் தீர்த்தல் ; பெறுகைச்சீட்டு , ரசீது . 
acrawl , adu . நகர்ந்துகொண்டு , ஊர்ந்துகொண்டு . 
a cre , 1. நில அளவுக்கூறு , 4,840 சதுர கெஜம் கொண்ட நில 

அளவு , 1-1 / 3 காணி நில அளவை ; சாகுபடி நிலப்பகுதி ; 

அடைப்பு நிலப்பகுதி ; ( pl . ) நிலபுலங்கள் . 
a creage , 11. நிலப்பரப்பளவு ; நில அளவுக் கூற்றின் எண் 

ணிக்கை . 
a cred ,, 

நிலம் உடைய . 
ac rid , a . கசப்பான ; உறைப்பான , கார்ப்பான ; கடுகடுப்பான . 
ac ridin , acridine, 21. கீல் எண்ணெயிலிருந்து எடுக்கப்படும் 

சாயச் சரக்கு அல்லது மருந்துச் சரக்கு ; திறலுடை நச்சரி . 
acrid ity , 11. கடுங்கார்ப்பு , உறைப்பு ; கைஞ்சுவை . 
Ac rilan , 11. செயற்கைக் கம்பளிவகைக்கு இடப்பட்ட பெயர் . 
acrimon ious , a . எரிச்சலான . 
ac rimony , 11. எரிச்சல் ; காரம் , உறைப்பு ; மனக்கசப்பு . 
Ac rita , 11. pl . ( வில . ) தெளிவான நரம்பு அமைப்பற்ற 

விலங்கினம் . 
acroamat ic , acroamat ical , a . வாய்மொழியான , எழுத் 

தில் வராத ; மறையுரையான . 
ac robat , n . கழைக்கூத்தாடி , வேழம்பர் ; அரசியல் செப்பிடு 

வித்தையாளர் . 
acrobat ic , a . கழைக் கூத்தாடிக்குரிய ; குட்டிக்கரணம் 

இடுகிற . 
acrobat ics , n . pl . செப்பிடு வித்தை ; களரி விளையாட்டுக்கள் . 
ac robatism , 11. சிலம்பக் கலை ; கழைக்கூத்தாடி வித்தை . 
ac rogen , n . ( தாவ . ) நுனியில் வளர்முகமுடைய குறிமறை 

இனம் . 
ac rolith , 11. கற்பூண் இட்ட சிலை , தலை கைகால்கள் மட்டும் 
கல்லாலான கலையுருவம் 


acron ycal , acron ychal , d . மாலை அல்லது முன்னிரவுக் 

குரிய , கங்குலின் முற்பகுதியில் எழுகிற அல்லது விழுகிற . 
acronym , 71. தலைப்பெழுத்துச்சொல் , சொற்களின் முதலெழுத் 

துக்களைத் தொகுத்து உருவாக்கப்படும் புதுச்சொல் . 
acrop etal , a . ( தாவ . ) முகடு நோக்கிய . 
acroph ony , 11. முதலொலி எழுத்துமுறை , சொற்களின் முதல் 
அசை அல்லது எழுத்து அல்லது ஒலி படக்குறியீடுகளால் 
குறிக்கப்படும் முறை . 
acrop olis , 11. நகரின் உள்ளரண் ; ஆதென்ஸ் ( Athens ) நகரத் 

தின் உள்ளரண் . 
across , adv . , prep . குறுக்காக ; கடந்து . 
acros tic , 1. கரந்துறை பாட்டு , வரிகளின் முதலெழுத்தை 
அல்லது கடையெழுத்தைக் கூட்டுதலால் சொல்லுண்டாகும் 
பாட்டுவகை அல்லது புதிர்வகை . 
ac rotism , 11. நாடித் துடிப்பின்மை . 
act , 11. செயல் ; வினை ; நாடகக் காட்சி , வேடிக்கைக் காட்சி ; 
காட்சிப் பகுதி ; அங்கம் ; சட்டம் ; சிறு பிரார்த்த னை 

; 
V. செய் , செயல்புரி ; நடி ; விளைவு உண்டாக்கு ; பதிலாக 
வேலைசெய் , மாற்றாள் வேலைபார் ; ( தொ . ) act of God , 
தெய்வச்செயல் , மனித ஆற்றல் கடந்த எதிர்பாரா இயற்கை 
நிகழ்ச்சி ; act on , செல்வாக்குக் கொள் ; செயல்விளைவு உண்டு 
பண்ணு ; இணங்க 

நட ; 

act up to , கொள்கைக்கு ஏற்பச் 
செயற்படு ; நிறைவேற்று . 
ac ting , n . செய்தல் ; நடிப்புக்கலை ; பாசாங்கு செய்தல் ; மாற் 
றாள் வேலைபார்த்தல் ; a . மாற்றாள் வேலைபார்க்கிற ; தற் 
பொழுதைக்குப் பணியாற்றுகிற . 
Actin ia , n . ( தாவ . ) கடற்பஞ்சு இனம் . 
actin ic , a . வேதியியல் விளைவு தரும் ஒளிக்கதிர்களை ஒட்டிய . 
ac tinism , 11. ஒளிக்கதிரினால் ஏற்படும் வேதியியல் விளைவு . 
actin ium , n . கதிரியக்கமுடைய உலோகப் பொருள்களில் 

ஒன்று , அணு எண் 89 கொண்ட தனிப்பொருள் . 
actinom eter , 1. ஒளிக்கதிர் வேதியியல் விளைவுமானி ; 

ஞாயிற்றுக் கதிரின் நேர்வெப்ப மானி , ஒளி - வெப்ப மானி 
actinothe rapy , 11. ஒளி மருத்துவமுறை , ஒளிக்கதிர் பாய்ச்சி 

நோய் தீர்க்கும் முறை . 
ac tion , 11. செயல் ; செயற்படுமுறை ; வினையாற்றுதல் ; 
நடவடிக்கை ; 

போர்வினை ; வழக்கு நடவடிக்கை ; 
நாடகம் புதினம் முதலியவற்றின் நிகழ்ச்சிப் போக்கு ; ( தொ . ) 
action committee , action group , நேரடி நடவடிக்கைக் குழு , 
கட்சி சாரா தவர்களைக் கூட்டுறவுகளிலிருந்து ஒழிப்பதற்கான 
செயற்குழு ; action station , போரில் ஈடுபடுவதற்கு முன் 
படைத்துறையினர் மேற்கொள்ளும் வாய்ப்பான இடம் . 
ac tionable , a . வழக்குக்கு இடங்கொடுக்கிற , வழக்காடத்தக்க . 
ac tivate , ப . சுறுசுறுப்பாக்கு ; செயற்படுத்து ; தூண்டு ; 

கதிரியக்கம் உண்டுபண்ணு . 
activa tion , 11. செயற்படுத்துதல் ; தூண்டுதல் . 
ac tive , a . செயற்படுத்துகிற ; சுறுசுறுப்பான ; செயல் திற 

முடைய ; ( இலக் . ) செய்வினை வடிவான . 
ac tivism , n . மனத்திட்பமே வினைத்திட்பம் என்னும் ரூடால்ப் 
யூகன் ( Rudolf Eucken ) என்ற மெய்ஞ்ஞானியின் கோட் 
பாடு ; விறுவிறுப்பாகச் செயலாற்றும் முறை . 
ac tivist , 11. வினைத்திட்பக் கோட்பாடு உடையவர் ; விறு 
விறுப்பாகச் செயலாற்றுபவர் ; தமது உற்பத்தியளவினை 
அல்லது தம் குழுவின் உற்பத்தியளவினைப் பெருக்கி வெற்றி 
காணும் பொதுவுடைமைக் கட்சி உஉழைப்பாளர் . 
activ ity , 11. சுறுசுறுப்பாயிருத்தல் ; செயல் , நடவடிக்கை . 
ac ton , 11. கவச உள்ளுறை , போர்க்கவசத்திற்கு உள்ளே அணி 

யப்படும் பஞ்சூட்டிய சட்டை . 
ac tor , 11. நடிகன் . 
ac tress , 11. நடிகை. 
ac tual , a . உண்மையாக உள்ள , உண்மையான ; 
முறையில் உள்ள . 


. 


நடை 


7 


actualise 


adherent 


1 


. 


ac tualise , 1. எய்தப் பெறு ; மெய்யாக்கு ; மெய்யெனத் 

தோற்றும்படி விரித்துக்கூறு. 
ac tualist , 11. செயலிலே குறியாயிருப்பவர் . 
actual ities , 11. pl . நடப்பு நிலைகள் . 
actual ity , 11. மெய்ம்மை ; நடந்துவிட்ட நிகழ்ச்சி , மெய்க் 

நடப்பு . 
ac tualize, v . = actualise . 
ac tuary , 11. காப்பீட்டுக் கணிப்பாளர் ; பதிவாளர் , பத்திரச் 

சான்றாளர் . 
ac tuate , 7. தூண்டு; ஏவு ; உந்து . 
acu ity , 11. கூர்மை , நுண்மை , கடுப்பு . 
acul eate , acu leated , a . கூரிய ; குத்துகிற , கொட்டுகிற : 

( வில . ) கொடுக்கினை உடைய ; ( தாவ . ) முள் நிறைந்த . 
acul eus , 11. ( வில . ) கொடுக்கு ; ( தாவ . ) முள் . 
acum eh , 1. மதிக்கூர்மை , நுழைபுலம் . 
acum inate , a . குவிந்து முனையிற் சென்று முடிகிற ; 

V. கூராக்கு . 
acupress ure , 11. ஊசியழுத்த முறை , ஊசியால் குருதி 

நாளத்தை அழுத்தி இரத்தப்போக்கைத் தடுத்தல் . 
acupunc ture , 11. துளையீட்டு மருத்துவமுறை , நோக்காட் 

டைக் குறைக்க ஊசியால் துளைத்தல் . 
acu shlas 11. ஆருயிர் , கண்மணி . 
acute , 11. எடுப்போசை ; a . கூர்மையான , மதி நுட்பமுடைய ; 
முனைப்பான ; கடுமையான ; எடுப்போசையுடைய ; செங்கோ 
ணத்திற் குறைந்த ; ( தொ . ) acute angle , கூர்ங்கோணம் . 
acy clic , a . திரும்பத்திரும்ப வராத ; மண்டலிக்காத ; ( தாவ . ) 
சுழன்று வராத ; 

( வேதி . ) திறந்த சங்கிலிப்பாங்கான ; 
சுற்றி மீண்டுவராத . 
ad age , 1. முதுமொழி . 
adag io , ( இத் . ) n . ( இசை . ) மென்னடை ; a . மெதுவாய்ச் 

செல்லுகிற ; adv . மெதுவாக ; அடங்கிய குரலில் . 
Ad am , 11. விவிலிய மரபுக்குரிய முதல் மனிதன் ; பண்படா 

மனித இயல்பு ; ( தொ . ) Adam s apple , குரல்வளை . 
ad amant , 11. வைரம் , வைரக்கல் ; வைரம் போன்ற திண் 

பொருள் : காழ் , காழ்ப்பு ; ( தொ . ) be adamant , பிறர் 
வேண்டுகோள் களைப் பிடிவாதமாக மறுத்துவிடு , 

வளையாதிரு. 
adaman tine , a . வைரத்தைப் போன்ற : வைரத்தாலான ; 

உடைக்க முடியாத ; துளைத்தலாகாத ; வளையாத . 
Ad amite , 11. ஆதம் ( Adam ) மரபினர் , மனித இனத்தவர் ; 

உடையின்றித் திரிபவர் . 
-adapt , v . பொருத்தமாக்கு ; மாற்றி அமை , வேறுபடுத்தி 

அமை ; தழுவி எழுது . 
adaptabil ity, 11 . நெகிழ்வுத்திறன் , மாற்றி அமைத்துக் 

கொள்ளக்கூடிய திறன் . 
adapt able , a . மாற்றியமைத்துக் கொள்ளத்தக்க ; நிலைமைக் 

குத் தக்கபடி தன்னை வேறுபடுத்திக் கொள்ளக்கூடிய . 
adapta tion , 11. வேறுபடுத்தி அமைத்தல் ; மாற்றி அமைக் 

கப்பட்டது ; தழுவல் . 
adapt er , 11. மாற்றி அமைத்துக்கொள்பவர் ; மாற்றி அமைக்க 
உதவுவது ; ஒரு கருவியை வேறொரு விதத்திற் பயன்படுத்து 

தற்கு உதவும் துணைப்பொறி . 
adapt ive , a . மாற்றி அமைக்க இடங்கொடுக்கிற , மாற்றி 

அமைக்கத்தக்க . 
atlapt or , 11. = adapter . 
adax ial, a . ஊடச்சு அடுத்த ; ஊடச்சு நோக்கிய . 
atl captan dun1, ad captan dum vul gus, ( ல . ) a , மக்கட் 

குழாத்தின் விருப்பார்வத்துக்கு உகர்த ; ads . மக்கட் 
( குழாத்தின் விருப்பார்வத்துக்கு இசைவாக, அமைவுற்ற 
முறையில், 


add , v . சேர் , இணை ; தொகை கணக்கிடு ; தொடர்ந்து கூறு ; 

மிகு . 
add ax , 11. நீண்ட முறுக்கிய கொம்புகளையுடைய ஆப்பிரிக்க 

மான் . 
adden dum , 11. பின் இணைப்பு ; pl . adden da . 
add er , 11. கூட்டல் கணிப்பவர் ; கூட்டல் பொறி . 
add er , 11. விரியன் பாம்பு . 
add ict , 11. கெட்ட பழக்கத்திற்கு அடிமை . 
addict 2 , ப . கெட்ட பழக்கத்திற்கு அடிமையாக்கு . 
addic tion , 11. கெட்ட பழக்கத்திற்கு அடிமையாதல் . 
Add ison s disease , 11. வரவரத் தளர்ச்சியூட்டும் குருதிச் 

சோர்வுடன் மேனியில் ஊதாநிறம் படர்விக்கும் நோய்வகை . 
addi tion , 11. கூட்டல் ; கூட்டல் கணக்கு ; சேர்ப்பு . 
addi tional , a . கூடுதலான ; கூட்டப்பட்ட ; துணைச் 

சேர்க்கையான . 
add itive , a . கூட்டப்படுகிற ; கூட்டல் கணக்கைச் சார்ந்த . 
ad dle , 11. நீர்க்கசடு , சேறு ; a . அழுகிய ; வெறுமையான ; 

வீணான ; குழம்பிய ; ப . குழப்பு ; சேறாகு . 
add le - brained , a . மூளை குழம்பிய . 
ad dled , a . குழப்பமான , 
address , n . முகவரி ; பேருரை ; அளவளாவும் முறை ; கப்பலை 

அனுப்பும் செய்கை ; ப . முகவரி எழுது ; பேருரையாற்று ; 
கண்டுபேசு ; ஈடுபடுத்திக்கொள் ; குறிவை . 
addressee , 11 , முகவரியாளர் . 
address er , address or , 11. முகவரி எழுதுபவர் ; பேருரை 

யாளர் . 
address es , 11. pl . காதல் நயவுரை . 
adduce , . சான்றாகக் கூறு ; குறிப்பிடு ; எடுத்துச்சொல் . 
adduce able , a . எடுத்துக்காட்டத்தக்க . 
addu cent , a . ( உட . ) சுரித்த , மையம்நோக்கி இழுக்கப்படுகிற . 
adduc ible , n . = adduceable. 
adduct , U. மையம் நோக்கி இழு . 
adduc tion , n . மேற்கோள் காட்டுதல் ; சுரித்தல் . 
adduc tive , a . முன் இழுக்கும் இயல்புடைய . 
adduc tor , 11. முன் இழுக்கும் இயல்புடைய தசைநார் . 
adeem , 0. ( சட் . ) விருப்ப ஆவணப் பொருளை விற்றாவது 

அழித்தாவது ஆவணத்தை வறிதாக்கு . 
adem ption , 11. ( சட் . ) விருப்ப ஆவணப் பொருளை விற்றாவது 

அழித்தாவது ஆவணத்தை வறிதாக்கல் . 
adeni tis , 1. கழலை வீக்கம் , சுரப்பி அழற்சி . 
ad enoid , a , கழலைக்குரிய ; சுரப்பி போன்ற . 
ad enoids , 11. pl மூக்கடியான் , மூக்கடிச் சதை வளர்ச்சி . 
adeno ma , 11 , சுரப்பி போன்ற கட்டி , கழலைக்கட்டி ; pl . 

adeno mas , adeno mata . 
adept , 11. கைவல்லார் , திறமுடையார் ; a . கைதேர்ந்த , முழுக் 

தேர்ச்சியடைந்த . 
ad equacy , 11. நிறைவு ; ஏற்ற அளவு ; தகுதி . 
ad equate , a . போதிய ; ஒத்த ; தகுதியான . 
ades pota , 11. pl . ஆக்கியோன் பெயர் உணர்த்தப்படாதவை ; 
ஆசிரியர் எவராலும் தமதென்று உரிமை கோரப்ப..த 
ஏடுகள் . 
ad eun dein , ( ல . ) ads . அந்தப் பட்டத்திற்கே பிறிதொரு 

பல்கலைக் கழகத்தால் சேர்த்துக்கொள்ளப்பட்டு . 
a deux, ( பிர . ) a . , adu. இரண்டிற்கான ; இரண்டினின. யே . 
adhere , . ஒட்டிக்கொண்டிரு ; 

பருரை 
கொள் ; கடைப்பிடி . 
adher ence , 11. ஒட்டிக்கொண்டிருத்தல் , பற்று . 
adher ent , 11. பற்றாளர் , பின்பற்றுபவர் , ஆதரவாளர் ; 
a . பற்றிக்கொண்டிருக்கிற . 


நிலையாபாயிரு ; 


8 


( 


adhesion 


admittable 


பசை , 


adhe sion , n . பற்றியிருத்தல் ; ஒட்டுப்பண்பு ; ( இயற் . ) 
பிறிதின் பற்று , அயற்பரப்பொட்டு , ஒரு பொருளின் பரப்பி 
லுள்ள அணுக்கள் பிறிதொரு பொருளின் பரப்பிலுள்ள 
அணுக்களுடன் மிகுதியாக ஒட்டிக்கொள்ளும் தன்மை ; 
( மரு . ) வீங்கிய உறுப்புக்களின் இயற்கைக்கு மாறுபட்ட 
இணைப்பு : பிளவுற்ற பரப்பு இணைவு ; ( தாவ . ) இருவேறு 
உறுப்பிணைவு. 
adhes ive , n . 

a . பசையான , ஒட்டிக்கொள்கிற ; 
( தொ . ) adhesive tape , ( மரு . ) கட்டுக்களை நழுவாமல் பாது 
காக்கும் பசைநாடா . 
adhib it , v . மருந்துபோடு ; ஒற்று . 
atl hoc , ( ல . ) a . தனிப்பட அமைந்த ; குறிப்பிட்ட ஒரே பணிக் 

( குரிய . 
adiabat ic , a . மாறா வெப்ப நிலை சார்ந்த ; வெப்பம் புகாத ; 

வெப்பத்தை வெளியே விடாத 
adian tum , 11. சூரல் வகை , நனையாத பெரணி வகை . 
adiaph ora, 11. pl . சிறப்பில் கொள்கைகள் . 
adiaph orism , 11. இறை நூலில் சிறப்பில்லாச் செய்திகளைப் 

பற்றி உன்னிப்பாய் இல்லாமை , கடவுள் நூல் பற்றிய 
சில்லறைச் செய்திகளைத் தாங்கிக்கொள்ளும் மனப்பான்மை . 
adiaph orist , 11. இறை நூல் பற்றிய சிறு திறன்களில் 

விட்டுக்கொடுக்கும் மனப்பான்மை உடையவர் . 
adieu , 11. பிரிவுரை ; int . போய்வருக ! 
adl infinit um , ( ல . ) adu . எல்லையின்றி ; என்றென்றைக்கும் . 
atl in teriin . ( ல . ) a . இடைப்பட்ட காலத்துக்குரிய ; adu . 

இடைப்பட்ட காலத்தில் . 
adip ic , a . கொழுப்பைச் சார்ந்த . 
ad ipocere , 11. அழுகல் இழுது , நீரில் அழுகிய பிணத்தின்மீது 

உண்டாகும் கொழுப்புப் பொருள் . 
acl ipose , n . உயிரினக் கொழுப்பு ; a . கொழுப்புக்குரிய ; 

கொழுவிய , கொழுத்த . 
adipos ity , 11. கொழுப்புடைமை . 
ad it , 11. அணுகுதல் ; சுரங்க வாயில் , சுரங்க வழி . 
adja cency , n . அண்மையில் இருத்தல் , பக்கத்தில் அமைதல் . 
adja cent , a . அருகில் உள்ள , பக்கத்தில் உள்ள ; ( தொ . ) 
adjacent angle , ( வடி . ) புடைக்கோணம் , பக்கம் இணைந்த 
கோணம் . 
adj ective, 11. ( இலக் . ) பெயரடை , பெயரைத் தழுவுகின்ற 
சொல் ; a . அடுத்துள்ள , சார்ந்த , துணையான , சாயப் 

பற்றொட்டுத் தேவைப்படுகிற . 
adjectiv al , a . பெயரடையான . 
adjoin , . அடுத்திரு , சார்ந்திரு ; இணை , ஒன்றுசேர் . 
adjoin ing , a . அடுத்துள்ள ; சேர்ந்துள்ள , 
adjourn , v . வேறொரு நாளிற்குத் தள்ளிவை , ஒத்திவை ; 
வேறொரு இடத்திற்கு 

இடத்திற்கு மாற்று ; இடை நிறுத்திவை ; 
( தொ . ) adjourn sine die , நாள் குறியாமல் ஒத்திவை . 
adjourn ment , 11. தள்ளிவைத்தல் , ஒத்திவைப்பு ; ( தொ . ) 
adjournment motion , ஒத்திவைப்புக் கோரிக்கை , ஒத்தி 
வைப்புத் தீர்மானம் . 
adjudge , v . முடிவு செய் , தீர்ப்புக்கூறு ; ஒதுக்கிக் கொடு . 
adjudge ment , adjudg ment , 11. முடிவு கூறுதல் , தீர்ப்பு . 
adjud icate, T. வழக்குத் தீர்ப்பளி , தீர்ப்பளி. 
adjudica tion , 11. வழக்குத் தீர்ப்பு . 
adjud icator , 11. தீர்ப்பளிப்பவர் . 
adj unct , n . இணைக்கப்பட்ட பொருள் , துணைப்பொருள் ; 
உதவியாளர் ; ( இலக் . ) தழுவுசொல் ; தழுவுதொடர் ; ( அள . ) 
துணைப்பண்பு ; சிறப்பில்லா அடை ; a . உடன் இணைந்த . 
adjunc tion , 11. இணைத்தல் ; இணைப்புப் பொருள் . 
adjunc tive , a . ஒட்டான , இணைப்பான . 
adjura tion , 11. ஆனை வழிப்படுத்துதல் , சூளுரைத்து ஏவுதல் , 


adjur atory , a . சூளுரை ஏவல் தாங்கிய . 
adjure , v . ஆணை வழிப்படுத்து , சூளிட்டு ஏவு ; ஆர்வத்துடன் 

வேண்டிக்கொள் . 
adjust , V. ஒழுங்காக்கு . சரிப்படுத்து ; பொருத்திக்கொள் , 

தக்கவாறு அமைத்துக்கொள் . 
adjust able , a . தக்கவாறு அமைத்துக்கொள்ளக்கூடிய . 
adjust ment , 11. சரிப்படுத்திக் கொள்ளுதல் ; பொருத்துவாய் ; 

இசைவிப்பு ; சீரமைவு . 
adjust or , 11. சீராக்கி , வெளித்தூண்டுதலுக்கேற்ப நடக்கை 

யைச் சீராக்கும் கருவி அல்லது ஆற்றல் . 
adju tage , 1. செயற்கை ஊற்றின் மடைவாய் . 
adj utancy , n . துணைமை , உதவியாளர் நிலை . 
adj utant , n . துணைவர் , உதவியாளர் ; புதா , பெருநாரை ; 

( படை . ) துணைத்தளபதி , துணைப்படைத் தவர் ; 
a . துணைமையான . 
ad juvancy , n . உதவியாயிருத்தல் . 
adj uvant , n . உதவி செய்பவர் ; 

துணையாவது ; ( மரு . ) 
துணை மருந்துச் சரக்கு ; a , துணையான , உதவிசெய்கிற . 
ad lib itum , ( ல . ) ads . விருப்பம்போல ; வேண்டுமட்டும் . 
ad - mass , ad mass , 1. தொலைபேசி தொலைகாணி ஆகிய 

வற்றில் விளம்பரக்காரர்கள் நாடும் மக்கள் திரள் . 
admeas ure , v . அளந்துகொடு ; பங்கிட்டுக் கொடு . 
admeas urement , 11 . அளந்துகொடுத்தல் , அள வீடு; 

அளவை , பரிமாணம் ; ஒப்பீடு . 
admin icle , n . துணைப்பொருள் ; ( சட் . ) துணைச்சான்று , வலி 

யுறுத்தும் சான்று . 
adminic ular , a . துணையான , துணைச்சான்றான . 
adminic ulate , . வலியுறுத்து ; சான்றுகாண்பி . 
admin ister , U. ஆட்சிசெய் ; நிருவகி ; நடைமுறை ஆட்சி 
செலுத்து ; வழங்கு ; முறைசெய் ; செயல்முறை நடாத்து ; 
செயற்படுத்து ; மருந்து இடு ; உதவு . 
administra tion , 11. நடைமுறை ஆட்சி ; ஆட்சிமுறை ; 
வழங்குதல் ; நிருவாகம் ; செயலாட்சி ; ஆட்சியினர் ; ( தொ . ) 
letters of administration , ( சட் . ) (விருப்ப ஆவண ) நிருவாகப் 
பத்திரம் , பரிபாலன உரிமைப்பத்திரம் . 
admin istrative, a . ஆட்சிமுறை சார்ந்த . 
admin istrator , n . செயலாட்சியர் ; நிருவாகி ; ஆட்சிப் 

பொறுப்பாளர் . 
admin istratrix , 1. செயலாட்சித் தலைவி . 
ad mirable, a . அரிய , மெச்சத்தக்க ; போற்றும்படியான . 
ad miral , n . கடற்படைத் தலைவர் . 
ad miralty , 1. கடற்படைத் தலைவர் நிலை ; கடற்படை 
ஆட்சிக்குழு ; கடற்படை ஆட்சி நிலையம் ; ( தொ . ) Court of 

Admiralty , கப்பல்துறை நீதி மன்றம் . 
admira tion , 11 , வியந்து பாராட்டுதல் , மெச்சுதல் , போற்று 

தல் ; ஆர்வப்பாராட்டு ; நலம்பாராட்டி மகிழ்தல் , 
admire , v . போற்று , வியந்து பாராட்டு ; நற்பண்புகளைர். 

கண்டு மனம் குழை . 
admir er , 11. ஆர்வலர் , வியந்து பாராட்டுபவர் ; பின்பற்று 

பவர் ; காதலர் . 
admir ing , a . வியந்து பாராட்டுகிற . 
admissibil ity , 11. ஏற்றுக்கொள்ளத்தக்க தன்மை . 
admiss ible , a . ஏற்றுக்கொள்ளத்தக்க . 
admi ssion , 11. நுழைவு ; ஏற்றுக்கொள்ளுதல் , ஒப்புக் 

கொள்ளுதல் ; ஏற்றுக்கொள்ளப்பட்ட செய்தி . 
admiss ive , a . ஏற்றுக்கொள்கிற . 
admit , v . நுழையவிடு ; ஏற்றுக்கொள் , ஒப்புக்கொள் ; இடங் 

கொடு . 
admitt able , a . நுழைவுபெறத்தக்க ; ஏற்றுக்கொள்ளத் 
தக்க . 


9 
admittance 
admitt ance, 1. நுழையவிடுதல் ; நுழைவுபெறுதல் ; ஏற்றுக் 

கொள்ளுதல் . 
admitt ed , a /. ஏற்றுக்கொள்ளப்பட்ட ; வர இசைவளிக்கப் 

பட்ட . 
admitt edly , adv . யாவரும் ஒப்ப , மறுப்புக்கிடமின்றி . 
admix , . கூட்டிக் கலப்புச் செய் ; கலந்து ஒன்றாகு . 
admix ture , 11. சேர்த்துக் கலத்தல் ; கூட்டுக்க வை ; கலவைக் 

கூறு ; துணைச் சேர்க்கைப் பொருள் . 
admon ish , 3. எச்சரிப்புச்செய் ; நன்னெறிப்படுத்து , நல்லறி 

வூட்டு ; நயமாகக் கண்டி ; நினைப்பூட்டு . 
admon ishment, 11. எச்சரிக்கை ; அறிவுறுத்துதல் . 
admoni tion , n . நல்லறிவு புகட்டுதல் ; நயமான கண்டிப்பு ; 

கடிந்துரை ; எச்சரிப்புரை . 
admontitive, a . கண்டிக்கிற . 
admon itor , n . அறவுரை பகருநர் , நீதிபோதகர் . 
admon itory , a . நன்னெறி காட்டுகிற . 
ad naus eam , ( ல . ) adv . வெறுப்பு உண்டாக்கும் வகையில் . 
adnom inal , a . பெயர்ச்சொல் சார்ந்த ; பெயர் குறித்த ; 

தழுவுசொல் சார்ந்த . 
ad noun , n . ( இலக் . ) பெயர் தழுவிய சொல் , பெயர் அடை ; 

பெயர்குறிக்கும் பெயர் அடை . 
ado , 11. அமளி , வெறும் ஆரவாரம் ; ஆகுலம் ; தொந்தரவு , இடர் . 
adob e, n . உணக்கிய செங்கல் , வெயிலில் காய்வுற்ற பச்சைச் 
செங்கல் ; உணக்கிய செங்கல் கட்டிடம் ; a . உணக்கிய 
செங்கல்லால் ஆன ; உணக்கிய செங்கல்லுக்குரிய . 
adoles cence , adoles cency , 11 , வளரிளமை , புதுமலர்ச்சிப் 

பருவம் . 
adoles cent , 1. மழவன் , மழ இளைஞன் ; மட மங்கை ; வளர் 

இளம் பருவத்தினர் ; a . வளரும் இளமைப் பருவத்தைச் சார்ந்த . 
Adon is , n . அஃப்ரோடைட் ( Aphrodite) என்னும் தேவ 
மாதினால் காதலிக்கப்பட்ட அழகிளங்குமரன் ; வீண் பெருமை 
யுடையான் . 
ad onise , ad onize , U. அழகுபடுத்து , 
adopt , ப . தத்து எடு , பிள்ளை கூட்டு ; தேர்ந்தெடு ; தனதாக 

ஏற்றுக்கொள் ; மேற்கொள் . 
adop tion , 11. பிள்ளை கூட்டு, மகவேற்பு ; மேற்கொள்ளுதல் ; 
ஏற்பு ; தன தாகக் கொள்ளுதல் ; ஏற்பிசைவு ; தெரிவு ; தேர்வு ; 
( மெய் . ) மீட்கப்பட்ட உயிர்களுக்குக் கடவுளின் புதல்வருக் 
குரிய உரிமைகளை வழங்கும் திருவருட்செயல் . 
adop tive , a . தனதாக ஏற்ற ; தனதாக ஏற்கப்பட்ட . 
ador able , a . வழிபடத்தக்க , பூசைக்குரிய ; போற்றுதலுக் 

குரிய . 
adora tion , 1. வழிபாடு , வணக்கம் , வந்தனை ; ஆன்ற மதிப்பு . 
adore , U. போற்று , பூசி , வழிபடு ; நலம் பாராட்டு ; மிகு 

நேசம் கொள் . 
ador er , 1. போற்றுபவர் ; ஆர்வலர் ; காதலர் . 
ador ing , a . மெச்சுகிற , போற்றுகிற . 
adorn , . கோலஞ்செய் , ஒப்பனை செய் , அழகூட்டு , அணி 

செய் ; வண்ணஞ் செய் . 
adorn ment , 1. ஒப்பனை , அலங்காரம் . 
adown , adv . , prep . கீழே , தாழ . 
adpress , v . சேர்த்து அழுத்து . 
ad rem , ( ல . ) adv . சுற்றி வளைக்காமல் , நேரே . 
adren al , 11. குண்டிக்காய் அடுத்த சுரப்பி ; a . குண்டிக்காய் 

அடுத்த . 
adren alin , 1 . குண்டிக்காய்ச் சுரப்பியிலிருந்து ஊறும் 

இயக்குநீர் . 
adrift , adv . மிதந்து ; அலைப்புண்டு . 
adroit , a . சதுரப்பாடுடைய , முன் திறமை வாய்ந்த . 

2 


advantageous 
adry , adv . வறண்ட நிலையில் , நீர்வேட்கையோடு , தாகம் 

நிரம்பி . 
adsciti tious , a . மிகுதியான ; உத்தேசிக்கப்பட்ட , 
ad script , n . பண்ணையாள் , படியாள் ; a . நிலத்தோடு இனைக் 

கப்பட்ட ; பின்னர் எழுதப்பட்ட . 
adscrip tus gleb ae , ( ல . ) a . நிலத்தோடு ஒட்டிய . 
adsorb , U. ஆவியை உறிஞ்சு . 
ad sum, ( ல . ) 3. இதோ , இங்கே இருக்கிறேன் ! 
ad ulate , 0. இச்சகம் பேசு , முகமன் கூறு . 
adula tion , 11. இச்சகம் பேசுதல் . 
ad ulator , n . முகமன் உரைப்போர் , அடிவருடி , வேதாளிகர் . 
ad ulatory , a . முகமன் உரைக்கிற , பல்லைக் காட்டுகிற , 

நச்சுகிற . 
ad ult 1 , 11. வயதுவந்தவர் , முதிர்வயதுடையவர் . 
adult 2 , a . வயதுவந்த , முழுவளர்ச்சி யடைந்த ; ( தொ . ) 
adult education , வயதடைந்தவர்களுக்கான கல்வி ; adult 
suffrage, வயதுவந்தவர் வாக்குரிமை . 
adul terant , 11. கலப்புச் செய்ய உதவும் பொருள் ; கலப்படம் 
செய்பவர் ; a . 

கலப்படம் செய்கிற ; கலப்படம் செய்ய 
உதவுகிற . 
adulterate, a . கலக்கப்பெற்ற , கலப்படமான 
, போலியான 

, 
கீழ்த்தரமான ; 3. கலப்புச் செய் ; கீழ்த்தரம் ஆக்கு ; குழப்பு . 
adultera tion , 1 , குழப்புதல் ; கலப்படம் ; கலப்பட நிலை . 
adul terator , 11. கலப்புச் செய்பவர் , கலப்படம் செய்பவர் . 
adul terer , 11. ஒழுக்கங் கெட்டவன் , பிறர்மனை நயப்பவன் ; 

fem . adul teress . 
adul terine , 11. தகாவழிப் பிறந்த மகவு ; a . தகாவழிப் பிறந்த , 

முறைகேடாகப் பிறந்த ; போலியான ; சட்டத்திற்கு மாறான . 
adul terous , a . ஒழுக்கங்செட்ட , முறைகேடான . 
adul tery , 11. கூடா ஒழுக்கம் , பிறர்மனை- நயத்தல் . 
adum bral , a . நிழல் ஆர்ந்த , நிழல் கவிந்த. 
ad umbrate , V. சிறு சாயை காட்டு , உருவரை தோற்றுவி ; . 

அரைகுறையாக உருவமை ; இனங்குறி ; முன் அறிவி ; நிழல் 
கவி , நிழல்படர்வி . 
adumbra tion , 1. நிழலடிப்பு . 
adum brative, a , நிழல் உருக்காட்டுகிற ; முன் அறிகுறியான , 
ad ung uem , ( ல . ) a , முற்றும் செய்து தீர்ந்த , 
ad urol , n . நிழற்படத் தெளிவு தரு வேதிப்பொருள் . 
adust , a . தீய்ந்த , வாடி வதங்கிய , கன்றிய , கரிந்த . 
ad valor em , ( ல . ) a . மதிப்பீட்டின்படி உரிய ; adu . விலை 

மதிப்பின்படி , மதிப்பீட்டின்படி , 
advance , 11. முன்னேற்றம் , வளர்ச்சி , அபிவிருத்தி , மேம்பாடு , 
உயர்வு , ஏற்றம் ; முன்பணம் , அச்சாரம் ; கடன் ; நாடி 
நணுகுதல் ; நட்பு நாட்டம் ; a . முன்னணியிலுள்ள , முன் 
னீடா 

டான ; . முனை ; முந்து ; முன்னேறு ; முன்னேற்றமடை , 
உயர்வுபெறு , மதிப்படை ; முன்னிடு ; உயர்த்து ; ஊக்கு ; 
முன் கொணர் , முன்னதாக வழங்கு ; முன்பணம் கொடு ; 
கடன் உதவு . 
advanced , a . முற்போக்கான ; நாகரிகத்தில் மேம்பட்ட. ; 

உயர் தரமான. 
advance ment , 11. உயர்வு , மேம்பாடு , வளர்ச்சி ; அபிவிருத்தி ; 

ஊக்குவித்தல் , 
advan tage, 11 , நன்மை ; மேன்மை ; அனுகூலம் ; இலாபம் , 

பெறுதி ; முன்வாய்ப்பு ; V. நலஞ்செய் , பயன்கொடு ; ( தொ . ) 
have the advantage of , இயல்பான மேல்நலம் பெற்றிரு ; 
to take advantage of , பயனுடையதாக்கிக்கொள் ; மெட்டுக் 
கடந்து பயன்படுத்திக்கொள் ; take at advantage , ஒருவ 
ருடைய இனிய நிலைகளையே எதிராக்கு ; எதிர்பாராது செய 
லாற்றி அதிர்ச்சி ஊட்டு. 
advanta geous , a , மேன்மையான ; அனுகூலமான ; பயன் 
தருகிற . 


10 


sero 


advene 


. 


advene , 0 , சேர்ந்துமிகு . 
ad vent , 11. வருகை ; வந்தடைகை . 
Ad vent , 11 , இயேசுநாதரின் திருவருகை . 
Ad ventist , 11. இயேசுநாதரின் இரண்டாவது வருகையில் 

நம்பிக்கை உள்ளவர் ; இயேசுநாதரின் திரு ஆயிர ஆண்டுக் 
கால நேரிடை ஆட்சிக் கோட்பாட்டில் நம்பிக்கை உள்ளவர் . 
adventi tious , a . புறமிருந்து வருகிற , புறவளர்ச்சியான ; 
இடைநிகழ்வதான ; கூடுதலான ; ( சட் . ) நேர் மரபுரிமையின்றி 
எதிர்பாராது வந்த . 
advent ive , 11 , வெளியாள் ; வெளிப்பொருள் ; a . புறமிருந்து 

வருகிற ; ( தாவ . ) நன்கு நிலைபெறாத . 
adven ture, n . துணிவான செயல் , வீரச்செயல் ; அபாயம் , 

இடர் ) எதிர்பாரா நிகழ்ச்சி ; துணிச்சல் வாணிபம் ; 
செயல் வேட்டம் ; முயற்சி ஆர்வம் ; - U. துணிவுச் செயலில் 
இறங்கு , துணிந்துசெய் ; செய்துபார் ; இடர்மேற்கொண்டு 
செய் . 
adven turer , 11. துணிச்சல் வீரன் , வெற்றி வேட்டையாளன் ; 
துணிச்சல் வாணிபம் செய்வோன் ; ஆபத்தான முயற்சிகளை 
மேற்கொள்வோன் . 
adven turesome, a . துணிச்சல் வீரமுடைய ; முயற்சியுள்ள ; 

இடர்மேற்கொள்ளச் சித்தமாய் இருக்கிற . 
adven turess , 11. துணிச்சலான பெண் ; கொள்கையின்றித் 

தன் சாமர்த்தியத்தினால் வாழ்பவள் . 
adven turous , a , = adventuresome. 
ad verb , 11. வினையடை , வினை தழுவுசொல் . 
adverb ial , a , வினையடைக்குரிய ; வினை தழுவுகிற . 
ad verb um , ( ல . ) a . சொல்லுக்குச் சொல்லான ; adv . சொல் 

லுக்குச் சொல்லாக . 
ad versary , 7. எதிரி, பகைவர். 
advers ative, a , எதிரான , பாறான . 
ad verse, a . எதிரான் , மாறாகச் செயலாற்றுகிற ; பகையான , 

தீங்கு விளைவிக்கிற , கேடான ; பிரதிகூலமான . 
ad versely , adv . மாறாக , எதிராக . 
advers ity , 11. இன்னல் , துன்பம் ; அல்லற்காலம் , காலக்கேடு ; 

துரதிர்ஷ்டம் . 
advert , " . கவனம் திருப்பு ; குறிப்பிடு . 
advert ence , advert ency , 1. கவனம் , விழிப்பு , 
advert ent , a . கவனமுள்ள , விழிப்பான . 
ad vertise , U. அறிவி , தெரிவி ; விளம்பரப்படுத்து : 

முன்னறிவி ; விளம்பரப்படுத்திக்கொள் . 
advert isement , 11. பொது அறிவிப்பு , விளம்பரம் ; விளம் 

பரப்படுத்துதல் ; வசை விளம்பரம் . 
ad vertiser , 11. விளம்பரம் செய்பவர் , பொது அறிவிப்புச் 

செய்பவர் , 
advice , 1. ஆலோசனை , கருத்துரை , அறிவுரை ; அறவுரை , 

நல்லுரை ; அறிவிப்பு . 
advice s , 11 , pl . செய்தி , தகவல் . 
advis able, a . பிறர் நல்ல நன்று சொல்லத்தக்க ; பொருத்த 

மான , உசிதமான ; பரிந்துரைக்கத்தக்க , ஆதரிக்கத்தக்க . 
advise , 0. ஆலோசனை கூறு , தெளிவுரை கூறு ; பரிந்துரை 

பகர் ; தெரிவி , அறிவி ; கலந்தாலோசி . 
advised , a . நன்கு ஆலோசிக்கப்பட்ட ; தெரிவிக்கப்பட்ட ; 

அறிவுரைக்கு இணங்குகிற ; நெஞ்சறிந்த ; முன்னெச்சரிக்கை 
யான . 
advised ly , adv . நன்கு ஆலோசித்து , போதிய ஆலோசனை 
யுடன் ; அறிவுரைக்கிணங்கி ; நெஞ்சறிந்து , வேண்டு 
மென்று . 
advis er, advis or , 11. ஆலோசகர் , உறுபொருள் உரைப் 

போர் . 
advis ory , a, ஆலோசனை கூறுகிற ; அறிவுரை அடங்கிய . 


ad vit am aut cul pam , ( ல . ) adv . வாழ்நாள் முழுதும் அல்லது 

குற்றம் மெய்ப்பிக்கப்படும் வரையில் . 
ad vocacy , 11 , வழக்கறிஞர் தொழில் ; ஆதரித்து வாதாடுதல் , 

ஒட்டி வழக்காடுதல் ; காத்துக்கோடல். 
ad vocate , 11 , வழக்கறிஞர் ; ஆதரித்து வாதாடுபவர் , காத்துப் 
பேசுவோர் ; U. ஆதரித்து வாதாடு ; வெளிப்படையாகப் 

பரிந்துரை . 
ad vocator . 11. பரிந்து வாதாடுபவர் . 
advows on , 11. திருக்கோயில் பதவிகளுக்கு ஆள் அமர்த்தும் 

உரிமை . 
adynam ia , 11 , உயிராற்றலின் அழிவு ; ஏலாமை ; படுகிடை 

நிலை . 
ad ytum , 11 , கோயில் கருவறை , கர்ப்பக்கிருகம் , மூலக் 

கோயில் ; pl . ad yta . 
adz , adze, 11 , வாய்ச்சி , மரத்தைச் சீவ உதவும் கருவி ; 3 . 

வாய்ச்சி கொண்டு சீவு . 
aecid iospore, 11. காளான் வகையின் சிதல் விதை . 
aecid ium , 11. காளான் குடை ; pl . aecid ia . 
aed ile , 11. மேல்காப்பாளர் , பண்டைய ரோமர் ( Roman ) 
ஆட்சியிற் காவல் பொதுக்கூடம் கேளிக்கை ஆகியவற்றை 
மேற்பார்க்கும் அலுவலர் . 
ae ger , ( ல. ) 1. நோய்ச்சான்று ; பல்கலைக்கழக மாணவரின் 

நோய்நிலைக்குரிய மருத்துவர் சான்றிதழ் . 
ae gis , n . கிரேக்கப் பெருந்தெய்வத்தின் கேடயம் ; ஆதரவு , 

சார்பு. 
aegrot at , ( ல . ) 11. மருத்துவச்சான்று , பல்கலைக்கழகங்களில் 
மாணவர் தேர்வுக்கு அல்லது வகுப்பிற்கு வரமுடியாத நிலையில் 

நோயுற்றிருக்கிறாரென்ற சான்று . 
Ae neid , n , igo ( Virgil ) GT COTO LIDOL CITTLÓ ( Roman ) 

கவிஞர் இயற்றிய பெருங்காப்பியம் . 
Aeol ian , 11 , இயோலியாவைச் ( Aeolia ) சார்ந்த கிரேக்கர் ; 
a . இயோலியா அல்லது மேலை ஆசியாவைச் சார்ந்த ; காற் 
றுக்குரிய ; காற்றால் இயக்கப்படுகிற ; காற்றுவெளியூடான ; 
( தொ . ) Aeolian harp , இயோலியா அல்லது மேலை ஆசியா 
வைச் சார்ந்த யாழ்வகை ; Aeolian mode , பண்டைக் கிரேக் 
கரின் இசைத்திற வகை ; Aeolian rocks , ( மண் . ) காற்றின் 
செயலால் உருவாகும் மணல் போன்ற பாறைவகை . 
Aeol ic , 11. கிரேக்க மொழியின் இயோலியக் கிளைவழக்கு . 
ae olipile , ae olipyle , 11. ஆவிவேக மானி . 
aeolot ropy , n. நிலைமாற்றத்தால் ஏற்படும் இயற்பியல் 

மாறுபாடு . 
ae on , 11 , ஊழி , பேரூழி , யுகம் , கற்பம் , எல்லையற்ற காலம் ; 
பிளேட்டோவின் ( Plato ) கோட்பாடு வகையில் அனாதி காலந் 
தொட்டு நிலைபேறுடைய கடவுட்கூறான தத்துவம் . 
a erate , v . காற்றூட்டு . 
a erated , a , வளியுடன் கலந்த ; காற்றூட்டப்பட்ட ; ( தொ . ) 

aerated waters , காற்றூட்டப்பட்ட பானங்கள் . 
aera tion , 11. காற்றூட்டல் ; வளிகலத்தல் ; வளிசெறித்தல் ; 
காற்றாடவிடல் ; உயிர்ப்புமூலம் குருதியுடன் 

குருதியுடன் உயிர்வளி 
கலக்கவிடல் . 
a erator , 1 , காற்றூட்டுக் கலம் . 
aer ial , 11. வான்கம்பி ; உணர்கொம்பு ; a . காற்றைச் சார்ந்த , 
காற்றுவெளிக்குரிய , காற்றூடான ; வளிமண்டலத்துக்குரிய ; 
காற்றோட்டமுள்ள ; கற்பனையான ; உயர்ந்த ; விமானத் 
தொடர்புடைய ; ஆவிவடிவான ; காற்றுப்போன்ற ; இலே 
சான . 
a erie , a ery , 1. வேட்டப்பறவையின் கூண்டு ; மலைமுகட்டு 
5. அரண் , மலைமேல் மனை ; கொடும்பறவைக் குஞ்சுகளின் 

தொகுதி ; கொடிய வமிசம் . 
a eriform , a . ஆவி வடிவான ; போலியான . 
a ero , 1 , வான ஊர்தி , விமானம் ; a . விமானம் சார்ந்த , 


| 


11 


aerobatics 


affect 


aerotax is , n , உயிர்வளியிலிருந்து 

அல்லது 

உயிர்வளி 
நோக்கிச் செல்லும் இயக்கம் . 
aerotrop ic , a . ( தாவ . ) உயிர்வளிச் செறிவின் பயனாக 

வளைந்து செல்லுகிற . 
aerot ropism , 11. ( தாவ . ) உயிர்வளிச் செறிவினால் வளைந்து 

செல்லும் போக்கு . 
aeru ginous , a . செம்பின் களிம்பிற்குரிய ; செம்பின் களிம்பு 


போன்ற . 


Aesculap ian , a . GUGGUTULIWN ( Aesculapius ) GTGÓT VIL 

ரோம ( Roman ) மருத்துவக் கடவுட்குரிய ; மருத்துவக் 

கலைக்குரிய . 
Aesculap ius , 1. ரோம ( Roman ) மருத்துவக் கடவுள் ; 

மருத்துவர் . 
aes culin , 11. வாதுமையின மரவகையின் பட்டையிலிருந்து 

கிடைக்கும் முந்திரி வெல்லச்சத்து . 
aes thete , n . அழகுணர்ச்சியுடையவர் , கலைநயமுடையவர் ; 

போலிக் கலைப்பெருமை கொள்பவர் . 
aesthet ic , aesthet ical , a . அழகுணர்ச்சி சார்ந்த , கலை 

உணர்ச்சி யுடைய ; சுவைநலஞ் சான்ற . 
aestheti cian , n . அழகுக் கலைஞர் . 
aesthet icise , 0. கலைச்சுவை உடைய தாக்கு , அழகுணர்ச்சி 

யூட்டு . 
aesthet icism , n. கலைப்பண்பின் இலக்கணம் ; அழகுக் 

கோட்பாடு , 
aesthet icist , 11. அழகுக் கலை ஆய்வாளர் . 
aesthet ics , n . அழகுணர்ச்சி , சுவைநலம் , சுவைமை ; நுண் 

கலை இலக்கணம் , கவின்கலைத் தத்துவம் ; அழகியல் , அழகுக் 


கலை . 


aerobat ics , 10. வான ஊர்திக்கலை , விமான வித்தை . 
a erobe, 1. தனி உயிர்வளியில் உயிர்க்கும் அணுவுயிர் . 
aerob ian , aerob ic , a . உயிர்ப்பதற்குத் தனி உயிர்வளி 

வேண்டுகிற . 
aero - biol ogy , n . காற்றிற் கலந்து மிதக்கும் நுண்ணணு 
உயிரிகள் நுண்ணணுச் சிதல்கள் ஆகியவற்றைப் பற்றிய 
உயிர் நூல்துறை . 
aerobio sis ,. 11 . 

உயிர்வளியில் உயிர்வாழ்வு . 
a erobomb , 11. வான்வழிக்குண்டு , விமான வீச்சுக்குண்டு . 
a erobus , 11. வான்வழிப்பேருந்து , பெரிய விமானம் . 
a erodart , 11. விமான எறிபடை . 
aer odrome , 1. வான் கப்பல் நிலையம் , விமான நிலையம் . 
aerodynam ic , aerodynam ical, a . வளியியக்கம் சார்ந்த . 
aerodyn amicist , 1. பொருள்களின் காற்றூடான இயக்கம் 

பற்றி ஆராய்பவர் . 
aerodynam ics, 11. வளியியக்கம் சார்ந்த இயற்பியல் . 
alerodyne , 1. காற்றினும் எடைமிக்க வான்கலம் . 
aeroelastic ian , n . மிகுவிசை வான்கலத்தின் அதிர்வியக்கம் 

ஆராய்பவர் . 
aeroem bolism , n . வானில் ஏற்ற இறக்க வேறுபாட்டினால் 

விமானத்தாருக்கு ஏற்படும் நோய்நிலை . 
a erofoil , 11. விமானத்தின் காற்றழுத்தத் தளம் . 
a erogram , n . கம்பியில்லாத்தந்திச் செய்தி ; விமானத்தந்திச் 

செய்தி . 
aerohy droplane, 11. விமானப்படகு ; பறக்கும் படகு . 
a erolite , a erolith , 11. விண்வீழ் கல் , 
aerolithol ogy , n . விண்வீழ் கல் பற்றிய ஆய்வு நூல் . 
aerolit ic , a . விண்வீழ் கல் சார்ந்த , 
aerolog ical , a . வளிமண்டல ஆய்வு நூலுக்குரிய . 
aerol ogist , 11. வளிமண்டல ஆராய்ச்சியாளர் . 
aerol ogy , n . வளிமண்டல ஆய்வு நூல் . 
a eromancy , 11. வானிலைகொண்டு வரும்பொருள் உரைத்தல் ; 

வானிலை முன்னறிவிப்பு . 
aerom eter , 1. வாயுமானி, காற்றின் அல்லது வளிகளின் 

எடையை அல்லது செறிவை அளவிடும் கருவி . 
aeromet ric , a , காற்றுமண்டல அளவையைச் சார்ந்த . 
aerom etry , 11. காற்றுமண்டல அளவு நூல் . 
a eromotor , 11. விமான இயந்திரம் , வானூர்தி விசைப்பொறி . 
a eronaut , 11. விண்செலவுடையோர் , வானோடி . 
aeronaut ic , aeronaut ical , a . வான்செலவு சார்ந்த . 
aeronaut ics , 11. வான்செலவுத் துறை , விண்செலவு பற்றிய 

ஆய்வுநூல் . 
aeropho bia , 1. கடுங்காற்றச்சம் . 
a erophyte , n . ஒட்டுயிர்ச் செடிவகை . 
aet oplane , n . வானூர்தி , வான்கலம் , விமானம் . 
aero - plank ton , n . காற்றில் கலந்து மிதக்கும் நுண்ணணு 

உயிரிகளின் தொகுதி . 
aerosid erite, 11 ; இரும்பு கலந்த விண்வீழ்கல் , 
a erosol , 11. தூசிப்படலம் 
a erostat , 11. காற்றைவிடப் பளு குறைந்த வான்கலம் , வான் 

கூண்டு ; வான்கூண்டு செலுத்துபவர் ; ( வில . ) காற்றுப்பை 
aerostat ic , a . காற்றிலும் எடை குறைந்த வான்கலம் சார்ந்த , 
aerostat ics, n . வளிச்சூழல் சமநிலையியல் , வளியின் அமைதி 

நிலை பற்றிய இயற்பியல் ; வான்கூண்டு செலுத்தும் கலை , 
aerosta tion , 11. வான் கூண்டு செலுத்துதல் , 
aerotac tic, a . உயிர்வளியிலிருந்து அல்லது உயிர்வளி 
நோக்கிச் செல்ஓசிற), 


. 


. 


காரிய 


aes tival , a . வேனிலுக்குரிய ; வேனிற் பருவத்தில் தோன்று 

கிற . 
aes tivate , v . கோடைக்காலத்தைக் கழி ; ( வில . ) கோடைக் 

காலத்தில் செறிதுயில் கொள்ளு . 
aestiva tion , n . கோடைக் காலத்தைக் கழித்தல் ; ( தாவ . ) 
அரும்பு நிலை , குருத்து நிலை ; ( வில . ) கோடைக் காலத்திய 
செறிதுயில்நிலை. 
aetat is, aet at. , aet. , ( ல . ) a , வயதுடைய , 
ae ther , n . = ether . 
ae thrioscope , n . வானிலைமானி , வானிலை காரணமாக ஏற் 

படும் வெப்பநிலைகளை நுட்பமாக அளவிடும் கருவி . 
aetiolo gical , a . சற்காரியவாதம் சார்ந்த ; காரண 

விளக்கமான . 
aetiol ogy , 11. காரண காரிய ஆராய்ச்சித்துறை ; காரணகாரிய 
விளக்கக் கோட்பாடு , சற்காரிய வாதம் , தோற்றமூலம் பற்றிய 
ஆய்வு ; ( மரு . ) நோய்க் காரணம் பற்றிய ஆய்வு நூல். 
afar , adv . தொலைவிலிருந்து , தூரத்தில் , தொலை இடத்திற்கு ; 

( தொ . ) afar off , from afar, தூரத்திலிருந்து . 
affabil ity , 11. இன்சொல்லுடைமை ; இணக்கநயம் ; அன் 

பனைப்பு . 
aff able , a. பேசுஞ் செவ்வியுடைய , இன்சொல்லுடைய ; சுமுக 

மான , அன்பாதரவான , ஒப்புரவுடைய , 
affair , 11. செய்கை , காரியம் ; விவகாரம் ; அலுவல் , வேலை ; 

சிறுசெய்தி ; போர் நிகழ்ச்சி , 
affaire, affaire de coeur , ( பிர. ) 11. காதல் விஷயம் . 
affairs , 1. Pl. வாழ்க்கைத் தொழில்கள் ; நடவடிக்கைகள் , 
aff ect , 11. ( உள . ) செயல் தூண்டும் உணர்ச்சி ; உணர்ச்சி 

யின் இன்ப துன்ப நிலை . 
affect 2, 1. செயல்விளைவு உண்டுபண்ணு ; 

நிலைமாற்று ; 
பாதித்தல் செய் ; பற்றி மில் ; குறித்து நிகழ் ; தாக்கு ; பற்று ; 
தொடு ; உணர்ச்சி 

உண்டுபண்ணு ; பற்றுதல் காட்டு ; 
விருப்பங்கொள் ; பகட்டிக்கொள் , போலியாக டி ; நாடிநிஃப் , 
பயின்றணி , வழக்கமாக அணி , 


12 
affectation 

afraid 
affecta tion , 11 , பாசாங்கு ; செயற்கை நடிப்பு , போலிப் afflict ed , a . அலக்கணுற்ற . 
பகட்டு , பகட்டு நடை . 

afflic tion , 11. நோவு ; பேரிடர் ; இன்னல் , வேதனை . 
affec ted , a . செயல் பற்றப்பட்ட , பாதிக்கப்பட்ட ; செயற்கை 

afflic tive , a . துயருறுத்துகிற . 
யான ; பாவனையான , நடிப்பான ; பகட்டான ; உணர்ச்சிக்கு 

aff luence, 11 , செழுமை ; பெருஞ்செல்வம் . 
ஆளான . 

aff luent , n . வரவுகால் ; துணையாறு ; . a . வளமான ; ஏராள 
affect ing , a . உருக்கமான , உளங்கனியச் செய்கிற . 

மான ; செல்வமிக்க ; உள்நிறைகிற . 
affec tion , 1. பற்றாசை , பாசம் , உள்ளன்பு , நேசம் , விருப்பம் ; 

aff lux , afflux ion , n . உள்நிறைதல் ; மீவரவு . 
மனப்போக்கு , மனநிலை ; உணர்ச்சி ; தாக்குதல் , பீடித்தல் ; 
நோய் ; பண்பு ; நிலை . 

afford , U. விளைவி ; வளம் அளி ; வாய்ப்பளி ; உதவு ; 

வாய்ப்பமைவோடிரு ; விற்க அல்லது செலவுசெய்ய அல்லது 
affec tional, a . உணர்ச்சி சார்ந்த ; உடல்நிலை 

பாதிக்கப் 

செலவைத் தாங்கிக்கொள்ளத் தகுதியோடிரு . 
பட்ட ; விருப்பஞ் சார்ந்த . 

affo rest , U. காடு வளர் ; வேட்டைக்காடாக மாற்று . 
affec tionate, a . உள்ளன்புள்ள , பாசமுடைய , பற்றார்வமிக்க . 

afforesta tion , 11. காடு வளர்ப்பு ; காடாக மாற்றுதல் , 
affec tive, a . உணர்ச்சி சார்ந்த . 

affran chise , v . அடிமைத்தளை நீக்கு ; கட்டறு ; கடமையி 
affeer , ப . மதிப்பீடு செய் ; குறிப்பிட்ட தொகை யளவிற்குக் 

லிருந்து விடுவி . 
கொண்டுவா . 

affray , n . தெருச் சண்டை ; கலவரம் ; அமளி , அமைதிக் 
aff erent, a . அகமுக , மையம் நோக்கிய ; ( உள் . ) நரம்பு 

குலைவு ; V. அச்சுறுத்து ; அமைதிகுலை . 
மையங்களுக்கு உணர்ச்சிகளைக் கொண்டு சேர்க்கிற . 

affreight ment , n . கப்பலை வாடகைக்கு எடுத்தல் . 
affettuo so , ( இத் . ) a . ( இசை . ) மெல்லிய ; adv . உருக்கமாக . 

aff ricate , 11. ( ஒலி . ) தடையுறழ்வொலி , தடையாகத் 
afi ance, n . நேச ஒப்பந்தம் ; மண இசைவு ; பற்றுறுதி ; 

தொடங்கி உறழ்வாக முடிவுறும் மெய்யொலி . 
ப . மணங்குறி , மணம் பேசிவை . 

affright , 11. கிலி , திகில் . 
affi anced , a . மணங் குறிக்கப்பட்ட , 

affright , affright en , v . அச்சுறுத்து . 
affiche, ( பிர . ) 11. சுவரொட்டி , விளம்பரம் . 

affront , n . நேர்முக அவமதிப்பு ; இகழ்ச்சி ; மரியாதைக் 
affidav it, 11. உறுதிமொழித்தாள் , ஆணைப்பத்திரம் . 

குறைவாக நடத்துதல் ; U. எதிர்ப்படு ; முகத்தெதிரே 
affil iate, T. புதல்வனாக ஏற்றுக்கொள் ; உறுப்பினராக ஏற் அவமதி ; நாணவை ; பெண்மைக்கு ஊறுசெய் ; 

தன் 
றுக் கொள் ; உறுப்பாக இணை ; பெற்றோர் இன்னாரென்று மதிப்புக்குக் கேடு விளைவி . 
காட்டு ; ( சட் . ) வளர்ப்புப் பொறுப்பை முன்னிட்டுத் தந்தை affu sion , 11 . நீர் சொரிதல் , ஞானத் திருமுழுக்கின் போது 
இன்னாரென்று குறிப்பிடு ; ஆக்கியோன் யாரென்று முடிவு 

உடலின்மேல் நீர் ஊற்றுதல் ; ( மரு . ) காய்ச்சல் உடையவன் 
செய் ; மூலம் காண் . 

மீது நீர்வார்த்தல் . 
affilia tion , 11. சேர்த்தல் ; இணைப்பு ; மூலம் காண்டல் ; ( சட் . ) 

Af ghan , 11. ஆப்கனிஸ்தான் நாட்டவர் ; ஆப்கனிஸ்தான் 
முறையற்ற வகையிற் பிறந்த குழந்தையைத் தந்தையிடம் 

நாட்டுமொழி ; a. ஆப்கனிஸ்தான் நாட்டுக்குரிய . 
சேர்த்தல் . 

af ghan , 11. பின்னப்பட்ட கம்பளி மெத்தை உறை . 
affine , affined , a . தொடர்புள்ள , உறவுடைய , பிணைப் 

afield , adv . கழனியில் ; களரியில் ; களத்தில் ; களத்தை 
புடைய , 

நோக்கி ; தொலைவில் , 
affin itive, a . உறவுடைய , இனவொற்றுமையுள்ள , 

afire , adv . எரிந்துகொண்டு , கனலெழ ; வீக்கம் கண்டு , 
affin ity , 11. இன உறவு , உறவு , சுற்றம் , திருமண மூலமான 
உறவு ; இன மொழிகளிடையே காணப்படும் அடிப்படை 

aflame , adv . கொழுந்துவிட்டு எரிகிற நிலையில் , அழன்று , 

சுடர்விட்டு , ஒளிப்பிழம்பு வீசி . 
அமைப்பு ஒப்புமை ; பண்பின் ஒருமைப்பாடு ; குடும்பப் 
பொதுச் சாயல் ; விருப்பம் ; கவர்ச்சி ; ( வேதி . ) நாட்டம் , 

afloat , adv . மிதக்கும் நிலையில் ; கடலில் ; கப்பலில் ; கடற் 
இணைப்பீர்ப்பு , தனிமங்கள் வேறு சில தனிமங்களுடன் 

படைப் பணியில் ; நீர்நிரம்பி ; காற்றில் மிதந்துகொண்டு ; 
இணையும் பாங்கு . 

நிலையற்று ; செலாவணியில் ; நடப்பில் ; கடனில் மூழ்காமல் ; 
afirm , V. வலியுறுத்திக் கூறு ; உறுதிசெய் , முறைப்படி 

தன்னைக் கட்டிக்கொண்டு போகிறநிலையில் ; தன் செலவுக்கு 

வேண்டிய அளவு வரவுடன் ; 
அறிவி ; பிடிவாதமாகச் சொல் ; ( அள . , இலக் . ) உடன் 

முழு வேகத்தில் இயக்கப் 

பெற்று . 
பாட்டு வகையால் கூறு ; ( சட் . ) நெடுமொழியின்றி உறுதி 
கூறு ; உறுதிப்படுத்து ; முறைப்படி இசைவு அளி . 

a fond , ( பிர . ) ads . முற்ற , முழுக்க , அடிவரையில் . 
affirm ant , 11. உறுதிகூறுபவர் ; a . வலியுறுத்திச் சொல்லு 

afoot , adu . தொடங்கி ; ஆயத்தமாகி ; விழிப்புற்று ; 
கிற . 

எழுந்து ; நடந்துகொண்டு ; நடப்பில் , நடைமுறையில் ; 

; 

பணியில் இயங்கிக்கொண்டு . 
afirma tion , 11. வலியுறுத்திக் கூறுதல் ; வலியுறுத்தப் 
பட்ட செய்தி ; வாய்மையுரை ; சபதமின்றி உறுதிகூறுதல் . 

afore , adu . ஏற்கென்வே , முன்னதாக ; prep . முன்பாக , 

முன்னால் . 
affirm ative, 11. ஆம் என்பது ; அழுத்தமாகச் சொல்லுதல் ; 

afore cited , a . முன்குறித்த . 
( அள ., இலக் . ) உடன்பாடு ; a . உடன்பாடான ; ஒப்புதலான ; 
தன்கோள் நிறுவுகிற . 

afore going , a . முந்திய , 
affirm atory , a . உறுதிப்படுத்துகிற . 

afore mentioned , a . முன்குறிப்பிட்ட . 
aff ix , 11. ஒட்டு , இணைப்பு ; சாரியை , ஓட்டிடைச் சொல் . 

afore named , a . மேலே பெயர்கூறப்பட்ட . 
affix 2 , V. ஒட்டவை ; எழுதிச்சேர் ; பொருத்து ; பின்சேர் ; afore said , a . மேற்சொன்ன . 
இறுக்கு ; அழுத்து ; பதியவை . 

afore thought , 1. முன்நினைவு ; a . முன் கருதப்பட்ட , 
affix ture, 11. ஒட்டவைத்தல் . 

முன்பே திட்டமிடப்பட்ட , 
affla ted , a . அக எழுச்சி உடைய , உள்ளிருந்து ஊக்குவிக்கப் afore time , a . முன் நாளைய ; adu . பண்டு , முன்னாட்களில் . 
பெற்ற . 

a fortior i , ( ல. ) ads . மேலும் வலிய காரணத்தால் . 
afflat us , 11. அக எழுச்சி ; ஆவேசம் ; அருளுக்கம் . 

afoul , a . சிக்கிய ; adu . சிக்கி ; மோதி , | 
atflict , . அல்லற்படுத்து , துயருறுத்து , இடுக்கண்படுத்து ; afraid , a . அச்சமுற்ற ; அஞ்சிய ; எண்ணுவதற்கு வருந்திய ; 
தொல்ப்படுத்து ; நச்சரி ; எரிச் ஓட்டு ; ( விவி . ) தாழ்த்து . ஆர்வங் குன் றிய . 


13 
afreet 

agent provocateur 
af reet , 71. இஸ்லாமிய சமய வழக்கில் அலகை , 

aft er - taste , 11 , துழாவுசுவை , எஞ்சிய சுவை ; பின்சுவை . 
afresh , adv. புதிதாக ; மறுபடியும் . 

af terthought , 11. பின்யோசனை , துணிந்தபின் எண்ணுகை 
Af rican , 11. ஆப்பிரிக்கா கண்டத்தினர் ; a . ஆப்பிரிக்கா பின்விளக்கம் , பின்யுக்தி . 
கண்டத்திற்கு உரிய . 

aft ertime , n . வருங்காலம் . 
African der , African er , 11. வெள்ளையருக்குப் பிறந்த தென் aft erward , af terwards , adv . பிற்பாடு , பின்னர் . 
னாப்பிரிக்கக் குடியினர் . 

aft erword , n . பின்னுரை . 
Af ricanism , 11. ஆப்பிரிக்கச் சிறப்பியல்பு . 

again , adv . மறுபடியும் , மீண்டும் , திரும்பவும் ; மறுமொழி 
Afrikaans , 1. தென்னாப்பிரிக்க டச்சுமொழி ; தென்னாப் யாக , எதிராக ; மேலும் , அன்றியும் ; மாறாக , 
பிரிக்க டச்சு மரபினர் . 

against , prep . எதிராக ; 

மாறாக , 

எதிரிடையாக ; எதிர் 
Afrikan der , Afrikan er , 11. = Africander . 

நோக்கி , முன்னிட்டு ; மீதுபட்டு , மீதாக , மேல்மோதி ; 

பதிலாக . 
aft , adv. ( கப் . ) பின்னோக்கி ; பின்பகுதி அருகே . 
af ter , a . பிந்திய ; பின்புறமான ; ( கப் . ) கப்பலின் பின்புறத் ag ama > 11. பல்லி வகை . 
துக்கு அருகிலுள்ள ; மிக்கதான . 

ag ami , n . நாரைபோன்ற தென் அமெரிக்கப் பறவை வகை . 
af ter , ado . , prep . பின்னர் , பின்பு , பிற்பாடு , பிறகு ; agam ic , a . ( உயி . ) பால்கலப்பின்றி அமைந்த , ஆண் பெண் 
conj : * பின்னால் , பின்புறத்தில் ; நாடி , பின்தொடர்ந்து ; கருத்தொடர்பின்றி உண்டான . 
தேடிக்கொண்டு ; பார்த்துப் பின்பற்றி ; அடுத்து ; இணங்க ; 

agamogen esis , 11. விலங்கு புல்லினங்களின் பால்கலப்பற்ற 
குறித்து , குறிப்பிட்டு ; தக்கவாறு , ஒத்திசைய ; நினைவாக , 

இனப்பெருக்கம் . 
பாராட்டாக , 

agamogenet ic , a . பால் கலப்பின்றி இனம் பெருக்குகிற . 
af terbirth , 1. பேறுகால இளங்கொடி ; பின்பிறப்பு ; கரு 

ag amous , a . பால்காட்டும் உறுப்பில்லாத ; ( தாவ . ) கண்ணுக் 
விலே தந்தையை இழந்த பிறவி . 

குப் புலப்படும் பூக்கள் . இல்லாத. 
af ter - care, 11. நோய் தீர்வுக்குப் பின்னுள்ள கவனிப்பு , பிற் 

Aganipp e , 11 கலைத்தேவியருக்கு உகந்த ஹெலிகன் 
பாதுகாப்பு . 

( Helicall ) மலைக்குவட்டில் உள்ள ஊற்று ; கவிதை எழுச்சி . 
af ter - clap , 11. புறனடை , முடிந்துவிட்டதென்று கருதப்பட்ட 

ag ape , 11. முற்காலக் கிறித்தவர்கள் கொண்டாடிய அன்பு 
பிறகு ஏற்படும் எதிர்பாராப் பின்விளைவு . 

விருந்து ; pl . ag apae . 
af ter - crop , n . மறுபோகம் . 

agape , ado . அங்காந்து , வாய்பிளந்த நிலையில் . 
af terdamp, 11. சுரங்க நச்சுவளி , சுரங்க வெடிவிபத்துக்குப் 

ag ar , ag ar - ag ar , n . கடற்கோரை வகை ; கடற்கோரை 
பின்னால் உண்டாகும் நச்சுவளி. 

வகைகளிலிருந்து செய்யப்படும் கூழ் 
after - dinn er , n . உணவுக்குப்பிற்பட்ட வேளை ; 

a . உண 

ag aric , n . காளான் வகை ; a . காளான் வகைக்குரிய . 
வுக்குப் பிற்பட்ட வேளையில் அமைந்த . 

agas tric , a . ( வில . ) உணவுக்குழல் அற்ற . 
aft er - effect , 11. பின்விளைவு . 

ag ate , 11. மணிவலை 

மணிவகை , இரத்தினங்களில் ஒன்று ; பொற் 
aft ergame , 11. மறிநிலை ஆட்டம் , முதல் ஆட்டத்தின் 

கம்பிக்கு மெருகேற்றும் கருவி ; அச்செழுத்து வகை . 
முடிவை மாற்றும் நோக்கத்துடன் ஆடப்படும் மறு ஆட்டம் ; 

agate , adv . நடந்துகொண்டு ; எழுந்து ; வழிதவறி . 
முதல் விளைவிற்குப்பின் மேற்கொள்ளப்படும் முறை , மறு 
முறை முயற்சி . / 

Agav e , 11. ( தாவ . ) அமெரிக்கக் கற்றாழைவகை . 
af terglow , 11. பின்னொளி , ஞாயிறு படிந்தபின் காணப்படும் agaze , adv . வெறித்து நோக்கி . 
ஒளிப்பிழம்பு . 

age , 11. வாழ் நாள் , ஆயுள் ; வயது , பருவம் ; முதிர்ச்சி , சரியான 
af ter - grass , 11. தாள்புல் , புல் அறுத்தபின் தாளில் உண்டாகும் 

உரிமை வயது ; முதுமை ; 

காலப்பிரிவு , யுகம் , 
மறுவளர்ச்சி , 

ஊழி ; தலைமுறை ; v . முதுமையுறு ; முதுமைப் படுத்து ; 
af tergrowth , 11. பின்வளர்ச்சி ; பின்விளைவு . 

முதுமையாகத் தோற்று ; முதிர்ச்சி அடை . 
af ter - guard , n . ( கப் . ) பின்தளக் காவலாள் ; கீழ்த்தரப் 

ag ed , a . வயதேறிய , வயது முதிர்ந்த , முதிய ; நெடுங்காலமாக 

இருக்கிற . 
பணியாள் ; வாணிகக் கப்பற் பணியாளர் . 
af ter - image, 11. பின்தோற்றம் , ஒரு பொருளைப் பார்த்த 

age ing , 1. முதுமைப்படுதல் ; முதுமைப் பண்பு வளர்ச்சி ; 

முதிர்ச்சி ; ( இயற்கை வெப்பம் குளிர்ச்சி காரணமாக . சில 
பிறகு மனத்திற் சிறிதுநேரம் பதிந்திருக்கும் உருவம் . 

உலோகங்களில் ) காலப்போக்கில் ஏற்படும் மாறுபாடு , 
aft erings , 11. pl . கடைப்பால் , கறவையின்போது இறுதி 

age less , a . என்றும் இளைய ; மூவாத ; காலங்கடந்த , காலத் 
யாகக் கறந்த பால் . 

தின் சுவடு படியாத . 
aft erlife , 11. உம்மை , மறுமை , வரும்பிறப்பு ; பிற்கால 
வாழ்வு . 

a gency , 11. செயலாண்மை , செயற்பாடு ; காரகம் , செயல் 

துணை ; செயல்முதல் ; அரசாங்கப் பேராளின் ஆட்சி 
af ter - light , 11. பின்னொளி ; பின்னறிவு ; பின்விளக்கம் . 

வட்டாரம் ; முகவர் நிலை ; முகவர் தொழில், பதிலாண்மை ; 
af termath , 11. தாள்புல் , இரண்டாம் அறுவடை ; பின்விளைவு ; வாணிகத் துறை நிறுவனம் . 
தீங்கான பின்விளைவு , கெடு விளைவு . 

agen da , 11. நிகழ்ச்சிநிரல் , செயற்பாலன ; நினைவுக் குறிப்பேடு . 
af termost , a . எல்லாவற்றிற்கும் பிந்திய , கடையான ; ( கப் . ) 

a gene , 11. மாவை வெண்மையாக்கக் கையாளப்படும் வேதி 
கப்பலின் பின்புறத்துக்கு மிக அண்மையான . 

யியல் பொருள் , வெடிய உப்பாசிகை , 
afternoon , 11. பிற்பகல் ; a . பிற்பகலுக்குரிய . 

a gent , 11. இயக்கி ; செயல் முதல்வர் ; செயல்முதல் , செயலி ; 
af terpains , 11. 11. பின்வயா , பிள்ளைப்பேற்றுக்குப் பிற்பட்ட காரகி , சடப்பொருள் மேல் தொழிற்படுகிற இயற்கை ஆற்றல்; 
நோவு . 

முகவர் , காரகர் , ஒருவருக்காகச் செயலாற்றுபவர் ; பொருளக 
af terpisce , 11. நாடக முடிவில் காட்டப்படும் துணைக்காட்சி , மேலாள் ; பதிலாள் ; அரசியற் பேராள் , அரசாங்கத்தின் 
பிற்காட்சி . 

பிரதிநிதி . 
aft ers , 11. pl.. உணவின் பின்படைப்பு ; நண்பகல் உணவின் agent provocateur , ( பிர . ) 11. உள் உளவாள் , குற்றவாளிக 
பின்படையல் , 

ளுடன் உறவாடி அவர்களைக் கண்டுபிடிக்க அமர்த்தப்படும் 
aft ershaft , 11. இறகடித் துய் , இறகின் தூரில் முளைக்கும் துய் . ஆள் . 


வயது , 


14 


ágony 


. 


1 


agger 
agg er , 11. செயற்கை அரண் , மண்மேட்டு அரண் ; மர அரண் ; 

செய்குன்று . 
agglom erate , 21. ( மண் . ) வெந்திரள் பாறை , எரிமலை வெப் 
பத்திடையே உருவான பல்திரட்பாறை ; a . திரண்ட , சேர்ந்த , 
செறிந்த ; ( தாவ . ) கொத்தான . 
agglom erate , v . உருட்டு , திரட்டு , பந்தாக்கு , உருண்டை 

யாக்கு ; சேர்ந்து திரள் . 
agglom erated , a . பல்திரட்டான . 
agglomera tion , 1 , உருட்சி , திரட்சி , பல்கூட்டு , 
agglom erative, a . திரண்டு உருவான . 
agglut inant , a , ஒன்றாக்குகிற , ஒட்டவைக்கிற . 
agglut inate, a . சேர்த்து ஒட்டப்பட்ட ; ( மொழி . ) ஒட்டிய 
லான , சொல்லுடன்சொல் பகுதிநிலையிலேயே மாறாமல் இடை 
யீட்டின் உதவியின்றி இணையும் இயல்புடைய ; ப . சேர்த்து 
ஒட்டு, சேர்த்து ஒன்றுபடுத்து ; பொருந்தச்செய் ; பொருந்து , 
ஒன்றுபடு ; கூழாக்கு ; கூழாகு ; சொற்பகுதிகளை நேரடி 
யாகச் சேர் . 
agglutina tion , 11. ஒட்டுதல் , ஓட்டி உருவான திரட்சி ; 

(உயி . ) அணு உயிர் ஒட்டுத் திரள் ; குருதியணு ஒட்டுத் திரள் . 
agglut inative, a . நேரடியாக ஒட்டும் இயல்புடைய ; ( மொழி . ) 
சொற்கள் பகுதியுருவிலேயே நேரடியாக ஒட்டும் இயல் 

புடைய . 
agg randise, . மிகைப்படுத்து , பெருக்கு , ஆற்றல் பெருக்கு ; 

செல்வம் திரட்டு ; தரம் உயர்த்து ; புனைந்து பெருக்கமாக்கு , 
aggran diseinent , 11. பெருக்குதல் ; செல்வாக்கு வளர்த்துக் 

கொள்ளுதல் . 
agg randize, v . = aggrandise. 
aggran dizement , 11. = aggrandisement . 
aggravate, v . மேலும் கேடாக்கு , தீங்கு பெருக்கு ; சினமூட்டு . 
agg ravating , a . எரிச்சலூட்டுகிற . 
aggrava tion : 11. தீங்கு பெருக்குதல் ; சினமூட்டுதல் . 
agg regate , 11. திரள் , கூட்டு , கும்பு ; முழுமொத்தம் ; திண் 
காரை , பசை மண்ணோடு பிற பொருள் கலந்து உருவாக்கப் 
படும் நீற்றுமண் ; ( இய . ) ஓரினத்தொகை , ஒரே இயல்புள்ள 
அணுக்களின் திரட்சி ; a . வகை தொகைப்பட்ட , ஒருங்கு 
திரண்ட , ஒருங்கிணைத்த , ஒரே மொத்தமான ; கூட்டாக 
வாழ்கிற , கொத்தாக வளர்கிற , ஒரே பூங்கருவிலிருந்து 
தொகுதியாக வளர்கிற ; 3. ஒருங்கு திரட்டு , மொத்தமாக்கு , 
உறுப்பாக இணை ; கொண்டு கூட்டு , ஒன்றுசேர்த்து இணை , 

திரள் ; மொத்தமாகு . 
aggrega tion , 11. ஒருங்கிணைத்தல் ; ஒன்றுசேர்தல் , மொத்த 

மாதல் , மொத்தம் ; திரட்சி . 
agg regative, a . சேர்ந்து திரளும் இயல்புடைய . 
aggress , U. வலியச் சண்டைக்குப் போ . 
aggress ion , 11. பகைமைத் தொடக்கம் , வலியத் தீங்கு 

செய்தல் , வலுச்சண்டைக்குப் போதல் . 
aggress ive, 11. வலியத்தாக்கும் தன்மை , மிச்செலவு ; a . 

தாக்குதல் தொடங்குகிற , வலியச்சண்டை செய்ய முனைகிற . 
aggress or , 1. வம்புச்சண்டைக்காரர் , வலுச்சண்டைக்குச் 

செல்பவர் . 
aggrieve , . துன்புறுத்து , இன்னா செய் . 
aggrieved , a . பொல்லாங்குக்கு ஆளான , தீங்கிழைக்கப் 

பட்ட ; மனக்குறையுடைய . 
aghast , adu . திகைத்து , திகிலுண்டு. 
ag ila , 11. அகில் மரம் . 
a gile , a . விரை திறமுடைய , விரைவெளிமையுடைய , விரைவு 

ஓசிவுடைய , விரை நெளிவான . 
agil ity , n . விரைவூக்கம் , விரைவியக்கம் . 
ag ing , 11. = ageing : . 


a gio , 11. வட்டம் , நாணயம் மாற்றி வருவதற்காகக் கொடுக் 
கும் கூலி ; வாசி , நாணயத் தேய்மான ஈடு ; இடைவட்டம் , 
இரு நாணய முறைகளுக்கு இடையிலுள்ள சொற்ப வேறு 
பாடு ; வெளிநாட்டு மாற்றுமுறிக்குரிய கழிமானம் ; நாணய 
மாற்றுத் தொழில். 
a giotage, 11. நாணயமாற்றுத்துறை ; பங்கு மாற்றுத்துறை ; 

பங்குக்களவேட்டை ; பங்கு வாணிகத்தொழில் . 
agist , " . கூலிக்காக மேய்ச்சலுக்குக் கொண்டுசெல் ; தீர்வை 

விதி , 
agist er , 11. கால்நடை மேய்ச்சல் அலுவலர் . 
agist ment , 1. மேய்ச்சலுக்குக் கொண்டு செல்லுதல் ; தீர்வை 

விதித்தல் ; மேய்ச்சற் கூலி ; தீர்வை . 
agist or , 11. = agister . 
a gitate , v . ஆட்டு ; அசை ; அமைதிகலை ; கலக்கு , உணர்ச்சி 
கிளறு , இயக்கம் உண்டுபண்ணு , கிளர்ச்சி செய்து சூழ் , 
சூழ்ந்து ஆய்வுசெய் ; விவாதி . 
agita tion , n . கலக்கம் , குழப்பம் , கலவரம் , கிளர்ச்சி ; விவாதம் ; 

எழுச்சி . 
ag itative, a . கிளர்ச்சி செய்யும் இயல்புடைய . 
agita to, ( இத் . ) ads . ( இசை . ) நடுங்கிசையாக . 
a gitator , 1. கிளர்ச்சிக்காரர் ; கலக்கி , கலக்குவதற்கான 

கருவி . 
ag let , n . பின்னல் வாரிழையின் உலோகப்பிடி ; தொங்கட்டம் ; 
உடையின் பகுதியான உலோகப்பூண் ; தோள் உடையணி ; 
மரவகைகளின் குஞ்சம் . 
aglow , a . கடுஞ்சூடான ; ads . ஒளி திகழ்ந்து , ஒளிவிட்டு, 
ag nail , n . விரல்சுற்றி , உகிர்ச்சுற்று , நகச்சுற்று , நகத்தடியில் 

உரிந்த தோல் ; தசைக்காழ்ப்பு . 
ag nate , n . ஞாதி , பங்காளி , ஆண்வழி உறவினர் ; உறவினர் , 
ஒரு குலத்தவர் ; a . தந்தைவழி உறவுடைய , ஆண்வழி உற 
வுடைய , ஆண்வழித்தொடர்புடைய ; ஒருகுலஞ் சார்ந்த , ஒரே 
குலமுதல்வன் வழிவந்த . 
agna tion : 71. ஓரின உறவு . 
agnom en , 11. பண்டை ரோமாபுரியினர் ( Roman ) மேற் 

கொண்ட நான்காவது பெயர் ; பட்டப்பெயர் , செல்லப்பெயர் . 
agnos tic , n . உலோகாயத வாதி ; அறியொணாமைக் கொள்கை 
யினர் , காணாப்பொருளை அறியமுடியாது என்பவர் ; a . 

உலோகாயதம் சார்ந்த . 
agnos ticism , 11. உலோகாயத வாதம் ; கடவுள் உண்டு என் 

பதைக் கண்டறிய முடியாது என்னுங் கொள்கை . 
Ag nus Cas tus , ( ல . ) 1. கற்புமரம் , கற்பைக் காப்பதாக 

முன்னாட்களில் கருதப்பட்ட மரம் . 
ago , adv . முற்பட்டு , முன்னாள் , முந்தி . 
agog , adv . ஆவலுடன் , ஆர்வத்துடன் ; எதிர்நோக்கி . 
agone , adv . = ago . 
agon ic , a . கோணம்படாத . 
ag onise , v . சித்திரவதை செய் , வேதனைப்படுத்து ; வாதனைப் 
படு , வெந்துயரில் இனை ; மல்லாடு , அரங்கத்திற் போராடு ; 

கடுமுயற்சி செய் . 
ag onist , 11. பொதுப்பந்தய விளையாட்டுக்களில் போட்டியிடு 

பவர் . 
agonis tic , agonis tical , a . வீரப்போட்டிகளுக்குரிய , மல் 

லாட்டம் சார்ந்த . 
agonist ics> 11. வீரப் போட்டிப்பந்தய விளையாட்டுக்கலை . 
ag onize , v . = agonise. 
ag ony, 11. சாத்துயர் , மரணவேதனை ; இயேசுநாதரின் திற 
வாதனை ; கடுந்துயர் , வாதனை ; மனவேதனை ; ஆனந்தக் 
களிப்பு ; கடும்போராட்டம் , உயிர்ப்போராட்டம் ; ( தொ .) 
agony column , காணாமற்போனவர் பற்றிய செய்தி முதலி 
யவை தாங்கிய பத்திரிகை விளம்பரப்பகுதி . 


15 


air -borne 


agora 
ag ora , n . பேரவை , மன்றம் ; மன்றம் கூடுமிடம் , அம்பலம் ; 

சந்தைக்களம் . 
agoraphob ia > n. திடல் மருட்சி , பொது இடங்களைத் தாண்டு 

தலில் அச்சம் . 
agou ti , agou ty , 11 , சீமைப்பெருச்சாளி போன்ற கொறிக்கும் 

உயிரினம் . 
agraph ia , 11. எழுத்தாளர் விசிப்பு , மூளை நோய் அல்லது 

படுகாயம் காரணமாக எழுதும் ஆற்றலை இழத்தல் . 
agrar ian , n . நில உடைமையை மறுபங்கீடு செய்ய வேண்டு 
மென்ற கோட்பாடுடையவர் ; a . நில உடைமை சார்ந்த , 
சாகுபடி நிலம் பற்றிய . 
agrar ianism , 11 , நிலநியாயப் பங்கீட்டுக் கோட்பாடு ; நில 
உடைமைமுறை மாறவேண்டுமென்று விரும்பும் அரசியல் 

இயக்கம் . 
agree ; 3. ஒருமனப்படு ; பிடித்தமாயிரு ; உடன்படு , ஒப்புக் 
கொள் , இணங்கு , ஒப்புதல் அளி , இசைவு தெரிவி ; ஒரு 
வழிநில் ; பொருந்து , ஒத்துப்போ , இணங்கிப்போ ; தீர்மானி ; 
துணி ; ( இலக் . ) ஒத்திசை , இயைபாய் இரு . 
agree able , a . மனத்துக்குகந்த , பிடித்தமான ; இணங்குகிற , 

ஒத்துக்கொள்கிற ; ஒத்த , இசைந்த . 
agree ably , adv . இணக்கமாக ; ஒத்து , இசைவாக , இணங்க , 
agree ment , n . ஒப்பந்தம் , உடன்படிக்கை ; கருத்தொற் 
றுமை ; இசைவு , இணக்கம் , பொருத்தம் ; ஒப்புமை ; ( இலக் . ) 
ஒத்திசைவு , இயைபு . 
agremests, ( பிர . ) 11. pl . இணக்கப்பண்புகள் , உகந்த 

சூழல்கள் . 
agres tic , a . வயல்களுக்குரிய ; நாட்டுப்புறமான , பண்படாத , 

திருந்தாத . 
agricul tural , a . வேளாண்மைக்குரிய ; உழவு சார்ந்த . 
ag riculture , 11. உழவு , வேளாண்மை , விவசாயம் . 
agricul turist : n . வேளாண்மை செய்பவர் , உழவர் , விவசாயி . 
ag rimony , 11. ரோசாச்செடியினம் . 
ag rimotor , n . இயந்திரக்கலப்பை . 
agronom ic , agronom ical , a . நாட்டுப்புறப் பொருளியல் 

சார்ந்த , கிராமப் பொருளாதாரத்துக்கு ஒத்த . 
agronom ics , 11. கிராமப்பொருளாதார நூல் ; நாட்டுப்புறப் 

பொருளியல் துறை , 
agronom ist, n . நாட்டுப்புறப் பொருளியல் மாணவர் ; 

கிராமப் பொருளாதார நூலார் . 
agron omy , n . நாட்டுப்புறப் பொருளியல் வாழ்வு ; கிராமப் 

பொருளாதாரம் ; உழவு வாழ்க்கை . 
agrostol ogy , 11. புல்லின ஆராய்ச்சி . 
aground , adv . கீழே , நிலத்தின் மேல் ; ( கப் . ) கடலில் ஆழங் 

குறைந்த அடிநிலத்தின்மீது . 
agrox one , n . களைகொல்லும் இயக்குநீர்க் கலவைச்சரக்கின் 

வாணிகப் பெயர் . 
ag ue , 11. குளிர்காய்ச்சல் , முறைக்காய்ச்சல் , மலம்பனி ; வலிப்பு . 
ag ued , a guish , a . முறைக்காய்ச்சலால் பீடிக்கப்பட்ட ; 

நடுக்குகிற , மிகு குளிரான . 
ah , int . ஆ ! ஓ ! 
aha , int . ஆகா ! அடடா ! 
ahead , ads . மேலும் ; முன்னாடி ; முந்தி ; 

நேராக ; 
தொடர்ந்து ; துணிந்து , ஊக்கமாக . 
aheap , adu . ஒரே குவியலாக . 
ahem , int. ஊ 

-கூம் போன்ற கனைப்பொலி ; பேச்சிடையே 
நேரம் பெற எழுப்பப்படும் குரலிசைப்பு . 
ahigh , adu . உயர , மேலே . 
ahim sa , n . ( ச . ) இன்னா செய்யாமை . 
ahoy , int . ( கப் . ) அகவுதல் ; கூவியழைக்க உதவும் குர 
லிசைப்பு . 


Ah riman > 11. ( பண்டைப் பாரசிக சமயக் கோட்பாட்டின்படி ) 

கேடுசூழ் தேவதை . 
a huis clos , ( பிர . ) adv . கதவை மூடிக்கொண்டு ; தனி 

மையில் . 
ahull , adu . ( கப் . ) பாயை மடடக்கிக்கொண்டு . 
ahun gered , ahun gry , adv . பசி வேதனைக்கு ஆளாகி . 
a i , n . தென்னமெரிக்கத் தேவாங்கு வகை . 
aid , n . உதவி , உறுதுணை , ஒத்தாசை , சகாயம் ; உதவுபவர் ; 
உதவும் பொருள் , கருவி ; துணைவன் ; துணைக்காரணம் ; 
துணைக்கலங்கள் ; துணைவரி ; இறைதிறை ; பொருளாயக் 
கடன் , அரசருக்குக் கொடுக்கும் பண உதவி ; ( சட் . ) உரிமை ; 
உதவி ; 3. உதவு , கைகொடு , துணையளி, ஆவன செய்து 
ஆதரி . 
aid ance , n . துணை , ஆதரவு . 
aid ed , a . உதவிபெற்ற , ஆதரவுபெற்ற , 
aide - de - camp , n . களத்துணைவர் , அரசருடைய அல்லது 

ஆட்சியாளருடைய மெய்க்காப்பாளர் ; pl. aides .de - camp . 
aig let , 11. = aglet .. 
aig rette : 11. நாரைவகை ; நாரை இறகு ; இறகு ; குஞ்சம் ; 

கனித்துய் ; கனித்துய் போன்ற அணிகலன் வகை . 
aig uille , 11. ஊசிப்பாறை ; தொளைக்கருவி வகை ; தொளை ஊசி . 
aiguillesque , a . ஊசிப்பாறை போன்ற . 
aiguillette n . = aglet . 
ail , n . நோவு ; தொந்தரவு ; 3. தொந்தரவு கொடு , துன் 

புறுத்து , தொல்லைக்காளாக்கு ; நோய்ப்பட்டிரு. 
ail eron , 11. விமானச்சிறையின் ஓர 

மடக்கு ; 

கட்டிடச் 
சாய்விறக்கியின் அணைசுவர் . 
ail ing , a . நோய்வாய்ப்பட்ட ; உடல் நலிவுற்ற . 
ail ment , n . நோவு ; உடல் நலிவு ; நோய் , பிணி . 
aim , 11. இலக்கு , குறி ; நோக்கம் , குறிக்கோள் ; செயல் 
நோக்கம் ; உள்ளெண்ணம் , உட்கோள் ; ப . இலக்குவை , 
குறிபார் ; நாடு , நோக்கமாகக் கொள் ; குறியாகக் கொள் ; 
நாடி எறி, குறித்த திசையில் வீசு ; நாடித்திட்டமிடு , பெற 
எண்ணு ; அடைய முயற்சிசெய் . 
aim less , a . இலக்கற்ற , குறிக்கோளில்லாத . 
aine, ( பிர . ) 11. மூத்த மகன் . 
air , 11. காற்றுமண்டலம் , காற்றுவெளி, வளிமண்டலம் ; சிறு 
காற்று , காற்றுவீச்சு ; 

வாடை , சூழ்வளி ; சூழ்திறன் ; 
தோற்றம் ; நடையியல்பு , நடையுடைத்தோற்றம் ; பாவனை ; 
இறுமாப்பு ; வெளியீடு , விளம்பரம் ; இசைத்திறம் , பண் நயம் ; 

காற்றில் உலரவிடு ; காற்றுப் புகவிடு ; பகட்டாகக் 
காட்டு , பலரறிய அணி ; விளம்பரப்படுத்து ; உலாவச் செல் ; 
( தொ .) in the air , தெளிவற்ற நிலையில் ; 

உருவாகா 
நிலையில் ; on the air , ஒலி பரப்பிக்கொண்டு ; take air , 

, 
பரவு ; take the air , காற்று வாங்கு . 
air - arm , n . படைத்துறையின் விமானக்கிளை , விமானப் 

படைத்துறை . 
air - ball , air - balloon , 11 . சிறுவர் விளையாட்டுக்குரிய 

காற்றூட்டிய ஊதல் பை . 
air - base , 11. விமானத்தளம் , விமானத்துறை மூலதளம் . 
air - bath , 11. வளி முழுக்கு , காற்றாட இருத்தல் ; தனியழுத்தக் 
காற்றுப் பேழை , தனிப்பட்ட அழுத்தம் மிக்கதாகவோ 
அழுத்தங் குறைந்ததாகவோ அமைக்கப்படும் காற்றறை . 
air - bed , 1. காற்றூட்டப்பட்ட மெத்தை , காற்று மெத்தை . 
air - bends , 11. = aeroembolism . 
air - bladder , 11. ஊதல் 

காற்றுப்பை ; மீனின் 
உள்ளுறுப்பு , மிதவைப்பை . 
air -borne, a . காற்றினால் ஈர்த்துச் செல்லப்படுகிற ; காற்று 
வெளியில் உயரப்பறக்கிற ; காற்றூடான . 


பை ; 


16 


( 


airbrake 


air - threads 


air brake, n . அழுத்தம்பெற்ற காற்றினால் இயக்கப்படும் 

முட்டுக்கட்டை , விமான வேகத்தடைக்கருவி . 
air .bricks 1. காற்றோட்டத்திற்கான இடைவெளியுடைய கற் 

செதுக்கம் . 
air - bridge, n . விமானப்பாதை இடையிணைப்பு. 
air - brush , 11. அழுத்தம்பெற்ற காற்றினால் துளிசிதறி 

வண்ணம் தெளிக்கும் கருவி . 
air - built , a . காற்றுவெளியில் கட்டப்பட்ட , அடிப்படை 

இல்லாத ; கற்பனையான . 
air - bump , 11. விமானத்திற்கு அதிர்ச்சி தரும் காற்றின் செறி 

திரள் ; செறிதிரள் அதிர்ச்சி . 
air - cavity , air - cell , 11. ( தாவ . ) உயிரணுக்களின் இடையி 

லுள்ள காற்று இடைவெளி. 
air - chamber , 11. நீர்விசைப்பொறிகளின் சம அழுத்தத்திற் 

குரிய காற்றறை . 
air - chief - mar shal , 11. விமான முதன்மைத் தளவாய் . 
air - comm odore , 1. விமானத் தானை முதல்வர் . 
air - condi tioned , a . காற்று வரைகாப்புடைய , விரும்பிய 
அளவுக்கேற்பத் தூய்மை வெப்பம் ஈரம் உடையதாகக் 

கட்டுப்படுத்தப்பட்ட காற்றையுடைய . 
air - condi tioning , 11. காற்றுக் கட்டுப்பாடு . 
air .cooled , a . காற்றில் ஆறிய . 
air - cooling , n . காற்றால் அமைந்த குளிர்ச்சி ; காற்றில் 

ஆறுதல் . 
air craft , n . வான்கலம் , வானில் இயங்கும் பல்வகை ஊர்திப் 

பொது ; விமானங்கள் . 
air craft - ca rrier , n . விமானம் தூக்குகப்பல் , விமானத் 

தளக்கப்பல் . 
air craftman , air craftsman , n . விமானப்படை கீழ்நிலை 

அலுவலர் . 
air - cushion , 11. காற்றூட்டப்பட்ட மெத்தை , காற்று 

மெத்தை . 
air - drawn , a . கற்பனையான . 
air - drop , n . ( படை .) வான்குடை மூலம் ஆட்கள் அல்லது 

சரக்குகள் நிலத்தில் வந்திறங்குதல் . 
Aire dale , n . வேட்டைநாய் வகை . 
air - engine , n . வெப்பம் அல்லது அழுத்தம் ஊட்டப்பட்ட 

காற்றினால் இயங்கும் விசைப்பொறி , காற்று இயந்திரம் . 
air er , n . உலாவுகிறவர் ; துணி உலர்த்து சட்டம் . 
air field , n . விமானத்திடல் . 
air - force , n . விமானப்படை . 
air - gap , 11. காந்த வட்டணையில் இடைவெளி ; காற்றிடை 

வெளி. 
air - gas , n . ஒண்காற்று வளி , காற்றுடன் கல்லெண்ணெய் 
ஆவி அல்லது வேறு நீர்க்கரியப்பொருள் ஊட்டப்பெற்று 
ஒளிகாலும் காற்று வளி . 
air graph , n . விமான வழி அனுப்புவதற்காகச் சிற்றுருவில் 

நிழற்படமாக்கப்பட்ட கடிதம் . 
air - grating, 11 , காற்றோட்டக் கிராதி . 
air - gun n . அழுத்தம் பெற்ற காற்றின் உந்து விசையால் 

இயக்கப்படும் துப்பாக்கி . 
air hole , 1. காலதர் , காற்றுப்புகும் புழைவாய் ; பனிக் 

கட்டியின் பரப்பில் உயிர்கள் வந்து மூச்சுவிடுவதற்கு 
உதவும் புழைவாய் ; வான் இடையிறக்க மண்டலம் , இடையே 
காற்றின் அழுத்த 

அழுத்தக் குறைவாலோ கீழோட்டத்தாலோ 
விமானம் இறங்கிச் செல்லவேண்டி வருகிற காற்று 
மண்டலம் . 
air - hostess , n . விமானப்பாங்கி . 
air ily , adv . 

. காற்றுப்போல ; நுண்ணிதாக ; ஊகமாக ; 
திட்பமின்றி ; விரைவூக்கமாக ; கவலையின்றி ; தொட்டுக் 
தொடாமல் , 


air iness , 11 . காற்றோட்டம் ; காற்றுப்போன்ற தன்மை ; 
நுண்மை ; மென்மை ; பளுவின்மை ; ஆவிநிலை ; விரை 
வியக்கம் ; கவலையற்ற தன்மை ; தொட்டுந்தொடாத நிலை . 
air ing , 11. காற்றாடவிடல் ; காயவைத்தல் ; பொதுப்பார்வை 

யில் வைத்தல் ; உலாப்போ தல் . 
air - jacket , n . வெப்பம் குறைவதை அல்லது கூடுவதைத் 
தடுக்கவோ நீரில் மிதக்கும்படி பளுக்குறைக்கவோ அணியப் 
படும் காற்றுறைச் சட்டை . 
air less , a . காற்றில்லாத ; காற்றோட்டமில்லாத ; காற்று 
அகற்றப்பட்ட : காற்று 

வெளித்தொடர்பற்ற ; காற்று 
இறுக்கமான . 
air - lift , 11. காற்றியக்க மூலம் தடையைக் கடக்கச் செய்யும் 

அமைப்பு : விமானத்தூக்கல் , நிலவழி அடைப்பட்ட நிலையில் 
பிரயாணிகளையும் பொருள்களையும் விமானமூலம் எடுத்துச் 
செல்லும் முறை . 
air line , 11. வானெறி , விமானப்பாதை . 
air liner , n . 

பெரிய பயணவிமானம் ; வானெறிப்போக்கு 
வரத்து விமானம் 
air - lock , n . காற்றழுத்தத்தைக் கூட்டவும் குறைக்கவும் 
வாய்ப்புடைய காற்றுப்பேழை ; குழாயில் நீர்ம ஓட்டத்தைத் 
தடுக்கும் குமிழி . 
air mail , n . விமான அஞ்சல் . 
air man , n . விமானி ; பறந்து செல்லும் மனிதர் . 
air manship , 11. விமானம் செலுத்தும் கலை . 
air - mar shal , n . விமானப்படைத் தளவாய் . 
air - mechan ic , n . விமானம் பழுது பார்ப்பவர் , விமானப் 

பொறி அலுவலர் . 
air -minded , a . வான்செலவு விருப்புடைய , 

விண்ணிவர் 
ஆர்வமுடைய . 
air officer , 11. விமான அதிகாரி . 
air plane , 11. விமானம் , வானூர்தி . 
air plant , 71. ஒட்டுயிராய் இராமலே செடிமீது வளரும் செடி . 
air - pocket, n . காற்றழுத்தக் குறைவினாலோ காற்றின் 
கீழோட்டத்தினாலோ விமானம் சட்டென்று இறங்க நேரும் 
காற்று வெறுமை . 
air - power , n . விமானப்படைவலிமை . 
air - pump , n . காற்றுவாங்கி ; காற்றூட்டி . 
air - raid , n . விமானத்தாக்குதல் . 
air - sac , 11 . புற நுரையீரல் , உடலின் 

பளு குறைக்கவும் 
மூச்சுவிடவும் இருவழியிலும் பயன்படுகிற பறவைகளின் 
நுரையீரலின் வெளிப்புடைப்பு ; பூச்சி இனத்தின் குரல்வளை 
விரிவு . 
air - screw , n . விமானத்தின் உந்துவிசை. 
air .shaft , 11. காற்றுப்புழை , சுரங்கத்தினுள் காற்று 

செல்லுதற்குரிய வழி . 
air ship , 11. இயந்திர விசையால் செலுத்தப்படும் வான் 

கூண்டு . பறவைக்கப்பல் . 
air sick , a . விமானப் பயணக் குமட்டலுடைய . 
air - sickness , 11. விமானப்பயணக் குமட்டல் . 
air - space , 1. காற்றின் பரும அளவு , மூச்சு விடுவதற்கு 

காற்றின் கன அளவு ; ( தாவ . ) உயிரணுக்களின் 
இடையிலுள்ள காற்று இடைவெளி. 
air - stop , 11. முகட்டு விமான நிலையம் . 

-strip , 11. தற்காலிகமாக விமானம் இறங்கப் பயன்படும் 
திட்டு . 
air -thermom eter , n . பாதரசத்திற்குப் பதிலாகக் காற்று 

வழங்கப்படும் வெப்பமானி . 
air -threads, 11 , நூலாம்படை , சிலம்பி நூல் , 


உரிய 


17 


albumin 


1 


alarm - bell , n . எச்சரிக்கை மணி ; ஆராய்ச்சி மணி . 
alarm - clock , n . அதிரல் கடிகாரம் . விழிப்பு மணி அமைப் 

புடைய கடிகாரம் . 
alarmed , a . குழப்பமடைந்த , கலவரமடைந்த . 
alarm ing , a . அச்சந்தருகிற , கவலைக்கிடமான . 
alarm ist , 11. பொய் அரவம் எழுப்புபவர் ; வீண் பீதி பரப்பு 

பவர் ; a . பீதி பரப்புகிற . 
alarm - post , n . போரார்ப்பு வேளையில் படைவீரர் வந்து 

கூடவேண்டிய இடம் , போரரவக் குறியிடம் . 
ala rum , 11. கடிகாரத்தின் அதிர்மணியோசை ; எச்சரிக்கை . 
al ary , a . = alar . 
alas , int . அந்தோ ! அச்சோ ! ‘ ஐயகோ ! போன்ற 

வியப்பிடைச்சொல் . 
Alas tor , 11. பழிவாங்கும் தெய்வம் ; பழிக்குப்பழி . 
alas trim , n . சின்னம்மை நோய் வகை . 
al ate , al ated , a . சிறகுடைய ; சிறகு வடிவ எலும்பமைப் 

புடைய . 
alb , n . கால்வரை நீண்ட வெள்ளை அங்கி . 
al bacore , 11. பெருங்கடல் உணவு மீன்வகை . 
Alban ian , 1. ஸ்காத்லாந்து ( Scotland ) நாட்டுக்குடிமகன் ; 

a . அந்நாட்டைச் சார்ந்த . 
Al bany , 11. பிரிட்டனின் பழைய பெயர் . 
albat a , 11 . 

வெள்ளி உலோகவகை , “ செர்மன் வெள்ளி 


வகை . 


al batross , 11. பறக்கும் பேராற்றலுடைய கடல்வாழ் பறவை 


வகை . 


air - tight 
air - tight , a . காற்று இறுக்கமான , காற்றுப்புகாத ; எதிரி 

யின் தாக்குதலுக்கு இடங்கொடாத . 
air - to - air , a . வானூர்தியிலிருந்து வானூர்திக்கு மாறுகிற ; 

ado . வானூர்தியிலிருந்து வானூர்திக்கு , 
air - trap , 11. நச்சுக்காற்று வெளிச்செல்லாமல் காக்கும் 

அமைவு . 
air - truck , 11. சரக்குத் தூக்கி விமானம் . 
air vice - mar shal , n . விமானத் துணைத்தளவாய் . 
air ward , air wards , adu . மேல் மண்டலத்தில் . 
air way , n . சுரங்கத்தில் காற்றுச் செல்லும் வழி , காற்று 

வாங்கி ; வானெறி , விமானப்பாதை . 
air ways , n . pl . வானெறிக்குழுப்பெயர் . 
air - woman , n . பெண் விமானி . 
air worthy , a . பறக்கத் தகுதி வாய்ந்த . 
air y , d . காற்றாலான ; காற்றடங்கிய ; காற்றுச்சார்பான ; 
காற்றுப் போன்ற ; காற்றோட்டமான ; பொருண்மையற்ற ; 
ஆவிபோன்ற ; விரை துடிப்புடைய ; கவலையற்ற ; தொட்டுக் 
தொடாத ; உயர்ச்சிமிக்க ; மெல்லிதான ; 

மென்னடை 
வாய்ந்த ; 

மென்னயமான ; நுண்ணயமான ; மேற்போக் 
கான ; சிறுபிள்ளைத்தனமான . 
aisle , 11 . கோயிலின் திருச்சிறை , பக்கச்சிறை , பிரகாரம் ; 

இடைகழி . 
ait , 11. சிறுதீவு , ஆற்றின் சிறு துருத்தி . 
aitch bone , 11. பிட்ட எலும்பு , மாட்டின் பிட்டதசைக்கறி . 
ajar , adv . சிறிது திறந்து ; செவிக்கு அருவருப்பாக . 
aju tage, n . = adjutage .. 
akim bo , adu . கைமுட்டு மடக்கி இடுப்பில் வைத்த நிலையில் . 
akin , adv . குருதித்தொடர்புகொண்டு ; அணிமை உறவு 

தாங்கி : ஒத்த இயல்புற்று . 
a la , 11. ( தாவ . ) காய்கனியின் மேல்தாள் வளர்ச்சி ; பயற் 
றினத்தில் பக்க இதழ் : காம்பலகு ; ( வில . ) எலும்பின் இறகு 
போன்ற புற வளர்ச்சி . 
al abaster , 1 . வெண்சலவைக்கல் , நிலாக்காந்தக்கல் ; d . 
வெண்சலவைக்கல்லாலான ; வெண்சலவைக்கல் போன்ற ; 
வெண்ணிறமான ; வழவழப்பான . 
a la carte , ( பிர . ) ado . உணவுப்பட்டியலின்படி , 
alack , int . அந்தோ ! ஐயோ ! 
alack - a - day , int . அந்தோ என்ன காலம் ! அந்தோ காலம் 

இருந்தவாறு என்னே ! 
alac rity , 11. சுறுசுறுப்பு ; முந்தார்வம் . 
Aladd in s lamp , n . வேண்டுவ தளிக்கும் மந்திரச் செப்பு . 
ala lia , 11. நாத்தடை , பேச்சாற்றல் இழத்தல் . 
a lamode , 12 . பளபளப்பான மெல்லிய கரும்பட்டு வகை ; 
a . புத்தம் புதுப்பாணியிலுள்ள ; ( தொ . ) alamode beef , 
காய்கறிகளுடன் சேர்த்து அளிக்கப்படும் மாட்டிறைச்சித் 
துண்டுகள் . 
a la mode , ( பிர . ) a . புது நாகரிகமான ; adu . காலத்திற்கேற்ற 

புதுமைப்போக்கில் . 
alamort , a . குற்றுயிரான ; மனம் நொந்த , கிளர்ச்சியற்ற . 
aland , adu . நிலத்தின்மீது , கரைமீது . 
a lang - a lang, 11. கோரைப்புல்வகை . 
al ar , a . சிறகு சார்ந்த ; சிறகுபோன்ற ; சிறகு வடிவமைந்த . 
alarm , 1. போரெழுச்சிக்கான ஆர்ப்பொலி , போர் முரசு , 
செருப் பறை ; அபாய அறிவிப்பொலி ; எச்சரிக்கை ; பீதி , 
கிலி , சிலம்பத் துறையில் ஒருகால் முன்னெடுத்துவைத்து 
நிலத்தில் அறைதல் ; 1. அதிர்ச்சியெழுப்பு ; போரெழுச்சிக் 
கான அழைப்பாணை யிடு ; அபாயம் உணர்த்தும் ஆர்ப்பொலி 
செய் ; இடர் உணர்த்தி விழிப்பூட்டு ; கிலியூட்டு ; அச் 
சுறுத்திக் கலக்கமுண்டாக்கு ; கிளறு , 

3 


albe do , 11. வெண்மை ; கோள்களின் வாங்கொளி விகிதம் ; 

ஒளி திருப்பும் திறன் . 
albe it , conj. இருந்தபோதிலும் , எனினும் . 
al bert , Al bert chain , n . கைக்கடிகாரச் சிறுசங்கிலி . 
Albert Hall , n . இங்கிலாந்தில் கென்சிங்டன் ( Kensington ) 

பகுதியிலுள்ள இசைத்திற விளக்க மண்டபம் . 
albesc ence , 11. வெண்மையாதல் . 
albes cent , a . வெண்மையாகிற ; வெளிறிய . 
Albigen ses , n . pi . தென் பிரான்சில் 12-14 - ஆம் நூற் 

றாண்டுகளில் நிலவிய முரண்சமயக்குழுவினர் . 
albi ness , n . பாண்டு நோய்க்காட்பட்டவள் . 
albi no , n . பாண்டு நோய்க்காளானவர் ; பாண்டு நோய்க்காட் 

பட்ட உயிரினம் ; வெளிறிய செடி ; pl . albi nos . 
albinot ic , a . பாண்டுநோயுடைய ; பாண்டு நோய் சார்ந்த . 
Al bion , n . 

பண்டைக்காலத்திற் பிரிட்டனுக்கு வழங்கிய 
பெயர் . 
al bite, 11 

வெண்ணிறமுடைய அல்லது வண்ணகக் கலப் 
புடைய களிமப்பாறை வகை . 
albugin eous , a . முட்டையின் வெண்கருப்போன்ற . 
al bum , 11. வெள்ளேடு , சேகர ஏடு , நிழற்படங்கள் கையெழுத் 
துக்கள் மேற்கோள்கள் அஞ்சல் தலைகள் முதலியவற்றைச் 
சேர்த்து வைப்பதற்குரிய செருகேடு . 
album en , 11. முட்டை வெண்கரு ; ( வில . ) உயர் தர உயிரினங் 
களின் முட்டையில் மஞ்சட்கருவைச் சுற்றியுள்ள புரதங்கலந்த 
உணவுப்பொருள் ; ( தாவ . ) விதைகளில் கருமுளையைச் சுற்றி 
யுள்ள உணவுப்பொருள் . 
album enise, album enize , . ( நி.ப. ) வெண்கரு அல்லது 
வெண்கருக்கலவையின் கரைசல் பூசு ; வெண்கருக்கலவை 
தோய் . 
albu min , 11. கருப் புரதம் , நீரில் கரையக்கூடியதும் கரைந்து 
வெப்பத்தால் கட்டியாகக் கூடியதுமான புரதவகை . 


( 


18 
albuminate 

algology 
albu minate, 1 , கருப் புரதத்திலடங்கிய காரச்சேர்மானம் . al eatory , a . குருட்டாம்போக்கான ; சூதாட்டப்பாங்கான ; 

வருநிலைப்போக்கினைச் சார்ந்த . 
album inoid , 11 . ஊன்செய் புரதவகை ; a . வெண்கருப் 
போன்ற . 

ale bench , n . மதுக்கடையிலுள்ள அமர்பலகை . 
albu minous , a . வெண்கரு அல்லது கருப் புரதம் போன்ற ; ale - berry , n . அப்பத்துண்டுகளிட்டுச் சுவையூட்டப்பட்ட 

வெண்கரு அல்லது கருப் புரதம் அடங்கிய ; உப்புச்சப்பற்ற . மாவடித் தேறல் . 
albuminur ia , 11. வெண்ணீர் நோய் , சிறுநீரில் கருப் புரதம் ale - conner , 1. மதுவின் தர ஆய்வாளர் . 
இருக்கும் நோய் . 

alecost , 1. மாவடித் தேறலைச் சுவையூட்ட வழங்கப்படும் 
alburn ous , a . மென்மரம் சார்ந்த . 

மணப்பூண்டு வகை . 
alburn um , 11. உள்மரப்பட்டைக்கும் உட்காழுக்கும் இடையி alee , adu . ( கப் . ) காற்றுக்கொதுங்கிய பக்கத்தில் ; காற்றின் 
லுள்ள மென்மரம் . 

திசையில் ; காற்றுச் செல்கிற திசையில் . 
al cahest , n . = alkahest .. 

aleft , ads . இடதுபுறத்தில் ; இடதுபுறம் நோக்கி . 
Alca ic , a , அல்கேயஸ் ( கி . மு . 600 ) என்ற கிரேக்க கவிஞருக் al egar , 11. புளிப்பு மாவடிக்காடி . 
குரிய ; அல்கேயஸ் படைத்த பாவகையைச்சார்ந்த . 

ale hoof , n . நிலம்படர்க்கொடி வகை . 
Alca ics , n . அல்கேயஸ் பாவகை . 

ale - house , n . மதுக்கடை . 
alchem ic , alchem ical , a . இரசவாதம் சார்ந்த . 

Alemann ic , n . தென் செர்மனி நாட்டுமொழி வகை ; 
al chemise, al chemize , v . இரசவாதம் செய் , பொன் a . தென்மேற்கு செர்மனியிலுள்ள பண்டைமொழிக் குழு 
மாற்றுச்செய் , மட்ட உலோகங்களைப் பொன்னாக்கு ; மட்ட 

வினரைச் சார்ந்த . 
மான பொருளை உயர் தரப் பொருளாக மாற்று . 

alem bic , n . பழங்கால வடிகலம் . 
al chemist , 11. இரசவாதி , பொன்மாற்றுச்சித்தர் . 

alerce , 1 , சாந்தரக்கு மரக்கட்டை . 
alchemis tic , alchemis tical , a . = alchemic . 

alerion , allerion , ( பிர . ) n . ( கட் . ) காலும் அலகும் இன்றிக் 
al chemy , 11. இரசவாதம் ; மட்ட உலோகங்களைப் பொன் காட்டப்படும் பருந்து வடிவம் . 
னாக்கும் முயற்சி ; இடைப்படு காலத்திய வேதியியல் . 

alert , 1. இடையறா விழிப்பு ; எச்சரிக்கை ஒலி , எச்சரிக்கை 
al cohol , n . வெறியம் , சாராயச்சத்து , சர்க்கரைக் கலவை 

அறிவிப்பு , திடீர்த்தாக்கு , அதிர்ச்சி ; விமானத் தாக்குதல் 
களிலிருந்து வடித்தெடுக்கப்பட்ட வெறியச்சத்து ; சாராய எச்சரிக்கை ; விமானத்தாக்கு எச்சரிப்புக்குரிய இடர்நேரம் ; 
வகை ; நீர்க்கரிமக் கலவைவகை . 

a . விழிப்பான , உன்னிப்பான ; சுறுசுறுப்பான ; v . எச்சரிப் 
alcohol ic , 11. மட்டுமிஞ்சிய குடிக்கு ஆட்பட்டவர் ; a . வெறி 

பூட்டு , விழிப்புடன் இருக்கச்செய் . 
யம் சார்ந்த ; வெறியம் கலந்த ; வெறிக்குடிவகை சார்ந்த ; 

ale - taster , 11. = ale -conner . 
வெறிக்குடிவகை காரணமான , மட்டுமிஞ்சிய குடிக்கு aleur on , aleur one, n . சிலவகை விதைகளில் காணப்படும் 
ஆட்பட்ட . 

புரதவகை . 
alcoholisa tion , 11. வெறிமயமாக மாற்றுதல் ; வெறியம் ale -wife , n . மது விற்பனை செய்யும் பெண் ; வட அமெரிக்க 
செறிவித்தல் ; வடித்துத் தூய்மையாக்கல் . 

மீன்வகை ; pl . ale wives. 
al coholise , . வெறியமாக மாற்று ; வெறியம்தோய் ; Alexan drian , a . எகிப்து தேசத்து ( Egyptian ) அலெக் 
வடித்துத் தூய்மைப்படுத்து . 

ஸாண்டிரியா நகரத்திற்குரிய ; கி . பி . தொடக்க நூற்றாண் 
al coholism , 11. வெறிய விளைவு , வெறிய நச்சுத்தன்மை . 

டுகளுக்குரிய எகிப்திய நாகரிகம் சார்ந்த ; அலெக்ஸாண்டிரியா 
al coholist , 11. வெறிக்குடி ஆதரவாளர் ; வெறிக்குடியர் . 

நகரத்திற்குரிய பிற்கால கிரேக்க நாகரிகம் சார்ந்த . 
alcoholiza tion , 11. = alcoholisation . 

Alexan drine, alexan drine , n . அடிக்குப் பன்னிரண்டு 

அசைகொண்ட பாவகை ; a . அடிக்குப் பன்னிரண்டு அசை 
al coholize , v . = alcoholise . 

கொண்ட பாவகையைச் சார்ந்த . 
alcoholom eter , n . வெறியமானி , வெறியக்கலவையில் 

alexan drite, n . பச்சைக்கல்வகை . 
வெறியவிகிதம் அளக்கும் கருவி , மதுவகைகளில் வெறியச் 
செறிவை மதிப்பிடுவதற்கான கருவி . 

alex ia , 11. வாசிக்க இயலாமை ; சொற்குருடு , பார்க்கும் சொற் 

களை உணர்ந்து வாசிக்க முடியாத மூளைநோய் நிலை . 
alcoholom etry , n . வெறியச் செறிவின் அளவு . 

alex in , n . குருதியில் நோயணுக்களை அழிக்கும் திறனுடைய 
al cove , n . அறையின் ஒதுப்புறம் ; கவிகைமாடம் , மாடக் 

புரதவகை . 
குழி ; பள்ளியறை ; வேனிலகம் . 
al dehyde , 11. உயிரகம் ஊட்டப்படுவதால் இருநீரக அணுக் 

alexiphar mic , n . நஞ்சுக்கு மாற்றுமருந்து ; a . நஞ்சுக்கு 

மாற்று மருந்தான . 
கள் குறைவுபட்ட வெறியம் ; எளிதில் ஆவியாய்ப்போகிற 
நெடிவீசும் நீர்மம் . 

alfal fa , n . மணப்புல் வகை . 
al der , 11. பூர்ச்சமரம் போன்ற மரவகை . 

alfres co , a . திறந்தவெளியிலுள்ள ; adu . ஈரச்சாந்தில் ; 
al derman , n . நகரத்தந்தை , மூப்பர் , நகராட்சிக்குழு உறுப் 

திறந்த குளிர்காற்று வெளியில் . 
பினர் ; சாத்து முதல்வர் ; வணிகக்குழுத் தலைவர் ; pl . 

al ga , n . கடற்பாசி வகை ; பாசி வகை ; pl . al gae . 
al dermen . 

al gal, a . கடற்பாசிக்குரிய . 
al dermanic , a . நகரத்தந்தைக்குரிய . 

al gebra , 11. குறிக்கணக்கியல் , இயற்கணிதம் , எண்களுக்குப் 
al dermanlike , al dermanly , a. ஆரவாரமான ; பீடுடைய . 

பதிலாகக் குறியீடுகளை வழங்கும் கணக்கியல்துறை . 
al dermanry , n . நகரத் தந்தை ஆட்சிவட்டாரம் ; நகரத் 

algebra ic, algebra ical , a . குறிக்கணக்கியல் சார்ந்த . 
தந்தையின் படிநிலை . 

algebra ist , n . குறிக்கணக்கியலாளர் , இயற்கணிதர் . 
Al dine , a . 16 - ஆம் நூற்றாண்டில் ஆல்டஸ் ( Aldus ) என்ற 

al gid , a . குளிருற்ற , சன்னியுற்ற . 
வெனிஸ் நகரத்தவர் பெயரால் வழங்கிய அச்சுருப் படிவம் 

algid ity , n . குளிர் , சன்னி . 
சார்ந்த . 

algolag nia , 11. துன்புறுத்தி அல்லது துன்பமேற்றுப் பெறப் 
ale , n . மாவடி , கோதுமை வாற்கோதுமை முதலியவற்றின் 

படும் சிற்றின்ப நுகர்ச்சி , பெருந்திணை மகிழ்ச்சி . 
மா ஊறலிலிருந்து வடித்தெடுக்கப்படும் மதுவகை . 

algol ogy , n . கடற்பாசி ஆய்வுத்துறை . 


19 


allantoid 


algorism 
al gorism , al gorithm , n . அராபிய பதின்முறை இலக்க 

மானம் ; கணக்கு . 
al gum , n . அகில் . 
Alham bra , 11. ஸ்பெயினைச் சார்ந்த கிரானடா ( Granada ) 

நாட்டு இஸ்லாமிய மன்னர் அரண்மனை . 
Al hambraic , Alhambresque , a . சித்திர வேலைப்பா 

டமைந்த ; அல்ஹம்பிராவின் சிற்ப மரபுக்குரிய . 
al ias , n . புனைபெயர் , மறுபெயர் : adv . மாற்றாக , மறுபெயராக . 
al iases , n. pl . மறுபெயர்கள் . 
allibi , n . ( சட் . ) பிறிதிடமிருப்புவாதம் , வேற்றிட வாதம் , 
குற்றஞ்சாட்டப்பட்டவர் குற்றம் நிகழ்ந்த இடத்திற்குத் 
தொலைவிலுள்ள பிறிதோரிடத்தில் இருந்தார் என்று காட்டப் 
படும் வாதம் ; பிறிதோரிடம் ; ads . பிறிதோரிடத்தில் . 
alicyc lic , a . ( வேதி . ) கொழுப்புச் சேர்மானம் மண்டலச் 

சேர்மானம் ஆகிய இரண்டின் பண்புகளும் இணைந்த . 
al idad ,sal idade, n . உயரமானியிலும் கோணமானியிலும் 

அளவெண் காட்டும் முள் . 
al ien , n . அயலார் , வெளியார் , பிற இடங்களிலிருந்து கொண்டு 
வரப்பட்டு நிலைபெற்ற செடி அல்லது உயிரினம் , வெளிவர 
வினம் ; a . பிறிதொன்றிற்குரிய ; புறம்பான , வெளியிடத்திற் 
குரிய ; விருப்பத்திற்கு ஒவ்வாத ; சூழலுக்கு உகவாத ; 
ஒத்திசைவற்ற ; இசைவு அறுபட்ட ; தனக்குரியதல்லாத ; புற 
ஆட்சிக்குரிய ; முரணியல்பான ; விலக்கப்பட்ட ; 3. அயலாக்கு , 
அன்னியமாக்கு , தொடர்பறு ; ( சட் . ) உடைமைமாற்று . 
alienabil ity , n . மாற்றிக்கொடுக்கப்படும் இயல்பு ; அயலாகும் 

தன்மை . 
al ienable , a . உடைமை மாறுபடத்தக்க , கைமாற்றத்தக்க ; 

விலக்கத்தக்க ; துண்டாடத்தக்க . 
a lienage , n . அயலாக்குதல் , அன்னியமாயிருத்தல் . 
al ienate, a . மனமுறிவுகொண்ட ; V. உடைமை மாற்று ; 

உறவு தொலைவாக்கு ; மனமுறிவுகொள் . 
aliena tion , n . உடைமை மாற்றம் ; பராதீனம் ; நட்புப் 

பிரிவு ; வேறு காரியத்திற்குப் பயன்படுத்துதல் . 
al ienator , n . உடைமை மாற்றுபவர் ; வேறுபாடு செய்பவர் ; 

பயன் திருப்பிவிடுபவர் . 
alienee , n . உடைமை மாற்றிக் கொடுக்கப் பெறுபவர் . 
al ienism , n . அயன்மை ; மனப்பிணி ஆராய்ச்சி ; மனப்பிணி 
• மருத்துவம் . 
al ienist , 11. மனப்பிணி மருத்துவர் ; மனப்பிணி ஆராய்ச்சி 

யாளர் . 
a lienor , 11. உடைமை மாற்றிக்கொடுப்பவர் . 
al iform , a. சிறகு வடிவமுடைய . 
alight 1 , ப . இறங்கு , வானிலிருந்து இழி , வந்துவிழு ; தற் 

செயலாக வரப்பெறு . 
alight 2 , adv . தீ வைக்கப்பட்டு ; ஒளியேற்றப்பட்டு , சுடர் 

விட்டு . 
align , v . வரிசைப்படுத்து , ஒழுங்குபடுத்து ; வரிசையுடன் 

சேர் , ஒரு நிலைப்படுத்து ; ஒழுங்குபடு , வரிசைப்படு . 
align ment , n . ஒழுங்குபடுத்துதல் , வரிசைப் படுத்துதல் ; 
வரிசையில் சேர்த்தல் , இணைப்பு ; வரிசை , ஒழுங்கு ; 

பாதைக்கோ இருப்புப் பாதைக்கோ உரிய நிலவரைத் திட்டம் . 
alike , a . போன்ற , ஒத்த ; ado . அதுபோலவே ; சரியொப் 

பாகவே ; ஒத்த நிலையில் ; ஒருங்கே . 
al iment , n . உணவு , ஊட்டம் ; வாழ்வதற்கு வேண்டிய 

ஆதரவு ; U. உணவளி , ஊட்டு ; தாங்கு , ஆதரவளி , பேணு . 
alimen tal , a . உணவளிக்கிற ; இயற்கை வளர்ச்சிக்கு 

உதவுகிற . 
alimerntary , a. ஊட்டமளிக்கிற ; உணவூட்டம் சார்ந்த ; 

வாழ்க்கை ஆதாரம் வழங்குகிற. 
alimenta tion , n . உணவு வழங்கல், ஊட்டமளித்தல் ; ஊட்டி 
வளர்த்தல் . 


aliment ative , a . உணவு சார்ந்த ; உணவு விருப்பம் சார்ந்த . 
al imony , n . ஊட்டம் ; வளர்ப்பு ; ( சட் . ) வாழ்க்கைப்படி , 

பிரிந்துபோகிற அல்லது பிரிக்கப்பட்டுவிட்ட மனைவியின் 
சீவனாம்சம் . 
aline , v . = align . 
aline ment, n . = alignment. 
al iped , n . காலோடு இணைந்த சிறகுடைய உயிரினம் , 

வௌவால் ; a . காலோடு இணைந்த சிறகுடைய . 
aliphat ic , a . ( வேதி . ) கொழுப்பார்ந்த ; மண்டலிக்காத , 

திறந்த தொடரினம் சார்ந்த ; உயிர்ச்சேர்மான வகைக்குரிய . 
al iquant , a . ( கண . ) சரி ஈவாகாத , மீதத்துடனேயே வகுக் 

கிற ; சரி நேர் கூறாகாத ( எ - டு : 12 - க்கு 5 : -5 ஈவாகாத எண் ) . 
al iquot , a. ( கண . ) சரி ஈவான , மீதமில்லாமல் வகுக்கிற , சரி 

நேர்கூறான ( எ -டு : 12 - க்கு 3 : -3 சரி ஈவான எண் ) . 
alit , v . alight என்பதன் இறந்தகால முடிவெச்ச வடிவம் . 
alive , ads . உயிருடன் , உயிரோடு , வாழ்கிற நிலையில் ; 

ஊக்கத்துடன் , செயல் விரைவுடன் , உயிர்த்துடிப்புடன் ; 
உணர்வூக்கத்துடன் , முழு விழிப்புடன் ; நிறைந்து . 
aliza ri , 11. செஞ்சாயத்துக்கு உதவும் கிழங்கு , மஞ்சிட்டி 

வேர் . 
aliz arin , 111. செஞ்சாயப்பொருள் . 
al kahest , n . எல்லாவகைப் பொருட்களையும் கரைக்கக்கூடிய 

தென்று பொன்மாற்றுச் சித்தர் கருதிய நீர்மம் , அரச நீர்மம் . 
alkales cence , alkales cency , n . இலேசாகக் காரப்பொரு 

ளாகும் இயல்பு . 
alkales cent , 11. இலேசாகக் காரமாகும் பொருள் ; a . இலே 

சாகக் காரமாகத்தக்க . 
al kali , n . ( வேதி . ) காரப்பொருள் , காடித்தன்மையை எதிர் 
நின்று சமப்படுத்தும் பொருள் ; செடியினம் சார்ந்த மஞ்சள் 
நிறத்தை ஊதாவாகவும் சிவப்பு நிறத்தை நீலமாகவும் கருஞ் 
சிவப்பைப் பச்சையாகவும் மாற்றுந்தன்மையுள்ள சேர்மான 
வகை . 
al kalify , v . காரப்பொருளாக்கு . 
alkalim etry , 11. காரமானம் , பொருளின் காரத்தன்மையை 

மதிப்பிடுதல் . 
al kaline, a . காரத்தன்மையுடைய . 
alkalin ity , n . கார எல்லை ; காரத்தன்மை . 
al kaloid , 11. வெடியக் கலப்புடைய வேதியியல் மூலப்பொருள் 

வகை . 
al kanet , n. செஞ்சாய வகை ; செஞ்சாயம் தரும் வேரை 

யுடைய செடி வகை . 
all , n . முழுமை ; எல்லோரும் ; எல்லாம் ; தொகுதி ; பொரு 
ளுலகு ; a . முழுமையான ; எல்லா , அனைத்து ; விலக் 
கில்லாத ; முழு அளவான ; adv . முற்றிலும் , முழுவதும் , 
தீர ; எல்லாப் பக்கங்களிலும் ; எல்லா வகைகளிலும் ; தங்கு 
தடையின்றி ; ( தொ . ) after all , மொத்தத்தில் ; அனைத் 
திற்கும் மாறாக , எப்படியிருந்தாலும் ; all along , தொடக்க 
முதல் முடிவுவரை , எப்போதும் ; all at once , திடுமென ; all 
but , கிட்டத்தட்ட ; all in , முழுதும் சோர்வுற்று ; எல்லாம் 
அடங்கலாக ; all in all , முழு நிறைவான ; முழுதும் ஈடு 
பட்டு ஆழ்ந்துள்ள பொருள் ; all out , முழு வேகத்துடன் ; 
முழுதும் சோர்வுற்று ; all over , எங்கும் , முழுப்பரப்பிலும் ; 
முழுதும் ; முழு மயமாக ; all over with , தீர்ந்துபோன , 
முடிவுற்ற , முடிவெய்திய ; all there , தெள்ளத் தெளிந்த 
அறிவோடிருக்கிற , முழுதும் விழிப்பான ; all up with , 
கடந்துபோன நிலையில் ; for all , இருந்தபோதிலும் ; 
for good and all , முடிவாக ; 

once for all , ஒரேயடியாக ; 
முடிவாக ; when all is said and done , எல்லாவற்றையும் 
கருத்தூன்றிப்பார்த்தால் ; மொத்தத்தில் . 
All ah , 1 , ( இஸ்லாமிய வழக்குப்படி ) முழுமுதற் கடவுள் . 
allanto ic , allan toid , n . உயிரகப் பை ; a. உயிரகப் பை 
சார்ந்த ; சிறு குழல் உருவான . 


L 


20 

allotted 
allay 
allay , n . குறைப்பு , தணிப்பு , மட்டுப்படுத்துதல் ; மட்டமான all igate , U. பிணை , சேர்த்திணை , கட்டு ; இணைப்புச்செய் . 
உலோகக் கலவை , மட்ட உலோகம் ; U. அடக்கு ; அமைதிப் 

alliga tion , 11. இணைத்துக்கட்டுதல் ; இணைப்பு ; ( கண . ) 
படுத்து ; தணி ; குறை , மட்டமாக்கு ; நலங்கெடு ; இழிவு 

கலவைகளில் மதிப்புக்கூறுகளைக் கணித்தல் . 
படுத்து ; கலப்படஞ்செய் , மட்ட உலோகத்தைக் கல . 

all igator , n . முதலைவகை , பெரிய அலகுடைய முதலை . 
all - cheer ing , a . மகிழ்ச்சியளிக்கிற . 

allit erate , v . மோனைப்படுத்து , ( முதலெழுத்தை ஒன்று 
all - day , a , நாள் முழுதும் நடைபெறுகிற . 

படுத்து . 
all - dread ed , a , எல்லோராலும் அஞ்சப்படுகிற . 

allitera tion : 11. மோனை , முதலெழுத்து ஒன்றிவரும் தொடை 
allega tion , 1. சாட்டியுரைத்தல் , குறிப்பிடுதல் ; சாட்டுரை , யமைப்பு . 
உறுதிப்படுத்தப்படாத கூற்று , 

சுட்டுரை , குறிப்பீடு ; 

allit erative , a . முதலெழுத்து அடுக்கிவருகிற , ஒலியொத்து 
சாட்டப்பட்ட செய்தி , இடுவந்தி . 

இசைகிற , மோனையுடைய . 
allege , . வாதத்திற் குறிப்பிடு ; அடித்துப்பேசு ; சாட்டி al ] -night , a . இரவு முழுதும் நிலவுகிற . 
யுரை ; வாதிடு. 

all ocarpy , a . ( தாவ . ) இருபால் கலப்பின்பின் காய்க்கிற . 
alleged , a . சாட்டியுரைக்கப்பட்ட , குறிப்பிடப்பட்ட . 

all ocate , v . இடங்குறி ; இடத்தில் வை ; இடம் ஒதுக்கிக் 
alleg edly , adv . சாட்டியுரைத்தபடியே , குறித்த முறையில் . 

கொடு ; பங்கீடு செய் . 
alle giance , n . கடப்பாடு , பற்றுறுதி . 

alloca tion , n . இடக்குறிப்பீடு ; இட ஒதுக்கீடு ; பங்கு ; 
allego ric , allego rical , a . தொடர் உருவகமான . 

ஒதுக்கி வைத்த தொகை , மானியம் . 
all egorise , all egorize , 1. தொடர் உருவக வடிவிற்கூறு ; allocu tion , n . பேருரை , செவியறிவுறூஉ ; கத்தோலிக்க 
மறைபொருளுடன் உரை . 

உலகத் திருத்தந்தை தம் தலைமைத் தூதர்களிடையே 
all egorist , n . உருவக வகையாற் பேசுபவர் , பிசியாளர் . 

ஆற்றும் பொது உரை . 
all egory , n . தொடர் உருவகம் ; உருவகக்கதை . 

allod ial , a . நிலப்பண்ணைமுறை சாராத , 

பண்ணைக்குக் 
allegrett o, ( இத் . ) a . ( இசை . ) ஓரளவு விரைவான ; ads . 

கட்டுப்படாத . 
ஓரளவு விரைவாக . 

allod ium , n . பண்ணைக்கு உட்படாத தனியுரிமை நில 
alleg ro, ( இத் . ) 11 . ( இசை . ) விரைவிசையுடைய பாடல் ; 

வுடைமை . 
a . விரைந்த இயக்கமுடைய ; ads . விரைந்த இயக்கமுடன் . 

allog amous , a . ( தாவ . ) வேறு இனக்கலப்புடைய , மாற்றுக் 
allele , allel omorph, n . மெண்டல் ( Mendel) என்ற 

கலப்புடைய . 
அறிவியல் ஆய்வாளர் கருத்துப்படி உயிர்களின் மரபுவழியில் allog amy , n . ( தாவ . ) அயலினக்கலப்பு , மாற்றுக்கலப்பு , 
தொடரும் இரட்டைப் பண்புக் கூறுகளில் ஒன்று , இணை 

ஒரு செடியின் மலர்த்துகள் மற்றொரு செடியின் மலர்க் கரு 
இனக்கீற் றில் ஒன்று . 

வகத்துடன் இணைந்து இனம்பெருக்கும் முறை . 
allelu ia , allelu iah , 1. கடவுட் புகழ்மாலை . 

all ograph , n . அயல் எழுத்து மானம் , ஒருவர் சார்பில் மற் 
all emande , n . மெல்லியக்கமுடைய நடுத்தர வேக 

சை , 

றொருவர் எழுதுவது . 
செர்மனி நாட்டு ஆடல்வகை . 

all opath , n . * எதிர்முறை மருத்துவர் . 
aller gic , a . ( மரு . ) உடலில் அயற்பொருள் நுழைவின் 

allopath ic , a . எதிர்முறை மருத்துவம் சார்ந்த , எதிர் 
எதிர்விளைவாக வீக்கம் இழைம அழிவு ஆகியவை ஏற்படுகிற . முறையான , நோய்க்குறிகளுக்கு எதிர்ப்பண்புகள் ஊட்டு 
all ergy , 11. ( மரு . ) மிகு நுட்ப ஊறுணர்வு ; உடலில் அயற் 

வதன் மூலம் நோயைக் குணப்படுத்த நாடும் மருத்துவ 
பொருள் நுழைவின் எதிர்விளைவு ; ஊறுபொருள் அல்லது 

முறையைச் சார்ந்த . 
உயிர்க்காப்பு மூலம் பொருள்வகையில் ஏற்படும் கூருணர்வு 

allop athist , 1. எதிர்முறை மருத்துவர் ; எதிர் முறை 
நிலை . 

மருத்துவத்தில் நம்பிக்கையுடையவர் . 
allev iate , 0. எளிதாக்கு , இலேசாக்கு , மட்டுப்படுத்து ; allop athy , n . < எதிர்முறை மருத்துவம் , நோய்க் கூறு 
துன்பம் தணி . 

களுக்கு எதிர்க்கூறுகளை ஊட்டுவதன் மூலம் நோய் தீர்க்க 
allevia tion , n . மட்டுப்பாடு , துயர்தணிப்பு . 

நாடும் மருத்துவ முறை . 
allev iative, a . மட்டுப்படுத்தும் இயல்புடைய . 

allophyl ian , n . ஆரிய செமித்திய (Semitic ) இனங்கள் சாரா 
allev iator , n . துன்பம் குறைப்பவர் ; மட்டுப்படுத்த உதவும் 

மொழிக்குரியவர் ; a . ஆரிய செமித்திய இனங்கள் சாராத . 
பொருள் . 

allot , . பங்கிட்டளி ; கூறுகளாகப் பிரி ; ஒதுக்கிக்கொடு ; 

திருவுளச்சீட்டையொட்டிப் பிரித்துக்கொடு . 
allev iatory , a . துன்பம் தணிக்க உதவுகிற . 

all otheism , n . விசித்திரமான தெய்வங்களின் வழிபாட்டு 
all ey , n . தோட்டப்பாதை ; சந்து ; குறுந்தெரு ; பந்துகள் 

முறை , அயல் வழிபாட்டு முறை . 
கழங்குகள் வைக்க உதவும் நீண்டொடுங்கிய இடம் ; ( தொ . ) 
blind - alley , முடுக்குத்தெரு , முட்டுச்சந்து . 

allot ment , n . பங்கிடுதல் , பிரித்துக்கொடுத்தல் , பங்கீடு ; 

பங்கு , பிரித்துக் கொடுக்கப்பட்ட கூறு . 
all ey , alley - taw , alley - tor , n . உயர்ந்த கோலிவகை , 
கழங்கு . 

allotriomor phic, a . அகமணியுருவான , புற அமைப்பில் 

மணியுருப்பெறாமல் அக அமைப்பில்மட்டும் பெறுகிற . 
all eyed , a . பக்கச்சந்துகளுடைய ; சந்துவடிவான . 
all eyway , n . சந்துவழி ; இடைகழி . 

all otrope, n . பொருண்மை மாறாமல் அணு அமைப்பு மட்டும் 

மாறும் மறுவடிவம் . 
All -father , 11. கடவுள் ; பரமபிதா ; கிரேக்கப் பெருந்தெய்வம் 
சியூஸ் ( Zeus) ; டியூடானியப் பெருந்தெய்வம் ஓடன் ( Woden ) . 

allotrop ic , a . அணுத்திரிபுள்ள . 

allot ropous , a . ( தாவ . ) எல்லாவகைப் பூச்சி இனங்களும் 
all - good , a . மிகவும் நல்ல , முழுநலம் வாய்ந்த . 

எளிதில் வந்தணுகி அடைவதற்குரிய தேனையுடைய ; 
all - hail , n . வணக்க வாழ்த்துமுறை ; 3. வாழி வாழி என்று தேனுக்காகச் சில மலர்களை மட்டும் அணுகத்தக்க குட்டை 
வணங்கி வாழ்த்து ; int . வாழி வாழி ! 

யான நாவுடைய . 
all - hid , 11. கண்ணாமூய்ச்சி ஆட்டம் . 

allot ropy , 21. தனிப்பொருள்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட வடிவங் 
allia ceous , a , வெள்ளைப்பூண்டு போன்ற . 

களில் அணுக்களையுடையனவாய் இருக்கும் தன்மை . 
alli ance , 1. நட்புத்தொடர்பு ; இணக்கநிலை ; 

இணக்கநிலை ; நேச நாடு ; allott ed , a, குறிக்கப்பட்ட ; வரையறுக்கப்பட்ட ; ஒதுக்கப் 
திருமண உறவு ; உறவு ; ஒப்பந்தம் . 

பட்ட ; விதிக்கப்பட்ட .. 


21 


allottee 


alpinism 


allottee , 1. பங்கினர் , வகுக்கப்பட்ட பங்கீடு பெறுபவர் . 
allow , V. ஒத்துக்கொள் ; இசைவுகொடு ; தடுக்காமல் விடு , 

இடமளி ; கொஞ்சம் கொஞ்சமாக வழங்கு ; கொடுத்துதவு ; 
சலுகையளி ; ஈடுசெய் , சரிக்கட்டு ; சேர்த்துக்கொள்ள 

இணங்கு ; புகவிடு . 
allow able , a . ஒத்துக்கொள்ளத்தக்க ; பெருங்கேடற்ற , மோச 
மல்லாத ; பொறுத்தமையக்கூடிய ; 

மன்னிக்கக்கூடிய . 
allow ance , n . இசைவு , இணக்கம் ; உதவித்தொகை , படி , 

செலவுத்தொகை : சலுகை , கழிவுரிமை ; பொறுப்பமைதி ; 
சரியீடு ; V. உதவித்தொகையளி ; குறிப்பிட்ட அளவில் 

கொடுத்துதவு . 
alloy , n . உலோகக்கலப்பு , மட்ட உலோகக்கலவை , மட்ட 

உலோகம் ; பொன் வெள்ளி மாற்று ; U. உலோகம் கல ; 
மட்ட உலோகத்துடன் கல , தரங்குறை ; கலந்து மதிப்புக் 
குறை ; மட்டாக்கு , மிதப்படுத்து ; பண்பு சிறிதுமாற்று ; 

மட்டக் கலவையாகு . 
all seed , n . விதைப்பெருக்கமுள்ள செடியினப்பெயர் . 
all spice, n . வால்மிளகு , பன்மணப் பொருள் தரும் செடி 

யினம் . 
allude , U. மறைமுகமாகக் குறிப்பிடு , குறிப்பாகத் தெரிவி ; 

இயல்பான இணைக்கருத்துகள் தோன்றவை ; குறிப்பிடு . 
allure , n . கவர்ச்சி , மருட்சிப்பொருள் ; 0. மயக்கு , கவர்ச்சி 

செய் ; மருட்டு , மருட்சியூட்டு ; வயப்படுத்து , சிக்கவை . 
allure ment , n . மயக்குதல் , மருட்டுதல் ; கவர்ச்சி ; மருட்சி . 
allur ing , a . கவர்ச்சிவாய்ந்த , மயக்குகிற . 
allu sion , n . மறை குறிப்பு , சுட்டு , குறிப்பீடு . 
allus ive, a . மறைமுகமாகக் குறிப்பிடுகிற ; சாடையாகத் 

தெரிவிக்கிற ; புதையுரையான . 
alluv ion , n . கடல் ஆறு ஆகியவற்றின் கரை அரிப்பு ; 

வெள்ளம் , நீர்ப்பெருக்கு ; வண்டல் ; ( சட் . ) நீரின் செயலால் 

புதுவதாக நிலம் உருவாதல் . 
alluv ial , a . வண்டலாலான , வண்டல் சார்ந்த . 
alluv ium , 11. வண்டல்மண் , ஆறிடு மண் . 
ally , 10. நட்பு நாடு ; நண்பர் ; V. ஒன்று கூடு . 
al ma , n . எகிப்திய ஆடலணங்கு . 
al magest, n . கி . பி . 150 - இல் வாழ்ந்த டாலமி ( Ptolemy ) 

என்ற அலெக்சாண்டிரிய அறிஞர் இயற்றிய வான நூல் ஏடு ; 

அறிவுப் பேரேடு . 
-al mah , 11. = alma . 
al ma mat er , ( ல . ) 11. அருளன்னை , அற்புத்தாய் ; பயின்ற 

பல்கலைக் கழகம் அல்லது கலைக்கூடம் . 
al manac , n . பஞ்சாங்கம் , ஐந்தொகுதி . 
al mandine , 1 , சிவப்பு மணிக்கல்வகை . 
almi ghty , a . எல்லாம் வல்ல ; தடுக்க முடியாத ; வெல்ல முடி 

யாத ; ( தொ . ) the Almighty , கடவுள் ; the Almighty dollar , 
வெள்ளையப்பர் . 
almir ah , ( போர் . ) 11. அலமாரி , நிலையடுக்கு . 
alm ond ; n . வாதுமை மரம் ; வாதுமைக் கொட்டை ; 

வாதுமைப் பருப்பு ; வாதுமைக் கொட்டை வடிவப்பொருள் . 
al moner , n . ஐயமிடுபவர் , அற்றார்க்கு வழங்குபவர் ; இரவ 

லர்க்கு உதவுவதற்குரிய அரசியல் பணியாளர் ; மருத்துவ 
மனை நோயாளிகள் செலுத்தவேண்டிய தொகையை வரை 
யறுக்கும் பணியாளர் . 
al monry , 11. ஈதல் மனை , ஐயம் இடும் இடம் . 
al most , ads . பெரும்பாலும் , சற்றேகுறைய . 
alms , n . இரவலர்க்கு வழங்கும் பொருள் , பிச்சை , நன்கொடை . 
a ] ms - house , 11. ஏழையர் காப்பு மனை . 
alms man , n . இரவலன் , பிச்சைக்காரன் . 
alms woman , n . பிச்சைக்காரி . 
al mug : n . அகில் . 


alod ium , 11. = allodium .. 
al oe , 11. சோற்றுக்கற்றாழை . 
al oed , a . கற்றாழை நடப்பட்ட ; கற்றாழை நிழலுடைய . 
al oes - wood , 11. காழகில் , மூசாம்பரம் . 
aloet ic , 11. கற்றாழையிலிருந்து செய்யப்பட்ட மருந்து வகை ; 

a . கற்றாழைசார்ந்த . 
aloft , adu . உயரத்தில் , தலைக்குமேலே ; மேலாக ; உச்சியில் ; 

பாய்மரத்தின் மேற்பகுதியில் ; வானில் ; வான் நோக்கி . 
alog ical, a . தருக்க நூலுக்குப் புறம்பான . 
alone , adv . தன்னந்தனியாக , தனியாக ; துணையின்றி ; 

தனிப்பட்ட நிலையில் ; ஒப்புயர்வில்லாமல் ; மட்டும் . 
along , ads. நெடுக ; நெடுநீளமாக ; முழுவதும் ; முன்னேறி ; 
உடனுடனாக ; துணையோடு ; prep . ஊடாக ; நெடுகிலும் ; 

பக்கமாக , ஓரமாக ; மூலமாக . 
along shore , a . கரையோரப்பகுதி சார்ந்த . 
alongshore man , 11. கரையோரப்பகுதிக் காவலன் . 
along side , adv . , prep . பக்கத்துக்குப் பக்கமாக ; ஒருங்கே , 

ஓரத்தின் அருகாக ; கப்பலின் பக்கமாக . 
aloof , aloof ly , adu . துண்டாக ; தனியாக ; அப்பால் , 

தள்ளி , தொலைவில் ; வேறாக ; பற்றின்றி ; தற்பெருமையுடன் 
விலகிநின்று , ஒட்டாமல் . 
aloof ness , 11. தனிநிலை ; ஓட்டில்லாமை . 
alope cia , 11. ( மரு . ) தலைவழுக்கை . 
alope coid , a . குள்ளநரிபோன்ற . 
aloud , adu . உரக்க , நன்கு கேட்கும்படி . 
alow , ads . ( கப் . ) தாழ , கீழே . 
alp , 11. மலை முகடு , மலை ; மலைச்சாரல் , மேய்ச்சல் நிலம் . 
alpac a , n. ஒட்டக இனத்தைச் சார்ந்த தென் அமெரிக்க 
விலங்கு வகை ; ஒட்டக இன விலங்குவகையின் மயிராற் 
செய்யப்பட்ட பட்டாடைவகை . 
alp enhorn , 11. ஆல்ப்ஸ் மலைப்பகுதியிலுள்ள ஆயர் ஊது 

குழல் . 
al penstock , n . மலைவாணரது நீண்ட ஊன்றுகோல் . 
al pha , 11. கிரேக்க நெடுங்கணக்கில் முதலெழுத்து ; நட்சத்திர 

மண்டலத்தின் ஒளிமிக்க விண்மீன் ; தொடக்கம் ; ( தொ . ) alpha 
and omega , தொடக்கமும் இறுதியும் ; alpha particle , கதி 
ரியக்கப் பொருள்களிலிருந்து வெளியேற்றப்படும் 

அணு 
நுண்மம் ; alpha plus , ஏற்றுயர்படியில் நல்ல , உச்ச அளவில் 
நல்ல ; alpha rays , கதிரியக்கப் பொருள்களிலிருந்து வெளி 
வரும் அணு நுண்ம வரிசைகள் . 
al phabet , n . நெடுங்கணக்கு , மொழியின் எழுத்துத் தொகுதி ; 
அடிப்படை அறிவுக்கூறுகள் ; 3. நெடுங்கணக்கு முறையில் 

வரிசைப்படுத்து . 
alphabeta rian , n . நெடுங்கணக்குப் படிக்கத் தொடங்கு 

பவர் , தொடக்கநிலை மாணவர் . 
alphabet ic , alphabet ical , a . நெடுங்கணக்குச் சார்ந்த ; 

நெடுங்கணக்கு வரிசை முறையான . 
alphabet ically , adv . நெடுங்கணக்கு வரிசையாக . 
alphabet iform , a . எழுத்துக்கள் போன்ற உருவமுடைய , 
al phabetise , . நெடுங்கணக்கு முறையில் ஒழுங்குபடுத்து . 
Alphon sine , a . காஸ்டைல் ( Castile ) நாட்டரசன் பத்தாம் 
அல்பான்சோவுக்கு ( Alphonso X ) உரிய ; ( வான . ) 1252- இல் 

பத்தாம் அல்பான்சோ முடிவு செய்த கோள் அமைவு சார்ந்த . 
Al pine , al pine, 11. ஆல்ப்ஸ் போன்ற உயர் மலைப்பகுதிக் 
குரிய செடி இனம் ; ஆல்ப்ஸ் பகுதி சார்ந்த மனித இனத் 
தவர் , வெள்ளை இனத்தின் ஒரு பகுதியினர் ; a . ஆல்ப்ஸ் 
மலைநிலத்திற்குரிய ; மலை உச்சியில் வளர்கிற ; மலைப்பகுதி 
சார்ந்த . 
Alpi ni , n , pl , இத்தாலிய மலைப்போர்ப்படை . 
alp inism , n . மலையேற்றக்கலை ; மலையேற்றப் பயிற்சி . 


T3317 


alt , 11 


22 
Alpinist 

alvine 
Al pinist, al pinist , n . மலையேற்றக் கலைஞர் ; மலையேற்றப் al ternating , a . முதலில் ஒன்றும் பின் மற்றொன்றுமாக மாறி 
பயிற்சியாளர் . 

மாறி வருகிற ; ( தொ . ) alternating current ( A.C. ) , மாற்று 
Alpi no , n . இத்தாலிய மலைப்போர்வீரர் . 

மின்னோட்டம் . 
alread y , adv . ஏற்கெனவே , முன்னதாகவே . 

alterna tion , 11. மாறி மாறி வருதல் ; ஒன்றுவிட்டு ஒன்றாக 

அமைதல் ; மாறி மாறித் தொடர்தல் ; மாறி மாறி வாசித்தல் ; 
Alsat ian . செர்மனிக்கும் பிரான்சுக்கும் இடையே அடிக்கடி 

மாறி மாறிப் பாடுதல் ; கொடுக்கல் வாங்கல் உறவு . 
மாறி வந்துள்ள ஒரு மாவட்டப்பெயர் ; இலண்டனில் முன்பு 
( 1697 வரை ) கடனாளிகளுக்கும் குற்றவாளிகளுக்கும் அடைக் 

altern ative , n . இரண்டில் ஒன்றன் தேர்வு , இரண்டில் 
கலம் அளித்துவந்த ஒயிட் பிரயர்ஸ் ( White Friars ) என்ற ஒன்று ; இணைக்குழுவில் ஒன்றன் தேர்வு ; இணைக்குழுவில் 
இடத்தின் புனைபெயர் . 

ஒன்று ; இரண்டில் மீந்த ஒன்று ; ஒன்று அல்லது மற்றொன்று 

என்ற நிலையிலுள்ள இணை ; a . இரண்டில் ஒன்றாக நடை 
Alsa tian , 1. அல்சேஷியாவுக்குரிய ஓநாய் போன்ற வளர்ப் 
பின நாய் வகை ; a . அல்சேஷிய மாவட்டத்திற்குரிய , 

பெறக்கூடிய ; இரண்டில் ஒன்று உறுதியான ; ( தொ . ) 

& lternative vote , ஒற்றைமாற்று வாக்கு . 
al sike , n . நறுமணப்புல் வகை . 

altern atively , adv . இரண்டில் ஒன்றாக , ஒற்றை மாற்றாக ; 
al so , adu . கூட , கூடுதலாக , தவிர , அதுவன்றி ; மேலும் . 

இன்னொரு வகையாக ; மாற்று வகையாக . 
( இசை . ) உச்சக்குரல் , உறுமேற்பாலை ; உயர்ந்த 

Al thing , n . ஐஸ்லாந்தின் ( Iceland ) சட்ட மன்றம் , 
மனப்பாங்கு . 

although , conj . போதிலும் , என்றாலும் . 
al tar , n . பலிபீடம் ; வழிபாட்டுத் திருவினைக்குரிய இடம் ; altim eter, n . உயரமானி , உயரத்தை மதிப்பிடும் அழுத்த 
வணங்குதற்குரிய இடம் ; மண மேடை ; நீர் வாங்கும் இரேவு 

மானி . 
மதிலிலுள்ள ஏந்துபலகை . 

altis simo , a . ( இசை . ) மீ உயர்வான ; ( தொ . ) in altissimo , 
alt arage, n . பலிபீடப் படையல் . 

உச்ச உயர்நிலையில் . 
al tar - cloth , 1. பலிபீட விரிப்பு . 

al titude, 11. உயரம் ; குத்துயரம் , ஏற்றக்கோணம் , ஆழம் ; 
al tar - piece , n . பலிபீடத்தின் பின்னணிக்கலை வேலைப்பாடு . ( வான . ) அடிவானத்திற்கு மேலெழும் கோண அளவு ; ( வடி . ) 
alt ar - rails , n . பலிபீட வேலி . 

கோணம் முக்கோணம் ஆகியவற்றின் செவ்வுயர அளவு ; 
alt ar - stone, n . பலிபீடக்கல் ; பலிபீட நடுக்கல் . 

உயர்வு , பெருமை , உயர்நிலை . 

al titudes , n . pl . உயர்ந்த மனவெழுச்சிகள் , 
al tar - tomb , 11. பலிபீட மாடம் . 

உயரிய 

உணர்ச்சி , பீடுநடை , மேன்மை . 
al tarwises ado . பலிபீட நிலையில் , வடக்கு தெற்காக . 

altitud inal , a . உயரம் சார்ந்த ; செவ்வுயர அளவு சார்ந்த . 
altaz imuth , 11. வான கோளங்களின் அகடு முகடு மதிப்பிடு 

altitudina rian , n . உயர்வுள்ளலுடையவர் . 
தற்குரிய கருவி , அகட்டு முகட்டுமானி . 

altitud inous , a . உயரமுள்ள , மேடான . 
al ter , u. மாற்று ; நிலை மாறச் செய் ; திருத்தி அமை ; 

al to , 11. ( இசை . ) உச்ச ஆண்குரல் . 
மாறுபடு . 
alterabil ity , 11. மாற்றியமைக்கக்கூடிய தன்மை . 

altogeth er , n . முழுமை ; adv . ஒருங்கு சேர்த்து ; என்றென் 

றும் ; மொத்தமாக ; முற்றிலும் ; விலக்கின்றி . 
al terable , a . மாற்றக்கூடிய ; மாறுபடும் தன்மையுடைய . 

al to- reliev , ( இத் . ) 1. உருவில் பாதி கனம் முனைப்பாக 
al terant , n . அடிப்படை உயிரியக்கங்களில் மாறுதலை உண்டு 

வெளித் தெரியும்படி செதுக்கப்பட்ட உருவம் . 
பண்ணத்தக்க மருந்து ; a . மாற்றக்கூடிய ; மாறுபடும் 

al truism , 11 . பிறர்க்கென வாழுந் தகைமை , பொதுநலப்பண்பு . 
தன்மையுடைய . 

al truist , n . பிறர்க்கென வாழும் பெற்றியாளர் . 
altera tion , 11. மாற்றம் ; திருத்தியமைப்பு . 

altruis tic , a . பிறர்க்கென உழைக்கும் கோட்பாட்டினை 
al terative , 11. = alterant 

உடைய . 
al tercate, v . பூசலிடு ; சொல்லெதிர் சொல்லு ; சண்டையிடு . 

al udel , n . திடப்பொருளை நேராக ஆவியாய் மாற்ற உதவும் 
alterca tion , 11. வாய்ச்சண்டை . 

கலயம் . 
al tercative , a . ஓயாது வாய்ச்சண்டையிடுகிற . 

al ula , 1. போலி இறகு , இறகு போன்ற அமைப்பு . 
al ter eg o, ( ல . ) n . ஆளின் மறுபடிவம் , தன்மாற்று al um , 1. படிக்காரம் . 
வடிவம் ; ஓருயிரும் ஈருடலுமாக இயங்கும் உற்ற நண்பர் . 

alum ina , n . அலுமினிய உயிரகை . 
alter ity , 11. மற்றொன்றாய் இருக்கும் தன்மை . 

alumin ium , alumi num , n . அலுமினியம் . 
altern ant , n. மாறிமாறி வரும் அளவை , ஒன்றுவிட்டு alum inous , a . படிக்காரத்தின் இயல்புடைய ; அலுமினிய 
ஒன்றாக வரும் எண் ; a . ஒன்றுவிட்ட , ஒன்று விட்டடுத்த ; உயிரகை சார்ந்த . 
ஒற்றை மாற்றான . 

alum na , n . மாணவி , பழைய மாணவி . 
altern ate 1 , a . மாறிமாறி வருகிற ; ஒன்றுவிட்டு ஒன்றான , 

alum nae , n . pl . மாணவியர் , பழைய மாணவியர் . 
பொழிப்புத் தொடையான , மாறி மாறி அமைத்த ; ( தாவ . ) 

alum ni , n . pl . பழைய மாணவர் , கல்லூரியில் 
கணுத்தோறும் எதிரெதிர்ப்பக்கமான இலைகளையுடைய ; 

முன் 
வரிசை தோறும் முன் வரிசையில் இடைவெளி நிரப்பும் மலர்க் 

படித்துப் பட்டம்பெற்ற மாணவர் . 
கொத்துக்களையுடைய ; ( உயி . ) பால் இனப்பெருக்கம் தளிர் 

alum nus , 1. மாணவன் , பழைய மாணவன் . 
இனப்பெருக்கம் ஆகிய இரண்டும் மாறி மாறி வரும் தலை al veary , 1. தேன்கூடு ; பலர் உழைப்பின் தொகுதி ; சொல் 
முறைகளையுடைய ; ( வடி . ) மாறெதிரான , கோட்டின் இரு லகராதி ; (உள் . ) குறும்பியடையும் புறச்செவி . 
கோடியிலும் எதிரெதிர்ப் பக்கமான . 

alve olar , n . ( ஒலி . ) பல்லடி ஒலி ; a . ( ஒலி . ) அண்பல் 
allternate 2 , 1. மாற்றுப்பதிலாள் , மாற்றுப்பெயராள் ; a . 

நாவுறப் பிறந்த ; குழிந்த , குழிவு குழிவான , குழி நிறைந்த . 
பிரதிநிதிக்கு மாற்றியலான , மாற்றாளான . 

alve olate, as குழிந்த, குழிவுகுழிவான ; குழிவாயில் 
al ternate $ , v . மாறி மாறி நிகழ் ; ஒன்று விட்டு ஒன்றாக பொருந்திய . 
அமை ; மாறி மாறித் தொடர் . 

alve olus , 1. குழி ; சிறுபள்ளம் ; பல்பொருந்து குழி ; ஈரல் 
altern ately , adv . மாறி மாறி , ஒன்றுவிட்டு ஒன்றாக ; கண்ணறை ; pl . alve oli . 
பொழிப்பாக . 

al vine , a . வயிறு சார்ந்த . 


23 


alway 


ambs - ace 


al way , adv . ( செய் . ) = always . 
al ways , adv . எப்போதும் , எல்லாக்காலங்களிலும் ; எல்லாத் 

தறுவாய்களிலும் ; என்றென்றைக்கும் ; தொடர்ச்சியாக , 
இடைவிடாது ; எப்படியும் , எல்லா வழிகளிலும் . 
am , v . be என்பதன் தன்மை ஒருமை வடிவம் . 
amadavat , 1 . தூக்கணங்குருவியினம் சார்ந்த பாடும் 

இந்தியப் பறவை வகை , 
am adou , n . கடற்பஞ்சு போன்ற சிக்கிமுக்கிப் பொருள் . 
a mah , n . பால் கொடுக்கும் செவிலி , ஆயா ; தாதி . 
amain , adv . வல்லாற்றலுடன் , முழு வேகமாக , மிகவும் . 
amal gam , n . இரசக்கட்டு , இரசக்கலவை , பாதரசமும் மற் 
றொரு உலோகமும் சேர்ந்த கலவை ; குழைவுடைய மென் 
கலவை ; பற்பல தனிமங்களின் கூட்டு ; கலப்பு உலோகத் 

தின் சேர்க்கைப் பொருள்களில் ஒன்று . 
amal ganate , a . ஒருங்கிணைந்த ; பல மொழிகள் கலந்த ; 

3. ஒன்றுபடு ; கல ; பா தரசத்துடன் சேர் . 
amalgama tion , n . கூட்டு , சேர்ப்பு , இணைப்பு , கலவை . 
amal gamative, a . இணையும் பாங்குள்ள . 
aman dine , 11. வாதுமைப் புரதம் ; வாதுமையிலிருந்து செய் 

யப்படும் பாலேடு கலந்த ஒருவகை இனிப்புத் தின்பண்டம் . 
Amani ta , n . நச்சுக்காளான் இனம் . 
amanuen sis , 11. கற்றுச்சொல்லி ; சொல்வதை எழுதுபவர் , 

படியெடுக்கும் செயலாளர் ; pl . amanuen ses . 
am arant , am aranth , n . வாடா மலர் ; கீரைத்தண்டு 

வகை. 
amaran tine , a . வாடாத ; அழியாத ; கீரைத்தண்டு 

வகையைச் சார்ந்த . 
amaryll is , n . இலையுதிர் காலத்தில் மலரும் ஒருவகைப் 

பூண்டு . 
amass , v . பேரளவில் சேர் , பெருந்திரளாகக் குவி . 
amass ment , n . திரட்டல் , குவித்தல் . 
am ateur , n . பொழுதுபோக்குக் கலைஞன் , அருங்கலை 

விநோதன் . 
amateur ish , a . நிறைவற்ற , குறைபாடுடைய . 
am ative , a . காதல் பாங்குள்ள . 
am atol , n . விசையாற்றல் மிக்க வெடிமருந்து வகை 
am atory , a . காதலுக்குரிய ; காதல் விளைக்கிற ; காதலருக் 

குரிய . 
amauros is , 11. பார்வை நரம்புக்கோளாற்றினால் உண்டாகும் 

குருட்டுத்தன்மை , கண்ணின் புறத்தோற்றத்தினால் மாறுதல் 
தோன்றாத குருட்டுத் தன்மை . 
amaurot ic , a. கண்ணின் புறவுறுப்புச் சரியாயிருந்தும் 

முழுக்குருடாயிருக்கிற . 
amaze , . திகைக்கவை , வியப்படையச் செய் . 
amazedly , adv . மலைப்புடன் . 
amaz edness , amaze ment , n . திகைப்பு , வியப்பு . 
amaz ing , a . வியப்புக்கேதுவான . 
amaz ingly , adv . = amazedly . 
Am azon , n . சூர்மகள் ; ஆண்டகைப் பெண் ; கதைகளில் 
வரும் வீராங்கனை ; சண்டை போடும் இயல்புள்ளவள் ; தென் 
அமெரிக்கப் பேரியாறு . 
Amazon ian , a . சூர்மகளுக்குரிய ; ஆண் தன்மையுள்ள ; 

சண்டை போடும் இயல்புடைய . 
amba ges , n. pl . சுரிவழி , சுற்றுவழி . 
amba gious, a . சுற்றி வளைந்தத . 
am ban , n. சீனப் பேரரசின் புறமாகாண நிலைப்பேராள் . 
ambass ador , n . நிலைத்தூதர் , ஒருநாட்டின் சார்பாக வேற்று 

நாட்டு அரசவையில் நிலையாக இருக்கிற பிரதிநிதி ; 
அரசாங்கச் செய்தியாள் , அரசு ஓலையாள். 


ambassador ial , a . அரசுத்தூதருக்குரிய . 
ambass adress , n . அரசியல் தூதணங்கு, அரசுத்தூதரின் 

மனைவி , அரசுப்பெண் தூதுவர் . 
am ber , n . ஓர்க்கோலை , அம்பர் , நிமிளை . 
am bergris , n . மீனம்பர் ; வெப்பமண்டலக்கடல்களில் மிதப் 
பதும் ஒருவகைத் திமிங்கிலத்தின் குடலில் காணப்படுவது 
மான மெழுகுப்பொருள் . 
am bery , a . அம்பரின் இயல்புடைய . 
am biance , n . கலைத்துறையில் துணைப்பொருட் பின்னணி ; 

துணைப்பொருள் அமைவு . 
ambidex ter, n . இரு கைகளையும் ஒரேவகையாக ஆளக் 
கூடியவர் ; இரு வேறு செயலுடையவர் ; பித்தலாட்டஞ் 
செய்பவர் ; a . இரு கைகளையும் ஒரேவி தமாகப் பயன்படுத்தக் 
கூடிய ; இரண்டகமான . 
ambidexte rity , 11. இரு கைகளையும் ஒப்பப் பயன்படுத்தும் 

ஆற்றல் . 
ambidex terous , ambidex tral , ambidex trous , a . 

இரு கைகளையும் ஒரே வகையாகப் பயன்படுத்தக்கூடிய . 
am bience , 1. சூழல் ; சூழ்விளைவு ; சுற்றுப்புறத் தோற்றம் . 
am bient , n . சுற்றியிருப்பது ; காற்று ; வானம் ; a . சுற்றிச் 

செல்லுகிற , சூழ்ந்துள்ள ; எம்மருங்கும் வளைந்துள்ள . 
ambigu ity , n . இரு பொருள் ; பல பொருள்களுக்கிடந்தரும் 

சொல் ; பொருள் தெளிவின்மை . 
ambig uous, a . ஐயப்பாடான ; தெளிவற்ற ; உறுதியற்ற ; 

இரட்டுற மொழிதலான . 
am bit , n . வளைவு , சுற்று ; சுற்றெல்லை ; புறவெல்லை ; 

சுற்றுப்பரப்பு எல்லை . 
ambi tion , 11. உயரவா , பேராவல் ; புகழார்வம் , சிறப்படைய 

விருப்பம் ; அடைய விரும்பும் குறிக்கோள் . 
ambi tious , a . பேராவலுடைய ; ஆர்வம் நிரம்பிய , பெரு 
விருப்பத்தைக் காட்டுகிற ; ஒன்றைப்பெறும் அவாவுடைய ; 

பகட்டான . 
ambiv alence , ambiv alency , 11. இருமுக உணர்ச்சிப் 

போக்கு , இருமனப்போக்கு . 
ambiv alent , a . இருமுக உணர்ச்சிப்போக்குடைய ; இருமுகப் 

போக்கில் ஒன்றுடைய . 
am bivert , n . உள்முக உணர்ச்சிக்கும் புறமுக உணர்ச்சிக்கும் 

இடைநிலைப்பட்டவர் . 
am ble , 11. ஒருசிறை இருகால் தூக்கி ஆடி வருகிற குதிரை 
யின் நடை ; கவலையற்ற நடை ; 9. கெச்சை மிதிமிதித்து 
நட ; கெச்சைக் குதிரையிவர்ந்து செல் ; குதிரையைத் தன் 
போக்கில் போகவிட்டு அதன்மேல் ஏறிச்செல் ; கெச்சை 
மிதிமிதித்துப் போகும் குதிரையைப்போல் நட . 
amblop ia , n . பார்வை மந்தம் . 
amblyop ic , a . பார்வை மந்தமுடைய . 
am bo , 1. தொடக்ககாலக் கிறித்தவக் கோயில்களின் சொற் 

பொழிவு மேடை . 
amboy na , amboy nawood , n . ஆசியாக்கண்டத்து 

வண்ண மரக்கட்டை வகை . 
ambro sia , n . 

மருந்து , அமிழ்தம் , நறுஞ்சுவைப் 
பொருள் ; தேறல் ; மகரந்தம் . 
ambro sial , a . நறுஞ்சுவையுடைய ; இறவாத இனிய மண 

முள்ள ; விண்ணிற்குரிய . 
ambro sian , a . அமிழ்தத்துக்குரிய ; நான்காம் நூற்றாண்டில் 
மிலானில் ( Milan ) இருந்த சமயத் தலைவர் அம்புரோசு 
( St. Ambrose ) என்பவரோடு தொடர்புடைய . 
am bry , 11. திருக்கலமாடம் , கிறித்தவக் கோவில் சுவர்களில் 

வழிபாட்டுக் கலங்களை வைப்பதற்காக அமைந்துள்ள மாடம் . 
ambs - ac e , 11. இரண்டு பகடைப் புள்ளிகள் ; இரு தாயம் ; 
மிகக் குறைந்த எண்ணிக்கை தரும் பகடை வீச்சு , துரதிர்ஷ் 
டம் ; பயனற்ற தன்மை . 


சாவா 


24 


ambulance 


amoebaean 


am bulance , n . இயங்கு மருந்தகம் , நோயாளி வண்டி , 
படையைப் பின்பற்றிச் செல்லுகிற மருந்து வண்டி ; காய 
மடைந்தோரைப் போர்க்களத்தினின்றும் எடுத்துச் செல்வதற் 
கான பெரிய வண்டி ; a . இயங்கு மருந்தகமாயிருக்கிற . 
am bulant , a . நடக்கிற , இடம்விட்டுப் பெயர்கிற . 
am bulatory , 11 உலாவிடம் ; நடைப்பாதை , வேய்சாலை ; 
a . நடப்பதற்குரிய , நடப்பதற்கென அமைக்கப்பட்ட ; இயங்கு 
கிற ; நிலையற்ற , மாறுகிற . 
am bury , 11. குதிரையின் உடலிலுள்ள குருதிநிறப் புடைப்பு ; 

கிழங்கு வகைகளின் வேர் நோய் . 
ambuscade , v . = ambush . 
am bush , 11. பாயப் பதுங்குதல் ; பதுங்கிடம் ; பதுங்கிப் 

பாய்வோர் ; V. தாக்கு தற்காகப் பதுங்கியிரு ; படைவீரர்களை 
ஒளித்துவை ; ஒளிந்து காத்திரு ; வழிப்பறி செய் . 
ame damnee , ( பிர . ) 11. கையாள் , கைப்பாவையாயிருப்பவர் , 

ஒருவர் விருப்பத்திற்கேற்பக் குருட்டுத்தனமாய் நடப்பவர் . 
ameer , 11. முஸ்லிம் இளவரசர் சிலரது பட்டம் . 
amel iorate , v . சீர்ப்படுத்து , நல்ல தாக்கு , உயர்ந்ததாக்கு ; 

சீர்ப்படு . 
ameliora tion , n . நலப்படுத்துதல் ; உயர்வாக்குதல் ; சீர்ப் 

பாடு . 
amel iorative , a . செம்மைப்படுத்தும் இயல்புடைய , மேன் 

மைப்படுத்தும் தன்மையுடைய . 
amen , int . அங்ஙனமே ஆகுக ; 

சரியென்று சொல் ; 
மனப்பூர்வமாய் உறுதிப்படுத்து . 
amen able , a . கட்டுப்பட்ட ; உட்பட்ட ; பொறுப்பாளரா 

யுள்ள ; இணங்கத்தக்க , வழிக்குக் கொண்டுவரக்கூடிய , 

எளிதில் ஆளாக்கத்தக்க . 
.amenabil ity , amen ableness , 11 . கட்டுப்படுந்தன்மை , 

எளிதில் இணங்குந்தன்மை . 
amend , . தீமையகற்று ; பிழை திருத்து ; திருத்தம் செய் ; 

சீர்ப்படுத்து ; சீர்ப்படு . 
amend able , amend atory , a . திருத்தஞ் செய்கிற . 
amende , ( பிர . ) n . அபராதம் , நட்ட ஈடு . 
anende honorable , ( பிர . ) 11. தீங்கிழைக்கப்பட்டவர் மானத் 

துக்கு மாறுபடா தவகையில் குற்றத்தினை ஒப்புக்கொள்ளுதல் . 
amend ment , 1. திருத்தம் , சீர்மை ; கூட்டத்தில் கொண்டு 

வரப்படும் பதில் திட்டம் ; மாற்றுத் தீர்மானம் . 
amends , 11. ஈடு , கழுவாய் , பரிகாரம் . 
amen ities , 11. pl. வசதிகள் ; இனிய சிறப்பியல்புகள் . 
amen ity , 11. வசதி , இன்பச் செவ்வி ; இனிய வாய்ப்பு ; 

இனிமை ; குடிமை ; பாடறிதல் . 
amenorrhoe a , 11. மாதவிடாய் தோன்றாமை . 
a men sa et to ro , ( ல . ) adv . உணவு பாயல் முதலாக . 
a ment , ament , 11. வளர்ச்சி குன்றிய மனத்தை உடையவர் . 
a ment , 11. நெருக்கமான பூங்கொத்து ; pl . amen ta . 
amenta ceous , amen tal , a . வளை மலர்க் கொம்புக்குரிய . 
amen tia , 11. மனவளர்ச்சியிற் குறைபாடு . 
amentif erous , a . பூங்கொத்துத் தோற்றுவிக்கிற . 
amen tiform , a . பூங்கொத்தின் வடிவுடைய . 
amen tum , n . = ament . 
amerce , . அபரா தமிடு ; ஒறு ; இழக்கப்பண்ணு . 
amer ciable , a . தண்டிக்கத்தக்க . 
amerce ment , amer ciament , 11. அபராதம் விதித்தல் ; 

அபராதம் . 
Ame rican , 11. ஐரோப்பியர் வழிவந்த அமெரிக்க நாட்டவர் ; 
அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் குடி ; a . அமெரிக்கக் கண்டத் 
தைச் சேர்ந்த ; அமெரிக்க ஐக்கிய நாடுகளுக்குரிய . 


Amer icanise , T. அமெரிக்கக் குடியாக்கு ; அமெரிக்க இயல் 
புடையவராக்கு ; அமெரிக்கப் பாங்குடையவராகு : அமெரிக்க 
மொழி நடையைப் பின்பற்று . 
Ame ricanism , n . அமெரிக்க ஐக்கிய நாடுகளுக்கேயுரிய 
சொல் அல்லது சொற்றொடர் ; அமெரிக்க ஐக்கிய நாடுகளிடம் 
பற்று ; அமெரிக்கக் குடிமகனுக்குரிய நிலை . 
Ame ricanize, v . = Americanise . 
ameri cium , 11. யூரேனியத்தைவிட முனைப்பான கதிரியக்க 

முடைய உலோகத் தனிமம் . 
ames - ac e , n . = ambs - ace . 
am ethyst , 11. செவ்வந்திக்கல் . 
amethys tine, a . செவ்வந்திக்கல்லுக் குரிய . 
am iable , a . கேண்மைப்பாங்குள்ள ; அன்பு கொள்ளத்தக்க , 

மனத்துக்கினிய . 
amiabil ity , am iableness , 11. கேண்மைப்பாங்கு , அன்பு. 

கெழுநிலைமை . 
amian thus , amian tus , n . இழையாகப் பிரியக்கூடிய மிக 

நேர்த்தியான கல்நார் வகை ; இழைவான பச்சைக்கல் வகை . 
am ic , a . ( வேதி . ) நவச்சார ஆவிக்குரிய . 
am icable , a . நட்பிணக்கமான ; நட்பு முறையான ; நட்புப் 

பாங்குடன் செய்யப்பட்ட . 
amicabil ity , am icableness , n . நட்பாங்கிழமை . 
amice , n . ரோமன் கத்தோலிக்கக் குருக்கள் கோயிற் 
சடங்குகளின்போது தலையில் அல்லது தோளில் அணியும் 
சதுரச் சல்லாத்துணி ; கிறித்தவக் குருமாரது தொப்பி அல்லது . 
தலைச்சீரா அல்லது கழுத்துப்பட்டை ; பிரான்சிலுள்ள 
கிறித்தவக் குருக்கள் இடக்கையிலணியும் வில்லை . 
amic us cur iae , ( லத் . ) 11. ( சட் . ) நீதிமன்றத்தில் நீதியை 

எடுத்துக்கூறும் நடுநிலை அறிவுரையாளர் . 
amid , prep • இடையில் ; இடைநிகழ்வாக . 
am ide , 21. ( வேதி . ) நவச்சாரச் சேர்மான வகை . 
am idin , n . மாச்சத்தின் கரையத்தக்க கூறு ; கரைசல் நிலையி 

லுள்ள மாச்சத்து . 
am idol , n . நிழற்படத்தை உருப்படுத்தும் கருவி . 
amid ships , adu . கப்பல் நடுவில் . 
amidst , prep . = amid . 
aminobu tene , n . நோவு தணிக்கும் மருந்து வகை . 
ami r , n . = ameer . 
amiss , adv . எதிர்பார்த்த அளவிற் குறைந்து ; ஒழுங்கு மீறி ; 

தவறாக ; இசைவு கேடாக . 
am ity , n . நட்பு ; நட்புறவு ; நல்லெண்ணம் . 
am meter , 11. மின்னாற்றல்மானி . 
am monia , n . நவச்சார ஆவி ; நவச்சார ஆவிக்கரைசல் ; 

( வேதி . ) நவச்சார ஆவியை ஒத்த சேர்மம் . 
ammon iac , ammoni acal , a . நவச்சார ஆவித்தன்மை 

வாய்ந்த ; நவச்சார ஆவிக்குரிய . 
ammon iated , a . நவச்சார ஆவிகலந்துள்ள . 
amm onite , a . மரபிறந்துபோன புதைபடிவ நத்தை வகையின் 

தோடு . 
ammon ium , n . நவச்சியம் . 
ammuni tion , 1- படைத்தளவாடம் , சிறப்பாக வெடிமருந்து 

குண்டு முதலியன . 
amnes ia , 11. நினைவிழப்பு , மறதி . 
am nesty , n . அரசியல் குற்ற மன்னிப்பு ; கண்டுங்காணாதது 

போலிருத்தல் ; மறதி ; 1. பொது மன்னிப்பு அளி . 
am nion , 11. பிறப்பதற்குமுன் கருவை அடுத்துச் சுற்றியுள்ள 

சவ்வு ; pl . am nia . 
amoeb a , 11. வயிற்றுடலி , ஒழுகுடலுடைய அணு உயிரினம் ; 

pl . amoeb ae . 
amoebae an , a . இடையிட்ட விடைமுறையான . 


amoebiform 


பொது 


amoeb iform , a . வயிற்றுடலி வடிவமுள்ள . 
amoeb oid , a . வயிற்றுடலி போன்ற . 
amok , ads , பித்துப் பிடித்து . 
among , amongst , prep . உள், இல் , இடையில் , சூழப் 

பட்டு ; குழுவிற்பட்டு ; தொகுதியில் இணைந்து . 
Amontilla do , 11. இனிய குடி வகை . 
amo ral , a . ஒழுக்கத்துறைச் சார்பற்ற ; ஒழுக்கஞ் சாராத . 
amorce , n . வெடிமருந்து திணிப்பு ; விளையாட்டுத் துப்பாக்கி 

யின் அமுக்க வாயுறை . 
am orist , n . காதலர் ; நவநாகரிகர் ; காதல் எழுத்தாளர் ; 

பெண் வேட்டையாளர் . 
am orous , a . காதலிக்கும் பாங்குள்ள ; மோகங்கொண் 

டுள்ள ; காதலுக்குரிய . 
amorph jsm , n . வடிவற்ற நிலை ; மணி உருப்பெறா நிலை . 
amorph ous , a . வடிவமற்ற ; ஒழுங்கற்ற ; ( வேதி . ) மணி 

உருவற்ற . 
amortisa tion , n . கடன்தீர்நிதி மூலமாகக் கடன் குறைத்தல் . 
amort ise , U. பின்னும் மாற்ற முடியாத நிலையில் சொத்துரி 

மையை மாற்று ; கடன் தீர்நிதி மூலமாகக் கடனைத்தீர் . 
amortiza tion , n . = amortisation . 
amort ize , v . = amortise . 
amount , n . மொத்தம் , தொகை ; முழு மதிப்பு ; அளவு ; 

U. மொத்தமாகு ; தொகையாகு ; சரியாகு . 
amour , n . காதற்செயல் ; காதல் விளையாட்டு ; மறை காதல் 

தொடர்பு . 
amourette , n . சிறு காதல் நிகழ்ச்சி , 
amour - propre , ( பிர . ) 11. தன்மதிப்பு . 
ampelop sis , 11. முந்திரிக் கொடி வகை . 
am pere , n. ( மின். ) மின்னோட்ட அலகு , ஒரு மின் ஏகம் ஓர் 

ஓம் மூலமாகச் செலுத்தக்கூடிய மின்னோட்டம் . 
ampersand , n . உம்மைக் குறி ( & ) . 
Amphib ia , n . pl . நீர் நில வாழுயிர் , தவளைகள்போல் நிலம் 
நீர் இரண்டிலும் வாழும் இயல்புடைய உயிரினங்கள் ; படி 
முறை வளர்ச்சியில் ஊர்வனவற்றிற்கும் மீன் வகைகளுக்கும் 
இடைப்பட்ட முதுகந்தண்டுடைய பிராணிகள் . 
amphib ian , n . நில நீர்வாழ் உயிரினம் ; நிலநீர் இரண்டிலும் 
இயங்கவல்ல போர்க்கலம் ; a . நில நீர்வாழ் உயிரினம் 

சார்ந்த ; நீர்நிலம் இரண்டிலும் இயங்கவல்ல . 
amphibiol ogy , 11. விலங்கு நூலில் நில நீர்வாழ் உயிர்களைப் 

பற்றிய பிரிவு . 
amphib ious , a . நிலத்திலும் நீரிலும் வாழ்கிற ; நில நீர்த் 
தொடர்புடைய ; இரண்டு வகுப்புக்களோடு தொடர்பு கொண் 

டிருக்கிற ; இருவேறு வாழ்வுடைய . 
am phibole, n . தகட்டியல் கனிப்பொருள் வகை . 
amphib olite, 11. தகட்டியல் கனிப்பொருட் பாறைவகை . 
amphibolo gical , a . சொற்பிறழ்வான . 
amphibol ogy , n . சிலேடை ; இரட்டுற மொழிதல் ; தெளி 

வற்ற உரை . 
am phibrach , 11. ( இலக் . ) குறில் நெடில் குறில் 

இணைந்த மூவசைச்சீர் . 
amphictyon ic , a . பண்டைக் கிரேக்க அரசுகளின் கூட் 

டவைப் பிரதிநிதிகளுக்குரிய . 
amphic tyons , n . pl . பண்டைக் கிரேக்க அரசுகளின் 

கூட்டவைக்குச் செல்லும் பிரதிநிதிகள் 
am phigam , n . ( தாவ . ) தெளிவான பாலுறுப்புக்களற்ற 

செடி . 
am phigory , amphigour i , 11. போலி ஏடு ; பிதற்றுரை 
ஏடு . 

4 


25 

amputee 
amphimix is , n . ( உயி . ) பாலணுக்கலப்பு ; பால் சார்ந்த 
இனப்பெருக்கம் ; தாய் தந்தையருடைய பண்புக் கூறுகளின் 
கலப்பு . 
amphiox us , n . முதுகெலும்பின் கருமூலத்தடங்களையுடைய 

முதுகெலும்பில்லாத மீனினவகை . 
am phipod , n . நீரருகே வாழும் நண்டு போன்ற உயிரினம் ; 

pl . am phipoda . 
amphip rostyle, a . இரு மனைகளிலும் நுழைமாடமுள்ள . 
amphisbaen a , n . கதைகளில் வரும் இருதலைப்பாம்பு ; 

( வில . ) பாம்பு போன்ற அமெரிக்கப் பல்லியினம் . 
am phitheatre , n . சுற்றுமாளிகையரங்கம் , திறந்தவெளி 

நடுவிடத்தைச் சுற்றி ஒன்றன்பின் ஒன்றாக எழும் 
இருக்கைகளைக் கொண்ட வட்டமான அல்லது நீள்வட்டமான 
கட்டிடம் ; 

விளையாட்டரங்கு ; பொதுக்காட்சிக் 
கூடம் ; வட்டரங்கம் ; அரங்கின் பகுதி ; வடிவத்தில் பொது 
விளையாட்டரங்கினை யொத்த ஓரிடம் ; படியடுக்கான மலை 
வார இயற்கைக் காட்சி ; போட்டி நடத்துமிடம் . 
amphithe atral , amphitheat rical , a . சுற்றுமாளிகை 

யரங்கத்தைச் சார்ந்த ; வட்டரங்கம் போன்ற . 
Amphit ryon , 11. விருந்தினர்க்கு இன்முகங்காட்டி மகிழ் 

விப்பவர் . 
am pholyte, 11. இருவழி மின்பிரி , மின் கூறுபாட்டில் காடிப் 
பொருளாகவோ அடிமூலப் பொருளாகவோ அல்லது நேர்மின் 
எதிர்மின்னாகவோ எவ்வழியும் செயலாற்ற வல்ல மின்பிரி 
பொருள் . 
am phora , 11. இரண்டு கைப்பிடிகளுள்ள ரோம அல்லது 

கிரேக்க கலம் ; pl . am phorae , am phoras . 
ampho ric , a . ( மரு . ) குப்பிக்குட் பேசுவ தனால் உண்டாகும் 

ஒலியைப் போன்ற , 
amphoter ic , a . இருவழியிலும் அமைந்த ; இருவழிமின் 
செயலுடைய , மின் கூறுபாட்டில் காடிப்பொருளாகவோ 
அடிமுதல் பொருளாகவோ நேர்மின் எதிர்மின்னாகவோ இரு 
வழியும் செயலாற்ற வல்ல . 
am ple , a . இடமகன்ற , அகலமான ; தாராளமான , மிகுதி 

யான ; பெரிய ; மொத்தையான ; போதிய ; நெடு நீளமான . 
am pliative , a . ( அள . ) நுண்ணியல் கருத்தினை விரித்து 

அகலமாக்குகிற . 
amplifica tion , n . விரிவு , பெருக்கம் . 
amplifi catory , a . பெருக்குந்தன்மையுள்ள . 
am plifier , n . அதிகப்படுத்துபவர் ; பார்வைபடியும் பரப்பினை 
அதிகப்படுத்தும் கண்ணாடி வில்லை ; ( மின் . ) ஒலி அல்லது 
மின் தாக்குதலின் ஆற்றலை அதிகப்படுத்தும் கருவி ; ஒலி 
பெருக்கி . 
am plify , v . அதிகமாக்கு ; பெருக்கு ; விரிவாக விளக்கு . 
am plitude, n . அகலம் , நிறைவு , பெரும் பரப்பு ; வீச்சு ; 
வளமை ; மதிப்பு ; மேன்மை ; அதிர்வின் உச்ச இழிபெல்லை 
வேறுபாட்டளவு ; ( வான் . ) கோளங்கள் எழுகிற இடத் 
துக்கும் அடைகிற இடத்துக்கும் நேர்கிழக்கு மேற்கிலிருந்து 
ஏற்படும் தூரம் ; ( இய . ) அதிர்வு அலையின் வீச்சு ; ஊசல் 
குண்டின் வீச்சு ; ( தொ . ) amplitude modulation , வீச்சின் 
ஏற்ற இறக்கம் . 
am poule , n . தோலினுக்குள் செலுத்தப்படும் ஊசி மருந்தினை 

உடைய கண்ணாடிச் சிமிழ் . 
ampull a , 11. இரண்டு கைப்பிடிகளுடைய குண்டிகை ; வழி 
பாட்டுச் செயல்களுக்காகப் பயன்படுத்தப்படுங் கலம் ; 
( உயி . ) ஒரு விலங்கின் உடலிலுள்ள குழாய் அல்லது பையின் 
விரிந்த கடைப்பகுதி ; pl . ampulllae . 
am putate, v . வெட்டியெடு ; துண்டி . 
amputa tion , 11. உறுப்பினை அறுத்து எடுத்துவிடல் . 
am putator , 1. துண்டிப்பவர் . 
amputee , n . உறுப்புத் துண்டிக்கப்பெற்றவர் . 


என 


வகை . 


26 

( 
amtrack 

anagogical 
am track , n . நீர் நிலம் இரண்டிலும் இயங்கும் சுற்றுருளை anachron ic , a . கால வரிசைக்கு ஒத்துவராத ; பழமைப் 
யிட்ட மோட்டார் இறங்கு கலம் . 

பட்டுப்போன . 
amuck , adv . பித்துப்பிடித்து ; ( தொ . ) run amuck , குருதி anach ronism , n . காலக்கணிப்பு வழு ; கால இட முரண்பாடு ; 
வெறிகொண்டு இங்குமங்கும் ஓடு . 

பிற்காலப் பண்புகளை முற்காலத்திற்கும் முற்காலப் பண்பு 
am ulet , n . தாயத்து . 

களைப் பிற்காலத்திற்கும் தவறாக ஏற்றிக் குழப்புதல் ; காலக் 
amus able , a . மகிழ்ச்சியூட்டத்தக்க . 

குளறுபடி ; பழமைப்பட்டுப்போன பொருள் ; காலங் கடந்து 

விட்ட செய்தி ; தற்காலத்திற்கு ஒவ்வாத ஒன்று . 
amuse , 0. கடுஞ்செயலிலிருந்து திருப்பு ; வேடிக்கை காட்டு ; 
மனக்கற்பிதங்களைத் தொட்டெழுப்பு . 

anachronis tic , anach ronous , a . கால வரிசைக்கு ஒவ் 

வாத , கால முரண்பாடான . 
amuse ment , n . பொழுதுபோக்கு ; விளையாட்டு ; மனத்துக் 

கினிய மாற்றுச் செயல் ; சிரிப்பூட்டும் கிளர்ச்சி ; வேடிக்கை . anaclas tic , a . ஒளிக்கோட்டம் சார்ந்த , பட்டுத்தெறிக்கிற . 
amus ing, a . வேடிக்கையான ; மகிழ்ச்சியூட்டுகிற . 

anacolu thia , n . சொல் தொடரியைபின்மை , வாக்கிய வழு , 
amus ive , a . மகிழ்ச்சியூட்டும் ஆற்றலுடைய . 

வாக்கியம் முன்பின் ஒத்திசையாமை . 
amygdal ic , a . வாதுமை சார்ந்த . 

anacoluth on , n . ஒத்தியையாது பிழைபட்ட வாக்கியம் ; 
amyg dalin , n . வாதுமை முதலிய கொட்டைகளிலிருந்து pl . anacolu tha . 
எடுக்கப்படும் வெல்லச்சத்து . 

anacon da , n . மாசுணம் , மலைப்பாம்பு வகை , பெரிய விலங்கு 
amygdaloid, n . வாதுமைப்பாறை , வாதுமை வடிவுடைய களையும் உடலை வரிந்து இறுக்கிக் கொல்லத்தக்க பாம்பு 
உட்புழையிடங்களில் கனிப்பொருட்கள் செறிந்துள்ள அனற் 
பாறை வகை ; a . வாதுமை வடிவுள்ள . 

anacreon tic , n . கி . மு . 6- ஆம் நூற்றாண்டில் கிரேக்க 
amyg dule , n . எரிபாறைக்குழம்பில் கனிப்பொருள் நிறைந்த நாட்டில் வாழ்ந்த அனக்கிரியான் ( Anacreon ) என்ற 
ஆவிக்குமிழியிடம் . 

கவிஞன் வழங்கிய பா வகை ; a . அனக்கிரியானைப் பின் 
am yl , n . ( வேதி . ) வெறிய வடிப்பில் சிறிதளவில் கிடைக்கும் பற்றிய ; கா தற்சுவை செறிந்த ; களியாட்டப் பண்புடைய . 
நச்சுச் சத்து வகை . 

anacru sis , n . பாட்டின் 

பாட்டின் தொடக்கத்தில் வரும் அழுத்த 
amyla ceous , a . மாச்சத்துக்குரிய ; மாச்சத்துப்போன்ற ; மில்லாத அசை ; pl . anacru ses . 
மாச்சத்துக்கொண்ட . 

anacrus tic , a . பாடலின் முதலில் அழுத்தமில்லாத அசை 
am yloid , n . மாச்சத்து உணவு ; a . மாச்சத்துக்கொண்ட . 

வருகிற . 
amylop sin , n . மாச்சத்தைச் சர்க்கரையாக்கும் கணைய நீர் . an adem , 1. தலைமாலை , கண்ணி . 
an , art . ஓர் . 

anad romous , a . முட்டையிட ஆற்றோட்டத்தை எதிர்த்துச் 
an a , n . வாய்மொழித் தொகுதி , ஒருவர் உரையாடல்கள் 

செல்லுகிற . 
நிகழ்ச்சிக்குறிப்புக்கள் முதலியவற்றின் தொகுதி . 

anaem ia , n . ( மரு . ) இரத்தச்சோகை , குருதியின்மை , இரத் 
anabaptise , . சமய மறு இணைவு வினையாற்று . 

தத்தில் சிவந்த நுண்மங்கள் குறைபடுதல் ; வெளிறிய 
anabap tism , n . மறு ஞானஸ்நானக் கோட்பாடு , வயது 

தோற்றம் . 
வந்தபின் சமய இணைவு வினையாற்றுவதே நேர்மை என்றும் anaem ic , a . குருதிச் சோர்வுடைய ; இரத்தச்சோகை 
குழந்தைப் பருவத்தில் பெயரீட்டு விழாவையொட்டி அவ் 

உள்ள ; வெளிறிய தோற்றமுடைய , நலிந்த , கிளர்ச்சியற்ற , 
வினை நிகழ்ந்திருந்தாலும் வயதுவந்தபின் திரும்பவும் அவ் 

தளர்ந்த . 
வினை நிகழ்த்தியே ஆகவேண்டும் என்றும் கொள்ளுங் ana erobe , n . நேரடியாக உயிர்வளியில்லாமல் வாழத்தக்க 
கோட்பாடு . 

உயிர்வகை . 
anabap tist, n. 

ஞானஸ்நானக் 

கோட்பாட்டாளர் , anaerob ian , anaerob ic , a . நேரடியாக உயிர்வளியில் 
குழந்தைப் பருவத்தில் சமய தீக்கை ஆற்றி இருந்தாலும் லாமல் வாழ்கிற ; உயிர்வளியில்லாமல் வாழும் உயிர்வகை 
வயதுவந்தபின் மறு தீக்கை ஆற்றியே ஆகவேண்டுமென்னும் களின் செயல் விளைவான , உயிர் மாற்றியலான ; உயிர்வளி 
கோட்பாட்டாளர் . 

யில்லாமல் வாழும் உயிரினத்தின் செயல் சார்ந்த . 
anabaptist ic , anabaptis tical , a . சமய மறு தீக்கைக் anaerobio sis , 11. உயிர்வளியில்லா உயிர் வாழ்வு . 
கோட்பாடு சார்ந்த . 

anaesthe sia , anaesthe sis , n . உணர்விழப்பு , உணர்ச்சி 
an abas , n . செதில்களால் மரமேறும் மீன் . 

மயக்கம் ; உணர்ச்சியின்மை , நோவுணராமை . 
anab asis , n . மேலே போதல் ; பகைவர் அக எல்லைக்குள் anaesthet ic , n . மயக்க மருந்து , உணர்வின்மை ஊட்டும் 
மேற்செலவு ; பாரசிகப் பேரரசன் சைரஸ் ( Cyrus ) ஆசியப் பொருள் ; a . உணர்ச்சி மயக்கமூட்டுகிற ; உணர்ச்சியின்மை 
படையெழுச்சி பற்றிக் கிரேக்க வரலாற்றாசிரியர் செனொபன் சார்ந்த . 
( Xenophon ) எழுதிய ஏடு . 

anaes thetise , v . மயக்க மருந்து கொடு ; மருந்து கொடுத்து 
anabat ic , a . மேலெழுந்து செல்கிற . 

மயக்கம் உண்டுபண்ணு ; உணர்ச்சியில்லாது ஆக்கு . 
An ableps , 11. நீரிலும் காற்றுவெளியிலும் பார்க்கத்தக்க anaes thetist , n . மயக்க மருந்து கொடுப்பவர் . 
கண்ணமைப்பும் உயிர்ப்புப்பையும் உடைய மீனினம் . 

anaes thetize, v . = anaesthetise. 
anabolic , a . உயிர்ப்பொருள் கட்டமைப்புச் சார்ந்த , உயிர்ச் an aglyph , n . பள்ளம்படச் செதுக்கப் பட்ட அணிமணி வகை ; 
சத்து அடிப்படையாக உயிர்ப்பொருள் கட்டமைவதற்குரிய , விழித்திரை வேற்றுமை விம்பங்கள் , எதிர் நிரப்பு இணை 
உயிர்ப்பொருள் ஆக்குதற்கு உரிய . 

வண்ணக் கண்ணாடிமூலம் ஒரே படமாகப் பார்க்கத்தக்க 
anab olism , n . ( உயி . ) உயிர்ச்சத்தை அடிப்படையாகக் இரு படப் படிவங்கள் , ஈரிணை வண்ணப்படம் . 
கொண்ட சேர்மான வகைகள் வேதியியல் முறையில் உரு anaglyph ic , anaglyp tic, ஈரிணை 

வண்ணமான , 
வாதல் , உயிர்ப்பொருள் கட்டமைப்பு . 

ஈரிணை வண்ணப்படம் சார்ந்த . 
an abranch , n . ஆற்றிலிருந்து பிரிந்து ஆற்றிலேயே திரும்ப anagno risis , 11. ஆளடையாளம் அறிதல் மூலம் நாடகம் நடுச் 
வந்து விழும் ஓடை . 

செறிவு தளரப்பெற்று முன்னேறு தல் . 
anacathar sis , n. வாந்தி எடுத்தல் . 

anago ge, n . மறை நிலைப்பொருள்கோள் , ஆன்மிக விளக்கம் , 
anacathar tic , n . வாந்தி மருந்து ; a . குமட்டுகிற , வாந்தி உருவக உட்பொருள் விரித்தல் . 
எடுக்கத் தூண்டுகிற . 

anago gic , anago gical , a . மறை உட்பொருள் விளக்குகிற . 


மறு 


a . 


27 


anagogy 


anastomose 


an agogy , n . = anagoge. 
an agram , n . கரந்துறை மொழி , ஒரு சொல்லின் எழுத்துக் 
களை மாற்றியமைத்து ஆக்கப்படும் வேறொரு சொல் ; 
சொற் சிதைத்துக்கூட்டு , சொல்லின் எழுத்துமுறை மாற்றிப் 
புதுச் சொல்லாக்கு . 
anagrammat ic, anagrammat ical , a . மற்றொரு சொல் 

லின் முறை மாறிய எழுத்துக்களால் ஆன . 
anagramm atise , v . சொற் சிதைத்துக் கூட்டு , சொல்லின் 

எழுத்து முறை மாற்றிப் புதுச்சொல்லாக்கு . 
anagramm atism , n . சொல்லின் எழுத்து மாற்றியமைக்கும் 

முறை . 
anagramm atist, n . சொல்லின் எழுத்துக்களை மாற்றி 
அமைப்பவர் , ஒரு சொல்லின் எழுத்து முறையை மாற்றிப் 
புதுச்சொல் ஆக்குபவர் . 
anagramm atize, v . = anagrammatise . 
an al , a . எருவாய்க்கு உரிய , ஆசனவாயை அடுத்த . 
anal cime , anal cite , n . ( மண் . ) பாறை வகை , கல் வகை . 
analec ta , n . pl . இலக்கியத் துணுக்குகளின் தொகுப்பு . 
analec tic , a . இலக்கியத் தொகுப்பான . 
an alects , n . = analecta . 
analep tic, 11. நலமூட்டும் மருந்து , ஊக்க மருந்து ; a . நலி 

வகற்றுகிற , நலமூட்டுகிற ; ஆறுதலளிக்கிற . 
analges ia , n . நோவின்மை , உணர்ச்சியின்மை . 
analges ic. n . நோவகற்றும் மருந்து ; a . உணர்ச்சியின்மை 

உண்டுபண்ணுகிற . 
analo gic , a . ஒப்புமை சார்ந்த . 
analo gical , a . ஒப்புமையுடைய ; ஒப்பான . 
anal ogise, v . ஒப்புமைப்படுத்திக் காட்டு ; ஒப்புமை மூலம் 

விளக்கு ; உவமை பயன்படுத்து ; ஒப்பாயிரு , ஒத்திசை . 
• anal ogist, 1. ஒப்புமை காண்பவர் ; உவமையைப் பயன் 

படுத்துபவர் ; ஒப்புமை நாடுபவர் ; சொற்களில் பொருள் 
ஒப்பு நாடுபவர் . 
anal ogize , v . = analogise. 
anal ogous , a . ஒத்த , ஒப்புமையுடைய , ஒத்திசைவான ; 

இனமொத்த ; ஒத்த தோற்றமுடைய , போன்றிருக்கிற ; 
வெப்பத்தால் நேர்மின் ஊட்டப்பட்ட . 
an alogue , n . ஒத்த சொல் ; ஒப்புடைய பொருள் ; ( உயி . ) 

ஒத்த செயல்வகையுடைய உறுப்பு , இனச்சினை . 
anal ogy , n . ஒப்பு , ஒத்திசைவு ; இணையொப்பு , ஒத்த உறவு ; 

( கண . ) ஒப்புமை , ஒப்புடைமை . 
anal phabet , anal phabete , n . எழுத்தறிவற்றவர் ; 

a . நெடுங்கணக்கை அறியாத , எழுத்தறிவற்ற . 
analphabet ic , a . நெடுங்கணக்குச் சாராத ; அகர வரிசை 

முறையில் இல்லாத ; முற்றிலும் எழுத்தறிவற்ற . 
an alysable , a . பிரித்தாராயத்தக்க ; கூறுபடுத்தக்கூடிய . 
an alyse, v . கூர்ந்து ஆய் , நுணுகி ஆராய் ; கூறுபடுத்தி 
ஆராய் ; பகுத்து ஆய் ; கருமெய்மை காண் ; மூலம் காண் ; 
( இலக் . ) பாகுபடுத்து ; ( வேதி . ) தனிப்பொருள்களாகக் 
கூறுபடுத்து . 
analys er , n . பகுத்தாய்பவர் ; ஒளிக்கருவியில் ஒளி முனைப் 

படுத்தும் இணைப்பட்டை . 
anal ysis , n . பகுப்பு , கூறுபாடு ; கருமூலம் காண்டல் , பொது 
மெய்ம்மை ஆய்ந்து தேர்தல் ; ( வேதி . ) பகுப்பாய்வு , கூறு 
பாட்டாராய்ச்சி ; தனிப்பொருள் தேட்டம் , ஆக்கக்கூறுகளைத் 
தேர்ந்தாராய்தல் , தேர்வாராய்ச்சி ; ( கண . ) தொகை கூறு 
படுத்தல் ; ( இலக் . ) வாக்கிய உறுப்பாராய்வு , வாக்கிய 
உறுப்பிலக்கணம் ; pl . anal yses . 
an alyst , 1. மாற்றியல் தேர்வாராய்ச்சியாளர் . 
analyt ic , a . பகுப்பாராய்ச்சி சார்ந்த ; பகுத்தாய்கிற ; மூல 
மெய்ம்மைகள் காண்கிற . 


analyt ical, a . பகுப்பாராய்ச்சி முறையைப் பின்பற்றுகிற ; 

( மொழி . ) உருபுகளுக்குப் பதில் சொற்களை ஆளுகிற . 
analyt ics , n . ஆராய்ச்சிமுறை நூல் ; தேர்வாராய்ச்சி 

முறைத் தருக்கநூல் ; பகுப்பாராய்ச்சி முறை வடிவியல் . 
anamnes is , n . முன் நினைவு , இறந்தகாலம் பற்றி எண்ணங் 
கள் ; மறதியில் ஆழ்ந்துவிட்ட முன்னைய செய்திகளின் மறு 
நினைவு ; நோயாளியின் பழைய நினைவு ; பிளேட்டோவின் 
( Plato ) கருத்துப்படி நினைவின் மூல முதற்படிவம் . 
anamor phic , a . போகப்போகச் சிக்கல் பெரிதாகுகிற . 
anamorph osis , n . குறிப்பிட்ட கோணிய பார்வையில் 
நேராகத் தெரியும் கோணல்மாணலான வடிவம் , நேர் திரி 
வடிவம் ; ( தாவ . ) நேர் மரபு திறம்பிய மாறுபாடு . 
anamor phous , a . திரிபு வடிவமுடைய ; நேர் மரபு திறம்பி 

மாறுபடுகிற . 
an ana , anan as , 1. அன்னாசிப்பழம் . 
anan drous , a . ( தாவ . ) பூவிழையற்ற . 
an apaest , n . ( யாப் . ) இரு குறிலசைகளும் ஒரு நெடிலசையும் 

கொண்ட சீர் , குறிலிணை நெடிற்சீர் . 
anapaes tic , anapaes tical , a . குறிலிணை நெடிற்சீரான . 
an aphase , n . இனமுனைப்புப்படி , இனக்கீற்றுக்கள் இரு 

கூறாகப் பிரிந்து குவிவுறும் நிலை . 
anaph ora , n . அந்தாதித் தொடை . 
anaphrodis iac, n . பாலுணர்ச்சி மட்டுப்படுத்தும் மருந்து ; 

a . பாலுணர்ச்சி மட்டுப்படுத்த உதவுகிற . 
anaphylax is , anaphylax y , n. அயற்பொருளைத் தாங்கிக் 
கொள்ளக்கூடிய வலிவு , வெளியிலுள்ள புரதம் அல்லது 
வேறு பொருள் குத்தி ஏற்றப்படும்போது அதேபொருள் 
முன்னரே இருப்பதனால் தாங்கிக்கொள்ளக்கூடிய ஆற்றல் . 
an aplasty , 11. உயிர்க்கூறொட்டுமுறை , அருகிலுள்ள நல்ல 
கூறுகளை ஒட்டி மேலீடான சிறு காயங்களைக் 

குணப் 
படுத்தும் மருத்துவ முறை . 
anaptyc tic , a . ( ஒலி . ) மெய்யொலிகளிடையே தோற்றுகிற 

உயிரொலியைச் சார்ந்த . 
anaptyx is , n . ( ஒலி . ) மெய்யொலிகளிடையே ஓர் உயிரொலி 

தோன்றுதல் . 
an arak , n . = anorak . 
an arch , 11. குழப்பம் விளைவிப்பவர் ; புரட்சித் தலைவர் . 
anarc hic , anarc hical , a . அரசழிந்த ; குழப்பமான ; சட்ட 

ஒழுங்கற்ற . 
an archism , n . ஆட்சி வேண்டாக் கொள்கை , அரசு இல்லாச் 

சமுதாய நிலையே மேம்பட்டதென்னும் கோட்பாடு . 
an archist , n . அரசிலிக் கோட்பாட்டாளர் , ஆட்சியில்லா 
நிலையே சிறந்ததென்ற கருத்துடையவர் ; ஆட்சி கவிழ்ப்பவர் ; 
அரசழிப்பவர் ; a . அரசிலாக்கோட்பாடுடைய ; 

ஆட்சி 
கவிழ்க்கிற ; கிளர்ச்சி தூண்டுகிற . 
anarchist ic , a . அரசிலாக்கோட்பாடுடைய ; ஆட்சி கவிழ்க் 

கிற , கிளர்ச்சி தூண்டுகிற . 
an archy , n . அரசிலா நிலை , ஆட்சியில்லா நிலை ; அரசழிவு ; 

சட்டமில்லா நிலை , ஒழுங்கின்மை ; அமைதிக்கேடு , குழப்பம் . 
anar throus , a . ( உட . ) கணுவற்ற , இணைப்பற்ற ; ( இலக் . ) 

சார்படையற்ற . 
anasar ca , n . தோலடி நீர்க்கோவை . 
anasar cous , a . தோலடி நீர்க்கோவையுள்ள . 
anas tasis , n . துருக்கியக்கலையில் நரக வேதனைக்காட்சி ; 

நோய் நீங்கி உடல் நலம் தேறுதல் , உடல்நல மீட்பு . 
anastat ic , a . உறு முனைப்பான , புடைப்புருவான . 
anastig mat , n . கதிர்முனைப்புக் கோளாறற்ற கண்ணாடிச் 

சில்லு . 
anastigmat ic , a . கதிர் முனைப்புக் கேடற்ற . 
anas tomose , . குறுக்காக இணை ; பின்னி இணை . 


28 


anastomosis 


anecdotist 


anchylostomi asis, n . கொக்கிப்புழு நோய் , கொக்கிப்புழு 

போன்ற புழுவால் ஏற்படும் குருதிச்சோர்வு . 
ancien regime , ( பிர . ) 11. பிரெஞ்சுப் புரட்சி ( 1789 ) நிகழ்வ 

தற்கு முற்பட்ட காலம் . 
an cient1 , n . கிழவன் , முதியவன் ; மூத்தவர் , உயர்ந்தவர் ; 

a . பண்டைய , தொன்மையான , நெடுநீள் மரபுடைய ; 
ரோமாபுரிப் பேரரசின் வீழ்ச்சிக்கு ( கி . பி . 476 - க்கு ) முற்பட்ட . 
an cient2 , 11. கொடி ; கொடி பிடிப்பவர் . 
an cientry , n . மிகு பழமை ; பழம்பாணி . 
an cients , n . pl . பண்டையர் , பண்டைக் காலத்தவர் ; 

கிரேக்கர் ; ரோமர் . 
ancill ary , a . குற்றேவல் செய்கிற ; துணைமையான . 
an cle , n . கணுக்கால் . 
an con , n . ( உட . ) முழங்கை , கைமுட்டு ; குறுங்கால் ஆட்டு 
வகை ; ( க . க . ) அழகுக்காகச் சுவர் அல்லது வளைவுகளின் 
பக்கங்களை ஒட்டி ஆதாரத்தட்டுப் போல அமைக்கப்படும் 
சிற்ப உறுப்பு ; pl . anco nes . 
Anco na , n . நடுநிலக்கடலகம் ( Mediterranean ) சார்ந்த 

புள்ளிகளையுடைய கோழியினம் . 
anc ress , n . = anchoress . 

. 
and , conj . உம் , மற்றும் . 
Andalu sian , 1. ஸ்பெயின் ( Spain ) நாட்டிலுள்ள அண்ட 

லூஷியாவுக்கு உரியவர் ; கோழி இனத்தின் வகை ; 
அண்டலூஷியாவுக்கு உரிய ; கோழி இனத்தின் வகை 


சார்ந்த . 


anastomos is , n . குருதி நாளங்கள் அல்லது மரக்கிளைகள் 

அல்லது ஆறுகள் ஆகியவை பின்னி ஒன்றுபடல் ; pl . 
anastomos es . 
anas trophe , n . ( சொல் . ) தலைகீழ்மாற்றம் . 
anath ema , n . திருச்சபைப் பழிப்பு ; சாபம் ; பழிப்புரை ; 

பழிகேடர் ; பழிகேடு ; சாபப்பொருள் ; வெறுக்கத்தக்க 
பொருள் . 
anathemat ical , a . வெறுப்புக்குரிய ; பழிக்கத்தக்க . 
anathematisa tion , n . சாபமிடுதல் ; பழித்தல் . 
anath ematise , anath ematize, v . சாபமிடு ; பழிபகர் . 
anatom ic , anatom ical , a . உறுப்பியல் சார்ந்த ; உடற் 

கூற்றமைப்புச் சார்ந்த ; அமைப்பியலான . 
anat omise , v . அறு , கூறுபடுத்து ; பகுத்துப்பார் . 
anat omist , n . உறுப்பியல் ஆராய்ச்சியாளர் , பகுத்தாய்நர் . 
anat omize , v . = anatomise. 
anat omy , n . அறுத்தல் , பிளந்து பார்த்தல் , பகுத்தாராய்தல் , 

கூறுபடுத்துதல் ; உள்ளமைப்பியல் ; உடல் உறுப்புக்களின் 
அமைப்பியல் ; கங்காளம் ; சேம உடலம் , பதனப்படுத்தப் 

பட்ட . உயிரற்ற உடல் , வற்றல் உருவம் . 
anat ta , anat to , n . ஆரஞ்சு சிவப்புச் சாயம் . 
an bury , n . குதிரையின் உடலிலுள்ள குருதிநிறப் புடைப்பு ; 

கிழங்கு வகைகளின் வேர்நோய் , 
an cestor , n . முன்னோன் , மூதாதை , குலமுதல்வர் . 
ancesto rial , a . = ancestral . 
ances tral , a . முன்னோருக்குரிய ; மூதாதையர்களுக்குச் சொந்த 

மான ; முன்னோர் மரபில் வந்த ; மூதாதையர் வழியுரிமையான . 
an cestress , n . முன்னோள் , குலமுதல்வி . 
an cestry , n . மூதாதையர் மரபு , ஊங்கணோர் வழி , முன்னோர் 

வழி ; வழி மரபு , குல மரபு . 
anc hithere , n . ( உயி . ) குதிரையின் முன்னோடியென்று 

கருதப்படும் மிகச் சிறிய மட்டக்குதிரை போன்ற புதையுயிர்ப் 

படிவ விலங்கு , முன்குதிரை . 
anc hor , n . நங்கூரம் ; ஆதாரம் , பற்றுக்கோடு ; U. நங்கூர 

மிடு ; நங்கூரமிட்டுக் கப்பலை நிறுத்து ; நிலைநிறுத்து ; தங்கு , 
ஓய்வுகொள் ; ( தொ . ) at anchor , நங்கூரமிட்டு ; weigh 

anchor , நங்கூரம் உயர்த்து . 
anc horage 1 , n . நங்கூரமிட்டு நிற்றல் ; நங்கூரமிட்டுத் தங்கு 

மிடம் ; ஆதாரம் ; உறுதிக்கடைப்பிடி ; கப்பல் தங்குவதற் 
கான தீர்வை . 
anch orage ), n . துறவியின் குடிசை . 
anc horess , n . பெண் துறவி ; உலக வாழ்க்கையிலிருந்து 

ஒதுங்கி வாழ்பவள் . 
anc horet , n . = anchorite . 
anchoret ic , anchoret ical , a . துறவிக்குரிய . 
anch or - hold , n . நங்கூரத்தின் பிடி ; விடாப்பிடி , உறுதிப் 

பிடி ; சேமக்காப்பு . 
anch or - ice , n . நிலத்தளப் பனிக்கட்டி . 
anc horite , n . துறவி ; உலக வாழ்க்கையிலிருந்து ஒதுங்கி 

யிருப்பவர் . 
anc hor - plate , 11. தொங்குபாலத்தின் வடக்கம்பிகளுக்கான 

ஆதாரக்கட்டை . 
anch or - ring , n . நங்கூர வளையம் . 
anch or - stock,. நங்கூர அச்சு . 
anchov y , n . நெய்த்தோலி போன்ற மீன்வகை . 
anchus a , n . மயிரிழை போன்ற தண்டுடைய செடியினம் . 
anc hylose , v . மூட்டுக்கள் விறைத்துப் போ ; எலும்புகள் 

பொருத்தப் பெறு . 
anchylos is , n . கணுக்கள் திமிர் கொள்ளுதல் ; மூட்டுக்களின் 

விறைப்பு . 


andan te , ( இத் . ) n . ( இசை . ) இடைநடைச் செலவு ; மட்ட 
மான மென்னடைப் பாட்டு ; adu . இடைநடைச் செலவில் ; 
மட்டமான மென்னடையில் . 
andanti no , ( இத் . ) . ( இசை . ) மட்டமான மெல்லிசை நடை ; 

adv . மிதமான மெல்லிசை நடையுடன் . 
An derson shel ter , n . விமானத் தாக்குக்கு மாறாக தூக்கிச் 

- செல்லக்கூடிய எஃகுப் பாதுகாப்பு . 
an diron , n . விறகுதாங்கி , அடுப்பணைகோல் , அடுப்பில் 

விறகுகளை ஏந்தி வைப்பதற்குரிய இருப்புச்சட்டம் . 
androceph alous , a . மனிதத் தலையையுடைய . 
androe cium , 11. ( தாவ . ) பூவிழைத் தொகுதி . 
an drogen , n . ஆண்பால் இயக்குநீர்மம் , ஆண்பால் மரபுக் 

கூறுகளை வளர்த்துப் பேணவல்ல பொருள் . 
androgen ic , a . ஆண்பால் இயக்குநீர்மம் சார்ந்த . 
androg ynous, a . இருபால் கூறுகளுடைய ; பால் வேறு 
பாடற்ற ; ( தாவ . ) ஆண் பெண் இருவகைப் பூக்களும் ஒரே 
மலர்க்கொத்தில் உடைய . 
androg yny , n . இருபால் கூறுகளும் ஒருங்கே உடைமை ; 
( தாவ . ) ஒரு மலரிலேயே அல்லது ஒரு செடியிலேயே பூவிழை 
யும் கருவகமும் உடன்கொண்டு இயலும் செடியினம் . 
Androm eda , n . குறும்பு தர்க் காட்டுச் செடியினத்தின் வகை ; 

வடமீன் குழுக்களுள் ஒன்று . 
androm edotox in , n . குருதியமுக்கத்துக்கு மருந்தாய் 

உதவும் தாவரச் சரக்கு . 
anear , . அணுகு ; adu . அருகே ; ஏறத்தாழ ; prep • அருகில் . 
an ecdota , n . pl . வெளியிடப்படாத வரலாற்று நுணுக் 

கங்கள் . 
an ecdotage, n . நொடிக்கதைத் தொகுதி , துணுக்குத் 

தொகுதி ; கதையளக்கும் கிழவயது . 
an ecdotal , a . இடை நிகழ்வான ; துண்டுத் துணுக்கான ; 

நொடிக்கதை உருவான . 
an ecdote, n . வாழ்க்கை நிகழ்ச்சிக் குறிப்பு ; நொடிக்கதை ; 

இடை நிகழ்ச்சி ; துண்டுத் துணுக்கு ; செய்தித் துணுக்கு . 
anecdot ic , anecdot ical , a . = anecdotal . 
an ecdotist , n . வாழ்க்கைக் குறிப்பாளர் ; நொடிக்கதையாளர் . 


29 


anechoic 


Anglo - Catholic 


ranecho ic , a . எதிரொலியற்ற . 
anem ogram , n . காற்றளவைக் குறிப்பு . 
anem ograph , n . காற்றின் திசையையும் வேகத்தையும் 

மதிப்பிட்டளக்கும் கருவி . 
anemograph ic , a . காற்றின் திசையையும் வேகத்தையும் 

அளக்கிற . 
anemol ogy , n . காற்றுக்கள் பற்றிய ஆய்வு நூல் . 
anemom eter , n . காற்று வேகமானி ; கருவியில் காற்றழுத்தம் 

காட்டும் அமைவு . 
anemomet ric , a . காற்று வேகம் அளக்கிற . 
anemom etry , n . காற்றின் வேக அளவை . 
anem one , n . மலர்ச்செடியினங்களின் வகை ; கடற்பஞ்சு ; 

ஆழ்கடலிலுள்ள மணியுருக்கள் போன்ற உயிரினங்களின் 


1 . 


வகை . 


anemopililous , a . காற்றினால் இனப்பொலிவு பெறுகிற . 
anemoph ily , n . காற்றினால் பெறும் இனப்பொலிவு . 
anent , prep . பற்றி ; குறித்து ; தொடர்பாக ; நோக்கி . 
an eroid , 11 . நீர்மம் வழங்காத காற்றின் அழுத்தமானி ; 

a . நீர்மம் வழங்காத . 
an eurin , aneu rin , n . நரப்பூட்டச்சத்து , சத்துக்குறை 

பாட்டால் நரம்புகள் சீர்கெடாதபடி தடுக்கும் ஒருவகை 

ஊட்டம் . 
an eurism , n . = aneurysm . 
aneuris mal, a . = aneurysmal. 
an eurysm , n . ( மரு . ) குருதிநாள அழற்சி ; இயற்கை மீறிய 

வீக்கம் . 
aneurys mal , a . குருதிநாள அழற்சியுடைய ; இயற்கை மீறி 

வீங்கிய . 
anew , adu . மறுபடியும் ; இன்னொரு வகையாக , புதிதாக . 
anfractuos ity , n . சுற்று வளைவு ; கோணல்மாணல் ; சிக்கற் 

சுற்று மண்டிலம் . 
anfract uous , a . சுற்றி வளைந்த ; சிக்கலான . 
ang ary , 11. ( சட் . ) போரிடும் அரசுகளின் பற்றுரிமை , நடுநிலை 

தாங்குபவருடைய உடைமைகளைப் பின்னால் இழப்பீடு 
செய்யும் எண்ணத்துடன் போரிலீடுபடுபவர் பயன்படுத்து 

தற்குரிய உரிமை . 
an gel , n . தேவதூதர் , சம்மனசு ; ஆதரவு தரும் தெய்வம் ; 
துணையாளி ; மென்மையும் தூய்மையும் உடையவர் , களங்க 
மற்றவர் ; அழகுரு ; தூதர் ; பழங்கால ஆங்கில நாட்டு 

நாணயவகை . 
an gel - cake , n . முட்டையின் வெண்கரு மாவு சர்க்கரை 

ஆகியவை கலந்து செய்யப்படும் அப்ப வகை . 
an gel- fish n . சுறா மீன் வகை . 
an gel -food , n . = angel - cake. 
an gelhood , n . திப்பியம் , தேவதூதரின் இயல்பு . 
angel ic , a . தேவதூ தருக்குரிய ; 6 தவதைகளுக்குரிய ; 

தேவதை போன்ற , திப்பியமான . 
angelica , n . சமையலுக்கும் மருந்துக்கும் பயன்படும் ஒரு 

வகை வாசனைச் செடி . 
angel ical , a . = angelic. 
angelol atry , n . தேவதை வழிபாடு , திப்பிய வணக்கமுறை . 
angelol ogy , n . தேவதூதர் பற்றிய கோட்பாடு . 
angeloph any, n . மனிதர்முன் தேவதூதர் வெளிப்படத் 

தோன்றுதல் , தேவதை பிரத்தியட்சம் . 
an gelus , n. கன்னித்தாய் மேரி பற்றிய வணக்கப் பாடல் ; 
ரோமன் கத்தோலிக்கக் கோயில்களில் காலை நண்பகல் மாலை 

வழிபாட்டுக்கு அழைக்கும் மணி . 
ang er , n . கோபம் , கடுஞ்சினம் , சீற்றம் ; எரிச்சல் , கடு 
வெறுப்பு ; ப . கோபமூட்டு ; எரிச்சலுண்டாக்கு . 


an gico , n . தென் அமெரிக்கப் பிசின் மர வகை ; அம்மரப் 

பிசின் . 
angin a , 11. தொண்டை வீக்கம் ; ( தொ . ) angina pectoris , 

இடது மார்பு வேதனை தரும் இதயநோய் . 
angiocar pous a . உறையினுள் காயுடைய ; சிதல் தளத்தை 

உறையினுள் கொண்ட . 
angio ma > n . குருதிக்கட்டி ; pl . angio mata . 
an giosperm , மூடுவிதைச் செடியினம் ; 

pl . angiosperm ae . 
ang le , n . மூலை ; வடிவின் புறமுனைப்பு , கூம்பு ; சாய்வு ; 
நோக்கின் சாய்வு ; ( கண . ) கோணம் , முடக்கு , சமதள வரை 
மீதுள்ள கோட்டின் சாய்வளவு , இரு தளங்களின் இடை 
வெளிச் சாய்வளவு , தளச் சாய்வளவு . 
ang le , n . தூண்டில் ; ப . தூண்டிலிட்டு மீன் பிடி ; வசப் 
படுத்திப் பிடிப்பதற்காகத் தேடித்திரி , கைப்பற்ற நாடு ; 
மருட்டு ; பொறியில் பெற முயலு ; மாறுபட்ட உள்ளெண் 
ணத்துடன் செய்தி வெளியிடு . 
Ang le, n . pl . ஆங்கிலேயரின் முன்னோரான செர்மானிய இனத் 

தின் கிளையினத்தைச் சேர்ந்தவர் , ஆங்கிள் மரபினர் . 
ang led , a . கோணத்தை உடைய . 
ang ler, n . தூண்டிலிட்டு மீன் பிடிப்பவர் , மீன் நாடித் 

தூண்டிலுடன் திரிபவர் . 
ang lewise , adv . கோணமாக , சாய்வாக . 
ang le - worm , n . தூண்டிற் புழு . 
Ang lian , n . ஆங்கிலேயர் முன்னோர் உட்பட்ட செர்மானிய 
இனத்தவர் , ஆங்கிள் மரபினர் ; ஆங்கிள் மரபுக்குரிய 
கிளைமொழி ; 

ஆங்கிள் மரபின் பேச்சு வழக்கு ; 
a . ஆங்கிள் மரபுக்குரிய . 
Ang lican , n . ஆங்கில நாட்டுத் திருச்சபை மரபு ஏற்பவர் ; 
கிறித்தவ சமயத்தில் ஆங்கில நாட்டு உரிமைக்கிளை சார்ந்த 
வர் ; a . ஆங்கில நாட்டுத் திருச்சபை மரபு சார்ந்த ; கிறித்தவ 
சமயத்தின் ஆங்கில நாட்டு உரிமைக்கிளை சார்ந்த . 
Ang licanism , n . ஆங்கில நாட்டுத் திருச்சபை மரபுக்குரிய 
கோட்பாடு ; கிறித்தவ சமயத்தின் ஆங்கில நாட்டு உரிமைக் 
கிளை ; ஆங்கில நாட்டு மரபுச் சார்பு . 
Ang lice, ( ல . ) adv . ஆங்கிலத்தில் . 
Ang licise , v . ஆங்கில மரபுப்படுத்து , ஆங்கில மயமாக்கு ; 
ஆங்கில மரபுக்கு இணக்கு , ஆங்கிலப் பண்புக்கிசைய மாற்றி 
யமை ; ஆங்கில மயமாகு . 
Ang licism , n . ஆங்கில மரபு ; ஆங்கிலப்பண்பு ; ஆங்கில 
நாட்டுக்குரிய தனிச்சிறப்புக்கூறு ; ஆங்கிலச் சார்பு ; ஆங்கில 
நாட்டுச் சார்பான கோட்பாடு . 
Ang licize, v . = Anglicise .. 
ang lify , v . ஆங்கிலமாக்கு . 
ang list , n . ஆங்கில மொழியையும் இலக்கியத்தையும் பண் 

பாட்டையும் பற்றித் தேர்ந்த அறிவுடையவர் . 
anglist ic , n . ஆங்கில மொழியையும் இலக்கியத்தையும் பண் 

பாட்டையும் பற்றிய ஆராய்ச்சித்துறை . 
Ang lo- Amer ican , n . ஆங்கிலோ அமெரிக்கர் , ஆங்கில 
நாட்டுப் பிறப்பு அல்லது மரபுரிமையுடன் அமெரிக்க நாட்டுக் 
குடி வாழ்க்கை அல்லது குடியுரிமை உடையவர் ; a . ஆங்கில 
நாட்டுப் பிறப்பு அல்லது மரபுரிமையுடன் அமெரிக்க நாட்டுக் 
குடி வாழ்க்கை அல்லது குடியுரிமையுடைய ; ஒரு கூறு 
ஆங்கிலச் சார்பாகவும் மறுகூறு அமெரிக்கச் சார்பாகவும் 
உள்ள . 
Ang lo - Cath olic n . ஆங்கிலோ கத்தோலிக்கர் , ஆங்கில 
நாட்டுத் திருச்சபை மரபு கத்தோலிக்க நெறி அளாவியதே 
என்று வற்புறுத்தும் கட்சியாளர் ; ஆங்கில நாட்டு மரபுக் 
குரிய கத்தோலிக்கரெனத் தம்மைக் கருதுபவர் ; குரு மரபை 
ஆதரிக்கும் கட்சி சார்ந்த ஆங்கில நாட்டுத் திருச்சபை 
மரபினர் ; a . ஆங்கிலநாட்டு மரபுக்குரிய கத்தோலிக்கரெனத் 
தம்மைக் கருதுகிற . 


30 
Anglo - French 

animalist 
Ang lo - French , 1. ஆங்கிலோ பிரஞ்சுமொழி , முன்பு ஆங்கில ang ular , a . 

கோணத்தின் உருவான , முடக்கான ; 
நாட்டில் பேசப்பட்ட பிரஞ்சு மொழி ; இங்கிலாந்து கோணத்தை உட்கொண்ட ; கோணங்களையுடைய ; கோண 
பிரான்சு ஆகிய இரு நாடுகளுக்கும் உரிய ; ஆங்கிலநாடு வடிவான முக்குடைய ; சாய்வான ; கோணத்தின் அளவான ; 
பிரான்சு ஆகிய இரு நாடுகளுக்கும் இடையேயுள்ள , 

ஒடுங்கிய உடலுடைய ; எலும்பும் தோலுமான , உருட்சி 
Ang lo - In dian , n . ஆங்கிலோ இந்தியர் , இந்தியாவின் நீடித் திரட்சியற்ற ; நடை நயமற்ற ; விறைப்பு நடையான . 
துக் குடிவாழும் ஆங்கிலேயர் ; ஐரோப்பிய இந்தியக் கலப் angula rity , n . கோணத்தின் இயல்பு , முடங்கிய தன்மை ; 
பினத்தவர் ; a . இங்கிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் உரிய ; தனி இயல்பு , சமூகத்துக்கு ஒவ்வா முரண்பாடு . 
இந்தியாவில் பேசப்படுவது போன்ற ஆங்கில மொழி 

ang ulate , a . மூலை முடுக்குக்களோடு கூடிய ; முக்கோண 
சார்ந்த ; ஐரோப்பிய இந்தியக் கலப்பினஞ் சார்ந்த . 

வடிவமான ; I. கோணத்தின் வடிவமாக்கு . 
Ang lo -Irish , n . அயர்லாந்தில் பேசப்படுவது போன்ற ang ulated , a . மூலை முடுக்குக்களோடு கூடிய ; முக்கோண 
ஆங்கில மொழி ; ஆங்கில மரபில் வந்த ஐரிஷ் மக்கள் ; 

வடிவான . 
ஆங்கில ஐரிஷ் கலப்பினத்தவர் ; a . இங்கிலாந்துக்கும் அயர் 

angula tion , n . கோணமாக உருவாதல் ; முடக்காக்குதல் ; 
லாந்துக்கும் உரிய ; அயர்லாந்தில் பேசப்படுவது போன்ற கோண வடிவான முக்கு . 
ஆங்கில மொழி சார்ந்த ; ஆங்கில ஐரிஷ் கலப்பினஞ் சார்ந்த . 

angus ti - foliate, a . ஒடுங்கிய இலைகளையுடைய . 
Ang lo - Is raelite , n . அசிரியர்களால் ( Assyrians ) கி . மு . 

angus ti - rostrate , a . ஒடுங்கிய அலகுடைய . 
721 - இல் கொண்டு செல்லப்பட்டுத் தவறிப்போன இஸ்ரவேலர் 

angustura , n . = angostura. 
குலங்களின் மரபினரே ஆங்கிலேயர் என்னும் கோட்பாட் 

anharmon ic , a . இசைவில்லா ; முரணிசையான . 
டாளர் . 

anhela tion , n . குறு மூச்சு , மூச்சுத் திணறல் . 
Angloman ia , 11. ஆங்கில வெறியார்வம் , ஆங்கில மோகம் . 

anhy dride , n . ( வேதி . ) நீர் நீக்கப்பட்ட காடி . 
Angloma niac , 11. ஆங்கில வெறியர் . 

anhy drite , n . ( வேதி . ) கனிப்பொருள்களில் ஒன்று , நீர் 
Ang lo - Nor man , n . இங்கிலாந்திலுள்ள நார்மானியர் 

வாங்கப்பெற்ற சுண்ணக்கந்தகி . 
வழக்கிலுள்ள பிரஞ்சு ( French ) மொழி ; a . இங்கிலாந்தி 
லுள்ள நார்மானியருக்குரிய . 

anhyd rous , a . ( வேதி . ) மணியுருநிலையின் நீர் வாங்கப்பட்ட . 

anicon ic , a . மனித அல்லது விலங்கு உருவில் அமையாத . 
Ang lophil , Ang lophile, 11. ஆங்கிலப் பண்பார்வலர் ; 

ani conism , n . பொருளைக் கடவுளின் உருவமாகக் கருதாது 
a . ஆங்கிலப் பண்பார்வமிக்க . 

குறிக்கும் குறியாக மட்டுமே கருதி வழிபடும் முறை . 
Ang lophobe, n . ஆங்கிலச் சார்பு வெறுப்பவர் ; ஆங்கிலச் 
சார்பினை அஞ்சுபவர் ; a . ஆங்கிலச் சார்பு வெறுக்கிற , 

ani conist , n . குறியை உருவமாகக் கொள்ளாது கடவுளை 
ஆங்கிலச் சார்பு அஞ்சுகிற . 

நினைவூட்டும் கருத்துக்குறிப்பாக மட்டும் கொள்பவர் . 

an icut , ( தமி . ) 1. அணைக்கட்டு . 
Anglophob ia , n . ஆங்கிலச் சார்பு வெறுப்பு . 

anigh , ads- , prep . அருகே . 
Anglophob iac, Anglophob ic , a . ஆங்கிலச் சார்பு பற்றி 
வெறுப்புடைய . 

an il , n . அவுரிச்செடி ; அவுரிச் சாயம் , நீலச்சாயம் . 
Ang lo - Sax on , 11 பழங்கால ஆங்கில மொழி ; ஆங்கி 

an ile , a . கிழவியின் நிலையுடைய , கிழடு தட்டிய , தளர்வுற்ற . 
லேயரின் முன்னோரான செர்மானிய இனத்தவர் ; ஆங்கி 

an iline , n . பண்டு அவுரியிலிருந்தும் இப்போது கீலெண்ணெ 
லேயரின் மூதாதையர் ; ஆங்கில மொழி பேசுபவர் ; ஆங்கில 

யிலிருந்தும் கிடைக்கும் சாயப்பொருள் ; a. சாயப்பொருள் 
இன மரபினர் ; a . பழங்கால ஆங்கில மொழி சார்ந்த ; 

சார்ந்த . 
ஆங்கிலேயரின் மூதாதையரினம் சார்ந்த ; ஆங்கில மொழி anil ity , 1. கிழவிநிலை , கிழத்தனம் , முதுமைத் தளர்ச்சி . 
மரபு சார்ந்த . 

animadver sion , 11. குறைகூறல் , கடிந்துரை , இடித்துரை , 
Ang lo - Sax ondom , n . ஆங்கில மொழி பேசப்படும் உலகப் கண்டித்தல் . 
பரப்பு . 

animadvert , . கருத்தில் பதிவு செய்துகொள் ; திறனாய்ந்து 
Ang lo -Sax onism , n . ஆங்கிலமொழி மரபின் தனி உரிமைக் உரை ; குறை சொல் ; இடித்துரை ; குறித்துக்கொள் . 
கோரிக்கைகள் பற்றிய நம்பிக்கை . 

an imal , n . விலங்கு , இயங்கும் உயிரினம் , பிராணி , 

உயிர்மை ; 
angol a , angor a , 11. துருக்கி நாட்டு ஆட்டு வகை ; பட்டுப் 

நாற்கால் உயிரினம் ; மாக்களில் வைத்து 

எண்ணப்படுவர் ; புலனுகர்ச்சியில் தோய்ந்தமைபவர் ; 
போன்ற மெல்லிய கம்பளி வகை ; கம்பளி ஆடை வகை ; 
பட்டுப் போன்ற மென்மயிரை உடைய சிறு விலங்கு வகை . 

a . விலங்கு சார்ந்த ; விலங்கு போன்ற ; கீழ்நிலை உயிரினத்துக் 
குரிய ; இழிந்த , கீழான ; உடலின்பம் நா 

நாடுகிற ; உயிர்த் 
angostur as 11. காய்ச்சலுக்கு மருந்தாயுதவும் தென் அமெரிக்க 

துடிப்புடைய , உயிரியக்கமுடைய ; இயங்கும் உயிரினம் 
மரப்பட்டை வகை ; ( தொ . ) angostura bitters , அங்கோஸ் 

சார்ந்த . 
துரா மரப்பட்டையின் குடிநீர் . 

animal cule , n. குறுவிலங்கு ; சிற்றுயிரினம் ; நுணுக்க 
ang ry , a . கோபமான , சீற்றமுள்ள, கடுஞ் சினங்கொண்ட ; 

உயிரி ; கண்ணுக்குப் புலப்படாத உயிரினம் . 
கடு வெறுப்புடைய ; சீறுகிற . 

animal culism , n . உடலின் செயல்கள் யாவும் நுண் உயி 
Ang strom un it , n . ஒளி அலைகளின் நீளத்தை அளந்து ரினங்களின் செயல்விளைவே என்ற கோட்பாடு . 
மதிப்பிடுவதற்குரிய நுண்ணளவைக்கூறு . 

animal culist , n . உடலியக்கத்துக்கு நுண் உயிரினங்களே 
ang uifauna , n . திணைக்குரிய பாம்பினத் தொகுதி . 

காரணம் என்ற கோட்பாட்டாளர் . 
ang uiform , a . பாம்புருவான . 

an imalise , 1. விலங்கின் உருவங்கொடு ; விலங்கின் வடிவிற் 
Anguill an . விலாங்கினம் , மலங்கினம் . 

கருத்துருவங்கொள் ; உயிரின் பண்பேற்று ; உயிர்ப்பொரு 

ளாக மாற்று ; விலங்கியற்படுத்து ; புலனுகர்ச்சிப்படுத்து . 
ang uine, a . பாம்பு போன்ற ; பாம்பிற்கு உரிய . 

an imalism , n . விலங்கியல் வாழ்க்கை ; புலனுகர்வு இயல்பு ; 
ang uiped , ang uipede , a . பாம்பு வடிவான கால்களுடைய . 

மனிதர் விலங்கினத்துட்பட்டவர் என்ற கோட்பாடு . 
Ang uis , 11. நிலப்புழுவினம் ; நாங்கூழ் . 

an imalist , 1. புலனுகர்ச்சி வாழ்க்கை வாழ்பவர் ; புலனுகர்ச்சி 
ang uish , 11. உடல் நோவு ; பொறுக்கமாட்டாத வலி ; சாத் வாழ்க்கைக் கோட்பாட்டாளர் ; விலங்குகளைப்பற்றிய கதை 
துயர் ; மனநோய் ; கடுந்துயரம் ; U. வேதனைப்படுத்து ; எழுத்தாளர் ; விலங்குகளின் ஓவியம் வரைபவர் ; விலங்கு 
கடுந்துயருறு . 

களின் உருவம் செதுக்குபவர் . 


31 
animality 

annoy 
animal ity , n . விலங்கியல்பு ; மிருகத்தன்மை ; விலங்கு ann alist , n . வரலாற்றுப்பட்டி வகுப்பவர் , ஆண்டுக்குறிப் 

பேடு தொகுப்பவர் , நிகழ்ச்சிப் பதிவாளர் . 
வாழ்க்கை ; விலங்குநிலை ; விலங்கு உலகம் . 
an imalize, v . = animalise . 

annalist ic , a . வரலாற்றுப்பதிவான , கால வரிசையான ; 

ஆண்டு வரிசைத் தொகுப்பான . 
an imal - worship , n . விலங்கு வழிபாடு . 

ann als , n . pl . ஆண்டு நிகழ்ச்சித் தொகுப்பு ; ஆண்டு 
an imal - worshipper , n . விலங்கு வழிபாட்டினர் . 

வரிசைப்பதிவேடு , வரலாற்றுப்பட்டி ; வரலாற்றுப் பதிவேடு 
an imate , a . உயிருள்ள ; உயிரியக்கமுள்ள , உயிர்த்துடிப் 

கள் , வரலாற்று ஆதார ஏடுகள் ; ஆண்டுத் தொகுப் 
புள்ள ; 4. உயிரூட்டு ; ஊக்கு ; தூண்டு, கிளர்ச்சியூட்டு . 

பேடுகள் . 
an imated , a . கிளர்ச்சியுடைய , ஆர்வமிக்க ; உயிருடையது 

ann ates , n . pl .pl . நாட்கதிர் விளைவு , முதல் 

முதல் விளைவு ; 
போன்று இயங்குகிற ; உயிருள்ளதுபோன்ற . 

முதலாண்டு விளைவு , முன் காலங்களில் போப் ஆண்டவருக்கு 
an imating, a . கிளர்ச்சியூட்டுகிற . 

அல்லது அரசருக்குக் கடமையாக அனுப்பப்பட வேண்டிய 
anima tion , n . உயிரூட்டுதல் ; ஊக்குதல் ; உயிர்த்தல் ; கோயில் மானியத்தின் முதலாண்டு விளைபலன் . 
உயிருடனிருத்தல் ; உயிரியக்கம் ; கிளர்ச்சி ; உயிர்த்துடிப்பு ; 

annat ta , annat to , n . அமெரிக்க மரவகையிலிருந்து 
ஊக்கம் , எழுச்சி . 

எடுக்கப்படும் செம்மஞ்சள் நிறமான சாயப் பொருள் , 
an imator , n . உயிர்ப்பூட்டுபவர் , உயிர்ப்பூட்டுவது ; ஊக்கு anneal , . கண்ணாடி உலோகங்கள் முதலியவற்றைக்கட்டுப் 
பவர், உகராக்குவது ; தூண்டுபவர் , தூண்டுவது . 

படுத்தி ஆறவைத்தல் மூலமோ நன்கு சூடாக்கி மெல்ல ஆற 
anime , ( பிர . ) n . மேலை இந்தியத் தீவுகளுக்குரிய பிசின் ; விடுவ தன் மூலமோ கடும் பதப்படுத்து , வாட்டிப் பதப் 
பிசின் , பசை . 

படுத்து ; கண்ணாடி முதலிய பொருள்கள் மீது சாயம் ஏற்று 

வதற்காகச் சூடுபடுத்து . 
an imism , n . உயிரிலாப் பொருளுக்கும் இயற்கை நிகழ்ச்சி 

annec tent , a . இணைக்கிற . 
களுக்கும் ஒரே ஆன்மாவைக் கற்பிக்கும் கொள்கை ; பருப் 
பொருள் சாராத ஆன்மா ஒன்றின் மூலமே உயிரியக்கம் ann elid , n . வளையம் போன்ற கணுக்கள் தாங்கிய செங் 
உண்டாகிறது என்ற கோட்பாடு ; ஆன்மவாதம் ; ஆவியுலகக் குருதிப் புழுவகை . 
கோட்பாடு . 

annex , n. பின்னொட்டு , பின் சேர்க்கை ; கட்டிடத்தின் 
an imist , 11 . ஆன்மவாதி ; உயிரிலாப்பொருட்களிலும் புத்திணைப்புப் பகுதி ; பத்திரப் பின்னிணைப்புப் பகுதி ; 
இயற்கை நிகழ்ச்சிகளிலும் உயிர் 

இயல்பு காண்பவர் ; ப . இறுதியில் சேர் , ஓட்டு ; பின்னிணை ; கைப்பற்று , உரிமைப் 
ஆவியுலகக் கோட்பாட்டாளர் . 

படுத்திக்கொள் . 
animis tic , a . ஆன்மவாதச் சார்பான ; உயிரிலாப் பொருட் annexa tion , n . கைப்பற்றிச் சேர்த்துக்கொள்ளுதல் ; சேர்த் 
களிலும் இயற்கை நிகழ்ச்சிகளிலும் உயிரியக்கம் காண்கிற ; துக்கொண்ட பகுதி , புத்திணைப்புப் பகுதி ; வென்று கொண்ட 
ஆவியுலகக் கோட்பாடு சார்ந்த . 

நிலம் . 
animos ity , 7. கடுவெறுப்பு ; பகைமை . 

annexa tionist , n . புதுநிலம் வென்று சேர்த்துக்கொள்ள 

வேண்டுமென்ற கோட்பாட்டாளர் . 
an imus , n. உள் தூண்டுதல் , உள்ளுணர்ச்சி ; செயல்நோக்கம் ; 

annexe , ann exe, n . பின் சேர்க்கை ; 

கட்டிடத்தின் 

புத்திணைப்புப் பகுதி . 
an ion , 1. எதிர்மின்மம் . 

anni hilate , v . துடைத்தழி , நிர்மூலமாக்கு , ஒழித்துக்கட்டு . 
anion ic , a . எதிர்மின்மம் சார்ந்த . 

annihila tion , n . வறிதாக்குதல் ; பூண்டோடொழித்தல் ,, 
an ise , n . சோம்பு , பெருஞ்சீரகச்செடி . 

பாடழிவு, நூழிலாட்டு ; ( மெய் . ) உடலொடு ஆன்மாவும் 
an iseed , 1. பெருஞ்சீரகம் , சோம்பு விதை . 

அழிவுறுதல் . 
anisette , 11. பெருஞ்சீரக வடிநீர் . 

annihila tionism , n . செய்பழிக்கு இரங்காதவர் ஆன்மா 
anisom erous , a . பூவிதழ் வட்டத்தில் உறுப்பு நேரொவ்வாத , உடலோடு அழிவுறும் என்னும் கொள்கை . 
செவ்விசைவற்ற . 

anni hilative , a . இல்லாதாக்குகிற , பாழ்படுத்துகிற . 
anisophyll ous , a . முளைத்தண்டில் 

இருபக்க இலைகள் anni hilator , 1. முற்றிலும் அழிப்பவர் . 
ஒவ்வாத . 

annivers ary , n . ஆண்டு விழா , ஆண்டு நிறைவுநாள் ; a . 
anisosthen ic , a . வலிமை ஒப்பிசைவற்ற . 

ஆண்டிறுதியான ; ஆண்டுதோறும் நிகழ்கிற . 
anisotrop ic , a . வேறுவேறு பக்கங்களில் வேறுவேறு 

ann o aetat is su ae , ( ல . ) ( தொ . ) தன் நிகழ்வயது நிறை 
தன்மைகளையுடைய . 

ஆண்டில் . 
ank er , n . எட்டரைக் கேலன் ( gallon ) பிடிக்கும் நீர்ம முகத்த 

Ann o Don ini , ( A.D. ) ( ல . ) ( தொ . ) இயேசுபிரான் 
லளவை ; மிடா , பீப்பாய் . 

ஆண்டில் , கி.பி. 
an kerite, n . இரும்புச்சத்து அதிகமுடைய கனிப்பொருள் 

ann otate , I. உரைவிளக்கங்கொடு ; குறிப்பெழுது ; உரை 

எழுதிச்சேர் . 
ankh , 1. எகிப்திய சிலுவை வகை ; உயிரின் சின்னம் . 

annota tion , n . உரைவிளக்கம் செய்தல் ; உரைவிளக்கம் ; 
an kle, n . கணுக்கால் . 

குறிப்புரை . 
an kle - jack , n . கணுக்காலுக்குமேல் செல்லும் கால் புதை 

ann otator , n . உரையாசிரியர் ; உரைவிளக்கம் செய்பவர் . 
யரணம் . 

announce , . சாற்று , பறையறை , பொது அறிவிப்புச்செய் , 
ank let , n . சிலம்பு , கணுக்கால் வளை . 

தெரிவி , செய்தி கூறு ; வருகை அறிவி . 
an kus , ( இ . ) n . அங்குசம் , தோட்டி , யானைத்துறட்டி . 

announce ment , 11. அறிவிப்பு , பொது அறிக்கை , விளம்பரம் ; 
.an lace , n . இருபுறக் கூருடைய குத்துவாள் வகை . 

அறிவிக்கப்பட்ட செய்தி . 

announ cer , n . அறிவிப்போர் ; வானொலி அறிவிப்பாளர் ; 
an lage, n . ( உயி . ) உறுப்பின் கருமுதல் வடிவம் . 

கம்பியில்லாத் தந்தி அறிவிப்பாளர் . 
ann a , ( இ . ) n. அணா . 

annoy , n . அலைப்பு , தொல்லை ; V. அலைத்து அரி , தொல்லைப் 
ann alise , v. ஆண்டுப்பட்டிகையாகத் தொகு ; வரலாற்றுப் படுத்து , தொந்தரவு கொடு , நச்சரி ; திகைக்க வை , குழப்பு ; 
பட்டியிற் சேர் ; பதிவுசெய் ; நிலையாகப் பொறி . 

துன்புறுத்து . 


. 


பகைமை . 


வகை . 


32 


answerable 


annoyance 
annoy ance, n . அலைக்கழித்தல் , தொல்லை கொடுத்தல் , நச் 

சரித்தல் ; தொந்தரவு ; தொல்லை தரும் செய்தி . 
annoy ing , a . நச்சரிப்பான , எரிச்சலுண்டாக்குகிற . 
ann ual , n . ஓராண்டு வாழும் செடியினம் ; ஆண்டுமலர் , 
ஆண்டுக்கொரு முறை வெளியிடப்படும் ஏடு ; a . ஆண்டு 
தோறும் நிகழ்கிற ; ஆண்டு தவறாது நடைபெறுகிற ; 
ஒவ்வொரு ஆண்டிலும் முடிவுறுகிற ; ஆண்டுக்கணிப்பான ; 
ஓராண்டு வாழ்வுடைய . 
ann ually , adu . ஆண்டுதோறும் ; ஆண்டுமுறையில் . 
annu itant , n . ஆண்டுத்தொகை பெறுதற்குரியவர் . 
annu ity , n . ஆண்டுத் தொகை, குறிப்பிட்ட கால 
அளவுக்கோ வாழ்நாள் காலத்துக்கோ ஆண்டுதோறும் குறிப் 
பிட்ட நாளில் முறையாக அளிக்கப்படும் பணத்தொகை . 
annul , v . ஒழி , துடைத்தழி ; வறிதாக்கு ; நடைமுறையி 

லிருந்து நீக்கு ; செல்லுபடி ஆகாதென்று அறிவி . 
ann ular , n . மோதிர விரல் ; a . வளையம்போன்ற , வளை 

வடிவமான ; வளையங்கள் கொண்ட . 
annular ity , n . வளைவடிவம் ; வளையத்தன்மை . 
ann ulate , ann ulated , a . வளையங்கள் கொண்ட , வளையங் 

களையுடைய . 
annula tion , n . வளையவடிவம் ; வளையம் ; சூழ்வளைபம் . 
ann ulet , n . குறுவளையம் ; ( க . க . ) தூணின் மேல் தள 

உறுப்பு . 
annul ment , 11- ஒழிப்பு , நீக்கம் , விலக்கீடு . 
ann uloid , a . வளையம்போன்ற , 
ann ulose , a . வளைய வடிவமான ; வளையங்கள் கொண்ட . 
ann ulus , n . ( உயி . ) வளைவடிவ அமைப்பு , குறிமறையினத் 
தாவரத்தில் சிதல் உறை விரிய உதவும் வளைய வடிவமான 
உயிர்மத் தொகுதி ; pl . ann uli . 
annun ciate : V. எடுத்துரை , சாற்று , அறிவிப்புச்செய் . 
annuncia tion , n . சாற்றுதல் , அறிவிப்பு ; கன்னி மரியாளிடம் 
தேவதூதன் வந்து இயேசு திருப்பிறப்பு உணர்த்தியமை , 
இயேசு திருப்பிறப்பு உணர்த்துவிழா ( மார்ச் மாதம் 25 - ஆம் 
நாள் ) , கன்னித்தாய் விழா . 
annun ciative , a . முன் அறிந்து கூறுகிற ; சாற்றுகிற . 
annun ciator , 11. அறிவிப்பவர் ; பணிநாடிய இடம் சுட்டிக் 

காட்டுவதற்கான ஏவல் மணியின் பொறி அமைப்பு . 
an ode , n . நேர்மின்வாய் , காற்று வாங்கப்பட்ட வெற்றுக் 

குழாயில் மின்னோட்டம் புகும் நேர்மின்கோடி , 
anodise , v . மின்பிரிமூலம் உலோகத்துக்குப் பூச்சுக்காப்பிடு . 
an odyne, n . நோயாற்றும் மருந்து ; மனத்துக்கு ஆறுதல் 

தருவது ; a . துன்பந் தணிக்கிற . 
anoes is , n . ( உள . ) புலனுணர்ச்சி மட்டுமுள்ள சிந்தனையற்ற 

உணர்வு நிலை . 
anoet ic , a . புலனுணர்வு மட்டுமுள்ள உணர்வு நிலைப்பண் 

புடைய . 
anoint , . எண்ணெய் பூசு , 

நறுநெய்யாட்டு ; ( தொ . ) 
the anointed , திருமுழுக்காட்டப் பெற்றவர் , கடவுள் மைந்தர் , 
இயேசுநாதர் ; the Lord s anointed , கடவுளால் உரிமை 
யளிக்கப்பட்டவர் , அரசர் . 
anoint ment , n . திரு நெய்யாட்டு , எண்ணெய்ச் சார்த்து , 

அபிடேகம் ; புனிதப்படுத்தும் செயல் . 
anomalis tic , a . முறை விலகிய , நிரல் திறம்பிய , ஒழுங்கு 
முரணிய ; நிலைத்த விதிமுறைகளினின்று விலகிய ; ( வான் . ) 
ஞாயிற்றணிமை நிலையிலிருந்து அடுத்த ஞாயிற்றணிமை 
நிலைக்கு நிலவுலகு செல்வதற்குப் பிடிக்கிற ; நிலவுலக 
அணிமை நிலையிலிருந்து அடுத்த நிலவுலக அணிமை நிலைக்குத் 
திங்கள் செல்லப்பிடிக்கிற . 
anomalist ical , a . முறை விலகிய ; அமைதி நிலைக்கு மாறான ; 
ஒழுங்கற்ற . 


anom alous , a . ஒழுங்கு மீறிய , பொதுநிலை திறம்பிய ; 
ஒழுங்கற்ற , தாறுமாறான ; ஒரு சில வண்ணங்களைத் தெளி 
வாகக் காண மாட்டாத . 
anom alure, n . செதிள் வாலுடைய ஆப்பிரிக்க அணில் . 
anom aly , n . ஒழுங்கற்ற தன்மை ; நெறி திறம்புதல் , முறை 
கேடு ; ( வான் . ) ஞாயிற்றுச் சேண்மிகையளவு , கடைசியாகக் 
கடந்த ஞாயிற்றணிமை நிலையிலிருந்து கோள் அல்லது 
துணைகோள் விலகியுள்ள தொலைவில் கோண அளவு . 
an omocarp ous a . வழக்கத்துக்கு மாறாகக் காய்கனியுடைய , 

வழக்கத்துக்கு மாறாக விளைந்த . 
an omophy ] l ous, a . ஒழுங்கு திறம்பிய இலை அமைப்புடைய . 
anon , adu . ஒரு கணத்துக்குள்ளாகவே , உடனே , உடனடி 

யாக ; விரைவில் ; இன்னொரு தடவை ; int . என்ன அது ! 
( தொ . ) ever and anon , அடிக்கடி . 
Ano na , n. சீத்தாப்பழ இனம். 
anona ceous , a . சீத்தாப்பழ இனப்பிரிவு சார்ந்த . 
an onym , n . பெயர் தெரியப்படாதிருப்பவர் ; புனைபெயர் . 
anonym ity , n. பெயர் தெரியப்படாநிலை , பெயர் மறைவுநிலை . 
anon ymous , a . பெயர் அறியப்படாத ; எழுதியவர் பெய 

ரில்லாத ; ( தொ . ) anonymous letter , மொட்டைக்கடிதம் . 
anoph eles , n . கொசுவகை ; முறைக்குளிர் காய்ச்சலுக்குரிய 

நச்சுக் கொசுவினம் . 
Anoplu ra , n . pl . மூட்டைப்பூச்சியினம் . 
an orak , n . வடதுருவப்பகுதியிலுள்ள மக்கள் அணியும் 
தலைக்கவிகையோடு கூடிய தோலால் அல்லது துணியால் 
செய்யப்பட்ட நீர் ஏறாத உடுப்புவகை . 
anorex ia , an orexy , n. உணவவாவின்மை , பசிச்சுவை . 

யின்மை . 
anor thic , a . மூன்று முரண்பாடான ஊடச்சுக்களையுடைய . . 
anos mia , 11. முகர்வுணர்வு இழப்பு . 
anoth er , pron . வேறொருவர் ; இன்னும் ஒருவர் , இன்னும் 
ஒன்று , வேறொன்று ; ஒப்புடைய இன்னும் ஒருவர் ; ஒத்த 
இன்னொன்று ; a . வேறொரு ; இன்னும் ஒரு , ஒப்புடைய ஒரு , 
இனத்தில் இன்னொரு ; ( தொ . ) taken one with another , 
மொத்தத்தில் , சராசரியாக . 
anour ous , a . வாலில்லாத . 
anox ia , 11. இழைமங்களுக்கு உயிர்வளியின் வருவளம் 

. 
போதாமை , உயிரகக் குறைபாடு . 
anox ic , a . உயிரகக்குறைபாடுடைய . 
an sate , an sated , a , கைப்பிடியுடைய . 
an schluss , ( செர் . ) 11. ஐக்கியம் . 
an serine , a . வாத்தின் இயல்புடைய ; மடமை மிக்க , முட்டாள் 

தனமான . 
an swer , 11. மறுமொழி , விடை , பதில் ; மறுப்பு ; வினா எதிர் 
விளக்கம் ; புதிர் விடுவிப்பு ; சிக்கலின் தீர்வு ; ஒப்புக் 
கொள்ளுகை ; எதிர்மாறு , மாற்று ; எதிர்ச்செயல் ; எதி 
ரொலி ; ( இசை . ) வேறு இசைக்கருவியின் மறு இசைப்பு ; 
U. மறுமொழி பகர் , விடை கூறு ; பதில் எழுது ; எதிர் 
மாற்றம் அனுப்பு ; இணங்க நட ; இசை , இசைவாயிரு ; 
அளவொத்திரு , ஒத்திசை ; புதிர் விடுவி ; பிரச்சினை தீர்வு 
செய் ; தறுவாய்க்குப் போதியதாயிரு ; நிறைவேற்று ; சரியீடு 
செய் ; தக்க தண்டனை பெறு ; பொறுப்பேற்று நட , பொறுப் 
பேற்றுக்கொள் ; உத்தரவாதமாயிரு ; விளைவு ஏற்றுக்கொள் ; 
தேறு , உறுப்படு ; எதிர்ச்செயலாற்று ; பெயர் குறித்தழைப் 
பவர்க்கு எதிர்க்குரல்கொடு ; குற்றச்சாட்டுக்கு 

எதிர் 
விளக்கமளி . 
an swerable , a . மறுமொழி கூறத்தக்க ; பொறுப்புடைய ; 
பொறுப்பேற்பதற்குரிய ; தக்க ; நேர் எதிரான ; ஒத்திசைந்த , 
அளவொத்த . 


( 


33 


antheroid 


ant 


d . 


ant , 1. எறும்பு ; ( தொ . ) White Ant , கறையான் . 
an ta , n . சுவர்ப்பட்டிகைக் கல் , வாயிலருகே அல்லது மூலை 
ஓரமாகச் சுவரில் குறுக்காகப் பதிப்பிக்கப்பட்டிருக்கும் பட் 
டிகைக் கல் ; pl . an tee . 
anta cid , n . வயிற்றுப் புளிப்பகற்றும் மருந்து ; a . புளிப்பு 

மாற்றான , காடித்தன்மைக்கு எதிரீடான . 
antag onize, U. எதிரியாக்கு ; எதிர்ப்பைத் தூண்டு ; எதிர்ச் 

செயலாற்று ; எதிர்த்துப் போராடு . 
antag onism , n . எதிர்ப்பு , பகைமை ; முரண்பாடு . 
antag onist , n . எதிரி , பகைவன் ; ( உ.ட. ) எதிர்த்தசை ; 

(1. எதிர்ச்செயலாற்றுகிற . 
antagonis tic , a . எதிரான , எதிர்ப்பான , மாறான ; பகை 

யான . 
antal kali , 11 , காரப்பொருளுக்கு எதிர்மாற்றான பொருள் . 
antal kaline, a . காரப்பொருளுக்கு எதிர்மாற்றான . 
antaphrodis iac , n . சிற்றின்பம் தணிக்கும் மருந்து ; 

சிற்றின்ப வேட்கை தணிக்கிற . 
antarc tic , n . தென் துருவமடுத்த பெரும் பனிப்பரப்பு ; a . 
தென் துருவமடுத்த ; தென் துருவப்பகுதி சார்ந்த ; ( தொ . ) 
Antarctic Circle , தென் துருவ வளையம் , தென் துருவத்தி 
லிருந்து 233 பாகையளவிலுள்ள வட்டவரை ; Antarctic 
Ocean , தென்மாக்கடல் , அண்டார்ட்டிக் மாக்கடல் . 
ant - bear , n . எறும்பைத்தின்னும் மிகப்பெரிய தென் அமெரிக் 

கக் கரடியினம் ; தென் ஆப்பிரிக்கக் கரடியினம் . 
ant - cow , n . தேனா , உடலிலுள்ள தேன் கசிவுக்காக எறும் 

பினத்தால் வளர்க்கப்படும் பூச்சியினம் . 
an te 1 , 11. பந்தயச் சீட்டாட்டக்காரரால் சீட்டுப்பார்ப்பதற்கு 

முன்னே கட்டப்படும் பணம் . 
an te , ads . முன்னால் , மேலே . 
ant - eater , 11. எறும்பைத் தின்னும் விலங்குவகை . 
an te - bellum , ( ல . ) a , போருக்கு முந்திய . 
anteced ence , 11. முன்னிகழ்வு ; முந்திய நிலை ; முதன்மை 
நிலை ; முற்பகுதி ; முன்மொழி ; பீடிகை ; ( வான் . ) கோளின் 
பின்னிடைவுத்தோற்றம் , கோள்கள் மேற்கு நோக்கிச் செல்வ 
தாகத் தோன்றும் தோற்றம் . 
anteced ent , 1. முன்னோடி , முன்னிகழ்ச்சி , முற்சான்று ; 

( இலக் . ) பொருள் முதற்சொல் , மறுபெயர் ; மறுபெயரிணை 
- வினையடுத்த இணை ஆகியவற்றின் குறிப்பு மூலமான சொல் ; 
மறுபெயர் - மறுபெயரிணை - வினையடுத்த இணை ஆகியவை 
குறிக்கும் மூலவாசகம் ; ( அள . ) நிபந்தனை வாக்கியத்தின் 
நிபந்தனை வாசகம் ; ( கண . ) தகவெண்ணின் முகவெண் , வீத 
எண்ணிணையின் முன்னிணை . 
anteced ents , 11. pl . முற்பண்புகள் , முன்னடத்தை ; முன் 

வரலாறு . 
an techamber , 11 . இடைக்கூடம் , கூடத்தின் 

கூடத்தின் முக்கிய 
அறைக்குச் செல்வதற்குரிய இடைவழியறை , 
an techapel , 11. திருக்கோட்டத்தின் வாயிற்கூடம் , கோட் 

டத் திருமுன் . 
an tedate , 1. மெய்யான காலத்துக்கு முற்பட்டதாகக் குறிக் 

கப்படும் காலம் , முற்பாடாகக் குறிக்கப்பட்ட காலம் . 
antedate 2 , 3. முந்துநாள் குறி , மெய்யான தேதிக்கு முற் 
படத்தேதியிடு ; முன்னாட்களுக் குரியதாக்கு ; குறிப்பிட்ட 
காலத்துக்கு முன்பே செயல்முறைப்படுத்து ; முற்படு , முன் 
தேதியுடைய தாயிரு ; விரைவுபடுத்து ; முன்கூட்டிச்செல் . 
antedilu vial , a. உலகப்பெரு வெள்ளத்துக்கு முற்பட்ட ; 

முன்னூழிக்குரிய ; மிகப்பழமைப்பட்ட ; நாகரிகமற்ற . 
antediluv ian , n . விவிலிய நூலின் உலகவரலாற்றின்படி 
நோவா ( Noah ) காலத்தில் நிகழ்ந்த உலகப்பெரு வெள்ளத் 
துக்கு முற்பட வாழ்ந்தவர் , ஊழி மூதாளர் ; நீள்வாழ்வு 
கண்டவர் , முதுபேராளர் ; காலத்துக்கு ஒவ்வாத நெடும் 

5 


பழமைப்பட்டவர் ; a . உலகப் பெருவெள்ளத்துக்கு முற்பட்ட 
காலத்துக்குரிய ; பழம்பேரூழி சார்ந்த ; தொல்பழங்காலத் 
துக்கு ஏற்றநிலையில் உள்ள ; காலத்துக்கு ஒவ்வாத நெடும் 
பழமைப்பட்ட , உலகத் தொடக்கக் காலத்துக்கு உரிய . 
an telope, n . மானியல் ஆட்டுவகை , மறிமான் , மானினது 
போன்ற கொம்பினையுடையதும் அசைபோடுவதும் ஆகிய 
விலங்கினம் . 
antemerid ian , a . நண்பகலுக்கு முந்திய , முற்பகல் சார்ந்த . 
an te merid iem , ( a . m . ) , ( ல . ) ( தொ . ) முற்பகலில் , நண் 

பகலுக்கு முன் . 
antemun dane, a . உலகத்தோற்றத்துக்கு முற்பட்ட , உலகப் 

படைப்புக்கு முன் நிகழ்ந்த . 
antenat al , a . பேறுகாலத்துக்கு முற்பட்ட . 
antena ti , n . pl . குறிப்பிட்டதொரு காலத்திற்கு முன் பிறந்த 
வர் , ஸ்காத்லாந்தில் 1603 - க்கு முன் பிறந்தவர் ; அமெரிக் 
காவில் 1776 - க்கு முன் பிறந்தவர் . 
antenn a , n . உணர்கொம்பு , பூச்சிவகையில் உணர்ச்சியுறுப்பு ; 
( தாவ . ) செடிவகைகளில் ஊருதல் தரும் அமைவு ; வானலைக் 
கொடி , கம்பியில்லாத் தந்தியில் வானலை வாங்கவும் பரப்பவும் 
பயன்படுத்தப்படும் அமைவு ; pl . antenn se . 
antenn al, a . உணர்கொம்பினுடைய ; உணர்ச்சியுறுப்புக் 

குரிய. 
antenn ary , a . உணர்கொம்பியல்புடைய ; உணர்ச்சியுறுப்புத் 

தாங்கிய . 
antennif erous , a . உணர்கொம்பு தாங்கிய . 
antenn iform , a . உணர்கொம்பு வடிவான . 
antenup tial, a . திருமணத்துக்கு முன் நிகழ்ந்த , திருமணத் 

துக்கு முந்திய . 
antepen dium , n . பலிபீடத்துக்கு முன்னாலுள்ள திரை . 
antepenult , n . ஈற்றயல் அடுத்தது , டையிரண்டு 

அடுத்தது . 
antepenul timate, n . ஈற்றயலடுத்தது ; a . ஈற்றயல் அடுத்த , 

ஈற்றயலுக்கு முன்னான . 
an te -post, a . பந்தய எண் அறிவிப்புக்கு முற்பட்ட . 
antepran dial , a , உண்டிக்கு முந்திய , சாப்பாட்டுக்கு முற் 

பட்ட . 
anter ior , a . காலத்தால் முற்பட்ட , முந்திய , முன் நிகழ்வான ; 
முன்புறமான , முன்பக்கமான ; ( தாவ . ) காம்பின் கவட்டி 
லிருந்து எதிர்ப்புறமான . 
anterio rity , 11. காலத்தால் முந்தியது ; முன்புறம் இருத்தல் , 

முன்னிடம் . 
an te -room , 11. முகப்பு அறை ; முக்கிய அறைக்குச் செல்லும் 

இடைவழியறை . 
anthel ion , n . ஒண்ணிற முகில் வளையம் , முகில் - உறை 
பனிப்படலம் ஆகியவற்றிற்கு அப்பால் கதிரவன் ஒளிபடுவ 
தால் ஏற்படும் வண்ண அருகுவளையம் ; pl . anthellia . 
anthelmin thic , anthelmin tic , 11. குடற்புழு அகற்றும் 
மருந்துப்பொருள் ; a . குடற்புழு அழிக்கிற , குடலிலுள்ள 
புழுக்களை வெளியேற்றுகிற . 
an them , 11. உறழொலிப்பாடல் ; இசைப்பாடல் , கோயிற்றிருப் 
பாடல் ; திருவிசைப்பா ; நாட்டுவணக்கப்பாடல் , தேசிய 
கீதம் ; . இசைப்பாடலால் புகழ் . 
anthe mion , 11. பழங்கலையில் பயன்படுத்தப்பட்ட தளிர்க் 

கொடி வகைகளின் சித்திரப் படிவம் . 
an ther , 11. ( தாவ . ) பூந்தாதுப்பை , மகரந்தப்பை . 
an theral , a . ( தாவ . ) பூந்தாதுப்பையைச் சார்ந்த . 
antherid ium , n . ( தாவ . ) ஆண்பாலணுக்கள் உண்டாகு 

மிடம் , ஆண் அணுவகம் ; pl . antherid ia . 
antherif erous , a . ( தாவ . ) பூந்தாதுப்பை உடைய . 
an theroid , a . ( தாவ . ) பூந்தாதுப்பை போன்ற . 


கடை 


34 


antibilious 


anthesis 


anthe sis , n . அலர்வு , பூவிதழ்விரிவு , அரும்பவிழ்வு ; மலர்வுக் 
காலம் , அலர்ச்சி முதல் விதைபிடிப்பு வரையிலுள்ள மலர்ப் 

பருவம் . 
an thocarp , n . பன்மலர்களிலிருந்து ஒன்றுபட்டு உருவாகும் 

காய் , பல்சுளைக் கனி . 
an thochlore , 11. மலர்களின் பொன்னிற வண்ணப்பொருள் . 
anthocy an , anthocy anin , 11. காடிப்பொருள்களால் சிவப் 
பாகவும் காரப் பொருள்களால் நீலமாகவும் காடியும் காரமு 
மல்லாத நடுநிலைப்பொருள்களால் செந்நீல நிறமாகவும் மாற 
வல்ல செடியின் வெல்லச் சத்து , மலர் நிறத்துக்கு மூலமான 

வேதிப்பொருள் , 
an thoid , a . பூவடிவான ; பூப்போன்ற . 
anthol ogise , v . மலர் தொகு , பூத்தொகு ; பாத்தொகு , நூல் 

திரட்டு , தொகை நூலாக்கு . 
anthol ogist , 11. மலர் தொடுப்பவர் ; பாத்தொகுப்பாளர் ; 

நூல் திரட்டாளர் . 
anthol ogy , 11. பாடல் திரட்டு ; தொகைநூல் , நூற்கோவை ; 

மணிமொழித் தொகுதி , மலர்த்தொடையல் . 
anthoma nia , 11. மலர்வேட்கை ; பூவெறி . 
anthoma niac , 11. பூவெறியர் . 
anthoph ilous, a . மலர்விருப்புடைய ; பூப்பயில்கின்ற ; 

பூமிசைகிற . 
Anthozo a , 1. pl . கடற்பஞ்சு -பவழம் முதலியவற்றை 

உள்ளடக்கிய உயிரினங்களின் வகை . 
an thracene , 11. கிலிலிருந்து எடுக்கப்படும் சாயப்பொருள் 

மூலம் . 
anthrac ic , a . நச்சுப்பருவுக்குரிய , கால்நடைகளின் நச்சுச் 

சீக்கட்டுக்குரிய . 
an thracite , 11. மட்கரி , நிலக்கரிவகை , நிலக்கீல் சத்தற்ற 

நிலக்கரி . 
anthracit ic , an thracitous , a . மட்கரிசார்ந்த , நிலக் 

கீலற்ற நிலக்கரிக்குரிய . 
an thracoid , a . நச்சுப்பருப்போன்ற , கால்நடை நச்சுச் சீக் 

கட்டு மாதிரியான . 
anthraco sis , 11. நிலக்கரித்தூள் கலந்த காற்றை உட் 

கொள்ளுவதனால் ஏற்படும் நுரையீரல் நோய் . 
an thrax , 11. நச்சுப்பரு ; கால்நடைகளுக்கு உண்டாகும் ஆபத் 

தான நச்சுச் சீக்கட்டு . 
anthrop ic , anthrop ical , a . மனிதத்தன்மையுடைய , மாந்த 

ரியல்புடைய . 
anthropocen tric, a . மன்மையமான , மனிதனை மையமாகக் 
கொண்ட ; மனித இனத்தையே இயற்கையின் இறுதி இலக் 
காகக் கொண்டு இயற்கை நிகழ்ச்சிகளை மதிப்பிடுகிற ; மனித 
உள்ளத்தினு டன் ஒப்புமையுடையவையாகக் கொண்டு 
உயிரியக்கங்களை ஆராய்கிற . 
anthropogen esis , n . மனித இனத்தோற்றம் பற்றிய 
.. ஆராய்ச்சி . 
anthropogeog raphy , 11. மன்பதை நிலை நூல் , மக்கள் 

இனங்கள் உலகில் பரவி இருக்கும் பான்மை பற்றிய நூல் . 
anthropog eny , 11. மன்முதலாய்வு , மனித இனத் தோற்ற 

ஆராய்ச்சி ; மனித இனத்தோற்ற வரலாறு . 
anthropog raphy , n . மன்னினப் பரப்பாய்வு , நிலஇயல் 
அடிப்படையான மனித இன ஆராய்ச்சி , நில இயல்அடிப் 
படையான மக்கள் இனங்களின் பரப்புப்பற்றிய ஆராய்ச்சி . 
an thropoid , n . மனிதக்குரங்கு ; a . மனிதனைப்போன்ற , 

மனித உருவான . 
anthropoid al , a . மனிதக்குரங்குக் குரிய . 
anthropol atry , n . மனித வழிபாடு , மனிதரைக் கடவுளாக 
வழிபடுதல் . 


anthropolo gical , a . மனித இன ஆராய்ச்சிக்குரிய . 
anthropol ogist , n . மனித இன நூலர் . 
anthropol ogy , 11. மனித இன நூல் , மனிதன் உடல் உளம் 

இரண்டும் சார்ந்த முழு வரலாற்று ஆராய்ச்சித்துறை . 
anthropom etry , 11. மனித உடல் சார்ந்த அளவை : 
anthro pomorph > 11. மன்கலைவடிவம் , கலைமரபு வழிப்பட்ட 

மனித வடிவின் சாயல் அமைவு . 
anthropomorph ic , a . 

மன்புனைவான , 

இறைவனுக்கோ 
தெய்வங்களுக்கோ பொருள்களுக்கோ மனித வடிவம் அல்லது 
மனிதப்பண்பு கற்பிக்கிற ; மனிதப்பண்பு ஏற்றப்பட்ட , 
anthropomorph ise , 0. மன்னியலாக்கு , மனித உருவில் 
ஆக்கு ; இறைவனுக்கோ தெய்வங்களுக்கோ பொருள் 
களுக்கோ மனித வடிவு அல்லது மனிதப்பண்பினை ஏற்று . 
anthropomorph ism , 11. மன்னியல்பு சார்த்தும் கொள்கை , 
மனித வடிவம் கற்பித்தல் ; மனிதப்பண்பேற்றுதல் , இறைவ 
னுக்கோ தெய்வங்களுக்கோ பொருள்களுக்கோ மனிதவுரு 
அல்லது பண்பு சார்த்துதல் . 
anthropomorph ist, 11. மன்புனைவாளர் , இறைவனுக்கோ 
தெய்வங்களுக்கோ பொருள்களுக்கோ மனித வடிவம் அல்லது 
பண்பு ஊட்டுபவர் . 
anthropomorph ite , 11. மன்னியல் வழிபாட்டாளர் , இறை 

வனை மனித வடிவு உடையவராகக் கொள்ளும் கோட்பா 
டுடைய சமயக் கிளையினர் ; இறைவனுக்கோ தெய்வங் 
களுக்கோ பொருள்களுக்கோ மனித வடிவு அல்லது பண்பு 
ஏற்றுபவர் . 
anthropomorph itism , 11. மன்னியல் வழிபாட்டுக் கோட் 
பாடு , இறைவனை மனித வடிவுடையவராகக் கொள்ளும் 
சமயக்கிளையின் கோட்பாடு ; மனித வடிவங்கற்பித்தல் ; 
மனிதப்பண்பேற்றுதல் . 
anthropomorpho sis , 1. மனித வடிவாக மாற்றுதல் . 
anthropomorph ous , a . மனி த வ டி வில் அமைந்த ; 

மனிதனைப் போன்ற , 
anthropopath ic , a . மன்னுணர்வேற்றுகிற , இறைவனுக் 
கும் இயற்கைக்கும் பிற பொருட்களுக்கும் மனித உணர்ச்சி 
கற்பிக்கிற. 
anthropop athism , anthropop athy , 11. இறைவனுக்கும் 
இயற்கைக்கும் பிற பொருட்களுக்கும் மனித உணர்ச்சி 
ஏற்றுதல் . 
anthropoph agi , 11. pl . மனிதரைத் தின்பவர் ; மனிதரைத் 

தின்னும் மாக்கள் . 
anthropoph agite, 11. மனிதரைத் தின்பவர் ; மனிதரைத் 

தின்னும் உயிரினம் . 
anthropoph agous , a . மனிதரைத் தின்னுகிற . 
anthropoph agy , 11. மனிதத்தசை மிசைதல் . 
Anthropopithe cus , 11. ஆப்பிரிக்க வாலில்லாக் குரங்கு 


வகை . 


anthropopsy chism , 71. மன்னுணர் வேற்றம் , இயற்கைக்கோ 

கடவுளுக்கோ மனித உள்ள உணர்ச்சிகளை ஏற்றுதல் . 
anthropos ophy , 21. மனித இயல்புபற்றிய அறிவு ; மனித 

இன அறிவு ; ருடால்ப் ஸ்டீனரின் ( Rudolph Steiner , 1861 

1925 ) கோட்பாடு , 
ant i , 11. எதிர்ப்பாளர் ; a . எதிரான , எதிர்ப்புச்செய்கிற . 
antiadi tis , 11. தொண்டைச்சதை வளர்ச்சி . 
anti - air craft , a . விமான எதிர்ப்புக்குரிய ; ( தொ . ) anti 

aircraft gun , எதிரி விமானத்தைச் சுட்டு வீழ்த்துவதற்குரிய 
பீரங்கி . 
an ti - al coholist , 11. வெறிய வெறுப்பாளர் , மதுபான 

விரோதி ; வெறிக்குடி வெறுப்பவர் . 
an tiar , 11 . மலாய் நில நச்சுமரவகை ; நச்சுப்பால் , நச்சுப் 

பிசின் . 
antibil ious , a . பித்தத்துக்கு எதிரான , பித்த மாற்றான . 


35 


antibiosis 


antimonarchist 


antibio sis , 11. உடன்வாழ் வொவ்வாமை , இயல்பான இனப் 
பகைத் தொடர்பு , ஓர் உயிரின் இயல்பான வாழ்க்கை விளை 
வான பொருள் மற்றோர் இன உயிரின் வளர்ச்சிக்குக் கேடாய் 

இருக்கும் தன்மை . 
antibiot ic , 11. உயிர் எதிரி , உயிர் வாழ்வுக்கு ஊறு செய்யும் 
பொருள் ; a . உயிர் வாழ்வுக்கு ஊறு செய்கிற ; இயல்பான 
இனப்பகைத் தொடர்புடைய . 
an tibody , 11. ( உட . ) நோய் எதிர்ப்பொருள் , உயிரின் தற்காப் 
புப்பொருள் ; தீங்கு தரும் அயற் பொருளுக்கெதிராக உயிரினத் 
தின் உடலில் உண்டாகும் பொருள் . 
an tic , n . கோணங்கி உருவம் ; கூத்தாடித்தனம் . 
anticath ode, n . ஊடு கதிருக்குரிய வெற்றுக்குழாயின் மின் 

னோட்ட இலக்கு , எதிர்மின் கதிர்களின் குவியம் . 
anticath olic , a . ரோமன் கத்தோலிக்க நெறியை எதிர்த்த , 

கத்தோலிக்க நெறியை எதிர்த்த ; பொது நோக்கெதிர்த்த . 
an tichldr , 11 * எதிர்ப்பாசிகம் , தாள் உண்டுபண்ணும் 
தொழிலில் கூழில் படிந்துள்ள பாசிகத்தை இறுதியாக 
அகற்றக் கையாளப்படும் பொருள் . 
an ti - chorus , 11. எதிர் இசைக்குழு , இசைக்குழுவில் பாடலை 
எடுத்திசைக்கும் குழு ; எதிரிசைப்பாடல் , இசைப்பாடலில் 
தொடுப்பு என்னும் உறுப்பு , அனுபல்லவி . 
an tichrist , 11. எதிர் இயேசு , இயேசுவின் எதிரி ; எதிர் 

காலத்தில் வரப்போவதாக முற்காலக் கிறித்தவர் கருதிய 
மறு இயேசு , 
antichris tian , a . எதிர் இயேசுவுக்குரிய ; கிறித்தவ சமயத் 

துக்கு எதிரான . 
antichris tianism , 11. எதிர் இயேசுவின் ஆட்சி , எதிர் 
இயேசுவின் முறைமை அல்லது கோட்பாடு ; கிறித்தவ சமய 
எதிர்ப்பு , 
Antich thon , 11. பிதகோரஸ் ( Pythagoras ) என்ற பண்டைக் 
கிரேக்க அறிஞர் கோட்பாட்டின்படி ஞாயிற்றின் மறுபக்க 
மிருப்பதாகக் கருதப்பட்ட மற்றொரு நிலவுலகம் ; நிலவுலகக் 
கோளகையின் தென்பாதி . 
antich thones , n . pl . நிலவுலகக் கோளகையின் நேர் எதிர் 

பாதியிலிருப்பவர் ; நேர் அகட்டு நிலையினர் . 
anti cipant , 11. எதிர்நோக்குபவர் ; a . எதிர்நோக்குகிற . 
anti cipate, v . எதிர்பார் , எதிர்நோக்கு , அவாவு ; முன் 
கூட்டி நிகழ்த்து ; முன்னதாகவே அமை ; காலத்தை முற் 
படக் குறி ; முற்படு ; முன் நிகழ் ; முந்து , முந்திக்கொள் ; 
முந்துறக்குறி ; அவசரப்படு ; விரைவுபடுத்து ; முன்னறி ; 
முன்னரே உறுதிகொள் ; முன்னேற்பாடாயிரு , முன் கருதலா 
யிரு ; முன்கருது . 
anticipa tion , 11. எதிர்பார்த்தல் ; கால முன்னிடைவு : முன் 
னறிவு ; முன்செயல் , முன்நிகழ்வு ; முன்கருதுதல் , முன் 
கருத்து ; முன்னுணர்வு ; முற்பாவனை ; முன்சுவை ; முன் 
முகம் ; ( இசை . ) பின் வரவெதிர் நோக்கிய முன்னீடு . 
anti cipative , a . எதிர்பார்க்கும் இயல்புடைய . 
anti cipator , 11. எதிர்நோக்குபவ 
anti cipatory , a . எதிர்பார்க்கும் இயல்புடைய ; எதிர்பார்க் 

கப்பட்ட ; முன்னீடான . 
anticiv ic , a . குடியுரிமைக்கெதிரான . 
anticler ical , 11. திருச்சபைப் பணியாளருக்கெதிரான கட்சி 
யினர் ; a . திருச்சபைப் பணியாளருக்கெதிரான ; திருச்சபைப் 
பணியாளரின் உரிமைகளை எதிர்க்கிற . 
anticlimac tic , a . உச்ச நிலைக்கு எதிரான ; சுவையிறக்க 

மான . 
anticlimax , 11. உயர்ந்தேறியிழிதல் , சுவையிறக்கம் , 

உணர்ச்சி நிலையில் வீழ்ச்சி . 
an ticline , 11. ( மண் . ) நில அடுக்கின் வளைமடிப்பு , மேல் 


anticlin al , 11. ( மண் . ) நில அடுக்கின் கவிகை மடிப்பு| ; a . 
( மண் . ) கவிகை மடிப்பான , இருபுறச் சாய்வுடைய ; ( உள் . ) 
தண்டெலும்பு வளையங்களில் இருபுற வளையங்களும் தன்னை 
நோக்கிச் சாயும்படி உந்தலான நடுவளையமாக அமைந் 
துள்ள ; ( தாவ . ) தண்டிலிருந்து செங்குத்தாக வளர்கிற . 
anticlino rium , 11. ( மண் . ) வளை மடிப்புக்களடங்கிய 

மாபெருங் கவிகை மடிப்பு ; மேல் வளைவுத் தொகுதி . 
an tics , n . pl . கேலிக்குரிய கற்பனைவினை ; சிறுகுறும்பு : 

ஆட்டபாட்டம் . 
anticyc lone, 1. எதிர் சூறாவளி ; அழுத்தமிக்க மையத்தி 

லிருந்து புறநோக்கிச் சுழன்று செல்லும் வன்காற்று , 
an tidotal , a . மாற்றான , நச்செதிரான . 
an tidote, 11. மாற்று , மாற்று மருந்து , முறிவு . 
an ti - dysenteric , n . அளைச்சலுக்கெதிரான மருந்து ; a . 

அளைச்சலுக்கெதிரான . 
anti - fed eral , a . கூட்டாட்சிநிலை எதிர்க்கிற . 
anti - fed eralist , 1 . கூட்டாட்சி எதிர்ப்பவர் ; அமெரிக்க 

ஐக்கிய நாட்டுக் கட்சி வகையினர் . 
antifoul ing, a . கப்பல் அடிப்புறம் கெடாமல் பாதுகாப் 

பதற்குரிய . 
antifric tion , a . உராய்வு தடுக்கிற . 
anti - Gall ican , 11. பிரஞ்சுப்பண்பு வெறுப்பவர் ; a . பிரஞ்சுப் 

பண்பு வெறுக்கிற . 
an tigen , 11. காப்பு மூலம் , அயற் பொருளிலிருந்து உயி 
ரினைக் காக்கும் உயிர்த்தற்காப்புப் பொருளை உண்டுபண்ணும் 
பொருள் மூலம் . 
antihe lix , 11. புறச்செவியின் உள்வளைவு ; pl . anthel ices , 

antihel lices . 
antihis tamine , 11. எதிர் விழுப்புப்பொருள் , புண்ணுற்ற 
இடத்தில் குருதியில் விழுப்புப் பரவிச் செயலாற்றாமல் தடுக்கும் 

மருந்துச்சரக்குகளில் ஒன்று . 
anti -Jac obin , n . பிரஞ்சுப் புரட்சிக்கு எதிரானவர் ; a . பிரஞ் 

சுப்புரட்சிக் கெதிரான ; புரட்சிக் கெதிரான ; குடியாட்சிக் 
கொள்கைகளுக்கு மாறான . 
an ti - king , 1. எதிரரசன் , போட்டியரசன் . 
antiknock , 11. உள்வெப்பாலையில் வெடிப்புத்த க்கும் 

பொருள் . 
anti - league , anti -League , a . நேசக்குழு எதிர்த்த ; 
முதல் உலகப்போரின்பின் உருவான நேசதேசக்குழுவை - 
( League of Nations ) எதிர்த்த ; நேசதேசக் குழுவில் 
அமெரிக்க ஐக்கிய நாடுகள் ( U.S.A. ) சேர்வதை எதிர்த்த . 
antilog arithm , n . எதிர் அடுக்குமூலம் , முரண் மடக்கை . 
antil ogous , a . 

எதிர்மாறான ; 

வெப்பத்தால் எதிர்மின் 
ஊட்டப்பட்ட . 
antil ogy , 11. முரண் ; முரணுரை , 
antimacass ar , n . நாற்காலியுறை , சாய்மான இருக்கையுறை , 
antimala rial , a . முறைக்குளிர் காய்ச்சலுக்கெதிரான . 
an timask , an timasque , 11. இடைக்காட்சிக் களி நாடகம் , 
உயர் நாடகங்களுக்கு முன்னோ இடையிலோ ஆடப்படும் 
களியாட்ட இடை நாடகம் . 
an ti - matter , 1. எதிர் மீப்பொருள் , நிலவுலகப் பொருட் 
சூழல் கடந்த மறிமின் அல்லது மறிகாந்த ஆற்றலுடைய. 
பொருளின் துகள் . 
antimetab ole , 11 , சொல்லெதிர் மறியணி . 
antimetath esis , 11. எதிர் முரணணி . 
antimnemon ic , 11. நினைவாற்றல் தளர்த்துவது ; a . நினை 

வாற்றலைப் படிப்படியாகக் குறைக்கும் திறமுடைய . 
antimonarc hical , a . முடியரசுக்கெதிரான , முடியாட்சியை 

எதிர்க்கிற . 
antimon archist , 11. முடியரசினை எதிர்ப்பவர் , முடியாட்சி 
எதிர்ப்பாளர் . 


வளைவு . 


36 


. 


antimonial 


anti - ritualistic 


antimo nial , a . அஞ்சனக் கல்லுக்குரிய , கருநிமிளை அடங்கிய . 
an timonite , n . கருநிமிளை உப்பு வகை ; கருநிமிளை உப்புப் 

போன்ற கனிப்பொருள் . 
an timony , 1. அஞ்சனக்கல் , கருநிமிளை , எளிதில் உடையு 
மியல்புடைய நீலச்சாயல் வாய்ந்த வெண்ணிறத் தனிப் 
பொருள் . 
anti - nat ional , a . தாய்நாட்டுக் கெதிரான , நாட்டாண்மைக் 

கெதிரான ; தேசிய எதிரியான . 
antinephrit ic , a . குண்டிக்காய் பற்றிய நோய்களுக்கெதி 

ராகச் செயலாற்றுகிற . 
ant ing , n . எறும்பேற்றுதல் , உயிருள்ள எறும்பையோ பிற 
உறுத்தற் பொருளையோ சிறகுகளுக்குள் செருகுவித்து 
இறக்கையையும் தோலையும் துப்புரவாக்கும் பறவைகளின் 
செயல் . 
antineu tron , 1. எதிர் நொதுமின் , நொதுமின்னுடன் கலந்து 
அதனுடன் தானும் வெற்றாற்றலாக அழிந்து போகின்ற 
மின்னியக்குறாத நுண்துகள் . 
antinod al , a . நள்ளிடைக்கணு சார்ந்த , கணு இடையிடத் 

தின் வலிவு மையம் சார்ந்த . 
an tinode, 1. நள்ளிடைக்கணு , கணுவிடையே உச்ச அளவு 

அலைப்புடைய மையப்பகுதி . 
antinom ian , 11. அற மறுப்பாளர் , அறவொழுக்கத்தின் 
கட்டுப்பாடுடைமையை மறுப்பவர் ; அறங்கடந்த சமயப்பற் 
றாளர் , கிறித்தவத் திருமறையே அற அமைதியின் கட்டுப் 
பாட்டிலிருந்து கிறித்தவரை விடுவித்து விட்டமையால் 
கிறித்தவருக்கு அற ஒழுக்கம் வேண்டியதில்லை என்றும் 
சமயப் பற்றுறுதியே போதுமென்றும் நம்புபவர் : a . அற 
முறைக் கட்டுப்பாடற்காத , ஒழுக்கக் கட்டுப்பாட்டை 
மறுக்கிற . 
antinom ic , antinom ical , a . அற முரணான ; அற முர 
ணுடைய ; முரணாணையான ; உள்ளார்ந்த முரண்பாட்டுடன் 
சொல்லளவில் மேலீடாக இசைவான . 
antin omy , 11. அறமுரண் , முரண்பட்ட அறங்களின் இணைவு ; 
ஆணை முரண் , முரண்பட்ட கட்டளை இணைவு ; மேலீடான 
சொல்லிசைவுடைய பொருள் முரண் , முரணுரை . 
Antio chian , a . சிரியா ( Syria ) நாட்டிலுள்ள அண்டியாக் 
( Antioch ) நகரத்துக்குரிய ; பண்டை ரோம நாட்டைச் 
சேர்ந்த அண்டியோக்கஸ் ( Antiochus ) என்ற அறிஞரின் 
பொதுநிலைக் கோட்பாட்டுக்குரிய ; அண்டியோக்கஸ் என்ற 
அரசருக்குரிய . 
antiodontalg ic , n . பல்வலி தடுக்கும் மருந்து ; a . பல்வலிக் 

கெதிராகப் பயன்படுத்தப்படத்தக்க . 
antipa pal , a . போப்பாண்டவர்க்கு எதிரான ; போப் 

பாண்டவரின் கொள்கை முறைக்கு எதிரான . 
antipar allel , 11. எதிரிணை வரை , வெட்டுக்கோட்டின்மீது 
கோணங்களில் ஒன்றன் அகம் மற்றதன் புறத்துடன் ஒப் 
பாகக்கொள்ளும் இரு வரைகளுள் ஒன்று ; எதிரிணை தளம் , 
எதிரிணை வரை போலமைந்த தளம் ; எதிரிணையான , 
குறுக்குக் கோட்டின்மீது அகக்கோணத்துடன் புறக்கோணம் 
ஒப்பாகக்கொண்ட . 
antipathet ic , antipathet ical , a . வெறுப்புடைய ; எதி 
ருணர்ச்சியுடைய ; இயல்பிலே ஒவ்வாத , 

முரண்பட்ட 
பண்புடைய . 
antipath ic , a . நேர் எதிர்ப்பண்புடைய ; ( மரு . ) நேரெதிர்க் 

குறிகளையுடைய . 
antip athist , 11. வெறுப்பவர் . 
antip athy , 11. இயல்பான வெறுப்பு , நீடித்த உவர்ப்பு ; எதிர் 
உணர்ச்சி ; பண்பொவ்வாமை , பண்பு முரண் ; இயல்பான 
முரண்பாடு ; வெறுப்புக்குரிய பொருள் ; வெறுப்புக்குரியவர். 
antiperiod ic , 11. நோய் முறைப்படி அடுத்தடுத்து வருவ 
தைத் தடுக்கும் மருந்து ; a . நோய் முறைப்படி அடுத்தடுத்து 
வருவதைத் தடுக்கிற . 


anti - personnel , a . ஆள் தொகுதிக்கு எதிரான . 
antipet alous , a . இதழுக்கு எதிரிலுள்ள . 
antiphlogis tic, n . வீக்கம் தணிக்கின்ற மருந்து ; a . வீக்கம் 

அகற்றுகிற ; வெப்புத்தணிக்கிற . 
an tiphon , 1. எதிரெதிர்ப் பாடல் ; திருக்கோயில் இணைக்குழு 

பாட்டு . 
antiph onal , antiph onary , 11. எதிரெதிர்ப்பாடல் ஏடு ; 

புகழ்ப்பாடல் தொகுதி ; a . எதிரெதிர் பாடுவதற்கு உரிய . 
antiph oner, 11. இணையெதிரொலி ; புகழ்ப்பாடல் ஏடு . 
antiphon ic , antiphon ical , a . எதிரிணைப்பாட்டான , 

எதிர்ப்பாட்டான . 
antiph ony , 11. = antiphon . 
antiph rasis , n . நேர் பொருளுக்கு எதிர்மாறான பொருளில் 

சொற்களை வழங்குதல் . 
antiphras tic , antiphras tical , a . எதிர்மறைப்பொருள் 

தருகிற ; போலிப்புகழ்ச்சியான . 
antip odall, a . சூலகத்துளைக்கெதிரிலுள்ள , கருவகத்தில் 

கருவிற்கெதிரிலுள்ள . 
antip odal , antipode an , a . கோள எதிரெதிர் நிலையான ; 
நேர் எதிர்மாறான ; ( கண . ) நேர் எதிர்மாறான புள்ளிகளை 
யுடைய . 
antip odes, n . pl . எதிரெதிர் முகடுகள் , கோளகையின் எதி 

ரெதிர் நிலைகள் . 
an tipole , 1 . நேர் எதிரடியிடங்கள் , எதிர்க்கோடிமுனை , 

எதிர்த் துருவம் ; நேர் எதிர்மாறு . 
an tipope , 10. போப்பாண்டவருக்கு எதிரானவர் , போட்டிப் 

போப்பாண்டடவர் . 
anti - pro ton , 11. எதிர்மின்னூட்டப்பட்ட நேர்மின் . 
antipyret ic , n . காய்ச்சல் முரணி , காய்ச்சல் அகற்றும் 

மருந்து ; a . காய்ச்சல் அகற்றும் தன்மையுடைய . 
antipyr in , 11. கீலெண்ணெயின் துணை விளைபொருள்களி . 

லிருந்து எடுக்கப்படும் வாணிக மருந்துச்சரக்கு . 
antiquar ian , 11. பழம்பொருள் திரட்டுபவர் , பழம்பொருள் 
ஆர்வலர் ; 53 அங்குலத்துக்கு 31 அங்குலம் நீள அகலமுள்ள 
வரைதாள் அளவு ; a . பழம்பொருள் ஆய்வு சார்ந்த . 
antiquar ianism , 11 . பழமையாய்வு ; பழமையார்வம் ; 

அரும்பழமை நாட்டம் . 
an tiquary , n . பழமையார்வலர் ; பழம்பொருள் ஆய்வாளர் ; 

அரும்பழமைத் திரட்டாளர் . 
an tiquate , v . பழமைப்படுத்து , காலங்கடந்ததாக்கு . 
an tiquated , a . பழமைப்பட்டுப்போன , காலங்கடந்த . 
antique , n . தொல்பழம் பொருள் ; பழமைச்சின்னம் , அரும் 

பழமைப் பொருள் ; பழமைச்சேகர ஆர்வலரின் தேட்டப் 
பொருள் ; ‘ முருட்டுரு , முனைப்பான முகமுடைய திண்வரை 
அச்சுருவகை ; a . தொல்பழமை வாய்ந்த ; பழங்காலத்துக் 
குரிய ; முதிய , நெடுநீள் காலஞ்சென்ற ; பழம்பாணியான ; 
முற்காலத்தடமுடைய ; பண்டைக்காலப் பாணியைப் பின் 
பற்றுகிற ; ( தொ . ) the antique , பழங்கலைப்பொருள் ; பண் 
டைக்கலைப்பாணி . 
antiq uities , n . pl . பழமைச் சின்னங்கள் ; பழங்காலப் 
பண்புகள் ; பண்டைக்காலப் பழக்க வழக்கங்கள் , தொன்மை 
நடைமுறைகள் , தொன்மை நிகழ்ச்சிகள் ; முன்னை மரபு 
முறைகள் . 
antiq uity , n . தொல்பழமை ; பண்டைக்காலம் , கிரேக்க 
ரோமர் பெரு வாழ்வுக்காலம் ; தொல்பழமைக்காலம் ; பழமைச் 
சின்னம் . 
anti - rab ic , a . வெறிநாய்க்கடியின் நச்சு அகற்றுகிற . 
antirachit ic . 11. கணைச்சூட்டுக்குரிய மருந்து ; a . கணைச்சூடு 

தடுக்கிற ; கணைச்சூட்டைக் குணப்படுத்துகிற . 
an ti - ritualistic , a . வினைமுறையை எதிர்க்கிற , 

சடங் 
கெதிர்ப்பான . 


d . 


37 
antirrhinum 

anything 
antirrhin um , n . நொடித்தால் சுடக்கிடும் மலர்களையுடைய an ti - trade, 11. எதிர்தடக்காற்று ; a . தடக்காற்றுக்கு எதிரான . 
செடிவகை. 

antitra gus , 1. செவிக்கரடு , புறச்செவியின் நுழைவாய் 
antisabbatar ian , n , புண்ணிய கிழமை மறுப்பாளர் , திருக் எதிர்ப்புடைப்பு . 
கிழமை எதிர்ப்பாளர் ; a . புண்ணிய கிழமை மறுக்கிற , 

antitrinitar ian , 1. மூன்றொருமைக்கோட்பாட்டை எதிர்ப் 
திருக்கிழமை மறுப்புக்கு உரிய , 

பவர் ; a . மூன்றொருமைக்கோட்பாட்டை மறுக்கிற . 
anti - saloon , a . மதுக்கூடங்களுக்கு எதிரான , குடிவகைகள் 

antitrinita rianism , 11. மூன்றொருமை மறுப்புக்கோட்பாடு . 
அருந்தப்படும் அருந்தகங்களை எதிர்க்கிற . 

antityp al, a . மாதிரிப்படிவ மூலத்துக்குரிய . 
antisc ian , n . எதிர் மைவரையாளர் , ஒரே மைவரையில் நடு 

an titype , 11. மாதிரிப்படிவமூலம் ; நேர் எதிர்ப்பாமுகம் . 
நேர்வரையின் மறுபுறமுள்ளவர் ; எதிர் 

மைவரை 
நிலையான . 

antityp ic , antityp ical , a . = antitypal . 
antiscorbut ic , n . கரப்பானுக்குரிய மருந்து ; a . கரப்பான் antivaccina tionism , n . அம்மைகுத்தெதிர்ப்பு . 
வராமல் தடுக்கிற ; கரப்பானைக் குணப்படுத்துகிற . 

antivenene , 11. நச்சுமாற்று , பாம்பு நச்சுமாற்று . 
antiscrip tural , a . திருமறை நூலுக்கெதிரான , மறை 

anti - vit amin , n . எதிர் ஊட்டம் , ஊட்டச்சத்தின் செயல் 
நூலுக்கு மாறான . 

தடுக்கும் ஊட்டப்போலி . 
anti - Sem ite, n. யூத வைரி , செமித்திக் (Semitic ) இனத்தை anti - vivisec tion , 11. உயிரோடறுவை எதிர்ப்பு , உயிருடன் 
வெறுப்பவர் . 

விலங்கு சிற்றுயிரினங்களை அறுத்து ஆராய்வதை எதிர்த்தல் . 
anti - Semit ic , a . யூதரை வெறுக்கிற , செமித்திக் இனத்துக்கு anti - vivisec tionism , 1 , உயிரோடறுவை எதிர்ப்புக் 
எதிரான . 

கோட்பாடு . 
anti - Sem itism , 11 . யூதப்பகைமை , செமித்திக் இன anti - vivisec tionist , 11. உயிரோடறுவை எதிர்ப்புக் கோட் 
வெறுப்பு . 

பாட்டாளர் . 
antisep alous , a. புல்லிக்கு எதிரே உள்ள . 

ant ler , 11. மானின் முன்னெலும்பிலிருந்து கிளைக்கும் எலும்பு 

வளர்ச்சி , மான் கொம்பு . 
antisep sis , 11. நுண்ம அழிப்பு ; நுண்மத்தடை , நுண்மங்கள் 
வளர்ச்சியடையாமல் தடுத்தல் . 

ant lered , a . கவர் கொம்புடைய . 
antisep tic , 11. நச்சரி , நோய் நுண்மத் தடை ; a . நோய் ant ler - moth , n . சிறகில் மான்கொம்பு போன்ற அடையாளங் 
நுண்மங்களை 

அழிக்கிற , நுண்மத்தடையான , நச்சுத் களையுடைய விட்டில் வகை . 
தடையான . 

ant lia , 11. உறிஞ்சு கூம்பு , விட்டில் வகைகளில் உறிஞ்சு 
-antiso cial , a . மன்னாயத்துக்கு எதிரான , மன்னலக்கேடான , குழல் ; pl . ant liae . 

சமுதாயத்துக்கு மாறான ; மக்களுடன் பழகாத ; மன்பாச ant ] iate , a . உறிஞ்சு குழலுடைய . 
உணர்வற்ற . 

ant - lion , 11. முட்டைப்புழுப் பருவத்தில் மணற்குழி செய்து 
antiso cialism , 11. மன்னலத்துக்கு மாறுபட்ட தன்மை . 

எறும்புகளைப் பொறியிட்டுப் பிடித்துத் தின்னும் சிறகுடைப் 
-antiso cialist , n . மன்னாயத்துக்கு எதிரானவர் ; மன்பாச பூச்சிவகை . 
மற்றவர் ; மன்னுடைமை வெறுப்பவர் . 

antonomas ia , a . சிறப்புப்பெயரைப் பொதுப் பெயராக 
antisocial ity , 7. மன்னாயப்பற்றின்மை , சமுதாய வெறுப்பு ; வழங்குதல் ; அடைமொழியையே இயற்பெயர் போல 
மன்னலக்கேடு . 

வழங்குதல் . 
antispasmod ic , 11. நடுக்கு அகற்றும் மருந்து ; a . நடுக்க an tonym , n . எதிர்ப்பொருட்சொல் . 
மகற்றுகிற , துடிப்புத் தடுக்கிற . 

an tre, 1. முழைஞ்சு , மலைக்குகை . 
antispast ic , a . ஏறிறங்கு நாலசைச்சீரான , ஈரசை ஏறுசீரும் an trum , 11. குடுவை , பொந்து ; உடற்குழிவு ; மேல்தாடை 
ஈரசை இறங்கு சீரும்கூடிய . 

உள்வளைவு . 
antis trophe , 1. மீளிசை , கிரேக்க இசைக்குழுக்கள் முன் Anu ra , 71. pl . தவளை போன்ற வாலில்லாத நீர்நிலை உயிரினம் . 
னேறிச் சென்று திரும்பும் சமயம் பாடும் பாடற்பகுதி ; 

anu ria , 11. சிறுநீர்ப் பிடிப்பு , சிறுநீர்த்தடை . 
எதிர்ப்பாடல் ; எதிர்ச்சந்தம் , சந்தப்போக்கு எதிர்மாறிய 

anu rous , a . வாலில்லாத. 
இசை ; எதிர்நிரல் நிரை ; எதிர் மறித்துரைத்தல் , கூறியதைத் 
தலைமாற்றி மீண்டும் கூறல் ; எதிர்மறுப்புவாதம் . 

an us , n . எருவாய் , குதம் , மலங்கழியும் வாய் . 
antistroph ic, a . மீளிசைக்குரிய ; எதிர்ச்சந்தஞ் சார்ந்த . 

an vil , 11. பட்டடைக்கல் , அடைகல் ; ( உட . ) செவியெலும்பு 

களில் ஒன்று ; ( தொ . ) on the anvil , upon the anvil , உரு 
antis trophon , 11. வாத எதிர்வீச்சு , எதிர் மறுப்புவாதம் . 

வாகுநிலையில் ; ஆராய்ச்சிக்கு உரியதாய் . 
an ti - tank , a . இயங்கரணுக்கு எதிரான , வெடித்தொட்டியைத் 

anxi ety , 11. கவலை , ஏக்கம் ; அக்கறை , பற்றார்வம் . 
தாக்குகிற . 

anx ious , a . 
antithali an , a . களிப்பு எதிர்ப்பான , மகிழ்ச்சி வெறுக்கிற . 

கவலையுள்ள ; ஆவலுள்ள , ஆர்வமுடைய ; 

அக்கறையுடைய ; கவலைக்கிடமான . 
antithe ism , n . கடவுட்கொள்கை மறுப்பு , கடவுள் மறுப்புக் 
கொள்கை ; கடவுட்கோட்பாட்டுக்கு 

மாறான கொள்கை ; 

an y , pron . யாராவது ஒருவர் , ஏதாகிலும் ஒன்று ; 
கடவுளெதிர்ப்பு . 

யாராவது , எவராவது ; ஒருவராவது ; ஏதாவது , எவ்வள 

வாவது , கொஞ்சமாவது ; ஒன்றாவது ; adu . எம்முறையி 
antithe ist , 11. கடவுள் மறுப்பாளர் , கடவுட்கோட்பாட்டு 

லேனும் , எந்த அளவிலாவது , கொஞ்சமாயினும் , ஒருவகையி 
எதிர்ப்பாளர் . 

லாவது ; ( தொ . ) at any rate , எது எப்படியானாலும் ; 
antitheist ic , a . கடவுட்கொள்கைக்கு மறுப்பான , கடவுட் எப்படியும் . 
கோட்பாட்டுக்கு மாறான. 

an ybody , pron , எவரேனும் ஒருவர் ; எத்தகையவராயினும் 
antith esis , 11. முரணிசைவு நயம் , எதிரிணை இசைவணி ; ஒருவர் . 
எதிர் ஆய்வுரை ; நேர்மாறு ; எதிர்ப்பு ; pl . antith eses . 

an yhow , adu. எப்படியோ ஒருவகையில் , 

ஏதோ ஒரு 
antithet ic , antithet ical , a. முரணிசைவான ; முரணான , வழியாக ; எது எப்படியானாலும் ; குறைந்த அளவிலாவது . 
முரண்பட்ட ; நேர் எதிரான . 

an yone , pron . எவராயினும் ஒருவர் . 
antitox ic , a . எதிர் நச்சுத்தன்மை வாய்ந்த . 

an ything , pron. ஏதாவது ஒன்று ; adv . சிறிதளவாவது , 
antitox in , 1. எதிர்நச்சு , நச்சுமுறி , 

கொஞ்சமாவது . 


a . 


a .. 


- 


38 

aplacental 
anythingarian 

ap erture , n . துளை ; இடைவெளி ; ஒளியியல் கருவிகளில் 
anythinga rian , n . எதிலும் நம்பிக்கையற்றவர் . 

ஒளிக்கதிர் ஊடறுத்துச் செல்லும் இடையிடம் . 
an ytime , adv . எந்த நேரத்திலும் ; எந்த நேரத்திலாவது . 

ap ery , 21. பிறர்போல் நடித்தல் ; குரங்கினதுபோன்ற செயல் ; 
an yway , adv . , conj. எப்படியும் , எந்த வழியிலாகிலும் , 

குரங்கினம் கூடிவாழும் இடம் ; குரங்கு மனை . 
எப்படியாவது . 

apet alous , a . ( தாவ . ) இதழில்லாத . 
an ywhere , ads . எங்காவது , எந்த இடத்திலாவது . 
an ywise , ads . எவ்வகையிலாவது , எம்முறையிலேனும் . ap ex , n . மேல் நுதி , மேல் நுனி , உச்சி , முகடு ; முக்கோணம் 

வட்டக்கூம்பு ஆகியவற்றின் முகடு ; கோடி , முடிவிடம் . 
An zac ( Australian - New -Zealand - Army - Corps ) , 11 . 
ஆஸ்திரேலியத் தண்டுப்படை வீரர் : a . ஆஸ்திரேலியத் aphae resis , 11. ( இலக் . ) சொல்லில் முதற்குறை , தலைக்குறை . 
தண்டுப்படை சார்ந்த . . 

aphas ia , 11. மூளைக்கோளாறினால் ஏற்படும் பேச்சிழப்பு . 
An zus , n , ( வர . ) 1952 - இல் இயற்றப்பட்ட ஆஸ்திரேலியா aphas ic , n . பேச்சிழப்புக் கோளாறுக்குரிய மருந்து ; 
( Australia ) நியூசிலந்து ( New Zealand ) அமெரிக்க ஐக்கிய பேச்சிழப்புக் கோளாறுக்குரிய . 
நாடுகள் ( United States of America ) ஆகிய மூவரசு ஒப்பந்தம் . 

aphel ion , 11. ஞாயிற்றின் சேண் , ஞாயிற்றின் நெடுஞ்சேய் 
Ao nian , a . கிரீசில் உள்ள அயோனியாவுக்குரிய ; அயோ மையில் அமைந்த கோளின் இடம் ; pl . aphellia . 
னியாவில் வதிவதாகக் கருதப்பட்ட இசைக்கடவுளர்கட்குரிய . 

aph esis , 11. முதலுயிர்க்கேடு , சொல்லின் தொடக்கத்தில் ஒலி 
a orist , 11. ( இல . ) பொது இறந்தகாலம் , கிரேக்க முதலிய யழுத்தம் பெறாத உயிரெழுத்து பையப்பைய 

மறைந்து 
பண்டை மொழிகளின் இலக்கணத்தில் தொடர்ச்சி - இரட்டுற போதல் . 
நிகழ்தல் போன்ற விவரங்களைக் காட்டாமல் வெறும் இறந்த 

aphet ic , a . சொல்லின் முதல் உயிரெழுத்து மறைந்து போவ 
காலத்தை மட்டும் காட்டும் வினை வடிவம் ; a . வரையறை 

தற்குரிய . 
யில்லாத . 

aph etise , aph etize , v . சொல்லின் முதல் உயிரெழுத்து 
aoris tic , a . சிறப்பு வரையறையில்லாத ; இறந்தகாலம் 

மறைந்து போகச்செய் . 
சார்ந்த . 

aph id , 11 . aphis . 
aort a , n . கண்டரை , ஆதார நாடி , இதயத்தின் இடது 

aphid ian , a . செடிப்பேனுக்குரிய . 
ஏற்றறையிலிருந்து புறப்படும் பெரிய இரத்தக்குழாய் . 

aph is n . செடிப்பேன் ; செடிச்சாறுகளை உறிஞ்சு வதும் 
a ou trance , ( பிர . ) ( தொ . ) உயிர் இறுதிவரை , உயிர் இருக்கு 

ஒத்த இரு சிறகுகளை உடையதும் ஆகிய பூச்சிவகை ; 
மளவும் . 

pl . aph ides . 
apace , ads . விரைவாக , விரை நடையில் . 

aphon ia , 11. நரம்புக்கோளாறினால் பேச்சாற்றல் இழப்பு . 
apache , n . செவ்விந்தியர் இனக்குழு வகை ; பாரிஸ் தெரு 

aphon ic , aphon ous , a . வாய்பேசாத . 
வீணர் . 

aph orise , U. மணிச்சுருக்கமாகக் கூறு ; நூற்பா இயற்று . 
apago ge , 11. மறுதலைத் தவறு மூலம் மெய்ம்மை எண்பிக்கும் 

aph orism , n . நூற்பா , மணி மொழி , முதுமொழி . 
முறை . 
ap anage, n . இளைய அரசகுடியினர் உயர் குடியினர் ஆதர 

aphoris mic, a . = aphoristic . 
வுக்கான ஏற்பாடு ; மேல் வருமானம் ; ஒட்டு நிலம் ; சார்பு aph orist , n . நூற்பா இயற்றுபவர் , முதுமொழியாளர் . 
நாடு ; இயல்பான அடை , துணைப்பண்பு . 

aphoris tic , a . முதுமொழி இயல்பான, சூத்திரா 

வாய்பாடுடைய . 
apart , adv . புறம்பாக ; வேறாக ; தனியாக ; சார்பின்றி ; 
ஒட்டாமல் , சேராமல் , பிரிந்து ; நீங்கலாக . 

apho tic , a . ஒளியற்ற ; ஒளியின்றி வளரக்கூடிய . 
apart heid , n . தென் ஆப்பிரிக்க இன ஒதுக்கீட்டுக் aphrodis iac , 11. இணைவிழைச்சினைத் தூண்டுகிற மருந்து ; 
கொள்கை ; இன ஒதுக்கீடு . 

சிற்றின்ப நுகர்ச்சியைத் தூண்டும் பொருள் ; இணை 
apart ment , 11. தனி அறை . 

விழைச்சுக்கு உரிய . 
apartment al , a . தனி அறைக்குரிய . 

aph tha , n . கொப்புளவகை ; pl . aph thae . 
apart ments, n . pl . அறைகளின் தொகுதி . 

aphyll ous , a . ( தாவ . ) இயல்பாகவே இலையற்ற . 
apathet ic, a . உணர்ச்சியற்ற , பராமுகமாயிருக்கிற , ஆர்வ aphyll y , n . ( தாவ . ) இலையின்மை 

a pian , a . தேனீக்கள் சார்ந்த . 
ap athy , n . உணர்ச்சியின்மை ; அக்கறையற்ற நிலை ; பற் apiar ian , a . தேன்கூட்டுக்குரிய , தேனீ வளர்ப்புக்குரிய . 
றின்மை ; உவர்ப்பு ; மடிமை . 

ap iarist, n . தேனீ வளர்ப்பவர் ; 

தேனீக்களின் பழக்க .. 
ape , n . குரங்கு ; வாலில்லாக் குரங்கினம் ; பிறரைக் கண்மூடித் வழக்கங்களை ஆய்பவர் . 
தனமாய்ப் பின்பற்றுபவர் ; பிறர்போல் நடிப்பவர் ; 

apliary , n . தேனீப்பண்ணை . 
பிறரைக் கண்மூடிப் பின்பற்று ; பிறர்போல் நடி ; ( தொ . ) 

ap ical , a . மேல் நுதிக்குரிய , முகட்டுக்குரிய , முக்கோண 
make one his ape , கோமாளியாக்கு . 

மேல் நுனிக்குரிய . 
apeak , adv . ( கப் . ) செங்குத்தாக , நேர் நிமிர்வாக . 

ap 

p ices , 11. pl . apex என்பதன் பன்மை . 
ape dom , 11 . = apery .: 

ap iculture , n . தேனீ வளர்ப்பு . 
apep sia , apep sy , 11. வயிற்றுமந்தம் , செமிக்கும் ஆற்றல் 

apicul turist , n . தேனீ வளர்ப்பவர் . 
குறைவாயிருத்தல் . 

apiece , adv . தனித்தனியாக , ஒவ்வொருவருக்கும் ; ஒவ்வொன் 
aper cu , ( பிர . ) 1. சுருக்க விளக்கம் , குறிப்புரை . 

றுக்கும் . 
ape rient , n . பேதிமருந்து ; a . குடல்இளக்குகிற , பேதியாகச் apiezon oils , ( தொ . ) சேற்றெண்ணெய்த்துறையின் வளி 
செய்கிற . 

வாங்கு வடிப்புமுறையின் 

பின் 

மீந்த ஆவியழுத்தக் 
aperiod ic , d . கால ஒழுங்குப்படி நிகழாத ; ஊசலாட்டமின்றி குறைவான சரக்கு . 
அமைந்திருக்கிற , 

ap ish , a. குரங்கின் இயல்புடைய ; குரங்கின் தோற்றமுடைய , 
ape ritif , 11. பசியெழுப்பும் நீர்மம் ; பசியூட்டும் மதுபானம் , குரங்குபோல் நடந்துகொள்கிற ; மடத்தனமான . 
aperitive, n . , a . = aperient . 

apiv orous a . தேனீக்களைத் தின்கிற . 
a per se , ( ல . ) 7. ஒப்புயர்வற்றதொன்று . 

aplacen tal, a . கொப்பூழ்க் கொடியற்ற . 


மில்லாத . 


உடைய . 


யான . 


39 
aplanat 

apostrophize 
ap lanat , n . உருளாடிக் கோட்டத்துக்கு இடந்தராத முழு apol ogy , n . செய்ததற்கு இரங்கல் ; குற்றத்தை வருத்தத் 
ஒளி ஊடுருவவல்ல கண்ணாடி ஈரொட்டுச் சில்லு . 

துடன் ஒப்புக்கொள்ளுதல் ; மனமாரத் தெரிந்துசெய்த 
aplanat ic , a . உருளாடிக்கோட்டம் சரிசெய்யப்பட்டுள்ள . குற்றமல்ல என விளக்க உறுதிகூறல் ; சமாதானம் , விளக் 

கம் ; வாத விளக்க ஆதாரம் ; பெயருக்குத் தகுதியற்ற ஆள் , 
aplomb , ( பிர . ) n . செங்குத்துநிலை ; தன்னிறைவு , நிறைவமைதி . 

கண்துடைப்புப் பொருள் . 
apnoe a , 11. மூச்சு நின்றுபோதல் . 

apopemp tic , a . பிரிவு குறித்த , பிரிவுபசாரமான . 
apoc alypse , n . கடவுள் அருள் வெளிப்பாடு ; தூயதிரு 

ap ophthegm , 1. பொருள் பொதிந்த உரை , செறிமொழி . 
யோவானுக்கு வெளிக்காட்டப்பட்ட செய்தி ; புதிய ஏற்பாட் 
டின் இறுதி ஏடு ; பின்னர் நேர்வனவற்றையோ ஊழியிறுதிச் 

apophthegmat ic , a . சுருங்கிய செறிமொழிகளாலான . 
செய்திகளையோ பற்றிக் கூறும் நூல். 

apoplec tic , apoplec tical , a . வலிப்புநோய்க் குரிய ; 
apocalyp tic , apocalyp tical , a . கடவுள் அருள் வெளிப் 

வலிப்புநோய் விளைவிக்கிற ; வலிப்புநோய் கண்டுள்ள ; 
பாட்டுக்குரிய , கடவுள் அருள் வெளிப்பாட்டுத் தன்மை 

வலிப்புநோய்க்குள்ளாகும் பாங்குடைய . 
வாய்ந்த . : 

ap oplexy , a . வலிப்பு நோய் , சன்னி , மூளையின் குருதிப் 
apocar pous , a . ( தாவ . ) சூல் இணையாத , சூலகம் வேறாக பெருக்கினால் பெரும்பாலும் விளைகிற உணர்ச்சி செயல் 

ஆகியவற்றின் இழப்பு . 
apoc ope , n . கடைக்குறை ,, சொல்லின் இறுதி எழுத்தை 

a - port , adv . துறைமுகத்தின் பக்கத்தில் , துறைமுகப்பக்கம் 
நீக்கிவிடல் , 

நோக்கி . 
apoc rypha , 11. pl. மறைவுச்செய்திகள் ; கிறித்தவத் திரு aposemat ic, a . ( வில . ) எச்சரிக்க உதவும் நிறம் சார்ந்த , 
மறைத் தொகுதியிலிருந்து பிரித்தொதுக்கப்பட்ட ஏடுகள் . 

எச்சரிக்கிற . 
apoc ryphal, a . ஏற்கப்படாத , மேற்கோளாக ஏற்கப்பட aposiopes is, n . வாசகத்தின் நடுவில் திடீரென நிறுத்தி 
முடியாத ; ஐயத்துக்கிடமான ; போலியான , கட்டுக்கதை உணர்ச்சி அல்லது ஆற்றல் பெருக்கிக் காட்டும் அணிமுறை , 

aposit ia , 11. உணவு வெறுப்பு . 
ap od , n . கால்கள் அல்லது வயிற்றடிச்செதிள்கள் இல்லாத apos tasy, n . கொள்கை மீறுகை ; கட்சிமாறுதல் ; 
உயிரினம் . 

எதிர்ப்பு ; சமயத் தலைமையை எதிர்த்துக் கிளர்ச்சி செய்தல் ; 
apodeic tic , apodeic tical , apodic tic , a . நன்கு நிறுவப் கடமை தவறுதல் . 
பட்ட , வல்லுறுதியான , மறுக்க முடியாத . 

apos tate, 11 . சமயப்பகைவன் ; பழைய கொள்கைகளைக் 
apod osis , n . நிபந்தனை வாக்கியத்தின் முடிந்த வாசகம் , கைவிடுபவன் ; a . சமயக் கோட்பாடுகளுக்கடங்காத . 
தொடர் வாக்கியத்தின் நிலைவாசகம் . 

apostat ic , apostat ical , a . சமயத்தைத் துறக்கிற ; 
apodyter ium , 11. குளிப்புக்கூட ஆடை மாற்றும் அறை . 

கொள்கை மீறுகிற. 
apog amous , a . பால் தொடர்பற்ற இன மரபுடைய . 

apos tatize , v . சமயக்கொள்கைகளை எதிர்ப்பவராகிவிடு . 
apog amy , n . பால் கலவா மாற்றுத் தலைமுறையுடைமை . 
apoge al , apoge an , a . நிலவுலகச் சேண்சார்ந்த , ஞாயிறும் 

a posterior i, ( ல . ) a . நுகர்ச்சிக்குப்பின் பெற்ற ; காரியத்தி 

லிருந்து காரணத்துக்குச் செல்லும் வா தமுறை சார்ந்த ; ads . 
கோள்களும் நிலவுலகுக்கு உறுநெடுந்தொலைவாயிருக்கும் 

விளைவிலிருந்து மூலம் காணும் வகையில். 
நிலைசார்ந்த . 
ap ogee, 11. ( வான் . ) புவிச்சேணிலை , ஞாயிறும் திங்களும் 

apos til , apos tille , n . பக்கக்குறிப்பு , ஓரக்குறிப்பு . 
கோள்களும் நிலவுலகுக்கு உறுநெடுந்தொலைவாயிருக்கும் 

apos tle , n . திருத்தூதர் , இயேசு தமது கொள்கைகளைப் 
• நிலை , பூமி உச்சநிலை ; முகடு . 

பரப்புவதற்கு அனுப்பிய பன்னிரண்டு திருத்தொண்டர்களில் 

ஒருவர் ; ஒரு நாட்டில் கிறித்தவ சமயத்தைப் பரப்பி வெற்றி 
apogeotrop ic, a . நில ஈர்ப்பின் திசைக்கெதிராகத் திரும்புகிற . கண்ட முதல் தொண்டர் ; சீர்திருத்தத்தலைவர் ; செயல் 
ap ograph , n . மெய்ப்படி , முற்றிலும் சரியான பகர்ப்பு . 

துணையாளர் . 
-apolaus tic , n . இன்பநாட்டக்கோட்பாடு ; a . இன்ப நுகர்ச்சி apos tleship , n . திருத்தூதர் நிலை . 
நாட்டமுடைய ; தற்கட்டுப்பாடின்றி இன்பத்தில் மிதக்கிற . 

apos tolate, n . திருத்தூதர் நிலை ; கொள்கை பரப்புவதில் 
Apollinar is, 11. பிரஷ்யா ( Prussia ) நாட்டில் ஆர் ( Ahr ) முதன்மை ; இயக்கத்தலைமை . 
பள்ளத்தாக்கில் ஊறும் மருந்து நீர் . 

apostol ic , apostol ical , a . திருத்தூதர்களுக்குரிய ; திருத் 
- apoll ine , n . அப்போலோ ( Apollo ) என்ற கிரேக்க தெய்வத் தூதர் இயல்புள்ள ; போப்பாண்டவர் சார்ந்த ; போப் 
துக்குரிய . 

பாண்டவர் நிலை சார்ந்த . 
Apoll o, n . கிரேக்க ஞாயிற்றுக்கடவுள் , கவிதை இசை மருத் 

apostol icism , apostolic ity , 11. திருத்தூதர் நிலைக்குரிய 
துவம் வில்லாண்மை முதலியவற்றிற்குரிய தெய்வம் . 

இயல்பு . 
apollo nian , apollon ic , a , அப்போலோவின் இயல்புக 
ளமைந்த . 

apos trophe , 11. முன்னிலையணி , சொற்பொழிவில் அல்லது 

பாட்டில் இறந்துபோன ஒருவரை அல்லது உடன் இராத 
Apoll yon , 11. பிசாசு , நாசகாரி , சாத்தான் . 

ஒருவரை முன்னிலைப்படுத்தி விளித்தல் ; எதிரே இல்லாத 
• apologet ic, apologet ical, a . குற்றத்தை வருத்தத்துடன் 

ஒரு பொருளை முன்னிலைப்படுத்தல் ; ( தாவ . ) பாசிய ஒதுக்கம் , 
ஒப்புக்கொள்ளுகிற ; செய்ததற்கு இரங்கும் இயல்புடைய ; முனைத்த ஒளிக்கு விலகி உயிர்மங்களில் பாசியம் ஓரத்தில் 
தவறுக்குக் காரணங்காட்டுகிற . 

ஒதுங்கல் , 
apologet ics, 11. தன் சமயத்துக்கு ஆதரவான வாதம் . apos trophe , 11. எழுத்தெச்சக்குறி ; உடைமை வேற்றுமைக் 
apolo gia , 1 , தன்கோள் விளக்கும் எழுத்துமூலம் . 

குறி . 
apol ogist. n . இரங்கியுரைப்பவர் , வாதம் செய்து தன் சமயம் apostroph ic , a . முன்னிலையணிக்குரிய . 

ஆதரிப்பவர் : பட்டிமன்றம் ஏறித் தன்கோள் நிறுவுபவர் . apostroph ic , a . எழுத்தெச்சக்குறி சார்ந்த . 
apol ogize , v . இரங்கியுரை , காப்பு விளக்கங்கூறு . 

apos trophize, v . இறந்தாரை அல்லது உடன் இராதவரை 
ap ologue , n . நீதிக்கதை ; கட்டுக்கதை ; விலங்குகதை , 

முன்னிலைப்படுத்திப் பேசு . 


. 


40 
apothegm 

apple - john 
ap othegm , n . = apophthegm . 

appell ative , n . பொதுப்பெயர் ; ஒரு குழுவினத்தைச் சார்ந்த 
apotheos is , n . தெய்வமாக்கல் ; புகழ்ந்து போற்றுதல் ; 

ஒவ்வொருவருக்கும் அல்லது ஒவ்வொன்றுக்கும் வழங்கத்தக்க 
கடவுள்மங்கலம் ; பிரதிட்டை ; 

அடியவர் குழாத்தில் பெயர் ; இடு பெயர் ; a . ஒரு வகுப்பைக் குறிப்பிடுகிற , 
சேர்த்தல் ; கொள்கை வழிபாடு . 

பொதுவான பெயரீட்டுக்குரிய , 
apoth eosize , v . தெய்வமாக்கு . 

append , . ஒட்டு ; ஒட்டித் தொங்கவிடு ; இணை . 
apotropa ic , a . தீங்கு விலக்குகிற ; தீமை விலக்கத்தக்க . appen dage , 11. இணைப்பு , பின் ஒட்டு ; தொங்கல் , தொங்கு . 

பவர் ; பின்சேர்ப்பு ; துணையுறுப்பு , சினை ; புடை வளர்ச்சி ; 
ap ozem , n . வடிசாறு , கியாழம் . 

மிகை ஓட்டுப் பொருள் , துணைப்பொருள் , சார்பொருள் . 
appal , ப . திகைக்கவை , அச்சுறுத்து . 

appen dant , n. அண்டியிருப்பவர் ; அடுத்துள்ள பொருள் ; 
appall ing , a . திகைக்க வைக்கிற . 

துணைப்பண்பு , இயல்பு . 
app anage, 11. = apanage . 

appendicec tomy , n . குடல்முளை அகற்றுதல் . 
apparat us , n . ஆய்கருவி , செய்கருவி , கருவிகலம் , இயல் 
நூல் செய்ம்முறைகள் முதலியவற்றிற்கு வேண்டிய கருவி 

appendicit is , n . குடல்முளை அழற்சி . 
கரணங்களின் அமைவு ; இயற்கை உறுப்பமைவு ; ஆராய்ச் 

append icle, 11. சிறுதுணையுறுப்பு . 
சிக்கு வேண்டும் சாதனங்கள். 

appendic ular , a . துணையுறுப்புச் சார்ந்த . 
appa rel , n . கிறித்தவ சமயக்குருக்கள் அங்கியிலுள்ள appen dix, n . பிற்சேர்க்கை , இணைப்பு , அனுபந்தம் ; (உள் . ) 
சித்திரப் பூவேலைப்பாடுகள் ; ஆடை , உடை ; 3. அணிவி ; முனை , முளை , ஓர் உறுப்பின் மேற்புறத்தினின்று தோன்றும் 
ஒப்பனை செய் . 

சிறுமுளை ; குடல்முளை ; pl . appen dices , appen dixes . 
appar ency , n . வெளிப்படைத் தெளிவு ; சட்டப்படி உறுதி apperceive , . பொறியுணர்வை உளங்கொண்டு புலனுணர் 
யான பின்னுரிமை . 

வாக்கு . 
appa rent , a . தோற்றமான ; வெளிப்படையான ; எளிதில் appercep tion , n . மனத்தில் தன்னுணர்வு , உள்நோக்கு ; 
உணரத்தக்க ; மேலீடாகத் தோன்றுகிற ; காட்சி மூலம் உட்புலன் உணர்ச்சி ; புலன் உணர்வு , முன்னறிவோடு 
உணரப்பட்ட ; உறுதிப்படுத்தப்பெறாத ; ( தொ . ) heir 

புணர்த்தல் . 
apparent , சட்டப்படி உறுதியான பின்னுரிமையுடையவர் . 
appari tion , 11. பொய்த்தோற்றம் ; இறந்தவர்களின் உருவத் 

appercep tive, appercip ient , a . பொறிவுணர்வை வாங் 

கிப் புலனுணர்வாக்கும் இயல்புள்ள, புதிய பொறியுணர்வைப் 
தோற்றம் ; ஆவியுரு , பேய் . 

பழைய உணர்வுகளுடன் இணைக்கும் திறமுள்ள . 
appa ritor , 11. ரோமக் ( Roman ) குற்ற இயல் நடுவரின் ஏவலர் ; 

appertain , . உரித்தாயிரு, சார்ந்திரு ; பொருத்தமாயிரு ; 
பொது நீதிமன்றத்தின் அல்லது சமயத்துறை நீதிமன்றத்தின் 

தொடர்புடையதாயிரு. 
அதிகாரி ; கட்டியக்காரன் , வாயிலோன் , 
appeal , n . மேல் முறையீடு , மேல் வழக்கு ; மேல் வழக்காடும் 

app etence , app etency , n . வேட்கை , ஆவல் , விருப்பம் ; 
உரிமை ; வேண்டுகோள் ; v . மேல் வழக்காடு ; வேண்டு 

நாட்டம் . 
கோள் விடு ; அழை ; கவனிக்கும்படி செய் ; நோக்கிச் செய app etent , a . ஆர்வங்கொண்ட , பெருவிருப்புடைய . 
லாற்று ; கவர்ச்சியூட்டு ; ( தொ . ) appeal to the country , 

app etite, 11. விருப்பம் , நாட்டம் , இயல்பான தேவைகளைத் 
பொதுத்தேர் தலின் மூலம் மக்கள் கருத்திசைவு நாடு . 

தீர்த்துக் கொள்ளும் ஆவல் ; பசி ; பசியார்வம் ; நுகர்ச்சி 
appeal able, a . மேல் வழக்காடத்தக்க ; வேண்டுகோள் வேட்கை ; இன்சுவைக்கவர்ச்சி , 
விடுத்தற்குரிய . 

appet itive, a . பசியைத்தூண்டும் இயல்புடைய ; ஆவ 
appeal ing, a . கவர்ச்சியூட்டுகிற . 

லெழுப்புகிற . 
appear , . கண்ணுக்குத் தோன்று , முறைப்படி முன்னிலைப் app etize , v . பசியுண்டாக்கு ; ஆராயத்தூண்டு . 
படு ; பலர்முன் காட்சியளி ; பிரதிநிதியாகச் செயலாற்று ; 
வெளிப்படு ; 

app etizer , 1. பசிச்சுவை பெருக்கும் பொருள் . 
வெளிப்படையாகப் புலப்படு ; 
தோற்றமளி. 

app etizing , a . பசிச்சுவை உண்டுபண்ணுகிற . 
appear ance , 11. தோன்றுதல் ; வந்திருத்தல் ; தோற்றம் ; applaud , . கைதட்டுவது மூலமாய் உடன்பாட்டினை உரக்கத் 
வெளித்தோற்றம் ; வெளிப்பகட்டு ; பொய்த்தோற்றம் ; உரு 

தெரிவி ; ஆதரவு தெரிவி ; மெச்சு ; பாராட்டு ; புகழ் . 
வெளித் தோற்றம் ; வெளிவரல் ; ( தொ . ) keep up 

applause , 11. கைகொட்டி ஆர்ப்பரித்தல் ; உரக்கத்தெரிவிக்கப் 
appearances , ஒப்புக்காகப் புறத்தோற்றத்தைக் கைவிடாம 

பட்ட ஒப்புதல் ; ஆரவாரப்பாராட்டு . 
லிரு ; put in an appearance , நேரில்வந்து தோன்று ; to all 
appearances , வெளியே தெரிகிற வரையில் . 

applaus ive , a . பாராட்டி ஆர்ப்பரிக்கிற . 
appeas able , a . ஆற்றத்தக்க , அமைதிப்படுத்தத்தக்க . ap ple , n . ஆப்பிள் பழம் ; ( தொ . ) apple of discord , பகைமை -- 
appease , 1. ஆற்று ; தணி ; சமாதானப்படுத்து , அமைதிப் 

போட்டி இவற்றிற்குக் காரணமாயுள்ள பொருள் ; apple of 
படுத்து , இன்மொழி கூறிச் சாந்தப்படுத்து ; திருப்திப்படுத்து ; 

Sodom , Dead Sea apple , பார்ப்பதற்கு அழகாயிருந்து தொட் 

டால் 
பணம் கொடுத்துச் சரிப்படுத்து ; விட்டுக்கொடுத்து இணக் 

சாம்பலாக உதிர்ந்துவிடும் பழம் ; அழகாயிருந்து 
குவி ; ஆவல் நிறைவேற்று . 

ஏமாற்றந்தரும் பொருள் ; apple of the eye , 

விழிப்பாவை ; அருமையாக வைத்திருக்கும் பொருள் ; upset 
appease ment, 1. ஆற்றுதல் , தணித்தல் , திருப்திப்படுத் the apple -cart , திட்டங்களைப் பாழாக்கு . 
துதல் ; தணிக்கப்பெற்றநிலை . 

ap ple - brandy , 11. புளிப்பேறிய ஆப்பிள் சாற்றிலிருந்து 
appell ant , 11. மேல் வழக்காடி , கீழ்நீதிமன்றத் தீர்ப்பை 
எதிர்த்து மேல்நீதிமன்றத்தில் வழக்குத் தொடர்பவர் ; a . 

வடிக்கப்படும் சாராயம் . 
வேண்டுகோள் செய்கிற ; ( சட் . ) மேல்வழக்குத் தொடர்பான . 

ap ple -butter , 11 , புளிப்பேறிய ஆப்பிள் சாற்றில் வதக்கிய 
appell ate, a . மேல்வழக்குச் சார்ந்த ; மேல்முறையீடுகளை 

ஆப்பிள் சுவைச் சத்து . 
ஏற்று ஆராய்கிற . 

ap ple - cheese , n . அழுத்தப்பட்ட ஆப்பிள் பழச்சக்கை . 
appella tion , 1. பெயர் ; தனி மனிதருக்கு இட்டழைக்கும் 

ap ple - jack , n . ஆப்பிள் சாராயத்தின் அமெரிக்கப்பெயர் . 
குறிச்சொல் ; பட்டப்பெயர் , இடு பெயர் . 

ap ple- john n . வாடியும் கெடாமலிருக்கும் ஆப்பிள் வகை . 


* 


போன்று 


கண்மணி , 


41 
apple - pie 

approximate 
ap ple - pie , n . ஆப்பிள் பணியாரம் . 

appre ciative, a . உண்மையுணரும் இயல்புடைய , பாராட்டு 
ap ple - pomace , n . சாறு பிழிந்தெடுக்கப்பட்ட ஆப்பிள் 

தல் தெரிவிக்கிற . 
பழச்சக்கை . 

appre ciator , n . பாராட்டுபவர் , சரியாக மதிப்பிடுபவர் . 
appli able , a . = applicable . 

appre ciatory , a . appreciative . 
appli ance, n . பயன்படுத்தல் ; துணைக்கருவி , சாதனம் . apprehend , ப . கைப்பற்று ; கைதுசெய் ; புலன்கொள் , பொரு 
app licable , a . பயன்படத்தக்க ; பொருத்திக் காட்டக்கூடிய , 

ளறி , உணர் ; அறி , எதிர்நோக்கி அஞ்சு , ஐயுற்று அஞ்சு . 
இயைபுள்ள . 

apprehensibil ity , 11. மனங்கொள்ளும் தன்மை ; புலனுணர் 
app licant , 11. குறையிரப்போர் , மனுதாரர் , விண்ணப்பம் 

வாற்றல் . 
செய்துகொள்பவர் . 

apprehen sible , a . உளங்கொள்ளத்தக்க . 
applica tion , n . வேண்டுகோள் ; விண்ணப்பம் ; மேலே apprehen sion , n . கைப்பற்றல் ; கைது செய்தல் ; மனத்தில் 
பூசுதல் , செயற்படுத்தல் , பயன்படுத்துதல் ; பூசப்படும் சாந்து 

வாங்கிக் கொள்ளுதல் ; கருத்து புரிந்து கொள்ளுதல் ; அச்சம் . 
தைலம் முதலியன , பற்று , பூச்சு ; பொருந்தவைத்தல் ; apprehen sive , a . புலன்களால் பற்றுதற்குரிய ; மனத்தால் 
பொருத்தம் ; இடைவிடா முயற்சி . 

வாங்குதற்குரிய ; கருத்துடைய , உணர்கிற , அறிவுக்கூர்மை 
app licative , a . செயல்முறையான . 

யுள்ள ; ஐயுற்றஞ்சுகிற ; அச்சங்கொள்கிற . 
app licatory , a . பயன்படுத்தக்கூடிய . 

appren tice , n . பணிபயில்பவர் ; மற்றொருவருக்குக் கட்டுப் 

பட்டு வேலை கற்றுக்கொள்பவர் , புது வேலையாள் , கற்றுக் 
applied , a . செயல்முறை சார்ந்த ; ( தொ . ) applied science , 

குட்டி ; 3. பணிபயில்வோராகப் பிணைப்படுத்து . 
செயல்முறை விஞ்ஞானம் . 

appren ticeship , n . தொழில் பயில்வோர் நிலை , தொழிற் 
applique , 1. மேலடைப்பணி , ஒரு பொருளினின்று வெட்டப் 

பயிற்சி ; செயல்முறைப் பயிற்சிக் காலம் ; பயிற்சிப் பருவம் . 
பட்டு மற்றொன்றின் மேல் பொருத்தப்படும் ஒப்பனை 
வேலைப்பாடு அல்லது அணிகலன் . 

apprise , U. அறிவி , தெரிவி . 

apprize , v . மதிப்பிடு , தரமுணர் , நலங்கண்டு பாராட்டு ; 
apply , . இடு , அருகே வை ; மேல் வை ; கருத்தூன்று ; 

கடன் தீர்க்க விற்பனை செய் . 
பயன்படுத்து ; தொடர்புடையதாகச் செய் , பொருந்து ; 
ஈடுபடுத்திக்கொள் ; நன்கு கவனி ; குறையிரந்து கேள் ; 

approach , 11. அணுகுதல் ; ஏறத்தாழ ஒத்திருத்தல் ; அணுகு 
விண்ணப்பம் செய்துகொள் ; வேண்டுகோள் விடு . 

நெறி , நோக்கு ; செல்வழி ; பாதை ; U. அணுகு , இயல்பு 

முதலியனவற்றில் ஏறத்தாழ ஒத்திரு ; கண்டுபேசு ; ( படை . ) 
appoggiatur a , ( இத் ) n . ( இசை . ) முன்வரும் துணைச்சுரம் . 

தாக்குக் குறியை அடைவதற்குக் குழிகள் வெட்டிச் சாலைகள் 
appoint , v . காலங்குறி ; உறுதி செய் ; நியமி ; இடத்தில் போடு . 
அமர்த்து : விதித்துக்கொடு ; உடைமை முதலியவை சேரிடம் 

approachabil ity , n . அணுகக்கூடிய நிலை . 
அறிவி . 

approach able , a . கிட்டிச் செல்லத்தக்க , நெருங்கக்கூடிய . 
appointee , n . நியமிக்கப்பெற்றவர் . 

approach es, n . pl . ( படை . ) முற்றுகையிடுபவர்கள் தாக்குக் 
appoint ment , n . வேலையில் அமர்த்தல் , நியமனம் , பணி , குறியை அடைவதற்கு வெட்டுக் குழிகள் போடும் பாதைகள் 
குறிப்பிடுதல் , உறுதி செய்தல் ; சந்திப்புத்திட்டம் ; விதித் முதலியன . 
துக் கொடுத்தல் ; தீர்ப்பு ; அவசரச்சட்டம் . 

app robate , U. ஒப்புறுதியளி , அதிகார பூர்வமாக ஏற்றுக் 
apport , n . கண்காணா ஆற்றலால் கொண்டுவந்து காட்டப் 

கொள் . 
படும் பருப்பொருள் . 

approba tion , 11. பாராட்டு , ஏற்றுக்கோடல் , அங்கீகாரம் . 
appor tion , U. பகுத்துக் கொடு , பங்கீடு செய் , பிரித்துக் app robative , app robatory , a . பாராட்டுகிற , ஏற்றுக் 
கொடு . 

கொள்கிற . 
appor tionment , n . பங்கீடு , பகுத்துக் கொடுத்தல் , பாதீடு . approof , n . தேர்வு , தெளிவு , ஏற்பிசைவு . 
appose , U. ஒன்றன்மேல் மற்றொன்றைப் பொருந்த வை ; approp riate , a . உரிய , ஒன்றுக்கே சிறப்பான , தகுதியுள்ள , 
ஆவணத்தின்மேல் 

முத்திரை வை ; ஒன்றன் பக்கத்தில் சரியான , பொருத்தமான , ஒன்றுக்கென ஒதுக்கி வைக்கப் 
ஒன்றாக வை ; எதிர்நில் . 

பட்ட ; 3. உரிமைப்படுத்திக்கொள் ; தன தாக்கிக்கொள் ; 
app osite, a . நன்கமைந்த , சைவான , 

தகுதியான , குறிப்பிட்ட காரியங்களுக்குப் பயன்படுத்து அல்லது 
பொருத்தமான . 

ஒதுக்கிவை . 
apposi tion , 1. முத்திரை பொறிப்பு ; புடை வைப்பு , அரு 

appropria tion , 11. கைப்பற்றல் ; ஒதுக்கிவைத்தல் ; ( தொ . ) 
கமைவு ; ( இலக். ) நேரியைவு , ஒரே தொடர்புற வைத்தல் . 

appropriation bill , ஒதுக்கு மசோதா , பண ஒதுக்கி வைப்பு 
apposi tional , appos itive, a . அடுத்தடுத்து வைக்கப் 
பட்ட , நேரியை பான . 

approp riative , a . தன் சொந்த உடைமையாக்கிக் கொள் 

கிற ; ஒன்றனுக்கென ஒதுக்கி வைக்கிற . 
apprais able , a . மதிப்பிடக்கூடிய 
apprais al , n . = appraisement .. 

approv able , a . ஒப்புக்கொள்ளத்தக்க , ஏற்கக்கூடிய . 

approv al , 11. ஏற்றல் , ஒப்புறுதி , அங்கீகாரம் . 
appraise , . விலைகுறி , மதிப்பிடு , தரம் குறி . 
appraise ment , n . மதிப்பீடு , மதிப்பிடுதல் , தர மதிப்பு . 

approve , U. ஏற்றுக்கொள் , நற்சான்றளி ; மெய்ப்பித்துக் 

காட்டு ; உறுதிப்படுத்து ; பாராட்டு . 
apprais er , 1. சொத்து மதிப்பாளர் , தரம் கணிப்பவர் . 

approve d , a . அங்கீகாரம்பெற்ற ; ( தொ . ) approved school , 
appre ciable, a . மதிப்பிடத்தக்க , உணரத்தக்க , புலன்களுக் 

அரசாங்கம் 

நடத்துகிற இளங்குற்றவாளிச் சீர்திருத்தப் 
குத் தெரியக்கூடிய , கணிசமான . 

பள்ளி . 
appre ciate , U. மதிப்பிடு , சரியாகக் கணி ; உணர் , உணர்ந்து approv er , n . ஒப்புக்கொள்பவர் ; ( சட் . ) குற்ற உடந்தைச் 
நுகர் - பாராட்டு ; மதிப்பை உயர்த்து ; மதிப்பில் உயர் . 

சாட்சி , குற்றத்துக்கு உடந்தையாயிருந்து பிறகு குற்ற 
apprecia tion , n . மதிப்பீடு , நடுநிலை முடிபு ; உண்மை 

வாளிக்கு எதிராகச் சான்று கூற அனுமதிக்கப்பட்ட ஒருவர் . 
யுணர்ந்து போற்றுதல் ; நுகர்வுணர்வு ; பாராட்டு , குண approx imate , a . மிக்க அண்மையில் உள்ள , பெரிதும் மூத் 
நலன்களைத் தக்கவாறு ஒப்புக் கொள்ளல் ; மதிப்புயர்வு ; திருக்கிற ; ஏறத்தாழச் சரியாயிருக்கிற ; 3. பெரிதும் 
திறனாய்வுரை , திறனாய்வுக்கட்டுரை , 

ஒத்திருக்கச் செய் ; அணுகு . 
6 


மசோதா . 


42 
approximation 

aquosity 
approxima tion , 11. ஒத்திருத்தல் ; அணுகுதல் ; ( கண . )) apte rium , 11. பறவைகளின் இறகுகளுக்கு இடைப்பட்ட 
நெருங்கிய அளவீடு ; ஒரு கணக்குக்கு முழுதும் சரியாய் இரா வெறும் இடம் ; pl . apte ria . 
விட்டாலும் குறிப்பிட்ட ஒரு காரியத்துக்குப் போதுமான 

ap terous , a . சிறகற்ற ; ( தாவ . ) மென்தோல் நீட்டிப்பு 
அளவிற்கு ஏறத்தாழச் சரியாய் இருக்கிற விடை . 

இல்லாத . 
approx imative , a . அணித்தான . 

ap teryx , 11. நியூசிலாந்தில் ( New Zealand ) காணப்படும் 
appui , 1. (படை . ) துனை வலி , துணை , அண்டைக்கட்டு ; வாலற்றதும் பறக்காததுமான ஒருவகைப் பறவை . 
7. தாங்கு , காப்புப்படைவரிசையில் ஆற்றல் மிக்க இடத் 

ap titude , 11. தகுதி ; இயற்கைப் பாங்கு , போக்கு , நாட்டம் , 
தண்டை நிறுத்து . 

திறமை ; கற்றுக்கொள்ளும் ஆர்வம் . 
appurt enance , 11. உடைமை ; சேர்மானம் ; துணைப்பொருள் ; 

ap tote , 11. வேற்றுமையுருபு ஏற்கமாட்டாத பெயர்ச்சொல் . 
( சட் . ) உடைமைக்கு உரிமை . 

aptot ic , a , வேற்றுமை ஏற்கமாட்டாத . 
appurt enant , 11. உடைமை ; a . உடைமையான ; இணைந் 

apyrex ia , 11. காய்ச்சல் நின்றிருத்தல் ; காய்ச்சல் இல்லாமை . 
துள்ள ; தொடர்பான . 

a qua ; 11. ( வேதி . ) நீர் ; நீர்மம் , நீரியற்பொருள் , கரைசல் . 
ap ricot , 11. வாதுமை போன்ற கொட்டைப் பழவகை , சீமை 

aqua - for tis , 11. வெடியக்காடி ; வெடியக்காடியைக் கொண்டு 
வாதுமைப்பழம் ; சீமை வாதுமை நிறம் ; சீமை வாதுமை 

செதுக்குதல் . 
மரம் . 

aguafort ist , 11. வெடியக்காடியைக்கொண்டு செதுக்கு வேலை 
Ap ril , 11. ஆங்கில ஆண்டில் நான்காவது மாதம் . 

செய்பவர் . 
Ap ril - fish , 11. ஏப்ரல் மாதம் முதல் நாளன்று ஒருவரை 

a qualung , 11. மூழ்க உதவும் அமைவு , நீர்மூழ்குபவர் கொண்டு 
ஏமாற்றுதற்காக அவருக்கிடும் பயனற்ற வேலை . 

செல்லும் உயிர்ப்புக்குழாய்க்கலம் . 
Ap ril - fool, 11. ஏப்ரல் மாதம் முதல் நாளன்று ஏமாற்றலாக 

aquamarine , 11. கடல் வண்ணக்கல் ; a . நீர்ப்பச்சை நிற 
பயனற்ற வேலைக்கு ஏவப்படும் ஒருவர் . 

முடைய . 
April ian , A prilish , a . ஏப்ரல் மாதத்துக்குரிய ; ஏப்ரல் 

a qua - mirab ilis , 11. இலவங்கம் சாதிக்காய் இஞ்சி மதுச் 
மாத இயல்புள்ள . 

சாரம் இவற்றிலிருந்து வடித்திறக்கப்படும் சாறு . 
a prior i , ( ல . ) a . 

காரண காரிய முறையான , விதி தரு 

a quaplane , n . விரைவோடத்திற்குப் பின் இழுக்கப்படும் 
முறையில் அமைந்த ; adt . Jாலத்திலிருந்து விளைவு காணும் 

பலகை ; 3. விரைவோடப் பலகைமீது ஏறு . 
முறையில் , காரண காரியமாக . 
aprio risin , 11. காரண காரிய வாதம் . 

a qua - re gia , 11. அரச நீர்மம் , பொன்னையும் விழுப்பொன்னை 

யும் ( Platinum ) கரைக்கக்கூடிய வெடியக்காடியும் நீர்ப்பாசிக் 
aprio rist , 11 . காண்ட் ( Kant ) என்ற செர்மானியத் 

காடியும் சேர்ந்த கலவைநீர் . 
தத்துவப் பேராசிரியர் கொள்கையைப் பின்பற்றுபவர் , 
நுகர்ச்சி சாராத மனக் கோட்பாடுகளிலிருந்து மெய்ம்முடிவு 

aquarelle , 11. நீர்வண்ண ஓவியம் , நீர்வண்ணப்படம் . 
களுக்கு வரவேண்டுமென்னும் கொள்கையினர் . 

aqua rian , 11. நிர்வாழ் பொருட்காட்சிச்சாலை வைத்திருப்பவர் ; 

a . நீர்வாழ் பொருட்காட்சிச்சாலைக்கு உரிய . 
aprio rity , n . = apriorism . 

aqua riist , aqua rist , 11 . நீர்வாழ் பொருட்காட்சிச்சாலை 
ap ron , 11 . முன்றானை , தூசிதாங்கி , உள்ளாடைகளுக்குப் 

வைத்திருப்பவர் . 
பாதுகாப்பாக முன்புறத்தில் அணியப்படும் முரட்டுத்துணி 
அல்லது தோல் ; சமய நிலைகளுக்குரிய உடுப்பு ; திறந்த 

aquar ium , 11 . 

நீர்வாழ் பொருட்காட்சிச்சாலை ; 

pl . 
வண்டியில் கால்களுக்குப் பாதுகாப்பான தோல் போர்வை ; 

aqua ria , aquar iums . 
வாத்தின் வயிற்றுப்புறத்தின் மேலுள்ள கொழுப்படர்ந்த 

Aguar ius , 11. கும்பராசி , 11.வது வான்மனை , கும்பராசி 
தோல் ; கப்பலின் முன்புறத்துக்குப் பின்னுள்ள மரக்கட்டை ; 

யடுத்த விண்மீன் குழு . 
அரங்க மேடையில் முதல் திரைக்கு முன்னுள்ள பகுதி ; aguat ic, 11. நீர்வாழ் செடி ; நீர்வாழ் உயிரினம் ; நீர்விளை 
வண்டிகள் விமானங்கள் முதலியவை தங்கிடத்தின் நுழை 

யாட்டுக்காரர் ; a . நீரில் வளர்கிற ; நீருக்கருகில் வளர்கிற ; 
வாயிலில் உள்ள கடுந்தரைப்பரப்பு ; V. முன்றானை போன்ற 

நீரில் வாழ்கிற ; நீரில் நிகழ்கிற ; நீர்மேல் நடத்தப்படுகிற . 
தைக்கொண்டு மூடு அல்லது போர்த்து . 

aquat ics , 11. [pl . நீர்விளையாட்டுக்கள் . 
ap roned , a . முன்றானை பொருத்தப்பட்டுள்ள . 

a quatint , 11. காடிச் செதுக்குமுறை , பிசினையும் வெடியக் 
ap ron - string, 11. முன்றானையை உடம்போடு சேர்த்துக் 

காடியையும் கொண்டு செம்பின்மேல் செதுக்குவேலை இழைக் 
கட்டும் கயிறு ; ( தொ . ) tied to apron - strings of , மனைவி 

கப்படும் முறை ; 

5. செம்பில் பிசினும் காடியும் கொண்டு 
தாய் முதலியோரின் அளவுக்கு மீறிய கட்டுப்பாட்டுக்குட் 

செதுக்கு . 
பட்டிருக்கிற . 

a qua Tofana , 11. 17 - ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த டொபானா 
apropos , 11. பொருத்தம் ; a . பொருத்தமான ; தொடர்பான ; 

( Tofana ) என்ற மாது உண்டுபண்ணிய நச்சுப்பொருள் . 
காலத்துக்கேற்ற ; எப்புடைய ; ads . பொருட்டாக , நிமித்த a qua - vit ae , 11. வெறியம் , சாராயம் , வெறிநீர் வகை . 
IALITH, ; பொத்தமாக. 

a queduct , 11. கட்டுக்கால்வாய் ; கால்வாய்ப்பாலம் ; உயர் 
apse , 11. திருக்கோயில் கவிகைக் கூரையுள்ள அரை வட்ட 

தளத்தின் 

ஊடாகச் செல்லும் நீர்க்குழாய் ; சாலகம் ; 
ஒதுக்கிடம் ; பல பக்கங்களுள்ள வளைவு ஒதுக்கிடம் . 

( உட . ) பாலுணிகளின் தலையில் அல்லது உடலில் உள்ள 
ap sidal , a . திருக்கோயிலில் உள்ள ஓதுக்கிடத்தின் வடி 

சிறுகுழாய் . 
வுள்ள ; கிரகத்தின் ஞாயிற்றுச்சேணுக்குரிய 

a queous , a . நீர் சார்ந்த , நீர்கலந்த , நீர்த்த ; ( மண் . ) நீரினால் 
அண்மைக்குரிய ; நிலவுலகத்தின் திங்கள் சேணுக்குரிய 

படியவிடப்பட்ட ; ( தொ . ) aqueous humour , முன் கண்நீர் , 
அல்லது அண்மைக்குரிய . 

விழிமுன் தோலுக்கும் விழிச்சில்லுக்கும் இடையிலுள்ள நீர் ; 
ap sis , 11. ஞாயிற்றின் நெடுஞ்சேய்மையில் அல்லது மிக aqueous rocks , ( மண் . ) நீரினால் உண்டாக்கப்பட்ட பாறை 
அண்மையில் அமைந்த கிரகத்தின் இடம் ; திங்கள் நிலவுல 

கள் , நீர்ப்பாறை . 
தக்கு நெடுஞ்சேய்மையாக அல்லது மிக அண்மையாக 

aquifolia ceous , a, பசுமை மாறாத ; இலையுதிராத . 
இருக்கும் நிலை ; pl . ap sides . 

Aq uila , n . பொன்னிறக் கழுகினம் ; கழுகு வடிவமான 
apt , a . தகுதியுள்ள , பொருத்தமான ; பாங்குடைய ; ஒரு 

விண்மீன் குழு . 
துறையில் அறிவுக்கூர்மையுள்ள . 

aquos ity , n . நீர்த்தன்மை . 


அல்லது 


43 


Arah 


arcanum 


அராபிய 


A rab , it . 

நாட்டவர் ; அராபிய இனத்தவர் ; 
அராபியக்குதிரை , அநாதைச் சிறுவர் ; a . அராபிய , அராபி 

யர்களுக்குரிய . 
ara ba , 11 , மூடாக்கு வண்டி . , கட்டை வண்டி . 
arabesque , 11. அராபிய வண்ணச்சித்திர வேலை ; தொடர் 

வண்ண இசைப்பாட்டு , ஆடல் நிலைவகை , உடலையும் ஒரு 
காலையும் நிலத்தளத்துக்கு இணையாக்கி ஒரு காலில் நிற்கும் 
நிலை . 
arabesque , arabesqued , a . அராபியமுறை சார்ந்த ; 
விசித்திரமான ; விசித்திரப் பூப்பின்னல் வேலைப்பாட்டினால் 
ஒப்பனை செய்யப்பட்ட . 
Arab ian , 11. அராபியர் ; a . அராபியாவுக்குரிய ; அராபிய 

இனத்தவருக்குரிய . 
A rabic , 11. அரபுமொழி ; a . அராபியாவுக்குரிய ; அரபுமொழித் 
தொடர்பான ; ( தொ . ) arabic numerals , அரபு எண்மானம் , 
தற்கால இலக்கமுறை , 
ar abin , 11. பிசினம் , வேல் இன மரப்பிசினில் உள்ள அடிப் 

படைப்பொருள் . 
Ar abis , 1. ( தாவ . ) கடுகுச் செடியினம் . 
Ar abism , 11. அரபுமொழி மரபு , அரபு மரபுவழக்கு . 
A rabist , 11. அரபுமொழி இலக்கியங்களில் வல்லவர் . 
a rable , 11. சாகுபடி நிலம் , உழுது பயிரிடத்தக்க நிலம் ; a . 

உழுது பயிரிடத்தக்க . 
arac hnid , 11. ( வில . ) சிலந்திப்பேரினம் , சிலந்தி தேள் ஆகிய 

வற்றை உள்ளடக்கிய பூச்சியினப் பிரிவு . 
arac hnoid , 11. சிலந்தி நூல் போன்ற சவ்வு ; a . நூலாம்படை 
போன்ற ; ( தாவ . ) சிலந்தி நூல் போன்ற நீள் மயிரால் மூடப் 

பட்டுள்ள . 
arachnol ogist , 11. சிலந்திப் பேரின ஆராய்ச்சியாளர் . 
arachnol ogy , 11. சிலந்திப் பேரின ஆய்வுத்துறை . 
araeom eter , n . செறிவுமானி, செறிவெண் இன்னதெனக் 

காட்டும் கருவி ; நீர்மச் செறிவுமானி . 
araeom etry , 11. செறிவு அளத்தல் . 
arae ostyle , 11. ( க - க . ) நாலலகுத் தூண்வரிசை . 
araeosys tyle , 11. ( க - க . ) நாலலகு ஈரலகுத் தூண் வரிசை . 
• Ara lia , 11. ஒப்பனைக்குரிய கொடியின வகை . 
Arama ic , 11. மேலை ஆசியாவிலுள்ள மொழி வகை ; a . 

அரமியா ( Aramaea ) நாட்டுக்குரிய ; அரமிய மொழி சார்ந்த . 
Arama ism , 11. அரமிய மொழிமரபு ; அரமிய மரபுவழக்கு . 
ara neid , 11. சிலந்தி . 
Arane idan , a . சிலந்தியினத்தைச் சார்ந்த . 
arapai ma, n . நன்னீரில் வாழும் தென் அமெரிக்க உணவு 

மின்வகை. 
ar ar , n . பிசின் வகை தரும் சாந்தரக்கு மரம் . 
araro ba , n . கோவாப் பொடி . 
Araucar ia , 11. தென் அமெரிக்காவிலும் ஆஸ்திரேலியாவிலு 

முள்ள விதை மூடா முள்ளிலை மரம் . 
arb alest , 11. குறுக்குவில் , கணை அல்லது கல் எறிவதற்காக 

இடைக் காலத்திற் கையாண்ட வில் போன்ற படைக்கலன் ; 
குறுக்கு நிலைதாங்கி , நில அளவை செய்வோர் கையாளும் 

கருவி . 
ar balester , 11. குறுக்கு வில்லாளர் . 
arb iter , 1. நடுவர் , நீதிபதி ; காரணிகர் . மத்தியஸ்தர் ; முழு 
ஆளுகை உடையவர் ; ( தொ . ) arbiter elegantiarum , சுவை 
நயத் தீர்ப்பாளர் . 
ar bitrable, a . நடுவர் தீர்ப்புக்கு உரிய . 
arb itrage , 1. மத்தியஸ்தம் ; பற்பல சந்தைகளில் நிலவும் 

வெவ்வேறு விலைகளினால் ஆக்கம் பெறுவற்காக உண்டியல் 
களில் அல்லது பங்குகளில் நடத்தும் வாணிகம் , விலை 
3 வற்றுமை வாணிபம் . 


arb itral , a . காரணிகத்துக்கு உரிய . 
arbit rament , arbit rement , 11. மத்தியஸ்தத்தால் முடிவு 

செய்தல் ; நடுவர் தீர்ப்பு , அதிகாரத்தோடு ஒட்டிய தீர்ப்பு . 
arb itrary , a . விதிக்கட்டின்றி , மனப்போக்கான ; கொடுங் 

கோன்மையான ; ( சட் . ) விருப்பப்படியான . 
arb itrate , V. நடுவராயிருந்து தீர்ப்புக்கூறு ; மத்தியஸ்தத் 

திற்கு விடு ; காரணிகராய் இரு . 
arbitra tion , 11. நடுவர் தீர்ப்பு ; நடுவர் தீர்ப்புக்கு விடுதல் ; 
( தொ . ) arbitration of exchange, இரண்டு நாணயச் 
செலாவணிகளுக்கிடையில் மறை முக 

மாற்றுவீதத்தை 
நிச்சயித்தல். 
arb itrator , 11. ( சட் . ) நடுவர் , காரணிகர் ; fem . ar bitratrix . 
arb itress , n . பெண் மத்தியஸ்தர் , பெண் காரணிகர் . 
arb last , 11. = arbalest . 
arb laster , 11 . = arbalester . 
arb or , 11. மரம் ; பொறியின் முதன்மையான ஆதாரம் ; சச்கரம் 

சுழலும் இருசு அல்லது கதிர் ; காம்பு ; உத்திரம் ; ( தொ . ) 
Arbor Day , மரம்நடுவிழா நாள் , வனமகோற்சவ நாள் ; 
arbor vitae , வாடாச்செடி , இலையுதிராத பலவித மரங் 
களுக்கு வழங்கும் பொதுப் பெயர் ; மனிதர்களின் சிறுமூளை 
குறுக்கீடாக வெட்டப்படும்போது காணப்படும் மரம் போன்ற 

தோற்றம் . 
arbora ceous , a . மரம் போன்ற ; மரங்கள் நிறைந்த , 
arbor eal , a . மரங்களுக்குரிய ; மரங்களில் வாழ்கிற ; மரங் 

களுக்குத் தொடர்புடைய . 
arbor eous , a . மரங்கள் நிறைந்த ; மரங்களின் தன்மை 

வாய்ந்த ; மரம் போன்ற தோற்றமுடைய . 
arbores cence , 11. மரம் போன்ற வளர்ச்சி . 
arbores cent , a . மரம் போல் வளர்கிற ; மரம் போன்ற தோற்ற 

முடைய . 
arboret um , n . பயிர் நூல் முறைப்படி அமைந்துள்ள 

தோட்டம் ; pl . arboret a . 
arboricul tural , a . மரங்களை வளர்ப்பதற்கு உரிய . 
arb oriculture , 11. காடுகள் பேணும் கலை ; மரங்களையும் 
புதர்களையும் சிறப்பாகத் தேக்கு மரங்களையும் வளர்த்தல் ; 

மரவேளாண்மை . 
arboricul turist , 11. மர ஆய்வாளர் . 
ar borist , n . = arboriculturist . 
arboriza tion , 11. மரம் போன்ற தோற்றம் . 
arb our , 11. பொதும்பர் , கொடிவீடு . 
arb oured , a . இளமரக்கா அமைந்துள்ள . 
arc , 11. வில் , வட்டவரையின் அல்லது வளைவரையின் பாகம் ; 

( மின் . ) தனித்தனியான இரண்டு கரிய துருவங்களுக்கிடையில் 
தோன்றும் ஒளி வட்டப் பகுதி . 
arcade , 11. வில் வளைவு விமானப்பாதை , நடை வானப்பந்தல் ; 

( க - க . ) ஒரே மட்டத்தில் உள்ள மேல்வளைவுத் தொகுதி . 
arcad ed , a . வில்வளைவு விதானம் அமைந்த . 
Arcades aint bo , ( ல . ) இருவரும் கயவர்கள் . 
Arcad ia , 11. நாட்டுப்புறப் பொழில் . 
Arcad ian , 11. நாட்டுப்புறத்தான் ; a . நாட்டுப்புறஞ்சார்ந்த ; 

கள்ளங்கபடற்ற , அப்பாவியான , 
arcad ing , n . வில்வளைவு விதானங்களை அலங்காரமாய் 

அமைத்தல் . 
Arc ady , 11. கிரீஸ் ( Greece ) தேசத்து மாவட்டம் ஒன்று ; 

நாட்டுப்புற இலட்சிய மோக்கம் , விண்ணுலகு . 
arcan um , 11. மறைபொருள் , இரகசியம் ; மாமருந்து , சஞ்சீவி ; 
pl . arcan a . 


44 


arch 


archly 


. 


வளைவு 


C 


arch , 1. மேல்வளைவு , வில்வளைவு , கவான் ; பாலம் தளம் 
முதலியவற்றைத் தாங்கும் வளைவுக் கட்டுக்கோப்பு ; வில் 
வளைவைப் போன்ற வடிவமுள்ள பொருள் ; வில்வளைவான 
கூரை ; மேலே கவான் அமைந்த நடை வழி ; a . முதன்மை 
யான , விளங்கித் தோன்றுகிற ; தந்திரமுள்ள ; சதுரப் 
பாடுடைய ; வேடிக்கைக்காகக் குறும்பு செய்கிற ; U. வில் 
அமை ; கவான் 

ஆக்கு ; மேல்வளைவு கட்டு ; 
கரைக்குக் கரை கவான் நீட்டிக் கட்டு ; வில் போல் வளை . 
archae an , a . மண் நூலில் பேசப்பட்ட முதல் ஊழியைச் 

சார்ந்த . 
archaeolo gic , archaeolo gical , a . LogoflScoficorum LDS 

செய்திகள் பற்றிய அறிவியல் ஆய்வு சார்ந்த . 
archaeol ogist , 11. மனித குலத்தின் தொன்மைச் செய்திகள் 

பற்றிய அறிவியல் ஆய்வாளர் , தொல்பொருள் ஆராய்ச்சி 
யாளர் . 
archaeol ogy , 11. தொல்பொருள் ஆராய்ச்சி , மனிதனின் பழ 

மைச் செய்திகள் பற்றிய அறிவியல் ஆய்வு . 
archaeop teryx , n . தெரிந்த வரையில் மிகப் பழமையானதும் 
பறப்பனவற்றிற்கும் ஊர்வனவற்றிற்கும் இடைப்பட்டதுமான 
பறவை . 
Archaeorni thes , 11 . ஊர்வன போன்ற பண்டைக்காலப் 

பறவைகள் . 
archa ic , a . பழைய , தொன்மையான ; இப்போது வழக்கில் 

இல்லாத . 
archa icism , n . = archaism . 
arc haism , 1. மொழியிலும் கலையிலும் பழமையையும் வழக் 
கற்றவைகளையும் வைத்துக் கொள்ளுதலும் பின்பற்றுதலும் ; 
அத்தகைய மனப்பாங்கு ; தொல்சொல் . 
arc haist , n . தொல்வழக்குகளைக் கையாள்பவர் . 
archais tic , a . தொல்வழக்குகளைப் பின்பற்றுபவர்போல் 

காட்டிக் கொள்கிற ; பண்டை வழக்குகளைக் கடைப்பிடிக்கிற . 
arc haize , v . பண்டைய வழக்கைப் பின்பற்று ; தொல்வழக் 
கைக் கடைப்பிடிப்பதாகக் காட்டிக்கொள் ; தொல்வழக் 
குடையதாகச் செய் . 
arc hangel , 11. தலைமைத் தேவதூதன் ; பெரிய இலைகளையும் 
மலர்க் கொத்துக்களையுமுடைய தோட்டச் செடிவகை ; 
வறட்டு முட்செடிவகை ; ஒருவகைப் புறா . 
arch bish op , 11. தலைமைக்குரு , அதிமேற்றிராணியார் ; தலை 

மைக் கண்காணியார் . 
archbish opric, n . தலைமைக் கண்காணியாரின் ஆட்சிக்கு 

உட்பட்ட மாவட்டம் ; அதிமேற்றிராசனம் . 
arch - build er , n . புகழ்வாய்ந்த கட்டிடச் சிற்பி . 
arch deac on , 1. மேற்றிராணியார் , கண்காணியாருக்கு 

அடுத்த பெரிய அதிகாரி . 
archdi ocese , 1. அதிமேற்றிராசனம் . 
arch duch ess , n. பெரிய கோமகனின் மனைவி ; ஆஸ்டிரியப் 

பேரரசரின் மகள் . 
arch duch y , n . கோமகளின் அல்லது கோமகனின் ஆட்சிப் 

பரப்பு . 
arch duke , n . பெரிய கோமகன் ; ஆஸ்டிரியப் பேரரசரின் 

மகன் . 
arch duke dom , n . archduchy . 
arched , a . கவான் வடிவமான ; வில்வளைவு கவிந்துள்ள . 
arch - en emy , n. பெரும்பகைவன் , முதல் எதிரி ; சாத்தான் . 
archan teron , 1, ( வில. ) கருமுளையில் முதலில் தோன்றும் 

குடல் . 
arch er , n . வில்லாளர் , தனுசு இராசி . 
arch eress , 1. விற்றொழில் கைவந்த பெண் . 


arch ery , n . வில்லாண்மை ; விற்றொழில் கலை வில்லாளர் 

களின் ஈட்டம் . 
arc hetypal , a , மூலப்பிரதியான . 
arc hetype, 11. மூலப்படிவம் , முன்மாதிரி. 
arch - fiend , n . பெரும் பிசாசு ; சாத்தான் . 
arch ibald , n . விமான எதிர்ப்புப் பீரங்கி . 
archidiac onal , a , மேற்றிராணியாருக்கு உரிய . 
arch ie , 11 . 

= archibald .. 
archiepis copacy , n . தலைமைக் கண்காணியாரின் மதிப்பு 

அல்லது ஆட்சிப் பரப்பு . 
archiepis copal , a . அதிமேற்றிராணியாருக்குரிய . 
archiepis copate , n . = archiepiscopacy . 
arch il , 11. பலவகைப் பாசிகளிலிருந்து செய்யப்படுகிற சிவப்பு 

அல்லது ஊதா நிறச் சாயப் பொருள் ; பாசி வகைகள் . 
ar chimage , n . தலைமை மந்திரவாதி . 
archiman drite , 11. கிரேக்கத் திருச்சபைத் துறவிகள் மடத் 

தின் முதல்வர் . 
Archimed ean , a . ஆர்க்கிமிடீஸ் ( Archimedes ) ( கி . மு . 
287.212 ) என்ற கிரேக்கக் கணிதநூற் புலவர் தொடர்பான ; 
( தொ . ) Archimedean screw , ஆர்க்கிமிடீசின் திருகாணி , 
தண்ணீரை உயர்த்துவதற்கான பொறி ; Archimedean spiral , 
ஆர்க்கிமிடீசின் சுருளி . 
arch - impos ter , n . பெரிய ஆள்மாறாட்டக்காரன் ; பெரிய 

எத்தன் . 
archipelag ic , a . தீவுகள் செறிந்த கடல் சார்ந்த ; தீவுக் 

கூட்டத்தின் இயல்புடைய . 
Archipel ago , n . ஈஜீயக்கடல் ( Aegean Sea ) . 
archipel ago, n . தீவுகள் செறிந்த கடல் ; தீவுக்கூட்டம் ; pl . 

archipel agos . 
arc hitect , n . சிற்பி, கட்டிடக்கலைஞர் ; இயற்றுபவர் ; 
உலகைத் தோற்றுவித்த கடவுள் ; எண்ணியாங்கு எய்து 
பவர் . 
architecton ic , architecton ical , a. சிற்பக்கலை சார்ந்த , 
சிற்பிகளைப் பற்றிய ; ஆக்குந்திறனுள்ள ; கட்டுப்படுத்துகிற ; 
கட்டளையிடுகிற ; அறிவுக் கூறுகளை ஒழுங்காயமைப்பது 
பற்றிய . 
architecton ics , n. சிற்பக்கலை நூல் ; அறிவுக்கூறுகளின் 

ஒழுங்கமைப்பு நூல் . 
architec tural , a . சிற்பக்கலை சார்ந்த . 
arc hitecture, n . கட்டிடக்கலை நூல் ; சிற்பக்கலை நூல் ; 
கட்டப்பட்ட பொருள், கட்டுக் கோப்பு , கட்டிடப்பாங்கு ; 
கட்டுதல் . 
arc hitrave , n . தூணின் உச்சியிலுள்ள பரற்கட்டையின் 

மீது தங்கியிருக்கும் முதன்மையான தூலம் ; வாயிற்படி 
அல்லது ஜன்னலைச் சுற்றியுள்ள பல்வேறு பாகங்கள் ; கவா 
னின் வெளிப்புறத்தைச் சுற்றியுள்ள அச்சுரு . 
arch itraved , a . சித்திர வேலைப்பாடமைந்த அச்சுரு அமைக் 

கப்பெற்ற . 
archiv al , a . சுவடிக்கூடம் சார்ந்த . 
arc hive , n . சுவடிக்கூடம் ; பொது ஆவணக்களரி ; பொதுப் 

பத்திரங்கள் ; pl . arc hives . 
arc hivist , n . சுவடிக்கூடம் காப்பவர் ; சுவடிகளைக் காப்பவர் . 
arc hivolt , n . கவானின் உள்வளைவு , கவானின் உள்வளைவை 

அழகு செய்யும் அச்சுருக்கள் . 
arch - knave , n . பெயர்போன போக்கிரி . 
arch let , n . சிறிய வில்வளைவு . 
arch - liar , n. பெரும்புளுகன் . 
arch lute, 11. பெரிய இரட்டைக்கழுத்து யாழ்வகை . 
arch ly , adv. கவான்போல் வளைந்திருக்கும் நிலையில் ; போக் 

கிரித்தனமாக . 


. 


G 


45 


arch -mock 


argue 


arch - mock , 11 , கேலிக்கூத்தின் உச்சநிலை . 
arch ness , n . வளைவாயிருக்கும் தன்மை , போக்கிரித்தனம் . 
arc hon , 11. பண்டைய ஆதன்ஸ் ( Athens ) நகரில் இருந்த 

முதன்மையான ஒன்பது குற்ற நடுவர்களில் ஒருவர் ; ஆளுநர் ; 

தலைவர் . 
arc honship , 11. குற்றநடுவர் நிலை . 
arch ontate, 11. ஆளுநரின் ஆட்சிக்காலம் . 
archont ic , a , ஆட்சியாளருக்குரிய . 
arch - pi rate, 11. கடற்கொள்ளைக்காரத் தலைவன் . 
arch - priest , n . தலைமைப்புரோகிதன் , குருக்களில் முதல்வர் . 
-arch - rogue , n . பெரிய திருடன் ; பெரும்போக்கிரி . 
-arch - trait or , 1 . பெருந்துரோகி ; நாட்டைக் காட்டிக் 

கொடுப்பவர்களில் முன்னணியிலிருப்பவன் ; சாத்தான் , 
இயேசுநாதரைக் காட்டிக்கொடுத்த யூதாஸ் ( Judas ) என்ற 

சீடன் . 
-arch - vill ain , n . அறக்கொடியவன் . 
arch way , n . வில்வளைவான விதானம் கவிந்துள்ள வழி. 
-arch wise, ads . வில்வளைவு போன்ற நிலையில் . 
-arc- lamp , arc - light , 11. பிறைவிளக்கு , வட்டை விளக்கு . 
Arc tic , a . வடதுருவத்துக்குரிய ; வடக்கிலுள்ள ; ( தொ . ) 

Arctic Circle , வடதுருவத்திலிருந்து சுமார் 23 , பாகையி 

லுள்ள சிறு வட்டம் . 
arc tic , a . மிக்க குளிர்ச்சி பொருந்திய . 
Arctii dae , 11. pl . ஒருவகைப் பட்டுப்பூச்சி இனம் . 
Arctogae a , n . நிலவுலகின் வடதுருவப்பகுதிகள் . 
-arc toid , a . கரடி போன்ற . 
Arctur us , 11. சோதி , சுவாதி , விண்மீன் குழு ஒன்றிலுள்ள 
ஒளிமிக்க விண்மீன் . 
=arc uate, arc uated , a . வில்போல் வளைந்த , கவான் வடி 


arena tion , n . மணல் மருத்துவ முறை . 
arenic olous , a . மணலில் வாழ்கிற . 
arenose , a . மணல் நிறைந்த . 
areog raphy , 11. செவ்வாய்க்கோளின் பரப்பாய்வு . 
are ola , 11. சிறுபரப்பு , சிற்றிடைவெளி ; இழைம இடைவெளி ; 
மார்பின் காம்பைச் சுற்றியுள்ள முகட்டு வட்டம் ; கருமணியை 
அடுத்த பாவையோரம் ; pl. are olae . 
are olar , are olate, are olated , a . சிறுசிறு பரப்புக் 

களாகப் பிரிக்கப்பட்ட . 
areola tion , n . சிறுசிறு பரப்புக்களாகப் பிரித்தல் . 
Areop agite: n . கிரேக்க மீயுயர் நீதிமன்ற உறுப்பினர் . 
Areopagit ic, a . கிரேக்க மீயுயர் நீதிமன்றத்துக்கு உரிய . 
Areop agus , 11. கிரேக்க மீயுயர் நீதிமன்றம் கூடிய குன்று ; 

உயர் நீதிமன்றம் . 
arete , ( பிர . ) n . செங்குத்தான மலைச்சரிவு . 
ar gala , 11 , புதா , பெருநாரை . 
ar gali , 1. மலையாடு . 
ar gan , n . 

எண்ணெய்விதை வகை ; எண்ணெய் விதைதரும் 
மொராக்கோ ( Morocco. ) நாட்டுக் கட்டுமான மரவகை . 
ar gand , 11 . வட்டமாகக் கொழுந்துவிட்டெரியும் 

ஆவி 
விளக்கு வகை ; a . ஆவி மூலம் எரியும் குழல் திரியுடைய . 
argemo ne , 11. முள்ளினையுடைய கசகசா வகை . 
ar gent , 11. வெள்ளி ; வெண்பொன்நிறம் ; a . வெள்ளி நிற 

மான , வெண்மையான . 
argentif erous a . வெள்ளி விளைகிற ; வெள்ளியை உடைய . 
ar gentine, 11 . வெள்ளிப்போலி , வெள்ளிப் பூச்சுடைய 
வெண்ணிற உலோகம் ; மீன்செதிளின் வெண்தோடு ; ( வில . ) 
சிறு மீன் இனம் ; ( கனி . ) கற்பலகைப் பாளம் ; a . வெள்ளிக் 
குரிய , வெள்ளிபோன்ற ; வெள்ளியைப்போல் ஒளிர்கிற . 
Ar gentine, n . தென் அமெரிக்காவில் உள்ள ஆர்ஜெண்டினா 
( Argentina ) நாட்டைச் சேர்ந்தவர் ; a . ஆர்ஜெண்டினா 
நாட்டுக்கு உரிய . 
ar ghan , n . நுண்ணயமான நார்வகை ; நார் தரும் செடிவகை . 
ar gil , n . பாண்டஞ் செய்வதற்குரிய களிமண் . 
argilla ceous , a . களிமண்ணால் ஆன . 
ar gillite , n . திண்ணிதாக்கப்பட்ட களிமண் பாறை . 
Ar give , n . கிரேக்கர் ; a . கிரேக்கர்களைச் சார்ந்த . 
ar gle - bar gle, n . சொற்போர் , வாதம் . 
ar gol, 1. கொடி முந்திரித்தோலிலிருந்து படிந்து இறுகும் 

உப்பு வகை , மண்டிகம் . 
ar gon , n . வளிமண்டலத்தின் அணுஎடை எண் 18 உடைய 

இயக்கத்திறனற்ற வளிக்கூறு , ‘ மடியம் . 
Ar gonaut , 1. பொன் கம்பளி தேடி ஆர்கோ ( Argo ) 
என்ற கலத்தில் சென்றதாகக் கூறப்படும் பண்டைக் கிரேக்க 
புராண வீரர் . 
ar gonaut, n . ஒருவகை நத்தை இனம் . 
argonaut ic , a . ஆர்கோ ( Argo ) என்ற கப்பலில் சென்ற 
தாகப் பழங்கிரேக்க புராணக் கதைகளில் கூறப்படும் வீரர் 
களுக்குரிய . 
ar gosy , n . மிகப் பெரிய முற்கால வாணிகக் கப்பல் ; கப்பல் ; 

துணிவுச் செயல் . 
ar got , 1. குழூஉமொழி , திருடர் நாடோடிகள் போன்றவர் 

வழக்கு ; கொச்சை மொழி . 
ar guable , a . வாதாடுதற்குரிய ; நிலைநாட்டக்கூடிய . 
ar gue , v . சொல்லாடு , வாதிடு ; காரணங்காட்டி நிலைநாட்டு , 
மெய்ப்பி ; முடிவு சுட்டிக்காட்டு ; விரித்துரை ; விளக்கி 
எழுது ; வாதமூலம் தூண்டுதல் அளி. 


வான . 


" ar cubalist , n . = arbalest. 
.arc us senil is, ( ல . ) 1 , மூப்புப்படலம் , வயது ஆக ஆக 

கருவிழியைச் சுற்றி உருவாகும் வெளிறிய மஞ்சள் வளையம் . 
Ar dea , n . நாரையை உள்ளடக்கிய பறவை வகை . 
ard ency , 11. வெப்பு ; ஆர்வம் , உணர்வறி முனைப்பு . 
rard ent , a . வெப்பமான , அளவான ; சூடேறிச் சிவந்த , கனல் 

கக்குகிற ; எளிதில் தீப்பற்றிக்கொள்ளத்தக்க , ஆர்வமிக்க ; 

( தொ . ) ardent spirits , வடிநீர்க் குடிவகைகள் . 
-ard our , n . கடுவெப்பம் ; பாச உணர்ச்சி ; ஆவல் ; ஆர்வ 

முனைப்பு . 
--ard uous , a . செங்குத்தான ; வரமுடியாத ; எளிதில் செய்ய 

இயலாத , கடினமான ; சுறுசுறுப்புள்ள ; வலிமையுடைய . 
are , ( பிர . ) n . பிரெஞ்சு முறைப் பரப்பளவைக் கூறு ( நூறு 

சதுர மீட்டர் ) . 
are , v . be என்பதன் நிகழ்காலப் பன்மை வடிவம் . 
.ar ea , n . பரப்பு ; நிலப்பரப்பு ; பரப்பளவு ; வெற்றிடம் ; 

மேற்பரப்பு , மேற்பரப்பின் பகுதி ; பரப்பெல்லை ; ஆட்சி 
எல்லை , புற எல்லை ; அடித்தள அகழ்வாய் , நிலத்தளத்தின் 
அடியறைகளின் வாயில் ; பலகணி முகப்புகளுக்கு ஒளியோ 

காற்றோ செல்லவிடும் குழிவான அணைவாயில் . 
a real, a . வெற்றிடத்துக்கு உரிய ; நிலப்பகுதிக்கு மேலுள்ள ; 

நிலப்பகுதிக்கு உரிய . 
a rea - sneak , 1, பதுங்கித் திருடுபவர் . 
a reca , n. கமுகு இனம் . 
a reca - nut , 11 , பாக்கு , அடைக்காய் . 
: aren a , n . களரி , வட்டரங்கு , செயற்களம் , செயற்றுறை ; 

மணற்பரப்பு . 
arena ceous , a . மணல் போன்ற ; மணற்பாங்கான ; மணலில் 

வளர்கிற ; மணலாலான , மணற்பாறையான . 


46 


argument 


arni 


மையான , 


நூறுகண்களை 


ar gument, 11. வாதாடல் , வாதம் ; சான்று , ஆதாரம் , எடுத்துக் 
காட்டப்படும் காரணம் ; காரண காரிய விளக்கம் ; விவாதப் 
பொருள் ; நூற்பொருள் சுருக்கம் ; ( அள . ) மும்மடி முடிவில் 
இடைப்படு கூற்று ; ( கண . ) சார்பளவைச் சுட்டு ; ( வான் . ) 
முறைப்படும் ஊடச்சுடன் வரையளவைக்குரிய கோளம் . 
argumenta tion , n . முறைப்படி வாதித்தல் ; சொற்போர் , 

விவாதம் . 
argumen tative , a . அளவை முறையை ஒட்டிய ; வாதிக்கும் 

ஆர்வமுள்ள ; விவாதத்துக்கு இடமான . 
Ar gus , 11 . 

உடையவனென்று பண்டைக் 
கிரேக்கக் கதைகளில் கூறப்படும் மனிதன் ; விழிப்பாய்க் 
கவனிப்பவன் ; கண்கொட்டாக் காவலன் ; சிறகுகளில் கண் 
போன்ற புள்ளிகளையுடைய பட்டுப் பூச்சிவகை . 
Ar gus - eyed , a . விழிப்பாய் இருக்கிற . 
ar gus- shell , 11. கண்போன்ற புள்ளிகளையுடைய பீங்கான் 

ஓடு . 
argute , a . அறிவுக்கூர்மையான ; நுழைபுலமுள்ள ; 

சென்ற , காதைத் துளைக்கிற . 
argyran thous , a . வெள்ளி போன்ற மலர்களையுடைய . 
argy ria , 11. வெள்ளி நச்சூட்டு ; வெள்ளி கலந்த பொருள் 

உட்கொண்டதால் ஏற்படும் மேனி நிறமாற்றம் . 
argyrophyll ous a . வெள்ளிபோன்ற இலைகளையுடைய . 
ar ia , 11. ( இசை . ) மூன்று பகுதிகளாகப் பிரித்து விரிவாகப் 

பாடப்படும் பாடல்வகை . 
Ar ian , 11 . 

கி . பி . 4 - ஆம் நூற்றாண்டில் அலெக்ஸாண்ட்ரி 
யாவில் ( Alexandria ) வாழ்ந்த ஏரியஸ் ( Arius ) என்பவரின் 
கொள்கையினைக் கடைப்பிடிப்பவர் ; கடவுள் மூவர் அல்லர் 
ஒரு முழுமுதற் பெரும் பொருளே என்னுங் கொள்கையினர் 

. 
a . ஏரியஸ் கொள்கையைச் சார்ந்த ; ஏரியஸைப் 

பின் 
பற்றுகிற . 
Ar ianism , n . ஏரியஸின் கொள்கை ; இயேசுநாதர் கடவுளின் 

திருமகனார் என்பதை மறுக்குங் கொள்கை . 
Ar ianize , . ஏரியஸ் கொள்கையைப் பின்பற்று ; ஏரியஸ் 

கொள்கைக்கு மாற்று . 
a rid , a . உலர்ந்த , வறண்ட ; ஒன்றும் 

வெறுமையான . 
arid ity , 11. வறட்சி , பாழ்நிலை . 
Ar iel , 11. விவிலிய நூலின் பழைய ஏற்பாட்டில் மனிதனின் 
பெயர் ; நீர்வாழ் ஆவி ; தேவதூதன் ; ஷேக்ஸ்பியர் " பெரும் 
புயல் நாடகத்தில் வரும் ஆவி மனிதன் . 
ar iel , 21. மேலை ஆசிய மான் 

வகை ; 

பறவையினங்களின் 


aristocracy , 11. உயர்குடிஞர் ஆட்சி ; உயர்குடியாட்சி நாடு ; 
உயர் பண்பாட்சி , தனி உரிமை பெற்றவர்களின் மேட்டிமை ; 
சிலர் ஆட்சி ; மேற்குடி ஆட்சிக்குழு ; ஆட்சி வகுப்பு , மேற்குடி 
மக்கள் ; பண்பாளர் , சான்றோர் . 
a ristocrat , n . ஆட்சி வகுப்பினர் ; மேற்குடியாளர் ; இறுமாப் 

புடையவர் ; சிறந்தோர் ; மேம்பட்ட ஒன்று . 
aristocrat ic , aristocrat ical , a . மேற்குடி ஆட்சிக்குரிய ; 
மேற்குடித் தொடர்புடைய ; உயர்குடி இயல்புடைய ; மேட்டி 
நாகரிகமான ; பகட்டான , 

ஆரவார முறையில் 
அமைந்த . 
aristocratism , 11. உயர் குடியாட்சிக் கோட்பாடு ; மேற்குடி 

யாட்சி நம்பிக்கை. 
Aristolo chia , n . ஆடுதின்னாப்பாளையை உள்ளடக்கிய 

செடியினம் . 
aristol ogy , 11. உணவுக்கலை , உணவு ஆய்வு நூல் . 
Aristophan ic , a . அரிஸ்டொபனிஸ் ( Aristophanes ) 

என்னும் கிரேக்க நாடகாசிரியருக்கு உரித்தான . 
Aristotele an , 11. , a . = Aristotelian . 
Aristotel ian , 11. LIPL.19.00 ( Aristotle ) GT GOT TO 
கிரேக்க மெய்ந்நூலாசிரியரைப் பின்பற்றுபவர் ; 

a . அரிஸ் 
டாட்டிலுக்கு அல்லது அவரது மெய்ந்நூல் கொள்கைக்குத் 
தொடர்புடைய . 
Aristote lianism , Aristot elism , 11. அரிஸ்டாட்டிலின் 
முறை அல்லது கொள்கை ; ( தொ . ) Aristotle s lantern , கடல் 
வாழ் சிற்றுயிர் வகைகளின் இரை மெல்லும் வாயுறுப்புக்கள் .. 
arith metic 1 , 11. கணக்கு , எண்கணக்கியல் ; எண்ணளவை ; 

கணக்கறிவு ; கணிப்புத்திறம் ; கணக்கீடு , கணிப்பியல் . 
arithmet ic , arithmet ical , a . கணக்குச் சார்ந்த ; எண் 
கணிதத் தொடர்புடைய , எண்கணிப்பு முறையான ; ( தொ . ) 
arithmetical progression , அளவு வளர்ச்சி , ஒரே அளவில் 
பெருகிக்கொண்டு அல்லது குறைந்துகொண்டு செல்லும் 
எண்வளர்ச்சி . 
arithmeti cian , n . கணக்காளன் ; எண்கணிப்பியலாளர் . 
arithmom eter , 1. கணிப்புமானி. 
ark , n . பெட்டி , பேழை ; ( விவி . ) யூதர்களின் திருமுறைக் 
கட்டளைகள் அடங்கிய மரப் பெட்டகம் ; உலகப் பெரு 
வெள்ளத்தின் போது நோவா ( Noah ) என்பவருக்குப் புகல் 
அளித்த பெரிய தோணி ; நோவாவினது தோணி போன்ற 
பொம்மை வடிவம் ; V. பெட்டியில் வை . 
ark ite , 11. நோவாவினது தோணியில் இருந்தவர்களில் ஒருவர் ; 
a . நோவாவின் 

தோணிக்குரிய ; நோவா தோணியோடு 
தொடர்புடைய . 
arkose , 11. களிம நுண்பொடிகள் மிகுதியான மணற்பாறை 


வி ளையாத , 


வக்ை . 


வகை , 


Ar ies , 11. மேட இராசி , தகர்மனை . 
aright , adv . நேராக , சரியான முறையில் . 
a ril , 11. செடி விதைகளின் பொதிவுத்தாள் , விதையலகு . 
ar illary , ar illate , ar illated , a . தாள்பொதிவுடைய . 
ar illode , n . விதைமூடி , விதையலகுப்போலி. 
ario so , 11. இன்னிசைப்பாடல் ; a . இன்னிசையான ; adu . 

இன்னிசையாக . 
ari ot , ado . கலாம் விளைத்து , குழப்பமாக . 
aripp le , adv . சிற்றலைகளாக . 
arise , . எழு ; எழுந்திரு ; மேலெழுந்து வளர் ; தோன்று ; 

உண்டாகு ; மனத்தில் தோன்று , காட்சியில் புலப்படு ; 

செயலில் முனை ; விளைவாகு ; எதிர்ப்படு. 
aris en , v . arise GT GOTUJ SCOT 4 Quin . 
aris ta , 11. சூகம் , கூலக்கதிர் , புல்வார் ; pl . aris tae. 
Ar istarch , n . கண்டிப்பான நுண்ணாய்வாளர் . 
aris tate , a . சூகமுடைய . 


ark - shell , 11. பெட்டி போன்ற கிளிஞ்சல் வகை . 
arles , 11. pl . அச்சாரம் , ஒப்பந்தம் அல்லது நம்பிக்கைக்காக 

பணி ஏற்பினடையாளமாக அளிக்கப்படும் முன்பணம் . 
arm , 11 . மேற்கை , புயம் , தோள் ; விலங்கின் முன் சினை ; 
உணர்கொம்பு ; மரத்தின் பெருங்கிளை ; சட்டைக்கை ; 
கை போன்ற பொருள் , கிளை , 

பக்கம் , கூறு ; துணை ; 
நீண்டொடுங்கிய இடம் , நிலக்கோடு , கடற்கூம்பு ; ஆற்றல் ; 
படைப்பிரிவு ; போர்க்கலங்கள் ; படைக்கல அணிகள் ; 0 . 
படைக்கலங்கள் பூட்டு , போர்க்கோலங் கொள்ளுவி ; மேற் 
கொள்ளுவி ; கருவி பொருத்து ; கவசம் போர்த்து ; காங் 
தத்துக்கு விசைக்கை இணை ; ( தொ . ) coat of arms , மேலங்கி 
யில் பொறிக்கப்பட்ட மரபுச் சின்னங்கள் ; at arm s length , 
தோழமைக்கு இடம் கொடாமல் ; bear arms, படைஞனாய்த் 
தொண்டடாற்று ; படை மரபுச்சின்னம் தாங்கு ; in arms , 
படைகொண்டு ; ( கட் . ) நான்கு கூறுபாடாக்கி ; right arm , 
உறுதுனை ; lay down one s arms , சரணடை , படைக்கலம் 
தவிர் ; take up arms , போர்க்கெழு ; up in arms , எதிர்க்கத் 
தயாராக . 


24 / 


47 


| 


arrah 


armada 


armad a , 11. கப்பற்படைத் தொகுதி , போர்க்கப்பல்களின் 

கூட்டம் ; ( தொ . ) the Armada , the Invincible Armada , 
1588- இல் ஸ்பெயின் மன்னர் இரண்டாவது பிலிப் ( Philip II ) 
இங்கிலாந்தைத் தாக்குதற்கு அனுப்பிய கப்பற்படை . 
armadill o , 11. கீழறுக்கும் இயல்புடைய தென் அமெரிக்க 

விலங்கு ; pl . armadill os . 
Armagedd on , 11 . ( விவி . ) ஆக்க அழிவுச் சக்திகளுக்கு 

உரிய இறுதிப் போராட்டக்களம் . 
arm ament , 11. போர் எழுச்சிப்படை ; கடற்போர்ப்படை , 

போர்க்கப்பல் தொகுதி ; போர்த்தளவாடங்கள் ; போர்க் 
கப்பலின் தற்காப்புப் படைக்கலங்கள் ; போர் ஏற்பாடு , 

போருக்கு உரிய பொருள்களைச் செப்பனிடும் செயல்முறை . 
arm ature, n . படைக்கலங்கள் ; - கவசம் ; விலங்கு செடி 

களின் பாதுகாப்புத் தோடு ; காந்த விசைக்கை : சுழலுஞ் 

சுருள் , மின் ஆக்கப் பொறியின் கருப்பகுதி . 
arin band , 1. சட்டைக் கைப்பட்டி , கைநுனியைச் சுற்றி 

அணியப்படும் துணிப்பட்டை . 
arm chair , 11 . கை நாற்காலி ; a . ஆர்வ ஈடுபாடுடைய , 

கலை வினோதமான ; வெளியறிவற்ற , செயல் தொடர்பற்ற . 
arine blaniche , ( பிர. ) 11. குதிரைப்படையின் வாள் அல்லது 

ஈட்டி ; இவுளிப்படை . 
-armed . a . கைகள் உடைய ; 

படைக்கலம் பூண்ட ; முழு 
படைக்கலக் காப்புடைய . 
Armen ian , 11 , மேற்கு ஆசியாவிலுள்ள ஆர்மீனியாவைச் 
சேர்ந்தவர் ; ஆர்மீனியக் கிறித்தவ சமயக் கிளையினர் ; 

ஆர்மீனியர்களின் மொழி ; a . ஆர்மீனியாவுக்குரிய . 
-ar met 11. 15 - ஆம் நூற்றாண்டுக்கு உரிய கவசத் தலையணி 


வகை . 


arm ful , n . சிரங்கை , அங்கை அளவு , பிடிக்கக்கூடிய அளவு , 

குவியல் . 
arm hole, 11. சட்டையில் கைவிடுவதற்கென்று அமைந்துள்ள 

துளை . 
armi ger , 11 , கேடயமேந்தி , கொடிவழிப் படைக்கலங்களை 

அணியத் தகுதி பெற்றவர் . 
arini geral , a , கேடயமேந்திகளுக்கு உரிய . 
armi gerous , a . கொடிவழிப் படைக்கலங்களை அணியத் 

தகுதியுடைய . 
ar mil , 

11 . கைவளை ; 

கடகம் . 
armill a , 11. கைவளை ; ( தாவ . ) காளான் தண்டின் மேல் 

உள்ள குஞ்சம் . 
armill ary , a . கைவளைகள் சார்ந்த ; ( தொ . ) armillary 
sphere ,, வானகோளங்களின் இயக்கங் காட்டுதற்குரிய 

உ.லோகப் பட்டைகளாலான மாதிரிக்கோளக வகை . 
arm - in - arm , adu . கையுடன் கை கோத்துக்கொண்டு . 
Arnin ian , n . ஆலந்து ( Holland ) நாட்டைச் சேர்ந்த சீர் 
திருத்தக்கிளைச் சமயத்தவராகிய ஆர்மீனியஸ் ( Arminius ) 
என்பவரின் கொள்கையைக் கடைப்பிடிப்பவர் ; a . ஆர்மீனியக் 
கொள்கை சார்ந்த . 
Armin ianism , n . ஆலந்து ( Holland ) நாட்டைச் சேர்ந்த 

ஆர்மீனியஸ் ( Arminius ) என்பவரது கோட்பாடு . 
armip otent , a . படைக்கல ஆற்றலுடைய . 
arm istice , 1. தற்பொழுதைய போர் நிறுத்தப் , போர் 
ஓய்வு ; ( தொ . ) Armistice Day , போர் நிறுத்த நாள் , 1918 
முதல் ஆண்டுதோறும் முதலாவது உலகப்போர் நிஅந்தம் 

கொண்டாடப்பட்டுவரும் நாள் (நவம்பர் -11 ) . 
arn less , a . கையில்லாத ; கிளையற்ற ; படைக்கலம் பார்த்தாத , 

வெறுங் கையரான . 
arm let . 1. காப்புவளை , கையைச் சுற்றி அணியும் பட்டை : 

குடாக்கடல் ; கிளையாறு ; சிறுகை . 
armor ial , 11. கட்டியக்காரர் படைக்கலச் சுவடி ; a . கட்டியக் 
காரர் படைக்கலங்களைப் பற்றிய ; ( தொ .) armorial bearings , 
மரபுவழிச் சின்னங்களில் உள்ள கோலங்கள் . 


Armor ic , 11. பிரான்சிலுள்ள பிரிட்டனி ( Brittany ) மாகாணத் 

துக்குரிய மொழி ; a . பிரிட்டனி மாகாணத்துக்குரிய . 
ar morist , 11. கட்டியம் வல்லுநர் . 
arm ory , 11. கட்டியம் . 
arm our , 7. போர்க்கவசம் ; போர்க்கப்பல்களின் புற உலோகத் 
தகடு ; இயங்கு அரண்மேற்காப்பு ; விசைவண்டிகளின் மேற் 
காப்பு ; கவச வண்டித்தொகுதி ; மேல்தோடு ; மரபு வழிச் 
சின்னங்கள் ; 3. காப்புக் கவசம் இடு . 
ar mour - bearer , 11 , பரிசையர் . 
ar mour - clad , a . கவசம் பூண்ட . 
ar moured , a . கவசப் பாதுகாப்புடைய . 
armi ourer , n . படைக்கலவினைஞர் ; படைக்கலக் கொட்டில் .. 

முதல்வர் . 
ar mour - plate , 11. கப்பல் இயங்கரண் முதலியவற்றிற்கான 

காப்புத் தகடு . 
ar mour - plat ed , a . கவசத்தகடு பொருத்தப்பெற்ற . 
arm oury , n . படைக்கலக் கொட்டில் ; படைக்கலங்கள் . 
arm pit , 11. அக்குள் . 
arm y , 11. படை , தானை ; மக்கள் தொகுதி ; தொண்டர் 
அணி ; ஊழியர் குழு ; . தொகுதி , ஈட்டம் , பெருந்திரள் ; 

படைத்துறை . 
arm y - corps , 11. படைத்துறையின் எல்லாப் பிரிவுகளையுங் 

கொண்ட சிறு தொகுதி . 
arm y - list , 11. படைத்துறைப் பணியாளர்களின் பெயர்ப் 

பட்டியல் . 
arm y - worm , 11. பருத்திச்செடிகளை அழிக்கும் பூச்சியின் 

முட்டைப் புழு . 
arn ica , 11. காயங்களுக்குப் போடுவதற்காக மலைப்புகையிலை 

யிலிருந்து வடித்திறக்கப்படும் மருந்துவகை . 
aron a , 11 . நறுமணம் ; இன்நறுஞ்சுவை , மனங்கவர் 

நுண்ணிய பண்பு ; pl . arom as . 
aromat ic , 11. நறுஞ்சுவை மணமருந்துப்பொருள் ; a . நறு 
மணமுள்ள ; இன்சுவையான ; ( வேதி . ) மூடுதொடர்க்குழுச் 
சார்ந்த , நீர்க்கரியக் குழுவில் ஒன்றன் கலப்புடைய , 
aro matize , 1. நறுமணம் ஊட்டு . 
arose , v . arise என்பதன் இறந்தகாலம் . 
around , adv . எல்லாப் பக்கங்களிலும் ; ஒவ்வொரு திசை 
யிலும் ; சுற்றி , வட்டமாக ; வளைந்து ; திரும்பி ; அருகு : 
எழுச்சியுற்று ; prep . எல்லாப் பக்கங்களிலும் , சூழ , சுற்றிலும் ; 
மேற் பொதிவாக ; இங்குமங்குமாக ; நெடுக ; ஏறத்தாழ . 
arous al , 11. எழுப்புதல் . 
arouse , 11. எழுப்புதல் ; எச்சரிக்கைக்குரல் ; 

1. எழுப்பு : 
எழுச்சியுறப்பண்ணு , செயற்படுத்து . 
arow , adv . வரிசையாக , நிரலாய் . 
arpe ggio, ( இத் . ) 11. அடுத்தடுத்து விரைவாக இசைக் கருவி 
நரம்பினை ஏற்றி மிழற்றுதல் ; ஏற்றிசையில் மிழற்றப்படும் 

நரம்பு . 
ar pent , 11. பழைய பிரெஞ்சு நிலப்பரப்பளவை . 
ar quebus , 11 , பழைய மாதிரியான துப்பாக்கி வகை . 
arquebusade , 11 . துப்பாக்கிக்குண்டுகளினால் ஏற்படும் 

காயங்களுக்கான மருந்து நீர் . 
arquebusier , 11 . பழைய மாதிரியான கைத்துப்பாக்கி 

தாங்கிய வீரன் . 
arracach a , 11 , உணவுக்குரிய கிழங்குவகை தரும் தென் 

அமெரிக்கச் செடிவகை . 
a rrack , 11. பட்டைச் சாராயம் , தென்னை பனை அரிசி வெல்லம் 

முதலியவற்றிலிருந்து வடிக்கப்படும் புளிப்பேறிய மதுவகை . 
a rrah , int . உணர்ச்சி வியப்பு வாதமறுப்பு முதலியவற்றை 
உணர்த்தும் ஆங்கிலோ - அயர்லாந்து நாட்டு வழக்கான 
இடைச்சொல் . 


1 


48 


arteriosclerosis . 


arraign 
arraign , U. நீதிமன்றத்துக்குமுன் குற்றம் சாட்டு ; வெளிப் 
படையாகப் பழிசுமத்து ; குற்றம் காண் ; மறுத்துக்கூறு ; 
விளக்கம் தரும்படி கேள் . 
arraign ment , n . குற்றச்சாட்டு ; கண்டனம் . 
arrange , v . சீராக அமை , சரிப்படுத்து ; ஒழுங்குபண்ணு , 
வரிசைப்படுத்து ; தீர்த்துவை , இணக்குவி ; ஏற்பாடு செய் ; 
வழிவகைபண்ணு ; முன்கூட்டித் திட்டப்படுத்து ; செயற் 
கட்டளையிடு . 
arrange ment , 1. ஒழுங்கு செய்தல் ; ஒழுங்கு , சீர் ; சீரமைக் 
கப்பட்ட பொருள் ; வழக்கு முதலியவற்றிற்குத் தீர்வு 
காணல் , தீர்வு ; ஒத்திசைவு . 
arrange ments , 11 , pl. ஏற்பாடுகள் , திட்டங்கள் . 
a rrant , a . அறக்கொடிய , அவச்சொல்லுக்கு ஆளான ; படு 

கேடான , தீர்ந்த ; முழுமோசமான . 
a rras , n . ஓவியத்திரை ; சுவர் மறைப்புத்திரை , அலங்காரச் 

சீலை . 
arr ased , a . ஓவியத்திரையினால் மூடப்பட்ட . 
arr asene, 1 . பூப்பின்னல் வேலைக்குரிய கம்பளி அல்லது பட்டு . 
array , 11. வரிசை , படையணி , மக்களின் அணிவகுப்பு ; 
பரிவாரம் , அணிகலன்கள் ; ( சட் . ) முறைகாண் ஆயத்தாரை 
( jury ) வந்தமரச் செய்யும் நிரல்முறை ; U. ஒழுங்குபடுத்து ; 
அணிவகு ; பகட்டாக உடுத்து , ஒப்பனை செய் ; தேவையான 
வற்றை ஏற்படுத்திக் கொடு ; ( சட் . ) முறைகாண் ஆயத் 
தாரை அமர்த்து . 
arrear , 1. ( சட் . ) ஊர்வல வரிசையின் பின்பகுதி ; நிலுவை . 
arrear age, n . பிற்பட்டிருத்தல் ; செலுத்தப்படாத எச்சத் 

தொகை . 
arrear ages , n . pl . கடன்கள் . 
arrears , n . pl . நிலுவை ; தொகை செலுத்துவதில் தாமதம் ; 
செய்யப்படாமலிருக்கிற செயல் ; பிற்பட்டிருத்தல் ; ( தொ . ) 
in arrears , முழுதும் கொடுபடாமல் , பிற்பட்டு . 
arrect , a , நெட்டுக்குத்தான ; விழிப்புள்ள . 
arrest , 11. நிறுத்தல் , பிடித்தல் , கவனப்பிணிப்பு ; 3. நிறுத்து , 
தடைசெய் ; ( சட் . ) நடவடிக்கைகளை நிறுத்து ; பிடி , ஆளைக் 
காட்டிக் கைப்பற்று ; கருத்தைக்கவர் . 
arresta tion , 11. நிறுத்துதல் ; பிடியாணைகொண்டு பிடித்தல் . 
arrestee , n . பற்றுகைக்குட்பட்ட சொத்தினை வைத்திருப்பவர் . 
arrest er , n . சிறைபிடிப்பவர் ; தடுத்து நிறுத்தும்பொருள் . 
arrest ergear , n . பற்றுவடம் , விமானந்தூக்கிக் கப்பலில் 
இறங்கும் விமானங்களின் அதிர்ச்சி தடுப்புக்குரிய கம்பிவட 
அமைவு . 
arrest ing , a . கருத்தை ஈர்க்கிற . 
arrest ive, a . கருத்தைக்கவரும் பாங்குள்ள ; ( இலக் . ) 

பொருள் எல்லையைக் குறுக்குகிற . 
arrest ment, n . தடுத்தல் , நிறுத்தல் , நிறுத்திவைத்தல் ; 
( சட் . ) தடுப்புக்காவல் , கைது செய்யப்பட்டவர் பிணையத்தின் 
பேரிலோ ஈடுகாட்டுவதன்பேரிலோ விடுவிக்கப்படும் வரையில் 
அவரை மறியல் செய்துவைத்தல் . 
arret , ( பிர . ) 1. நீதிமன்றத் தீர்ப்பு , தீர்ப்பு , முடிவு. 
a rriere - ban , ( பிர . ) n . முற்கால பிரான்சு நாட்டு அரசர் 

போருக்குப் படைத்துறைக் கடமையாற்றும்படி உயர் 
குடியாளருக்குப் பிறப்பிக்கும் அழைப்பாணை ; பெருங்குடி 
மக்கள் கடமைப் போர்ப்படை ; மேற்குடிமக்கள் . 
arriere - pensee , ( பிர . ) n. உள்நோக்கம் , மறைவான எண்ணம் . 
a rris , n . இணைவிளிம்பு வரை . 
arrir al, 
n . 

முடிவு ; வந்துசேர்கை ; 
தோன்றுதல் ; வருகையர் , வந்துசேர்ந்தவர் ; வருபொருள் , 
வரவினம் ; புதுக் குழந்தை ; கப்பல் வந்ததும் ஒப்புவிக்கப்பட 
வேண்டிய சரக்கு . 
arrive , U. சென்றுசேர் ; வந்தமை ; முடிவிடம்சேர் ; முன் 
தோன்று ; முடிவுறு ; புகழ் இலக்கு அடை ; கொணரப்பெறு ; 
வந்து பொருந்து ; நிகழ் , நேர் , அமைவுறு . 


arriviste , ( பிர . ) 11. தன்னலவேட்டையர் , திடுமென முன்னுக்கு 

வரமுயல்பவர் . 
a rrogance, 17. இறுமாப்பு , அகந்தை , திமிர் . 
a rrogancy , n . தான்தோன்றித்தனம் , தன்முனைப்பு . 
a rrogant , a . தருக்கு நிறைந்த , வீம்பு மிக்க , தன்முனைப்பான . 
a rrogate , v . பொருந்தாத உரிமை பேசு ; உரிமை கற்பி , 
arroga tion , n . 

தகாத உரிமை ; தருக்குதல் ; உரிமை 
கற்பித்தல் . 
arrondissement , ( பிர . ) 1 . பிரெஞ்சு ஆட்சித்துறையின் 

உட்பிரிவு . 
a rrow , 1. அம்பு , கணை , வாளி ; அம்பு வடிவுடைய பொருள் ; 
சுட்டிக்காட்டும் முள் ; அம்புக்குறி ; செடியின் நடுக்குருத்து , 

கரும்பின் பூத்தண்டு . 
arr ow - grass, n. பொதியுறை வெடித்தபின் அம்புத்தலை 

போன்றிருக்கும் சதுப்புநிலச் செடியினம் . 
arr ow - head , 1. அம்புத்தலை , பகழிமுனை ; அம்பு போன்ற 

இலைகளையுடைய நீர்ச்செடிவகை. 
arr ow - headed , a . அம்புத்தலை வடிவுடைய . 
arr ow -root , n . கூவைக்கிழங்கு , சத்துள்ள மாப்பண்டம் - 

செய்வதற்கு ஏதுவாயுள்ள கிழங்கு வகை . 
arr ow -shot , 1 , அம்பு பாயும் தூரம் . 
arr owy , a . அம்புகளுக்கு உரிய ; அம்புகள் போன்ற . 
ars enal , n . படைக்கலச்சாலை , படைக் கொட்டில் . 
ars enic, n . உள்ளியம் , அரிதார நஞ்சு ; a . அரிதார நஞ்சு 

சார்ந்த ; அரிதார நஞ்சு கலந்த . 
arsen ical , a . உள்ளியம் சார்ந்த ; உள்ளியம் அடங்கிய ; 

ஐமடி இணை திறத்துடன் உள்ளியம் கலந்துள்ள . 
arsen ious , a. உள்ளியம் சார்ந்த ; அரிதார நஞ்சு அடங்கிய ; 

மும்மடி இணை திறத்துடன் உள்ளியங் கலந்துள்ள. 
arsenopyri tes, n . இரும்பு உள்ளியம் கந்தகம் கொண்ட 

கனியம் . 
ars es , n . pl . arsis என்பதன் பன்மை . 
arsine , n . உள்ளிய நீரதை . 
ars is , n . ( இசை . ) சந்த எடுப்பு , ஆங்கில அலகீட்டில் ஒலி 

அழுத்தம் பெற்ற அசை ; அளபெடை . 
ars on , 1. தீக்கோள் , எரியூட்டல் , தீயால் அழிவு செய்யும் 

கொடுங்குற்றம் . 
ars onist , ar sonite, n . தீக்கொளுத்தி . 
art , 11. கலை ; கலைத்திறன் ; கலைத்திறன் அமைந்த வேலைப் 
பாடு , கலைப்பொருள் ; அறிவார்ந்த திறமை , செயல்துறை 
நூலறிவு ; விஞ்ஞானத் தொழில்துறை ; தொழில் , கைவினை ; 
கைவினைக்காரர்களின் கழகம் ; சூழ்ச்சி , சூழ்திறம் , சதுரப் 
பாடு ; தந்திரம் ; மந்திரசாலம் ; செய்முறை ; பேச்சுநயம் , 
நடைநயம் ; கரவு , இரண்டகம் ; ( தொ . ) fine arts, கவின் 
கலைகள் , கற்பனைத்திறனை ஈடுபடுத்தும் கலைகள் ; applied . 
arts , தொழிற்கலைகள் ; உடற்கும் கைக்கும் உரிய கலைகள் ; 
arts and parts , ( சட் . ) கோட்பாடு நடப்பு ஆகிய இரண்டும் 
ஒத்த நிலையில் ; பணிப் பங்கு கொண்டு . 
art efact , n . கலைத்தொழில் வேலைப்பாடமைந்த பொருள் . 
artel , 11. ரஷ்யத்தொழிலாளர் கழகம் . 
arter ial , a . நாடிக்கு உரிய ; நாடியின் இயல்புடைய ; 
நாடியைப் போன்ற ; ( தொ . ) arterial road , உயிர்நாடி 
போன்ற சாலை , பெருவழி . 
arter ialize , V. நாடியின் இயல்புள்ளதாக்கு , நுரையீரலில் 
உயிரகம்பட விடுவதனால் நரம்பு நாணுக்கு நாடியியல் 
பூட்டு . 
arte riole , 11. நுண்நாடி , குறுநாடி . 
arterioscleros is , n . நாடிகளின் இறுக்கம் . 


பயண 


வந்து 


49 


as 


arteriotomy 
arteriot omy , 11. குருதி வடிப்பு, நாடியை வெட்டிக் குருதி 

வடியவிடல் . 
arteri tis , 11. நாடி அழற்சி . 
art ery , n . நாடி , குருதிக்குழாய் ; பாய்குழாய் ; உயிர்நாடி 

போன்ற நாட்டின்பெருவழி . 
arte sian , a . வடபிரான்சிலுள்ள ( North France ) ஆர்ட்டாய் 
( Artois ) என்னும் இடத்துக்குரிய ; நீர்கொப்புளிக்கிற ; ( தொ . ) 
artesian well , பொங்கு கேணி . 
art ful , a . தந்திரமான , சூழ்ச்சித்திறமுடைய , வஞ்சிக்கிற ; 

கலைத்திறம் வாய்ந்த . 
arthrit ic , n . கீல்வாத நோயாளி ; a . மூட்டுக்குரிய ; மூட் 
டுக்கு அண்மையிலுள்ள ; மூட்டுவீக்கத்துக்குரிய , கீல்வாதத் 
தின் இயல்புள்ள . 
arthrit is , n . மூட்டுவீக்கம் . 
ar thromere, n. இணைப்புடலி வகை சார்ந்த உயிரினத்தின் 

உடற்கூறு . 
arthrop athy , n . சூலை , கணுக்களில் நோவுதரும் பிணி . 
ar thropod , n . ஒட்டுத்தோடுடைய இணைப்புடலி உயிரினங் 

களின் வகை ; pl . Arthrop oda . 
arthros is , n . மூட்டிணைப்பு ; தெளிவொலி எழுப்புதல் . 
ar throspore , 11. உதிர்சிதல் . 
Arthu rian , a . பிரிட்டனின் பழங்கதை மன்னன் ஆர்தருக்கு 

உரிய , ஆர்தர் கதைக்காப்பியங்களைச் சார்ந்த . 
art ichoke, n . உண்ணத்தக்க கிழங்குகளையுடைய முள்ளி 

யினச்செடி . 
art icle , n . எண்ணத்தக்க பொருள் , பண்டம் , இனம் , 
உருப்படி ; சரக்கு ; விவரம் ; சட்டம் உடன்படிக்கை முதலிய 
வற்றின் வாசகம் ; விதி ; ஒழுங்கு ; பிரிவுக்கூறு , உறுப்பு , 
மூடப்பட்ட பகுதி ; வேளை ; இணைப்பு ; கட்டுரை ; ( இலக் . ) 
சார்படை ; ப . கூறுகளாகப் பிரித்துக்காட்டு ; குற்றம் சாட்டு ; 
பணிபயில் ஒப்பந்த விதிகளினால் பிணைப்படுத்து ; நிபந்தனை 
கூறு ; ( தொ . ) articles of association , சங்க அமைப்பு 
விதிகள் ; articles of faith , குறிப்பிட்ட சமயத்தினரால் 
வகுத்துக்கொள்ளப்பட்ட கொள்கைக் கூறுகள் . 
ar ticled , a . பணி பயில்வோராகப் பிணைக்கப்பட்ட , வகுக்கப் 

பட்ட ; குறிக்கப்பட்ட . 
art icles , n . pl . பொதுவிதிகள் அல்லது திட்டங்கள் . 
artic ulable, a . இணைக்கக்கூடிய . 
artic ular , a . மூட்டுகளுக்குரிய ; மூட்டினருகில் உள்ள . 
Articula ta , n . pl . இணைப்புடலி உயிரின வகுப்பு . 
artic ulate , n . ( வில . ) இணைப்பு உறுப்புக்கள் கொண்ட 
உயிரினம் ; a . இணைக்கப்பட்ட ; தனித்தனி கூறுகளால் 
பகுதிகளாகப் பொருத்தப்பட்ட ; பிரித்து வைக்கக்கூடிய ; 
தெளிவாகக் காணக்கூடிய ; தெளிவாகக் கேட்கக்கூடிய 
ஒலிகளால் ஆன ; தெளிவாய்ப் பேசக்கூடிய ; v . மூட்டினால் 
இணை ; பல மூட்டுக்களைக் கொண்டு சேர் ; தெளிவான ஒலி 
களாக அமை , தெளிவாகப்பேசு . 
artic ulated , a . மூட்டுக்களால் இணைக்கப்பட்ட . 
articula tion , 11. இணைத்தல் ; இணைக்கும் விதம் ; இணைப்பு ; 
துண்டம் ; தெளிவான ஒலி , தெளிவான பேச்சு ; மெய் 

யெழுத்து . 
artic ulator , 1. தெளிவாக உச்சரிப்பவர் ; 

உச்சரிப்பவர் ; எலும்புகளைக் 
கோத்து எலும்புக்கூடுகளை உருவாக்குபவர் . 
artic ulatory , a . ஒலிகளைத் தெளிவாக உச்சரிப்பதற்குரிய . 
ar tifact , 11. = artefact . 
art ifice , 11. கருவி , சாதனம் , பொறியமைப்பு ; கைத்திறன் ; 
கைவேலைப்பாடு ; சதுரப்பாடு , சூழ்ச்சி , தந்திரம் ; ஆள்வினைத் 
திறம் . 
artif icer , 11. கைவினைஞர் , பொறிவலர் ; புதிதுபுனைபவர் . 

7 


artifi cial , a . செயற்கையான ; மனிதனால் செய்யப்பட்ட , 
பொய்யான ; போலியான ; தொகுக்கப்பட்ட ; கற்பனையான ; 
போலிப்பகட்டுடைய . 
artificial ity , n . செயற்கையாயுள்ள தன்மை ; இயல்பு 

அற்ற நிலை . 
artifici alize , . செயற்கையாக்கு , இயல்பல்லாததாக்கு . 
artill erist , n . பீரங்கிகளைக் கையாள்வதில் வல்லவர் ; 

பீரங்கி இயக்குபவர் . 
artill ery , n . பீரங்கித்தொகுதி ; பீரங்கிப்படை . 
artill eryman , n . பீரங்கிப்படைவீரன் . 
artill ery - plant , 11. மலர்த்துகளை வெடித்து வீசும் அமெரிக்க 

முட்செடிவகை . 
artiodac tyl , 11. இரட்டைப்படைக் கால் விரல்களுள்ள 

விலங்கு ; a . இரட்டைப்படைக் கால்விரல்களுள்ள . 
artisan , n . கம்மியர் , கைவினைஞர் . 
art ist , 11. கவின்கலைஞர் ; ஓ வியர் ; கலைஞர் ; கற்பனை 

உளத்தர் , சுவைஞர் . 
artiste , n . கலைத்தொழிலர் ; கைவினை முற்றியோர் . 
artis tic , artis tical , a . கலைஞர்களைச் சார்ந்த ; கலைக்குரிய , 

கலைத்திறனோடு செய்யப்பட்ட ; கலைச்சுவையுள்ள . 
art istry , 11. கலைநாட்டம் ; கலை வேலைப்பாடு ; கலைத்திறன் . 
art less , a . திறமையற்ற , பண்பாடில்லாத ; ஒழுங்கற்ற ; 

இயல்பான ; கபடற்ற , பேதைமையான . 
Artocar pus , n . பலாவினக்காய் ; பலாவினப்பழம் . 
arts , n . pl . கலைத்துறை . 
arts man , n . கலைப்பயிற்சி கொள்பவர் . 
art y , a . ( பே - வ . ) போலிக்கலை நாட்டம் உடைய . 
art y - and - craft y , art y - craft y , a . கலைத் தன்முனைப் 

புடைய ; பயனைவிடக் கலைமுனைப்பான . 
a rum , n . சேம்பையினச்செடி . 
arundina ceous , a . நாணல் போன்ற ; நாணலுக்கு உரிய . 
ar val , a . உழுநிலத்துக்கு உரிய ; ( தொ . ) Arval Brethren , 
பண்டைய 

ரோமரிடையே நிலத்தெய்வங்களுக்குப் 
கொடுக்கும் குருமார் . 
Arvic ola , n. நீர் எலியினம் . 
arvic oline , a . வயல்களில் வசிக்கிற . 
Ar yan , n . இந்தோ - ஐரோப்பிய இனத்தவர் ; இந்தோ - 
ஐரோப்பிய இனத்தின் ஆசியக்கிளையினர் ; இந்தோ - செர் 
மானிய மொழி , இந்தோ - செர்மானிய இனத்தின் ஆசியக்கிளை 
மூலமொழி ; a . இந்தோ - ஐரோப்பிய , இந்தோ - செர்மானிய 
இனத்தின் ஆசியக்கிளைக்குரிய ; இந்தோ - ஐரோப்பிய இனத் 
தொடர்புடைய . 
Ar yanize , U. இந்தோ - செர்மானிய 

மயமாக்கு , கீழை 
இந்தோ - ஐரோப்பியப் பண்பூட்டு . 
aryball os , n . கழுத்துடைய உருண்டைக்குடுவை .. 
ar y1 , 21. நெடி வீசும் தனி இணைத்திறன் வாய்ந்த நீர்க்கரிமக் 

கலவைக் கூறுவகை . 
arytae noid , aryte noid , n . குரல்வளைக் குருத்தெலும்பு , 

குரல்வளைத்தசை ; a . குடவடிவுடைய . 
as 1 , 11. நார்வே நாட்டுத் ( Norway ) தெய்வத்தின் பெயர் ; 

pl . aes ir. 
as 2 , n . பண்டை ரோம எடையளவை ; பண்டைச் செப்புக்காசு 

வகை ; pl . ass es . 
as , n . ( மண் . ) படிகரை , பனியடி ஒடுக்கினாலோ சறுக்குப் 
பனிக்கட்டியினாலோ படியவிடப்படும் மணல் சரளையின் 
கரை ; pl . as ar . 


பலி 


. 


50 


ashiver 


as 


as , rel . pron . பெயரெச்சத்தொடரில் அவன் - அவள் - அவர் 
கள் - அது - அவைகள் என்ற பெயர் சுட்டிய இடைச்சொல் ; 
adu . ஒப்பாக , சரியாக , எந்த அளவிலாயினும் ; rel . ads . 
போல , போன்று ; அளவில் ; படியில் ; வேளையில் ; காரண 
மாக ; இருந்தபோதிலும் ; எடுத்துக்காட்டாக ; ( தொ . ) 
as for, 

வகையில் ; as for instance, FIT GOT (13 ; as if, as 
though , இருந்தால் எப்படியோ அப்படி ; இருந்திருக்கக் 
கூடுமானால் எப்படியோ அப்படி ; இருந்தாற்போன்று ; as it 
were , ஒரு விதத்தில் ; as many as , யாரெல்லாம் உண்டோ 
அவர்கள் எல்லாரும் ; as much , அப்படித்தான் ; அதையே 
தான் ; அவ்வாறே , அதையே ; as regards , அது பற்றி ; 
as well , கூட ; சால்புடையதாக ; நன்றுதான் ; so as to , 

பயனொடு , விளைவொடு . 
asafoet ida , n . பெருங்காயம் . 
asbest iform , a . கல்நார் 

உருவான , 

கல்நார் தோற்ற 
முடைய . 
asbes tine , a. கல்நாராலான ; கல்நார் போன்ற ; கல்நார் 

இயல்புடைய ; எரியாத , தீக்கிரையாகாத . 
asbes tos , n . கல்நார் , தீக்கிரையாகா ஆடையாய் நெய்யப் 

பயன்படுகிற நாரமைவுடைய கனிப்பொருள்வகை . 
as carid , n . சிறுகுடற்புழு . 
ascend , ப . ஏறு ; தாவி ஏறு ; உயர்ந்துசெல் ; இறந்தகாலம் 

நோக்கிச் செல் ; மரபில் முன்னோக்கிச் செல் . 
ascen dancy , n . மேம்பாடு , மேலாட்சி , ஆதிக்கம் . 
ascen dant , n . ஏற்றம் , ஏறுசரிவு ; மேடு ; ஏறுபவர் ; 
உயர்பவர் ; முன்மரபினர் , முன்னோர் ; மேம்பாடு , மேலாட்சி , 
ஆதிக்கம் ; எழுநிலை , உதயம் ; a . எழுகிற , உயர்கிற , 

உதிக்கிற ; மேலாட்சியுடைய , ஆதிக்கமுடைய . 
ascen dency , n . = ascendancy . 
ascen dent , n . , a . = ascendant . 
ascend ible , a . ஏறிச்செல்லக்கூடிய , ஏறத்தக்க . 
ascend ing , a . ஏறுகிற , உயர்கிற ; நிமிர்கிற , உச்சிநோக்கிச் 

செல்கிற ; மேன்மேல் விரைகிற . 
ascen sion , n . ஏறுதல் , எழுந்துசெல்லல் ; விண்ணேறுதல் ; 
( தொ . ) Ascension Day , இயேசுநாதரின் விண்ணேற்ற 

நாள் , புண்ணிய வியாழன் . 
ascen sional , a . ஏறுகிற ; ஏற்றம் சார்ந்த ; ஏற்றமான , 

மிகு உயர்வான ; ( இலக் . ) செறிவுடைய . 
Ascen siontide, 1. இயேசுநாதரின் விண்ணேற்ற வாரம் , 
புண்ணிய வியாழன் முதல் திருவெண் ஞாயிற்று நாள் வரை 
யுள்ள வாரம் . 
ascen sive , a , ஏறுகிற ; உயர்ந்து செல்கிற ; மேற்செல்லும் 

போக்குடைய , ஏறுபாங்கான . 
ascent , n . ஏறுதல் ; ஏற்றம் ; உயர்வு , முன்னேற்றம் ; இறந்த 

காலம் நோக்கிச் செல்லுதல் ; முன்மரபு ; ஏறு சரிவு , சாய்வு 
மேடு , மேடு ; ஏறுநெறி . 
ascertain , . உறுதியாய் அறி , உறுதிப்படுத்து . 
asce sis , n . தன்னொடுக்கம் . 
ascet ic , 11. கடுந்துறவி , தவசி ; கடுநோன்பாளர் ; தன் ஒறுப் 

பாளர் ; a . கடு நோன்பு நோற்கிற . 
ascet ical , a . தன்னொறுப்புச் சார்ந்த , ஒதுங்கிவாழ்கிற . 
ascet icism , 11. கடுநோன்பு , தவம் , தன்னொறுப்பு , இன்ப 

மறுப்பு , ஒதுங்கிய துறவு வாழ்வு . 
asc ian , n . நண்பகலில் நிழல்விழப்பெறாத வெப்பமண்டலத் 

தில் உறைபவர் . 
ascid ian , n . தண்டெலும்புகளின் முன்மரபாகக் கருதப் 

படுகிற அணுத் தண்டுடைய கடல் இப்பிவகை . 
ascid ium , n . சாடி வடிவ இலை ; சாடி வடிவமுடைய இலைப் 

பகுதி ; pl . ascid ia . 
asci tes , n . மகோ தரம் , அகட்டுநீர்க்கோவை . 
ascit ic , ascit ical , a . மகோதரம் சார்ந்த . 


Asclep iad , n . அஸ்க்லீப்பியஸ் ( Asclepius ) என்ற கிரேக்க 

மருத்துவத் தெய்வத்தின் மைந்தர் ; மருத்துவர் ; அஸ்க்வீப் 
பியடிஸ் ( Asclepiades ) என்ற கிரேக்கக் கவிஞர் வழங்கிய 

பாவகை . 
Ascle pius , n . கிரேக்க மருத்துவத் தெய்வம் . 
ascor bic , a . கரப்பானுக்கு எதிரான ; ( தொ . ) ascorbic acid, 

சி ஊட்டம் . 
as cospore , n . உயிர்மச் சிதல் , காளான்வகைத் தாவரத்தில் 

உண்டாகும் சிதல் . 
ascrib able, a . சார்த்திக் கூறத்தக்க . 
ascribe , v . ஏற்றிச்சொல் , சார்த்திக்கூறு ; குறித்துக்காட்டு , 

உரியதாகக் கருது ; சாட்டியுரை ; காரணமாகக் குறிப்பிடு . 
ascrip tion , 11. சார்த்துரை , திருக்கோயில் வழிபாட்டுரை 

யிறுதியில் இறைவனுக்குச் சார்த்தும் புகழுரை . 
as cus , n . ( தாவ . ) சிதலுயிர்மம் , எட்டுச்சிதல்கர் - உருவாக 

இடந்தரும் நீள் உயிர்மம் ; pl . & sc i . 
As dic , n . ( Allied Submarine Detection Investiga 
tion Committee ), நீரடிப்புலம் , கதழ் ஒலியலை மூலம் எதிரி 
நீர்மூழ்கிகளின் இயக்கமறிவதற்கான அமைவு . 
ase ity , n . ( மெய் . ) படைக்கப்படாநிலை , தற்றோற்றம் . 
asep alous , a . ( தாவ . ) புறவிதழ் இல்லாத 
asep sis , n . கெடுபுண்ணின்மை , நச்சு நுண்மமின்மை ; நச்சரி 

முறை , நுண்மத்தடை அறுவை முறை . 
asep tate , a . இடைவேலியிட்டுப் பிரிக்கப்படாத . 
asep tic , 11. தசையழுகல் தடைப்பொருள் ; a . கெடுபுண் 

படாத ; தசை யழுகலைத் தடுக்கிற . 
asep ticism , 1. தசையழுகல் தடைமுறை . 
asep ticize , v . தசையழுகலைத் தடைசெய் . 
asex ual , a . பால்வேறுபாடற்ற ; பாலியக்கமற்ற ; பால்சார் 

பின்றி இனப்பெருக்கம் உடைய . 
asexual ity , n . பால்வேறுபாடற்ற தன்மை . 
As gard , 11. பண்டை நார்வே நாட்டு ( Norway ) தெய்வங்களும் 
திருநிலைபெற்ற வீரரும் வாழ்ந்ததாகக் கருதப்பட்ட துறக்க 
உலகு , வானவர் உலகு . 
ash , n . அசோக மரம் , தேவதாரு இனத்தைச்சார்ந்த கட்டு 

மானத்துக்குச் சிறந்த மரவகை , தேவதாரு வகையின் 
கட்டை ; தேவதாருவகைக் கட்டையாலான ஈட்டி . 
ashake , adv . நடுங்கி , குலுங்கி . 

. 
ashamed , a . வெள்கி , வெட்கமுற்று ; குற்றமுணர்ந்து நாணி . 
ash - bin , ash - buck et , ash - can , 1. குப்பைத்தொட்டி , 

சாம்பற் கலம் . 
ash en 1 , a . அசோக மரத்துக்குரிய ; தேவதாருவகை மரத் 

தாலான . 
ash en , ash en - grey , a . சாம்பல் நிறமான . 
ash ery , n . சாம்பரமும் முத்துநீறும் உண்டுபண்ணும் 

இடம் . 
ash es , n . pl . சாம்பல் , நீறு ; எரிமலைச்சாம்பல் , சுடலை நீறு , 

எரிசாம்பல் . 
ash et , 1 . ஸ்காத்லாந்தில் ( Scotland ) வழங்கும் பெரிய 

உணவுத்தட்டம் , வட்டில் . 
ash - fire, 11. வேதியியல் செய்முறைகளுக்குரிய இள அனல் . 
ash -fly , 11. மீன் தூண்டிலில் பயன்படும் சிற்றுயிர் . 
ash -furnace , n , வேதியியல் செய்முறைகளுக்குரிய இள 

நெருப்பு அடுப்பு . 
ash - grub , n. = ash - fly . 
ash - heap , n . சாம்பற்களம் , குப்பை . 
ash - hole , n. அடுப்படிச் சாம்பற்குழி . 
ashine , adv . ஒளிர்ந்து , பளப்பளப்பாக . 
ashiv er , adv . நடுக்கமுடன் , நடுங்கிக்கொண்டு . 


1 
3 


asp ), 


1 . 


51 
Ashkenazim 

aspiration 
Ashkenazim , n . pl . போலந்து - செர்மனி நாடுகளிலுள்ள asleep , adv . துயில்நிலையில் , உறங்கி ; உயிரற்று ; மரத்துப் 
யூதர்கள் . 

போய் , செயலற்று . 
ash lar , n . மேவுகல் , செங்கல் போலச் சதுக்கமாகச் செதுக் aslope , adv . சாய்வில் , சரிவில் ; சாய்வாக ; குறுக்காக . 
கப்பட்ட கட்டுமானக்கல் ; a . மேவு கல்லாலான ; . மேவு asmear , a . பூசப்பெற்ற . 
கல் கட்டி யணைகொடு .. 

aso cial , a . கூடிவாழ விரும்பாத ; மன்னாயத்துடன் பழகு 
ash laring , 1. மேவடை , மோட்டு மச்சின் கோண இடை வதில் வெறுப்புடைய . 
வெளிகளை அடைத்து மறைக்கும் செங்குத்தான பலகைத் 

asp 11. மரவகை , காட்டரசு . 
தட்டி . 

விரியன் பாம்பு வகை . 
ash lar - work , n . மேவுகற் கட்டுமானவேலை . 

aspar agine , n . தண்ணீர்விட்டான் கொடியிலிருந்து எடுக் 
ash - leach , n . காரச்செய்தொட்டி , கட்டைச்சாம்பலைக் கரைத் 

கப்படும் வேதியியற் பொருள் . 
துக் கார உப்புக்களைப் பிரித்தெடுக்கப் பயன்படுத்தப்படும் 

aspa ragus n . தண்ணீர்விட்டான் கொடி . 
தொட்டி . 

as pect, n . நோக்கு , பார்வை ; பார்க்கும் கோணம் , சாய்வு , 
ash - leaf , n . முன்பருவ விளைச்சலுக்குரிய உருளைக்கிழங்குப் 

பக்கத்தோற்றம் , எல்லைக்காட்சி , பண்புக்கூறு , வண்ணம் ; 
பயிர் . 

( இலக் . ) வினைவடிவ நுட்பவேறுபாடு . 
ashore , ads . கரைமீது , கரையில் , கரைக்கு , கரைநோக்கி . 

as pectable , a . காணப்படுகிற ; காண்பினிய . 
ash - pan ; n . அடுப்பின் அழித்தட்டிலிருந்து விழும் சாம்பல் 

as pen , n . 

மரவகை , காட்டரசு ; a . காட்டரசு போலக் 
படியும் அடித்தட்டு . 

காற்றில் அதிர்ந்தாடுகிற ; நடுங்குகிற ; அஞ்சுகிற . 
ash - pit : n . = ash - hole . 

as per , n . பழங்காலத் துருக்கிய நாணயவகை . 
ash plant , n . அசோக மரத்தின் தை , தேவதாரு மரவகையின் 

ras per , n . கிரேக்க வல்லுயிர்ப்பு . 
இளங் கன்று . 

as perate , . கடிதாக்கு , கரடுமுரடாக்கு . 
ash - stand , n . படிகலத்தட்டு , புகைச்சுருள் நீறு படிவதற் 

as pergill, aspergill um , n . புனிதநீர் தெளிக்கும் தூரிகை . 
காக மேசைமீது வைக்கப்படும் தட்டு . 

Aspergill us , n . பூஞ்சைக்காளான் இனம் , பூசினை . 
ash - tray , n . = ash - stand . 

asper ity , n . கடுமை , முரட்டுத்தன்மை , உறைப்பு ; கடு 
Ash - Wednes day , n . கிறித்தவ ஆட்டை நோன்புப் பருவத் 

கடுப்பு , வெடுக்குத்தனம் . 
தின் முதல் நாள் நீற்றுப் புதன்கிழமை . 

asperse , v . தூவு , தெளி , சிதறு ; பழிதூற்று , அவதூறு 
ash y , a . சாம்பலுக்குரிய ; நீறுபூத்த , சாம்பல் போர்த்த , 

செய் , இழிவுரை கூறு . 
சாம்பல் படிந்த ; சாம்பல் நிறமான . 

asper sion , n . பழிதூற்றுதல் , அவதூறு . 
ash y - grey , a . சாம்பல் நிறமான . 
As ian , n . ஆசியாக் கண்டத்தவர் ; a . ஆசியா கண்டத்துக் 

aspers ive , a . பழிதூற்றும் இயல்புடைய , அவதூறான . 
குரிய ; ஆசிய நாடுகளுக்குரிய ; சிறிய ஆசியாவுக்கு 

aspersor ium , n . தீர்த்தபாத்திரம் . 
( Asia Minor ) உரிய ; ஆசிய மரபுக்குரிய ; பகட்டணி நிறைந்த aspers ory , n . நன்னீர்த் தூரிகை ; நன்னீர்க் கொள்கலம் 
இலக்கியப் பண்புடைய . 

a . பழிதூற்றுகிற ; அவதூறான , அவமதிக்கும் தன்மையுடைய . 
Asian ic , a . ஆசியாக்கண்டத்துக்குரிய ; சிறிய ஆசியா 

as phalt , 11 . புகைக்கீல் ; கருங்காரை , சல்லி 

கூழாங் 
வுக்கு ( Asia Minor ) உரிய ; ஆசிய மரபுசார்ந்த ; ( மொழி . ) கற்களுடன் கலந்த புகைக்கீல் ; U. புகைக்கீல் செறிவி ; 
ஆசியா ஐரோப்பாக் கண்டங்களிலுள்ள இந்தோ - செர்மானிய 

கருங்காரையிடு ; கருங்காரைப்பூச்சுப் பூசு . 
இனமல்லா மொழிக்குழுவுக்குரிய . 

asphal tic , a . புகைக்கீல் போன்ற , புகைக்கீல் சார்ந்த , 
Asiat ic , n . ஆசியாக் கண்டத்தவர் ; a . ஆசியாக் கண்டத்தைச் புகைக்கீல் கலந்த ; கருங்காரையிட்ட . 
சார்ந்த . 

as phodel , 7. அல்லியினக்கொடி ; கிரேக்க புராண மரபின்படி 
Asiat icism , n . ஆசிய நடையுடை மரபுகளைப் பின்பற்றி இறந்தவர்கட்குரிய செடியினத்தின் வகை . 
நடக்கும் பண்பு . 

asphyx ia , n . நாடி நிறுத்தம் ; மூச்சுத் தடைபடல் , திணறல் . 
aside , 1. பிறர் கேளாதபடி மெல்லிய குரலிற் பேசப்படும் asphyx iant , n . மூச்சுத்திணறவைக்கும் திறமுடைய வேதி 

சொல் ; நடிகர் தனிமொழி ; ads . விலகி , ஒதுங்கி , ஒரு யியற்பொருள் ; a . மூச்சுத்திணறவைக்கும் திறமுடைய . 
பக்கமாக , தள்ளி , அப்பால் ; மறைவாக , தனிமையில் ; 

asphyx iate , v . மூச்சுத் திணறவை . 
( தொ . ) set aside , இலதாக்கு . 

asphyxia tion , n . திணறல் , மூச்சுத்தடை ; திணறடிப்பு . 
as inine a . கழுதைக்கு உரிய ; கழுதை போன்ற ; அறிவுக் 

asphyx iator , 1. மூச்சுத்திணறடிப்பவர் . 
குறைவான . 
asinin ity , n . கழுதை போன்ற தன்மை ; அறிவு மழுங்கல் ; 

as pic , n . அகலிலையுடைய நறுமணப் பூஞ்செடி வகை . 
முரண்டு . 

as pic " , n . மீன் - முட்டை- இறைச்சி கலந்த 

நறுஞ்சுவை 

மசியல் . 
ask , U. வினவு , விடைகோரு ; வேண்டிக்கொள் ; உசாவு , 
செய்தி கேட்டறி ; அழை ; நாடு ; வேண்டு , வேண்டுமென்று 

as pics , as pick , n . விரியன் பாம்பு வகை . 
கேள் . 

aspidis tra , n . மனையக அழகுச்செடிவகை . 
askance , adu . பக்கமாக , சாய்வாக , ஓரமாக ; மறை குறிப் Aspid ium , n . கேடயவடிவ இலையுடைய சூரல்வகை . 
பாக , சாடையாக ; ( தொ . ) look askance at , வெறுப்புத் as pirant , n . அவாவுபவர் , விழைபவர் , நாடுபவர் , வேண்மர் . 
தெரிவிக்கும் வகையில் நோக்கு ; ஐயுறவுகொள் . 

as pirate , n . மூச்சொலி ; மூச்சொலி கலந்த மெய்யொலி 
askar i, n . ஐரோப்பியரால் பயிற்சிபெற்ற ஆப்பிரிக்கப் 

அல்லது மெய்யெழுத்து ; மூச்சொலிக்குறியீடு ; 

a . மூச் 
படைவீரர் . 

சொலியான ; V. உயிர்ப்புடன் ஒலி ; காற்றை உறிஞ்சி 
askew , adu . ஒருச்சாய்த்து , சிறக்கணித்துக்கொண்டு , இமை 

யிழு . 
கொட்டிக் கொண்டு . 

aspira tion , 11. வேணவா , பேரார்வம் , நாட்டம் , விழைவு . 
aslant , ads . சாய்வாக , பக்கம்நோக்கி ; prep . பக்கச்சாய்வாக ; aspira tion , n . முழு உயிர்ப்புடன் ஒலித்தல் ; மூச்சொலி 
குறுக்கே . 

கலந்த மெய்யொலி ; காற்றை உறிஞ்சியிழுத்தல் . 


, 


7 


52 
aspirator 

assignment 
as pirator , n . காற்றுறிஞ்சி , வளிவாங்கு கலம் , காற்றுறை assem bly - man , n . பேரவை உறுப்பினர் . 
இடையிலேயுள்ள கலங்கள் வழியாக வரும்படி இருப்பதற் assem bly- room , n . பொதுநடனக் கூடம் . 
குரிய அமைவு ; ( மரு . ) உடல் நீர்வாங்கி , உடலில் தங்கியுள்ள 

assem bly - shop , 11. இயந்திரக்கருவிகள் இணைத்துப் பூட்டப் 
நீர்மங்களை வாங்கும் ஆற்றலுடைய மருந்து . 

படும் இடம் . 
aspir atory , a . மூச்சுக்குரிய . 

assent , 11. இசைவு ; . இணங்கு, இசைவினைத் தெரிவி . 
aspire , . அவாவு , விழை , ஆர்வத்துடன் விரும்பு . 

assenta tion , n . பணிந்த இசைவு . 
as pirin , n . வெப்பாற்றி , காய்ச்சலையும் நோய்களையும் 

assent er , 1. இசைபவர் , ஏற்பாளர் . 
அகற்றும் மருந்து . 

assent ient , n . இசைபவர் ; a . இசைகிற . 
aspir ing , a . அவாவுகிற . 

assent ingly , adu . ஒத்துக்கொண்டு , 
aspout , adv . கொப்புளிக்கும் நிலையில் , பொங்கி வழிந்து . 

assent ive, a . இசைகிற . 
asprawl , adv . கைகால் பரப்பிக் கொண்டு . 

assent or , n . ( சட் . ) முன்மொழிபவருக்கும் பின் 
asprout , adv . முளைத்து . 

மொழிபவருக்கும் பின்னர் வேண்மரை ஆதரிப்பவர் . 
asguat , ads . உட்கார்ந்துகொண்டு . 

assert , . உறுதியாகக் கூறு . 
asquint , adv . சாய்வாக , கடைக்கண் பக்கமாக . 

assert able , a . வலியுறுத்தத்தக்க . 
ass , n . கழுதை ; முட்டாள் . 

assert er , n . = assertor . 
ass agai, n . தென் ஆப்பிரிக்கக் குடிகள் வழங்கும் காழ் மர 

asser tion , n . வற்புறுத்துதல் ; துணிபுரை . 
ஈட்டி , வேல்கம்பு ; U. ஈட்டி ஓச்சிக் காயப்படுத்து , வேல் 

assert ive , a . பிடித்த பிடியை வலியுறுத்துகிற , தன்னுறுதி 
கம்பெறிந்து கொல்லு . 

யுடன் செயலாற்றும் இயல்புடைய . 
assa i , ( இத் . ) adu . ( இசை . ) மிக . 

assert ively , adv . உறுதியாக . 
assa i 2, n . தென் அமெரிக்கப் பனைவகை ; பனைவகையின் 
காய் ; பனைவகையின் குடிதேறல் . 

assert iveness , n . தன்முனைப்பு . 
assail , V. எதிர் , தாக்கு ; முனைந்து முயல் ; கேள்விகளால் 

assert or , n . வலியுறுத்துபவர் . 
திகைக்கவை . 

assert ory , a . வற்புறுத்தும் இயல்புடைய . 
assail able, a . தாக்குதற்கு இடம் தருகிற . 

assess , 3. வரிவிதி , விலைமதிப்புக்குறி ; மதிப்பிடு . 
assail ant , n . தாக்குபவர் , எதிரி . 

assess able , a . மதிப்பிடத்தக்க ; வரி மதிப்பீட்டுக்குரிய . 
assail ment , n . தாக்குதல் . 

assess ment , 11. மதிப்பீடு ; வரி . 
assart , 1. காடுவெட்டி உருவான நிலம் , காடு கொன்று 

assess or , 11. மதிப்பீட்டாளர் ; ( தொ . ) court of assessors , 
நாடாக்குதல் ; V. காடு அழித்துப் பாசன நிலமாக்கு . 

மதிப்பாளர் மன்றம் . 
கொலைகாரர் , 
assass in , n . கொலையாளி , 

மறைந்திருந்து 

assesso rial , a . மதிப்பாளர் சார்ந்த ; மதிப்பாளர் 
கொலை செய்பவர் . 

மன்றத்துக்குரிய . 
assass inate, v . படுகொலை செய் , மறைந்திருந்து தாக்கிக் 

assess orship , 11. மதிப்பாண்மை ; மதிப்பாளர் நிலை . 
கொல்லு , வஞ்சகமாகக் கொல்லு . 

ass et, n . சொத்தின் கூறு . 
assassina tion , n . படுகொலை , சதிக்கொலை , தாக்கிக் ass ets , 11. Pl . சொத்து , ஆஸ்தி ; ( சட் . ) செலுத்தவேண்டிய 
கொல்லுதல் . 

இனங்களைக் கணக்கிடுமுன் உள்ள உடைமை . 
assass inator , 11. படுகொலை செய்பவர் , சதிகாரக்கொலைஞர் , 

assev er , assev erate, v . ஆணையிட்டுரை . 
கொலைகாரர் . 

assev eratingly , adv . ஆணையிட்டு . 
assault , n . திடீர் தாக்குதல் , மேற்சென்றெதிர்த்தல் ; முற் 

assib ilate, v . சூ என்றொலி , பாம்புபோல் சீறொலி செய் . 
றுகை ; மோதுதல் ; ( சட் . ) வலிந்து தாக்குதல் , வசைத் 
தாக்கு ; U. தாக்கு ; முற்றுகை செய் ; வலிந்து எதிர் ; வசை 

assibila tion , n . சூ என்பது போன்ற ஒலி , சீறொலி . 
கொண்டு தாக்கு ; ( தொ . ) assault at arms , assault of arms, assidu ities , n . pl . இடைவிடாக் கவனிப்பு . 
சிலம்பத்தில் தட்டு மறிப்புக்காட்சி ; இராணுவப் பயிற்சிக் assidu ity , 11. உறுவிழிப்பு , தொடர்ந்த கவனிப்பு . 
காட்சி . 

assid uous , a . விடாமுயற்சியுடைய . 
assay , n . தேர்வு , நோட்டம் , எடைபண்பு மதிப்பீடு ; தேர்வுக் assid uously , adv . சோம்பல் இல்லாமல் . 

குரிய உலோகம் ; முயற்சி அனுபவம் ; 3. ஆராய்ந்து பார் , 
நோட்டம் பார் , எடைபண்புநேர் , கலவை அளவு மதிப்பிடு ; 

assign , n . சட்டப்படி உடைமையின் உரிமை மாற்றி வழங்கப் 

பெற்றவர் , பேற்றுரிமையாளர் ; U. பங்கிட்டளி, ஒதுக்கிக் 
முயற்சி செய் , முயன்றுபார் ; ( தொ . ) cup of assay , முன் 

கொடு ; சட்டப்படி 

உரிமை மாற்றிக்கொடு, 
சுவைச் சிறுகலம் . 

வழங்கு , வகுத்தமை , திட்டமிட்டுக் குறி ; குறி. 
assay able , a . மதிப்பிடக்கூடிய ; முயற்சிக்குரிய . 

assign able , a . வகுத்தளிக்கப்படக்கூடிய ; காரணமாகக் 
assay er , 11. நோட்டக்காரர் ; பொன்காண் கட்டளையர் . 

குறிப்பிடத்தக்க ; ஒதுக்கித் தரத்தக்க . 
assay - master , 11. கட்டளை வல்லுநர் , நோட்டவல்லுநர் . 

ass ignat , n . ( வர . ) பிரெஞ்சுப்புரட்சி அரசாங்கம் ( 1789 ) 
assay - piece , n . மச்சப்பொன் ; மேன்மைக்கு எடுத்துக் வெளியிட்ட தாள்நாணயம் . 
காட்டு . 

assigna tion , n . குறியிடம் ; ( சட் . ) உடைமையின் உரிமை 
ass egai, n . , v . = assagai. 

மாற்றி வழங்குதல் . 
assem blage, n . ஒன்றுகூடுதல் ; கூட்டம் , மக்கட்குழாம் ; 

assignee , n . ஆட்பேர் , ஒருவரது பிரதிநிதியாகச் செயலாற்ற 
தொகுதி . 

அமர்த்தப்பட்டவர் ; நொடிப்புற்ற நிலையத்தினை நடத்த 
assem ble " , n . குழு நடனத்திற் பாய்ச்சல் வகை . 

அமர்த்தப்பட்ட மேலாள் ; சட்டப்படி உடைமை உரிமை 
assem ble , v . ஒன்றுகூட்டு , திரட்டு ; உறுப்புக்களை ஒன்று மாற்றி அளிக்கப்பெற்றவர் . 
கூட்டிச்சேர் ; ஒன்றுகூடு . 

assign ment, n . வகுத்தமைத்தல் ; வகுத்தொதுக்குதல் ; 
assem bly , 11. ஒருங்குகூடுதல் ; திரட்டுதல் ; சட்டம் இயற்றும் வகுப்பீடு ; ஒப்படைப்பு ; ஒப்படைத்த பகுதி ; ஈடு ; காரணக் 
பேரவை , மக்கள் மன்றம் . 

குறிப்பீடு ; உடைமை உரிமை யளிப்பதற்கு உரிய பத்திரம் . 


உடைமை 


53 


astonishment 


assimilability 
assimilabil ity , n . ஒருநிலைப்படும் இயல்பு , செமிக்குந்திறன் . 
assim ilable, a . ஒன்றுபட்டிணையும் இயல்புடைய . 
rassim ilate, v . தன்னியலாக்கு , தன்னோடிணைவி ; செமிக்கவை ; 

ஒன்றுபட்டிணை . 
assimila tion , n . செமிக்கப்பண்ணுதல் , தன்னியற்படுத்து 

தல் ; ஒன்றுபடல் ; முழு இணைவு . 
assim ilative , a . செமித்தல் சார்ந்த . 
assim ilator , n . ஒன்றுபடுத்தி இணைப்பவர் , இசைப்பவர் ; 

செமிதிறமுடைய பொருள் . 
assim ilatory , a . = assimilative. 
assist , 1. தளக்கட்டுப் பந்தாட்டத்தில் ( baseball ) உதவி 

யாளர் கெலிப்புக்கூறு ; 3. உதவு , துணைசெய் , கைக்கொடு ; 
பங்கு கொள் . 
assis tance, n . துணைமை , உதவி . 
assist ant , n . துணைவர் , உதவியாளர் ; a . 

a . உதவுகிற , 
துணைமையான . 
assize , 1. விலைக்கட்டுப்பாடு ; அளவை வரையரை ; ஆணை 

யாளர் விசாரணை முடிபு ; மாவட்ட ஆணையாளர் மன்றம் ; 
ப. விலை கட்டுப்படுத்து ; அளவு வரையறை செய் ; ( தொ . ) 

great assize , இறுதிநாள் தீர்ப்பு . 
assiz er , n . அளவைக் கட்டுப்பாட்டாளர் . 
associabil ity , n . தோழமை . 
asso ciable , a . இணைத்து எண்ணத்தக்க . 
asso ciate , 11. கூட்டாளி , பங்காளி ; துணைவர் , தோழர் ; 

உடனுழைப்பாளர் ; துணைமையாளர் ; நிறையுரிமையின்றி 
உறுப்பினராகச் சங்கத்தில் சேர்த்துக்கொள்ளப்பட்டவர் ; 
தொடர்புடைய பொருள் ; a . இணைவான , தொடர்புடைய ; 
உடனுழைக்கிற , துணைநிலையுடைய ; 3. சேர்ந்துபழகு , கூடு ; 

இணைத்தெண்ணு , பங்குகொள் . 
associa tion , 11. கூடுதல் , இணை தல் , சேர்த்தல் ; கூட்டு , 

சங்கம் ; தோழமை , நட்பு ; நெருங்கிய பழக்கம் ; கருத்துத் 

தொடர்பு ; ( தொ . ) association of ideas , எண்ண இயைபு . 
asso ciative, a . கூடிச்சேரும் இயல்புடைய . 
asso ciator , 11. கூட்டாளி ; இணைபவர் . 
asso ciatory , a . = associative . 
assoil , . பழி துடை , பாவந்தீர் ; மன்னித்து விடு , விடு . 
assoil 2 , ப . அழுக்காக்கு . 
ass onance , 11. ஒலியியைவு , உயிரொலிகள் மட்டும் இசையும் 

எதுகை . 
ass onant , assonant al , a . ஒலியியைவுடைய . 
ass onate, U. உயிரொலி இயைவுறு ; உயிரொலி இயைவி . 
assort , . வகைப்படுத்து , ஒழுங்குபடுத்து ; தொகுப்பில் சேர் ; 

வகைப்படு ; கூடிப்பழகு . 
assort ed , a . தேர்ந்து எடுக்கப்பட்ட , பலவிதமாக வகைப் 

படுத்தப்பட்ட .. 
assort ment , 11. வகைப்படுத்துதல் ; வகுப்பமைவு ; தொகுதி , 

வகைதொகைப் படுத்தப்பட்ட கூட்டு ; கூறு , 
assuage , v. மட்டுப்படுத்து , நோவு தணி , உணர்ச்சி அமைதிப் 

படுத்து , வேட்கைதீர் . 
assua sive , a . மட்டுப்படுத்துகிற . 
assuefac tion , n. நீள்பழக்கம் ஆக்குதல் . 
ass uetude, n . பழக்கப்பட்ட நிலை . 
assum able , a . மேற்கொள்ளத்தக்க . 
assum ably , adv . ஊகத்தின்படி . 
assume , 3. மேற்கொள் , புனைந்துகொள் ; பாவனைசெய் , 

ஊகம் செய் , கருதிக்கொள் , ஆராயாது எண்ணு ; செருக்கிக் 
கொள் ; வலிந்து பற்று . 
assumed , a . தன்னாலேயே புனைந்துகொள்ளப்பட்ட , போலி 

யான , தற்பாவனையான ; வலிந்து கொள்ளப்பட்ட . 
assum ing , a. தற்செருக்கான , மெட்டுகடந்த , ஆணவமான . 


assump sit , n . எதிர்வாதி உறுதி தவறியதாக வாதி சாற் 

றும் உரை . 
assump tion , n . ஊகம் , கற்பிதம் , தற்கோள் , எடுத்துக் 
கொள்ளுதல் , தற்புனைவு , போலிக்கருத்து ; தற்செருக்கு ; 
ஏற்பு ; ( அள . ) மும்மடி மெய்ம்மையின் சினைவாசகம் ; 
( தொ . ) Assumption of the Virgin , கன்னிமேரியின் 
விண்ணேற்பு , விண்ணேற்பு விழா நாள் . 
assump tive, a . தற்கோளான , ஊகிக்கப்பட்ட ; செருக் 

குடைய . 
assur ance , 1. உறுதி , நம்பிக்கை , இசைவுறுதி , துடுக்குத் 

தனம் ; காப்புறுதி , வாழ்க்கைக் காப்பீடு . 
assure , 0. உறுதிகூறு , உ.றுதிப்படுத்து ; நம்பிக்கையளி ; 

காப்புறுதியளி . 
assured , a . உறுதியான ; ஐயமற்ற ; தன்னம்பிக்கையுடைய ; 

காப்புறுதி பெற்ற . 
assur edly , ads . உறுதியாக . 
assur er , 11. காப்புறுதி செய்பவர் ; உறுதியளிப்பவர் . 
assur gency , n . எழுச்சி , கிளர்ச்சி . 
assur gent , a . பொங்குகிற , கிளர்ந்தெழுகிற ; ( தாவ . ) நிமிர் 

வளைவான . 
Assyriol ogist, n . பண்டை அசீரிய (Assyria ) இனப் 
பழமை ஆய்வாளர் ; பண்டை அசீரிய மொழி ஆராய்ச்சி 
யாளர் . 
Assyriol ogy , 1. பண்டை அசீரிய ( Assyria ) இனத்துப் 
பழமை ஆய்வுத்துறை ; பண்டை அசீரிய மொழியாராய்ச்சித் 
துறை . 
astare , adv . உறுத்து நோக்கிய நிலையில் ; திடுமென . 
astat ic , a . நிலையற்ற ; நில முனைக்கோடிகளின் தாக்குக் 

குன்றிய . 
as ter , n . சாமந்தியினச்செடி . 
aste ria , 11. மின்மணி , வெட்டுவாயில் விண்மீன்புள்ளிகள் 

காட்டும் ஒண் மணிவகை . 
as terid , 11. விண்மீன் வடிவ மீன்வகை . 
as terisk , n . விண்மீன் குறி ; V. விண்மீன் குறியிடு . 
as terism , n . நாண்மீன் , விண்மீன் குழு ; மூவிண்மீன் 

* * ) ; வெட்டுவாயில் விண்மீன் வடிவு காட்டும் 
திறம் , மின் திறம் . 
astern , adu . ( கப் . ) பின்புறமாக . 
as teroid , n . குறுங்கோள் , செவ்வாய்க்கும் வியாழனுக்கு 
மிடையே கோள்களுடனொத்துக் கதிரவனைச் சுற்றிச் சுற்றிச் 
செல்லும் நுண்கோள்களுள் ஒன்று ; வாணவேடிக்கை ; 
a . விண்மீன் வடிவான . 
asteroid al , a . விண்மீன் வடிவான . 
astheni a , n . தளர்ச்சி , சோகை . 
asthen ic , n . வாடிய உடலுடையவர் ; a . சோகை சார்ந்த , 

வலுக்கேடான ; ஒற்றைநாடியான , நெஞ்சொடுங்கிய . 
asth ma , n . காசம் , ஈளை , மூச்சுத் தடையுடன் கூடிய இருமல். 
asthmat ic , asthmat ical , a. காசம் சார்ந்த , ஈளையால் 

பீடிக்கப்பட்ட 
asthore , 11. பொன்னே என்பது போன்ற அருமை விளிப் 

பெயர் . 
astigmat ic , a . காட்சி முனைப்பமைதிக் கேடு விளைக்கும் 

கண்ணோயுடைய ; காட்சி முனைப்பமைதிக் கேடுடைய . 
astig matism , 11. உருட்சிப்பிழை , கண்பார்வையின் முனைப் 
பமைதிக்கேடு ; கண்ணாடிச் சில்லின் ஒளிமுனைப்பமைதிக் 
குறைபாடு . 
astir , adv . இயங்கும் நிலையில் ; படுக்கைவிட்டெழுந்து : 

உயிர்ப்புடன் , துடிப்புடன் . 
aston ish , v . திகைக்கவை , மலைப்பு உண்டுபண்ணு ; கலக்கு . 
aston ishment , 11. வியப்பு , திகைப்பு ; மலைப்பூட்டும் செய்தி . 


. 


குறி ( * * * 


| 3317 


54 


athirst 


C 


மல 


astoop 
astoop , adv . குனிந்த நிலையில் . 
astound , . திகைப்படையச்செய் , அதிர்ச்சியூட்டு . 
astound ment , n . திகைப்பு , கலக்கம் . 
astrad dle , adv . கால்களை அகலப் பரப்பிக்கொண்டு . 
as tragal , 11. தூண் தலைப்பின் பக்க அணியுறுப்புவகை , 
வளை தண்டு ; பீரங்கி முகப்பு அணிவளை ; பலகணிக் 
கண்ணாடிச் சில்லுகளைத் தாங்கும் கம்பி , கண்ணறை தாங்கி . 
as tragals , n . pl . சூதாடு கருவி . 
astrag alus, ( ல . ) n . கணைக்கால் எலும்பு , பயற்றினச் செடி . 
astrakhan , n . சுருள் மயிர் வாய்ந்த ஆட்டுக்குட்டித் தோல் 

வகை ; முரட்டுத் துணிவகை . 
as tral , a . விண்மீன்களுக்குரிய ;; விண்மீன்கள் நிரம்பிய , 
விண்மீன் மண்டலஞ்சார்ந்த ; உயிர்மப்பிளவின் மின் அமை 
வுருச் சார்ந்த ; ( பெரு . ) விசும்புருவான , ஒளிபோன்ற 
வானிறை நுண்பொருளாய் இயைந்த , ஆன்மிக ; ( தொ . ) 
astral body , ஆவியுரு ; astral hatch , விமானத்தில் வான் 
காட்சிக்குரிய கவிமாடப்பலகணி ; astral lamp , நிழலிடா 
முகிழ் விளக்கு . 
astrand , ads. கரைமீது , அடிநிலமீது . 
astray , adv . நெறிதிறம்பி , வழிதவறி . 
astrict , v . கட்டு , இறுக்கு ; கட்டுப்படுத்து ; மலச்சிக்கலுண் 

டாக்கு . 
astric tion , 11. மலச்சிக்கல் ; நரம்பிறுக்கம் , தசையிறுக்கம் .. 
astric tive , a . நரம்பிறுக்குகிற , தசையிறுக்குகிற ; மலச்சிக்க 

லுண்டாக்குகிற . 
astride , adu . நீண்ட நடையொடு ; இருமருங்கும் ஒவ்வொரு 

காலொடு . 
astringe , . கட்டி இறுக்கு ; செறிவி , அழுத்து ; 

இறுக்கம் உண்டுபண்ணு . 
astrin gency , 11. இறுக்கம் ; சுருக்குதல் ; செறிவித்தல் ; 
தசைச்சுரிப்பு , நரம்பிறுக்கம் ; குருதி உறைவிப்பு ; தன் 
னடக்கம் , தற்சிக்கனம் . 
astrin gent , a . கட்டுப்படுத்துகிற , இறுக்கமான , உறையச் 

செய்கிற, சுருக்குகிற , செறிவிக்கிற , துவர்ப்புள்ள , தன் 
னடக்கமான , தற்சிக்கனமான . 
as trodome , 1. விமானத்தில் வான்காட்சிக்காக அமைக்கப் 

பட்ட பளிங்கியல் கவிகை மாடம் , விண்மாடம் . 
as troite , 11. பண்டை உலகின் ஒண் மணிவகை . 
as trolabe, n . முற்கால உயர்வுமானி . 
astrol atry , 11. விண்மீன் வணக்கமுறை . 
astrol oger , 11. கணியன் , சோதிடன் . 
astrolo gic , astrolo gical , a . சோதிடத்துக்குரிய . 
astrol ogy , 11. கணிநூல் , சோதிடம் . 
as tronaut , 11. புறவெளி வானோடி வாழ்க்கை ஆர்வலர் ; 

வான்புறவெளிச் செலவியல் மாணவர் . 
astronaut ics , 11. சேணியல் , வான்புறவெளிச் செலவு பற்றிய 

நூல் . 
astron omer , n . வானூலார் , வான்கணிப்பாளர் . 
astronom ic , astronom ical , a . வானூலுக்குரிய ; வானா 

ராய்ச்சி சார்ந்த ; பேரளவான . 
astron omize, v . வானூல் பயில் . 
astron omy , 1. வானூல் , வான்கோளங்களின் ஆய்வியல் . 
astrophys ical , a . வான்கோளங்களின் வேதியியல் இயற் 

பியற் பண்புகளைச் சார்ந்த , 
astrophys ics , 11. வான்கோளவியல் , வான்கோளங்களின் 

இயற்பியல் வேதியியல் பண்புகளை ஆயும் ஆராய்ச்சித்துறை . 
astrut , ads . துருத்திக்கொண்டு , பரப்பிக்கொண்டு , வீறாப் 


astu city , n . கூர்மதியுடைமை . 
astute , a . கூர்மதியுடைய , நுண்புலம் வாய்ந்த ; சூழ்ச்சித் 

திறமுடைய , தந்திர நுட்பமுடைய . 
astute ness , n . கூர்மதி , நுழைபுலம் ; சூழ்ச்சித்திறம் . 
asty lar , a . தூணற்ற . 
asudd en , adv . திடுமென , உடனடியாக . 
asun der , ads . வேறாக , துண்டாக , ஒதுக்கி . 
aswoon , ado . உணர்விழந்த நிலையில் . 
asyl um , 11. புகலிடம் , காப்பிடம் , அடைக்கலம் ; அறக் . 

கோட்டம் ; பித்தர் காப்புமனை . 
asymmet ric , asymmet rical , a . செவ்விசைவற்ற , சமச் 

சீர் அற்ற , உருக்கோட்டம் உடைய . 
asymm etry , n . செவ்விசைவின்மை ; உருக்கோட்டம் . 
as ymptote, n . தொடர்வரை ; வளைகோட்டுடன் இணையாது 

அணுகிக்கொண்டே செல்லும் நேர்க்கோடு . 
asyn chronism , 11. காலமுரண் ; ஒருங்கிசையா நிகழ்ச்சி ; 

இசைவு ஒவ்வாக் காலப்பண்பின் அளவு . 
asyn chronous , a . கால இசைவற்ற . 
asyn deton , 11 . இணைப்பிசைச்சொல் தொக்க அணிநிலை ; 

pl . asyn deta . 
asyntac tic , a . இசைவின்றித் தொடுத்த , இலக்கணத்துக்கு 

இயையாத . 
asys tole , n . ( மரு . ) நெஞ்சுப்பையின் சுருக்கக் குறைவு . 
at , prep . இல் , இடத்தில் , அருகில் , அடியில் ; ( தொ . ) at first , 

முதலில் , தொடக்கத்தில் ; at last , இறுதியில் , கடைசியில் , 
முடிவில் ; at least , குறைந்த தன்மையில் , குறைந்த அளவில் ; 
at most , நிறைந்த தன்மையில் , உயர்ந்த அளவில் ; at once , 
உடனே , காலதாமதமின்றி ; ஒருமிக்க ; at sight , கண்ட 
வுடன் . 
at abal , n . முழவு வகை , போர்ப்பறை . 
atarax ia , at araxy , n . 

அமைதிநிலை , இன்பத்தையும் 
துன்பத்தையும் பொருட்படுத்தாத மனப்பான்மை . 
at avism , n . மூதாதையர் பண்பு வெளிப்பாடு ; முதுமரபு 
மீட்சி ; சில தலைமுறைகளுக்குப் பின்னர் நோய் மீண்டும் 
வருதல் . 
atavis tic , a . மூதாதையரின் இயல்பு கொண்ட , முதுமரபு 

மீட்சியுடைய . 
atax ic , a . ஒழுங்கின்றி விட்டுவிட்டு நிகழ்கிற . 
atax y , 11. உடலுறுப்புக்கள் ஒத்தியங்க மாட்டாமை . 
ate , v . eat என்பதன் இறந்தகாலம் . 
ateleio sis, n . உடல் அளவோடு ஒத்த குள்ளத்தன்மை ; 

நிறைவுறாத வளர்ச்சி . 
atelier , ( பிர . ) n . தொழிற்சாலை ; கலைஞனின் பணிமனை . 
Athana sian , a . பண்டை அலெக்சாண்டிரியாவின் தலைமைக் 

குரு அதனேசியஸ் என்பாரைச் சார்ந்த . 
athan asy , n . சாவின்மை . 
ath anor , n . இரசவாதியின் உலை . 
ath eism , n . நாத்திகம் ; கடவுள் நம்பிக்கையின்மை .. 
ath eist , 11. நாத்திகர் . 
atheis tic , a . கடவுள் கொள்கையற்ற . 
atheis tical , a . நாத்திகஞ் சார்ந்த . 
ath eling, n . உயர்குடும்பத்தைச் சேர்ந்தவர் , அரசிளங் 

குமரர் . 
athenae um , n . இலக்கியக்கழகம் ; விஞ்ஞானச் சங்கம் : 
படிப்பகம் ; நூல் நிலையம் ; அத்தீனா ( Athene ) என்ற கிரேக்க 
பெண்தெய்வத்தின் 

கோயில் ; பண்டைக்காலக் கல்வி 
நிலையம் ; இலக்கியப் பல்கலைக்கழகம் . 
Athe nian , n . ஆதன்ஸ் ( Athens ) நகரத்தின் குடிமகன் . 
athirst , a . நீர்வேட்கையுடைய ; ஆர்வமுள்ள . 


பாக , 


astu cious , a . கூர்ந்தறியும் 

கூர்ந்தறியும் திறமுடைய , 
முடைய . 


சூழ்ச்சி நுட்ப 


55 


athlete 


attention 


ath lete , n . உடற்பயிற்சிப் போட்டியாளர் ; உரவோர் . 
athlet ic , a . உடற்பயிற்சி ஒட்டிய ; உடல் வலிமை நிறைந்த . 
athlet icism , n . உடல் வலிமைப்பயிற்சி . 
athlet ics , n . pl . உடற்பயிற்சி விளையாட்டுக்கள் . 
at - home , n . விருந்தினர்க்கு வீட்டில் வரவேற்பு . 
rathrill , adv . விதிர்விதிர்த்து , நடுநடுங்கி . 
athrob , adv . துடித்துக்கொண்டு , 
athwart , adv . பக்கம் நோக்கி , குழம்பி , ஒருசாய்வாய் , 

ஏறுமாறாக , தவறி ; prep . குறுக்கே . 
a -tilt , adu . ஒருக்கணித்து . 
at imy , n . மானக்கேடு , அவமதிப்பு , குடியுரிமை இழப்பு .. 
ating le, adu . உடல் சிலிர்த்து . 
Atlante an , a. லிபியா ( Libya ) விலுள்ள அட்லாஸ் ( Atlas ) 

மலையைச் சார்ந்த ; மிகப் பெரிய ; கடல் கொண்ட பண்டை 
அட்லாண்டிஸ் ( Atlantis ) மாநிலத்திற்குரிய . 
atlan tes , n . pl . ( க - க . ) ஆண் உருவச்சிலை வடிவான தூண் 

கள் . 
Atlan tic , n . அட்லாண்டிக் மாகடல் ; a . அட்லாண்டிக் 
மாகடற்பகுதியைச் சார்ந்த ; லிபியாவிலுள்ள அட்லாஸ் 

( Atlas ) மலையைச் சார்ந்த . 
atlan tosaur us , 1. தொல்பழங்காலப் பெரும் பல்லி உரு 

வான விலங்கு வகை . 
At las , 11. லிபியா ( Libya )வின் மலை ; மேல் உலகங்களைத் 

தாங்குவதாகக் கருதப்பட்ட கிரேக்கப் புராணப் பழந் 

தெய்வம் . 
at las , n . நிலப்பட ஏடு ; வரை தாள் அளவு வகை ; ( உட . ) 

மண்டை ஓட்டைத் தாங்கும் கழுத்தெலும்புப் பூட்டு . 
At man , ( ச . ) n . ஆன்மா , உயிரின் உள்ளொளி . 
atmol ogy , n . வளிமண்டல நீராவி நிலை நூல் . 
atmol ysis , n . புகைகளைப் பிரிக்கும் முறை . 
atmom eter , 1. ஆவிமானி . 
at mosphere, n . வளிமண்டலம் , பவனம் ; வளிச்சூழல் ; 
ஆவியமுக்கம் ; படத்தின் பின்னணித் தொலை உணர்வு ; 

சூழ்நிலை . 
atmosphe ric , atmosphe rical , a . வளி மண் டலம் 

சார்ந்த ; சூழ்நிலைக்குரிய . 
atmosphe rics , 11. pl . வானொலி - தொலைபேசி ஏற்புக்களைத் 

தடைப்படுத்தும் இடையோசைகள் . 
ato cia , 11. பெண்மலடு . 
at ok , 1. தீ மணக் கசிவுநீரை வெளிப்படுத்தும் கீரியின விலங்கு 


atomiza tion , n . அணுவாக்குதல் ; ( மரு . ) நீர்மங்களை நுண் 

திவலைகளாக மாற்றுதல் . 
at omize, v . அணுக்களாகக் குறை . 
at omizer , 11 . ( மரு . ) நீர்மங்களை நுண்திவலைகளாக்கும் 

கருவி . 
a tom -smasher , n . அணுத்தகர் பொறி . 
at omy , n . எலும்புக்கூடு ; தேய்ந்த உடல் . 
at omy , 11. அணு ; நுணுகிய உயிர்ப்பொருள் . 
aton al , a . ( இசை . ) பண்முறையற்ற . 
atone , v . ஈடுசெய் ; கழுவாய்தேடு ; பொருத்து . 
aton ic , 1. அசையழுத்தம் அற்ற சொல் ; a . ஒலியழுத்தம் 

அற்ற ; உறுதி குன்றிய . 
atop , adv . உச்சியில் ; மேலிடத்தில் . 
atrabil ious , a . கடும்பித்தத்திற்கு உள்ளான ; மனச்சோர் 

வுடைய ; மனக்கசப்பிற்கு உரிய . 
atrip , adv . ( கப் . ) நங்கூரம் தரையிலிருந்து உயர்த்தப்பட்ட 

நிலையில் . 
at rium , n . பண்டை ரோம நாட்டினர் வீட்டின் முற்றம் , 
முன்றில் ; திருக்கோயிலில் மோடிட்ட வாயில் முகப்பு ; 
( வில . ) துவாரம் ; துளை . 
atro cious , a . மிகக் கொடிய ; அடாத . 
atro city , n . அட்டூழியம் . 
at rophy , n . உடல் மெலிவு ; சத்தின்றித் தேய்ந்து போதல் ; 

ஆளாமைத் தேய்வு . 
at ropine , n . நச்சுக்கார வகை . 
attach , 0. பிணை , ஒட்டவை ; பொருத்து , கட்டுப்படுத்து : 

உரித்தாக்கு ; ( சட் . ) பற்றிக்கொள் , ஜப்தி செய் . 
attach able, a . பிணைக்கத்தக்க ; பற்றத்தக்க . 
attache , n . நிலைத்தூதரின் பிணைச்சு . 
attached , a . பற்றுதலுள்ள . 
attach ment , n. பிணைக்குஞ் செயல் ; பொருத்தும் வழி ; 
அற்புத்தளை ; பற்றாசை ; ( சட் . ) முறைப்படிப் பற்றிக் 
கோடல் . 
attack , n. தாக்குதல் ; அடர்ப்பு , எதிர்ப்பு ; கடுமையான 

கண்டனம் , பழிப்புரை ; 3. தாக்கு ; சாடு . 
attack able, a. தாக்குதற்கு உரிய . 
attain , . முயற்சியினால் அடை ; நிறைவேற்று. 
attain able, a. முயன்று அடையக்கூடிய . 
attain der , 11. சாவு தண்டனையின் பின்விளைவுகள் ; ( சட் . ) 

பெருந்துரோகத்திற்காகக் குடியுரிமைகளை இழத்தல். 
attain ment , n. முயற்சியால் அடைதல் ; பேறு . 
attain ments , n. pl. கல்வியின் ஈட்டப்பட்டவை , தேர்ச்சிப் 

பேறுகள் . 
attaint , ப. குற்றவாளியென முடிவுசெய் ; மன் பகைத் 

தண்டனையாக உரிமை இழக்கும்படி செய் ; இழிவுபடுத்து . 
att ar , n . ரோசா இதழ்களிலிருந்து இறக்கப்படும் நறுமண 

நெய் , அத்தர் . 
attem per , V. 

தக்க அளவில் கல ; தட்பவெப்பநிலையை 
மட்டுப்படுத்து ; மிதமாக்கு ; சரிப்படுத்து. 
attempt , 11. முயற்சி ; U. முயல் ; முயற்சி செய் , 
attend , U. உற்றுக்கேள் , கவனி ; உடன்செல் ; கூட இரு ; 

இடத்திரு . 
atten dance , 1. வந்திருக்கை , வரவு ; ( தொ . ) attendance 

register , வருகைப் பதிவேடு . 
atten dant , 11. ஊழியன் ; a . உடன் செல்கிற , உடனிருக்கிற . 
attend er , 1. கையாள், சிற்றெழுத்தர் . 
attend ment , n . ( அரு . ) உடனிணைவு ; பக்கமேளம் 
atten tion , 1 . கவனம் , பார்வை , கருத்து ; (படை . ) 

நிமிர்ந்து நிற்கும் உருவமைதி . 


வகை . 


at okous , a . பின்மரபற்ற . 
atoll , n . காயலைச்சூழ்ந்த பவழத் தீவு, வட்டப்பவழத் 

திட்டுக்கள். 
at om , 1. அணு ; பருப்பொருளின் முன்கூறு , 
atom ic , atom ical , a . அணுவைச் சார்ந்த ; அணு வி 
னுடைய ; அணு இயக்கத்திற்குரிய ; ( தொ . ) atomic bomb , 
அணுக்குண்டு ; atomic clock , அணு இயக்கக் கடிகாரம் ; 
atomic energy , 

அணு ஆற்றல் ; Atomic Energy 
Authority , பிரிட்டனில் ( Britain ) அணு ஆற்றல் கட்டுப் 
பாட்டு நிலையம் ; Atomic Energy Commission , அமெரிக்க 
ஐக்கிய நாடுகளின் ( U.S.A. ) அணு ஆற்றல் கட்டுப்பாட்டு 
நிலையம் ; atomic pile, அணு ஆற்றலைக் கட்டுப்படுத்தி 
இயக்கும் பொறி நுட்பம் ; atomic warfare , அணுக் 

குண்டுப்போர் . 
at omism , n . அணுவாதம் ; அணு இயக்கக் கோட்பாடு . 
at omist , 1. அணுக்கோட்பாட்டாளர் . 
atomis tic , a . அணுச் சார்ந்த ; அணுக்கோட்பாட்டிற்குரிய . 
ato mium , n. அணுவின் உள்ளமைப்புக் காட்டும் குழை 

குச்சு அமைவு . 


56 


attentive 


augury 


T 


atten tive, a . கருத்துள்ள , நினைப்புள்ள , எச்சரிக்கையான , 

வணக்கமுள்ள . 
attent ively , adu . கருத்துள்ள நிலையில் . 
attent iveness , 11. கவனிக்கும் தன்மை . 
atten uate, a . மெல்லிய ; தளர்த்தியான ; 

3. மெல்லிய 
தாக்கு , குறை . 
attenua tion , n . மெலிவு , நொய்ம்மை , நுண்மை . 
attest , v . சான்று கூறு ; கையெழுத்திட்டு உறுதியளி . 
attesta tion , 11. அறிசான்று ; சான்று அளித்தல் ; உறுதி 

யளித்தல் . 
attest ed , a . என்புருக்கி நுண்ம நீக்க உறுதிச்சான்று பெற்ற . 
Att ic , a . ஆதன்ஸ் அல்லது அட்டிகாவைச் சார்ந்த ; தூய ; 

( தொ . ) Attic salt , நாகரீக நகைச்சுவை . 
ait ic , 11. மேன்மாடச் சிறு அறை , 
att icism , 11. ஆதன்ஸ் மொழிநடை ; நவின்றோர்க்கு இனிமை . 
attire , 11 , உடை ; 3. உடுத்திக்கொள் . 
att itude , 11. மனப்பான்மை ; உருவமைதி ; சாயல் ; பழக்க 

நடக்கை . 
attitudina rian , 11. பழகிய நடக்கைகளை ஆராய்ச்சி செய் 

பவர் . 
attitud inize , v. போலி நடக்கைகளை மேற்கொள் . 
attoll ent . 11. எழுப்பும் தசை ; a . எழுப்புகின்ற . 
attorn , U. ( சட் . ) மற்றொருவருக்கு மாற்று ; புதிய நிலக் 

கிழாரைச் சட்டப்படி ஒப்புக்கொள் . 
attorn ey , 11. வழக்குரைஞர் ; மாற்றுரிமையர் ; ( தொ . ) 

power of attorney , பகராள் செயலுரிமைப் பத்திரம் . 
Attorney General , ( தொ . ) இங்கிலாந்தின் சட்டத்தலைமைப் 

பணி முதல்வர் ; அமெரிக்கக் குடியரசுத்தலைவர் அமைச்சரவை 

யின் நியாயத்துறை உறுப்பினர் ; சட்டத்துறையின் தலைவர் . 
attorn ment , 11. புதிய நிலக்கிழாரை ஒப்புக்கொள்ளல் , 
attract , U. கவர் , ஈர் , மயக்கு . 
attract able, a . கவருகிற , ஈர்க்கின்ற. 
attrac tion , n . கவர்ச்சி . 
attrac tive, a . கவர்ச்சியான . 
att rahent , n . கவரும் பொருள் ; a. கவரக்கூடிய , ஈர்க்கத்தக்க . 
attrib utable, a . உடைமையாக்கத்தக்க ; கற்பித்துக் 

கூறத்தக்க . 
att ribute " , 11. இயற்பண்பு , இயல்புக்குணம் ; ( இலக் . ) அடை 

மொழி . 
attrib ute 2 , ப . கற்பித்துக்கூறு ; உடைமையாகக் கருது . 
attribu tion , n . கற்பித்துக்கூறுதல் , உடைமையாக்கிச் 

சொல்லப்பட்ட பொருள் . 
attrib utive, n . அடைமொழி ; a . அடைமொழி ஊட்டத்தக்க ; 

அடைமொழி சேர்க்கப்பட்ட , 
attrit e , attrit ed , a . உராய்வதால் தேய்ந்துள்ள ; ( மெய் . ) 
கடவுள் அன்பினாலன்றித் தண்டனை அச்சத்தினால் செய்ததற்கு 

இரங்குகிற . 
attri tion , 11. உராய்தல் ; சென்று தேய்ந்திறுதல் ; ( மெய் . ) 

பாபத்திற்காக ஓரளவு வருந்துதல் . 
attui tion , n . பொறியுணர்வுக்கும் புலனுணர்வுக்கும் இடைப் 

பட்ட மன நிகழ்வு . 
attun e , v . இசைவி ; பொருத்து . 
attune ment , 1. இசைவித்தல் . 
atyp ical, a . பொதுமாதிரியல்லாத . 
aubade , ( பிர . ) 11. வைகறைப்பாடல் . 
auberge , ( பிர . ) 1. சத்திரம் , தங்குமனை . 
aubrie tia , n . இளவேனிலில் பூக்கும் குத்துச் செடிவகை . 
aub urn , a . செம்பொன்னிறமான , கோதுமை நிறமுடைய . 
au courant , ( பிர . ) a . அறிவது அறிந்த . 


auc tion , 11. ஏலம் ; ஏலச்சீட்டாட்டம் ; 3. ஏலத்தில் விற்பனை 

செய் . 
auc tionary , a . ஏலவிற்பனைக்கு உரிய . 
auc tioneer , 11. ஏலவிற்பனை செய்பவர் ; 3. ஏலவிற்பனை 

நடத்து . 
auda cious , a . துணிச்சலான ; வெட்கங்கெட்ட , துடுக்கான . 
auda city , n . துடுக்கு . 
audibil ity , 11. கேட்கப்படும் தன்மை ; ஓசைத்தெளிவு . 
aud ible , a . கேட்கத்தக்க , செவிமடுக்கத்தக்க . 
aud ience , n . கேட்டல் ; வழக்கு மன்றத்தில் கேட்டல் ; 
பேட்டி ; கேட்போர் கூட்டம் ; ( தொ . ) give audience , 
கூர்ந்து கேள் . 
aud ile, n . ஒலி உணர்ச்சி வழியாக ஆராய்பவர் ; எஃகு 

செவியாளர் ; a . கேள்விக்குரிய . 
aud io , 11. விமானந்தூக்கிக் கப்பலை நோக்கி விமானம் 

இறங்குதற்கு உகந்த வேகச் செவ்வியை உணர்த்தும் ஒலி 
அமைவு ; a . ஒலி சார்ந்த , ஒலிபரப்பைச் சார்ந்த , 
aud io - engineer , 11. ஒலிபரப்புப்பொறி இயக்குநர் . 
audiom eter , n . கேள்விமானி . 
aud iophil , aud iophile, 11. ஒலிப்பதிவிலும் ஒலிபரப்பிலும் 

இயற்கைக்குரலே மீட்டெழுப்பப்பட வேண்டுமென்ற ஆர்வ 
முடையவர் . 
audio - vis ual , a . காட்சி கேள்விகளை ஒருங்கு சார்ந்த . 
aud iphone , 11 . பல்லில் அழுத்தப்படுவதால் காது கேட்க 

உதவும் கருவி . 
aud it , n . தணிக்கை , கணக்குப் பரிசோதனை ; 3. தணிக்கை 

செய் . 
aud ition , 11 . செவிப்புலன் ; கேட்டல் ; கேட்டாய் தல் ; 

கேட்டல் முறை . 
aud itive, a . = auditory . 
aud itor , n . கேட்போர் ; தணிக்கையாளர் . 
auditor ial, a . தணிக்கையைச் சார்ந்த . 
auditor ium , n . அவைக்களம் , கேட்போர் அமர்ந்திருக்கும் 

இடம் ; வரவேற்புக்கூடம் . 
aud itory , 11 . கேட்போர் ; கேட்குமிடம் ; a . கேட்டல் 

தொடர்புடைய . 
aud itress , 11. பெண் தணிக்கையாளர் . 
auf , n . குறளியின் குழந்தை , சிறுக்கியின் சேய் . 
au fait , ( பிர. ) a . நன்குதெரிந்த . 
au fond , ( பிர . ) ads . அடித்தலத்தில் , அடிப்படையில் . 
Auge an , a . அழுக்கான , எளிதில் சுத்தம் செய்ய முடியாத . 
aug er , 11. துரப்பணம் ; நிலத்தைத் துளைக்கும் கருவி . 
aught , 11. யாதாவது ஒன்று ; சிறிதளவு ; நுண்கூறு . 
aug ment , n . வளர்ச்சி , மிகுதி ; ( இலக் . ) சாரியை . 
augment , v . பெரிதாக்கு ; வளரச்செய் ; பெரிதாகு , 

அதிகமாகு . 
augment able , a . பெரிதாக்கத்தக்க . 
augmenta tion , n . வளர்ச்சி , அதிகரித்தல் . 
augmen tative, a . பெருகும் தன்மையுள்ள ; அதிகரிக்கும் 

ஆற்றல் உடைய ; ( இலக் . ) பொருட்செறிவு உண்டாக்குகிற . 
augment er , augment or , n . பொறியின் செயன்மையைப் 

பெருகுவிக்கும் நரம்பு . 
aug ur , 11. குறிசொல்பவர் ; கணி ; V. குறிசொல் ; வருவது 

கூறு . 
aug ural , a . குறி கூறுதலைச் சார்ந்த . 
aug ury , n . நிமித்தம் , புள்வாய்ப்பு , குறி கூறுதல் ; 
முன்னுணர்வு . 


57 


authoritative 


August 
Aug ust , n . ஆங்கில ஆண்டின் எட்டாம் மாதம் . 
august , a . மேதக்க , மாண்புறு . 
august ?, auguste , 11. விளையாட்டு வளைவரங்கில் திறமை 

யற்ற விதூடகன் . 
Augus tan , n . ரோம இலக்கியத்தின் பொற்கால எழுத் 
தாளர் ; a . அகஸ்டஸ் சீசரின் ( Augustus Caesar ) காலத் 
தைச் சார்ந்த ; இலக்கியத்தின் பொற்காலம் சார்ந்த . 
Augustin ian , n . தூயதிரு . அகஸ்டைனைப் (St. Augustine ) 
பின்பற்றும் கிறித்தவத் துறவி ; a . தூயதிரு . அகஸ்டைனைச் 
சார்ந்த . 
auk , n . குட்டையான இறகுகளையுடைய கடல் பறவை . 
au la , n . மண்டபம் ; ( தொ . ) aula regis , ( வர . ) முதன்மை 
யான குடிவாரத்தார் அடங்கிய நிலமானியக்குழு ; அரசர் 
நாளவை ; மன்னர் நீதிமன்றம் . 
aul ic , a . மண்டபஞ்சார்ந்த ; ( தொ . ) Aulic Council, பழைய 

செர்மானிய அத்தாணி மண்டபம் . 
aum bry , n . = ambry . 
au mil , n . வரி வசூலிப்பவர் , அமில்தாரர் . 
au naturel, ( பிர . ) adv . மிக எளிமைவாய்ந்த முறையில் . 
aunt , n . பெற்றோருடன் பிறந்தவள் ; அத்தை ; சிற்றன்னை . 
au pair , ( பிர . ) 11. ஒருவருக்கொருவர் ஊழிய உதவியன்றி 

வேறுபண இடையீடில்லாத . 
au pied de la lettre , ( பிர . ) ads . சொல்லின் நேர் 

பொருளிலேயே . 
aur a , n . மலர் போன்ற பொருள்களினின்று நுட்பமாக 
வெளிப்படும் சுரப்பு ; ( மின் . ) ஒரு கூரிய முனையினின்று 
மின்சாரம் வெளிப்படும்போது உண்டாகும் காற்று மின் 
னோட்டம் ; ( மரு . ) காக்கை வலிப்புக்கும் நரம்புத் தளர்ச்சிக்கும் 

முன்னுணர்வான அறிகுறி . 
• aur all , a . பொருளினின்று வெளிப்படும் நுட்பமான காற்றைப் 

பற்றிய . 
aur ale , a . காதினைச் சார்ந்த . 
au rate , n . பொன்னியல் உப்பு . 
au rated , a . பொன்னிறமான ; பொன்னியல் உப்புக் கலந்த . 
au reate, a . பொன்னிறம் பூசப்பட்ட , பொன் போன்ற ; ஒளி 

பிறங்கிய ; பல சொல்லணி வாய்ந்த . 
Aurel ia , n . இழுதுமீன் வகையில் ஓர் இனம் ; புழுக்கூடு . 
aurel ian , n . பூச்சியின ஆராய்ச்சியர் ; a . பொன்னிறமான. 
aure ola , n . உயர்குறிக்கோளுக்காக உயிர் துறந்தவர்களும் 
தூய்மையான கன்னிப் பெண்களும் வைத்தியர்களும் 
பெறும் திப்பிய தலையணி . 
aur eole , n . தலைசூழ் ஒளிவட்டம் . 
au reoled , a . ஒளிவட்டத்தால் சூழப்பட்ட . 
aureomy cin , n . நச்சுக் காய்ச்சல் முதலிய நோய்களைத் 

தடுக்கப் பயன்படும் உயிர் எதிரிப் பொருள் . 
au revoir , ( பிர . ) ( தொ . ) திரும்பச் சந்திக்கும்வரை நலமே 

விளைக ! 
aur ic , a . பொன்னைச் சார்ந்த ; ( வேதி . ) முத்திற இயல் 

புடைய தங்கம் அடங்கிய . 
aur icle , 11. விலங்குகளின் காதுமடல் ; அடிக்காது போன்ற 
இலை முதலியவற்றின் மடல் , இதயத்தின் மேல் அறைகள் 
இரண்டனுள் ஒன்று . 
aur icled , a . காதுபோன்ற பிற்சேர்க்கையுடைய . 
Auric ula , n . ஆல்ப்ஸ் மலைத்தொடர்களில் உண்டாகும் 

பன்னிற மலர்ச்செடிவகை ; நத்தையினம் . 
auric ular , a . காதைச் சார்ந்த ; காதிற் சொல்லப்பட்ட ; 

காதுமடல் போன்ற . 
auric ulate , a . காது வடிவுடைய . 
aurif erous , a . பொன் தருகிற , பொன் விளைகிற . 

8 


aur ify , v . பொன்னாக்கு . 
aur iform , a . காதுவடிவு போன்ற . 
Auri ga , 11. வடக்கு இராசி , தேராளன் . 
Aurigna cian , a . பழங்கற்காலத்துக்கு உரிய . 
aur ilave , 11. காது கழுவு கருவி . 
aur ist , n . காதுநோய் மருத்துவர் . 
aur ochs , n . காட்டா , காட்டெருது . 
Auror a , n . வைகறை ; புலரிப் பெண்தெய்வம் . 
auror a , n . அடர்ந்த மஞ்சட் சிவப்புநிறம் , துருவ மின்னொளி . 
auror a austral is , ( ல . ) 11. தென் துருவ விண்ணொளி . 
auror a boreal is , ( ல . ) 11. வடதுருவ விண்ணொளி , வடமுனை 

வளரொளி . 
auror al , a . வைகறையைச் சார்ந்த ; ரோஜா நிறமுள்ள ; 

புதிய ; அழகான . 
aur ous , a . ஒருதிறப் பொன்னுடைய . 
aur um , 11. வெடிப்பொன் . 
aus cultate , U. கேட்டல் மூலம் சோதி . 
ausculta tion , 1. இதயத்தின் அல்லது நுரையீரலின் அசை 

வினைக் கேட்டல் . 
aus cultator , n . கேட்டல் வழியே இருதய சோதனை 

செய்பவர் ; இருதயத் துடிப்பைக் கேட்க உதவும் கருவி . 
auscult atory , a . கேட்டலைச் சார்ந்த . 
Aus gleich , n . ( வர . ) பத்தாண்டுகளுக்கு ஒருமுறை புதுப்பிக் 

கப்படவேண்டிய ஆஸ்திரியா ஹங்கேரி அரசியல் ஒப்பந்தம் . 
aus picate, v . வருவது காட்டு , தொடங்கு . 
aus pice , 1. புட்குறி , குறி , சகுனம் ; முற்குறி . 
aus pices , n . pl . சார்பு , ஆதரவு . 
auspi cious , a . நற்குறியுள்ள , சாதகமான ; தகுந்த , உகந்த . 
Aus ter , 11. தென்றல் . 
austere , a . இனிய குணமற்ற , வெடுவெடுப்பான ; கொடுமை 

யான ; இரக்கமற்ற ; கண்டிப்பான ; தன்னொழுக்கத்தில் 
கண்டிப்பான , ஆடம்பரமில்லாத ; மிக்க எளிமை வாய்ந்த . 
auste rity , n . இனிய குணமில்லாதிருத்தல் ; கடுமையான 

பழக்கவழக்கம் ; துறவறம் ; உடையிலும் பழக்கவழக்கங் 

களிலும் மிக்க எளிமையோடிருத்தல் . 
aus tral , a . தெற்கைச் சார்ந்த . 
Australa sian , n . ஆஸ்திரலேஷியாவின் பழங்குடியினர் ; 
a . ஆஸ்திரலேஷியாவைச் சார்ந்த ; ஆசியாவின் தென்கிழக்கு 

நாடுகளைச் சார்ந்த . 
Austral ian , n . ஆஸ்திரேலியாவின் தொல்குடியார் ; 
ஆஸ்திரேலியக் குடியுரிமையாளர் ; a . ஆஸ்திரேலியாவைச் 
சார்ந்த ; ( தொ . ) Australian rules , ஆஸ்திரேலிய காற்பந்து 
ஆட்டவகை . 
au stringer , 11. பருந்துகளை வளர்ப்பவர் . 
aut archy , n . முழு அதிகாரம் ; தன்னுரிமையாட்சி ; வல் 

லாட்சி . 
aut archy , n . = autarky . 
aut arky , 11. தன்னிறைவு . 
authent ic , a . 

உண்மையான , அதிகாரபூர்வமான , நிலை 
நிறுத்தப்பட்ட , நம்பத்தக்க . 
authen ticate, v . உறுதிப்படுத்து ; உண்மையாக்கு ; சட்ட 

பூர்வமாக்கு ; ஆக்கியோன் உரிமைக்குச் சான்றுபகர் , 
authenti city , 1. நம்பத்தக்க நிலை . 
auth or , 1. ஆக்கியோன் , நூலாசிரியன் , படைப்பன் . 
auth oress , n . நூலாசிரியை . 
author ial , a . நூலாசிரியரைச் சார்ந்த . 
authoritar ian , a . ஆட்சியாதிக்கக் கொள்கையுடைய . 
author itative , a, அதிகாரம் பெற்ற ; தகுதியுடைய . 


58 
authority 

autumn 
autho rity, n . ஆணையுரிமை , சட்டத்தோடு ஒட்டிய உரிமை ; automat ic, a . தானே இயங்குகிற ; ( தொ . ) automatic 
நிலையால் அல்லது பணியால் அல்லது குண நலத்தால் transmission , இயக்கவிசை இணைப்புக்களையும் இயந்திரம் 
பெற்றுள்ள அதிகாரம் ; சான்று வலிமை ; இசைவு ; அதிகார தானே இயக்கிக்கொள்ளும் முறை . 
முடையவர் ; அதிகாரக் குழு ; நிபுணர் ; மேற்கோள் . 

automa tion , 1. செய்பொருளாக்கத்தின் எல்லாப்படிகளையும் 
authoriz able , a . அதிகாரம் பெறத்தக்க ; அதிகாரம் தானே இயங்கும் இயந்திரத்தின் மூலம் கட்டுப்படுத்தும் 
கொடுக்கக்கூடிய . 

முறைமை , இயந்திர மூலம் செயல் முழுதியக்குதல் . 
authoriz ation , n . சட்டத்தோடு இயைந்த அதிகாரம் autom atism , 1. தன்னியக்கமுடையது . 
வழங்குதல் . 

autom atist , n . தன்னியல்பு கொண்டொழுகும் கொள்கை 
auth orize , v . அதிகாரம் கொடு ; இசைவாணைகொடு ; 

யுடையவர். 
காரணம் காட்டி விளக்கு ; உரிமையால் நிலைநிறுத்து . 

autom aton , 1. தானே இயங்கும் பொறி ; மறைந்திருக்கும் 
auth orized , a . அதிகாரம் பெற்ற . 

பொறியால் இயங்குவது ; உணர்ச்சி விழிப்பற்ற உயிர்ப் 
auth orless , a . ஆசிரியர் பெயர் தெரியாத . 

பொருள் ; தசை நரம்புகளின் தானே இயங்கும் ஆற்றல் : 
auth orship , n , நூலாசிரியர் தொழில் . 

அறிவின்றிப் பழக்கத்தினால் செயலாற்றுபவர் ; pl . 
auti sm , n . தற்காதல் நோய் , தற்புனைவு ஆழ்வு . 

autom ata , autom atons . 
aut obahn , n. செர்மன் நாட்டுப் பெருஞ்சாலை . 

automobile , n . தானியங்கி , மோட்டார் வண்டி ; a . தானே 
autobio grapher , n. தம்வரலாற்றைத் தாமே எழுதுபவர் . 

இயங்குகிற . 
autobiograph ical, a . தன்வரலாற்றைச் சார்ந்த . 

automo bilism , n. தானியங்கியைப் பயன்படுத்தும் முறை ; 

மோட்டார் ஓட்டுபவர் மரபு . 
autobiogr aphy , n . தன்வரலாறு . 
au tocar , n . பொறியினால் தானே ஓடும் ஊர்தி . 

automo bilist , n . மோட்டார் வண்டி ஓட்டுபவர் , தானியங்கி 

உடைமையர் . 
autoceph alous , a . தனியான , சார்பற்ற . 

autonom ic , a . தன்னுரிமையுடைய ; தன்னியக்கமுடைய , 
autoch thon , n . தொல் முதுகுடிமகன் ; மண்ணோடு பிறந்தவர் ; 

தானே இயங்குகிற . 
pl . autoch thons , autoch thones . 
autoch thonous , a . தொல்குடிச் சார்ந்த . 

auton omist , 11. தன்னாட்சிக் கோட்பாட்டாளர் . 

auton omous , a . தன்னாட்சி உரிமையுடைய . 
autoch thony , n . பழங்குடியாய் உள்ள நிலை . 
au toclave, n . கடுவெப்பமும் உயர் அழுத்தநிலையும் ஏற்கும் 

auton omy , n . தன்னாட்சி உரிமை ; தன்னுரிமை ; தன்னிருப் 
வலிமைவாய்ந்த பெருங்கொப்பரை . 

புரிமை ; தன்னாட்சியுடைய சமுதாயம் . 
autoc racy , n . தன்முனைப்பாட்சி ; ஏகாதிபத்தியம் . 

autoph agous, a . தன் தசையைத் தானே தின்றுசெமிக்கிற ; 

தன்னுணிகள் சார்ந்த . 
aut ocrat , n . தன்முனைப்பாட்சியர் ; ஏகாதிபதி . 
autocrat ic , a . தன்விருப்பம்போல் ஆளுகிற ; ஏகாதிபதியான . 

autoph agy , n . தன்னூண் உடைமை , உடலிலுள்ள இழை 

மங்கள் தம்மைத் தாமே உறிஞ்சிக்கொண்டு உயிர் வாழ்தல் . 
autoc ratrix , n . தன்முனைப்பாட்சி பூண்ட ருசியப் பேரரசி 
களின் பட்டப்பெயர் . 

autoph anous a . தன்னொளியுடைய . 
aut o - da -fe , ( போர்ச் . ) 11. உயர்வழக்கு மன்றத்தின் கடுமை 

autoph oby, n. தற்சுட்டச்சம் , தானே தன்னைப்பற்றி 

உரைக்கக் கூசுதல். 
யான தண்டனை ; முரணான சமயக் கோட்பாடுள்ளவர்களை 
எரித்தல் ; pl . aut os - da -fe . 

autoph ony , n . தன்குரலுணர்வு , தன் குரலின் எதிரொலி 
aut odidact , 1. தானே கற்கும் ஒருவர் ; a . தானே கற்கின்ற . 

யைத் தானே கேட்டல் . 
auto - diges tion , n . தற்செரிமானம் , புறப்பொருளுதவியின்றி 

au toplasty , n. உயிர்க்கூறொட்டுமுறை , நலங்குன்றிய 
உடலில் அகப்பொருளுதவி கொண்டே நிறைவுதரும் 

பகுதியை அறுவை மருத்துவத்தினால் நீக்கிவிட்டு அதே 
செரிமானம் . 

உடலிலுள்ள நலமான இழைமங்கள் வைத்துக் குணப்படுத் 

தும் முறை . 
aut o - e rotism , n . தன்விழைச்சுத் தினவு . 
autog amy , n . தற்கருவுறல் . 

autop sia, autop sy , n . நேர்மேற்பார்வை , சாவின் பின் 

ஆய்வு ; கூறுபாட்டாய்வு . 
autog enous , a . தானே உற்பத்திசெய்கிற ; தன்னுரிமை 
யுடைய . 

autop tic, a . தன் கண்ணாற் காணுகிற . 
autog eny , n . தானே உற்பத்தியா தல் . 

auto - suggest ion , 11. தற்றூண்டுதல் , உள் தூண்டுதல் . 
aut ograph , n . தற்கையெழுத்து ; தற்கையொப்பம் ; மூலக் 

autotox in , 11. உயிரியினுள் விளையும் மாறுதலால் ஏற்படும் 
கையேடு ; V. தன்கையால் எழுது . 

நச்சுச்சத்து . 
autograph ic , a . தன்கையால் எழுதுவதைச் சார்ந்த . 

au totroph , n. நேரே இயற்பொருளிலிருந்து உணவு ஆக்க 

வல்ல உயிர் . 
autography , n . தன்கையால் எழுதுதல் ; ஒருவர் எழுதியதைப் 
படிசெய்தல் . 

autotroph ic , a . இயற்பொருளிலிருந்து நேரே உணவு ஆக்க 

வல்ல ; தன்னுணவாக்குகிற . 
autogravure , n . நிழற்படம் செதுக்குதல் . 

au totype , 1. மூல ஏட்டின் பதிவு உருப்படிவம் , எழுத்து 
aut oharp , 1. பொறியமைப்பினால் தானே இயங்கும் நரம்பு 

முதலியவற்றின் வடிவுருக்கெடாது எடுக்கும் நிழற்படப் 
களைப் பெற்றுள்ள இசைக்கருவி . 

படிவம் ; நிழலுருப்படிவ ஒருவண்ண நிலையச்சு . 
autol atry , n . தன்வணக்கம் . 

autotypog raphy: n. பட அச்சு , நிணப்பசைப் படத்தைத் 
autol ogy , n . தன்னைப்பற்றி ஆயும் கலை . 

தகட்டில் ஒட்டுவதன் மூலம் உருவாக்கப்படும் பட அச்சுருப் 
Autol ycus , 11. திருடர் ; அற்பப்பொருட்களையும் அபகரிப்பவர் ; பாளம் . 
எழுத்துத்திருடர் ; கருத்துக்கள்வர் . 

au tovac , n. கல்லெண்ணெயை மேல் தளத் தொட்டிக்கு 
autol ysis , 11. உடலிலுள்ள உயிரணுக்கள் அவ்வுடலினின்று இயல்பாய் ஒழுகவிட உதவும் காற்று நீங்கிய வெற்றிட 
வடியும் ஊன் நீரால் அழிதல் . 

அமைவு . 
au tomate, 3. இயந்திரமூலம் செயல் முழுதியக்கும் முறை aut umn , n , இலையுதிர் காலம் , கூதிர்ப்பருவம் ; கனிதரும் 
யைப் பின்பற்று . 

பருவம் . 


59 


autumnal 


award 


சம் 


autum nal , a . இலையுதிர் காலத்திற்கு உரிய ; கூதிர்ப்பருவக் 
கனிவுடைய , கூதிர்ப்பருவத்தில் மலர்கிற ; முதிர்கனிவான , 
நடுப்பருவம் கடந்த ; ( தொ . ) autumnal equinox , தென் திசை 
செல்லும் வழியில் ஞாயிறு நடுநேர்க் கோட்டைக் கடக்கும் 

காலம் . 
auxanom eter , n . செடி வளர்ச்சிமானி . 
auxe sis , n . பருமன் வளர்ச்சி ; மிகையுரை , புனைந்துரை. 
auxil iar , n . உதவியாளர் , துணைவர் ; a . உதவுகிற . 
auxil iary , n . உதவியாளர் , துணைவர் ; துணைப்படை 

வீரர் ; ( இலக் . ) துணைவினை ; a . துணையான , உடனுதவி 
யான ; உஉதவியாளரான . 
a va , n . ஓரின மிளகு ; கள்வகை . 
avail , n . பயன் , இலாபம் ; U. உ 

U. உதவியாயிரு ; பயனாகு ; 
பயன்படுத்து , உறுதி கூறு . 
availabil ity , 11. எளிதில் கிடைக்கக்கூடிய தன்மை . 
avail able , a . கிடைக்கக்கூடிய . 
av al , a . பாட்டனாரைச் சார்ந்த . 
av alanche , 1. பனிப்பாறைச் சரிவு . 
avani a , ( துரு . ) n . கடுமையான வரி . 
avant - cour ier , n . முன்செல்லும் தூதர் ; முற்பாதுகாப்பாளர் . 
av arice , n . பேராசை . 
avast , int . ( கப் . ) கெட்டியாகப்பிடி ; நிறுத்து . 
av atar , ( ச . ) n . திருவிறக்கம் , திருப்பிறப்பு , அவதாரம் ; 

திருவுரு . 
avaunt , int . விரைந்து செல் ; போய்விடு ; முன்செல் . 
as e, ( ல . ) n . வாழ்த்தொலி ; int. வாழி ! 
avenge , U. பழிதீர் , பழிதுடை ; குற்றவாளியைத் தண்டி ; 

நேர்மையை மெய்ப்பி . 
avenge ful , a . பழிதீர்க்கும் உறுதியுடைய . 
savenge ment , n . பழிதுடைப்பு . 
aveng er , n . பழிவாங்குபவன் . 
aveng eress , 11. பழிவாங்குபவள் . 
av ens , 10. ரோசாவை உள்ளடக்கிய மலர்ச்செடியினம் . 
av entail , av entaile, n . கலசத்தில் திறந்து மூடத்தக்க 

முகத்தகடு . 
aven turin , aven turine , 11. செம்புக் கலப்புடைய தவிட்டு 

நிறக்கண்ணாடி ; செம்புநிறப் படிகக்கல்வகை ; a . மின்னு 
கின்ற ; ஒளிவிடுகின்ற . 
av enue , n . அகல்கவின் பாதை ; இருபுடை மரம்பயில் சாலை ; 

நுழை வழி, புகுநெறி . 
aver , ப . மெய்யெனக்கூறு ; உறுதியளி ; வற்புறுத்திக்கூறு ; 

( சட் . ) மெய்யெனக் காட்டு , எண்பி . 
av erage, n . 

நிரலளவு , சராசரி ; வழக்கமான தொகை ; 
பொதுப்படையான மதிப்பீடு ; a . பொதுவான மதிப்பள 
வுள்ள ; 3. சராசரிக் கணக்கிடு . 
aver ment , n. உறுதிக்கூற்று ; எண்பித்தல் . 
aver rable , a . உறுதியாகக் கூறத்தக்க . 
Averrho a , n . புளிமா இனம் . 
averruncat or , n . கிளை வெட்டி , உயர் கிளைகளை வெட்டும் 

கருவி . 
averse , a . விருப்பமில்லாத , வெறுப்புடைய . 
aver sion , 1. வெறுப்பு , பகைமை . 
avert , v. வேறுபக்கமாகத் திருப்பு ; தடுத்துதவு , அணுக 

விடாது தடு. 
A ves , n . pl . பறவையினம் . 
Aves tan , n . பண்டை ஈரானிய மொழி ; a . பண்டைப் பார 

சீகரின் திருமறையைச் சார்ந்த . 
av ian , a . பறவை இனத்தைச் சார்ந்த . 
a viarist , n . பறவைப் பண்ணையாளர் . 


av iary , n . பறவைப் பண்ணை ; பறவைக்கூண்டு. 
av iate , 0. இயந்திர சாதனங்கள் மூலம் பற , விமானத்தில் செல் . 
avia tion, n . வானூர்திகளிற் பறத்தல் , வானப்பயணம் . 
a viator , n . வானூர்தியாளர் , வானோடி . 
a viculture, 1. பறவை வளர்ப்பு . 
av id , a . ஆர்வமுடைய ; பேராவலுள்ள . 
avid ity , 1. பேரார்வம் ; மிகுந்த ஆவல் . 
aviette , n . இயந்திரமில்லாமல் மனித ஆற்றல் கொண்டே 

இயக்கப்படும் வானூர்தி , 
avifau na , n. நிலப்பிரிவுக்குரிய பறவைத் தொகுதி . 
avion , ( பிர . ) 11. போர்த்துறை வானூர்தி . 
avi so , n . அறிவிப்பு ; அறிவிப்புக்களைக் கொண்டு விரைந்து 

செல்லும் கலம் . 
avi tal , av ital , a . பாட்டனைச் சார்ந்த ; முன்னோருக்குரிய . 
avisan dum , ( ல . ) n. ( சட் . ) முன்னாய்வு , தீர்ப்பளிக்குமுன் 

நடுவர் வழக்கைத் தனியாக ஆராய்தல் . 
avoca do , n . பெரிய பேரிக்காய் போன்ற பழவகை . 
avoca tion , n . துணைத்தொழில் ; ஒருவர் தொழிலினின்று 

சிறிது வேறுபட்ட வேலை ; வாழ்க்கைத் தொழில். 
av ocet , n . ஆழமற்ற நீர்நிலையில் நடமாடும் நீண்ட அலகுள்ள 

பறவை வகை . 
Avogadro s law , ( தொ .) ஒத்த வெப்பநிலையும் ஒத்த அமுக்கமு 
முள்ள பரும அளவுடைய வளிகள் யாவும் ஒத்த 
எண்ணிக்கையுடைய மூலக் கூறுகளையே உடையன என்னும் 
அமீடியோ அவோகாட்ரோ ( Amedeo Avogadro , 1776-1856 ) 
என்பாரின் கோட்பாடு . 
avoid , ப . தவிர் , விலக்கு ; தப்பிச்செல் ; தட்டிக்கழி ; ( சட் . ) 

பயனற்றதாக்கு . 
avoid able , a . தவிர்க்கக்கூடிய . 
avoid ance , n . தவிர்ப்பு , தட்டிக்கழிப்பு ; ஒழிவிடம் . 
avoirdupois , n . ஆங்கில நாட்டு நிறுத்தலளவை முறையின் 

பெயர் ; எடை , பளு . 
av oset , n . = avocet . 
avouch , V. உறுதிமொழி கொடு , உத்தரவாதம் செய் ; 

உண்மையென ஒத்துக்கொள் . 
avouch able , a . உத்தரவாதம் அளிக்கத்தக்க . 
avouch ment , n . உறுதிமொழி அளித்தல் . 
avow , . உண்மையென்று ஒப்புக்கொள் ; குற்றத்தை ஏற்றுக் 

கொள் ; ஏற்பு அறிவி , ஒப்புதலுரை . 
avow able, a . உண்மையென்று ஒப்புக்கொள்ளத்தக்க . 
avow al , n . உறுதிமொழி , சூளுரை . 
avowed , a . ஒத்துக்கொள்ளப்பட்ட , பலரறிந்த . 
avow edly , adv . யாவரும் ஒப்பிய நிலையில் . 
avulse , . பறி , சட்டென இழு , கிழித்திழு . 
avul sion , n . வலுக்கட்டாயமான பறிப்பு ; ( சட் . ) திடீரென 

வெள்ளத்தால் வேறொருவருக்கு உரிமையான நிலம் . 
avunc ular , v . பெற்றோரின் உடன்பிறந்தவரைச் சார்ந்த ; 

பெற்றோர் உடன்பிறந்தாரைப் போன்ற . 
await , U. எதிர்பார்த்துக் காத்திரு , எதிர்நோக்கியிரு ; பதி 

விரு ; வர இரு : பின்வருங் காலத்துக்குரியதாயிரு . 
awake , 0. விழி , தூக்கத்திலிருந்து எழுந்திரு ; உறக்கத்தி 

னின்று எழுப்பு ; எழு , சோம்பலொழி . 
awak en , II . எழுப்பு , விழிப்பூட்டு ; எழுச்சியூட்டு ; கவனிக் 
கும்படி செய் ; பழியுணர் , குற்றமுணர்ந்து திருந்தத் 
தலைப்படு ; எழுச்சியடை . 
awak ening , a . விழிப்பூட்டுகிற ; கிளர்ச்சியுடைய . 
award , 1. நடுநிலைத்தீர்ப்பு ; நடுவர்களின் கடைசியான 
முடிவு ; கொடுக்கப்பட்ட பொருள் , 

V. பரிசளி : 
பாத்தளி , ஒதுக்கிக் கொடு ; தீர்ப்புச்செய் ; நடுத்தீர்ப்புக் கூறு . 


. 


பரிசு ; 


60 


aware 


azymous 


. 


. 


aware , a . தெரிந்துள்ள ; உணர்கிற ; உணர்வுடைய ; 

முன்னுணர்வுடைய , எச்சரிக்கையான . 
aware ness , n . தெரிநிலை , விழிப்புள்ள நிலை ; சூழல் உணர்வு ; 

பொறியுணர்வு ; முன்னுணர்வு . 
awash , ado . நீர்மட்டத்தோடு இணைவாக ; அலையில் மிதந்து , 

அலைநீரால் அலம்பப்பட்டு ; களையுடன் . 
awatch , ads . கவனமாயுள்ள நிலையில் ; எச்சரிக்கையான 

தன்மையில் . 
awave , adv . அலைமீது . 
away , ads . அப்பால் ; தொலைவில் ; 

தொலைவில் ; எதிர்ப்புறத்தில் ; 
வெளியே ; தீர ; முற்றிலும் ; தடமில்லாமல் ; ஒழித்து ; 
உடனடியாக ; int . ஒழி ! தொலைந்து போ ! எட்டச்செல் ! 
( தொ . ) do away with , ஒழி ; explain away, விளக்கி மழுப்பு , 
போலிவிளக்கம் தந்து ஒதுக்கித் தள்ளு ; fall away , தேய்ந் 
திறு , 

ஆர்வங்குன்றி விலகு ; fire away , தாமதமின்றி 
மேற்செல் ; make away with , கொன்றொழி , அழி . 
awe , 11. மதிப்பச்சம் , வீறச்சம் ; வியப்பார்வம் ; பயபக்தி ; 

அச்சம் , அதிர்ச்சி , மலைப்பு ; V. வியப்பூட்டு ; அச்சத்தால் 
பிணிப்பூட்டு ; மலைக்கவை . 
awe ary , adv . களைப்படைந்து , சோர்வுற்று . 
a - weigh , adv . ( கப் . ) எடையிட்ட நிலையில் , தூக்கிய நிலையில். 
awe - inspir ing , a . அச்சமும் மதிப்பும் தருகிற . 
awe less , a . மதிப்பச்சம் அற்ற . 
awe to , 1. கம்பளிப்புழு , காளான் வகை போர்த்த உடலுடைய 

ஒட்டுயிர்ப்புழு . 
awf ul , a . அச்சந்தருகிற ; வீறார்ந்த மதிப்புக்குரிய ; மிக 
மோசமான , குறிப்பிடத்தக்க , பொறுக்கமுடியாத , மட்டு 

மீறிய . 
aw fulness , n . மதிப்பச்சநிலை , வீறச்சநிலை . 
awheel , ads . சக்கரங்களின் மேல் , மிதிவண்டிமீது . 
awhile , adv . சிறிது காலம் ; சிலகாலம் . 
a- wing , adv . பறந்து கொண்டு . 
awk ward , a . அலங்கோலமான ; அருவருப்புத்தருகிற ; தடு 
மாற்றமுடைய ; சீர்கேடான , மனக்குழப்பமான ; பொருத்த 
மற்ற ; இடர்ப்பாடான . 
awk wardish , a . தடுமாற்றமுள்ள, மனக்கலக்கமுடைய , 
awk wardness , n . தடுமாற்றம் ; மனக்குழப்பம் ; இடக்கு 

முடக்குத் தன்மை . 
awl , 11. தமரூசி . 
, n . 

கூல வகைகளின் கதிரலகு . 
awn ப . தலைக்கு மேலாகப் பாதுகாப்பளி . 
awned , a . கூல வகைகளில் கதிரலகுடைய . 
awn ing , n . மேற்கட்டி , பந்தல் ; மேற்கவிகை ; தங்கிடம் ; 

( கப் . ) பின்கட்டுத்தளம் . 
awn less , a . கூல வகைகளில் கதிரலகற்ற . 
awoke , v . awake என்பதன் இறந்தகாலம் . 
awork , adv . வேலையில் ஈடுபட்டு , வேலை செய்துகொண்டு . 
awrong , adv . தவறாக . 
awry , a . கோணலான ; உருத்திரிந்த ; வளைந்த ; தவறான ; 
இடக்கு முடக்கான ; ads . கோணலாக ; உருத்திரிந்து ; 
தவறி ; இடக்கு முடக்காக . 
ax , axe, 11. கோடரி ; தீவிரச் செலவினக் குறைப்பு ; 3. வெட்டு , 

பிள , செலவைக்குறை . 
axeroph thol , 11. முதல் இன ( ஏ ) ஊட்டச்சத்து . 
ax ial , a . ஊடச்சுச் சார்ந்த ; ஊடச்சியலான ; நடுஊடு வகை 


ax illar , ax illary , a . அக்குளுக்குரிய ; ( தாவ . ) கவட்டுச் 

சார்பான . 
axiol ogy , n . 

அடிவழக்கு நூல் , முடிவான மெய்ம்மதிப் 
பீட்டினை ஆராயும் நூல் துறை . 
ax iom , n . மூதுரை ; வெளிப்படை உண்மை , வெள்ளிடை 
மலை ; மேற்கோள் வாசகம் ; அடிவழக்கு ; வாதத்திற்கு 
அடிப்படையாக ஒத்துக்கொள்ளப்பட்ட கருத்து . 
axiomat ic , axiomat ical , a . தானே விளங்குகிற , வெளிப் 

படையாகத் தெரிந்த ; அடிவழக்குச் சார்ந்த ; மூதுரையார்ந்த . 
ax is , n . ஊடச்சு , கோளம் சுற்றி வருவதாகக் கொள்ளப் 

படும் கற்பனையான நடு ஊடுவரை ; செங்கோடு , உருவத்தை 
ஒழுங்காகப் பிரிக்கும் நடுக்கோடு ; ( உட . ) விழிநோக்கின் 
மைவரை ; உடலுறுப்புக்களின் நடு ஊடுவரை ; வல்லரசு 
களின் இணைப்புக்கு மூலதளமாகவுள்ள அடிப்படை உடன் 
படிக்கை ; pl . ax es . 
ax is , 1. வெண்புள்ளியுள்ள மான் . 
a xle, 11. இருசு , சக்கரத்தின் அச்சு . 
a xle - box , 11. இருசுப் பெட்டி . 
ax led , a . இருசு தாங்கிய . 
a xle - guard , n . இருசு முகப்பு . 
a xle - journal , n . இருசில் அச்சு உராயுமிடம் . 
ax le- tree , n . இருசுக்கூடு . 
ax olotl , n . ஒருவகை மீனின் முட்டைப்புழு . 
ax on , 11. நரம்பணுவின் வால் . 
ay , n. சட்டமன்றத்தில் ஆம் என்பவர் , ஏற்பாளர் ; pl . &yes . 
ay ah , 1. பணிப்பெண் , செவிலி . 
aye , adu . என்றும் , எக்காலத்தும் , எப்போதும் . 
aye - aye , n . கொறிக்கும் அணில்போன்ற விலங்கு வகை . 
Azal ea , 11. புதராக வளரும் மலர்ச்செடி இனம் . 
az arole , n . பேரியினம் சார்ந்த பழவகை . 
Azil ian , a . பழங் கற்காலத்துக்கும் புதுக் கற்காலத்துக்கும் 

இடைப்பட்ட . 
az imuth , 11 . முகட்டு வட்டை , திசைவில் , வானுச்சியி 

லிருந்து அடிவானம் வரையிலுள்ள செங்கோண வளைவு . 
azimuth al , a . திசைவில்லைச் சார்ந்த , முகட்டு வட்டையை 

ஒட்டிய . 
azo ic , a . உயிரினங்களின் தோற்றத்திற்கு முன்னுள்ள ; 

உயிரினத்தடமற்ற . 
azon ic , a . திணை வரையறையற்ற , இட வரையறையில்லாத , 

எங்கும் பரவியுள்ள . 
az ote , n . வெடியம் , உப்புவளி, காலகம் . 
az oth , 11. பாதரசம் ; முற்காலச் சஞ்சீவி மருந்து . 
azot ic , azo tous , a . வெடியுப்புச் சார்ந்த , வெடியுப்பின் 

கலவையான . 
az otize , v . வெடியத்துடன் கல . 
Azotobac ter , n . வளிமண்டலத்திலுள்ள கலப்பற்ற வெடியத் 

தைப் பற்றும் இயல்புடைய நில உயிர்ம வகை . 
Az tec , n . அமெரிக்கக் கண்டத்து மெக்சிகோ ( Mexico) 

பகுதியின் பழங்குடி இனத்தவர் . 
a zure , 11 . 

மங்கலான நீலம் ; நீலவானம் ; நீலவண்ணப் 
பொருள் ; நீலமணி ; a . வானீல நிறமான ; முகில் தடமற்ற ; 

நிறை அமைதியான . 
azure an , a . வானீல நிறமான . 
az urine , 11. கருநீல அவுரிச்சாயம் ; நன்னீர் மீன்வகை . 
az ury , a . நீலச் சாயலான . 
az ygous , 11. உடனிணையில்லாத ஒற்றை உறுப்பு ; a . உட 

னிணையில்லாத . 
az ym , n . புளிப்படையாத அப்பம் . 
az ymous , a . புளிப்பேறாத , உறையேறாத . 


awn 1. 


2 


யான . 


ax il , n . ( தாவ . ) காம்புக்கவடு ; இலைக்கோணம் ; கிளைக்கவடு . 
ax ile, a . அச்சோடு ஒத்திணைவான . 
axill a , n . ( உட . ) அக்குள் ; ( தாவ . ) கவடு ; pl . axill ae . 


B 


Baal 


back - ache 


B 


* 


aa , n . ஆட்டின் கத்துதல் ஒலி ; 3. கத்து , ஆடுபோல 

ஒலியெழுப்பு . 
Ba al , n . பினீசியர்களின் ( Phoenician ) தெய்வம் ; பொய்த் 

தெய்வம் ; pl . Be alim . 
Ba alism , 71. பொய்த்தெய்வ வழிபாடு ; உருவ வணக்கம் . 
Ba alist , 11. போலிவழிபாட்டினர் . 
baas , 1. தென் ஆப்பிரிக்காவிலுள்ள தலைவர் . 
ba bacoote , n . மனிதக்குரங்கு வகை . 
babb itt, v . 

உலோகக்கலவை வகையாற் பொருத்து . 
Babb itt - met al , 11. உராய்வு தடுக்கும் மசகுப் பொருளாகப் 
பயன்படும் மென்மையான உலோகக்கலவை வகை ; தகரம் 

செம்பு.அஞ்சனம் முதலியவற்றின் கலவை . 
bab ble , n . மழலைச்சொல் ; அரைகுறைப்பேச்சு ; பயனில் 
கூற்று ; நீரோட்டத்தின் மென்மையான சலசலப்பு ; 5 . 
மதலையைப்போலப் பேசு ; தொடர்பற்ற முறையில் உரை 
யாடு ; மறை வெளியிடு ; பிதற்று ; உளறு . 
bab bler , 11. பிதற்றுபவர் ; ஒளிமறைவான செய்திகளை வெளி 
யிடுபவர் ; நீண்ட கால்களையுடைய இன்னிசைப் பறவை 


வகை . 


babe , n . ( செய் . ) குழந்தை ; கள்ளங்கபடமற்றவர் . 
Ba bee , n . பாரசீக சமயப்பிரிவினர் ; எல்லாச் சமயங்களின் 

கருக்கூறுகளையும் இணைக்க முயன்ற பரபெதீன் மிர்சா அலி 
முகம்மது ( Bab.ed - Din Mirza Ali Mohammed , 1821.1850 ) 

என்ற பெரியாரைப் பின்பற்றுபவர் . 
Ba beeism , 11 . பாரசீகப் பெரியார் பாபெதீன் 1844 - இல் 

தோற்றுவித்த கோட்பாடு . 
ba bel , 11. ( விவி . ) சீனாரில் ( Shinar ) அமைக்கப்பட்ட உயர் 

கோபுரம் ; கனவுக்கோட்டை ; செயல்முறைக்கு ஒவ்வாத 

திட்டம் ; கம்பலை ; குழப்பக்கூட்டம் . 
ba beldom , n . கூட்டிரைச்சல் , குழப்பநிலை . 
ba belish , a . குழப்பம் நிறைந்த . 
ba belism , n . = babeldom . 
babirous sa , babirus sa , n . செலிபிஸ் ( Celebes ) தீவுக் 

குரிய நீண்ட தந்தமுள்ள காட்டுப்பன்றி வகை . 
Bab ism , n . = Babeeism . 
Ba bist , n . பாரசீகப் பெரியார் பாபெதீனின் கோட்பாட்டினர் . 
bab lah , 11. வேலமரத்தையொத்த மரவகை ; சாயப்பொருளுக்கு 

உதவும் மரவகைகளின் நெற்று . 
Ba boo , n . வங்காள நடுத்தர வகுப்பினர் . 
baboon , n . ஆப்பிரிக்காவுக்கும் தென் ஆசியாவுக்கும் உரிய 

பெரிய குரங்கு வகை . 
baboosh , babouche , babuche , n . கீழைநாடுகளில் 

வழங்கும் குதிகால் உயர்வற்ற மிதியடிவகை. 
babul , n . = bablah . 
bab y , 11. குழந்தை , மதலை ; குழந்தை போன்றவர் , குழந்தை 

மனப்பான்மையுடையவர் , உலகம் தெரியாதவர் ; இனத் 
திற் சிறியது , கன்று , குட்டி , குஞ்சு , பிள்ளை ; 3. குழந்தையாக 
நடத்து ; செல்லங்கொடு . 
bab yhood , 1. குழந்தைப்பருவம் . 
ba byish , a . குழந்தைத் தன்மையுடைய . 
Bab ylon , n . கால்டியப் பேரரசின் ( Chaldea ) தலைநகர் ; 

பெருநகர் , ரோம்நகர் ; லண்டன் ; பழிச்செயல் மிகுந்த நகரம் . 
Babylon ian , n. பண்டைய பாபிலோனியா ( Babylon ) 
நாட்டவர் ; a . பாபிலோனுக்குரிய ; பாரிய உருவுடைய , 

பெரிய அளவான ; குழப்பமிக்க . 
ba by -sitter , 11. பெற்றோர் வெளியே செல்லும்போது குழந்தை 

யுடனிருந்து அதனைப் பேணுபவர் . 
bacc a , n . ( தாவ . ) கொட்டை . 
baccalaur eate, n . இளங்கலைஞர் என்னும் பல்கலைக்கழகப் 

பட்டம் . 


bacc ara , bacc arat , 11. சீட்டுச்சூதாட்டம் . 
bacc ate , a . கொட்டைகளுள்ள ; கொட்டையுருவான . 
Bacc hanal , 21. மதுவுக்குரிய கிரேக்கத் தெய்வமான பாக்கஸ் 
( Bacchus ) வழிபாட்டுக்குரிய மதகுரு ; பாக்கஸ் என்ற தெய் 
வத்தின் வழிபாட்டாளர் ; குடிவெறியர் ; கூத்தாடி ; பாக்கஸ் 
விழாவுக்குரிய நடனம் ; கூத்து ; களியாட்டப்பாட்டு ; a . 
கிரேக்க மதுத்தெய்வத்துக்குரிய ; கலகம் விளைவிக்கிற ; 
கட்டுக்கடங்காத . 
Bacchanal ia , 11. pl . ‘ பாக்கஸ் ( Bacchus ) என்ற கிரேக்க 

மதுத் தெய்வத்துக்குரிய விழா ; குடிவெறியாட்டம் . 
Bacchanal ian , 11 . ‘ பாக்கஸ் என்ற கிரேக்க மதுத் 
தெய்வத்துக்குரிய விழாக்கூத்தாடி ; வெறியர் ; a . பாக்கஸ் 
விழாவுக்குரிய ; குடிவெறியுள்ள ; கலகத்துக்குரிய , அமளி 
செய்கிற . 
Bacc hant , n. ‘ பாக்கஸ் என்ற கிரேக்க மதுத்தெய்வத் 
துக்குரிய மதகுரு ; ‘ பாக்கஸ் வழிபாட்டாளர் ; a . மதுத் 
தெய்வத்தை வழிபடுகிற ; குடிப்பழக்கத்தில் ஆர்வமுள்ள . 
Bacc hante, n . Bacchant என்பதன் பெண்பால் . 
Bacchan tic , a . மதுத்தெய்வத்தை வழிபடுகிற ; குடித் 

தாடுகிற . 
Bacc hic , a . கிரேக்க மதுத்தெய்வத்துக்குரிய ; கலகம் விளை 

விக்கிற ; கட்டுக்கடங்காத . 
Bacc hus , n . கிரேக்க மதுக்கடவுள் , திராட்சைரசத் தெய்வம் . 
baccif erous , a . கொட்டைகளைத் தாங்கியுள்ள . 
bacc iform , a . கொட்டை போன்ற உருவுடைய . 
bacciv orous , a . கொட்டைகளையே உணவாகக் கொள்கிற . 
bacc o , bacc y , 11. = tobacco . 
bach arach , n . உயர் தர இன்தேறல் வகை . 
bach elor , n . திருமணமாகா ஆடவர் , காளை , விடலை ; 

‘ இளங்கலைஞர் என்ற பல்கலைக்கழகப் பட்டதாரி ; மற் 
றொருவரின் கொடிக்கீழ்ப் பணிபுரியும் பயிற்சிவீரன் ; ( தொ . ) 
bachelor s buttons , பலதிறப்பட்ட பித்தானைப் போன்ற 
மலர்கள் ; வாதுமை முதலிய பருப்புக்களால் செய்யப்பட்ட 
மாப்பண்ட வகை ; தைக்காமல் இணைக்கப்படும் பித்தான்கள் . 
bach elordom , n . ஆடவர் திருமணமாகா நிலை . 
bach elor - girl , n . திருமணமின்றித் தனித்து வாழும் பெண் . 
bach elorhood , bach elorism , n . = bachelordom . 
bach elorship , n . இளங்கலைஞர் என்னும் பல்கலைக்கழகப் 

பட்டம் . 
bacill ar , bacill ary , a . நோய் நுண்மங்களைச் சார்ந்த ; 

சிறுகோல் வடிவான . 
bacill icide , n . நோய் நுண்மக்கொல்லி . 
bacill iform , a . இழை நுண்கம்பி வடிவான . 
bacill us , n . நோய் நுண்மம் , நுண்கீடம் ; pl . bacill i . 
back , 1. முதுகு , மனித உடலின் பின்புறம் , விலங்கினத்தின் 
மேற்பகுதி ; பின்பக்கம் ; மறைந்த பக்கம் ; இலை - நரப்புக் 
கருவி - ஏடு முதலியவற்றின் அடிப்புறம் ; ஏட்டின் மூட்டுப் 
பகுதி ; நாவின் மேற்பரப்பின் உட்பாகம் ; கத்தி - வாள் ஆகிய 
வற்றின் மொட்டைப்பக்கம் ; நாற்காலி - விசுப்பலகைச் சாய் 
பகுதி ; கப்பலின் அடிக்கட்டை ; காற்பந்தாட்டக்காரர்களுள் 
பின்னணியில் நிற்பவர் ; a . பின்னாலுள்ள ; பின்னோக்கிய ; 
தொலைவான ; முற்காலத்திய ; நேர்மாறான ; 3. ஏறு ; 
இவர்ந்து செல் ; உதவி செய் , ஆதரி , ஆதரித்துப் பந்தயம் 
கட்டு ; 

எதிர்க்கையொப்பமிடு , ஆதரித்தெழுது ; பின்புற 
மாகத் தள்ளு ; பின்னோக்கிச் செல் , எதிர்மறையான திசையில் 
செல் ; 

adu . பின்னோக்கி ; பின்னால் ; காலத்தால் பின் 
னடைந்து ; திரும்பி ; மீண்டும் ; ( தொ . ) at the back of 
பின்னால் ; ஆதரவாக , பின்பற்றி ; மறைவாக . 
back , 11 . 

எரிபொருள் கொண்டுசெல்ல உதவும் தொட்டி , 
கொப்பரை . 
back - ache , 11. முதுகு வலி . 


62 


backband 


Baconian 


back band , 11. வண்டி ஏர்க்கால்களின் தளை . 
back -bench er , n . பின்னணியில் இருப்பவர் . 
back bite, . புறங்கூறு . 
back biter , n . புறங்கூறுபவர் . 
back biting , n . புறங்கூறுதல் ; a . புறங்கூறுகிற . 
back - bone , n . முதுகெலும்பு ; முக்கிய ஆதாரம் ; உறுதி 

தரும் பகுதி . 
back -bone less, a . முதுகெலும்பில்லாத ; ஆதாரமற்ற ; 

உறுதியிழந்த . 
back -chain , n . = backband . 
back - chat , 1. எதிர்ப்பான மறுமொழி ; சுடுசொல் ; துடுக் 

கான பேச்சு . 
back - cloth , n . நாடகமேடைப் பின்புற ஓவியத்திரை . 
back - country , n . மக்கள் எண்ணிக்கை மிகாத மாவட்டங்கள் . 
back cross , 11 . கலப்பினப் பிறவிக்கும் மூல இனங்களில் 

ஒன்றற்கும் இடையேயுள்ள கலப்பு . 
back - door , n . புழைக்கடை , பின்வாயில் ; a . தகுதியற்ற ; 

ஒளிவு மறைவான ; களவான . 
back - draught , n . பின்னோக்கிய ஒழுக்கு . 
back - drop , 11. = back - cloth . 
back - end , 11. பின்கோடி , கடைக்கோடி ; காலப்பிரிவின் 

இறுதிப் பகுதி ; இலையுதிர் காலத்தின் இறுதி . 
back er , n . போட்டியாளரை ஆதரிப்பவர் ; குதிரை முதலிய 

வற்றின்மீது பணயம் வைத்துச் சூதாடுபவர் . 
back - fall , n . குத்துச்சண்டையில் முதுகு கீழேபடும்படி 

வீழ்தல் , தோல்வி ; பேரிசைக்கருவியின் உறுப்பு . 
back .ire, n . உள்வெப்பாலை முதலியவற்றில் கால இடந் 

தவறித் தீப்பற்றுதல் . 
back fisch , n . இளமங்கை . 
back - forma tion , n . பின் அடிச்சொல் ஆக்கம் . 
backgamm on , n . தலைக்குப் பதினைந்து காய்களுடன் 

இருவர் ஆடும் கட்ட ஆட்ட வகை. 
back ground, n . பின்னணி வண்ணம் ; பின்னணிச்சூழல் ; 
பகட்டாக எடுத்துக் காட்ட உதவும் ஓவியப் பின்னணி , பின் 
பக்கம் ; பின்னணிக்களம் ; மூலை , பின்னிடம் ; மங்கல் நிலை ; 
தேய்நிலை ; ஓய்நிலை ; தனிமனிதரின் பண்பாட்டறிவு அனுப 
வங்களின் தொகுதி . 
back .hand , n . பின்புறமாகச் சாய்ந்துள்ள கையெழுத்து ; 

பந்தாட்டத்தில் பின்னோக்கிய கையடி . 
back - hand ed , a . பின்கைப் 

புறமான ; மறைமுகமான ; 
ஐயுறவுகொண்ட ; ஏளனமான ; இரண்டகமான . 
back hand er, n. பின்கையினால் அடிக்கும் அடி ; பங்கீடு 

முடிந்தபின் தரப்படும் தேறல் குவளை . 
back ing, 11. பக்க ஆதரவு ; குதிரையின் சேணம் ; பின்தள்ளு 
தல் ; பின்னிடைவு ; உதவி செய்யும் கூட்டம் ; பின்னணியை 
உருவாக்கும் பொருள் ; இடஞ்சுழியான காற்றோட்டமாற்றம் . 
back ing - down , n . தட்டிக்கழிப்பு . 
back - lash , 11 , நன்கு பொருந்தும் இசைவற்ற இயந்திரத்தின் 

செவி ஈர்க்கும் அரவம் . 
back - log , 11. விறகுப் பின்கட்டை ; சேமப்பொருள் வைப்பு ; 
சேமப்பணி ; பணி எச்சம் , நிறைவேறாது எஞ்சிக் கிடக்கும் 
பணித் தொகுதி . 
back most , a . பின்கோடியான , மிகப்பிந்திய . 
back numb er , 1. நாட்கடந்த பத்திரிகை இதழ் ; ஒதுக்கப் 

பட்டது ; ஒதுக்கப்பட்டவர் ; காலத்திற்கு ஒவ்வாதவர் . 
back - ped al , v . மிதிவண்டியைப் பின்னோக்கி மிதி , மெல்ல 
மெல்ல இயக்கு ; பின் தங்கு , தயங்கி நில் ; செயல் திசை 

திருப்பு ; மற்போரில் எதிரியை நோக்கிக் கொண்டே பின்செல் . 
back - piece , back - plate , n . கவசத்தின் முதுகுப்பகுதி . 
back .room , n . பின்னறை, பின் கூடம் . 


back - rope , n . = backband . 
back - saw , n . தடித்த புறமுடை இரம்பம். 
back -scratcher , n . முதுகுச் சுரண்டி . 
back seat driver , ( தொ . ) பொறுப்பில்லாமலே அறிவுரை 

கூறுபவர் . 
back set , 11. தடை , தோல்வி ; மறிசுழி . 
back side , n . பின்புறம் ; விலங்கின் பிற்பகுதி . 
back -sight , n . பின்னோக்கி அளவிடல் ; சுழல் துப்பாக்கியின் 

பின்பகுதிப் பார்வை . 
back - slang n . கடைசியிலிருந்து எழுத்துக்களைப் பின்னோக்கிக் 

கூறும் கொச்சை மரபு . 
back slide , v . பின்புறம் சறுக்கு , பழைய பழியிற் சென்று 

விழு , அடைந்த முன்னேற்றம் அழி . 
back slid er , 1 . பின்சறுக்குபவர் , திருந்திய திருத்தங் 

கெட்டு விழுபவர் . 
back slid ing , 11 , பின் சறுக்கல் . 
back stair , a . = backstairs ?. 
back stairs , n . pl . பின்புறப் படிக்கட்டு ; பணியாளர்கள் 

படிக்கட்டு . 
back stairs , a . மறைமுகமான , திருட்டுத்தனமான , நேர்மை . 

யற்ற . 
back - stall , 1. திருட்டில் பின்னணியில் நின்று பாதுகாக்கும் 

கூட்டாளி . 
back stays, n . ( கப் . ) பக்க ஆதரவான பாய்மரக் கயிறுகள் ; 

பின்னாதாரம் . 
back - stitch , n . உருட்டுத் தையல் , பின்னிடைந்து முன்செல் 

லும் தையல். 
back stroke , n . பின்னோக்கிய கைவீச்சு , பின்னோக்கிய அடி . 
back sword , n. ஒருபுற வாள் ; கூடை போன்ற வேலைப் 

பாடுடைய கைப்பிடியுள்ள தடி . 
back track , 0. வந்த வழி பின்னோக்கிச்செல் . 
back ward , n . சென்ற காலப்பகுதி ; a . பின் தங்கியுள்ள , 
பிற்பட்ட ; நாணமுடைய ;விருப்பமற்ற ; வளர்ச்சிக்குறைவுள்ள ; 

தாமதமான ; அறிவிற்பிற்பட்ட , அறிவு மந்தமான ; 
பின்னோக்கிய ; adv . பின் நோக்கியவாறு ; முதுகின்மீது ; 
சென்ற காலத்தை நோக்கி ; பிற்பட்டு ; இழிந்த நிலை நோக்கி . 
backwarda tion , n . இறக்குத்தரகர் வட்டி , விற்ற பங்கை . 
மறுகணக்கின் போது ஒப்படைப்பதற்காக விற்பனையாளர் 
தள்ளிக் கொடுக்கும் சலுகை வீதம் . 
back wards , adu . பின்னோக்கி . 
back wash , 1. பின்னோக்கிச் செல்லும் அலை ; பின்னடையும் 
நீரோட்டம் ; பிற்போக்கான செயல் ; 3. பின்னடித்துச் செல் ; 
கம்பளி நீவியபின் நெய்ப்பசை கெட அலசு . 
back water , 11. காயல் , உப்பங்கழி ; அணையின் தேங்கு நீர் ; 
கட்டு நீர் , ஆற்றோரக்குட்டை ; விசைச் சக்கரம் சுழலுங்கால் 
பின்னோக்கிச் சிதறும் நீர் ; பின்னோக்கிய நீரோட்டம் ; கப்பல் 
செல்வதால் ஏற்படும் நீர்மட்ட எழுச்சி ; ஓடா நீர் ; காலவேகத் 
தின் தொடர்பற்ற இடம் , நாகரிகத்தில் பின் தங்கிய இடம் . 
back woods , n . pl . காட்டகம் , உட்காடு , 
back woodsman , 11. காட்டகத்தில் குடியிருப்பவர் , உட்காட் 
டாளர் ; பிரிட்டனின் மாமன்ற மேலவைக் கூட்டத்திற்குச் 
செல்லாமலிருக்கிற அல்லது பெரிதும் செல்லாதிருக்கிற பெரு 
மகனார் . 
back -yard , n . புழைக்கடை , கொல்லைப்புறம் . 
bac on , 1. பன்றி இறைச்சி , பன்றியின் பதனப்படுத்தப்பட்ட 

முதுகு விலா இறைச்சி . 
Bacon ian 1 , 1. பேக்கன் (Francis Bacon , 1561-1626 ) என்ற 
அறிஞரின் மெய்விளக்கக் கொள்கையைப் பின்வற்றுபவர் ; 
ஷேக்ஸ்பியருடைய ( Shakespeare ) நாடகங்களின் மெய்யான 
ஆசிரியர் பேக்கன் தான் என்ற கொள்கையுடையவர் ; a . 
பேக்கனோடு தொடர்புடைய ; பேக்கனின் மெய்விளக்கக் கொள் 
கையைச் சார்ந்த ; செயலாய்வுக்குரிய ; தொகுத்து அறிகிற . 


கால 


63 


Baconian 


baignoire 


bad ly , adv . தவறாக ; குறைபாட்டுடன் ; வெற்றி பெறாமல் ; 
சீர்கேடாக ; இரக்கமற்ற முறையில் ; இடருக்கு ஆட்பட்டு ; 
மிகமோசமாக ; மிக அவசியமாக . 
bad mash , ( பெர் . ) n . போக்கிரி . 
bad minton , 1. பூப்பந்தாட்டம் ; வேனிற்கால இன்னீர்க் 


கலவை . 


Baco nian , a . ரோஜர் பேக்கன் ( Roger Bacon - மறைவு 

1292) என்ற முற்பட்ட ஆய்வறிஞருக்குரிய . 
bac ony , a . பன்றி இறைச்சி போன்ற . 
bacter ia , n . pl . நுண்மங்கள் , நோய்க்கீடங்கள் ; நுண் 

ணுயிரிகள் . 
bacter ial , bacte rian , bacter ic, a . நுண்மங்களைச் 

சார்ந்த . 
bacterici dal , a . நுண்மங்களை அழிக்கிற . 
bacte ricide, n . நுண்மக் கொல்லி , நுண்மங்களை அழிக்கும் 

பொருள் , 
bacte rioid , bac teroid , 11. பயற்றின வேரில் கூட்டு வாழ் 
வொட்டாக இருந்து உருப்பருக்கும் நுண்ம வகை , ஒட்டுயிர் 

நுண்மம் . 
bacteriolog ical, a . நுண்ம ஆராய்ச்சியைச் சார்ந்த . 
bacteriologist, n. நுண்ம ஆராய்ச்சியாளர் . 
bacteriol ogy , n . நுண்ம ஆய்வு நூல் . 
bacterioly sin , n . நுண்மங்களை அழிக்கும் உயிரின் தற்காப் 

புப் பொருள் . 
bacteriol ysis , n . உயிரின் தற்காப்புப் பொருளால் ஏற்படும் 

நுண்ம அழிவு . 
bacteriolyt ic , a . உயிரின் தற்காப்புப் பொருளால் தோன்றும் 

நுண்ம அழிவைச் சார்ந்த . 
bacte riophage, n . நுண்மத் தெவ்வு , இயற்கைப் பரப்பிலும் 

உயிரினங்களிலும் உள்ள நுண்ம அழிவுக்கூறு . 
bacterio sis , n . நுண்மங்களால் ஏற்படும் செடியின நோய் , 

நுண்ம நோக்காடு . 
bacterios tasis , n . நுண்ம வளர்ச்சித் தடை . 
bacte riostat , n . நுண்ம வளர்ச்சியைத் தடுக்கும் பொருள் . 
bacteriostat ic, a . நுண்ம வளர்ச்சியைத் தடைசெய்கிற . 
•bacter ium , n . bacteria என்பதன் ஒருமை வடிவம் . 
bac terize , 0. நுண்மங்களைக் கொண்டு பண்டுவம் செய் . 
Bac trian , n . இருதிமில் ஒட்டகம் ; a . பாக்டிரியா ( Bactria ) 

நாட்டைச் சேர்ந்த ; இருதிமிலுடைய ஒட்டகத் தொடர்புள்ள . 
bac uline , a . பிரம்பு சார்ந்த . 
bad , n . கேடு , அவப்பேறு , தீங்கு ; அழிவு ; கணக்கிற் பிழைப் 

பகுதி ; a . கெட்ட , தீய ; கொடிய , கெடு பண்புடைய ; 
கயமைத்தனமான ; கீழ்த்தரமான ; நாகரிகமற்ற ; துன்பம் 
தருகிற ; தீங்கான , பாதகமான ; தொல்லை தருகிற ; தவறான , 
சட்டப்படி செல்லாத ; பிழைபாடான ; சீர்கேடான , இசைவு 
கேடான ; குறைபாடுடைய , மோசமான ; பண்பற்ற ; வள 
மற்ற ; துப்புரவுக்கேடான ; நச்சுப்பட்ட ; திறமையற்ற ; 
பயனற்ற ; உடல் நலக்கேடான ; போலியான ; ( தொ . ) 
bad blood , சின உணர்ச்சி ; மனக்கசப்பு ; bad debt , மீட்க 
முடியாத கடன் ; bad shot, தவறான ஊகம் . 
bade , v . bid என்பதன் இறந்த காலம் . 
badge , n . அடையாளக்குறி , சிறப்புக் குறியீடு ; முத்திரைப் 

பொறிப்பு , சின்னம் . 
badg er, n . வளைக்கரடி , வளை தோண்டி வாழும் கரடியின 

கரடியின உயிரின் மயிராலான ஓவியத் 
தூரிகை ; 3. ஆர்வத்தோடு பின்பற்று ; தொந்தரவு செய் , 

துன்புறுத்து , தொல்லைகொடு , நச்சரி . 
badg er - bait ing , badg er - drawing , n . கரடி வெருட்டு , 
கரடியின விலங்கினை வளையிலிருந்துவெளிப்படுத்த நாய்களை 
ஏவும் விளையாட்டு . 
badg er - legged , a . குட்டையும் நெட்டையுமான கால்களையு 


bad ness , n . தீமை , தீங்கு , கேடு ; கெடுபண்பு ; கீழ்த்தரம் . 
ba el , n . கூவிளமரம் ; வில்வக்கனி . 
baff , v . குழிப்பந்தாட்டக் ( golf ) கழியின் பின்புறத்தால் 

நிலத்தை அடி . 
baf fle , n . நீர்மத்தின் போக்கைத் தடுக்கிற அல்லது ஒழுங்கு 

படுத்துகிற தகடு ; ப . திணற அடி ; ஏமாறவை ; குழப்ப 
மடையச் செய் ; புரியாதபடி செய் . 
baf fle - board , n . ஒசை பரவுவதைத் தடுக்கும் அமைவு . 
baf fle -plate , n . நீர்த்தன்மையுள்ள பொருளின் போக்கைத் 

தடுக்கும் அல்லது ஒழுங்குபடுத்தும் தகடு . 
baf fler , n . குழப்பமடையச் செய்பவர் , தடுமாறச் செய்பவர் , 

திகைக்க வைப்பவர் . 
baf fle - wall , 11. = baffle - board . 
baff ling , a . திகைப்பை உண்டாக்குகிற ; தடைசெய்கிற ; 

( தொ ) baffling winds , மாறும் இயல்புள்ள காற்று ; நேராகச் 
செல்வதைத் தடுக்கும் காற்று . 
baff y , 11. குழிப்பந்தாட்டக் ( golf ) கழிவகை . 
baft ,11 . முரட்டுத்துணி . 
baft , adv . , prep . பின்னால் , பின்புறமாக . 
bag , n . பை ; பசுவின்மடி ; ப . வீங்கு ; திணி ; வழிவிலகு ; 
( தொ . ) bag and baggage , மூட்டை முடிச்சுகளுடன் ; எல்லா 
உடைமைகளோடும் ; bag of bones , எலும்புக்கூடு ; bag of 
tricks , எல்லாவிதமான சூழ்ச்சிகள் ; in bottom of bag , 
கடைத்தஞ்சமாக , இறுதிப் புகலிடமாக , முடிவான வழியாக ; 
in the bag , ஒருவர்பிடிக்குள் ; let cat out of bag , மறை 
பொருளை வெளியிடு . 
bag , . அரி . 
bagasse , 11. சர்க்கரை உற்பத்திக் கழிவுப் பொருள்கள் . 
bagatelle , n . சுண்டாங்கி , சிறுதொகை ; எளிய நடை இசைப் 

பகுதி ; மேசைக்கோற் பந்தாட்ட வகை . 
bagg age, n . பயண மூட்டை முடிச்சுக்கள் ; எளிதில் தூக்கிச் 

செல்லத்தக்க படைத்தளவாடம் ; பயனற்ற பெண் ; துடுக்கு 
நடைச் சிறுமி . 
bagg age - animal , n . மூட்டைகள் 

சுமந்து செல்லும் 
விலங்கு . 
bagg age - car , n . பயண மூட்டைகளுள்ள இருப்புப்பாதை 


வண்டி . 


வகை ; 


bagg age -train , 11. சுமைவிலங்குகளின் தொடர் ; சரக்கு 

வண்டித் தொடர் . 
bagg y , a . புடைத்துள்ள , தளர்ச்சியாய்த் தொங்குகிற . 
bag man , 1. வாணிகப் பிரயாணி . 
bagn io , n . நீராடு மனை ; சிறைச்சாலை ; 

சிறைச்சாலை ; பொதுமகளிர் 
மனை . 
bag pipe , n . பைக்குழல் இசைக்கருவி . 
bags , 11. ( பே - வ . ) கால்சட்டை . 
bag - sleeve, n . தளர்ச்சியான சட்டைக்கை . 
bag - wig , n . பின் முடி கொண்ட பையுள்ள பொய்மயிர்த் 

தொப்பி . 
bah , int. வெறுப்பைக் காட்டும் ஒலிக் குறிப்பு . 
Bahad ur , n . பட்டப் பெயர் ; தற்பெருமையுள்ள பணி 

முதல்வர் . 
baignoire , ( பிர . ) n . நாடகக் கொட்டகையில் மூடிருக்கை . 


டைய . 


badg erly , a . வளைக்கரடி போன்ற ; நரையுள்ள , மூப்பு 

வாய்ந்த . 
badinage, ( பிர . ) n . நயநாகரிகக்கேலி , மென்னயம் வாய்ந்த 
ஏளனம் . 


64 


bail 


baldicoot 


4 


bail , n . பிணை ; U. நம்பிக்கையின்மீது சரக்குகளைக் கொடு ; 
பிணைய விடுதலைக்கு இணக்கமளி ; பிணையத்தின்மீது விடு ; 
பிணையமளித்து விடுவி ; அடைத்துவை ; ( தொ . ) bail out , 
பிணையமளித்துச் சிறையிலிருந்து விடுதலை செய் ; bail up , 
கட்டிவை ; திருடுவதற்காகக் கைகளை உயர்த்தச் செய் ; 
கைகளை உயரத் தூக்கு ; forfeit one s bail , குறித்த காலத்தில் 
குற்றவாளி வகையில் வராமலிரு ; give leg bail , ஓடிப்போ , 
save one s bail , குறிப்பிட்ட நாளில் தோன்று . 
bail , n . முளைகளாலான வெளிப்புற அரண் வரம்பு ; கோட்டை 
வீட்டு முற்றச்சுவர் அல்லது முற்றம் ; குதிரை இலாயப் 
பகுதிகளின் பிரிவு ; ( தொ . ) swinging bail , குதிரை இலா 
யத்தின் மேல் தளத்திலிருந்து தொங்கும் பிரிப்புத்தட்டி ; 
மரப்பந்தாட்ட ( Cricket ) முளைகளின் மீதுள்ள கட்டை . 
bails , n . வண்டி குடை சாய்வதைத் தடுக்கும் அரை வளையம் ; 
கெண்டியின் வளைப்பிடி ; கறவைப் பசுவின் முகப்பிடிப்புச் 
சட்டம் . 
bail , 

. படகிலுள்ள நீரைத் தொட்டிகளால் இறை ; 
( தொ . ) bail out , வானூர்திக் குடை மிதவையால் கீழிறங்கு . 
bail able , a . பிணையில் விடத்தக்க . 
bailee , 11. குறிப்பிட்ட நோக்குடன் சரக்குகள் ஒப்படைக்கப் 

பட்டவர் . 
bail er 1 , n . வானூர்திக்குடை மிதவையால் கீழிறங்குபவர் . 
bail er 2 , n . மரப்பந்தாட்டத்தில் ( Cricket ) முளை முனைக் 

கட்டையைத் தாக்கும் பந்து . 
Bail ey , 11. கோட்டை வெளிச்சுவர் ; உட்பாதுகாப்புச் சுற் 
றோட்டம் ; இடைவெளி முற்றம் ; ( தொ . ) Old Bailey , 
லண்டன் குற்ற இடைநிலைத் தீர்ப்பு மன்றம் . 
Bail ey bridge, n . அவசரத் தேவையை முன்னிட்டு முன்னரே 

உருவான பால அமைப்பு . 
bail ie , n . ஸ்காத்லாந்தின் ( Scotland ) நகரவைப் பணி 

முதல்வர் . 
bail iff , n . அரசரின் மாவட்டப் பகராள் ; மாநகர் மணியக் 

காரரின் பணி முதல்வர் ; நிலக்கிழாருடைய மேலாள் . 
bail iwick, n. மாநகர் மணியக்காரரின் ஆட்சி எல்லை ; 

ஆட்சி எல்லை . 
bail ment , n . நம்பிக்கையின்மீது சரக்குகள் ஒப்படைப்பு ; 

கைதிகளைப் பிணையத்தின்மீது விடுவித்தல் . 
bail or , n . குறிப்பிட்ட செயலுக்காக ஒருவரிடம் சரக்குகளை 

ஒப்படைப்பவர் . 
bain - marie , ( பிர . ) 1. வதக்குத் தட்டுக்களை வெதுவெதுப் 

பாக்கும் சுடுநீர்க்கலம் . 
bairam , ( துரு . ) 1. முஸ்லீம் திருவிழா . 
bairn , 11. குழந்தை , குழவி . 
bait , n . தூண்டில் இரை ; அவாவூட்டும் பொருள் , கவர்ச்சிப் 
பொருள் ; இடைத்தங்கல் உணவு ; சிற்றுண்டிக்கான பயண 
இடைத்தங்கல் ; V. தூண்டிலில் இரை வை , உணவுத் 
துணுக்கிட்டு மருட்டு ; அவாவூட்டு , கவர்ச்சிசெய்து மருட்டு ; 
இடைத்தங்கல் உணவளி ; இடைத்தங்கல் உணவுகொள் ; 
உணவுக்காக இடைவழியில் தங்கு ; வழிமனையில் தங்கு ; 
தீனிகொடு ; தீனிகொள் ; வேட்டை விலங்கின்மீது நாய்களை 
ஏவி விடு ; ஏவிவிட்டுத் தொந்தரவு செய் ; ( தொ . ) live bait , 
தூண்டில் இரையாகப் பயன்படுத்தப்படும் சிறுமீன் . 
baize , 11. முரட்டுக் கம்பளி விரிப்பு . 
bake , U. வாணலில் வேகவைத்துச் சுடு ; வெயிலில் காயவைத் 
துக் கெட்டியாக்கு ; வாட்டி முறுமுறுப்பாக்கு ; சூட்டினால் 
கெட்டியாக்கு ; வறட்டு ; பழுக்கவை ; செந்நிறமாக்கு ; வறட் 
டப்பத் தொழில் செய் . 
bake house , 11. வறட்டப்பம் சுடும் இடம் ; அப்பமனை , 

அப்பக் கிடங்கு . 
bak elite , 1. செயற்கைக் குழை பொருட்சரக்கு . 


bake meat , 11. அப்பமாவு , அப்பச்சுருணை . 
bak er , n . வறட்டப்பம் சுடுபவர் ; ( தொ . ) baker s dozen , 

பதின்மூன்று . 
bak er - legged , a . முட்டிக்காலுள்ள . 
bak ery , 11- = bake - house. 
bake stone , n . அப்பம் சுடும் கல் அல்லது இருப்புத்தட்டு . 
bak ing, 1. அப்பம் சுடுதல் , அப்பம் சுடும் முறை ; ஒரே 

தடவையாகச் சுடும் அப்பங்களின் எண்ணிக்கை. 
bak sheesh , bakh shish , ( பெர் . ) 11 . நன்கொடை , சிறு 

கையுறை , விருப்பக் கைக்கூலி . 
Bal aam , n . ஏமாற்றம் விளைக்கும் சமயத்தலைவர் ; செய்தித் 
தாளில் இடம் அடைப்பதற்காக முன்னெச்சரிக்கையாகச் 
சேமித்து வைக்கப்படும் குறிப்பு . 
Ba laamite , n . சமயப்பகட்டன் : மோசக்காரன் . 
Ba laamit ical , a . மோசத்தன்மையுடைய . 
Balaclav a , 11. கிரீமிய ( Crimean ) போர்க்களம் ; ( தொ . ) 

Balaclava helmet , படையினர் அணியும் கம்பளித் தலைமூடி . 
balalaik a , n . முக்கோண வடிவுள்ள ருசிய நாட்டுக்கு 

உரிய நரப்பிசைக் கருவி வகை . 
bal ance , 1. துலாக்கோல் , நிறைகோல் , தராசு ; ஆய்கனத் 
தின் எடை நுண்ணளவைப் பொறி ; கடிகாரத்தின் ஒழுங் 
கமைப்பு உறுப்பு ; துலாராசி , துலாம் என்னும் வான்மனை ; 
சமநிலை ; அமைதி நிலை ; சரியீடு ; வேற்றுமை , வேறுபாடு ; 
மிச்சக் கையிருப்பு , மீதி ; V. நிறு , எடையிடு ; எடைபோட்டுப் 
பார் ; எதிரெதிர் வைத்துப்பார் , ஒப்பிடு ; சமநிலை உண்டு 
பண்ணு , ஒப்புடையதாக்கு ; சமநிலை அடை , ஒப்பாகு ; 
சரியீடு செய் , எதிரீடு செய் ; சமமாயிரு ; இருதிறமும் ஒப்பக் 
காண் ; துடித்தாடு , ஆடியசை ; ( தொ . ) balance of advant- 
age , எஞ்சி நிற்கும் நலன் ; balance of power, அரசுகளின் 
சமநிலை வலிமை ; balance of trade , ஏற்றுமதி இறக்கு 
மதியிடையே வேறுபாட்டு மிகை . 
bal anced , a . சரிசமநிலையுடைய ; நிலவர அமைதியுடைய . 
bal ancer , n . சமநிலைப்படுத்துபவர் ; சமநிலைப்படுத்தும் கருவி ; 

ஈயின் வளர்ச்சியடையாத பின் சிறகு ; கழைக்கூத்தாடி . 
bal ance - sheet , 11. இருப்புநிலை ஏடு , ஐந்தொகை , 
bal ance- wheel , 1. கடிகாரத் துடிப்பியக்கச் சக்கரம் . 
bal as , 11. கெம்புக்கல் வகை . 
balbrig gan , n . பஞ்சுத்துணியால் ஆன உட்சட்டை . 
balbu tient , a . திக்கிப்பேசுகின்ற . 
balconette , 1. சிறு மாடிமுகப்பு . 
bal conied , a . மாடி முன்முகப்புள்ள . 
bal cony , 11. மாடி முகப்பு ; மச்சுவீட்டின் முன்முகப்பு ; 
திரைப்படக் கொட்டகை அல்லது நாடக அரங்கின் மாடி 

யிருக்கை வரிசை . 
bald a . வழுக்கைத் தலையான , மொட்டையான , 

ஒன்றும் வளராத , மரமற்ற ; இலையற்ற , கொம்புக்கவடற்ற ; 
வெறுமையான , அணிமணியில்லாத ; ஆடையற்ற , மூடாக் 
கற்ற ; வளமற்ற ; உருமாற்றமற்ற ; சலிப்பூட்டுகிற ; சிறப் 
பற்ற ; ஒளிவு மறைவில்லாத , வெளிப்படையான ; குதிரை 
களின் முகத்தில் வெண்சுட்டி ஆகிய . 
bal dachin , bal daquin , n . இழை தூக்கியமைத்த தையல் 

வகை ; அரசிருக்கை முதலியவற்றின் மீதுள்ள மேற்கட்டி . 
bald - coot , n . வெண்ணிற நெற்றியுள்ள பறவை ; வழுக்கைத் 

தலையர் . 
bal derdash , 11. பயனில் சொல் ; சொற்கதம்பம் ;, இழிமொழி ; 

கீழ்த்தர எழுத்து நடை . 
bald head , 11 . வழுக்கைத் தலையுடையவர் ; மாடப்புறா ; 

வாத்து வகை . 
bald icoot , 11. = bald.coot . 


. 


மயிரற்ற ; 


பாவகை . 


65 

ballot - paper 
baldly 
bald ly , adv . மொட்டையாக ; அணி ஒப்பனையின்றி ; ballade , 1. தாழிசை வண்ணப்பாவகை , மூன்றடுக்கி அல்லது 

வக்கணையில்லாமல் ; முழுதும் வெளிப்படையாக , ஒளிவுமறை மும்மூன்றாக ஒருவரி மிகும் ஏழு அல்லது எட்டடிப் பாவகை ; 
வின்றி . 

ஏழு அல்லது எட்டடிப் பாக்களாலான கவிதை ; ( தொ . ) 

ballade royal, பத்து அசை கொண்ட ஏழு அல்லது எட்டடிப் 
bald money , 11. குடைவடிவான மஞ்சள்நிறப் பூக்கொத்துக் 
களையுடைய செடிவகை . 

ball adist , n. நாட்டுப்பாடல் இயற்றுபவர் ; பாணர் , பாடகர் . 
bald ness , 11. மொட்டைத்தன்மை ; வெறுமை ; வெளிப்படைப் 

ball ad - monger , 1. நாட்டுப்பாடல் விற்பனை செய்பவர் . 
பண்பு . 

ball adry , 1. நாட்டுப்பாடல் தொகுதி ; நாட்டுப்பாடல் கலை . 
bald pate, n . வழுக்கைத்தலையர் ; வாத்து வகை . 
bal dric , bal drick , n . வாள் - கொம்பு முதலியவற்றைத் 

ball ast , n . கப்பல் எடைப்பாரம் ; அடிச்சுமை ; சாலை - இருப்புப் 
தொங்கவிடப் பயன்படும் தோள்வார் . 

பாதையின் உடைகல்லாலான அடிப்பரப்பு ; உறுதிப்பொருள் ; 

உறுதிப்பண்பு ; V. அடிச்சுமை ஏற்று ; நிலைப்படுத்தச்செய் , 
bale , 11. கேடு , தீங்கு ; அழிவு ; துன்பம் , அஞர் ; நோவு . 

நிலைப்படும்படி செய் ; ( தொ . ) in ballast , எடைப்பாரமன்றி , 
balee, n . பெருங்கட்டு , மூடை ; பாரம் , நிறுத்தல் பேரளவை ; வேறு பாரமில்லாமல் , வெறுமையாக . 
ப . கயிறு அல்லது உலோகப்பட்டைத் தகடுகளினால் சரக்கு 

ball ast - heav er , 1. அடிச்சுமை இழுக்கும் பொறி . 
மூட்டைகளைக் கட்டு . 

ball - bear ings , n . pl . சுழலும் அச்சு உருளையமைப்பு ; 
bale , v . = bail4. 

உராய்வு படாமல் தடுக்க உதவும் எஃகினாலான நுண்ணிய 
baleen , 1. திமிங்கில எலும்பு , திமிங்கிலங்கள் சிலவற்றின் உருள் குண்டுகள் , 
மேல்வாயிலிருந்து வளரும் கொம்புபோன்ற தகட்டெலும்பு . 

ballerin a , ( இத் . ) n . ஆடல்நங்கை , கூட்டு நடனப் பெண் . 
bale fire , 1. திறந்தவெளிப் பெருநெருப்பு ; ஈமத்தீ ; குன்றின் ball et , 1 . கூட்டுநடனம் ; கூட்டுநடன இசை ; கூட்டு 
மேலிட்ட விளக்கு ; சொக்கப்பனை ; வாணவேடிக்கை . 

நடனக்குழு . 
bale ful , a . துயரம் தரத்தக்க ; துன்பம் விளைவிக்கிற ; ballis ta , ( ல . ) 1. பண்டைக்கால ரோமரின் ( Romans ) பார 
தீங்கான ; தீமைதருகிற ; துயரார்ந்த . 

எறிபடைப் பொறி . 
balk , n . உழாத வரப்பு ; விடுபட்ட ஒன்று ; தடை , முட்டுக் ballis tic , a . உந்து விசைப்படையைச் சார்ந்த ; ( தொ . ) 
கட்டை நிலை ; ஏக்கம் ; மேசைக்கோற் பந்தாட்டத்தில் 

ballistic missile , செலுத்து விசை நடுவே ஓய்ந்து எறிவிசை 
தடைப்படுத்தப்பட்ட பகுதி ; சதுர மரவிட்டம் ; வீட்டு மேல் இறங்கும்படி அமைக்கப்பட்ட உந்துவிசைப் படை ; ballistic 
தூல விட்டம் ; மீன் வலையின் இணைப்புக்கயிறு ; U. தவறவிடு ; pendulum , உந்து படைவிசை மானி , உந்து படை வேகத்தை 
கடமை நழுவவிடு ; பின்வாங்கு ; தடைப்படுத்து ; மறைமுகத் 

அளக்கவல்ல தொங்கற்பாளமுடைய பொறி . 
தடை செய் ; இடர்செய் ; ஏமாற்றமளி ; ஊக்கம் கெடு ; திடுக் ballis tics , n . எறிபடைத்துறை , எறிபொறியியல் . 
கிடச் செய் ; தடையிட்டு நில் ; செயல் விலக்கியிரு ; தவிர்த் 

ballis tite, n . புகையற்ற வெடிமருந்துத்தூள் . 

ball ium , 11 . பண்டைக் கோட்டையின் வெளிச்சுவர் ; புற 
Bal kan , a , ஏட்ரியாடிக் ( Adriatic ) - ஈஜியன் ( Aegean ) கருங் 

முற்றம் ; கோட்டைவரம்பின் உள்முற்றம் . 
கடல்களாற் சூழப்பட்ட தீவக்குறையைச் சார்ந்த ; ஏட்ரியாடிக் 
ஈஜியன் முதலிய மக்களைச் சார்ந்த . 

ballon dessai , ( பிர. ) 11. புதிய கொள்கைமாற்ற வகையில் 

பொதுமக்களின் அல்லது அயல்நாடுகளின் சகிப்புத்தன்மை 
Bal kanize, U. நாட்டை ஒன்றுடனொன்று சச்சரவிடும் பல யைச் சோதித்துப் பார்க்கும் தேர்வுமுறை . 
சிறு அரசுகளாகப் பிரி . 

ball onet , 11. புகைக்கூண்டு அல்லது வானூர்தியில் உள்ள 
balk er , 11. பின்வாங்குபவர் ; தடைப்படுத்துகிறவர் ; இடர் 

காற்றறைப் பை . 
செய்பவர் . 

balloon , 1. ஆவிக்கூண்டு , புகைக்கூண்டு ; விளையாட்டு 
balk ing , n . பின்வாங்குதல் ; ஏமாற்றம் ; a . இடர்செய்கிற . 

ஊதற்பை , உப்பற்பையுறை ; விளையாட்டிற்கான காற்றூட் 
balk - line , 11. மேசைக்கோற் பந்தாட்ட மேடையின் குறுக்குக் டப்பட்ட உதை பை ; தூண் மீதுள்ள சிற்பக்குட அமைப்பு ; 
கோடு ; குதித்துத் தாண்டும் போட்டியில் முன்னோட்ட வரம் மரஞ் செடிகளுக்குத் திட்ட உருக்கொடுக்கும் சட்டம் ; ( வேதி . ) 
புக்கோடு . 

வடிகலமாகப் பயன்படும் கண்ணாடிக்கோளகை ; 3. ஆவிக் 
balk y , a . இடர்ப்படுத்தும் இயல்புடைய . 

கூண்டில் உயரச் செல் ; புகைக்கூண்டுபோல் பருமனாகு , 

உப்பலாகு ; ( தொ . ) balloon barrage , புகைக் 
ball 1 , 11. பந்து ; பந்தெறிதல் , பந்தாட்டம் ; குண்டு , துப்பாக்கி 

கூண்டுக் கட்டமைப்புடனிணைக்கப்பட்ட எஃகுக் கம்பி 
அல்லது பீரங்கியால் எறியப்படும் திண்ணிய உருளை ; 

வடத்தாலான வானூர்தித் தாக்குதலுக்குரிய தடுப்பரண் 
கோளகை , உருண்டை வடிவான ஒன்று ; வானின் ஒளிக் காப்பு ; balloon tire , பொறிவண்டியின் குறைவழுத்தமுடைய 
கோளம் ; கண்விழி ; உடலின் திரளையான பகுதி ; குழாய்ப்பட்டை ; when the balloon goes up, நடவடிக்கை 
உருண்டையான நூற்கண்டு ; கயிற்றுச் சுருள் உருளை ; தொடங்கும்பொழுது ; தொல்லை தொடங்கும் சமயத்தில் . 
குதிரைக்குரிய கவளம் ; V. பந்தாக வரிந்து சுற்று ; பந்துரு 

balloon er , n . ஆவிக்கூண்டில் மேலெழுந்து செல்பவர் ; 
வாக்கு ; உருண்டையாகத் திரட்டு ; உருண்டையாகத் திரள் ; 

( கப் . ) உப்பிய கப்பற்பாய் . 
செறு , தடு ; தடைபடு ; சிக்கவை ; திரண்டு மொய் ; ( தொ . ) 
ball and socket , பந்துக்கிண்ண மூட்டு ; have the ball 

balloon ist , 1 . ஆவிக்கூண்டில் மேலெழுந்து செல்பவர் : 
at one s feet , வெற்றிக்கு வழிகாண் ; keep the ball rolling , 

ஆவிக்கூண்டு இயக்குபவர் . 
keep up the ball , காரியங்கள் தொடர்ந்து நடக்கும்படி ball ot , n . மறைவான வாக்களிப்பு ; வாக்களிப்புச் சீட்டுகள் ; 
செய் ; உரையாடல் தளராமல் இயக்கிவிடு ; உரையாடலில் தாள் நறுக்கு , சீட்டு ; திருவுளச்சீட்டெடுப்பு ; v . மறை 
தனக்குரிய பங்கு நிறைவேற்று ; on the ball , நிலைமை தெரிந்து வடக்கமாக வாக்களி ; திருவுளச்சீட்டெடு ; வாக்களி . 
கொண்டு உறுவிழிப்பாக, 

ball ot , n. 70 முதல் 120 இராத்தல் வரை எடையுள்ள 
ball , 1. குழுநடனம் ; ( தொ . ) open the ball , முதல்நடனத் சிறு கட்டு, 
தைத் தொடங்கு ; நிகழ்ச்சிகளைத் தொடங்கு . 

ball otage , n . பிரஞ்சு நாட்டில் உரிய பெரும்பான்மை 
ball ad , n . நாட்டுப்பாடல் , மக்கள் பாட்டு ; கதைப்பாடல் ; 

வாக்குப்பெறாத இருவரிடையே இரண்டாவது வாக்கெடுப்பு . 
நடனப்பாட்டு ; ( தொ . ) ballad concert , நாட்டுப் பாடலிசை 

ball ot -box , 11. வாக்களிப்புப் பெட்டி . 
யரங்கு ; ballad opers , நாட்டுப் பாடலிசை நாடகம் . 

ball ot - paper , 11. இரகசியத் தேர் தல்சீட்டு , குடவோலை . 
9 


திரு. 


. 


ஊது , 


66 


ball -point 


band - wagon 


ball - point , 11 . ஊற்றுப்பேனாவில் மை ஒழுங்குபடுத்தும் 

உருள் குழைமுனை . 
ball - proof , a . குண்டுகளால் துளைக்கப்பட . முடியாத . 
balls , 11. pl . விரைகள் ; அறிவீனம் . 
ballyhoo , 11. கீழ்த்தர ஆரவார விளம்பரம் . 
ball yrag, v . கேலிசெய் ; முரட்டு விளையாட்டில் ஈடுபடு . 
ball yragging , n . வசைச்சொல்லால் வதைத்தல் ; வினாக் 

களால் வதைத்தல் . 
balm , 1. நறுமணப்பொருள் ; நன்மணமருந்து , மரப்பிசின் 
வகை ; நோவகற்றும் களிம்பு ; இன்னலம் , 

குணநலம் ; 
நல்லாறுதல் , இன்னமைதி ; நறும்பிசின் தரும் மரவ ; 
( தொ . ) Balm of Gilead , பண்டு நோவகற்று மருந்தாகப் 

பயன்பட்ட பொன்மெழுகு . 
balm - cricket , n . மரப்பாச்சை , சுவர்க்கோழிவகை . 
balm iness , n . நறுமணத்தன்மை . 
balmo ral , n . பின்னல் வேலைப்பாடுள்ள காலணி வகை ; 

மாதர் உள்ளாடை ; ஸ்காத்லாந்து ( Scotland ) நாட்டுக் 
குல்லாய் . 
balm y , a . நறுமணமுள்ள ; மென்மையும் தணிவுமுடைய ; 

குணப்படுத்தத்தக்க . 
bal neal , a . நீராடல் சார்ந்த . 
bal neary , 11. நீராட்டு ; நீராடும் இடம் ; மருத்துவகலச் சுனை ; 

a . நீராட்டுக்குரிய ; நீராடும் இடத்தைச் சார்ந்த . 
balnea tion , 11 , நீராடல் . 
balneol ogy , 71. நீராட்டுத்துறை ஆய்வு நூல் . 
balneother apy, n . நீராட்டு மருத்துவமுறை , நீராடல் 

மூலமே நோய் நீக்கும் பண்டுவம் . 
bal sa , n . தெப்பம் , மிதப்பு ; தக்கை மரவகை . 
bal sam , n . குங்கிலிய வகை மரம் ; குங்கிலிய வகை நறு 

மணப்பிசின் ; செயற்கை நறுமணக்குழம்பு ; நோவு ஆற்றும் 
பொருள் ; பண்டு நோயகற்றும் மருந்தாகப் பயன்பட்ட 

பொன்மெழுகு ; காசித்தும்பை ; 3. குணப்படுத்து . 
balsam ic , a . நறுமணப்பிசின் போன்ற ; குணப்படுத்தக் 

கூடிய . 
balsamif erous , a . நறுமணப்பிசின் அடங்கிய . 
bal samy , a . நறுமணமுள்ள . 
Bal timore , n . வட அமெரிக்கப் பறவை வகை . 
baluchithe rium , காண்டாமிருகத்தின் முன்மரபுத் 

தொடர்புடைய மாபெரும் புதைபடிவ விலங்கு . 
bal uster , n . சிறு தூண் ; கைப்பிடிச்சுவர் தாங்கும் கம்பம் . 
bal ustered , a . கைப்பிடிச்சுவர்த் தூணுள்ள . 
-balustrade , n . சிறு தூண் வரிசைத்தொகுதி ; மாடிக் கைப் 

பிடிச்சுவர் , கைப்பிடி மேடை . 
bambin o , ( இத் . ) n . குழந்தை ; இயேசுநாதரின் குழந்தைத் திரு 

வுருவ ஓவியம் , இயேசுநாதரின் குழந்தைத் திருவுருவச்சிலை . 
bamboo , n . மூங்கில் ; மூங்கிற்கம்பு ; கைத்தடி , பிரம்பு ; 

( தொ . ) bamboo curtain , மூங்கில்திரை , சீனா முதலிய 
ஆசியப் பொதுவுடைமை யாட்சிகளில் அரசியல் செய்திகட் 
குரிய தடைவேலி ; pl . bamboo s . 
bamboo zle , U. ஏமாற்று , மோசஞ்செய் ; குழப்பு , மதிகலக்கு . 
bamboo zlement , n . ஏமாற்றல் , மோசம் செய்தல் ; மனங் 

குழப்பமாக்கல் . 
ban 1 , 11. தடையுத்தரவு ; நாடுகடத்தல் ; திருச்சபை தடை 
யாணை , விலக்காணை ; திருச்சபைப் பழிப்பு , திருப்பழிப்பு ; 
3. தடையாணையிடு , 

தடைப்படுத்து ; 

கண்டனம் செய் , 
விலக்கீடு செய் . 
ban , 11 . ஹங்கேரி ( Hungary ) குரோசியா 

குரோசியா ( Croatia ) 
முதலிய மாவட்டங்களின் அரசப் பெயராட்சியாளர் . 
ban al , a . பொதுப்படையான , பொதுநிலையான ; நன்கறியப் 
பட்ட ; சிறப்பற்ற , மிகச் சிறுதிறமான . 


banal ity , 1. பொதுச்செய்தி ; அற்பம் . 
bana na , n . ஏற்றன் வாழை , நேந்திர வாழை , வாழை . 
banau sian , banau sic , a . கைவினைஞரைச் சார்ந்த ; 

நாகரிகமற்ற ; மட்டமான . 
banc , banc o , n . பொதுச்சட்ட நீதிமன்றம் . 
banc o , n . பொருளகக் கணக்கு முறையில் வழங்கும் திட்ட 

நாணயம் . 
band , n . கட்டு , தளை ; இழைக்கச்சை , தளைக்கயிறு ; கட்டுக் 
கம்பி , இணைப்புத்தகடு ; புத்தகக் கட்டடத்துக்குரிய 
மூட்டுவார் ; அரைக்கச்சை ; சட்டை - மேற்சட்டை - தலையணி 
ஆகியவற்றின் சுற்று வரிப்பட்டை ; வார் ; சக்கர இணைப்புப் 
பட்டை ; 

வண்ணக்கரை ; பட்டைக்கோடு ; அடையாளச் 
சின்னம் ; குழு , குழாம் ; கூட்டணி , ஒன்றுபட்டுழைக்கும் 
கூட்டம் ; இசைமேளம் , இசைக்கருவிக்கூட்டு ; இசைக்கருவி 
யாளர் குழாம் ; U. கட்டு ; இணை ; வரிந்து கட்டு ; ஒருங்கு 
கூட்டு , குழுவாக அமை ; பட்டைக் கோடுகளிடு . 
ban dage , 11. .கட்டு , கட்டுமானம் ; புண் கட்டுத்துணி , துணிப் 
பட்டை ; கண்கட்டு ; 

U. கட்டுப்போடு ; வரிந்து கட்டு ; 
கண்களைக் கட்டு . 
ban dalore , n . விளையாட்டு வட்டு , திருகுவட்டு . 
bandan a , bandann a , ( இ . ) 1. வண்ணப்புள்ளியிட்ட 

கைக்குட்டை , மணிக்குட்டை . 
ban dar , ( இ . ) n . குரங்கு வகை . 
band box , 

1 . மாதர் உடையணிமணிகளுக்குரிய அட்டைப் 
பெட்டி . 
bandeau , 1. மயிர்க்கொடி , முடிகட்டு கயிற்றிழை ; பெண்டிர் 
தொப்பியின் உட்பட்டை ; கண்ணுக்குரிய துணிக்கட்டு ; 
pl . bandeaux . 
band elet , n. ( க - க . ) தூணின் சுற்றுவரிப்பட்டை . 
bandelier , n . துப்பாக்கிக் குண்டுகளுக்கான தோளணிப் 

பட்டை . 
banderill a , n . மஞ்சுவிரட்டாளர் காளையின் 

கழுத்தில் 
குத்தும் கொடிதாங்கிய எறிபடை . 
banderille ro , 1. கொடி கொண்ட எறிபடை ஏந்திய மஞ்சு 

விரட்டாளர் . 
ban derol , ban derole , n . பாய்மரத்தலைப்பில் உள்ள இரு 
பிளவான பக்கமுடைய கொடி ; போர்வீரன் ஈட்டியின் 
துகிற்கொடி ; அணியிழைச்சுருள் ; ( க-க . ) பட்டயக்கல் . 
ban dicoot , n . பெருச்சாளி . 
ban dit , n . கொள்ளைக்காரர் ; சட்டமீறுபவர் ; சட்டப் பாது 
காப்பிற்குப் புறம்பாக்கப்பட்டவர் ; சமுகத்திலிருந்து தள்ளப் 
பட்டவர் ; pl . ban dits , banditt i. 
band master , n. இசைக்குழுத்தலைவர் , இசைக்குழு இயக்குநர் . 
ban dog , 11. சங்கிலியால் கட்டப்பட்ட நாய் ; பெரிய வேட்டை 

நாய் ; குருதிமோப்ப நாய் . 
bandoleer , bandolier , n . = bandelier . 
bandoler o , 11. வழிப்பறி செய்பவர் , ஆறலைக் கள்வர் . 
banºdoline, m . முடி அல்லது மீசையைப் 

படியவைக்கும் 
பசைநெய் . 
bandore , n. நரப்பிசைக்கருவி வகை, 
bands , n . pl . கழுத்துப்பட்டித் தொங்கல்கள் . 
band saw , 11. வாள்போன்று அறுப்பதற்குரிய பற்களிணைத்த 

வட்டச் சங்கிலி . 
band sman , n. இசைக்குழுவினர் . 
band stand , n . இசைக்குழு மேடை . 
band stone , 1. கற்சுவரை வலுப்படுத்தி இணைக்கும் குறுக்குக் 

கற்பட்டி . 
band - wagon , 11 . 

இசைக்குழாத்தினர் வண்டி பயிற்சிக் 
காட்சியரங்கின் இசைக்குழு 

வெற்றிபெறும் 
அரசியல் கட்சியினர் ஏறிச்செல்வதாகக் கருதப்படும் வண்டி ; 
( தொ . ) climb on the bandwagon , வெற்றிபெறும் கட்சி 
பக்கமாக நிற்க முயற்சிகொள் . 


1 .. 


வண்டி ; 


67 


bank - stock 


bank 2 


. 


band - wheel 
band - wheel , 11. இன்னொரு சக்கரத்தோடு பட்டையால் 

இணைக்கப்பட்டு இயங்குஞ் சக்கரம் . 
ban dy 1 , n . வளைகோல் , முனையில் வளைவுடைய பந்தடிக்கும் 
கோல் ; வளைகோற்பந்தாட்டம் ; சிறப்புவகை வரிப்பந் 
தாட்டம் ; பனிக்கட்டிப் பரப்புமீது ஆடப்பெறும் விளையாட்டு 
வகை ; ப . பந்தடி , பந்தெறி ; பந்தைக் கைமாற்றி அனுப்பு ; 
பந்தை இங்குமங்குமாகச் செல்லவிடு ; கதைகளை இடத்துக் 
கிடம் நடமாடவிடு ; சொற்களைப் பரிமாறிக்கொள் ; 
பெயர்களை அடிபடவை ; அடிகளைக் கொடுத்து வாங்கு ; 
கருத்துக்களைப்பற்றி வாத எதிர்வாதம் 

செய் ; 

பண்ட 
மாற்றிக்கொள் . 
ban dy , ( த . ) n . வண்டி . 
ban dy , a . கால்கள் முழங்காற் பகுதியருகில் வளைந்தகன்ற . 
ban dy - ball , n . வளைகோற் பந்தாட்டம் . 
ban dy - legged , a . வளைகாலுள்ள ; கோணற்காலுடைய . 
ban dyman , 11. வண்டிக்காரன் . 
bane , n . அழிவுக்காரணம் , கேட்டின் கருமூலம் ; அழிவு ; சாவு ; 

குறும்புச்செயல் ; நஞ்சு . 
bane berry , n . கருநச்சுக்கொட்டை வகை ; நச்சுச்செடி . 
bane ful , a . அழிவைத்தரத்தக்க ; கேடுவிளைவிக்கிற ; நச்சுடைய . 
bane fully , adv . பாதகமாக , பழிகேடாக . 
bane fulness , 1. நிறையழிவுத்தன்மை ; பெருங்கேடு . 
bang , 1. வெடி ஓசை ; பேரொலியடி ; துப்பாக்கி வெடி ; 
திடீர்ப்பேரொலி ; 3. பேரொலியுடன் அடி ; ஓசையொடு மூடு ; 
வெடியோசை செய் ; நையப்புடை ; மிகைத்து நில் , மேம்படு , 
சிறந்ததாகு ; ads . திடீரென , சடுதியில் ; முழுதும் ; வெடி 
ஓசையுடன் , வெடித்து ; ( தொ . ) go bang , வெடி , வெடிபடு , 
வெடி ஓசையிடு . 
bang , n . நெற்றி அளவில் சதுரமாக வெட்டப்பட்ட முன் 

முடி ; U. நெற்றி அளவில் சதுரமாக முன்முடியை வெட்டு . 
banged , a . முன்முடி சதுரமாக வெட்டப்பட்டுள்ள . 
bang le , ( இ . ) n . வளையல் , காப்பு . 
ban gled , a . வளையலுடைய , காப்பணிந்துள்ள . 
bang - tail , n . நுனிக்குஞ்சம் சதுரமாக வெட்டப்பட்ட வால் ; 

நுனி சதுரமாக வெட்டப்பட்ட வால் உடைய விலங்கு . 
ban ian 1 , n . ஆலமரம் . 
ban ian , ( இ . ) n . குஜராத்திய வணிகன் ; இந்திய வணிகன் ; 
ஐரோப்பிய வணிகரின் இந்தியத் தரகன் ; முதலாளி ; முதலீடு 
செய்பவன் ; பனியன் , உள்சட்டை . 
ban ian -day , 11. ( கப் . ) புலாலுணவற்ற நாள் . 
ban ian -hospital , 71. விலங்குகளுக்கான மருத்துவ நிலையம் . 
ban ian - tree , n . = banian . 
ban ish , 3. துரத்து ; நாடுகடத்தல் தீர்ப்பளி ; அகற்று , 

புறத்தாக்கு ; உள்ளத்திலிருந்து அப்புறப்படுத்து . 
ban ishment , n . நாடு கடத்தல் ; துரத்தல் . 
ban ister , n . படிக்கட்டுக் கைப்பிடிக்கம்பி . 
ban jo , 11. தம்பூராவில் உள்ளது போன்ற பத்தருடைய ஐந்து 

நரம்புக் கருவி . 
ban joist , n . நரப்பிசைக் கருவி வகையைக் கையாளுபவர் . 
bank 1 , 11. மேடு , திட்டு , திடல் ; அணைகரை , வரப்பு ; ஆற்றங் 
கரை ; ஏரிக்கரை ; நீர்நிலை அடித்தளம் ; கடல் அடித்தள 

பாதையோர உயர்வரம்பு ; உச்சமட்ட மேகத் 
தொகுதி ; உச்சமட்ட பனிக்கட்டித் தொகுதி ; பள்ளத்தின் 
வாய் ஓரம் ; நிலக்கரிச் சுரங்க முகப்பு ; நீராழமற்ற இடம் ; 
கிளிஞ்சல் படுகை ; வானூர்தியின் ஒருபுறச் சாய்வு ; 0 . 
இருபுற வரம்பாக்கு ; கரையாய் அமை ; கரையெழுப்பு ; கரை 
யாக இரு ; ஊர்தி - வானூர்தி வகையில் ஒருசாய்வாகச் 
செல் ; படியவிடு ; குவி ; சேமித்து வை ; அடுக்கி வை ; 
நெருப்பின் எரியளவைக் குறைக்கும்படி மூடி இறுக்கு ; 
மணிப்பொறியின் ஒழுங்குபடுத்தும் கருவியைக் கட்டுப் 
படுத்து ; ( தொ . ) bank up , பனிக்கட்டிகளைத் தொகுதியாகச் 


சேர்த்துக் குவி ; அடர்த்தியாகு ; செறிவாக்கு ; from bank 
to bank , நிலக்கரிச் சுரங்க வேலையாள் சுரங்கக் குழிக்குள் 
இறங்கி முடிவில் கரையேறும் வரையில் . 

n . பொருளகம் , நிதிமனை , பொருள் வைப்பிடம் , 
பணங்கொடுக்கல் வாங்கல் மனை ; வட்டிக்கடை , காசுக்கடை ; 
சேமிப்புப் பணப்பெட்டி ; பொதுநிதி ; சேமநிதி , நிதி நிலுவை , 
நிலவர மூலதனம் , விடுமுதல் ; சூதாட்டக்கள மூலதனம் ; 
சூதாட்டக்கள மேசைப்பணம் ; எவரும் எடுத்தாள உரிமை 
உடைய பொதுச் சீட்டுக்குவை ; 3. பொருளகத்தில் பணம் 
சேமித்து வை ; நிதிமனை நடத்து ; நிதிக்கணக்கு வை ; பண 
வாணிகம் செய் ; பணமாகமாற்று ; சூதாட்டக்கள மூலதனம் 
பெற்றிரு ; நம்பியிரு ; ( தொ . ) bank of issue, பணச்சீட்டைத் 
தானே வெளியிடும் பொருளகம் ; break the bank , சூதாட் 
டத்தில் செயலாட்சியினரின் பணயத்தொகை யனைத்தையும் 
பெறும்படி வெற்றியடை ; joint -stock bank , கூட்டுப் பங்குப் 
பொருளகம் . 
bank s , n . கைதிக்கப்பலில் தண்டுவலிப்பவரின் இருக்கைப் 
பலகை ; துடுப்பு வரிசை , தண்டுத்தொகுதி ; இசைக்கருவி 
முறுக்காணி வரிசை ; தொழிற்கள மேசை , பட்டறைப் 
பலகை ; நடுவர் அமரும் நீள் தவிசு ; பாண்டத்தொழிற்களம் ; 
அன்னம் முதலிய பறவைகளின் கும்பு . 
bank able, a . பொருளகம் ஒப்புக்கொள்ளக்கூடிய . 
bank - bill , n . பொருளகங்களிடையே பரிமாறப்படும் கடன் 

சீட்டு . 
bank - book , n . வாடிக்கைக்காரரின் பொருளகக் கணக்குப் 

புத்தகம் . 
bank - cheque , n . வங்கியாணைச்சீட்டு ; காசோலை . 
bank - credit, n . பிணையத்தின் மீது 

பணம் 

மிகையாக 
எடுக்கும் நிதிமனை ஏற்பாடு . 
bank er 1 , n . பொருளக முதல்வர் , நிதிமனை நடத்துபவர் ; 
பொருளகப் பங்காளி ; பொருளக இயக்குநர் ; பொருளக 
ஆளுநர் ; பொருளகத்தொழிலில் இருப்பவர் ; சீட்டாட்டத் 
தில் நிலுவைப்பணம் வைத்திருப்பவர் ; பந்தயச்சீட்டாட்ட 
வகை ; குருட்டு யோக ஆட்டங்கள் நடத்துபவர் . 
bank er , n . கொற்றனின் பணிக்குரிய அடைகல் , கொல்லத்து 

வேலையின் அடிப்பலகை . 
bank er , n . தொழிலாள் ; கரை தாவும் வேட்டைக்குதிரை. 
bank er - mark , 11. கல்லில் கொற்றன் பொறிப்பு . 
bank et , n . பொன்விளையும் தென்னாப்பிரிக்கக் கூழாங்கற் 

பாறை வகை . 
bank high , adv . கரை ததும்பி . 
bank ing , n . நிதிமனைத்தொழில் ; a . நிதிமனை சார்ந்த . 
bank ing , 11. கரையமைத்தல் ; கடற்கரையில் மீன்பிடித்தல் ; 

வானூர்தி வகையில் ஒரு சாய்வாகப் பறத்தல் . 
bank ing - house, n . வணிகத் தொழிலமைப்பின் நிதிமனை . 
bank - note , n . பொருளகப் பண முறி ; பொருளகத்தின் பண 

அளிப்பு வாக்குறுதிச் சீட்டு . 
bank - pap er , n . சுற்றோட்டத்திலுள்ள பொருளகப் பணமுறி . 
bank - rate, 1. இங்கிலாந்தின் பொருளகத்துக்குரிய ( Bank 

of England ) கழிமான வீதம் . 
bank rupt, 1. ( சட் . ) ஓட்டாண்டி ; பொருளற்ற கடனாளி , 
கடன் தீர்க்க வகையில்லார் ; வாணிகத்தில் தோல்வி 
யுற்றவர் : a . கடன் தீர்க்க வகையற்ற ; பொருளகவகையில் 
நொடித்த ; திறன் இறந்த ; 

. ஓட்டாண்டியாக்கு ; 
கடன் தீர்க்க வகையில்லாமற் செய் ; 

வாணிகத்தில் 
தோல்வியுறு . 
bank ruptcy , 11. கடன் தீர்க்க வகையற்ற நிலை ; பொருளக 

முறிவு ; நொடிப்பு . 
bank sia , 11. மலர்ப்புதர்செடி வகை. 
banks man , n . சுரங்கக்கரை மேற்பார்வையாளர் . 
bank -stock , n. மூலதன முதலீட்டுப் பங்குகள் . 


மேடு ; 


68 


banner 


barbarize 


. 


bann er , n . கொடி ; படைத்துறைச்சின்னங்களுள்ள சதுரக் 
கொடி ; படைத்துறையின் கொடி ; ஊர்வலங்களில் கொண்டு 
செல்லும் துகிற் கொடி ; நாட்டுக்கொடி ; கொள்கைச் 
சின்னம் ; விளம்பரப் பட்டிகை ; முனைப்பான விளம்பர 
அறிவிப்பு ; ( வர . ) ஒரு கொடியின் கீழ் பணிபுரிபவர் ; ( தொ . ) 
banner headline , செய்தித்தாள்களில் முழுநீளக் கொட்டைத் 
தலைப்பு . 
bann ered , a . கொடிகளுள்ள . 
bann eret , n . தன்கொடியின்கீழ் துணைவீரர்களைக்கொண்ட 
போர்வீரன் ; போர்க்களத்திலே வீரப்பட்டம் அளிக்கப் 
பட்டவர் . 
bann erol , n . பெரியவர்களின் கல்லறைமீது வைக்கப்படும் 

இழவு நேர ஊர்வலக்கொடி . 
bann er - screen , n . கணப்புத்திரை . 
bann ock , 11. புளிப்புறா மாவாற் செய்யப்பட்ட வீட்டு அப்பம் . 
banns , n . pl . திருமண முன்னறிவிப்பு ; திருக்கோயில் 

மணவினைக்கு முற்பட்ட அறிக்கை. 
bang uet , n . பெருவிருந்து ; பெருஞ்சோற்று விழா ; பாராட் 
டுப் பேச்சுக்களுடன் கூடிய விருந்து ; U. விருந்தளி ; நிறை 
விருந்துண் , விருந்தாட்டயர் ; அளவு மீறிக் குடி . 
banqueteer , banq ueter , 11. அளவு மீறிக் குடிப்பவர் . 
bang ueting - hall , n . பெருவிருந்து மண்டபம் . 
bang ueting - house , n . பெருவிருந்து மாளிகை . 
banquette , 11. கோட்டைக் கைப்பிடிச்சுவருக்குப் பின்னுள்ள 
உயர்பாதை ; வண்டியோட்டுபவன் பின்புறமுள்ள விசுப் 


பலகை . 


ban shee , n . அயர்லாந்து ஸ்காத்லாந்து ( Ireland and 
Scotland ) நாடுகளில் சாவு அறிகுறியாக ஓலமிடுவதாகக் 
கருதப்பெறும் தேவதை. 
bant , v . உடலின் கொழுப்பகற்றச் சர்க்கரையையும் மாப் 

பொருளையும் கொழுப்புப் பொருளையும் உணவில் விலக்கு . 
ban tam , 11. சண்டையிடும் இயல்பு மிக்கதான வீட்டுக்கோழி 

வகை ; குள்ளமான போர்வீரன் . 
ban ter , n . நயமான நகைச்சுவை , நட்பார்வமுடைய கேலிப் 

பேச்சு ; 3. வேடிக்கையாகப் பேசு ; கேலி செய் . 
bant erer , n . பரியாசகர் , வேடிக்கைப்பேச்சாளர் . 
bant ering , a . கிண்டலான , கேலியாகப் பேசுகிற . 
ban thine , 11. வயிற்றுப்புண்ணாற்றும் திறமுடைய சேர்மான 

மருந்துச் சரக்கு . 
ban ting , 11. பருத்த உடலின் தேவையற்ற கொழுப்பு நீக்கும் 

உணவு முறை . 
ban tling , 11. சிறுகுழவி , மதலை . 
Bantu , 11. தெற்கு நடு ஆப்பிரிக்க ( South and Central Africa ) 
மொழிக்குழு ; தெற்கு நடு ஆப்பிரிக்க மொழிக் குழுவினர் ; 
a . தெற்கு நடு ஆப்பிரிக்க மொழிக்குழு சார்ந்த ; தெற்கு நடு 
ஆப்பிரிக்க மொழிக்குழு இனம் சார்ந்த . 
banx ring , n . சாவகத் ( Java ) தீவுக்குரிய புழுத்தின்னும் 

அணில் வகை . 
ban yan , ( இ . ) 11. ஆலமரம் . 
ban yan , n . = banian ?. 
banzai , int . ஜப்பானியர்கள் தம் அரசரைச் சந்திக்கும்போது 

கூறும் வரவேற்புச் சொல் ; போர்க்கள வீர ஊக்கொலி . 
ba obab , n . மேற்கு ஆப்பிரிக்காவிலுள்ள பருத்த அடியுடைய 

மரவகை . 
bap tism , n . தீக்சை , ஞானஸ்நானம் , மெய்யுணர்வு நீராட்டுச் 
சடங்கு ; பெயரீட்டு விழா ; திருக்கோயில் சமய நுழைவுச் 
சடங்கு ; ( தொ . ) baptism of blood , உயிர்த்தியாகம் ; 
ஞானஸ்நானம் பெறாத கிறித்தவரின் உயிர்த்தியாகம் ; 
baptism of fire , படைவீரனின் முதற்போர் ; கோயில்மணி . 
கப்பல் ஆகியவற்றின் பெயரீட்டுவினை ; தூய ஆவி யின் 
அருட்கொடை ; தீக்குளித்து உயிர்நீத்தல் ; எண்ணெய்க் 
கொப்பரைத் தேர்வு . 


baptis mal , a . தீக்கைக்குரிய , தூய நீராட்டுச் சடங்கோடு 
தொடர்புள்ள ; ( தொ . ) baptismal name , பெயரீட்டு விழா 
வில் இட்டு வழங்கிய பெயர் , குடிப்பெயருக்கு முன்னிட்டு 
வழங்கும் கிறித்தவ சமயச் சார்பான பெயர் . 
Bap tist , 11. கிறித்தவ சமயக் கிளைக்குழு வகையினர் , இளங் 
குழந்தைகளின் தீக்கை தவறென்றும் முழுநீராட்டுச்சடங்கு 
தீக்கைக்கு இன்றியமையாததென்றும் இயேசு நாதரிடம் 
நம்பிக்கையுடையவர்க்கு மட்டுமே அது உரியதென்றும் கருத் 
துடைய கிறித்தவ சமய உட்பிரிவினர் . 
bap tist , n . தீக்கை செய்விப்பவர் . 
bap tistery , bap tistry , n . தீக்கையிடம் , ஞானஸ்நானச் 

சடங்குக்குரிய இடம் ; முழுநீராட்டு வினைக்குரிய தொட்டி . 
baptize , . தீக்கை பெறுவி , திருவினை முழுக்காட்டுச்செய் , 
ஞானஸ்நானம் செய்வி ; பெயரீட்டு விழாவாற்று ; சமய 
நுழைவுச்சடங்கு செய் ; தூய்மைப்படுத்து ; மேன்மையுறச் 
செய் . 
bar 1 , n . கம்பி , கோல் , உலோகங்களாலான சலாகை ; தண்டு ; 
கட்டை , 

நீண்ட மரத்துண்டு ; பாளம் , வார் , சவுக்காரம் 
முதலியவற்றின் நீள்கட்டி ; தாழ் , தாழ்ப்பாள் கட்டை ; 
தடை , தடைகள் , தடங்கல் ; தடைவேலி , தடை வரம்பு ; 
எல்லை ; இடையீடு , தடுப்பு ; தடை நடவடிக்கை ; முறை 
மன்றக் கம்பித்தடுப்பு ; தேறல்மனைக் கம்பி அழி ; தேறல் 
அருந்தும் அறை ; மணற்கரை , ஆற்று முகத்திடம் , துறை 
முகத்திட்டு ; வழக்கறிஞர் குழாம் ; பதக்கப்பட்டை ; கோடு ; 
சருகு ; விளிம்பு ; சிறைக்கட்ட ஆட்டம் ; ( இசை . ) கால அளவு 
குறிக்கும் நிறுத்தல் வரைக்குறி ; கால அளவு ; படுத்தல் 
கோடு ; 3. தடு , தடுத்து நிறுத்து ; வழியடை ; தாழிடு, 
மூடு , அடை , பூட்டு ; தடை நடவடிக்கை மேற்கொள் ; 
தவிர்க்கச்செய் ; கம்பிகளாகப் பிரி ; கோடுகளிடு . 
bar , 11. பெரிய ஐரோப்பியக் கடல்மீன்வகை . 
bar , 11. ( வான் . ) இலக்கழுத்தம் , சதுர செண்டிமீட்டருக்கு 
இலட்சநொடி விசைகளுக்கு ( dynes ) நிகரான வளிமண்டல 
அழுத்த அளவை ; ( வேதி . ) இலங்கழுத்தம் , சதுர 
செண்டிமீட்டருக்கு ஒரு நொடி விசைக்கு நிகரான அழுத்தம் . 
barathe a , n . பருத்தியோ பட்டோ கலந்தும் கலவாமலும் 

நெய்யப்படும் மென்மையான கம்பளித்துணி வகை . 
ba rathrum , n . ஆதன்ஸ் ( Athens ) நகரின் குற்றவாளிக் 

குழி ; பாதாளம் , படுகுழி . 
barb 1 , n . தாடிபோன்ற மீனின் தசை இழை ; கன்னித்துறவி 

யின் முக்காட்டு மோவாய்ப் பகுதி ; இறகுத்துய் ; அம்பு 
நுனி வளைவு : தூண்டில் முள் ; கொடுக்கு ; U. கூர்நுதி 
யமைவி : தசையிழை வாய்ப்புறுத்து ; மோவாய் இழை 
அமைவி ; மழி ; சீவு , சிக்கெடு ; ஒழுங்குசெய் , ஒப்பனைசெய் ; 
துளை , ஊடுருவு ; முள்ளிணை , முள்முனை ; அமைவி . 
barb , n . குதிரைமரபின் வகை ; திண்ணிற மாடப்புறா வகை . 
barb ara, n . நினைவுக்குறிப்பு , அளவையியல் வாய்பாடுகளில் 

ஒன்று . 
barbar ian , n . காட்டுமிராண்டி , நாகரிகமில்லா தவர் , பண் 
பற்றவர் ; கிரேக்க வழக்கில் அயல்நாட்டான் ; 

a. காட்டு 
மிராண்டித்தனமான ; முரட்டுத் தன்மையுடைய . 
barba ric , a . முரட்டுத்தனமான , காட்டாளான ; பண்பற்ற ; 
நாகரிகமற்ற தன்மையுடைய ; புறப்பகட்டான ; 
கேடான ; காட்டுமிராண்டிப் பண்புடைய . 
barb arism, n . காட்டு நிலைப்பண்பு ; நாகரிகமற்ற வாழ்க்கை , 
காட்டுமிராண்டி வாழ்க்கை ; முரட்டுத்தனமான நடத்தை ; 
தாய்மொழிச் சொல்லை நீக்கி அயல்மொழிச் சொல்லைப் பயன் 
படுத்துதல் . 
barba rity , 11. நாகரிகமற்ற நிலை ; கொடுமை ; கொடுஞ் 

செயல் , அட்டூழியம் ; பகட்டுச்சுவை கேடு . 
barbariza tion , n . முரட்டுத்தனமாக்குதல் ; காட்டுமிராண்டித் 

தனம் . 
barb arize , . காட்டுமிராண்டியாக்கு , கரடு முரடாக்கு , 
மொழித்தூய்மையைக் கெடு ; அழுகலாக்கு . 


சுவை 


ப 


69 


barbarous 


bark 


barb arous , a . நாகரிகமற்ற ; கொடுமையான ; பண்புக் 
கேடான , முரடான ; தூய்மையற்ற ; கிரேக்க ரோம வழக்கில் 
அயற்பண்பாட்டுக் குரிய . 
bar barousness , 11. நாகரிகமற்ற நிலைமை ; கொடுந்தன்மை , 
காட்டுமிராண்டித்தனம் ; தூய்மையற்ற தன்மை ; எழுதப் 
படிக்கத் தெரியாநிலை . 
Barb ary , 11. வட ஆப்பிரிக்கப்பகுதி ; ( தொ . ) Barbary ape , 
வாலில்லாக் குரங்கு வகை ; Barbary sheep , வட ஆப்பிரிக்கக் 

காட்டுச் செம்மறியாடு . 
barb ate, a . மயிர்க்கொத்துள்ள . 
barb ated , a . கூர் நுதியுடைய ; தாடிபோன்ற அமைப்பு 

வாய்ந்த , மயிர்க்கொத்தோடு கூடிய . 
barb ecue, 11. அகப்பைக்கோல் , இறைச்சி சுடும் இரும்புச் 
சட்டம் ; நெருப்பில் வாட்டப்பட்ட முழு விலங்கு இறைச்சி ; 
காப்பிக்கொட்டை முதலியன காயவைக்கும் தள முற்றம் ; 
வாரி வழங்கும் மாபெரும் விருந்து ; 3. நெருப்பில் முழுமையாக 

வாட்டு ; இரும்புச்சட்டத்தில் வைத்து நெருப்பில் சுடு . 
barbled , a . அம்பு முனைபோன்ற முனையுடைய . 
bar bed - wire , n . வரிமுட்கம்பி , குத்துமுள் வரிந்த கம்பி . 
barb el , n . வாயருகே நார்போன்ற தசையிழை அமைவுடைய 

மீன் வகை ; தாடிபோன்ற தசையிழை அமைவு . 
bar - bell , n . உடற்பயிற்சியில் வன்பிடி க்கருவி , இரு 

புறமும் பளுத்தாங்கிய இரும்புத்துண்டு . 
barb er , 11. அம்பட்டன் , முடி ஒப்பனையாளர் ; 3. மயிர் களை ; 

முடி வெட்டு ; ( தொ . ) barber s block , பொய்முடிக் குல் 
லாய் செய்யும் வட்டக்கட்டை ; barber s itch , மழித்தலின் 
போது தொற்றிக்கொள்வதாகக் கருதப்படும் தோல் நோய் 

வகை ; barber s pole , முடியழகு நிலையச் சின்னக்கோல் . 
barb erry , barb ery , 11. மஞ்சள் வண்ணமலரும் செந்நிறப் 

பழமும் கொண்ட புதர்ச்செடி வகை . 
barb et , 1. அலகடியில் முள்போன்ற மயிர்க் கொத்துடைய 

பறவை வகை . 
barbette , n . கோட்டையில் அல்லது போர்க்கப்பலில் நின்று 
துப்பாக்கி சுடுவதற்குரிய பீரங்கிமேடு . 
barb ican , n . நகர் அல்லது கோட்டையின் வெளிப்பாதுகாப் 

பரண் ; தொங்குபால அரண் . 
barb ital , barb itone , n . தூக்கமருந்தாகப் பயன்படுத்தப் 
• படும் வெள்ளை உருப்பளிங்குப்பொடி . 
Barb izon , n . UIT GOTLCGT46 ( Fontainebleau ) 45 
அண்மையிலுள்ள கிராமம் ; ( தொ . ) Barbizon school , 
உள்ளதை உள்ளவாறே படமெழுதும் பிரெஞ்சு ஓவியர் குழு . 
barbol a , n. வண்ணப்படிவ மலர்கள் - கனிகள் முதலிய 

வற்றைப் பதித்துச் செய்யப்படும் சித்திர வேலைப்பாடு . 
barb ule , n . மிக நுண்ணிய சுணை அல்லது முள் . 
barc arole , barc arolle, n . படகோட்டிப் பாட்டு ; வஞ்சிப் 

பாட்டு போன்ற இசைப்பாடல் . 
bard 1 , 1 , பாணன் , கவிஞன் . 
bard 2 , 1. போர்க்குதிரையின் காப்புக்கவசம் . 
bard - craft , n . பாணற்குரிய தொழில் . 
bard ed , a . குதிரைவகையில் போர்க்கவசம் பூட்டப்பட்ட . 
bard ic , a . பாணர்களுக்குரிய ; பாணர்களின் பாடல்களுக் 

குரிய . 
bard ling , 11. போலிக்கவிஞர் . 
bare , a. உடையற்ற , வேடம் அற்ற ; பார்வைக்குத் தெரிகிற ; 
முடியில்லாத , வழுக்கைத் தலையுடைய ; வறிய, தேவைப் 
பொருள்கள் அமைக்கப்பெறாத ; படைக்கலம் தாங்காத , பாது 
காப்பற்ற ; சாரமில்லாத ; தேய்ந்துபோன ; உரையினின்றும் 
எடுக்கப்பட்ட , வெறிய , கோலம் செய்யப்படாத , போதாத ; 
3. அவிழ் , நீக்கு ; உரையினின்றும் எடு , வெளிப்படுத்து . 
bare backed , a. வெறும் முதுகுடைய , குதிரைச்சேணம் 
இல்லாத , 


bare faced , a . தாடி முதலியவையற்ற ; முகமூடியில்லாத ; 

போலியல்லாத ; வெட்கங்கெட்ட ; ஆணவமான . 
bare foot , a . வெறுங்காலுடைய , காலிற் செருப்பு இல்லாத ; 

ads . வெறுங்காலுடன் , செருப்பு முதலியவை இன்றி . 
bare footed , a . வெறுங்காலுடைய , காலில் செருப்பு இல்லாத , 
barege , n . பட்டுப் போன்ற சல்லாத்துணி ; a . பட்டுப்போன்ற 

சல்லாத்துணிக்கு உரிய . 
bare headed , a . தலைவறிதான , தொப்பி இல்லாத . 
bare legged , a . வெறுங்கால்களையுடைய , 
bare ly , adv . ஆடையின்றி ; உண்மையான வடிவத்துடன் ; 

வெளிப்படையாக ; திறந்த மனத்துடன் . 
bare ness , n . புனையா நிலை , முட்டாக்கின்மை . 
bare sark , n . நார்வே போர்வீரன் ; ado . போர்க்கவசமின்றி . 
bar ful , a . தடைகள் நிறைந்த , 
barg ain , n . கொடுத்து வாங்குவது பற்றிய ஒப்பந்தம் ; நலம் 
பயக்கும் வாணிகம் ; நல்ல கொள்முதல் ; U. பேரம் பேசு , 
விலை பேசு , கொடுத்து வாங்குவது பற்றிய நிபந்தனைகளைப் 
பற்றி இழுத்துப் பறித்துக்கொண்டு நில் ; ( தொ . ) bargain 
and sale , ( சட் . ) மதிப்புள்ள பொருளை முன்னிட்டு சொத்து 
ஒப்படைக்கப்படக்கூடிய உரிமைமாற்று முறை ; into the 
bargain , கண்டிப்பான நிபந்தனைகளுக்கு அப்பால் , அன்றி 
யும் ; strike a bargain ; விலைக்கு முடி , ஒப்பந்தத்துக்கு வா ; 
wet bargain , குடியலொடு முடிந்த பேரம் . 
barg ainer , bar gain - hunter , n . பேரம் செய்வதற்காகக் 

கடைகளுக்குச் செல்பவர் . 
barge, n . படகு , போர்க்கப்பல் அதிகாரிகளின் உபயோகத் 
துக்கான பெரிய விசைப்படகு ; அரசாங்க விழாக்களின் 
போது பயன்படுத்துவதற்கான கோலம் செய்யப்பட்ட 
கப்பல் ; மகிழ்ச்சிச் செலவுக்கான படகு ; U. திறங்கெட 
இயங்கு ; அலங்கோலமாகப் பெயர்த்துச் செல் ; திடுமென 
இடையே சென்று குதி . 
barge - board , n . மஞ்சடைப்புத் தூலங்களுக்கு அலங்கார 

மறைப்பு . 
barge - coup le, n . இரட்டை மஞ்சடைப்புத் தூலங்கள் . 
bargee , barge man , 71. படகோட்டி . 
barge - master , 11. படகின் உரிமையாளர் . 
barge - pole , 11. படகின் உந்துகோல் . 
barge - stones , n . மஞ்சடைப்பின் சரிந்த விளிம்பினைக் கட்டு 

வதற்கான கற்கள் . 
bar ghest , 11. சாவுக்கு முன்னறிகுறியாகக் கருதப்படும் நாய் 

வடிவப் பேய் வகை . 
bar - graph , n . ( கண . ) அளவைக் கோடுகளில் அளவை 

யடுக்குகளைக் குறித்துக் காட்டும் உருவகைக் கட்டம் . 
bar ic , a . வெண்மை உலோகத் தனிமவகையின் தொடர்பான ; 

வெண்மை உலோகத் தனிமவகை அடங்கிய . 
barill a , n . கடலோரச் செடிவகை ; கடலோரச் செடிவகை 
யின் சாம்பலிலிருந்து கிடைக்கும் துப்புரவற்ற உவரக் 
கரியகை . 
bar - iron , 11. தகடாக்கக்கூடிய இரும்புப்பாளம் . 
bar ish , a . சிறிது திறந்த , நன்கு மூடப்பட்டிராத . 
bar itone , 11. = barytone.. 
bar ium , n . (வேதி . ) பாரியம் , 56 அணு எண் 

வெண்மையான உலோகத்தனிமம் . 
bark 1 , 1. மரப்பட்டை , தோல்பதனிடுவதற்கு உதவும் பட்டை ; 
காய்ச்சல் மருத்துப்பட்டை , கொயினா ; மேல்தோல் ; 3 . 
பட்டை உரி ; தோல் உரி ; மரத்தைச் சுற்றிலும் பட்டையை 
அறுப்பது மூலமாக மரத்தை அழி ; உராய்வினால் மேல் 
தோலிழ ; அசறுகட்டு ; பட்டையாக அமை . 
bark 2, n. மூன்று பாய்மரங்களையுடைய மரக்கலம் ; சிறு 
கப்பல் ; படகு . 


உடைய 


70 
bark - 

barrage - fire 
bark" , n . நாய் குரைப்பொலி ; நரி ஓநாய்களின் ஊளை ஒலி ; barn - storm , v . இடம் பல சென்று நாடகமாடு . 
அணிலின் கிறீச்சொலி ; பீரங்கி அதிர்வேட்டு ; இருமல் ஒலி ; barn stormer , 1. பல இடம் பெயர்ந்து தடிப்பவர் . 
3. குரை ; உறுமு ; சள்ளென்று விழு ; எரிந்து விழு , சீறு ; 

barn yard , 1. பண்ணைமுற்றம் ; ( தொ . ) barnyard fowl,. 
அதிகாரமாகப் பேசு ; திட்டு ; நாய்போல் காவல் செய் . 

வீட்டுக்கோழி . 
bark - bed , 11 , ஆவாரம்பட்டையின் சக்கை கொட்டப்பட் 

ba rograph , 1 , அமுக்க வரைவி . 
டுள்ள எருப்பாத்தி . 

barol ogy , 11. எடைமான நூல் . 
bark - beet le, n . மரப்பட்டைகளைத் துளைத்து அழிக்கும் 
வண்டு வகை. 

barom eter , 11. காற்றழுத்தமானி , பாரமானி , வானிலை முன் 

னறிதற்கும் கடல்மட்டத்தின் மேல் உயரங்களைக் கண்டறி 
bark - bound , a . பட்டை அகலா திருப்பதனால் உடற்செறி 

தற்கும் பயன்படும் கருவி ; மக்கள் கருத்துமாறுதலை மதிப் 
வுற்ற . 

பிட்டுக் காட்டும் பொருள் . 
bar - keeper , n . இன்தேறல் கடைக்காரர் . 

baromet ric , baromet rical , a . காற்று அழுத்தமானியைச் 
bark en , v . உலர்ந்து பட்டை போலாகு . 

சார்ந்த . 
bark entine , 71. மூன்று பாய்மரங்களுள்ள மரக்கல வகை . 

barom etry , 11. காற்றழுத்தமானியைக் கொண்டு அளவெடுக் 
bark er , 1. கூச்சலிட்டுத் தாக்குபவர் ; கடையில் அல்லது கும் முறை . 
ஏலத்தில் வாடிக்கைக்காரர்களைக் கூவி அழைப்பவர் ; நாய் , 

ba ron , n . பண்ணைநில ஆட்சிக் கோமான் ; குறுநிலக்கோப் 
குரைக்கும் நாய் ; காவற்காரர் . 

பெருங்குடிமகன் ; பெருந்தொழில் முதல்வர் ; அரசமன்ற நடுவ 
bark y , a . பட்டை மூடிய , பட்டை உடைய ; பட்டை போன்ற. ரின் பழம் பட்டம் ; பழய சட்டமன்ற உறுப்பினர் பட்டம் ; பழங் . 
barl ey , n. வாற்கோதுமை , யவை . 

கால ஆங்கிலச் சட்டத்தின்படி கணவர் ; ( தொ . ) baron os 
barl ey - brake, 1. மூன்று இரட்டையர்கள் சேர்ந்து ஆடும் beef , துண்டுபடுத்தப்படாது எலும்போடு இருபுறமும் உள்ள 
பழைய நாட்டுப்புற விளையாட்டு வகை . 

மாட்டின் இரட்டை இடுப்பினிறைச்சி , 
barl ey - bree, bar ley - broo , bar ley - broth , 11. புளித்த ba ronage , n . கோமக்கள் தொகுதி ; பெருங்குடி மக்கள் ; 
வாற்கோதுமைமாத் தேறல் . 

மேற்குடி மக்களின் பட்டியலும் அவர்களைப் பற்றிய செய்தி 
barl ey - corn , 11. வாற்கோதுமை மணி ; அங்குலத்தில் 

களும் அடங்கிய ஏடு. 
மூன்றில் ஒரு பங்கு கொண்ட நுண்ணெல்லை நீட்டலளவை. bar on - bail ie , n . பெருமகன் ஆட்சிக்கு உட்பட்ட குற்ற - 

இயல் நடுவர் . 
bar ley - mow , 11. வாற்கோதுமைக் குவியல் . 
barl ey - su gar , n . உருக்கி ஆறவைத்த சர்க்கரை மிட்டாய் . ba roness , 11. பெருமானின் மனைவி ; கோமகள் , பெருங்குடிப் 

பெண்டு . 
barl ey - wa ter , 11. நோயாளிகளுக்குக் கொடுப்பதற்குரிய 
வாற்கோதுமைக் கஞ்சி . 

ba ronet , n . இளங்கோமான் , கோமானுக்கு அடுத்தபடி 

தாழ்ந்த பட்டம் ; 3. இளங்கோமான் நிலைக்கு உயர்த்து . 
barl ow , 1. ஒரே அலகுடைய கத்தி . 
barm , 1. புளிப்பேறிப் பொங்கும் சாராயம் முதலியவற்றின் 

ba ronetage, n. 

இளங்கோமக்கள் தொகுதி ; இளங் 

கோமக்கள் பெயர்ப்பட்டியல் விவரங்கள் அடங்கிய ஏடு . 
நுரை , நொதி . 

ba ronetcy , 1. இளங்கோமான் படிநிலை . 
bar - magnet , 11. இரும்புப்பாள உருவான நிலைக்காந்தம் . 

baronet ical , a . இளங்கோமானுக்கு உரிய , 
bar maid , n . இன்தேறல்கடையின் பணிப்பெண் . 

baron ial , a . பெருங்குடி மக்களுக்குரிய ; பெருமகனுக்குத் 
bar man , 11. இன்தேறல்கடையின் பணியாளன் . 

தகுதியான . 
barm brack , n . கொடிமுந்திரிப்பழ வற்றல் அடங்கிய அப்ப 

ba rony , 1. பெருமகனின் ஆட்சிப்பரப்பு ; பெருமகன் நிலை ; 
வகை . 

பெருமகன் காணியுரிமை ; ஸ்காத்லாந்தில் பெரிய பண்ணை , 
Barm ecide ; 1. போலிக்கொடையர் , வாய்ப்பந்தல் வீரர் ; 

அயர்லாந்தில் நாட்டின் பிரிவு . 
a . ஏமாற்றுகிற , கற்பனையான , பொய்யான . 

baroque , n . 17 -வது 18 - வது நூற்றாண்டுகளின் கலைப்பாணி ; 
barm kin , 1. கோட்டை மதிற்சுவர் ; குடுமி . 

a . 17 - வது 18 - வது நூற்றாண்டுகளின் கலைப்பாணிக்குரிய ; 
barm y , a . புளித்துப் பொங்குகிற , நுரையுள்ள , 

சுவைக்கோளாறுடைய ; கோணங்கித்தனமான , மனம் போன 
barm y -brained , a . அறிவற்ற , எண்ணுந்திறனற்ற . 

போக்கான . 
barn , 11. களஞ்சியம் , பத்தாப்புரை ; 3. களஞ்சியத்தில் bar oscope, n . வளிச்செறிவுமானி , வளிமண்டலத்தின் செறிவு 
சேர்த்து வை . 

நிலையிலுள்ள மாறுபாடுகளைத் தெரிவிக்கும் கருவி . 
Barn aby , 11. தூயதிரு . பார்னபஸ் (Saint Barnabas ) ; ( தொ . ) barouche , n . மடக்கக்கூடிய விதானமுள்ள நான்கு சக்கர 
Barnaby Bright , Barnaby Day , Long Barnaby , தூயதிரு . 

வண்டி . 
பார்னபஸ் திருநாள் ( ஜூன் -11 ) . 

bar - par lour , 11. இன்தேறல் அறை அடுத்த துணையறை . 
barn acle1, 1. மாரிக்காலத்தில் பிரிட்டனுக்கு வரும் துருவ barque , n . = bark ?. 
மண்டல வாத்துவகை ; பாறைகளிலும் கப்பலின் அடிப்பாகங் 

barq uentine, 11. = barkentine. 
களிலும் ஒட்டிக்கொள்ளும் சிப்பி வகை , ஊமைச்சி ; எளிதில் 

ba rrack , n. போர்வீரர் குடியமைப்பு வரிசை , கட்டுக்குடி 
அசைத்துவிட முடியாத தோழன் . 

யிருப்பு ; கவர்ச்சியற்ற நெருக்கிய மட்டக் கட்டிடக் குவை ; 
barn acle , n . இலாடம் அடிக்கையில் குதிரையின் மூக்கி 3. போர்வீரர்களை விடுதிகளில் தங்கவை ; பந்தாட்டத்தில் 
லிடும் குறடு . 

ஆட்டக்காரர்களை இகழ்ந்து கூச்சலிடு . 
bar nacle -goose, n . காட்டுவாத்து வகை . 

barracoon , 1. அடிமைகளுக்கான குச்சுக்குடியிருப்பு ; கைதி 
barn acles , 11. pl . ( பே - வ . ) மூக்குக்கண்ணாடி . 

களுக்குரிய கொட்டில் வளைவு . 
barn - dance, 1 , அமெரிக்கரின் ஆடல்வகை . 

barracud a , n. மேலை இந்தியத் தீவுகளின் கடற்பெருமீன் . 
barn - door , 11. களஞ்சியத்தின் கதவு ; மரப்பந்தாட்டத்தில் barr age, 1. அணையிட்டுத் தடுத்தல் , குறுக்கணை : ( படை . ) 
பந்துவீச்சு ஒவ்வொன்றினையும் தடுக்கும் ஆட்டக்காரர் ; இடைத்தடையிடும் திட்டமிட்ட குண்டுமாரி . 
மட்டமான அகல் இலக்கு . 

barr age - fire, 11. பகைவர்கள் குறிப்பிட்ட எல்லைக்கோட்டினைக் 
barn - owl , 11. மேற்பாகம் வைக்கோல்நிறமாயும் கீழ்ப்பாகம் கடந்து செல்லமாட்டாமல் தடுத்துக் குண்டு போடுதல் , குண்டு 
வெண்மையாயுமுள்ள ஆந்தை வகை . 

மாரித் திரை , 


71 


base 


barranca 
barran ca , barran co , 1. ஆழமான கெவி , மலைப்பள்ளம் . 
ba rrater , ba rrator , n . தீராவழக்காடி , சச்சரவு உண்டு 

பண்ணுபவர் . 
barr atrous , a . வீண்வழக்காடுகிற ; வீண்வழக்குத் தூண்டு 

கிற . 
ba rratry , n . ( கடல்துறைச் சட்டம் ) கப்பற் சொந்தக்காரர் 
களுக்குத் தீங்குண்டாகும் வகையில் கப்பல் தலைவர் அல்லது 
கப்பலோட்டிகள் மோசம் செய்தல் அல்லது கடமை தவறல் ; 
( சட் . ) வீண்வழக்காடல் ; வீண் வழக்காடத் தூண்டுதல் . 
barred , a . கம்பிபோட்ட ; கம்பிகள் உடைய ; பாதுகாக்கப் 
பட்ட ; அடைக்கப்பட்ட , மூடப்பட்ட ; கம்பியால் அடையா 
ளம் இடப்பட்ட ; தடுக்கப்பட்ட ; பிரிக்கப்பட்ட ; துறை 
முக மணல்மேட்டினால் அடைக்கப்பட்ட . 
ba rrel , n . பீப்பாய் , மிடா ; உருள்தொட்டி ; இயந்திரங்களின் 
சுழல் உருளை ; மிடா அளவு ; குதிரை இடுப்புப் பகுதி ; உடற் 
பகுதி ; துப்பாக்கிக் குழல் ; கொளுவி , பித்தான் ; 3. மிடாவில் 

வை , பீப்பாயிலிட்டு அடை . 
barr elage , n . மிடாவினால் அளந்த அளவு , மிடா எண்ணளவு . 
barr el - bulk , n . மிடா அளவு , ஐந்து கன அடி அளவை . 
barr elful, 11. பீப்பாய் அளவு , மிடா கொள்ளக்கூடிய அளவு ; 

pl . barr elfuls . 
barr elled , a . மிடாவையுடைய ; மிடாவில் அடைக்கப்பட்ட ; 

துப்பாக்கியில் குழல் உடைய . 
ba rren , n . தரிசு நிலம் ; a . மலடான , குழவி ஈனாத ; பலன் 
தராத , விளைவு அளிக்காத ; வெறுமையான ; தரிசான ; வள 

மற்ற , வறண்ட , ஊதியந்தராத ; மந்தமான . 
barr enness , n . மலடு ; தரிசுநிலை . 
ba rret , n . தட்டைத் தொப்பி . 
barricade , 1. வழியடைப்பு , தெருமறிப்பு ; தடை அரண் ; 0 . 

வழியை அடைத்துத் தடைசெய் ; தடை அரணைக் கொண்டு 
காப்பு அளி . 
ba rrier , 11. தடைவேலி , தடையரண் ; இடைவேலி ; வழிமறிப்பு , 
தட்டி : தடை , தடங்கல் ; இடையூறு ; இடைத்தடுக்கு ; 
எல்லை ; சுங்க எல்லை ; கம்பி அழி , பழைய வண்டியோட்டப் 
பந்தயங்களில் புறப்படும் இடம் குறித்த கம்பிச் சட்டம் ; 3 . 
தடையிடு ; வேலியிட்டு 

அடை ; ( தொ . ) barrier cream , 
- புழைவழி அழுக்குப் புகாமல் காக்கும் உடற் பூச்சு மருந்து . 
barr ier - reef , n. கடற்கரைக்கு அருகிலுள்ள பவளத்திட்டு . 
ba rriers , n . pl . வேலி , அடைப்பு , போட்டிப் பந்தயக் 

களத்தின் சூழ்கம்பிவேலி அரண் ; பழங்கால வேலெறி போட் 

டிப் பந்தயத்தில் மையக் கம்பி எல்லை . 
barr ing , prep . தவிர , விடுத்து , தவிர்த்து , நீங்கலாக , 

இல்லாமல் . 
barr ing - out , n . உரிமைகளை வற்புறுத்தப் பள்ளி 
ஆசிரியரை மாணவர்கள் பள்ளிக்குள் நுழையவிடாமல் 

தடுக்கும் தடைமுறை . 
ba rrister , ba rrister - at - law , n . மாவழக்கறிஞர் , மாவழக் 
கறிஞர் பட்டம் பெற்றவர் ; உயர்முறை மன்றங்களில் வழக் 
காடும் உரிமையுடைய சட்டத்துறை மாணவர் . 
barriste rial , a . மாவழக்கறிஞருக்குரிய . 
barri stership , 1. மாவழக்கறிஞர் நிலை . 
bar - room , n . இன்தேறல் வகைகளுள்ள அறை ; இன்தேறல் 

குழாயுள்ள அறை . 
ba rrow n . குன்று ; புதைமேடு ; மண்குவியல் ; கல்லறை . 
ba rrow 2 , n . கைவண்டி , தள்ளுவண்டி ; பிணப்பெட்டி , 
பாடை ; நோயுற்றோரைத் தூக்கிச் செல்வதற்கான நீள்சட்டம் ; 
( தொ . ) barrow boy , பழங்கள் விற்கும் தள்ளுவண்டிப் 

பையன் ; குற்றேவற் கையாள் . 
ba rrow , 1. குழந்தைகளுக்கான கையற்ற நீண்ட கம்பளிச் 

சட்டை . 


ba rrow , 1. காயடித்த ஆண் பன்றி . 
bar - tend er , n . இன்தேறல் கடைக்காரர் . 
bart er , n . பண்டமாற்று , பரிவர்த்தனை , பண்டமா 

மாற்று வாணி 
கம் ; ( கண . ) ஒரு பண்டத்துக்கு நிகரான மற்றொரு 
பண்டத்தின் அளவுக் கணக்கீடு ; 3. பண்டமாற்றுச் செய் ; 
சிறு பொருள் பெற்று வீணாகக் கொடுத்திழந்துவிடு . 
bartizan , n . ஞாயில் , கோட்டையின் கைப்பிடிச்சுவர் ; அர 

ணின் கூடகோபுரத்தின் புறநோக்கு வழி ; கோபுர அலங்கம் . 
bartizaned , a . அலங்கம் அமைக்கப்பெற்ற . 
bart on , n . பண்ணை வெளி . 
Bart s , n . லண்டனில் உள்ள தூயதிரு . பார்த்தலமியூ 
மருந்தகம் ( St. Bartholomew s Hospital ) என்பதன் சுருக்க 
வழக்கு . 
bar wood , 11. ஆப்பிரிக்காவிலிருந்து நீளுருளையாக இறக்குமதி 

செய்யப்படும் செஞ்சாயக் கட்டை மரவகை . 
barycen tric , a . ஏணுக்குரிய , பொருளின் எடை மையத்துக் 

குரிய . 
bar ysphere , 11. நிலவுலகக் கோளகையின் மையத்திலிருப் 

பதாகக் கருதப்படும் பளுவேறிய உட்கருப் பகுதி . 
baryt a , n . ( வேதி . ) பாரிய ஓருயிரகை , மிகுதி நிறையுடைய 

கார மண் வகை . 
baryt os , n . ( வேதி . ) வெண்சாயத்துக்கு வழங்கப்பெறும் 

இயற்கனிப் பொருளான பாரிய கந்தகை . 
ba rytone , n . ( இசை . ) உச்சவகைக் குரலுக்கும் மட்டவகைக் 
குரலுக்கும் இடைப்பட்ட வீறார்ந்த ஆண் குரல் ; வீறார்ந்த 
ஆண் குரலையுடைய பாடகர் ; வீறார்ந்த ஆண் குரலுக்குப் 
பொருத்தமான இசை ; இசைக்குரிய பித்தளையாலான துளைக் 
கருவி வகை ; கடை அசை அழுத்தம் பெறாத சொல் ; a . உச்ச 
வகைக் குரலுக்கும் மட்டவகைக் குரலுக்கும் இடைப்பட்ட ; 
கடை அசை அழுத்தம் பெறாத . 
bas al , a . அடிக்கு உரிய ; அடியிலுள்ள ; அடியாக அமைகிற ; 
மிகத் தாழ்வாயுள்ள ; அடிப்படையான , அடிப்படை சார்ந்த ; 
( தொ . ) basal anaesthesia , ஆழ்ந்த பெருமயக்கத்துக்கு 
அடிப்படையாகச் செயல்புரியும் மயக்கம் ; 

basal plane , 
கிடை அச்சுக்கு ஒரு போகு ஆகவுள்ள முகம் . 
bas alt , basalt , n . திண்ணிய பசுமை நிறமுடைய தீக்கல் , 

எரிமலைப்பாறை வகை , 
basal tic , a . எரிமலைப் பாறையினாலான ; தீக்கல் 
அடங்கிய ; எரிமலைப் பாறை போன்ற ; திண்ணிய பசுமை 
நிறத் தீக்கல் வகை சார்ந்த . 
bas an , n . மரப்பட்டை வகையினால் பதனிடப்பட்ட ஆட்டுத் 

தோல் . 
bas anite , n . உரைகல்லாகப் பயன்படுத்தப்படும் எரிமலைப் 

பாறை வகை . 
bas bleu , ( பிர . ) n . நீலக் காலுறை . 
bas cule , n . எடைக்கட்டு இயக்கக்கருவி , ஒருமுனை ஏறும் 
போது மறுமுனை தாழுகிற நெம்பு அமைவு ; ( தொ . ) bascule 
bridge , எடைக்கட்டலினால் உயர்த்தவும் தாழ்த்தவும்படுகிற 
பால வகை , இயங்குபாலம் . 
basel , n . அடி , அடிப்பகுதி ; அடிவாரம் ; ஆதாரம் , கடைக்கால் , 
அடித்தளம் ; நிலத்தளம் ; கேடயத்தின் நிலவரை ; அடிப் 
படை ; மூலம் , மூலமுதல் ; ( க - க . ) தூணின் அடிக்கட்டு ; 
படைத்துறையின் மூலதளம் ; கடற்படைத் தலைமையிடம் ; 
நில அளவையின் பொது மூலவரை ; கலவையின் தலைக்கூறு ; 
மருந்தின் மூலக்கூறு , பொதுக்கூறு ; உறுப்பின் இணைப் 
பிடம் , தலைப்பு ; புறப்படுமிடம் ; ( வடி . ) அடிமூலவரை , அடி 
மூலத்தளம் ; ( வேதி . ) உப்பு மூலம் ; காடியுடனிணைந்து உப்பு 
வகையாகவல்ல பொருள் ; ( கண . ) கணிப்புமூலம் , தான 
மூலம் ; பந்தாட்டங்களின் நிலைத்தளம் ; ப . அடிப்படை 
யாக்கு ; அடிப்படை மீதெழுப்பு ; மூலமுதலாகக் கொண்டு 
செயலாற்று ; ஆதாரத்தின்மீது செயற்படுத்து ; வாதத்துக்கு 
ஆதாரமாகக்கொள் ; நிறுவு . 


வகை 


. 


72 


base 


bason: 


நீள் சதுர 


base , a . தாழ்ந்த , கீழான ; இழிவான ; கயமைத்தனமுடைய ; 
ஒழுக்கங்கெட்ட ; குறுகிய தன்னலமுடைய , அற்பத்தனமான ; 
கீழ்நிலைப்பட்ட ; அற்பவிலையுடைய ; பயனற்ற ; போலியான ; 
வெறுக்கத்தகுந்த ; அடிமையூழியம் செய்கிற ; ( சட் . ) அடி 
மைப்பட்ட ; ( மொழி . ) உயர்தனிச் செம்மொழியாயிராத ; 
( தொ . ) base coin , போலி நாணயம் ; base metals , இழிந்த 
உலோகங்கள் , விலை மதிப்புக் குறைந்த உலோகங்கள் , 
காற்றுப் பட்டால் நிறம் முதலியன மாறும் உலோகங்கள் . 
base ball , n . தளக்கட்டுப் பந்தாட்டம் , பக்கத்துக்கு ஒன்பதின் 
மராக ஆடும் அமெரிக்க நாட்டுப் பந்து விளையாட்டு ; தளக் 
கட்டாட்டத்துக்குரிய பந்து . 
base baller , 11. தளக்கட்டுப் பந்தாட்டக்காரர் . 
base - born , a . கீழ்ப்பிறப்பான ; கீழ்நிலையுடைய ; முறை 

கேடாகப் பிறந்த . 
base - court , 11. மாளிகை அரணின் வெளிமுற்றம் ; கீழ்நீதி 

மன்றம் . 
base less , n . அடிப்படையற்ற ; ஆதாரமற்ற ; காரண 

மில்லாத . 
base .line, 11 . நில அளவை வகையில் முக்கோண நில 
அளவைக்கு அடிப்படையான அடி மூலவரை ; வரிப்பந்தாட்ட 
ஆடரங்கின் எல்லையிலுள்ள கோடு ; தளக்கட்டுப் பந்தாட் 
டத்தில் தளங்களை இணைக்கும் கோடு . 
base ly , adv . இழிவாக , அற்பத்தனமாக , 
base man , n . தளப்பந்தாட்டக்காரர் , தளக்கட்டுப் பந்தாட் 
டத்தில் பந்தைப் பிடித்து நிறுத்துவதற்காக தளத்துக்கருகில் 

நிறுத்திவைக்கப்பட்டுள்ள ஆட்டக்காரர் . 
base ment , n . அடிப்படை ஆதாரம் ; கட்டிடத்தின் அடித் 

தளம் ; நில அறை , கீழ் அறை . 
base mind ed , a . சிறுமனமுடைய . 
bas enji , n . மிகுதியும் குரைக்காத இயல்புள்ள சுருட்டை 

வாலும் நிமிர்காதும் உடைய சிறிய ஆப்பிரிக்க நாய் வகை . 
base -runner , n . தளக்கட்டுப் பந்தாட்டத்தில் தளங்களைச் 

சுற்றிவரும் ஆட்டக்காரர் . 
bas es , 11. basis என்பதன் பன்மை . 
bash , n . நல்ல அடி , தல்லுகை ; அடித்துரைத்தல் ; 3. ஆழ் 

தழும்புற அடி , உள்ளழுந்த அடி . 
bash ful , a . நாணமுள்ள , கூச்சமுடைய ; குழப்பமடைந்த ; 

எளிதில் குழப்பமடைகிற ; தன்னம்பிக்கையற்ற . 
bash fully , ads . வெட்கத்துடன் , நாணிக்கோணி . 
bash fulness , 11. வெட்கம் , நாணம் , நாணிக்கோணுதல் . 
bashi -bazouk , ( துரு . ) n . கொடுமைக்கும் கொள்ளைக்கும் 
பேர்போன முறையணி சாராக் கூலிப் போர்வீரர் ; கொடிய 
கொள்ளையிலீடுபடும் படைவீரர் . 
bashi - bazouk ery , ( துரு . ) 1 . துருக்கியக் கூலிப் 

போர் 
வீரர் தொழில், கொடுங்கொள்ளை . 
bash less , a . நாணமற்ற . 
bas ic , a . அடிப்படையான ; அடிக்கு உரிய ; அடியிலுள்ள ; 
அடி.யாக அமைகிற ; ( வேதி . ) உப்பு மூலத்தின் இயல்புடைய , 
உப்பு மூலம் கொண்ட ; கன்மச்சத்துக் குறைவாகக் கலந்த ; 
உலோகங்களில் கன்மச்சத்துக் கலவாத முறைப்படி உருவாக் 
கப்பட்ட ; ( தொ . ) basic English , எளிய இன்றியமையாத 
850 சொற்கள் கொண்ட ஆங்கில மொழிவழக்கு ; basic 
process, 

உலோக உயிரகை உட்சூழ்ந்த உலையில் எஃகு 
உருவாக்கும் முறை ; basic salt , மூல உப்பு ; basic slag , 
காரச் சிட்டம் ; உரமாகப் பயன்படுத்தப்படும் இரும்புச் 
சிட்டம் . 
basi city , n . ( வேதி . ) காரங்கள் உப்பு மூலங்களுடன் கலக்கும் 

தர அளவு . 
basid ial , a . சிதல் நெற்றுக்குரிய ; சிதல் நெற்றுடைய . 
basid iospore, n . ( தாவ . ) காளான் வகையின் சிதல் நெற்றி 
லுள்ள சிதல் விதை. 


basid ium , n . காளான் வகையின் சிதல் நெற்று , சிதல் 

விதைகளை வெடிக்க வைக்கும் காளான் உறுப்பு ; pl . basid ia . 
ba sifixed , a . அடி ஒட்டிய , அடித்தளத்தால் இணைக்கப்பட்ட . 
basif ugal , a . அடி அகல்வான , அடித்தளத்திலிருந்து விலகிப் 

புறநாடிச் செல்கிற . 
bas il1 , 11. துளசியினம் சார்ந்த நறுமணச் செடிவகை . 
bas il2 , 11. முழுதும் பதனிடப்படாத ஆட்டுத்தோல் . 
bas i ] 3 , n . மணியின் பட்டையிட்ட சாய்கோணப் பக்கம் . 
basil ic . a . குருதி நாளங்களில் முழங்கையிலிருந்து தொடங்கி 

அக்குள் நாளத்தில் முடிகிற . 
basil ica , n . அரைவட்ட ஒதுக்கிடமுடைய தூண் வரிசை 
வாய்ந்த 

மண்டபம் ; நெடுமாடக்கோயில் ; 
பண்டை ரோம் நகரில் ( Rome ) பேரரசர் கான்ஸ்டன்டைன் 
( Constantine) கட்டிய கோயில்களில் ஒன்று ; பண்டைக் 
கால அரசுமனை . 
basil ical , a . அரசுக்குரிய . 
basil ican , a . பிறை நெடுமாடத்துக்குரிய , அரசுமனைக்குரிய .. 
basil icon , basil icum , n . உயர்மருந்துக் களிம்பு . 
bas ilisk , n . திட்டிவிடம் , பழங்கதை 

பழங்கதை மரபுக்குரிய 

மரபுக்குரிய நச்சு 
மூச்சும் நச்சுப் பார்வையுமுடைய பாம்பு வகை ; உச்சிக் - 
கொண்டையுடைய அமெரிக்கப் பல்லி 

பண்டைக் - 
காலப் பித்தளைப் பீரங்கி வகை . 
bas in , n . தட்டம் , வட்டில் , கிண்ணம் ; வட்டில் நிறையளவு ; 
குழிவான பள்ளம் ; நிலங்கவிந்த நீர்நிலை ; நீர்த்தேக்க நீக்க 
வாய்ப்புடைய கப்பல்துறை ; வடிநிலம் ; ஆற்றுப் பள்ளத் 
தாக்கு ; நீள்வட்டப் பள்ளத்தாக்கு ; ( மண் . ) உட்குழிவான 
நில மடிப்பு உள்ள இடம் ; உள் மடிப்பிட நிலக்கரிப்படிவு ; 
உள்மடிப்பிடக் கனிப்பொருள் படிவு . 
bas inet , 11. இலேசான உருள் கவிவுடைய எஃகு தலைச்சீரா . 
bas inful , n . கிண்ணம் கொள்ளும் அளவு ; pl . bas infuls . 
basip etal , a . ( தாவ . ) இதழ்கள் வகையில் அடிநோக்கி 

வளர்கிற . 
bas is , n . அடிப்படை ; மூலமுதல் ; அடிநிலை , பீடம் , மூலச் 
சரக்கு ; மூலக்கொள்கை , தொடக்கத் தத்துவம் ; உடன் பேச் 
சுக்குரிய பொது மூலம் ; படைத்தளம் . 
bask , . குளிர்காய் , வெயிலிற் காய் , ஒளியில் திளை ; சார்ந்து 
இன்பந்திளை ; ( தொ . ) basking shark , மிகப் பெரிய சுறாமீன் 


வகை , 


வகை . 


1 . 


கூடை 


1 . 


bas ket , கூடை ; கூடை கொள்ளும் அளவு ; 

பெட்டி ; 
கூடைப் பந்தாட்டத்தில் ஆட்ட இலக்காகப் பயன்படுத்தப் 
படும் வலை ; அஞ்சல் வண்டியின் பின்புற வெளியிருக்கை ; 
பிரம்பு வேலை செய்து உருவாக்கப்பட்ட கைப்பிடி ; கூடை 
வடிவ அமைப்பு ; 3. கூடையில் வை ; கழிவுக் கூடையில் 
போடு . 
bas ket - ball , 11. கூடைப்பந்தாட்டம் . 
bas ket - chair , 11. பிரம்பு நாற்காலி . 
bas ketful , n . 

நிரம்பக்கொள்ளும் அளவு ; pl ... 
bas ketfuls . 
bas ket - maker , கூடை முடைபவர் . 
bas ket - mak ing , n . கூடை முடைதல் . 
bas ketry , n . கூடை முடைதல் ; பிரம்பு பின்னிய வேலைப் 

பாடு , 
bas ket - work , 11. பிரம்பு முதலியவற்றின் பின்னல் வேலைப் 

பாடு . 
bas net , n . = basinet . 
bas on 1,11 . = basin . 
bas on , n . தொப்பிக்குரிய அழுத்தக் கம்பளித்துணியைச் 
செய்வதற்கான விசிப்பலகை ; ப . விசிப்பலகையின்மேல் 
வைத்து அழுத்தித் தொப்பிக்குரிய அழுத்தக் கம்பிளித்துணி 
செய் . 


ப . மரப் 


73 
Basque 

bathing -costume 
Basque , n . பிரான்சுக்கும் ஸ்பெயினுக்கும் இடைப்பட்ட baste 1 , 3 , தைப்பதற்கு முன்னீடாகப் பெருந்தையல் போடு , 
பிரென்னீஸ் ( Pyrenees ) 40200 வட்டாரத்தில் வாழும் 

தளர்த்தியாய் இழையோட்டு . 
பழங்குடியினத்தவர் ; மேற்குப் பிரென்னீஸ் பகுதிப் பழங் baste 2 , ப . சூட்டிறைச்சி தீய்ந்துபோகா வண்ணம் நெய் வார் ; 
குடியினர் பேசும் மொழி ; a . பாஸ்குப் பழங்குடி யினத்துக் மெழுகுத் திரிக்கான துணியின்மேல் உருக்கியமெழுகு ஊற்று . 
குரிய ; பாஸ்குப் பழங்குடி மொழி சார்ந்த . 

baste , 3. தடியாலடி , புடை , 

சிதை . 
basque, n . இடுப்பின் கீழதாய கச்சு நீட்டம் . 

Bastille , bastille , 11. அரண் ; 1789 - இல் அழிக்கப்பட்ட 
basqued , a . கச்சு வகையில் இடுப்பின்கீழ் நீண்ட பகுதி 

பாரிஸ் 

( Paris ) நகரத்துச் சிறைக்கோட்டம் ; கொடுங் 
யுடைய . 

கோன்மைச் சின்னமாகவுள்ள சிறை . 
basquine , 11. பாஸ்கு ( Basque ) ஸ்பெயின் ( Spain ) நாட்டுப் 

bastinade , bastinad o , n . உள்ளங்காலில் பிரம்பாலடித் 
பெண்டிர் கச்சின் மீதணியும் புறச்சட்டை . 

தல் ; 3. உள்ளங்காலில் பிரம்பாலடித்து ஒறு . 
bas - relief , 1 , குவி ஓவியம் , பின்னணி அரை அகழ்வான bastinad oes , n . bastinado GT GOT LA SCOT LOT SL . 
புடைப்புருச் செதுக்கோவியம் . 

bas tion , n . கோட்டை அரணில் முனைப்பான முகப்புடைய 
bass , 1. கடல்மீன் இனங்களின் வகை . 

பகுதி , பரிகம் ; கோட்டைக் காவல் , அரண் , காப்பு . 
bass 2 , 11. பாய் - கூடை முடையவும் மலர் கட்டவும் பயன் bas tioned , a . அரண் அமைந்த . 
படும் எலுமிச்சை இனமரத்தின் நார்போன்ற உள்பட்டை . 

bat " , n . வௌவால் . 
bass , 1. உச்சக்குரலுக்கும் மட்டக் குரலுக்கும் இடைப்பட்ட 

bat , 11. பந்தடிக்கும் கோல் ; மரப்பந்தாட்டக்காரர் ; கோமாளி 
வீறார்ந்த ஆண்குரல் ; படுத்தலோசை , வீறார்ந்த ஆண் 

யிடமிருக்கும் தட்டுப்பலகை ; செங்கல்துண்டு ; 
குரலில் பாடுபவர் ; a . தாழ்வான , படுத்தலோசையுடைய , 

பந்தாட்டத்தில் மட்டையாலடி , மட்டை வீசு . 
வீறார்ந்த ; படுத்தலோசைக்குப் பொருத்தமான ; 3. வீறார்ந்த 
குரல் எழுப்பு . 

bat , v . கண் இமை , இமையாடு. 

batat a , 11. சீனிக்கிழங்கு , சர்க்கரைவள்ளிக் கிழங்குவகை 
Bass , n. இங்கிலாந்தில் செய்யப்படும் மாத் பல் வகை , 
தோப்பி வகை . 

Batav ian , n . நெதர்லாந்தில் ( Netherlands ) உள்ள பண்டை 

பட்டேவியாவில் வாழ்ந்தவர் ; தற்கால ஆலந்தில் ( Holland ) 
bass -bar , n . நரப்பிசைக்கருவியின் சிற்றுறுப்பு, யாழ் 
நடுக்கட்டை . 

வாழ்பவர் ; ஜாவாவில் உள்ள பட்டேவியா நகரின்கண் ( ஜகர்த் 

தாவில் ) வாழ்பவர் ; a . பண்டை பட்டேவியாவுக்குரிய ; 
bass - broom , n . முரட்டுநார்த் துடைப்பம் . 

தற்கால ஆலந்துக்கு உரிய ; ஜாவாவில் உள்ள பட்டேவியா 
bass - clef , n . இசைமானத்தில் இழை வரையில் குறிக்கப் 

வுக்குரிய . 
படும் சுருதிக் குறியீட்டு வகை . 

batch , 11. அப்பங்களின் வேக்காட்டளவு , ஓர் - ஈடு , 
bass - drum , n . இசைக் குழுவினரின் பெருமுரசு . 

தொகுதி ; அடுக்கு ; கும்பு ; 3. தொகுதிகளாகத் திரட்டு , 
bass et , 1. பெரிய வேட்டைநாய் வகை . 

கும்புகளாகப் பிரி . 
bass et , n . பழங்காலச் சீட்டாட்டம் . 

bate ", n . தோலை மென்பதமாக்குதற்கான காரக்கரைசல் ; 
bass et 3 , 11. ( மண் . ) தெரிபாறை , புறந்தோன்றும் அடிநிலப் 3. தோலைக் காரக்கரைசலில் ஊறவை . 
பாறை ; V. வெளித்தோன்று . 

bate " , 0. அடக்கு ; இழ , தளரவிடு ; தணி , குறை ; வீழ்ச்சியுறு ; 
bass et - horn , n . ஓசை நயமுடைய நாதசுரம்போன்ற துளைக் கழி , தள்ளு ; மழுக்கு ; ( தொ . ) with bated breath ,, 
கருவி . 

மூச்சை அடக்கிக்கொண்டு . 
bassinat , n . மூடாக்கமைந்த பிரம்புத் தொட்டில் , சிறு bateau , n . பரிசில் , இலேசான ஆற்றுப்படகு ; Pl, bateaux . 
. பிரம்புத் தள்ளுவண்டி . 

bate ment , n . குறைத்தல் ; ( தொ . ) atement light , பலகணிச் 
bass o , 1. வீறார்ந்த ஆண்குரலில் பாடுபவர் . 

சட்டச் சாய்வொளி . 
bassoon , n . துளைக்கருவி வகை . 

bat fowling , n . இரவில் ஒளிகாட்டியும் புதர்களைக் கலைத்தும் 
bassoon ist , n. துளைக்கருவி வகை வாசிப்பவர் . 

பறவைகளைப் பிடித்தல் . 
basso - relier o, ( இத் . ) 1. பின்னணி அரை அகழ்வான புடைப் 

bath , 11. குளிப்பு , முழுக்கு , நீராட்டு ; குளிநீர் ; குளிப்புத் 
புருச் செதுக்கோவியம் ; pl . basso - reliev os . 

தொட்டி ; முழுக்கறை , முழுக்குமனை ; குளிப்பு முறை 
bass - relief , n . = bas - relief . 

மருத்துவ இல்லம் ; நீர் - ஆவி - ஒளி ஆகியவற்றில் செறிவு 
bass .vi ol , n . மந்தயாழ் , கூட்டிசையில் படுத்தலோசையை தோய்வு.அளாவல் ; தணல் - மண் 

பொதிவு ; ( வேதி . ) 
எழுப்புவதற்காகப் பயன்படும் நான்கு நரம்புகளுள்ள செறிகலம் , பொதிதளம் ; . குளிப்பாட்டு , நீராட்டு ; 
இசைக்கருவி . 

தொட்டி நீருள் அமிழ்த்தி முழுக்காட்டு ; ( தொ . ) Order of 
bass - wood , n. எலுமிச்சை இனமரம் ; எலுமிச்சை இனமரத் 

the Bath , வீரப்பெருந்தகைப் பட்டவரிசை . 
தின் கட்டை . 

bath , n . யூதர் வழங்கிய முகத்தற் பேரெல்லையளவை . 
bast , n . எலுமிச்சை இனமரத்தின் நாரியல் வாய்ந்த உள் Bath , 1 . குளிப்புமுறை மருந்து நீரூற்றுடைய 

ஆங்கில. 
பட்டை ; உள்மரப்பட்டை , மென்மரம் . 

நகரப் பெயர் . 
bas tard , n . குண்டகன் , சோரப்பிள்ளை , வேசிமகன் , வேசி bath - brick , 11. மெருகுக்கல் , உலோகங்களை மெருகிடுதற்குப் 
மகள் ; புறமணப் பிள்ளை , மணவாழ்க்கைக்குப் புறம்பாய்ப் பயன்படும் மண்சத்தடங்கிய சுடப்படாத செங்கல் . 
பிறந்தவர் , இழிமகார் ; a . கூடா ஒழுக்கத்தின் விளைவாகப் 
பிறந்த , மணவாழ்க்கைக்குப் புறம்பாய்ப் பிறந்த ; முறை 

Bath - bun , 11. சுவைமிக்க இனிப்புப் பொங்கப்பம் . 
கடான கலப்பினத்தைச் சேர்ந்த ; பொய்யான , போலியான , 

bathe , n . குளிப்பு , நீர்முழுக்கு ; நீத்துக்குளிப்பு ; v . குளி , 
தவறாகப் பெயர் தாங்கிய . 

நீராடு ; நீர்மூழ்கு ; நீந்திக்குளி ; திளை , தோய் ; காற்றாடவிடு , 
bast ardism , n . = bastardy . 

ஒளிதோய்வி ; நீராட்டு ; கழுவு ; அலம்பு ; நனைவி , நீர் கொட்டு . 
bas tardize, T. முறைகேடனென்று சாற்று ; இழிபிறப்பின 

bathet ic , a . தலைகிழான உணர்ச்சிப்போக்குடைய . 
ரென்று எண்பி . 

bath house , 11. குளிப்பகம் , நீராட்டுமனை . 
bar tardy , 11. தகாவழிப் பிறப்பு ; முறைகேடனாயிருக்கும் bath ing - box , 11. நீராடுபவர் உடைமாற்றும் அறை . 
நிலை ; ஒழுக்கக்கேடு ; போலித்தன்மை . 

bath ing -cost ume , bath ing - dress , n . குளியல் உடை . 
10 


. 


. 


74 
bathing -machine 

battle -piece 
bath ing - machine , 11. நீராட்டுப்பொறி , குளிப்பவரை நீரில் battal ja , 1. போரணி ; அணிவகுப்புப் படையில் சிறப்புப்பிரிவு . 

ஆழத்துக்குக் கொண்டு போகக்கூடிய சக்கரங்களுள்ள சிறு battal ion , 1. அணிவகுத்த படை ; போர் அணிப்பிரிவு ,, 
- வண்டி . 

தானை ; காலாட்படை வகுப்பு . 
bath ing - suit , 1. = bathing - costume . 

batt els , 11. 11. ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழக மடப்பள்ளிகளி 
bath man , 11 . உப்புக்கண்டம் போடுபவர் . 

லிருந்து பெறும் பண்டங்களுக்கான கணக்குகள் ; கல்லூரிக் 
bath mic , a . வளர்ச்சி ஆற்றலுக்குரிய . 

கணக்குகளில் காட்டப்படும் செலவுத்தொகைகள் . 
bath mism , 11. ( உயி . ) வளர்ச்சி ஆற்றல் . 

batt en , 11. தளம் பாவுதற்குப் பயன்படும் மரப்பலகை ; 
bath olite , bath olith , n . ( மண் . ) மிக்க ஆழத்திலிருந்து 

கம்பை , அள்ளு , பற்று ; மின் விளக்குகளின் வரிசை ; மின் 

விளக்குகள் பொருத்தப் பெற்றுள்ள மரச்சட்டம் ; ( கப் . ) 
எழும்பிய தீப்பாறைத் திரள் . 

உராய்தலைத் தடுப்பதற்காக தூலத்தின்மேல் ஆணியடித்துப் 
bathom eter , n . நீராழமானி. 

பொருத்தப்படும் மரத்துண்டு ; V. அள்ளுகளைக் கொண்டு 
Bathon ian 1,11 . பாத் ( Bath ) நகரவாழ்நர் ; a . பாத் நகருக் 

வலுப்படுத்து ; அள்ளுகள் அமை . 
குரிய . 

batt en , 11. பட்டுத்தறியில் ஊடுநூலைச் செறிவாகத்தள்ளும் 
Bathon jan , n . ( மண் . ) பறவை தோன்றிய ஊழி இடைப் 

இயங்கு சட்டம் . 
பிரிவு : a . ( மண் . ) பறவை தோன்றிய ஊழி இடைப்பிரிவுக் 

batt ene , U. பேரூண்கொள் ; தின்றுகொழு ; கிடந்து திளை . 
குரிய . 

batt ening, n . சுவர் அல்லது சட்டத்தின்பேரில் அள்ளுகள் 
bat horse, 11. அதிகாரியின் மூட்டைகளைச் சுமந்து செல்லும் அமைந்த மரவேலைப்பாடு . 
பொதிகுதிரை . 

batt er 1 , 11. நீர்மத்தில் சேர்த்துப் பசையாகக் குழைக்கப்படும் 
bath os , 11. சுவை இறக்கம் , உணர்ச்சித் தலைதடுமாற்றம் . 

பொருள்கள் ; ஒட்டுதற்கான பசை ; அச்சுரு அல்லது அச் 
bath room , n . குளிக்கும் அறை ; ( தொ . ) bath.room ballerina , சுருத் தகட்டிலுள்ள வடு ; U. நை ; நொறுக்கு ; பீரங்கிகளைக் 
ஊர்பேர் தெரியாத ஆடல்நங்கை . 

கொண்டு தாக்கு ; கடுமையாக நடத்து ; உருக்குலையுமாறு 
bathyb ius , n . முன்பு ஊன்ம இயல்புடையதென்று தவறாகக் 

தகர் ; அடித்துப் பள்ளமுண்டாக்கு ; உபயோகத்தின் மூலம் 
- , கருதப்பட்ட கடலடி வண்டற்குழம்பு . 

உருச்சிதை . 
bathygraph ical , a . படமூலம் நீராழத்தைக் காட்டுகிற . 

batt er 2 , 11. குத்துக்கோட்டிலிருந்து உள்பக்கமான சாய்வு , 

3. உள்பக்கமாகச் சாய் , நிலத்தளத்திலிருந்து மேல்நோக்கிச் 
bathym eter , 11. = bathometer . 

சாய் . 
bathymet ric , bathymet rical , a . நீராழமானிக்குரிய . 

batt ere, n . பந்தாட்டமட்டை கையாள்பவர் , ஆட்டக்காரர் . 
bathym etry , 11. கடல் - ஏரி ஆகிய இவற்றின் ஆழங்காண்பது 

batt ering - charge, n . பீரங்கியில் செறிக்கத்தக்க வெடி 
பற்றிய நூல். 

மருந்தின் முழுநிறை அளவு . 
bathyorograph ical , a . திணைப்படங்களில் நில உயரத்தை 

batt ering -ram , n . மதிற்சுவர்களைத் தகர்ப்பதற்குரிய 
யும் நீராழத்தையும் காட்டுகிற . 

உலோகப் பூணிட்ட பெருந்தூலம் . 
bathypelag ic , a . கடலாழத்தில் காணப்படுகிற . 

batt ering-train , 11. முற்றுகை பீரங்கிகளின் தொகுதி . 
bath yscope , bath ysphere , 71. ஆழ்கடற் காட்சிக்கோளகை , 

batt ery , 11. அடித்தல் ; ( சட் . ) கைத்தாக்குதல் , ஆடை பங்க 
ஆழ்கடல் ஆய்வுக்கான பெரிய வலுவான நீர்மூழ்கும் கவிகை 

முறக் கைநீட்டல் ; அதட்டிக் கையாளுதல் ; பீரங்கித்தொகுதி ; 
மாடம் . 

பீரங்கிப்படை வகுப்பு ; பீரங்கிப் படை வீரர்கள் ; பீரங்கிகள் 
bat ik , 11. துணியில் சாயம் போட வேண்டியிராத பாகங் 

நிறுத்தப்பட்டுள்ள இடம் ; மின்பொறி அடுக்கு , மின்கலம் ; 
களுக்கு . மெழுகு பூசி எஞ்சிய பாகங்களில் வண்ணப் 

அடுக்குச் சமையற்கலம் ; உணவுக்கல அடுக்கு ; விரைவளர்ச்சி 
படங்களை அச்சிடும் கீழைநாட்டு முறை . 

முறையில் முட்டையிடும் கோழிகளை அடைத்துவைப்பதற் 
bat ing , prep . தவிர . 

கான கூண்டுப்பெட்டி வரிசை ; தளக்கட்டுப்பந்தாட்டத்தில் 
batiste , 11. மெல்லிய இழையுள்ள நேர்த்தியான துணி ; பந்தெறிபவரும் ஏற்பவரும் கொண்ட தொகுதி ; வாத 
a . மெல்லிய இழையுள்ள , நேர்த்தியான துணிக்குரிய . 

அடுக்குச்சொல் , வாத அடுக்கு . 
bat man , n . பொதிகுதிரைப்பாகன் ; அதிகாரியின் வேலையாள் . batt ing , 11. - பந்துமட்டையைக் கையாளும் சதுரப்பாடு ; 
batolog ical, a . முட்செடி ஆய்வுக்குரிய . 

மெத்தைகளுக்குரிய திணிப்புப்பொருள் . 
batol ogist , 11. முட்செடி ஆய்வாளர் . 

bat tle " , 71. சண்டை , போர் ; மல்லாட்டம் ; சூழ்ச்சியாட்டம் ; 
batol ogy , 11. முட்செடிகளைப் பற்றிய ஆய்வு நூல் . 

போர்த்திறம் , வெற்றி ; U. சண்டையிடு , போரிடு ; எதிரிடு , 

மல்லாடு . 
bat on , 11. ஊர்க்காவலரின் குறுந்தடி . ; கட்டியக்கோல் ; 

bat tle = , 0. ஞாயில்கள் அமைத்துக்கொடு . 
( கட் . ) கேடயத்திலுள்ள குறுந்தடி வடிவம் ; ( இசை . ) இசைக் 
குழுத்தலைவர் தாளத்தைக் குறிப்பதற்காக அசைக்கும் கோல் ; 

bat tle- ax , battle - axe , 11. மழு , போர்க்கோடரி ; ஆற்றல் 
ப . தடியாலடி ; ( தொ . ) baton sinister , ( கட் . ) முறை கேடான 

வாய்ந்த மாது . 
பிறப்பைக் குறிக்கும் இடமிருந்து வலஞ்சாய்வான குறுந்தடி 

bat tle - cruiser , 11 . போர்க்கப்பலின் நிறங்கள் வாய்ந்த 
உருவக்குறிப்பு . 

பெரிய காவற்கப்பல் . 
bat - pay , n . பொதி சுமப்பதற்கான படி . 

bat tle - cry , n. போர்க்குரல் , போர்க்கூச்சல் ; 

அரசியல் 
batra chia , 11. pl . நிலநீர்வாழுயிர்கள் , தவளை - தேரை 

கட்சியின் போராட்டக் குறிக்கோள் . 
யினம் . 

bat tledoor , bat tledore , 11. மரத்துடுப்பு : இறகுப்பந்து 
batra chian , 11. நிலநீர் வாழுயிர்களில் ஒன்று , செவுள்களையும் 

மட்டை . 
வாலையும் உதிர்த்துவிடும் உயிரினங்களில் ஒன்று ; a . தவளை 

bat tle - dress , 11. போர்வீரர் உடுப்பு . 
தேரையினத்துக்குரிய , நிலநீர்வாழுயிர்களுக்குரிய . 

bat tle - field , n . போர்க்களம் , பறந்தலை . 
bats man , n . மரப்பந்தாட்டக்காரர் . 

bat tlemented , a . ஞாயில்கள் அமைந்த . 
bats wing , n . வாவல் அடுப்பு , வௌவால் இறகு போன்ற bat tlements , 11. pl . பீரங்கியேற்றும் மதில் வாய் இடம் 
வடிவுடைய அழல்காட்டும் பொறி அடுப்பு வகை . 

அல்லது கொத்தளம் , ஞாயில் . 
batt a , ( த . ) n . படைத்துறையில் கொடுக்கப்படும் உதவிப்படி ; bat tle - piece , n . போர்க்காட்சியின் படம் ; போரைப் பற்றிய 
படிச்செலவு , படிப்பணம் ; செலவுப்படி ; பட்டைச்சோறு , 

விரிவுரை. 


75 


beadswoman 


battle - plane 
bat tle - plane , n . பெரிய போர்விமானம் . 
battle - scarred , a . விழுப்புண்பட்ட , போர் பல கண்ட . 
bat tle - ship , 11. போர்க்கப்பல் . 
bat tology, n . பயனின்றிக் கூறியது கூறல் . 
battue, ( பிர . ) n . வேட்டைக்காரர்களிருக்கும் இடத்துக்கு 
விலங்குகளை விரட்டுதல் ; விலங்குகளைக் கலைத்து விரட்டச் 
செல்லும் வேட்டைக்குழு ; பெருவாரியான அழிவு வேட்டை , 
படுகொலை . 
bau ble , n . பகட்டான விளையாட்டுப் பொருள் ; அற்பப் 
பொருள் , பயனற்ற பண்டம் ; அரசவைக் கோமாளிச்சின்னம் , 

கழுதைக் காது பொருந்திய தலையுடைய தடி . 
baulk , 11. = balk .. 
baus ond , baus on - faced , a . நெற்றியில் வெள்ளைப்புள்ளி 
களுடைய ; முகத்தின் கீழ்ப்பாகத்தில் வெள்ளைக்கீற்று 


உடைய . 


bazar , n . = bazaar .. 
bazoo ka, 1 . வேடிக்கையாக வாசிக்கப்படும் துளைக்கருவி 
வகை ; வாணத்தினால் உந்தப்படும் எறிபடைகளுக்கான 
துப்பாக்கி . 
bdell ium , n . நறுமணப்பிசின் தரும் மரவகை ; ஒருவகை 

மரப்பிசின் . 
be , v . இரு , உளதாகு , 

எய்தப்பெறு ; வாழ் , நிலைகொள் , 
தங்கியிரு , தொடர்ந்து இரு ; நிலை எய்து ; பண்பு உடையதாய் 
அமை . 
beach , 11. கடற்கரை ; ஏரிக்கரை ; அலைகளால் ஏற்பட்ட ஓர 

மேட்டிடம் ; 3. கரையில் தள்ளி ஏற்று ; கரைமீது இழு . 
beach comber , n . உருள்பேரலை ; பசிபிக் (Pacific ) கடற் 
கரையோரங்களில் ஒண்டித்திரிபவர் ; பசிபிக் தீவுகளின் 
முத்துக்குளிப்புத் தொழிலாளர் . 
beached , a . கடற்கரை வாய்ந்த ; கடற்கரையின் மேல் செலுத் 

தப்பட்ட . 
beach head , n . கடல் முகப்புத்தளம் , படை இறங்குதற்காகப் 

பகைவருடைய கடற்கரையில் கைப்பற்றப்பட்ட நிலப்பரப்பு . 
beach - la - mar , n . தென் கடற்பகுதிக்குரிய கொச்சை ஆங்கில 
மொழி , மேற்குப் பசிபிக் வாணிகத்தில்பயிலும் கொச்சை 
ஆங்கிலம் . 
beach rescue, 11. கடலாடிக் காப்பாளர் , கடலிற் குளிப்பவர் 

களில் இடருற்றவர்களைக் காப்பதற்குரிய அதிகாரி . 
beach y , a . கூழாங்கற்கள் நிறைந்த . 
beac on , 1. தொலை அடையாளக்குறி ; தீ நா ; குன்றின் 
மேலிட்ட விளக்கு ; தீப்பந்தம் ; அடையாளக்குறி காட்டும் 
நிலையம் ; முனைப்பாகத் தெரியும் மேடு ; கலங்கரை விளக்கம் ; 
எச்சரிக்கை ஒளி ; இடர் எச்சரிப்பு ; வழிகாட்டி ; விமான வழி 
காட்டி ; தெரு அடையாளக் குறி ; கப்பல்கள் அல்லது விமா 
னங்களுக்கு வழிகாட்டுவதற்கான கம்பியில்லாத்தந்தி ஏற் 
பாடு , 0. ஒளிகாட்டு ; வழிகாட்டு ; குறிகாட்டும் விளக்குகளை 
அமை . 
bead , n . உருண்மணி , குமிழ்மணி , செபமாலையின் உருமணி ; 
சிறுகுமிழ் வடிவப் பொருள் ; நீர்த்துளி ; குமிழி ; வியர்வைத் 
துளி ; துப்பாக்கி முனைவாய் ; ( க - க . ) மணிவரிசை 
அழகு வேலைப்பாடு ; சக்கரப்புறத் தோட்டின் குமிழ்புடைப்பு ; 
3. குமிழ் மணிகள் அமை ; தொடு , கோவைப் படுத்து ; உரு 
மணிகளாக அமை ; உருமணிகள் பெருக்கு ; ( தொ . ) draw & 
bead on , நோக்கிக் குறிபார் ; tell one s beads , மந்திர உரு 
வேற்றி வழிபடு. 
bead ed , a . குமிழ்மணி வாய்ந்த ; உருள் மணிகளை உடைய ; 

உருள்மணி வடிவமுள்ள . 
bead - house, n . ஆன்மநல விடுதி , நிறுவியவரின் ஆன்மலை 
னுக்காக வேண்டிக்கொள்ளும் கடப்பாடுடைய பிச்சைக் . 
காரர்கள் வாழும் அறநிலையம் . 
bead ing , 11 . மணிகளின் அச்சுரு ; மணிகள் கோத்தல் ; 

மணியுரு அமைவு . 
bea dle , 1 . தண்டேந்தி , துணைவேந்தர் மெய்க்காவலர் ; 
தொழிற்குழுக் காவலாளர் ; திருக்கோயிற் காவற்பணியாளர் ; 
தண்டகர் , சிறு குற்றஞ் செய்தாரைத் தண்டிக்கும் உரிமை 
யுடைய திருவட்டகைப் பணியாளர் . 
bea dledom , bea dlehood , n . மடமிக்க விரிவான பணி 

ஆர்வநிலை . 
bead - proof , a . குமிழ் நலமுடைய , உயர்குடிவகைகளில் 

கலக்கிய பின்னும் குமிழியறாதிருக்கும் இயல்புடைய . 
bead - roll , n . பெயர்ப்பட்டியல் ; தொடர் வரிசை ; செப 


உருவ 


6 


baux ite, n . ( கனி . ) அலுமினியம் அகப்படும் இடத்தில் உள்ள 

மண் வகை , 
bav in , 11. சுள்ளி விறகுக்கட்டு . 
bawd , n . பரத்தைத் தரகி ; பரத்தைத் தரகர் ; கீழ்த்தரப்பேச்சு . 
bawd ry , 11. பரத்தமைத் தரகு . 
bawd y , n . காமப்பேச்சு ; a . இழிந்த , ஒழுக்கங்கெட்ட. 
bawd y - house , n . இழிமனை , பரத்தையில்லம் . 
bawl, n . பேரொலி , உரத்த கூச்சல் ; V. இரை , கத்து , கூச்ச 

லிடு , உரக்கக்கூவு . 
bawl ey , 11 . ( பே - வ . ) கடற்கரைக்குரிய மீன் பிடிக்கும் 

சிறு படகு . 
bawn , 1. மாளிகை அரண்முற்றம் ; கால்நடைப் பட்டி . 
bay , 1 , கருஞ்சிவப்புக் குதிரை ; a . கருஞ்சிவப்பான . 
bay , n . விரிகுடா ; கடற்கரையின் உட்பக்க வளைவு ; மலைத் 

தொடரில் ஒதுக்கிடம் . 
bay , 1. தூணிடைவெளி ; மதிலிடை வளைவு ; ஒதுக்கிடம் ; 

தொழுவம் ; ( படை . ) போர்க்காலப் பதுங்கு குழியில் கடந்து 

செல்லும் இடம் ; கிளை இருப்புப்பாதை வளைவு . 
bay , 1. புன்னைமரம் ; வெற்றித்தழை , புகழ்மாலை ; இலக்கியப் 

புகழ் . 
bay 1. பெரிய நாயின் குரைப்பு ; வேட்டை நாய்களின் கூட் 
இக் குரைப்பு ; வேட்டையாடப்படும் விலங்கு போக்குமுட்டி 
எதிர்த்து நிற்றல் ; கடைசி எதிர்ப்பு நிலை ; 3. குரை , உறுமு ; 
குரைத்துக் கொண்டு துரத்து ; வளைத்து மடக்கு , மடக்கி 
நிறுத்து ; ( தொ . ) hold at bay , keep at bay , போக்கு முட் 

டச் செய் ; stand at bay , போக்கு முட்டி எதிர்த்து நில் . 
bay , 1. மான் கொம்பின் இரண்டாவது முனை . 
bayadere , n . நாட்டிய நங்கை . 
bay -antler , n . = bay . 
Bay ard , n . கருணை மறவன் , பண்புசான்ற வீரன் . 
bay ard , n . குதிரை ; குருட்டுப் போக்கான துணிச்சல் . 
bay -line, n . வளைவான கிளை இருப்புப்பாதை . 
bay onet , n . துப்பாக்கி முனை ஈட்டி ; சனியன் ; படைவலி ; 

சரிகைத் துப்பாக்கி தாங்கிய வீரர் ; ப . துப்பாக்கி ஈட்டிமுனை 
யினால் குத்து ; துப்பாக்கி முனை காட்டி வினையை முடித்துக் 
கொள் . 
bay oneted , a . சுரிகைத் துப்பாக்கி தாங்கிய . 
bay onets , n . pl . படைவலி . 
bay ou , n . 

வடஅமெரிக்காவின் தென்பகுதியில் ஏரி ஆறு 
ஆகியவற்றின் சேறார்ந்த கிளை . 
bay - rum , 11. மேற்கிந்திய மரவகையின் இலைகளிலிருந்து 

வடித்திறக்கப்படும் நறுமணக் குடிவகை . 
bay -salt, 11. சொரசொரப்பான உப்பு . 
bazaar , ( பெர் . ) n . கடை , கடைத்தெரு , அங்காடி . 
baz an , n . = basan . 


1 


மாலை . 


beads mari , 11. வழிபாட்டுப்பணியாளர் , வேண்டுதல் செய் 

வதற்காக மானியம் பெற்றவர் . 
beads woman , n . beadsman என்பதன் பெண்பால் . 
வடிவம் . 


76 


beast - fable 


சுணை , 


beady 
bead y , a . உருண்மணிபோன்ற ; சுடரொளி வீசுகிற , மின்னி 

மினுங்குகிற . 
bea gle , n . முயல் வேட்டை நாய்வகை ; ஒற்றர் ; தலையாரி ; 

சிறு சுறாமீன் வகை ; ப . முயல் வேட்டையாடு . 
bea gler , n . முயல் வேட்டையாளர் . 
bea gling , 11. முயல் வேட்டை , நாய்களைக் கொண்டு வேட்டை 

யாடுதல் . 
beak , 11. பறவைகளின் அலகு ; ஆமையின் முகறை ; கொடு 
மூக்கு ; பண்டைப் போர்க்கப்பலின் தகர்முனை ; கெண்டியின் 
தூம்பு , கலத்தின் கூர்வளைவான அருகு . 
beaked , a . அலகு உடைய , கூர்வளைவான அருகுடைய . 
beak er , n . பருகுகலம் , கொடுகலம் ; ஆய்களங்களுக்குரிய 
மூக்குடைய ஊற்றுகலம் ; கல அளவு 

நீர்மம் ; ( தொ . ) 
Beaker Folk , வெண்கலஊழித் தொடக்கத்தில் ஐரோப்பாக் 
கண்டத்தில் வாழ்ந்த மக்கள் . 
be - all, n . முழுவாழ்க்கை , முழுப்பொருள் . 
beam , n . உத்தரம் , தூலம் ; பாவுநூல் வரிந்து சுற்றப்படும் 
தறிக்கட்டை ; ஏர்க்கால் ; துலையின் கோல் : நங்கூரத் தண்டு ; 
இயந்திரத்தின் நெம்புகோல் ; வண்டியின் நெடுங்கட்டை ; 
கப்பலின் பக்கம் ; மான்கொம்பின் நடுத்தண்டு ; ஒளிக்கதிர் ; 
மின்கதிர் ; ஒளிக்கோடு , மின்கதிர்க்கற்றை ; அவிரொளி , 
சூழ்ஒளி ; ஒளி படைத்த நோக்கு ; முறுவல் ; ( விவி . ) பெருங் 
குற்றம் ; V. ஒளிவீசு , கதிருமிழ் ; முறுவலி ; இலங்கு , 
தோற்று ; ஒளிக்கதிர் மூலம்தெரிவி ; உத்தரத்தின் மீது வை ; 
( தொ . ) beam system , ஒருதிசையில் மட்டும் ஒலிபரப்பும் 
கம்பியில்லாத்தந்தி முறை ; fly the beam , ride the beam, 
வானொலிக் கதிரலையின் திசையில் விமானம் 

செலுத்து ; 
off the beam , வானொலிக் கதிரலைக் 

கோட்டிலிருந்து 
விலகி ; இலக்குத்தவறி ; on the beam , கப்பல் போகும் 
திசைக்குச் செங்கோணத்தில் ; திசைகாட்டும் அடையாளத்தின் 
துலை கொண்டு ; வானொலிக் கதிரலை காட்டிய நெறியில் ; 
சரியாக இலக்குமீது . 
beam - ends , 11. pl . கப்பலின் குறுக்குவிட்ட முனைகள் . 
beam - en gine , 1. ( பொறி . ) சக்கரத்துடன் இணைக்கப்பட்ட 

உந்து தண்டினையுடைய நீராவி இயந்திரம் . 
beam er , 1 , தறிக்கட்டையின்மேல் இழை சுற்றுபவர் ; இழை 

சுற்றுப் பொறி . 
beam iness, 11. ஒளிப்பொலிவு , தறிக்கட்டை போன்ற அகல் 

விரிவு . 
beam ing , n . ஒளிகாலுதல் ; a . ஒளிகாலுகிற , முறுவலிக்கிற , 

மகிழ்ச்சி நிலவுகிற , மலர்ச்சியுடைய . 
beam ing ] y , adv . புன்முறுவலுடன் . 
beam less , a . ஒளியற்ற . 
beams , n . pl . கப்பலின் குறுக்குவிட்டங்கள் . 
beam - trawl , 11. தண்டிழுவை வலை , தண்டினைக் கொண்டு 

வாய் விரிவாக வைக்கப்பட்டுள்ள இழுவை வலை . 
beam y , a . ஒளிவீசுகிற , கதிர் உமிழ்கிற ; தறிமரம் போல் 

பருமனான ; அகன்ற . 
bean , n . பயிற்றினம் , அவரை , மொச்சை , அவரையினம் ; 

கொட்டை , பருப்பு , காப்பிக்கொட்டை ; ( தொ . ) full of 
beans , கிளர்ச்சியுடன் ; give one beans , கடுமையாக நடத்து . 
bean - ca per , n . ஊறுகாய் போட உதவும் மலர் மொக்கு 

வகை தரும் செடியினம் . 
bean feast , bean o , n . 

முதலாளிகள் 

பணியாளர்களுக்கு 
அளிக்கும் ஆண்டு விருந்து ; கொண்டாட்டம் , களியாட்டம் . 
bean - king , n . களியாட்டங்களில் தலைமை வகிப்பவர் . 

வாற்கோதுமை . 
beara , n . கரடி ; பாங்கறியா முரட்டு ஆள் ; பங்குக்களவிலை 
யிறக்கச் சூதாடி , மலிவு விலையில் வாங்கும் நாட்டத்துடன் 
பின்விலைக்கு 

விற்று விலைகுறைப்பவர் ; பங்குக்களவிலை 
யிறக்கம் ; தொளை போடும் பெரிய பொறி ; ( வான் . ) 


விண்மீன் குழுக்கள் இரண்டில் ஒன்று ; 3. பங்குக்கள விலை 
யிறக்கம் நாடித் துணிச்சல்சூதாட்ட முறை நடத்து . 
bear , 0 . 

பெறு , 

ஈனு ; பெற்றளி ; உண்டுபண்ணு ; 
விளைவி . 
bear , v . எடுத்துச்செல் , கொண்டேகு ; சும் , தாங்கு ; 
சுமையாயிரு ; சார்த்து ; 

சாய்வி ; படு , ஆட்படு , 
ஏற்றனுபவி ; கொண்டிரு , 

பெற்றிரு ; உரிமையாகப் 
பெற்றிரு ; மேற்கொள் ; அடை , எய்தப்பெறு ; ஏற்றுக் 
கொள் , பொறுத்துக்கொள் ; ஒத்துக்கொள் , இசைவளி ; 
ஆதரவளி ; கொள் ; கைக்கொள் , பிடித்திரு : உளங்கொள் ; 
தொடர்புகொள் ; உறவுகொள் ; பொருள்கொள் ; பொருத்த 
மாயிரு , உகந்ததாயிரு , தகவுடையதாயிரு ; 

நடத்து ; 
செலுத்து ; வெற்றிகரமாகக் கடந்துசெல் , நிறைவேற்று ; 
நடந்துகொள் ; அளி , வழங்கு ; பங்குகொள் , உடனீடுபடு ; 
கட்ட ஆட்டத்தின் முடிவில் பலகை துடைத்துக் காய்களை 
அப்புறப்படுத்து ; ( தொ . ) bear a hand , உதவு ; hear down , 
நெருக்கித்தள்ளு, அழுத்து ; bear out , வெற்றியுடன் மீளு ; 
எண்பித்துக்காட்டு ; bear upon , சார்ந்ததாயிரு ; bear with , 
பொறுத்துக்கொள் . 
bear able , a . பொறுத்துக்கொள்ளக் கூடிய . 
bear - bait ing , 11. கரடி வெருட்டு , காடிமீது நாய்களை ஏவி 

விட்டு வேடிக்கைபார்க்கும் விளையாட்டு . 
beard, n. 

தாடி ; விலங்குகளின் தாடைமயிர் ; சிப்பியின் 
செவுள்கள் ; கிளிஞ்சில் வகைகளில் ஒட்டிக்கொண்டிருக்கும் 
நூல்போன்ற உறுப்பு ; பறவை அலகின் பொடிமயிர் ; 

கூர் , புல்கதிர் ; சூகம் , கூலக் கதிர்த்தோகை ; 
கொக்கி வளைவுகணையிறகுத்துய் ; 3. வெளிப்படையாய் 
எதிர் ; தாடியைப் பிடித்திழு . 
beard ed , a . தாடியுள்ள ; சுணைபூத்த ; சூகம் 

இறகுத்துய் வாய்ந்த . 
beard less , a . தாடியற்ற ; முழுமனிதப் பருவம் அடையாத , 

இளம் பிள்ளைப் போக்கான , அனுபவமில்லாத . 
bear er , n . எடுத்துச்செல்பவர் ; எடுத்துச் செல்வது ; பிணம் 
சுமப்பவர் ; பல்லக்குத் தூக்குபவர் ; குற்றேவல் புரிபவர் ; 
கையாள் ; செய்தி அல்லது கடிதம் கொண்டுவருபவர் ; 
பணமுறி கொண்டு வருபவர் ; ( தொ . ) bearer company , 
( படை . ) போர்க்களத்தில் காயமுற்றோரைக் கவனித்துப் 
பேணிக் கொணரும் மருத்துவப்படை . 
bear .garden , n . கரடி வெருட்டுக்கான வளைவு ; அமளி 

மிக்க அவை , அமர்க்களம் . 
bear ing, n . நடத்தை , ஒழுகலாறு ; கோலம் , நடையுடைத் 
தோற்றம் ; மரபுவழிச் சின்னக் குறிப்பு ; தொடர்புக் கூறு , 
நிலை ; திசைக்கூறு , திசைநிலை ; தாங்குதளம் ; a . விளைவு 
தருகிற ; தாங்குகிற . 
bear ings , 11. pl . உராய்தலைத்தாங்கும் பொறியின் உறுப்புக் 

கள் ; இசையளவுகள் . 
bear ish , a . கரடிபோல் நடந்துகொள்கிற . 
bear leader , 11 . கரடியை வேடிக்கைகாட்டக் கொண்டு 
வருபவர் ; வெளிநாட்டு உலாவுக்குப் புறப்படும் இளை ஞனின் 
பொறுப்பாசிரியர் . 
bear s - breech , n . கழுதைமுள்ளி . 
bear skin , 11. கரடித்தோல் ; மேலங்கிகளுக்கான 

முரட்டுக் 
கம்பளித் துணி ; நீண்டு பரந்த மயிர்த்தொப்பி . 
bear .ward , n . கரடிகளை வைத்திருப்பவர் . 
beast , n . விலங்கு , நாற்கால் மிருகம் ; கால்நடைகள் : 
ஏறிச்செல்லும் விலங்கு ; சுமைவிலங்கு ; இழுப்புவிலங்கு ; 
கொடியவர் ; காட்டாள் ; வெறுப்புக்குரியவர் ; ( தொ . ) 
The Beast , இயேசுநாதரின் எதிரி ; the beast , மனிதனுக்கு 
இருக்கும் விலங்கியல்பு , கீழ்ப்பண்பு . 
beast - fa ble, 11. விலங்குக்கதை , விலங்குகள் மனிதர்களைப் 
போலப் பேசும் கட்டுக்கதை . 


. 


bear , n . 


77 


becket 


. 


எல்லை ; 


beasthood 
beast hood , 11. விலங்கு நிலை , விலங்கியல்பு . 
beast ings, 11 , = beestings . 
beast like, a . விலங்கு போன்ற ; adv . விலங்கினைப்போல . 
beast liness , n . விலங்கியல்பு , மிருகத்தனம் ; பெருந்திண்டி ; 

பெருங்குடிமயக்கம் ; பண்புக்கேடு ; வெறுக்கத்தக்க நிலை . 
beast ly , a . விலங்கு போன்ற , விலங்கின் செயல்களுள்ள ; 

மனிதர் பயன்படுத்தத் தகுதியற்ற ; விலங்குத்தனமாகச் 
சிற்றின்ப நாட்டமிக்க ; அழுக்கடைந்த ; விரும்பத்தகாத ; 

ads . மிகக் கேடாக , மோசமாக ; வருந்தத்தக்க நிலையில் . 
- beat , 1 , முரசொலி , முரசறைவு , முரசடித்துத் தெரிவிக்கப்படும் 
அறிவிப்பு ; இசைக்குழுத்தலைவரின் 

கோலசைவு ; 

ஒலி 
அழுத்தம் ; தாளம் ; அடிப்பு , துடிப்பு ; அடுத்தடுத்து 
அடிக்கும்போது கேட்கப்படும் ஒலி , மணிப்பொறித் துடிப் 
பரவம் ; காவலர் கடமைச் சுற்று , முறைகாவல் ; ஒருவர் 
வழக்கமாகப் போய்வரும் வழி ; வேட்டையாடும் 
சந்திப்பிடம் ; a . சோர்ந்துபோன , களைப்படைந்த ; மூட்டு 
வீக்கங் கண்டுள்ள ; U. அடி ; துவை , புடை ; தட்டு ; 
ஒழுங்காய் ஓசைபடு , அடுத்தடுத்தடி ; மோது ; 

உடை , 
நைய நொறுக்கு ; அடித்து ஊக்கு ; ஆட்டு , அலைத்துக் 
கொள் ; தோற்கடி ; வெல் ; வேட்டைக்காட்டைக் கிளரிக் 
கலை ; கடை , கலக்கு , செய்யமுடியாததாயிரு , ஆற்றல் 
கடந்ததாயிரு ; அடித்துத் தகடாக்கு ; தடம்பதியவை ; 

தாளமிடு , கோலால் தாளங்குறி . 
beat en , a . அடிபட்ட ; தோற்ற ; தேய்ந்த , அடித்துத் 

துவைக்கப்பட்ட ; சோர்ந்துபோன ; இடுக்கணழிந்த ; மனம் 

வெறுத்துப்போன . 
beat er . n . வேட்டை விலங்குகளைக் கலைத்து வெளிக் 

கொணர்பவர் , அடித்துத் துவைப்பதற்குரிய கருவி . 
beatif ic , beatif ical , a . தெய்விகமான ; பேரின்பம் 

தரவல்ல . 
beatifica tion . n . பேரின்ப நிலை எய்தச்செய்தல் ; பேரின்ப 

நிலை அடைதல் ; ரோமன் கத்தோலிக்க சமய குரவர் வரிசை 
யில் சேர்ப்பதில் முதற்படி ; இறந்தவர் பேரின்ப நிலையி 

லிருக்கிறார் என அறிவித்தல் . 
beat ify , . இன்பநிலையிலிருக்கச்செய் ; ரோமன் கத்தோ 

லிக்கச் சமயமுறைப்படி பரமண்டலத்தில் நிலைபேறுடைய 
இன்பம் துய்க்கிறாரென அறிவி . 
beat ing. n . தோல்வி ; அடித்தல் , மோதுதல் , ஒறுத்தல் ; 

துடிப்பு ; வேட்டை விலங்குகளைக் கிளப்புதல் ; மூளையைச் 

செலுத்தல் . 
beat itude , n. விண்ணுலக இன்பம் , பேரின்பம் ; பழைய 

முறையிலுள்ள திருக்கோயில்களில் திருச்சபைத் தலைவர் 

களுக்குக் கொடுக்கப்படும் பட்டம் . 
beat itudes , n . pl . விவிலிய நூலில் மத்தேயுப் பிரிவில் 

இயேசுநாதர் வகுத்து உரைத்த திருவருட்பேறுகள் . 
beau , n . பிலுக்கன் , பகட்டுக்காரன் , ஆகுல நீரன் , பெண்களை 

வட்டமிட்டுத் திரிபவன் , காதலன் ; pl . beaux . 
beau geste , ( பிர . ) 11. பெருந்தகைமை காட்டும் நடவடிக்கை ; 

பெருந்தன்மையான செயல் . 
beau ide al , n . 

மூல முன்மாதிரி , எடுத்துக்காட்டாக 
விளங்குவது , இலட்சியம் ; சால்பு . 
beau ish . a . பகட்டுத்தனமான , பிலுக்கனின் இயல்புள்ள . 
beau monde , ( பிர . ) 11. நாகரிக உலகம் , உவகையர் உலகு . 
beaumontage ; beaumontague , இரும்பு.மரவேலைகளில் 
வெடிப்புகளை நிரப்புவதற்கான 

சேர்மானப் பொருள் , 
Beaune , n. பிரெஞ்சு தேசத்துப் பர்கண்டியில் ( Burgundy ) 

வழங்கும் சிவப்பு நிறமான கொடிமுந்திரித் தேறல் வகை . 
beaut eous , a . ( செய் . ) கவினார்ந்த . 
beauti cian . n . ஒப்பனை செய்பவர் . கோலம்செய் நிலையம் 
வைத்திருப்பவர் . 


beaut ies , n. pl அழகிய வாசகங்கள் , நயமுடைய 

எடு குறிப்புக்கள் . 
beautifica tion , 11. அணி செய்வித்தல் , ஒப்பனை . 
beau tifier , 11. ஒப்பனை செய்பவர் ; அழகளிக்கும் பொருள் . 
beaut iful , a . அழகிய , கண்ணுக்கினிய , வனப்புள்ள , 
செவிக்கினிய , சிந்தைக்கினிய ; கருத்தைக் கவர்கிற ; மன 
நிறைவு தருகிற . 
beaut ify , v . அழகுபடுத்து , கோலஞ்செய் . 
beaut y , n . அழகு , வனப்பு , கண்ணுக்கினிமை , அழகுக்கூறு ; 
விஞ்சிய சிறப்பு , நேர்த்தி ; வடிவமைதி , நிற அமைதி ; கூட் 
டிசைவு , 

செப்பம் ; முழுநிற வனப்பு , அழகுப்பிழம்பு ; 
அழகுரு ; அழகாரணங்கு ; அழகுத் துறை ; அழகியர் தொகுதி ; 
மனநிறைவு தரும் அழகுக்கூறு ; இனத்தில் நேர்த்திமிக்க 
ஒன்று ; ( தொ . ) beauty parlour , கோலம்செய் நிலையம் , 
பெண்களுக்குரிய ஒப்பனைமனை ; beauty sleep , நள்ளிரவுக்கு 
முந்திய துயில் , புதுக்கிளர்ச்சி 

விளைக்கும் 

தூக்கம் ; 
beauty spot , அழகினை எடுத்துக்காட்டுதற்காக முகத்தில் 
அமையும் மறு அல்லது மச்சம் . 
beau xite, 11. = bauxite, 
beaux yeux , ( பிர . ) n. கவின் கண்கள் ; அழகிய அணங்கு . 
beav er , n . நீர்நாய் ; - நில நீர்வாழ் எலியுருவ விலங்கு ; 
நீர்நாயின் நுண்மயிர்த்தோலாலான தலைக்கவிகை ; 
நாயின் நுண்மயிர்த் தோலாலான கையுறை ; கனத்த 
கம்பளித்துணி . 
beav er , 1 . போர்க்கவச அமைப்பில் முகத்தின் கீழ்ப் 

பக்கத்தைக் காக்கும் பகுதி . 
beav er - board , 11 , கட்டிடங்களுக்குப் பயன்படும் நார் 

அட்டை . 
beav ered , a . போர்க்கவசத்தில் முகத்தின் கீழ்ப்பக்கத்தைக் 
காக்கும் அமைப்புடைய ; முகத்தின் கீழ்ப்பகுதி காக்கும் 
அமைப்புடைய கவசமணிந்த . 
beav erteen , 1. கண்ணிகள் வாய்ந்த ஈரிழைக்குறுக்குப் 

பின்னலுடைய பருத்தியாடை 
beav er -tree, beav er - wood , n . நீர்நாய் தின்னும் பட்டை 

களையுடைய மரவகை . 
beav ery , 11 , நில நீர் வாழ் விலங்குவகையை வளர்க்கும் இடம் , 
beblubb ered , a , அழுது உருக்குலைந்த . 
be bop , 11. கொந்தளிப்பான இசைவகை . 
becall , 3 , குறித்துப்பேசு , திட்டு . 
becalm , . அமைதிப்படுத்து ; காற்றில்லாமல் கப்பலை 

ஓடாது நிற்கவை. 
becalmed , a . காற்றின்மையால் அசைவற்று நின்றுபோன . 
became , v . become என்பதன் இறந்தகால வடிவம் . 
because , adv . , conj . காரணத்தினால் , நிமித்தமாக ; ( தொ . ) 

because of, முன்னிட்டு . 
beccafic o , n . இத்தாலியர்கள் விரும்பியுண்ணும் 

நாடோடிப் பறவைவகை ; pl . beccafic os . 
be chamel , n . வெண்ணெய் மாவு - பாலேடு முதலியவை 

கலந்துள்ள வெள்ளைக்குழம்பு வகை . 
bechance , . தற்செயலாக நேர் ; ads . தற்செயலாய் , 

எதிர்பாராமல் . 
becharm , 0. மயக்கு , மருட்டு , 
beche - de - mer , ( பிர . ) n . சீனமக்கள் விரும்பியுண்ணும் 

கடல்வாழ் கம்பளிப்பூச்சி வகை . 
beck , 11. சிற்றாறு , மலைப்பகுதியிலுள்ள ஓடை . 
beck2, 11. சைகை , தலையசைப்பு ; விரல் அசைப்பு ; குறிப் 
பாக உணர்த்தப்படும் ஆணை ; சைகை செய் ; தலை 
அல்லது விரல் அசைத்துக் கூப்பிடு . 
beck et , n , ( கப் . ) தளர்ந்த கயிறுகள் , பாய்மரக் கயிறுகளைப் 
பிணித்திறுக்குவதற்கான அமைப்பு . 


வகை . 


78 


beckon 


bedward . 


உடைய 


சில் ; 


மண 


டாக 


beck on , I. அழைக்கும் அடையாளம் 

காட்டு , தலையை 
அசை ; ஊமைச்சைகை செய் . 
becloud , . மேகங்களினால் மறை ; மங்கவை , நிழலடி . 
become , . உண்டாகு ; நேர் ; ஆகத்தொடங்கு ; பொருந்து , 

தகுதியாயிரு ; அணிசெய் , நயம்படத்தோன்று . 
becom ing , a . தக்க , ஏற்ற ; பொருந்துகிற , இன 

சைவான , 
நன்கு இணங்குகிற . 
Becque rel rays , n . pl . கதிரியக்க நுண்மங்கள் உமிழும் 

கதிர்கள் . 
becurl , . சுருள் . 
bed , 1. படுக்கை ; கட்டில் ; விலங்குகளின் பாயல் ; படுகை ; 
கடல் ஆறு ஆகியவற்றின் அடிப்பரப்பு ; பாத்தி ; கிளிஞ் 

கோற்பந்தாட்ட அடித்தட்டு ; பீரங்கிவண்டியின் 
உடற் பகுதி ; ( மண் . ) நில அடுக்கு , அடை , படலம் ; 
திருமண இணைவு ; மன்றப்படுக்கை ; 

உரிமைக் 
கடப்பாடுகள் ; 3. படுக்கை போடு ; படுக்கவை ; பள்ளி 
கொள் ; கூடிமுயங்கு ; பாத்தியிற் பயிரிடு , நடவுசெய் ; 
பதித்துவை ; இடையீடாக அமை , இடையடுக்காக்கு ; ( தொ . ) 
bed of roses , பூம்படுக்கை , இனிய இடம் , இன்பப் பணி 
யிடம் ; bring to bed , மகப்பேறுறுவி ; make a bed , படுக்கை 
விரிப்புக்களை அமைவுபடுத்து . 
bedab ble , U. அழுக்குநீர் அல்லது குருதிகொண்டு தெறி , 

நனைவி ; கறைப்படுத்து . 
bedad , int . ஆண்டவன் பெயரால் , கடவுள் ஆணையாக . 
bedagg le , U. சேற்றினூடாக இழு , இழுத்து அழுக்காக்கு ; 

சேறுபுரட்டு . 
bedaub , . அப்பு ; வண்ணம் பூசு , அழுக்காக்கு ; பகட் 

உடுத்து . 
bedaze , bedazzle, U. கண்கூசவை , மேம்பட்ட ஒளியுடன் 

பகட்டு , மலைக்கவை , ஆற்றல்காட்டி அடக்கு . 
bedazz lement , 11. மலைப்பூட்டுதல் . 
bed bug , n . மூட்டுப்பூச்சி . 
bed chamber , 11. பள்ளியறை ; ( தொ . ) Lord of the bed 
claamber , Lady of the bed chamber , அரண்மனைப் பள்ளி 
யரங்கப் பணிமுதல்வர் . 
bed - closet , n . பள்ளியறையாகப் பயன்படும் உள்ளறை . 
bed - clothes , 11. படுக்கைக்குரிய உடைகள் . 
bed cover , 11. படுக்கையின் விரிப்பு , படுக்கை விரிப்பவர் ; 

மாற்று நடுபவர் . 
bedd er , n . மலர்ப்பாத்தியில் நடுவதற்குரிய நாற்று , 
bedd ing , n . படுத்தல் ; படுக்கை வசதி ; படுக்கைப்பொருள்கள் ; 

மெத்தை விரிப்புக்கள் ; கால்நடைகளின் கிடைப்பட்டி ; 
அடிப்படலம் ; அடியடுக்கு , அடித்தளம் ; . ( மண் . ) அடுக் 

கமைவு , அடையடுக்கு . 
bedeck , . ஒப்பனைசெய் , கோலம் பண்ணு , அணிசெய். 
bed eguar , n . மலர்ச்செடி வகைகளின் பூச்சி துளைப்பதனால் 

உண்டாகும் பாசி போன்ற கரணை . 
bed el , bedell , 71. ஆக்ஸ்போர்டு ( Oxford ) கேம்பிரிட்ஜ் 
( Cambridge ) பல்கலைக்கழகங்களில் தண்டகராகப் பணி 

செய்பவர் . 
betlev il , " . பேய்த்தனமாக நடத்து , கொடுமைசெய் ; நாய் 
பேயென்று கூறித்திட்டு ; பேயாட்டம் ஆட்டு ; பேயினின்று 

விடுபடு ; கெடு , பாழாக்கு ; குழப்பு . 
baclev illed , a . கேடுகெட்ட , பாழான , பேய்பிடித்த , பேய்த் 

தனமான , 
bellev i ] ment , 11 , பேய்பிடித்தல் ; தாங்க முடியாத தொல்லை ; 

பழிகேடு , கலக்கம் . 
betlew , . பனித்துளியால் நனை ; துளிசிதறு . 
bed fast , a . படுக்கையாய்க் கிடக்கிற . 
bett fellow , n . படுக்கைப் பங்காளி, மிக நெருங்கிய 

கூட்டாளி . 


bedim , 0. மங்கலாக்கு , நிழலடிப்புச்செய் . 
bediz en , v. பகட்டாக உடுத்து . 
bediz ened , a . பகட்டாக உடுத்துள்ள 
bed key , n . கட்டில் சட்டங்களைப் பூட்டிக் கழற்றுவதற் 

கான கருவி . 
bed lam , 11. பித்தர் காப்பகம் , உன்மத்தர் மருத்துவமனை ; 

a . பித்தர் விடுதிக்குரிய . 
bed lamism , n . பைத்தியக்காரத் தன்மை . 
bed lamite , n . பித்தன் , உன்மத்தன் ; a . பித்துப்பிடித்த 
Bed lington , Bedlington terrier , 11. குறுமயிரும் சிறு 
தலையும் நீளுடலும் 

வேகமிக்க வீரக்கேளிக்கை 
களுக்குரிய நாய் . 
bed maker , n . படுக்கையை ஒழுங்கு செய்பவர் . 
bed - of - hon our , 11. மாண்ட புகழ்வீரர் கல்லறை . 
bed - of - just ice , 11. பிரான்சு ( France ) நாட்டு மாமன்றத் 
தில் உள்ள 

அரசரின் அரியணை ; அரசர் திருவிருக்கை 
மேற்கொள்ளும் மாமன்றக்கூட்டம் . 
bed ouin , n . sing ., pl . அராபிய நாடோடி ; a . அராபிய 

இனத்துக்குரிய ; நாடோடியான , கூடாரமடித்து வாழ்கிற . 
bed pan , n . நோயாளியின் கழிகலம் , கனற்சட்டி . 
bed - plate, n . பொறியின் அடித்தட்டு . 
bed post , 11. கட்டில்கால் , படுக்கையின் மூலை உதைவு . 
bedrab bled , a . மழையாலும் சேற்றாலும் அழுக்கடைந்த . , 
bedrag gle , U. சகதியிலிட்டிழு , உடுப்பு முதலியவற்றைச்" 

சேற்றில் இழுத்து அழுக்காக்கு . 
bedrench , . நீரில் நனை , ஈரமாக்கு . 
bed rid , bed ridden , a . பாயும் படுக்கையுமாய்க் கிடக்கிற ; 
மூப்பினால் தளர்ந்த ; நோயுற்ற ; ஆற்றல் ஒடுங்கிய , 

இளைத்துப்போன . 
bed rock , 1. அடிநிலப்பாறை , புறத்தே காணப்படுபவை , 

களுக்கு அடியிலுள்ள கெட்டியான பாறை ; மூலக்கோட் 
பாடு ; மிகக்குறைபடு நிலை ; இழிவுநிலை ; a . அடித்தளம் 

சார்ந்த ; எல்லாவற்றிற்கும் அடியிலுள்ள . 
bed room , n . பள்ளியறை , படுக்குமிடம் . 
bedrop , . துளிகளாக விடு ; தெளி . 
bedropped , bedropt , a . துளிகளாகத் தெளிக்கப்பட்ட , 

தூவப்பட்ட . 
bed side , n . படுக்கையின் பக்கம் ; நோயாளியின் படுக்கை - 
மருங்கு ; a . படுக்கை அருகான ; படுக்கை இடத்துக்குரிய ; 
( தொ . ) bedside book , துயில்வராத இரவுகளில் படிப்பதற்குத் 
தகுதியான சுவடி ; bedside manner , நோயாளியின் முன் 
னிலையில் மருத்துவர் நடந்துகொள்ளும் முறை . 
bed - sitt er , bed -sitt ing - room , n . படுப்பதற்கும் அமர்வ 

தற்குமாகப் பயன்படும் அறை . 
bed sore, 1. படுக்கைப்புண் , நீண்டகாலம் 

நோயுற்றுப் 
படுக்கையில் கிடப்பதனால் தோன்றும் புண் . 
bed spread , 11. படுக்கைப் பகல்நேர மேல்விரிப்பு . 
bed -staff . n . படுக்கைச்சட்டம் ; முரட்டுத்தடி ; pl . bed - staves . 
bed - stead , n . கட்டில் ; படுக்கைச் சட்டம் . 
bed straw , n . முன்பு படுக்கையாகப் பயன்படுத்தப்பட்ட 

புல்வகை. 
bed -table, 11. படுக்கையிலிருப்பவர் பயன்படுத்துவதற்கான 

மேசை . 
bed tick , 11. பஞ்சடைப்பதற்குரிய படுக்கை உறை . 
bed time , 11. படுக்கும் வேளை , துயில்கொள்ளும் நேரம் . 
beduck , v. நீருக்குள் அமிழ்த்து . 
bedung , . எருவிடு ; சாணம் பூசி அழுக்காக்கு . 
bedust , . புழுதி அளை . 
bed ward , bed wards , adv . படுக்கை இருக்கும் திசையில் ; : 

படுக்கைநேரம் நோக்கி . 


79 


befool 


bedwarf 
bedwarf , 0 , குள்ளமாக்கு ; குட்டையாக்கு . 
bedye , 0. சாயமிடு ; கறைப்படுத்து . 
bee , 1. தேனீ , சுரும்பு , தும்பி , வண்டு ; வண்டுபோன்ற பூச்சி 
வகை ; கவிஞர் ; சொடியர் , சுறுசுறுப்பாக வேலை செய்பவர் ; 
கூடியுழைப்பவர் ஈட்டம் ; கூட்டுக் களியாட்டக்குழு ; ( தொ . ) 
a bee in one s bonnet , ஒன்றைக் குறித்துப் பித்துக்கொள்ளும் 

மனப்போக்கு . 
bee - bread , 1. மலர்த்துகள் , வண்டுணா. 
beech , n . ( தாவ . ) புங்கமரம் ; புங்கமரக்கட்டை . 
beech - drops , n . புங்கமர வேர்களை அழிக்கும் ஒட்டுண்ணிச் 

செடியினத்தின்வகை . 
beech en , a . புங்கமரத்தால் செய்யப்பட்ட . 
beech -fern , 11. ஈரச்சுவர் போன்ற இடங்களில் வளரும் சூரல் 

புதர்வகை . 
beech - mar ten , n . வெள்ளை அடிப்பக்கத்தையுடைய கீரி 

யினத்தின்வகை . 
beech mast , 11. புங்கங்கொட்டை . 
beech - oil , n . புங்க நெய் , 
bee - eat er , 11 , பஞ்சுவிட்டான் , தேனீ போன்ற பூச்சிகளைத் 

தின்னும் பறவைவகை . 
beef , 1. மாட்டிறைச்சி ; குதிரை முதலியவற்றின் இறைச்சி ; 

இறைச்சிக்காகக் கொழுக்க வைக்கப்பட்ட மாடுகள் ; கொழுக்க 
வைக்கப்பட்டுள்ள மாடுகளின் உயிரற்ற உடலம் ; தசை ; 
தசைவலு . 
beef - brained , a , அறிவற்ற . 
beef - brew is , 11 , மாட்டிறைச்சிச்சாறு . 
-beef eater , 1. மாட்டிறைச்சி தின்பவர் ; உண்ணிகளைக் 
கொத்தித் தின்னும் சிறு பறவைவகை ; மெய்க்காவல் படை 
யினர் ; லண்டன் சிறைக்கோபுரக் ( Tower of London ) 

காவலர். 
* beef .ham , 11. மாட்டிறைச்சி உப்புக்கண்டம் , மாட்டிறைச்சி 

உணங்கல் . 
beef iness , n . மாட்டிறைச்சி போன்றிருத்தல் ; கொழுமழுப்பு ; 

திண்ணிய தன்மை : உணர்ச்சியின்மை . 
bee - flower , 1. தேனீக்களால் மலர்த்துகள் கொண்டுவந்து 

பொலிவூட்டப்படும் மலர் . 
beef steak , 1. வறுப்பதற்கான பெரிய மாட்டிறைச்சிக் 

கண்டம் . 
beaf tea , 1. கொதித்து வடிகட்டிய மாட்டிறைச்சிச்சாறு , 

நோயாளிகட்கு ஊக்கந்தரும் சூப்பி உணவுவகை . 
beef - witt ed , a . அறிவுக்கூர்மையற்ற , முட்டாளான . 
beef - wood , n . சவுக்கு முதலிய மரங்களின் செந்நிறக்கட்டை . 
beef y , a. மாட்டிறைச்சி போன்ற ; வன்பொருளான , கெட்டி 

யான ; கொழுத்த ; தசைவலிமிக்க ; உணர்ச்சியற்ற . 
bee - glue , n . தேனீப்பசை , தேனீக்கள் மரங்களினின்றும் 
திரட்டி ஒட்டுப்பொருளாகவும் மெருகுநெய்யாகவும் பயன் 

படுத்தும் பசைப்பொருள் . 
bee hive , 1. தேன்கூடு ; தேனீ வளர்க்கும் பெட்டி ; ( தொ . ) 
beehive house , பண்டைய குவிமாட வீடு ; beehive tomb, 
குவிமாட வடிவமுள்ள பழங்காலக் கல்லறை . 
bee house, n . தேனீ வளர்ப்பிடம் . 
bee keeper , n . தேனீ வளர்ப்பவர் . 
bee keeping , 11. தேனீ வளர்ப்பு . 
bee - kite , n . தேனி - குளவி முதலியனவற்றைத் தின்னும் 

வல்லூறு போன்ற பெரிய வேட்டைப்பறவை . 
bee -line , 11 , நேர்வழி . 
Beel zebub , 11 , சாத்தான் , பேய் . 
bee - master , n. தேனீ வளர்ப்பவர் . 
bee - moth , 11. இளந்தேனீக்களைக் கொல்லும் முட்டைப்புழுக் 
களை ஈனும் அந்துப் பூச்சிவகை . 


been , v . be என்பதன் முடிவெச்சம் . 
Bee - or chis , 1. தேனீ வடிவமைந்த மலருடைய செடிவகை . 
beer1, 1. வாற்கோதுமைக் கள் ; புளிப்பேறிய குடிவகை ; 
( தொ . ) beer and skittles , குடித்துக் கூத்தடித்தல் , சோம்பர் 
வாழ்வு ; bitter beer, நறுமணம் சுவை ஊட்டப்பெற்ற வாற் 

கோதுமைக் கள் . 
beer 3 , n . பாவு நூல் முடிகளின் கூறு . 
beer - engine, 11. மதுவை மிடாக்களிலிருந்து மேலே எடுப் 

பதற்கான பொறி . 
beer - gar den , 1. மதுவகைகளும் சிற்றுண்டிகளும் பரிமாறப் 

படும் மேசை வரிசைகளையுடைய தோட்டம் . 
beer - house, 11. மதுக்கடை . 
beer iness , 11. கள்ளுண்டநிலை . 
beer - mon ey , 11. ஏவலாளருக்கு மதுவகைகளுக்குப் பதிலாகக் 

கொடுக்கும் சம்பளப்படி உதவித்தொகை . 
beer y , a . கட்குடியால் பாதிக்கப்பட்ட ; வாற்கோதுமைக் 

கள்ளுக்குரிய . 
bee - skep , 11. வைக்கோலால் ஆன தேனீக்களின் கூடு . 
bees tings, 11. pl . சீம்பால் , பசுவின் ஈன்றணிமைப்பால் . 
bees WAX , 11. தேன்மெழுகு ; 3. தேன்மெழுகு கொண்டு 

மெருகிடு . 
bees - wing, 1. மண்டிகப்படலம் , நீடித்த புளிப்பேறிய தேறல் 

களில் தோன்றும் ஆடை. 
bees - winged , a . மண்டிகப்படலம் தோன்றச் செய்யும் 

அளவுக்குப் பழமை வாய்ந்த . 
beet , n , அக்காரக்கிழங்கு , தித்திப்பான சாறுடைய கிழங்கு 

தரும் செடிவகை . 
beet - fly . n . அக்காரக்கிழங்குச் செடிகளுக்குக் கேடிழைக்கும் 

முட்டைப்புழுக்களை ஈனும் ஈ வகை . 
bee tle , 1. கொட்டாப்புளி, வல்லீட்டிக்குற்றி ; 

5. கொட் 
டாப்புளியால் அடி. 
bee tlee, 1 , வண்டு ; விட்டில் , கிட்டப்பார்வையுள்ளவர் ; 

( தொ . ) black beetle , கரப்பான்பூச்சி . 
bee tles, a . மயிரடர்ந்த , கவிந்த ; 3. புடைத்திரு , பிதுங்கி 
யிரு , கவிந்து தொங்கு ; ஊழ்போன்று அழிக்க அற்றம்பார் ; 
( தொ . ) beetle brow , கவிந்த புருவங்கள் . 
bee tle - brain , 11. மடையன் . 
beet le - browed , a , அடர்ந்து தொங்கும் புருவங்களை 

யுடைய . 
beet le - crusher , 11. பெரிய மிதியடி ; பாரிய காலடி ; ஊர்க் 

காவலர் ; காலாட்படையினர் . 
beet le - eyed , a. குருடான . 
bee tlehead , 11. முட்டாள் . 
bee tleheaded , a . அறிவு குறைந்த . 
beet ling , a , கவிந்துள்ள , உந்தலான , முன் வந்து 

தொங்குகிற . 
beet root , 11. அக்காரக்கிழங்கு வகை . 
beet -sugar , 11. அக்காரக்கிழங்கிலிருந்து எடுக்கப்படும் 

சர்க்கரை . 
beeves , n. pl. கால்நடைகள், எருதுகள் . 
befall , 0. நிகழ் , நேர் , நேரிடு ; நேர்படு , வந்தெய்து 

p . p . befall en ; p . t. befell . 
befit , U. ஏற்புடைத்தாயிரு , தகுதியாகு , பொருந்து ; கடப் 

பாடு ஆகு ; உரிமை ஆகு . 
befitt ing , a . பொருந்துகிற . 
befog , ப . மூடுபனியினால் கவி ; மறை . 
befool , 0. முட்டாளாக்கு , ஏமாற்று, மூடன் எனக்கருதி 

நடத்து . 


80 


behold 


before 


before , adv . முன்னிலையில் ; முற்பட , முந்தி ; முன்னாட் 
களில் , முன்பு ; rel . ads . முன்னால் , முன்பு ; prep . எதிரில் ; 
முன்பாக ; முந்திக்கொண்டு ; முன்னிலையில் ; கண்காண ; 
அறிவுடன் கூட , முற்பட்டு : விட , மேம்பட , முன்னுரிமைப்பட ; 
சென்ற காலத்தில் ; முன்னாட்களில் ; மேம்பட்ட ; ( தொ . ) 
before Christ ( B.C ) , கிறித்துவுக்கு முன் ( கி . மு . ) 
before hand , adu . முன்னரே , முன்ன தாக ; குறித்தகாலத் 
துக்கு முன் ; எதிர்நோக்கி ; முன்னேற்பாடாக ; தேவைகளை 
முன்ன தாக நிறைவு செய்துகொண்டு ; ( தொ . ) beforehand 
with the world , கையில் பணமுடன் . 
before - men tioned , a , மேற்குறிப்பிட்ட . 
before time , adv . முற்காலத்தில் . 
befoul , . அழுக்காக்கு , கெடு . 
befriend , ப . உதவு , ஆதரி ; நட்புக்காட்டு , நேசங்கொள் . 
befringe , v . ஓரங்களில் குஞ்சமிட்டு ஒப்பனை செய் . 
befudd le , . வெறிமயக்கமுறச் செய் . 
beg , . இர , பிச்சைகேள் , பிச்சையெடுத்துப் பிழை ; வேண்டு , 
இரந்துசேள் ; 

மன்றாடு ; 

குறையிர ; உண்மையென்று 
வைத்துக்கொள் ; ( தொ . ) beg off , மன்றாடிக்கேட்டு விடுதலை 
வாங்கிக் கொடு ; go a - begging , go begging , மன்றாடித் 
தண்டம் முதலியவற்றிலிருந்து மன்னிப்புப் பெற்றுக்கொடு . 
begad , int. கடவுள்மேல் ஆணை ! 
began , v . begin என்பதன் இறந்தகாலம் . 
begem , . மணிக்கல் பதிக்கச்செய் , இரத்தினக் கற்களைக் 

கொண்டு ஒப்பனை செய் . 
beget , U. ஈன்றெடு , பெறு ; தோற்றுவி ; தோன்ற ஏதுவா 

வினாவி . 
begett er , n . தோற்றுவிப்பவர் ; தந்தை ; தோற்றுவிக்கும் 

நிமித்த காரணம் . 
begg ar , n . இரவலர் , பிச்சைக்காரர் ; வறியவர் , ஏழை ; 
கீழ்நிலையினர் ; சிறியவர் ; 3. வறியராக்கு , இரவலர் நிலைக்குக் 
கொண்டுவா ; வறிதாக்கு , போதா தாக்கு ; ( தொ . ) beggar 
all description , வருணனை கடந்த பண்புடைய தாயிரு . 
begg ardom . n . பிச்சைக்காரர் உலகு , இரவலர்குழாம் . 
begg arliness , 12 , இலம்பாடு , நல்குரவு , இழிதகவு , அற்பத் 


யிரு , 


begloom , v . சோர்வூட்டு , சோகம் பரப்பு . 
begnaw , v . கரம்பு அரித்துத்தின்னு . 
begone , int . போய்விடு , ஒழிந்துபோ , போய்த்தொலை . 
begon ia , 11. அகவிதழ்கள் இன்றி வண்ண அலர்வட்ட 

முடைய செடிவகை . 
begor ra , begor rah , int . கடவுள் ஆணையாக . 
begot , v . beget என்பதன் இறந்தகால - முடிவெச்ச வடிவம் . 
begot ten , v . beget என்பதன் முடிவெச்ச வடிவம் . 
begrime , ப. புழுதி படியவை , மாசுபடுத்து . 
begrudge , . கறுவு , பொறுப்பின்மை காட்டு , பொறாமை - 

கொள் . 
beguile , v . ஏமாற்று ; மருட்டு , வசியப்படுத்து , வேடிக்சைக் . 

காகப் பராக்குக்காட்டு . 
beguile ment , 11. வஞ்சித்தல் . 
beguin , ( பிர . ) n . beguine என்பதன் ஆண்பால் . 
beguinage, ( பிர . ) n . நெதர்லாந்தில் ( Netherlands ) நோன்பு 

மேற்கொள்ளாத துறவுச்சார்பற்ற கன்னியர் தங்கும் நிலையம் . 
beguine, ( பிர. ) 11. நெதர்லாந்தில் நோன்பு மேற்கொள்ளாத 

* துறவுச்சார்பற்ற கன்னிமாடத்துப் பெண் . 
beg um , ( உரு . ) 11. முகம்மதிய அரசி ; முஸ்லீம் பெருங்குடி 

யணங்கு . 
begun , v . begin என்பதன் முடிவெச்ச வடிவம் ( ஒரோவழி 

இறந்தகாலம் ) . 
behalf , n . சார்பு , நலன் , ஆதரவு ; நிமித்தம் , காரணம் 

பொருட்டு . 
behave , ப . நடந்துகொள் , செயலாற்று , ஒழுகு ; நடத்து ; 

நல்லமுறையில் நடந்துகொள் ; பணியாற்று . 
behav iour , 11 . நடக்கை ; ஒழுகலாறு ; ஒழுக்கம் , நல் 
லொழுக்கம் ; பிறரை நடத்தும் முறை ; வாழ்க்கையின் 
போக்கு ; இயங்குகிற முறை , தொழிற்படுகிற வகை . 
behav iourism , 11 , ஒழுக்கக்கொள்கை , அகப்பண்புகளுக்குப் 
புறவாழ்வுக்கூறுகளே காரணம் என்ற கோட்பாடு ; ( உள . ) 
புறக்கூறுபாடுகளைக் கொண்டும் ஒழுக்கத்தைக் கொண்டும் 
ஒருவரைப்பற்றி ஆராயும் முறை . 
behav iourist , 1. அகப்பண்புகளுக்குப் புறவாழ்வுக் கூறு 
களே காரணம் என்னும் கோட்பாட்டாளர் ; ( உள . ) புற 
வாழ்வுக் கூறுபாடுகளை ஆராய்ந்து அகத்தின் பண்புகளை 
உணர முயலுபவர் . 
behead , ப . தலையை வெட்டு , தலைவாங்கும் தண்டனையளி , 

தூக்கிடு . 
behead ing , n . தலைவாங்கல் , தூக்கிடல் . 
beheld , v . behold என்பதன் இறந்தகால - முடிவெச்ச 

வடிவம் . 
behem oth , n . ( விவி . ) மிகப்பெரிய பழங்கால விலங்குவகை , 

நீர்ப்பெரும் பகடு . 
behest , 11. ( செய் . ) கட்டளை . 
behind , 11. பின்புறம் ; பின்பகுதி , பிட்டம் ; adv . பின்னால் , 
பின்பக்கமாக ; பின்னோக்கி ; பின்னணியில் ; பின்பு , பிற்பட ; 
சென்ற காலத்தில் , முந்தி ; prep . பின்னால் , ஆதரவாக ; 
பின்பற்றி , அடுத்து : அப்பால் , தொலைப்பக்கத்தில் ; பிந்தி ; 
அடுத்தபடியாக ; அடுத்த கீழ்ப்படியில் ; பின்னிடைந்து ; 

மறைந்து ; மீப்பாக , எச்சமாக , சேமிப்பாக , இருப்பாக . 
behind - door , a . கரவான , கள்ளத்தனமான . 
behind - hand , a . பிற்பட்ட , பிந்திய ; பிந்துகிற , காலந் 
தாழ்த்துகிற ; காலத்துக்கொவ்வாத , காலநிலைக்குப் பிற்பட்ட , 
பழமைப்பட்ட ; வாய்ப்பு வளமற்ற ; பாக்கி வைத்துள்ள ; 
ads . காலப்பிற்பாடாக , நிலுவையாக . 
behold , 0. பார் , நோக்கித் தெரிந்துகொள் ; அறி ; கவனி 
int . அதோ பார் ! 


தனம் . 


begg arly , a , நல்கூர்ந்த ; அறிவுகுறைந்த ; இழிந்த , அற்பத் 

தனமான ; கஞ்சத்தனமான ; பயனற்ற ; ads . அற்பத்தனமாக . 
begg arman , n . இரவலன் . 
begg ar - my - neigh bour , n . சீட்டாட்டவகை , ஒருவர் மற்ற 
எல்லாருடைய 

சீட்டுக்களையும் தன் கைவசப்படுத்திக் 
கொள்ளும்வரை ஆடும் ஆட்டம் . 
begg ary , 11. கடுவறுமை . 
begg ing, n . பிச்சையெடுத்தல் , பிச்சைக்காரத் தொழில் ; 

1. பிச்சைகேட்கிற. 
bagift , v . பரிசுகள் நல்கு . 
begild , . பொன்மெருகிடு ; பொன் தகடு 

போர்த்து , 
பொன் வேய் . 
begin , ப . தொடங்கிவை , முதற்செயல் நிகழ்த்து ; 

நிகழ்த்து ; முதற் 
கண் எடுத்துக்கொள் ; புகுமுகஞ்செய் , தோற்றுவாய்செய் , 
செயல் தலைப்படு : தொடங்கு : பிறப்புறு , உண்டாகு , 
தோன்று ; தோற்றங்கொள் . 
beginn er , 11. தொடங்குபவர் ; பணி பயில்பவர் , தொடக்கக் 

கல்வி கற்பவர் . 
beginn ing, n . செயலாற்றத் தொடங்குதல் ; தோற்றுவாய் , 
தொடக்கம் ; தோற்றக்காலம் ; கருமுதல் , பிறப்பு , மூல 
வடிவம் ; மூலம் . 
beginn ingless , a . தோற்றுவிக்கப்படாத , தொடக்கமற்ற . 
_begird , . கச்சைகட்டு ; வரிந்து சுற்று ; சூழ் , வளை . 
bagird ed , begirt , v . begird என்பதன் இறந்தகால 
முடிவெச்ச வடிவங்கள் . 


81 


beholden 
behol den , a . ஒருவருக்குக் கடமைப்பட்ட ; நன்றிக் கடப் 

பாடுடைய . 
behoof , 11. நலன் , பயன் , ஆதாயம் . 
behoove , . = behover 
behove , o. கடமையாயமை , ஏற்புடைத்தாயிரு , இன்றி 

யமையாததாகு . 
behowl , ப . ஊளையிட்டு நையாண்டி செய் , ஊளையிட்டு 

அவமதி . 
beige , 11. சாயமிடாத கம்பளித்துணி . 
be ing , 1. இருத்தல் , இருப்பு ; மெய்ம்மை , நிலைபேறுடைய 

ஒன்று ; அமைப்பு ; இயல்பு ; உயிருரு , ஆள் ; பொருண்மை . 
beinked , a . மைபூசப்பட்ட . 
beje wel , v . அணிகளால் ஒப்பனை செய் . 
bekiss , 0. நிரம்ப முத்தங்கொடு . 
beknave , v. கயவனென்று அழை ; 

கயவனெனக் கருதி 
நடத்து . 
bel , 11. ஒலிகள் - மின் ஓட்டங்கள் முதலியவற்றின் செறிவினை 

ஒப்பிட்டுப் பார்ப்பதற்கான அளவை . 
belab our , U. நையப்புடை . 
belace , U. சரிகைதைத்துக் கோலம் செய் . 
belat ed , a . மிகுநேரம் கழித்து வருகிற ; பிற்பட்ட , காலங் 
கடந்த , பழம்பாணியிலுள்ள ; அகாலமாய்விட்ட நிலையி 

லுள்ள , பயணத்தினிடையே இரவாய்விட்ட . 
belaud , V. போற்றிப்புகழ் . 
belay , 11. கயிற்றை இறுக்கிக் கட்டுவதற்குரிய ஒரு முழுச் 

சுற்று ; முழுச்சுற்றுக்குரிய பொருள் ; 3. இறுக்கிக்கட்டு ; 
அணிகலன் பூட்டு ; தடு ; முற்றுகை யிடு ; வழிப்பறிசெய் ; 
int . போதும் ! நிறுத்து ! 
bel can to , ( இத் . ) 11 . அருந்திறல் உத்தியுடன் ஓசை நயம் 

நிரம்பப் பாடுதல் . 
belch , 11 , தேக்கெறிதல் ; ஏப்பம் ; பீரங்கி - எரிமலை முதலியவை 

வெளிப்படுத்தும் ஒலி ; அனற்கொழுந்து , கொந்தழல் ; 3. ஏப்ப 
மிடு , தேக்கெறி ; குடித்துவிட்டு வசைக்கூச்சலிடு ; பீரங்கியின் 
வெடிதீர் ; எரிமலையின் புகையனல் கக்கு . 
bel cher , 11. பலநிறக் கழுத்துக்குட்டை . 
bel dam , bel dame , 11 , பாட்டி , முதியவள் . 
beleag uer , . முற்றுகையிடு . 
beleag uerment , 11. முற்றுகை . 
bel emnite , n . மரபற்றுப்போன கணவாய் மீனின் கூர்முனை 

யுடைய புதைபடிவ எலும்பு . 
bel esprit, ( பிர . ) 11. சொல் வித்தகர் . 
bel fried , a . மணிக்கூண்டு உடைய . 
bel fry , n . மணிக்கூண்டு ; திருக்கோயில் கோபுரத்தில் மணி 
தொங்கவிடுவதற்கான இடம் ; இடைக்காலத்தில் கோட்டை 
களைத் தாக்குவதற்குப் பயன்படுத்தப்பட்ட மரத்தினாலான 

இயங்கு கோபுரம் . 
bel ga , 11. பெல்ஜிய ( Belgium ) நாட்டு முக்கிய நாணயம் . 
Bel gian , 11. பெல்ஜிய ( Belgium ) நாட்டைச் சேர்ந்தவர் ; 

a . பெல்ஜியத்துக்கு உரிய . 
Bel gic , a . நெதர்லாந்துக்கு ( Netherlands ) உரிய ; பண்டைப் 

பெல்ஜிய இனத்தவருக்குரிய . 
Belgrav ia , n . லண்டன் நகரைச் சேர்ந்த புதுநாகரிகக் குடி 

யிருப்பிடம் . 
Belgrav iai , a . லண்டன் நகரைச் சேர்ந்த பெல்கிரேவியா 
( Belgravia ) என்னும் புதுநாகரிகக் குடியிருப்புக்குரிய ; 
நாகரிக வாழ்வுக்கு உரிய ; ஆரவார முறையில் அமைந்த . 
Bel ial , 11. பேய் , தீயவை புரியும் ஆவியுரு . 

11 


bell -glass 
belie , . பொய்ப்படுத்து , பொய்யாக்கு , பொய்யெனக் காட்டு ; 
ஒன்றைப்பற்றித் தவறான கருத்துத் தெரிவி ; நிறைவேற்றத் 
தவறு ; தகுதியை இழ ; போலியாக்கு . 
belief , n . நம்பிக்கை ; கோட்பாடு ; எண்ணம் , கருத்து ; 
உணர்வு ; உண்மையென ஒப்புக்கொள்ளுதல் ; நம்பிக்கை 
வைத்துள்ள பொருள் ; சமயம் . 
believ able , a . நம்பத்தகுந்த . 
believe , ப . நம்பு . ஆளிடம் நம்பிக்கைகொள் ; சொல்லில் அல்லது 
கருத்தில் நம்பிக்கைவை ; உண்மையென ஒப்புக்கொள் ; 
பயனுள்ளதெனக் கருது ; நிலைபேறுடையதென எண்ணு ; 
கருத்தில்கொள் ; மதிப்பு நலமுடைமை கருது ; ( தொ . ) 
make believe , பாசாங்கு செய் . 
believ er , 11. நம்புபவர் ; சமய ஏற்பாளர் ; மெய்க்கோட்பாட் 

டாளர் . 
believ ing , a . நம்புகிற , நம்பிக்கை கொண்டிருக்கிற . 
belike , adu . ஒருவேளை ( ஏளனக்குறிப்பு ) . 
Belisha beac on , 11 , நடந்து செல்பவர்கள் தெருவைக் கடத் 
தற்குரிய இடத்தைக் குறிப்பதற்காக உச்சியில் மஞ்சள் 
கோளத்துடன் அமைக்கப்பட்டுள்ள கம்பம் . 
belit tle , v . பொருளல்லவென்று கருது ; சிறுமைப்படுத்து , 

இகழ் , புறக்கணி , மதிப்பைக் குறை , சிறிதாகத் தோற்றுவி . 
bell 1 , 11. மணி ; மணிபோன்ற வடிவுடைய மலரின் அல்லி 
வட்டம் ; மணியோசை ; தூணின் பொதிகை ; கடல் மூழ்கு 
பவர் வழங்கும் மணிக்கூண்டு; ஆய்கள மணிக்கவிகைச்சாடி ; 
இசைப்பேழைகளின் ஒலிமுகவாய் ; மணியோசையின் குறிப்பு ; 
( கப் . ) கடிகாரத்தில் மணி அரைமணி முதலியவற்றைக் 
காட்டும் மணியடிப்போசை ; U. மணி கட்டு ; ( தொ . ) 
bear the bell , carry off the bell , முதற்பரிசைத் தட்டிக் 
கொண்டு போ ; bell the cat , துணிவுச் செயலில் முதன்மை 
கொள் . 
bell 2 , 11. ஆண்மான் இணைவிழைச்சுக் கிளர்ச்சியுற்றிருக்கும் 
போது வெளிப்படுத்தும் ஒலி ; ப . பாலினக்கிளர்ச்சியுற்றிருக் 
கும் ஆண்மானைப்போல் ஒலியுண்டாக்கு ; பெருங்கூச்சலிடு ; 
உக்காரம் போடு , உறுமு . 
balls , n . நீர்க்குமிழி . 
belladonn a , n . கொடிய நச்சுப்பூண்டு வகை ; ( மரு . ) நச்சுப் 

பூண்டிலிருந்து எடுக்கப்படும் மருந்து வகை . 
bell armine , 1. தாடியுடைய முகத்தின் உருவம் தீட்டப்பெற் 

றுள்ள பெருவயிறுடைய குண்டிகை . 
bell - bottomed , a . கணுக்காலை நோக்கி விரிவடைகிற . 
bell -boy , 11. குற்றேவலன் . 
bell - buoy , 1. எச்சரிக்கை மணிமிதவை , 

அலை அசைவு 
களினால் அடிக்கப்பெறும் மணி பொருத்தப்பெற்றுள்ள கடல் 
மிதப்புக்கட்டை . 
ball cote , n . ( க - க . ) மணிமாடம் , கட்டிடச் சுவர்களிலிருந்து 
புறந்துருத்திய மணிகள் பொருத்தப்பெற்றுள்ள சிறு கட்டுக் 
கோப்பு . 
bell - crank , 11. இரட்டை நெம்புகொண்டி . 
belle, n . அழகி , அணங்கு ; அழகரசி . 
belles -lettres, ( பிர. ) n . கவின்கலை நயம் பொருந்திய உயர் 
நடை இலக்கியம் ; கவின்கலை இலக்கிய எழுத்தாண்மை ; 
கவின்கலை இலக்கியப் பயிற்சி . 
bell eter , 1. மணிகளை வார்ப்பவர் . 
bellet rist , n . கவின்கலைப் பேரிலக்கியங்களில் ஈடுபாடுடை 

யவர் . 
belletris tic, belletris tical , a . கவின்கலைப் பேரிலக்கியங் 

கட்குரிய . 
bell - flower , 1. மணிவடிவ மலர்ச்செடிவகை . 
bell -founder , 11. மணிகளை வார்ப்பவர் . 
bell .glass, n. மணிக்கவிகை , செடிகளை மூடி வைப்பதற்கான 
மணிவடிவக் கண்ணாடிக்கலம் , 


82 


bell- hanger 


bename 


bell - hanger , 11. மணிகளைக்கட்டுபவர் ; மணிகளைச் செப்பனிடு 


பவர் . 


T 


bell - heather , 11. புதர்வெளி, புதர்க்காடு . 
bell icose, a . போர்விழைவுள்ள . 
bellicos ity , 21. போர் விருப்பம் . 
bell ied , a . பெருவயிறுடைய , தொந்திசரிந்த , தொப்டை 

விழுந்த ; பிதுங்கியுள்ள , புடைத்திருக்கிற . 
belli gerency , 1. பொருநிலை , போர்நிலை , போரில் ஈடுபட்ட 

நிலை . 
bell igerent , n . பொருநர் , போரிலீடுபட்டவர் ; போரிலீடுபட்ட 

நாடு ; a . போரிடுகிற ; பொருநருக்குரிய . 
bell man , 11. மணி அடிப்பவர் , மணியடித்துப் பொதுச் 
செய்தி அறிவிப்பவர் ; நகரின் தெருக்களில் செய்திகளைக் 

கூவியறிவிப்பவர் . 
bell -metal , 11. செம்பும் வெள்ளீயமும் கலந்த மணி செய் 

வதற்கான கலப்பு உலோகம் . 
Bellon a , n . ரோமர்களின் போர்த்தேவதை ; வீராங்கனை , 

கவர்ச்சிகரமான வீரத்தோற்றமுடைய பெண்மணி . 
bell ow , 11. எருத்தின் உக்காரம் ; வயிற்றிலிருந்து எழும் 

ஆழ்ந்த ஒலி , உறுமல் ; அலறல் ; முழக்கம் ; V. உக்காரமிடு ; 
உரக்கக்கூவு ; நோவெடுத்து அலறு ; சீற்றத்தினால் உரக்கக் 

கூச்சலிடு ; இடி.பீரங்கி போல அதிரொலிசெய் , முழங்கு . 
bell ows , n . pl . உலைத்துருத்தி , காற்றுஊதுந் துருத்தி ; 
வெறுப்பு - அழுக்காறு முதலிய உணர்ச்சிகளைக் கிளறிவிடும் 
செய்தி ; நுரையீரல் ; நிழற்படக்கருவியில் விரிந்துசுருங்கும் 


. 


பகுதி . 


bell .pull, 11. மணியடிப்பதற்கு உ.தவும் கயிறு ; மணியடிப் 

பதற்குரிய கைப்பிடி , 
bell -punch , n . இயக்கப்படும்போது மணியடிக்கும் துளைக் 

கருவி . 
bell push , 11. மின்விசைமணியை அடிக்க உதவும் விசைக் 

குமிழ் . 
bell - ringer , 11. குறிப்பிட்ட காலங்களில் மணியடிப்பவர் ; 

கைமணிகளை அடித்து இசை உண்டுபண்ணுபவர் . 
bell - ringing , 11. இசை மணிகளை மிழற்றும் கலை . 
bell - rope , 11. மணியடிக்க உதவுங்கயிறு . 
bell - shaped , a . மணி வடிவமுள்ள . 
bell - tent , n . மணிவடிவக் கூடாரம் . 
be ] ] - tower , 11. மணிக்கூண்டு , மணிக்கோபுரம் . 
bell - wether , 11. கழுத்தில் மணிகட்டிய தலைமை ஆடு ; கலாம் 

விளைப்பவர் , கலகத்தலைவர் . 
bell y , 11. வயிறு ; வயிற்றறை ; உடம்பில் முன்புறத்தின் 
கீழ்ப்பாகம் ; இரைப்பை ; குடல் ; உடல் ; கடும்பசி ; பெருந் 
தீனி ; கருப்பை ; துருத்தியுள்ள பகுதி ; பிதுக்கம் ; முன் 
புறம் ; கீழ்ப்புறம் ; உட்புறம் ; இலைமேற்புறம் ; இசைப்பெட்டி 
யில் ஒலி கொண்டுசெல்லும் பகுதி ; நரப்பிசைக் கருவியின் 
மேற்பரப்பு ; a . வயிற்றின் பக்கமான ; வயிற்றுக்குரிய ; 

உடற்பற்றுள்ள ; U. உப்பலாகு , ஊது , புடை , பிதுங்கு . 
bell y - ache , n . வயிற்றுநோய் . 
bell y - band , 11. சேணப்பட்டை , குதிரையின் வயிற்றின்கீழ் 
- செலுத்தி வண்டியின் ஏர்க்கால்களுடன் கட்டப்படும் பட்டை 

அல்லது வார் . 
bell yful , 11. நிறைவயிற்றளவு ; விருப்ப நிறை - அளவு , 

நிறைவு . 
bell y - god , 11. வயிற்றாளி , வயிற்றுச்சாமி ; பெருந்தீனிக் 

காரர் . 
bell ying , 11. உப்பல் , உட்புடைத்தல் ; 4. உப்புகிற , புடைப் 

பாகி . 


bell y - landing , 11. சக்கரங்களைப் பயன்படுத்தாமல் விமானம் 

இறங்குதல் . 
bell y - laugh , 11. அடங்காப் பெருஞ்சிரிப்பு . 
bell y -pinched , a . வயிறுகாய்ந்த , உணவுக்குத் 

திண் 
டாடுகிற. 
bell y - worship , 11. வயிற்றுச்சாமிபூசை , பேரூண்கொள்ளுதல் . 
bel omancy , 11. அம்புகளைக் கொண்டு குறி கூறுதல் .. 
belong , . உரிமைப்படு , உரியவராயிரு ; உரியதாயிரு ; 
தொடர்புடையராயிரு ; தொடர்புள்ளதாயிரு ; உடைமையா 
யிரு ; கூறாயிரு , இணைபகுதியாயிரு ; பிறப்புரிமை கொண் 
டிரு , வாழ்தொடர்பு கொள் ; உறுப்பினராயிரு , இனமுறைப் 
படு , வகைப்படு ; தகுதிப்படு ; கடமைப்படு . 
belong ings , n . pl . உடைமைகள் , மூட்டை முடிச்சுக்கள் ; 

உடனிருப்புக்கள் ; துணைப்பொருள்கள் . 
belov ed , 11. அன்பிற்குரியர் , அருமையானவர் ; செல்வக் 
குழந்தை ; காதலன் ; காதலி ; a . கண்மணி அனைய , 
பெரிதும் நேசிக்கப்பட்ட . 
below , adv . கீழ்ப்புறமாக , தாழ்வாக ; உயரம் குறைந்த 
இடத்தில் ; நில உலகின்மீது ; நரகத்தில் ; கீழ்த்தளத்தில் ; 
நீரோட்டம் செல்லும் திசையில் ; கீழ்ப்படியில் ; இழிநிலை 
யில் ; ஏட்டின் அடிப்பாகத்தில் ; நூலில் பின்வரும் பகுதி 
யில் ; prep . கீழாக , தாழ ; கீழ்ப்படியில் ; மதிப்புக் குறை 
வாக , இழிபடியாக , இழிநிலையில் ; ஆழ்தொலைவில் ; கீழே 
தொலைவில் ; தாழ்ந்த நிலையில் ; தகுதியற்று . 
below stairs , a . கீழ்த்தளத்திலுள்ள ; adu . கீழ்த்தளத்தில் . 
belt , n . 

அரைக்கச்சை ; கோமான் - வீரத்திருத்தகைக்குரிய 
அரைப்பட்டிகை ; மேகலை ; வார் ; இயந்திர உறுப்புக்களை 
இணைத்தியக்கும் தோல்பட்டை வார் ; திணைமண்டலம் ; 
நீள் திட்டு , இடைகழி , இடைநிலப் பகுதி ; கவசக்கப்பலில் 
நீர்வரைக்குக் கீழேயுள்ள கவசத் தகடுகளின் வரிசை ; U. 
சுற்றி அரைக்கச்சையிடு ; பட்டிகை அணிவி ; தோல்பட்டை 
முதலியவற்றால் கட்டு ; நிறம் முதலியவற்றால் பட்டையிடு ; 
அரைக்கச்சுக் கொண்டு நையப்புடை ; வளை , சூழ் , சுற்று . 
bel tane , 11. பண்டைக் கெல்டிக் ( Celtic ) இனத்தவரின் 

மே முதல் நாள் விழா . 
belt ed , a . அரைக்கச்சை 

அணிந்த ; 

வீரத்திருத்தகைப் 
பட்டிகை அணியப்பெற்ற ; பட்டை போட்டுள்ள . 
belt ing , 11. வார் , வார்ப்பட்டை - தோல்வார்ப்பட்டைகளின் 

திரள் . 
belu ga , n . வெள்ளைத் திமிங்கிலம் . 
bel vedere , 11. நிலா மேடை , வேனில் மாடம் ; முகப்புக் 

கூடாரம் . 
bem a , n . பண்டை ஆதென்ஸ் ( Athens ) பொதுப்பேரவை 

யில் பேச்சாளர்கள் நின்று பேசிய மேடை . 
bemaul , v . நையப்புடை . 
bemazed , a . திகைப்புண்ட , குழப்பமடைந்த . 
Bem bex , n . பெருத்த ஒலியெழுப்பும் மணற் குளவிவகை. 
benean , ப . தாழ்த்து , இழிவுபடுத்து . 
bemire , . சேறுபூசு , அழுக்காக்கு ; சேற்றில் அமிழ்த்து . 
bemoan , v. புலம்பு , துயருறு , எண்ணி இரங்கு, வருந்தி 

ஏங்கு . 
bemouth , . தாராளமாகப் புகழ்ந்துரை, கட்டுரை கூறு. 
bemudd le, v . முற்றும் குழப்பமடையச்செய் . 
bemuse , U. உணர்வு மழுங்கச்செய் , மனங்குழப்பு . 
ben 1 , 11. மலைக்குடுமி . 
ben , 11. உள்ளறை ; adu . உள் அறையை நோக்கி ; prep . 

உள்ளறையில் . 
ben * , 11. முருங்கை மரத்தின் சிறகல்லி விதை, 
bename , . பெயரிடு ; குறிப்பிடு ; சூளுரை . 


83 


benci 


thent 


ஓ.துக்கி 


. 


* 


bench , n . மரத்தினால் அல்லது கல்லினால் ஆன நீண்ட 
இருக்கை ; விசிப்பலகை ; படகில் உட்காருமிடம் ; நடுவர் 
இருக்கை ; நடுவர்நிலை ; நீதிமன்றம் ; அதிகாரியின் இருக்கை ; 
நடுவர் ஆயம் , குற்ற நடுவர் ஆயம் ; பாராளுமன்றத்தில் 
தனிக்குழுவினர்க்கு 

வைக்கப்பட்டுள்ள இருக் 
கைகள் ; தச்சர் 

முதலியோர் வேலைசெய்யும் மேசை ; 
மதிலின் பிதுக்கம் ; நிலப்படிக்கட்டு ; இருக்கையில் 
அமர்த்து ; விசிப்பலகைகள் அமைத்துக்கொடு ; நாய்களைக் 
காட்சிக்கு வை , 
ben cher , 11. இங்கிலாந்து வழக்கறிஞர் மன்றத்தைச் சேர்ந்த 

முத்த உறுப்பினர் . 
bench - mark , n . மட்டக்குறி , நில அளவைக்காரர்கள் தங்கள் 
அளவைமட்டத்துக்கு மூலக்குறியாகப் பாறை - கல்போன்றவை 
களின் மீது வெட்டும் அடையாளம் . 
bench - warr ant , 11. நடுவர் பிறப்பிக்கும் பற்றாணை . 
bend , 10. வளைத்தல் ; வளைவு ; வளைந்தபகுதி ; கொக்கி ; 
கொளுவி ; குனிவு ; திருப்பம் ; வணக்கம் ; 1. வளையவை ; 
வளை ; சாய்வி , சாய் ; கோணச்செய் ; கோணு ; குனி ; 
தனர் , தொய் ; புருவம் கோட்டு ; திருப்பு , திரும்பு ; திணி , 
கீழடங்கு ; தாழ்ந்துபோ , அடங்கு ; முடிச்சிடு ; ( தொ . ) 
raund the bend , மூளை திறம்பிய ; மூளை திறம்பி . 
bend , 11. ( கப் . ) பல்வேறு வகைப்பட்ட முடிச்சு ; ( கட் . ) 
குறுக்குச் சாய்வான பட்டைக்கீற்று ; மாட்டுத் தோல்களின் 
டாதனுருவம் ; 3. முடிச்சைக்கொண்டு பிணை . 
bend ed , a . பட்டைபோட்ட ; வளைந்த ; ( தொ . ) on bended 

knees , முழந்தாளிட்டு . 
bend ing , 11. வளைக்கும் செயல் ; a . வளைக்கிற 
bend let , 71. ( கட் . ) அரை அகல வளைவுப் பட்டை . 
bends , n . pl . ( பே - வ . ) இறுக்கமான காற்றில் வேலை செய் 

பவர்களுக்கு வரும் நோய்வகை . 
beneaped , a . மென் திரையால் கரை மீதிடப்பட்ட . 
beneath , adu . கீழே , அடியில் , அடிப்புறத்தில் , தாழ ; உட் 
புறத்தில் ; பின்னால் , புறத்தே ; prep . கீழாக ; அடியில் ; 
பெருமைக்குத் தகாதவாறு , தகுதியற்று . 
benedi cite, ( ல . ) 11. வாழ்த்து முறை நேர்வு ; உணவுக்கு 

முன்னைய வழிபாட்டுரை ; வேண்டப்பட்ட ஆசி ; int . வாழ்க ! 
ban edick , 11. மணமகன் ; நீண்டகாலம் மணம் செய்துகொள் 

ளாமலிருந்து புதிதாக மணம்செய்து கொண்டவர் . 
ben edict , a . போற்றுதற்குரிய ; கருணைவாய்ந்த . 
• Benedic tine , n. தூயதிரு . Quoofiiqo ( St. Benedict ) 

529 - இல் கண்ட திருமடத்தைச் சேர்ந்த துறவி ; நறுமண மது 
வகை ; a . தூயதிரு. பெனிடிக்டு கண்ட திருமடத்துக்குரிய . 
benedic tion , n . வாழ்த்து , திருக்கோயிலில் ரோமன் 
கத்தோலிக்க வழிபாட்டின் பின்னர் ஆசி வழங்கல் ; ஆசி ; 
பேரின்ப நிலை 
benedic tional , a . வாழ்த்து வழங்குவது பற்றிய . 
benedict ive, a . வாழ்த்தும் பாங்குள்ள . 
benedict ory , a . வாழ்த்தியலான , ஆசிக்குரிய . 
Benedic tus , ( ல . ) 11. திருக்கோயில் வழிபாட்டில் பாடப்பெறும் 

சிறுபாடல்களில் ஒன்று . 
benefac tion , n . உதவி , நற்செயல் ; அறச்செயலுக்கான 

நன்கொடை ; மானியம் , நிதிஏற்பாடு . 
ben efactor , 11. கொடையாளர் ; நல்லது செய்தவர் ; நிலை 

யத்துக்கு நிதிவிட்டுச் செல்பவர் ; புரவலர் . 
benefac tory , a . நன்மைபயக்கிற ; நலம் செய்வோருக்குரிய . 
benefactress , 11. நலம் செய்யும் மாதர் . 
ben efice, 11. திருக்கோயில் மானியம் , மானியம் . 
ben eficed , a . மானியம் பெற்றுள்ள . 


benef icence , n , நற்செயல் , அறச்செயல் ; அன்பு தவி , நல் 

லெண்ணக் கொடை . 
benef icent, a . அன்பு நலமுடைய ; நலம் செய்கிற , நன்மை 

பயக்கிற . 
beneficiaire , ( பிர . ) 1. நிதி ஊதியம் பெறுகிற நடிகர் ; நிதி 

ஊதியத்துக்குரிய மட்டைப் பந்தாட்டக்காரர் . 
benefi cial , a . பயனுள்ள , நலம் பயக்கிற ; ( சட் . ) சொத்தின் 

நுகர்வாட்சி உரிமையுள்ள , சொத்தின் நுகர்வாட்சிக்குரிய . 
benefi ciary , 1. ( சட் . ) அனுபவப் பாத்தியம் உடையவர் ; 
மானியக்காரர் : a . அனுபவப் பாத்தியம் சார்ந்த ; மானியம் 

பற்றிய . 
ben efit, 77 . 

நலன் , பயன் , அனுகூலம் ; ஆதரவு ; அன்புச் 
செயல் ; படி , ஓய்வு ஊதியம் ; உதவிநிதி ; நீதிமன்றங்களில் 
மதிப்புத்தரத்தால் அளிக்கப்படும் விலக்கு ; நிதி உதவி 
ஆட்டம் ; நிதி உதவிக் காட்சி ; 3. நலம்செய் ; நன்மை அடை ; 

( தொ . ) the benefit of the doubt , ஐயநிலையின் சாதகம் . 
bene fit - association , bene fit - club , n . = benefit - society . 
bene fit - match , n . உதவிப் போட்டிஆட்டம் . 
bene fit - night , n . உதவிநிதிக் காட்சிக்குரிய இரவு . 
bene fit -society , n. நோய் மூப்புக்களிலிருந்து ஒருவருக் 

கொருவர் காப்பீடு செய்துகொள்வதற்கான கழகம் . 
Ben elux , 11. பெல்ஜியம் ( Belgium ) நெதர்லாந்து ( Nether 
lands ) லக்ஸம்பர்க் ( Luxemberg ) 
( Luxemberg ) ST GOT JU 

நாடுகளின் 
கூட்டுப்பெயர் . 
benev olence , n . அறச்செயல் விருப்பம் , இரக்க மனப் 
பான்மை ; அன்புச்செயல் ; பணவுதவி ; ( வர. ) கட்டாயக் 
கடன் . 
benev olent , a . நற்செயலாற்றும் விருப்பமுள்ள ; 

இரக்க 
மனப்பான்மை கொண்ட , பரந்த உள்ளமுடைய ; இன்முகங் 
கொண்ட . 
Bengal ee , Bengal i , n . வங்கநாட்டவர் ; வங்கமொழி ; 

a . வங்கம் சார்ந்த . 
Ben gal - light , 1. கப்பல் இடர் அறிவிப்புக்கான வாணவெடி ; 

விழா வாணவெடி . 
benight , ப . இருளில் ஆழ்த்து , இருளில் சிக்கவை ; ஏமாற்றிக் 

கலங்கச் செய் . 
benight ed , a , இருளில் சிக்கிய , இருளார்ந்த ; அறியாமை 

வயப்பட்ட ; பாழ்பட்ட , கேடுற்ற . 
benign , a . சாதகமான , பெருந்தகைமையுள்ள ; அன்பான , 

கண்ணோட்டமுடைய ; நற்பேறுள்ள ; நலம் செய்கிற ; நோய் 
வகையில் கடுமையாயிராத , தணிவான, ஏதம் விளைக்காத . 
benig nancy , 1. அருளிரக்கம் , பெருந்தகைமை . 
benig nant , a . அருளுடைய ; அன்புடைய ; நலம் பயக்கிற . 
benig nity , n. அருளுடைமை ; அன்புடைப் பண்பு , பண் 
புடைமை ; நோயின் தணிநிலை ; வானிலை வகையில் ஆக்கக் 

தரும் சூழ்நிலை . 
ben ison , 11. வாழ்த்து ; கடவுள் ஆசி . . 
Ben jamin , n . கடைசிப்பிள்ளை , செல்லப்பிள்ளை ; ( தொ . ) 

Benjamin s mess , பெரும்பங்கு . 
ben jamin , n . சாம்பிராணி . 
ben jamin , 11 , பழம்பாணியான புறமேற்சட்டை . 
ben jamin - tree , n . சாம்பிராணி மரம் ; நறுமணப்பட்டை 

யுடைய வட அமெரிக்கப் பூடுவகை ; அத்திமர வகை . 
benn et , n . மஞ்சள் நிற மலர்களையுடைய பூண்டு வகை . 
benn et , n . உலர்ந்த புல் தண்டு. 
ben - nut , 11, முருங்கை விதையின் பருப்பு . 
ben - oil , n . முருங்கை எண்ணெய் . 
bent 1 , n. கம்பிபோன்ற தண்டுடைய நாணற்புல்வகை ; புல்லி 

னத்தின் விறைத்த மலர்த்தண்டு , உலர்ந்த பழம்புல் , களைப் 
பூடு வகை ; புதர் ; வேலியில்லாத புல்தரை ; மலைச்சரிவு . 


84 
bent 

Berkeleian 
bent , 11. வளைவு , நெளிவு , கோணல் ; வளைந்த பாகம் ; bequeath able , a . விருப்ப ஆவண மூலமாய்க் கொடுக்கப் 
மனப்பாங்கு ; மனக்கோட்டம் , விருப்பம் , இயற்கை அவா ; படத்தக்க . 
வில்லை வளைக்கக்கூடிய அளவு ; இழுவிசையின் அளவு ; 

bequeath al, 11. விருப்ப ஆவண மூலமாய்க் கொடுத்தல் . 
பொறுத்திருக்கும் ஆற்றல் ; d . வளைவான , கோட்டமுடைய ; 

bequest , 11. விருப்ப ஆவணவழிக் கொடுத்தல் ; வருங்காலத் 
ஊன்றிய கருத்துள்ள ; உறுதிபூண்ட . 

தினருக்கு மரபுரிமையாகக் கொடுத்தல் ; கொடைப்பொருள் ; 
bent , v . bend என்பதன் இறந்தகால முடிவெச்ச வடிவம் . 

எச்சம் , விருப்ப ஆவணவழிக் கொடை ; இறந்தார் விடு 
Ben thamism , 11. மிகப்பெரும்பாலோருக்கு மிகப் பேரளவான 

பொருள் . 
இன்பமே குறிக்கோளாகக் கொண்ட ஜெரிமி பெந்தம் ( Jeremy 

berate , . கண்டி , திட்டு , வசைமாரி அடுக்கு . 
Bentham , 1748-1832 ) என்பாரின் அறமுறைக் கோட்பாடு . 

beray , ப . மாசுபடுத்து . 
Ben thamite , 11. மிகப்பெரும்பாலோருக்கு மிகப்பெரிய 
அளவில் இன்பம் நாடும் அறமுறைக் கோட்பாட்டாளர் . 

Berb er , 1. பார்பரி ( Barbary ) யின் பழங்காலக்குடிகள் 

உட்படத் தொடர்பான மொழிகள் பேசும் வடஆப்பிரிக்க 
bén thic , a . கடல் அடியிலுள்ள மாவடை மாவடைகளுக்கு 

இனத்தவர் ; பெர்பெர்களின் மொழி ; a . பார்பரியின் பழங் 
உரிய . 

காலக்குடிகள் உள்ளிட்ட 

ஆப்பிரிக்க இனத்தைச் 
ben thos , 11 . கடல் அடியிலுள்ள செடிகொடி உயிரினத் 

சேர்ந்த . 
தொகுதி . 

ber berry, 11. = barberry . 
ben thoscope, 11. ஆழ்கடல் உயிர்வாழ்க்கை ஆராய்வுக்குரிய 
மூழ்கத்தக்க கோளகை . 

berceuse, ( பிர . ) 11. தாலாட்டுப்பாடல் : தாலாட்டு மெட்ட 
ben trova to, ( இத் . ) a . பொருந்துமாறு புதிதாகக் கண்டு 

மைந்த இசைப்பாடல் . 
பிடிக்கப்பட்ட ; மெய்யன்றாயினும் குறிப்பிடத்தக்க மெய்ப் bere , 11. தலையணை உறை . 
பண்புடைய . 

bereave , . பறிகொடு ; இழக்கச்செய் ; தனியாகத் தவிக்க 
bent wood , n . நாற்காலி முதலியவை 
முதலியவை செய்வதற்காகச் விடு ; இறப்பினால் உறவினர் மனைவி முதலியோர் 

கையற 
செயற்கையாய் வளைக்கப்பட்ட மரம் ; a . செயற்கையாய் வுற விட்டுச்செல் . 
வளைக்கப்பட்ட மரத்தினால் இயன்ற . 

bereaved , a . இழப்புக்கு ஆளான . 
bent y , a . வளைவான ; விறைத்த அல்லது கம்பியனைய bereave ment , 11. இழப்பு , இழந்தநிலை , கையறுநிலை . 
தண்டுள்ள நாணற்புல் போன்ற . 

bereft , a . இழப்புக்காளான , இழந்த . 
benumb , v . மரத்துப்போகச்செய் , திமிர் அடையும்படி செய் ; 
உணர்விழக்கச்செய் ; ஆற்றலிழக்கப்பண்ணு . 

be ret , 11. ஸ்பெயினில் ( Spain ) உள்ள 

Uravus ( Basque ) 

இனஞ்சார்ந்த குடியானவர்கள் அணியும் வட்டமான 
benumbed , a . மரத்துப்போன , விறைத்த ; உணர்ச்சியிழந்த . 

தட்டைத்தொப்பிவகை ; ஆடவர் மகளிர் விளையாட்டு - விடு 
ben zal, n . கசப்பு வாதுமை எண்ணெய் . 

முறை உடுப்புகளுடன் அணியும் வட்டத்தொப்பி ; படைத் 
ben zene, n . சாம்பிராணி எண்ணெய் , நிலக்கரிக் கீலிலிருந்து துறைத் தொப்பி . 
பெறப்படும் நறுமண நீர்க்கரிமப்பொருள் . ! 

berg , n . = iceberg .. 
ben zil , n . ( வேதி . ) சாம்பிராணியை உயிரகை ஆக்குவதனால் 

berg , n . தென் ஆப்பிரிக்காவில் ( South Africa ) 
உண்டாகும் மஞ்சள்நிற மணிஉருச் சேர்மம் . 

குன்று ; 

( தொ . ) berg wind , நன்னம்பிக்கை முனையில் 
ben zine , n . நிலஎண்ணெயிலிருந்து பெறப்படுவதும் கொழுப் மே - ஆகஸ்டு மாதங்களில் வீசும் வெப்பமான வடகாற்று . 
புக்கறையை நீக்குதற்குப் பயன்படுவதுமான கரிநீர்மக் 

ber gamask , n . இத்தாலியில் உள்ள பெர்காமோ ( Bergamo ) 
கலவை . 

வைச் சேர்ந்தவர் ; பெர்காமோவுக்குரிய நாட்டுப்புற ஆடல் 
ben zoate , n . சாம்பிராணிக் காடியுப்பு . 
ben zocaine , ben zocane, n . உடற் கூற்றில் உணர்வகற்று 

berg amot , 1. எலுமிச்சை - கிச்சிலி இனமரம் ; எலுமிச்சை 
தலிலும் வயிற்றுவீக்கத்திலும் பயன்படுத்தப்படும் மருந்து 

கிச்சிலி இனப்பழத்திலிருந்து வடித்திறக்கப்படும் நறுமணப் 

பொருள் ; எலுமிச்சை - கிச்சிலியின் நறுமணமுள்ள செடிவகை . 
benzo ic , a . சாம்பிராணிக்குரிய . 

berg amot2, 11. பேரி இனப் பழவகை . 
ben zoin , 11. மர நறுமணப் பிசின் வகை , சாம்பிராணி . 
ben zol , ben zole , 11. விசைவண்டி எண்ணெயாகப் பயன் 

bergan der , n . ஒள்ளிய சிறகுடைய காட்டுவாத்து வகை . 
படும் செப்பமற்ற சாம்பிராணி எண்ணெய் . 

berg mehl , 11. ( மண் . ) தேய்ப்புப் பொருளாகவும் உறிஞ்சு 

பொருளாகவும் பயன்படுகிற மாவுபோன்ற சாம்பல் நிற 
ben zoline, 11. = ben zine. 

மான கிளிஞ்சில்கள் மக்கி மடிந்த படிவு மண்பாறை . 
ben zoyl , n . ( வேதி . ) சேர்க்கையில் மட்டுமே காணப்படும் 

berg schrund , 11. மலையேறலில் செங்குத்தான மேற்சரிவி 
ஓரணுமுக உறுப்பு வகை . 

னின்றும் பனிப்படலம் விலகுமிடத்தில் ஏற்படும் பிளவு . 
benzpy rene, 11. கீலெண்ணெயிலும் புகையிலைப் புகையி 
லும் உள்ள புற்று உண்டுபண்ணும் நீர்க்கரியக 

Bergso nian , 11. ஹென்ரி பெர்க்ஸன் ( Henri Bergson , 1859 
நச்சுப் பொருள் . 

1941 ) என்னும் மெய்விளக்கியலாரைப் பின்பற்றுபவர் ; a . 

பெர்க்ஸனின் படைப்பாக்கமுடைய படிமுறை வளர்ச்சிக் 
ben zyl , 11. ( வேதி . ) மரஎண்ணெய் கலந்த சாம்பிராணி 
எண்ணெயின் நீரகை மூலமாயுள்ள ஓரணுமூக அடிச்சரக்கு 

கோட்பாட்டுத் தொடர்புடைய . 
வகை . 

ber gy ] t , 11. வடகடல் செம்மீன் வகை . 
bepatched , a . ஒட்டுப்போட்டுச் செப்பனிடப்பட்ட ; முகத்தில் 

berhyme , U. செய்யுளில் விரிவுரை எழுது ; வசைக்கவி பாடு ; 
ஒட்டுகள் போட்டு ஒப்பனை செய்துகொண்ட . 

செய்யுள் வடிவில் அமை . 
bepepp er , v. குண்டுமாரியால் தாக்கு ; அடித்துத்தள்ளு. 

be riberi , 11. தவிட்டான் , ஊட்டச் சத்துக்குறைவால் உண் 
beplas ter , " . கனமாக அப்பு , திண்ணமாகப் பூசு . 

டாகும் நோய் 
beplumed , a , இறகுகளால் கோலம் செய்யப்பட்ட . 

Berkelei an , n . சடப்பொருளான உலகத்தின் தனிநிலை 

மெய்ம்மையை மறுத்த மாவட்டச் சமயமுதல்வர் பெர்க்லி 
bequeath , v . விருப்ப ஆவணம் வாயிலாக விட்டுச்செல் ; ( Bishop Berkeley , 1685-1753 ) என்பவரை அல்லது அவரது 
மரபு உரிமையாகப் பிற்காலத்தினருக்கு அளி ஒப்படை , கொள்கையைப் பின்பற்றுபவர் ; a . பெர்க்லிக்குரிய ; பெர்க் 
பொறுப்பில் விடு. 

லியின் கோட்பாட்டுத் தொடர்புடைய . 


உள்ள 


வகை . 


வகை . 


வகை 


85 


Berlin 


Bessemer 


மெருகு 


யிடம் ; 


Berlin , 11 . 

வலவன் இருக்கை தனியாக . அமைந்துள்ள 
விசைவண்டி ; ( தொ . ) Berlin black , இரும்பு 
எண்ணெய் ; Berlin gloves , பின்னப்பட்ட கையுறை ; 
Berlin iron , வார்ப்பிரும்பு ; Berlin Warehouse , நேர்த்தியான 
சாயம் தோய்த்த பின்னப்பட்ட கம்பளிவகை நிறுவனம் ; 
Berlin wool , நேர்த்தியான வண்ணம் தோய்த்துப் 
பின்னப்பட்ட கம்பளி. 
berm , 71. மதிலின் பிதுக்கம் . 
Ber nardine , 11. துறவிட்ட அமைப்பைச் சார்ந்தவர் ; a . துறவி 

மட அமைப்புச் சார்ந்த . 
berr ied , a . கனிகளைக்கொண்ட . 
berr ies, n . = berry1 என்பதன் பன்மை . 
be rry , 11. தீங்கனி ; கொட்டையில்லாப்பழம் ; ( தாவ . ) சதை 

யால் மூடப்பட்ட விதைகளுள்ள பழம் ; காப்பிக்கொட்டை ; 
கூலமணி ; கோதுமைமணி ; நண்டுபோன்ற 

உயிரினங் 
களின் முட்டை ; அன்னப்பறவை அலகின் மேலுள்ள குமிழ் ; 
3. கனி விளையப்பெறு ; விளைந்து திரளுருப்பெறு ; திரிந்து 

கனிதிரட்டு . 
berr ye , n . கூழ் , புற்கை . 
bersaglie ri, ( இத் . ) n . pl . முன்னாட்களில் துப்பாக்கியேந்திய 

தலைசிறந்த இத்தாலியக் காலாட்படைப் பிரிவினர் . 
ber serk , ber serker , 11 . வீரவெறியுடன் சண்டையிடும் இயல் 
புடைய 

பண்டை நார்வே நாட்டு மூர்க்கப் போர்வீரன் ; 
a . வீரவெறிகொண்ட நார்வே நாட்டுப் போர்வீரருக்குரிய . 
berth , n . கடலில் கப்பல் வசதியாய் இயங்குமிடம் ; கப்பல் 
நங்கூரம் பாய்ச்சுவதற்குப் போதிய அகலிடம் ; நாவாய்க் 
குறட்டில் கப்பல் தங்குமிடம் ; உரிய இடம் ; கப்பல் - தொடர் 
வண்டி முதலியவற்றில் துயிலிடம் ; பதவியிடம் , நற்பணி 

ப . கப்பலைத் தக்க இடத்தில் நிறுத்தி நங்கூரம் 
பாய்ச்சு ; துயிலிடம் அமைத்துக்கொடு . 
berth a , ber the , 1. பெண்களின் சட்டையில் தோள்களில் 

மடிந்து விழும் கழுத்துப்பட்டை ; ( தொ . ) Big Bertha , 
தொலைவீச்சுடைய பெரிய செர்மானியத் துப்பாக்கி வகை . 
Berth on boat , n . மடித்துச் சுருக்கக்கூடிய படகுவகை . 
bertillonage , Bertill on system , n . 

அளவுகளைக் 
கொண்டு குற்றவாளியை அடையாளம் கண்டுபிடிக்கும் 
அல்பான்சி பெர்ட்டில்லான் ( Alphonse Bertillon ) 

என் 
பவரின் முறை . 
be ryl, n . இரத்தின வகை , மரகதம்.கடல்வண்ணக்கல் ஆகி 
யவை உள்ளிட்ட மணிக்கல் வகை ; கனிப்பொருள் இனத் 

தின் வகை ; a . இளம்பச்சையான . 
beryll ia , n . கெட்டியான வெள்ளை உலோகத் 

தனிம 
வகையின் உயிரகை . 
beryll ium , n . கெட்டியான வெள்ளை உலோகத் தனிம வகை . 
bes , 11. மான்கொம்பின் முதற்கிளை . 
besaint ed , a . திருத்தொண்டர் குழாத்திற் சேர்க்கப்பட்ட ; 
திருத்தொண்டர்களின் காட்சி ஆவேசத்துக்கு உள்ளாகும் 
பழக்கமுடைய . 
bescatt er , U. எங்கணும் சிதறும்படிசெய் . 
beseech , . குறையிர , கெஞ்சிக்கேள் , மன்றாடு . 
beseech ing , 11 . குறையிரத்தல் ; a . கெஞ்சிக்கேட்கிற , 

மன்றாடுகிற . 
beseem , v . ஏற்புடைத்தாயிரு , பொருந்து ; தக்கதாயிரு ; 

அணிசெய் , 
beseem ing , 11. தோற்றம் ; a . தகுதியான , பொருந்துகிற . 
beset , U. வளைத்துக்கொள் , சுற்று , சூழ் , முற்றுகையிடு , 
நெருக்கித்தாக்கு ; வழியடைத்துக்கொள் ; குழப்பமடையச் 
செய் ; சிக்கவை , இடருக்கு உட்படுத்து . 
beset ment, n . சுற்றி வளைத்தல் , சூழ்வு ; சூழ்வினை , பற்றித் 

தொடரும் பாவம் . 
besett ing, a . சூழ்கிற ; சிக்கவைக்கிற . 
beshrew , . பாழாக்குக ! பாழாகுக ! 


beside , adu . அருகே ; அன்றியும் ; தவிர ; பக்கநோக்கி ; 
prep . அண்மையில் , பக்கத்தில் , அருகில் ; சரிமட்டமாக , 
ஒப்பு நோக்குமிடத்து ; தவிர , ஒழிய , விலகி , உட்படாமல் , 
தொடர்பின்றி ; ( தொ . ) beside onself , தன்னையறியாமல் , 
உணர்விழந்து ; beside the mark , beside the point , beside 
the question , குறிவிலகிய , தவறிய ; தொடர்பற்ற). 
besides , adu . மேலும் , அதாஅன்று , அல்லாமலும் ; அப்படி 

யிராவிடில் , மற்றபடி ; வேறாக ; prep . மேற்கொண்டு , தவிர. 
besiege , ப . முற்றுகையிடு , திரண்டுவளைத்துக்கொள் ; உஉதவி 

கள் கோரி நெருக்கு , கெஞ்சித் தொல்லைப் படுத்து . 
besieged , a . முற்றுகையிடப்பட்ட . 
besiege ment , 11. முற்றுகை , சூழ்கை . 
besieg er , 1. முற்றுகையிடுபவர் . 
besieg ing , 11. முற்றுகையிடல் ; உழிஞைவினை ; a , முற்றுகை 

யிடுகிற . 
beslav er , U. வாய் வழிந்தோடும் எச்சில்படச்செய் ; வெறுப் 

பூட்டும் அளவுக்கு இச்சகம்பேசிப் புகழ் . 
beslobb er , v . வாய் வழிந்தோடும் எச்சில் பூசு , எச்சில்படும் 

படி நிரம்ப முத்தம் கொடு ; வரையறையின்றி இச்சகம் பேசு . 
beslubb er , . பூசு , அப்பு . 
besmear , . பூசு , வண்ணம் பூசு ; அப்பு , அழுக்காக்கு . 
besmirch , . அழுக்காக்கு , நிறம் மங்கச்செய் , ஒளிமழுங்கச் 

செய் . 
besmutt ed , a . கரியப்பிய , ஒட்டடை மூடிய . 
bes om , 11. குச்சுத்துடைப்பம் , விளக்குமாறு ; துப்புரவாக்கும் 

பொருள் ; 3. துடைப்பத்தால் பெருக்கு . 
be som - head , 11. மட்டி , மடையன் . 
be som - rid er , 11. சூனியக்காரி . 
besot , V. மயக்கு , உணர்வு மழுங்கச்செய் ; மட்டியாக்கு ; 

கண்மூடிப்பற்றுக் கொள்ளு , மோகம் கொள்ளு . 
besott ed , a . மயக்கத்துக்காளான , கண்மூடிப்பற்றுக் 

கொண்ட . 
besought , v . beseech என்பதன் இறந்தகால வடிவம் . 
bespang le , v . மின் தகடுகள் பொருத்தி ஒப்பனைசெய் , மின்னணி 

செய் . 
bespatt er , . சிதறித்தெளி ; அழுக்காக்கு ; திட்டு , பழிகூறு ; 

இச்சகம் பேசு . 
bespeak , 11. நடிகரின் உதவி நாடகம் ; முன்னதாகச் செய்து 
கொள்ளப்படும் விண்ணப்பம் ; 3. முன்கூட்டிப் பேசிவை ; 
ஆடை வகையில் 

உருவாக்க உத்தரவு இடு ; பொருள் 
வரவழைத்து வாணிகமுறைக் கட்டளையிடு : நிபந்தனைகுறி ; 
குறித்துக்காட்டு ; சான்றுபகர் ; ( செய் . ) முகங்கொடுத்துப் 
பேசு . 
bespec tacled , a . மூக்குக்கண்ணாடி அணிந்துள்ள . 
bespoke , v . bespeak என்பதன் இறந்தகால வடிவம் . 
bespoke 2, bespok en , p.p. bespeak என்பதன் முடிவெச்ச 

வடிவங்கள் . 
besport , ப . விளையாடு ; மகிழ்ந்து பொழுதுபோக்கு . 
bespott ed , a . புள்ளிகளிட்ட ; புள்ளிகளிட்டு நிரப்பிய . 
besprent , top . ( செய் . ) தெளிக்கப்பட்ட ; சிதறுண்ட. 
besprin kle , v . தெளி , துளிசிதறு , தூவு . 
Bess emer , 11. சர் ஹென்றி பெஸ்ஸமர் ( Sir Henry Bessemer) 
என்பவரால் புத்தமைவுற்ற முறைப்படி செய்யப்பட்ட எஃகு ; 
a . பெஸ்ஸமர் புத்தமைத்த எஃகுச் செய்முறை சார்ந்த ; ( தொ . ) 
Bessemer iron , பெஸ்ஸமர் முறைப்படி உருவான இரும்பு ; 
Bessemer process , 

காய்ச்சி உருகுநிலையிலுள்ள கட்டிரும் 
பூடாகக் காற்றோட்டக் கீற்றுக்களைப் பாயவிட்டு அதிலுள்ள 
கரி - கன்மம் ஆகியவற்றை நீக்கும் முறை ; Bessemer steel , 
பெஸ்ஸமர் முறைப்படி செய்யப்பட்ட எஃகு . 


. 


86 


bettering 


best 


betak en , p.p. betake என்பதன் முடிவெச்ச வடிவம் . 
be ta - part icles, n . ( இயற். , வேதி . ) கதிரியக்கப் பொருள் 

களால் உமிழப்படும் எதிர்மின்மங்கள் . 
be tatron , 11. விசைவேக எதிர்மின்மங்களின் கதிரலையை 

நிலையான மண்டல நெறியில் இயக்கி அதன் மூலம் மிசை 
யாற்றலுடைய அணுக்களைப் பெறவைக்கும் கருவி . 
bet el , ( த . ) 11. வெற்றிலை . 
bet el - nut , 11. பாக்கு , துவர்க்காய் , அடைக்காய் . 
bete noire , ( பிர . ) 11. கருவிலங்கு , கருநிற மிருகம் ; கடுந் 

தொல்லை ; வெறுப்புத்தரும் பொருள் . 
beth el , n . புனித இடம் ; மெத்தடிஸ்ட் ( Methodist ) அல்லது 

பாப்டிஸ்ட் ( Baptist ) திருக்கோயில் ; மாலுமிகளின் திருக் 
கோயிலாக வழங்கப்படும் பழைய கப்பல் . 
bethes da , 11. ஆங்கிலேயத் திருச்சபைக் கொள்கையை ஏற் 

காதவர்களின் தொழுகையிடம் . 
bethink , . ஆழ்ந்து நினைக்கச்செய் ; நினைவூட்டு ; கருதச் 
செய் ; ( தொ . ) bethink oneself , ஆழ்ந்து நினை , நினைத்துப் 
பார் , அமைந்தாய்ந்து பார் ; bethink oneself of , நினைவுகூர் ; 
செய்யக்கருது . 
bethought , v . bethink என்பதன் இறந்தகால முடிவெச்ச 


வடிவம் . 


best , 1. முழுநிறை முயற்சி ; உறுசிறப்புநிலை ; மிகச்சிறந்த 

பங்கு ; பெருவெற்றி ; a . மிகச்சிறந்த ; முதன்மையான , 
மேலான , பெருநலம் வாய்ந்த ; adu . மிகச்சிறந்த மூறையில் , 
மிக நன்றாக . 
best , a . good என்பதன் ஏற்றுயர்படி வடிவம் . 
bestain , v . முற்றும் கறைப்படுத்து , அழுக்காக்கு . 
bestar , ப . விண்மீன்களால் நிரப்பு . 
bestead , . உதவு ; துணை செய் ; இடர் தணி ; பயன்படு ; 

பயனடை ; நலந்தருவதாயிரு , ஆதாயமளி . 
bestead , p . p . bestead என்பதன் முடிவெச்ச வடிவம் . 
bestead ed , v . bestead என்பதன் இறந்தகால வடிவம் . 
bested , a , நெருக்கப்பட்ட , சூழலுட்படுத்தப்பட்ட , நிலைக் 

குட்பட்ட . 
bes tial, a . விலங்கின் இயல்புள்ள , மிருகம் போன்ற : முரட்டுத் 

தனமுள்ள ; அநாகரிகமான ; இழிந்த ; சிற்றின்ப நாட்டமுள்ள , 
கீழ்த்தர உணர்ச்சி சார்ந்த . 
bes tiality , 11. விலங்கு நடத்தை . 
bes tiary , n . ஒழுக்கமுறை சார்ந்து எழுதப்பட்ட இடைநிலைக் 

காலத்திய விலங்கியல் விளக்க ஏடு. 
bestick , v . சுற்றிலும் கூர்முனையுடைய பொருள்களை 
ஒட்டவை ; அசையாது நிறுத்து ; ஒட்டுமானமூலம் ஒப்பனை 
செய் , 
bestir , , எழுச்சிகொளவை , ஊக்கு , முனைந்தெழச்செய் . 
bestow , U. அளி, வழங்கு ; இருப்பிடம் கொடு ; ஈடுபடுத்து ; 

சேமித்துவை . 
bestow al , n . வழங்குகை , கொடுத்தல் ; மணம் செய்து 
கொடுத்தல் ; வகை செய்தல் ; நன்முடிவு காண்டல் ; கொடைப் 

பொருள் . 
bestradd le, I. கால்விரித்து நட . 
bestreak , ப . கோடிடு , கோடுகள் சிதறவிடு , அங்குமிங்குமாக 

வரிகள் கீறு . 
bestrew , ப . தூவு , சிதறு , பரவலாகச் சிதறவிடு . 
bestrewed , p.p. bestrew என்பதன் இறந்தகால முடிவெச்ச 

வடிவம் . 
bestrewn , p.p. bestrew என்பதன் முடிவெச்ச வடிவம் . 
bestrid , bestridd en , p.p . bestride என்பதன் முடிவெச்ச 

வடிவங்கள் . 
bestride , . குதிரைமீது கால்விரித்து ஏறு ; கால்விரித்தேறி 
அமர் ; நாற்காலிமீது கால் பரப்பி உட்கார் ; தாவிநில் , மேற் 
கவிந்தமை ; பாதுகாத்து நில் . 
bestrode , v . bestride என்பதன் இறந்தகால வடிவம் . 
best seller , n . மிகப்பெரிதும் விற்பனையாகும் நூல் ; எல்லா 

ரும் விரும்பி வாங்குகிற நூலின் ஆசிரியர் . 
bestuck , v . bestick என்பதன் இறந்தகால முடிவெச்ச 

வடிவம் , 
bestud , . முத்தணி வேலை செய் . 
besung , a . பாடல் மூலமாய்க் கொண்டாடப்பட்ட . 
bet , 11. பந்தயம் ; பந்தயப்பொருள் , பணையம் ; V. பந்தயம் 

கட்டு , பந்தயம் கூறு , பணையம் வை . 
bet a , 11. கிரேக்க நெடுங்கணக்கின் இரண்டாவது எழுத்து ; 
விண்மீன் குழுவின் இரண்டாவது விண்மீன் ; ( தொ . ) beta 
plus , இரண்டாம் தரத்துக்கு மேம்பட்டது ; beta rays , கதிரி 
யக்கப் பொருள்களால் உமிழப்படும் விரைசெலவுடைய எதிர் 
மின்மங்களின் வரிசை . 
be tacism , 7. தளர் பகர ( b ) ஒலியை வகர ( ய ) ஒலியாக ஒலித் 

தல் . 
betake , 1. மேற்கொள்ளுவி ; அணுகுவி ; ஒருமுகப்படச்செய் , 
ஒருங்குவி , ஒருவழிப்படுத்து ; ( தொ . ) betake oneself to , 
ஒருங்கு செயலில் முனை ; அணுகு , செல் . 


bethumb , 0. கைப்பெருவிரல் அடையாளமிடு . 
bethump , . அழுந்த அடி . 
bethwack , ப . தாக்கியடி . 
betide , . நிகழ் , வந்துநேர் . 
betimes , adu . காலம் உண்டாக , காலம்பெற , உரிய காலத் 

தில் , பருவத்தில் ; முன்கூட்டி ; விரைவாக . 
betise , ( பிர . ) n . மடமை காரணமான செயற் சோர்வு , செய்தக்க 

அல்ல செயல் ; சொல்லிழுக்கு , சொலத்தக்க அல்ல சொலல் . 
beto ken , . குறித்துக்காட்டு ; முன்னறிவி . 
bet on , 11. சுண்ணநீறு , நீறு , நீற்றுக்காரை . 
bet ony , n . 

பண்டை மருத்துவத்தில் பெரும்பயனுடைய 
தாகப் புகழ்பெற்ற கருஞ்சிவப்பு மலரையுடைய செடி . 
betook , v . betake என்பதன் இறந்தகால வடிவம் . 
betray , . காட்டிக்கொடு , நம்பினவரை ஏமாற்று ; நம்பிக்கை 
கெடு , நட்புக்கேடுசெய் ; உண்மையற்றவராயிரு ; தவறான 
வழிகாட்டு ; வஞ்சனைசெய் ; கற்பழி ; மறைவெளியிடு ; பண்பு 
வெளிப்படுத்து ; சான்றாயமை . 
betray al, n . காட்டிக்கொடுத்தல் ; இரண்டகம் , வஞ்சனை ; 

நம்பிக்கைக் கேடு ; மறைவெளியீடு . 
betray er , 11. நம்பிக்கை கொன்றவர் ; நம்பிவந்த பெண்ணைக் 

கெடுத்தவர் . 
betroth , ப . மணஉறுதியினால் பிணைப்படுத்து . 
betroth al, n . மண உறுதி , மண உறுதிவினை . 
betroth ed , n . மணஉறுதி செய்யப்பெற்றவர் ; 

உறுதி செய்யப்பெற்ற . 
bett er , 11. மேலவர் ; திறமைமிக்கவர் ; a . மேம்பட்ட நல 
முடைய , சிறப்பு மேம்பட்ட , விஞ்சிய மேன்மையுடைய ; 
மிகுதியான ; ஏற்றுக்கொள்ளத்தக்க ; சீர்திருத்தமிக்க , தகுதி 
மேம்பட்ட ; முன்னிலும் மிகுநலமுடைய ; 3. நலம் அடைவி ; 
சீர்ப்படுத்து , மேம்படுத்து ; நலமடை , சீர்ப்படு ; adu . நலம் 
மிகுந்து ; மிகுநிறைவாகி ; மேம்பட்டு ; மேம்பட்ட நல் 
விளைவுடன் , விஞ்சிய சிறப்புடன் . 
bett er :, 11. பந்தயம் வைப்பவர் . 
bett ers, a . good என்பதன் உறழ்படி வடிவம் ; ( adv . well 

என்பதன் உறழ்படி வடிவம் . 
bett ered , a . நன்னிலைப்படுத்தப்பெற்ற . 
bett ering, 11. சீர்ப்பாடு ; நலம்பெறல் ; a . சீர்ப்படுகிற . 


d . மண 


. 


87 


betterment 


bibliographer 


bett erment , n . சீர்திருத்தம் ; வாழ்க்கை மேம்பாடு ; சொத் 

தின் மதிப்புயர்வு . 
bett erness , 1. நன்னிலை , மேனிலை.. 
bett ers, 71. மேலவர்கள், மேல் நிலையிலுள்ளவர்கள் ; மன்னாயத் 

தில் உயர்படியினர் . 
bett ing - book , n . பந்தயங்களை எழுதிவைப்பதற்கான ஏடு. 
bett or , 1. = better 2 . 
bett y , n. 

பெண்களின் வீட்டு வேலையில் தலையிட்டுப் 
பொறுப்பு மேற்கொள்ள முயலும் ஆடவர் . 
between , 11. இடைநிலையளவுடைய ஊசி வகை ; ads . இடை 
நிலையிடத்தில் , இடையீடாக ; இடைப்பட்ட இடத்துக்கு , 
இடையிட்டு ; இடை நேரங்களில் ; prep . இடையிலே , இருவர் 
நடுவிலே ; இரண்டின் மத்தியிலே ; இடைவெளியூடாக ; 
இடைநிலைப்பட்டு ; தம்முள் ; ஒன்றற்கொன்று ; ஒருவருக் 
கொருவர் ; ஒருங்கிணைந்த செயலால் ; ஒருங்கிணைவின் 
பயனாக ; தம்மிடையே , தம்முள் ஒருவரிடமிருந்து ஒருவராக ; 
ஒன்றனிடமிருந்து ஒன்றாக ; இருவர் பொதுவுடைமையாக ; 
( தொ . ) between cup and lip , நம்பிக்கைகள் சிதறுண்ட 
நிலையில் ; between devil and deep sea , தப்பித்துக்கொள்ள 
வழியின்றி ; between wind and water , சேதமுறத்தக்க 
நிலையில் . 
between -decks , n . கப்பலின் இரண்டு தளங்களுக்கு நடுவி 

லுள்ள இடம் ; adu . மேல் தளங்களுக்கிடையே . 
between - maid , 11. இரண்டு வேலையாள்களுக்கு ( சமையற் 
காரி.உணவுமேசை வேலைக்காரி ஆகியவர்களுக்கு ) உதவியா 
யிருக்கிற பணிப்பெண் . 
between ness , n . இடைப்பட்ட நிலை . 
between -time , between whiles, adu . இடையீட்டு நேரங் 

களில் , இடைவேளைகளில் , 
betwixt , adv ., prep . ( செய் . ) = between . 
Beu lah , 11. ஆங்கிலேயத் திருச்சபைக் கொள்கையை 

ஏற்கா தவர் தொழுகையிடம் . 
bev atron , n . அணுமின்மங்களுக்கு நூறுகோடிக் கணக்கான 

மடங்கு ஆற்றல் பெருக்கும் அணு ஆற்றல் விசைவியக்க 
அமைவு . 
bev el , n . சாய் தளம் , சரிவு , சாய்வு ; கோணம் அளக்கும் 
கருவி ; a . கோணம் அளக்கும் கருவி வடிவமைந்த ; சரி 
வான ; 3. சரிவுள்ள தாக அமை . 
bev el - gear , n . ( பொறி . ) பற்கள் மட்டும் சாய்வாக இணைந்து 
ஒன்றை ஒன்று இயக்கும்படி அமைக்கப்பட்ட வேறு வேறு 

தளத்தில் சுழலும் சக்கர அமைவு , சாய் இயக்க இணைவு . 
bev elled , a . சாய்கோணமாக அமைந்த ; சரிவாக்கப்பட்ட . 
bev eller , n . சரிவுள்ள தாக அமைக்கும் ஆள் , சாய்வு உண்டு 

பண்ணும் பொறி . 
bev el - wheels , 1. = bevel - gear . 
bever , 11. இடையுணவுச்சிற்றுண்டி . 
bev erage, 11. மதுபானம் ; நீரில் கலந்த குடிவகை , குடி 
நீர்மம் ; 

நிகழ்ச்சியைக் கொண்டாடுவதற்கான விருந்து ; 
கொண்டாட்ட விருந்துக்கான செலவுப்பணம் . 
Bev in boy , 11. சீட்டுக்குலுக்கிச் சுரங்கவேலைக்குத் தேர்ந் 
தெடுக்கப்படும் புதிய கட்டாயப்படைச் சேர்ப்புக்குரிய 

இளைஞன் . 
bev y , 1. மங்கையர் ஈட்டம் ; மான்கணம் ; வானம்பாடி 

களின் கூட்டம் ; அன்னங்களின் குழாம் ; பறவைப்பந்தி . 
bewail , V. அழு , இழப்பு நினைந்து புலம்பு , ஏங்கு , அழுதரற்று . 
beware , . எச்சரிக்கையாயிரு , கவனமாயிரு . 
bewel tered , a . குருதியிற் புரண்ட ; இரத்தக்கறை தோய்ந்த . 
bewigged , a . பொய்மயிர்த்தொப்பி பொருத்தப்பெற்ற . 
bewil der , 1. தடுமாறச்செய் , குழப்பு . 
bewil dered , a . மனங்குழம்பிய , கையற்ற , திக்குத் தெரி 
யாத . 


bewitch , ப . மாயத்தால் மயக்கு , மருட்டு , சூனியம் வை ; 

கவர்ச்சி செய் . 
bewitch ery , 11. மந்திரத்தால் மயக்குதல் ; கவர்ச்சி . 
bewitch ing , a . கவர்ச்சியுள்ள ; மகிழ்வூட்டுகிற . 
bey , 11. துருக்கிய ஆட்சித்தலைவர் . 
bey lic , n . துருக்கிய ஆட்சித்தலைவரின் ஆட்சி எல்லை . 
beyond , n . அறியவொண்ணாதது ; மறைவுகடந்தநிலை ; வரும் 
பிறவி ; உம்மை , மேலுலகு ; அறிந்த உலகுக்கு அப்பாலைய 
வெளி ; ads . அப்பால் , மறுபுறம் , பின்னும் , சேய்மைகடந்து ; 
prep . மறுபக்கத்தில் , தொலைப்பக்கத்தில் ; அப்பாலுக் 
கப்பால் ; எட்டாத இடத்தில் ; மேம்பட்டு , மிகுதியாக ; தவிர . 
bez ant , 11. பண்டை ஐரோப்பாவில் கான்ஸ்டாண்டினோப்பிள் 
( Constantinople ) நகரில் 9 - ஆம் நூற்றாண்டுமுதல் செலா 
வணியிலிருந்த பொற்காசு ; ( கட் .. ) பொற்காசு போன்ற 
மஞ்சள் நிறமான சிறுவட்டம் . 
bez el , n . உளிவாய் ; பட்டை தீட்டிய மணிக்கற்களின் சாய் 

பக்கம் ; மணிக்கல் பதித்த இடத்தின் பொதிவாய் , தவாளிப்பு . 
bezique , 11. இருவர் அல்லது நால்வர் ஆடும் சீட்டாட்ட வகை . 
bez oar , n . கோரோசனை . 
bhang , ( இ . ) 11. பங்கி , கஞ்சா. 
bhar al , n . இமயத்திலும் திபேத்திலும் காணப்படும் கீழ் 
- நோக்கி வளைந்த கொம்புகளையுடைய நீலநிற ஆட்டுவகை, 
காட்டாடுகளையும் வெள்ளாடுகளையும் மரபு 

முறையில் 
* இணைப்பதாகக் கருதப்படும் ஆட்டின் வகை . 
bhees tie, bhees ty , bhis tee , bhis ti , n . நீர்கொண்டு 

செல்லும் பணியாள் . 
biann ual , a . ஈராண்டுக்கான ; அரையாண்டுக்கான ; 

ஈராண்டுக்கு ஒருமுறையான , 
bi as , 11. முடப்பந்தின் சாய்வுரு ; முடப்பந்தின் ஒரு முகச் 
சாய்வுக்காக உள்ளீடாகப் பொருத்தப்படும் உலோகப்பளு ; 
ஒருசார்பு , சாய்வு , கோட்டம் ; a . சாய்வான , கோட்ட 
மான ; 3. ஒருபுறமாகச் சாய்வி ; ஒரு பக்கமாகத் திருப்பு ; 

ads . சாய்வில் , கோட்டமாய் . 
bi ased , bi assed , a . ஒருபுறச்சாய்வான . 
biax ial , a . இரண்டு விழி முனைப்புகளையுடைய . 
bib , 11. அணையாடை , குழந்தையின் ஆடை மாசடையாமல் 

காக்கும் கழுத்தாடை . 
bib , n . மீன்வகை . 
bib , v . குடிவகை அருந்து ; அடிக்கடி குடித்துப்பழகு . 
biba cious , a , குடிப்பழக்கமுடைய , 
bibas ic , a . ( வேதி . ) இரு பொருள் மூலங்களையுடைய . 
biba tion , 1. குடிப்பழக்கம் . 
bibb er , 1. அடிக்கடி குடிப்பவர் . 
bibb ling , 11. அடிக்கடி குடித்தல் ; a . அடிக்கடிக் குடிக்கிற . 
bib - cock , 11. கவிழ்முகப்புடைய குழாய்முனை . 
bibe lot , n . சிறுதிற அழகுப்பொருள் , பாசி சிப்பி போன்ற 

சில்லணி மணி . 
bi bi , 11. இந்திய உயர்குடியணங்கு . 
Bi ble , n. கிறித்தவத் திருமறை , விவிலிய ஏடு . 
bib lical , a . கிறித்தவத் திருமறை சார்ந்த ; விவிலிய ஏட்டில் 

குறிப்பிடப்பட்ட . 
bib licism , 11. கிறித்தவத் திருமறைப்புலமை ; விவிலிய 
ஏட்டுக்கொள்கை ; விவிலிய ஏட்டை எழுத்துக்கெழுத்து 
ஏற்கும் கோட்பாடு . 
bib licist , n . கிறித்தவரின் மறைப்பயிற்சியுள்ளவர் ; விவிலிய 
ஏட்டைச் சமயச் சட்டமாகக் கொள்பவர் ; விவிலிய ஏட்டை 
எழுத்துக்கெழுத்து ஏற்பவர் . 
biblio grapher , 11. புத்தக விளக்க அட்டவணையாளர் ; 
புத்தகப்பட்டி தொகுப்பவர் . 


88 


bigot . 


- 


bier ,, 


1 . 


bibliographic 
bibliograph ic , bibliograph ical , a . புத்தக விளக்க 

அட்டவணை சார்ந்த . 
bibliog raphy , 11. புத்தகப் பட்டியல் ; நூற்பெயர்க்கோவை ; 

புத்தக விவரத்தொகுப்பு ; ஆசிரியர் இயற்றிய ஏடுகளின் 

தொததி . 
bibliol ater , bibliol atrist , n . புத்தக வழிபாட்டினர் . 
bibliol atrous , a . புத்தகத்தைக் கண்மூடித்தனமாக 

வணங்குகிற . 
bibliol atry , 11. கிறித்தவத் திருமறையைக் 

கண்மூடித் 
தனமாகப் 

பின்பற்றுதல் , விவிலிய வழிபாடு ; புத்தகப் 
பூசனை . 
bibliol ogy , n . திருமறை விளக்கவியல் ; புத்தக விளக்கப் 

பட்டியல் . 
bib liomancy , 1 . கிறித்தவத் திருமறை ஏட்டைத் தற் 
செயலாகப் புரட்டிக் குறிபார்த்தல் ; ஏட்.டிற் 

கயிறு 
சாத்திப் பார்த்தல் . 
biblioma nia , 11. புத்தகத் தொகுப்புப் பித்து . 
biblioman iac , 11. புத்தகத் தொகுப்புப் பித்தேறியவர் . 
bibliopeg ic , a . புத்தகத்தின் கட்டடத்துக்குரிய . 
bibliop egy, n . புத்தகக் கட்டடத்தொழில் . 
biblioph agist , 11. ஏடு விழுங்குபவர் . 
bib liophil , bib liophile , n . புத்தக ஆர்வலர் . 
biblioph ilism , 11. புத்தக விருப்பு . 
biblioph ilist , 11. எட்டார்வலர் ; ஏட்டுத்திரட்டாளர் . 
bibliopho bia , 11. புத்தக வெறுப்பு . 
bibliopole, 11. அரிய நூல்களை விற்பவர் . 
bibliopol ic , bibliopol ical , a . அருஞ்சுவடி விற்பனை 

சார்ந்தது . 
bibliop oly , 11. அருநூல் விற்பனை . 
bibliothe ca , n . ஏடகம் , நூலகம் ; புத்தக வரிசை , தொடர் 

ஏடுகள் ; புத்தகப் பட்டியல் . 
biblioth ecary , 11. ஏடகத்தார் , நூலகத்தலைவர் . 
bib ulus a . குடிக்கிற ; உறிஞ்சுகிற ; கடற்பஞ்சு போன்ற . 
bicam eral , 1. ஈரவையுடைய . 
bicarb onate , 11. கரியகக்காடியின் உப்பு .. 
bice , 11. வெண்ணீலம் அல்லது பச்சை வண்ணப் பொருள் . 
bicen tenary , 11. இருநூறாம் ஆண்டு விழா ; a . இருநூறு 

சார்ந்த ; இருநூறு ஆண்டுகளுக்குரிய . 
bicentenn ial , 11. இருநூறாம் ஆண்டு விழா ; a . இருநூறு 

ஆண்டுகளுக்குரிய ; இருநூறு ஆண்டுகளடங்கிய ; இருநூறு 

ஆண்டுகளுக்கு ஒருமுறையான . 
biceph alous , a . இருதலையுடைய . 
bi ceps , 11. இருதலைத்தசை, மேற்கை உள் தசை; pl . bi cepses . 
bichlor ide , 11. இருபாசகை . 
bichrom ate , 11. இருகுருமிகை. 
bicip ital , a . இருதலைப்புடைய 
bick er , 11. சண்டை , கலகம் ; சடசடவெனும் ஒலி , கலகலப்பு 

ஒலி ; v . பூசலிடு ; நடுங்கு ; கலகலப்புடன் ஓடு ; மின்னு , 

மினுங்கு. 
bick er2 , 11. மரத்தாற் செய்யப்பட்ட மதுக்கிண்ணம் ; 

கஞ்சிக்கலம் . 
bicor porate, a . ஈருடலுடைய . 
bicus pid , 11. முன்கடைவாய்ப்பல் ; a . பல்லில் இரு முனை 

களையுடைய . 
bi cycle , 11 , இருசக்கரவண்டி , மிதிவண்டி ப. மிதிவண்டி 

ஓட்டு . 
i cyclist , 11. மிதிவண்டி ஓட்டுபவர் 


bid 1 , 11. விலைகேட்டல் , விலைக்குறிப்பீடு ; ஏலத்தில் விலைக் 
குறிப்பு ; துணிவுமிக்க திட்டம் ; முனைப்பான முயற்சி ; 
ஆட்டக் 

கேள்வி , சீட்டாட்டத்தில் ஏற்றுக்கொள்ளும் 
கெலிப்பெண் ; எல்லை முன்குறித்த ஆட்டக்கோரிக்கை ; 0 . 
கட்டளையிடு ; வேண்டு , அழை ; மண அறிவிப்பை வெளிப் 
படத் தெரிவி ; குறிப்பிடு , கூறு ; வணக்கமுறை தெரிவி ; 
விலைகுறித்துக்கேள் ; விலைகுறி ; சீட்டாட்டத்தில் ஆட்ட 

மதிப்பெண் குறித்து ஆட்டம் கேள் ; அறிகுறியாயமை . 
bid 2 , v . bid என்பதன் முடிவெச்ச வடிவம் . 
bidd able , a . கீழ்ப்படிதலுள்ள ; ஆட்டம் கேட்கக்கூடிய ; 

ஏலத்தில் விலைக்குக் கோரக்கூடிய . 
bidd en , v . bid என்பதன் முடிவெச்ச வடிவம் . 
bidd er , 11. விலைகூறுபவர் , விலை குறிப்பிட்டுக் கேட்பவர் . 
bidd ing , 11. ஆணை , கட்டளை ; கூப்பிடுதல் , அழைப்பு ; 

விலைகேள்வி . 
bidd y , 11. ( பே - வ . ) கோழிக்குஞ்சு , கோழி . 
bide , U. பொறுமையுடன் காத்திரு ; தங்கு , உறை ; நீடித்திரு . 
bi dent , 11. இருகவர்க்கருவி . 
bident al , bident ate , a . இருகவர் உடைய . 
bienn ia) , 11. இரண்டாண்டு வாழும் செடியினம் , ஈராட்டைப் 

பயிர் ; a . ஈராட்டை வாழ்வுடைய ; இரண்டாண்டிற்கொரு 
முறை நிகழ்கிற . 

11. பாடை . 
bifa cial , a . இருமுகப்பினையுடைய ; வேறுபட்ட இருபக்கங் 

களையுடைய . 
bifa rious , a . இரட்டையான ; இருவரிசையான. 
biff , n . அறை ; உறைப்பான அடி ; அடி.. 
biff in , உணவுக்கு உதவும் மிகச் சிவந்த 

ஆப்பிள் 
பழவகை ; ஆப்பிள் அடை . 
bif id , bif idate , a . இருபிளவான . 
bifi lar , a . ஈரிழையான . 
biflo rate , a . இருமலர்களைக் கொண்ட . 
bifo cal , n . இருமுகப்புக்களையுடைய பகுதிகள் இணைந்த 
மூக்குக்குண்ணாடி ; இருமுகப்புக்களுடைய பகுதிகள் 

இணைந்த . 
bifoliate, a . ஈரிலைகளையுடைய . 
bifur cate , a . இருகவருடைய ; இருகிளைகளாலான ; 3. இரு 

கூறாக்கு . 
bifurca ted , a . பிளவுற்ற ; இருகூறாக்கப்பட்ட . 
bifurca tion , 11. பிளவீடு ; இருபிரிவாகப் பிரித்தல் . 
big " , n . = bigg . 
biga , a . பெரிய , பருத்த ; பேரளவான , பாரித்த ; கருத் 
தரித்த ; முக்கியமான ; 

வீறிய , தோற்றத்தாலுயர்ந்த ; 
உரத்த : பகட்டான ; ads . பகட்டாக ; பாரித்து ; ( தொ . ) 
Big Brother , வல்லாட்சியாளர் , சர்வாதிகாரி . 
big amist , n . இருமனைவியாளன் ; இருகணவரை உடையவள் . 
big amous , a . இருமனைவிகளையுடைய ; இருகண வரை 

யுடைய . 
big amy , 1. இருமனைவி மணம் ; இருகணவர் மணம் . 
bigaroo , bigaroon , n . பெரிய வெண்ணிறப் பழமர வகை . 
Big Ben , n . பிரிட்டிஷ் மாமன்றத்தின் பெரிய மணி . 
bigem inal , a . இருவரிசைகளாக அடுக்கப்பட்ட . 
bi gener , n . இருவேறினக் கலப்பு மரபு . 
bigg , 11. வாற்கோதுமை 
bigg in , 11 . குழந்தையின் குல்லாய் ; படைத்துணைவர் 

தலையணி ; இரவு அணியும் தலையுறை . 
bight , 11. கயிற்றுச் சுருக்கு , சுருக்குக் கண்ணி ; கடற்கரையின் 

அகல்வளைவான பகுதி ; விரிகுடா . 
big ot , n . குருட்டுப் பிடிவாதமுடையவர் . 


a .. 


வகை . 


வகை . 


படை 


- 


89 
bigoted 

bilocation 
big oted , a . குருட்டுப் பிடியான . 

bill " , 11. மழுப்படை , ஈட்டியுடனிணைந்த போர்க்கோடரி ; புல் 
big otry , n . மதவெறி , 

அரிவாள் . 
big wig, n . ( பே - வ . ) தலையானவர் , முதல்வர் , பெரிய bill , n . அலகு , பறவையின் அலகு ; அலகுபோன்ற உறுப்பு ; 
தனக்காரர் . 

நிலக்கூம்பு ; நங்கூரத்தின் கொக்கிமுனை ; 

3. அலகுடன் 
bijou , ( பிர . ) 1. அணிகலன் ; சிறு மணி ; சிறுபேழை . 

அலகுகோது ; தழுவு ; அன்பாக அணை . 

bill , 1. துண்டுத்தாள் விளம்பரம் செய் ; அறிவி ; பட்டியலில் 
bijouterie , ( பிர . ) 11 . அணிகலன்கள் ; a . அழகுமிக்க , 

சேர் ; திட்டத்தில் இணை . 
சிங்காரமான , சிற்றளவிலான . 
bike, n. ( பே - வ . ) = bicycle . 

bill abong, 11. ஆற்றின் வற்றிய கிளைப்படுகை. 
biki ni , n . மிகக் குறுக்கமுற்ற குளியலாடை . 

bill -board 1 , 11. துண்டுவிளம்பரம் ஒட்டப்படும் 

ஒட்டப்படும் பலகை ; 

அறிவிப்புப் பட்டிகை , 
bila bial , 11. ஈரிதழ் இணையொலி, இதழிணை மெய்யொலி ; 
a , ஈரிதழுடைய ; இருபிளவுடைய ; ( இலக் . ) ஈரிதழிணை 

bill - board 2 , 11. நங்கூரம் தொங்கவிடப்படும்போது கொக்கி 
வால் பிறக்கிற . 

சுவரில் படாமல் காக்கும் காப்புப் பலகை . 

bill - book , 11. பட்டியலேடு . 
bi lander , n . ஒன்று சாய்வான இருபாய்களையுடைய படகு 

bill brokers, 11 , pl . பொருளகத் தரகர்கள் . 
bilat eral ; a . இருபக்கமுள்ள ; ஈரிடையான ; நேரி ஊணத் 

bill - chamber , n . ஸ்காத்லாந்து நாட்டின் அமர்வு நீதி 
தொடர்பான ; சமதளத் தொடர்பான . 

மன்றத்தின் விரைதீர்வுப் பிரிவு . 
bil berry , n . கருநீல நிறமுள்ள பழங்களை உடைய புதர்ச் 

bill - discounter , 1. முறிமாற்றுத் தரகர் . 
செடி வகை ; கருநீலக்கனிவகை . 

bill et1 , 1. சிறுகுறிப்பு , தாள்நறுக்கு ; 

ஆணைச் 
bi lbo , n . கொடுவாள் , கனமில்லாத மெல்லிய வாள் . 

சீட்டு , படைவீரனுக்குரிய தங்கிடவாய்ப்புச் செய்துகொடுக் 
bi lboes, n . pl . விலங்கு , சிறையாளிகளைப் 

பிணைக்கும் 

கும்படி தனிமனிதருக்கிடப்படும் ஆணை ; படை வீரர் இம் 

ஒதுக்கீட்டுச்சீட்டு ; ஓய்விடம் ; இலக்கான இடம் ; பணியிடம் ; 
சறுக்கு சங்கிலி வாய்ந்த இரும்புத்திரணை . 

3. படைப்பிரிவுக்குத் தங்கிடம் அமர்த்து ; படைவீரர் 
bille , n . பித்தநீர் : சிடுசிடுப்பு . 

தங்கிடப் பொறுப்புச் சுமத்து . 
bile duct , 11. பித்தநீர்க்குழாய் . 

bill eta , 

, n . விறகுக்கட்டை ; ( க- க . ) உலோகக்கட்டை ; இடைக் . 
bilge, 21. மிடாவின் பருத்த தூர்ப்பகுதி ; கப்பலின் அடி கட்டை , நார்மன் கட்டிடக்கலையில் இடைப்பள்ளங்களை 

அகடு ; சேறு ; அழுக்கு ; அவகேடு ; U. விம்மிப் பிள , தூர் விட்டுவிட்டு நிரப்பிக் காட்டுவதற்குரிய சிறு துண்டுக். 
உடை ; பரு ; உப்பு . 

கட்டைகள் போன்ற வேலைப்பாடு . 
bilge -keel, 11. அகட்டுப்பட்டிகை , கப்பலின் அடிப்புறம் billet - doux , ( பிர . ) n . காதல் கடிதம் ; pl . billets -doux . 
உருளாதிருக்க இணைக்கப்படும் நீள்கட்டை . 

bill et - head , n . திமிங்கில வேட்டைக்குரிய எறிவேலின் 
bilge -pump , 11. அகன்ற குழாய் ; கப்பலிலூறும் நீர் இறைக் கயிறு சுற்றப்படும் உருளை , 
கும் குழாய் . 

bill -head , 11. முகப்புப்பட்டி , 

பெயர் முகவரி 
bilge - water , n . கப்பலில் ஊறும் நீர் . 

வாணிகக்குறிப்பு முகப்பு . 
bilg y , a . அருவருப்பான மணமும் தோற்றமும் உடைய , bill - hook , n . புல்லரிவாள் . 
முடை நீர் நாற்றமிக்க . 

bill iard , a . மேசைக்கோற் பந்தாட்டத்தைச் சார்ந்த . 
bilharz ia , n . வெப்பமண்டலவாசிகளின் குரு தியிலுள்ள 

bill iard - marker , n . மேசைக்கோற் பந்தாட்டக்காரருடைய 
ஒட்டுயிர்ப் புழுவகை . 

ஆட்டப்புள்ளியைக் குறிப்பவர் . 
bilharzias is , n . குருதியிலுள்ள தட்டையான ஒட்டுயிர்ப் bill iards , n . மேசைக்கோற் பந்தாட்டம் . 
புழுவகையால் ஏற்படும் நாட்பட்ட நோய் வகை . 

bill ie, 11. = billy . 
billiary , a . பித்தநீர் சார்ந்த ; பித்தநீர் கொண்டு செல்கிற . 

bill ingsgate , 1. வசைமாரி , கீழ்த்தரப் பழிப்புரை , சந்தைக் 
bilim bi , n . புளிப்பான காய்வகை ; புளிப்பான காயுடைய கடைப்பேச்சு . 
தென்கிழக்காசிய மரவகை . 

bill ion , 11. ஆங்கில நாட்டு வழக்கில் இலக்கங்கோடி ; 
biling ual , a . இருமொழி பேசுகிற ; இருமொழிகளில் எழுதப் அமெரிக்க - பிரஞ்சு நாடுகளின் வழக்கில் நூறுகோடி . 
பட்ட . 

billionaire , 11. கோடி குவித்தவர் , கோடிச்செல்வர் . 
biling ualism , 11. இருமொழி பேசும்நிலை ; இருமொழி வழக்கு . 

bill - man , n . பழங்கால மழுப்படை வீரன் . 
biling uist , 11. இருமொழி பேசுபவர் , இருமொழி தெரிந்தவர் . 

bill on , 11. தங்கம் வெள்ளியுடன் தாழ்ந்த உலோகம் கலந்த 
billious , a . பித்தத்துக்கு உரிய ; பித்தத்துக்கு ஆட்பட்ட . கலவை ; வெள்ளிசெம்புக் கலவை ; தகரவெள்ளிக் கலவை . 
billiousness , 11. பித்தமயக்கம் . 

bill ow , n . பெரிய அலை ; கடல் ; U. எழு ; அசை . 
bilk , J. நழுவு ; கடன் தட்டிக்கழி ; ஏமாற்று , எத்திச்செல் , 

bill owed , bill owy , a . அலைபோன்ற . 
bilk er , n . ஏமாற்றுபவர் ; நழுவித்தப்புபவர் . 

bill - poster , bill -sticker , 11. விளம்பரம் ஒட்டி . 
bill , n . சட்டப்பகர்ப்பு , மசோதா ; கலந்து ஆராய்ந்த சட்டத் bill y , 11. நண்பன் , தோழன் ; வழிப்போக்கரின் த க ஏ க் . 
தின் வரைவு ; பட்டியல் , விலைவிவரப்பட்டி ; உறுதிமுறி , 

( குவளை ; pl . bill ies . 
குறிப்பிட்ட தொகையைக் குறிப்பிட்ட தேதியில் கொடுப் 

bill yboy , n . வாணிகப்படகு , ஆற்றில் அல்லது கடற்கரை 
பதற்குரிய உறுதிச்சீட்டு ; விளம்பரத்துண்டு ; எழுத்து மூல 

யோரமாகச் செல்லும் ஒற்றைப்பாய் மரக்கலம் . 
அறிவிப்பு ; ( தொ . ) bill of exchange , மாற்று முறி ; bill of 
fare , உணவுவகைப் பட்டியல் : bill of health , உடல்நிலைச் 

bill ycock , 11. வட்டத்தொப்பி வகை . 
சீட்டு : biit of lading , ( கப் . ) ஏற்றுமதி ஒப்பந்தச் சீட்டு ; 

bill y-goat , 11. வெள்ளாட்டுக்கடா . 
bill of sale , விற்பனைச்சீட்டு ; விற்பனை ஒப்பந்தச்சீட்டு ; 

bilo bar , bilob ate , bi lobed , bilob ular , a . ஈரிதழ் . 
bill of sight , காட்சிக்குறிப்பு , அளவோ பண்போ வணிகருக் களுடைய , இருமடல்கள் கொண்ட . 
குத் தெரியாமல் இறக்குமதியான பொருட்களின் பதிவுக் biloca tion , 11. ஒரேநேரத்தில் ஈரிடங்களில் 

இருக்கும். 
குறிப்பு . 

ஆற்றல் . 
12 


உடைய 


90 
bilocular 

biped 
biloc ular , a . இரு கண்ணறைகளாகப் பிரிக்கப்பட்ட . 

bi oblast , 11 , ஊன்மத்திலிருப்பதாகக் கருதப்படும் உயிர்க் 

கூறு . 
bil tong , 11. இறைச்சி உணக்கல் கீற்று . 
bim anal , bim anous , a . இரண்டு கைகளையுடைய . 

bioche mical , a . உயிர்வேதியியல் சார்ந்த . 
bimbash i , 11. படைத்துறைப் பணிமுதல்வர் . 

biochem ist , 11. உயிர்வேதியியல்.வல்லுநர் . 
bim bo , 11. தேறல் வகை . 

biochem istry , 11. உயிர்வேதியியல் , உயிரினங்களின் 
bimetall ic , a . உலோக நாணயத் திட்டத்தைச் 

உடலில் ஏற்படும் வேதியியல் இயக்கங்களையும் அவற்றின் 

விளைவுகளையும் பற்றி ஆயும் நூல்துறை . 
சார்ந்த . 

biocoeno sis , 11. சார்விணை குழும வாழ்வு , சூழலுக்கேற்ற 
bimet allism , n . இரண்டு உலோக நாணயத்திட்டம் . 

தற்காப்பு முறைகளுள் ஒன்றாக உயிர்கள் ஒன்றை ஒன்று 
bimet allist , 11. இரு உலோக நாணயத் திட்டக்கோட்பாட் 

சார்புற்றுக் குழுமிவாழ்தல் . 
டாளர் ; a . இரு உலோக நாணயத் திட்டத்தைச்சார்ந்த . 
bimonth ly , a . இருமதி ஒரு வெளியீட 

biocoenot ic , a . சார்விணைவாகக் குழுமி வாழ்கிற ; சூழல் 
டான ; மாதத்திற் 

சார்ந்த . 
கிரண்டு வெளியீடான . 
bin , 1. தொட்டி , கூலமோ தேறலோ குப்பையோ கொட்டி 

biodynam ics , n . உயிர் நூலில் உயிரின் ஊக்காற்றலைப் 
வைக்கும் கொள்கலம் . 

பற்றிய பகுதி ; உ.யிரின் ஆற்றல் உள்ளுயிரிலிருந்தே வருகிற 

தென்ற கோட்பாடு . 
bi nac , n . மீவிரைவுடைய மின்னியக்கக் கணிப்புமானி. 

bi ogen , 11 . உயிர்த்தசையில் இருப்பதாகக் கருதப்படும் 
bin ary , 11. விண்மீன் இரட்டை ; தம் மையம் சுற்றும் விண் 

உயிர்க்கூறு . 
மீனிணை ; a . இரண்டிணைந்து உருவான , ஈரிணையான ; இரு 
மடங்கான ; ( தொ . ) binary scale , இரண்டன் மானம் , biogen esis , n . உயிர் மரபு , ஓர் உயிரிலிருந்தே மற்றோர் 
ஒன்று ( 1 ) என்பதற்குமேல் இலக்கமற்ற எண்மானம் ; உயிர் இயல்பாகத் தோன்றுமென்னும் கோட்பாடு . 
binary theory , ( வேதி . ) இருமூலகக் கோட்பாடு , எல்லா biogenet ic, a . உயிர் மரபான ; மூல உயிர்கூற்றினுக்குரிய ; 
வேதியியற் பொருள்களும் எதிரெதிர்ப் பண்புகளுடைய இரு உயிர்மரபுக் கோட்பாடு சார்ந்த . 
மூலப் பொருள்களால் ஆயின என்னும் கொள்கை : 

bio genist , 21. உயிர் மரபுக்கோட்பாட்டாளர் . 
bin ate , a . இணையாக வளர்கிற ; இரட்டையான ; இரண்டு 

biog eny , 11. உயிர் மரபு . 
உறுப்புக்களை யடக்கிய . 

bi ograph , 11. தொடக்ககாலத் திரைப்படக்காட்சி ; வாழ்க்கை 
binaur al , a . இரு செவிகளையுடைய ; இரு செவிகளையும் 

வரலாறு . 
பயன்படுத்துகிற ; இரு செவிகளையும் சார்ந்த . 

biog raphee , n . வாழ்க்கை வரலாற்றுக்குரிய முதல்வர் . 
bind 1 , n . கடுங்களி , நிலக்கரி அடுக்குகளிடைப்பட்ட இறுகிய 
கடுங் களிமண் பாளம் ; முசுமுசுக்கை சார்ந்த செடியினத்தின் 

biog rapher , n. வாழ்க்கை வரலாற்று ஆசிரியர் . 
அடித்தாள் கட்டை ; ( இசை . ) சுர இணைப்புக்குறி , இரு biograph ic , biograph ical , a . வாழ்க்கை வரலாறு பற்றிய . 
சுரங்களை ஒன்றாக ஆக்கி இணைக்கும் வளைப்புக்குறி . 

biog raphy, 11. வாழ்க்கை வரலாறு , வாழ்க்கை வரலாற்று 
bind ? , v . கட்டு ; வரிந்திறுக்கு ; இறுகப்பற்று ; உறுதி இலக்கியம் . 

கட்டுப்படுத்து ; கடப்பாடு மூலம் தளைப்படுத்து , biolo gical , a . உயிர் நூலைச் சார்ந்த ; ( தொ . ) biological 
ஆணையால் பிணி ; சட்டத்தால் பிணை ; மாயத்தால் மயக்கு ; control , தீங்கிழைக்கும் நுண்மங்களின் எதிர் நுண்மம் 
சூழ் , சுற்றியமை , எல்லைகோலு ; புத்தகக் கட்டிடமிடு ; கரை பெருக்கி இயற்கைக் கோளாறு மட்டுப்படுத்தும் முறை ; 
யோர அருகுவைத்திணை ; மலச்சிக்கலுண்டு பண்ணு . 

biological warfare , நோய்க்கீடங்கள் போன்ற நுண்மங் 
bin der , 11. பிணிப்பவர் ; ஏடுகட்டுபவர் ; அறுவடை செய்த 

களைப் பயன்படுத்தும் போர்முறை . 
கதிர்மணிகளைச் சேர்த்துக் கட்டும்பொறி . 

biol ogist , n . உயிர் நூல் அறிஞர் . 
bin ding , n . 

கட்டுப்படுத்துதல் ; கட்டுப்பாடு ; ஏ ட்டின் biol ogy , 71. உயிர் நூல் . 
மேல் அட்டை ; ஏட்டுக் கட்டிடப்பணி ; a . தடுக்கிற ; கட்டுப் biomag netism , 11. விலங்குக் காந்த ஆற்றல் . 
படுத்துகிற ; கடப்பாடாயமைந்த . 

biom etry , 11. உயிரியற் செய்திகளின் ஆயளவை முறை . 
bind weed , 11. ( தாவ . ) தழுவு கொடிவகை ; கட்டுக்கொடி . 
bine , 11 . 

bionom ics , n . சூழல் தொடர்பு பழக்கவழக்கங்கள் ஆயும் 
( தாவ . ) நெகிழ்வுடைய இளந்தண்டு , தழுவு 

உயிர் நூற் பிரிவு . 
கொடியின் மெல்லிய தண்டு . 
bing , n . குவியல் ; தொட்டி . 

biophys ics , n . இயற்பியல் விதிமுறைசார்ந்த உயிர் நூல் 

விளக்கம் . 
bin go , n . இன்தேறல் வகை . 
binn acle , n . ( கப் . ) திசையறிகருவி வைக்கப்பட்டுள்ள 

bi oplasm , n . ஊன்மம் . 
பேழை . 

bi oplast , n . ஊன்ம நுண்கூறு, உயிர்த்தாது . 
binocular , 11. இரட்டைத் தொலைநோக்காடி ; இருகண் நுண் 

biloscope , n . படக்காட்சிப்பெட்டி . 
ணோக்காடி ; a . இருகண்களையுடைய ; இருகண்களுக்கேற்ற ; 

bi otaxy , n . இயற்கை உருவ அமைப்புக்கேற்ப இனங்களை 
இருகண்காட்சி மூலம் பிழம்புருக்காட்டுகிற . 

வகைப்படுத்தல் , இயற்கை இனவகுப்பு . 
binom ial , 11. ( கண . ) ஈருறுப்புத்தொடர் ; a . குறிமதிப்பெண் 

biot ic , a . உயிரைச் சார்ந்த . 
இரண்டு 

கொண்ட ; ( தொ . ) binomial expression , bi otin , 11. ஊட்டச்சத்து பி- இரண்டு ( B - 2 ) கலவக்கூட்டில் 
( கண . ) மதிப்பறியவராத இரு தொகையுடைய தொடர் ; அடங்கியுள்ள எச் . (H ) ஊட்டக்கூறு . 
binomial theorem , ஈருறுப்புத்தேற்றம் , ஈருறுப்புத் தொடரின் 
மதிப்புணர்த்தும் விதிமுறை . 

bjp arous , a . இரட்டை ஈற்றான , ஒரே தடவையில் இரட்டை 

யாகப் பெறுகிற ; ( தாவ . ) இரு கவர்விட்டுச்செல்கிற . 
binom inal , a . இரட்டைக்கிளவியான பெயர் கொண்ட , 
இனப்பெயரும் வகைப்பெயரும் அடங்கிய இரு பெயருடைய . 

bipart isan , a . இருகட்சிகளையுடைய ; இரு கட்சிகள் சார்ந்த . 
bin turong , 11. வாலால் பற்றும் ஆற்றலுடைய புனுகுப்பூனை 

bipart ite , a . இலைகள் வகையில் இரு பகுதிகளாகப் பிரிக்கப் 
போன்று)ஊனுணி விலங்கு வகை . 

பட்ட ; பத்திரங்களில் ஒத்திசைவான இருபகுதிகளையுடைய . 
bio -bibliograph ical , a . ஒருவருடைய வாழ்க்கை வரலாற் biparti tion * . ஒத்த இருபகுதிகளாகப் பிரித்தல் , பிளவீடு . 
றையும் அவரெழுதிய நூல்களையும் பற்றிய . 

bi ped : 11. இருகால் உயிரினம் ; a . இருகால் உயிரைப்பற்றிய 


செய் ; 


ورن 


91 


bistre 


bipedal 
bip edal , a . இருகாலுள்ள ; இருகால் உயிரைப்பற்றிய . 
bipen nate , bipen nated , a . இரு இறகுகளையுடைய . 
bipin nate , a . இறகுகளின் இழைத்துய்களிலும் கிளைத்துய் 

கள் உடைய . 
bip lane, n . இருதள வானூர்தி . 
bipol ar , a . இருமுனைக்கோடிகளையுடைய . 
biquadrat ic , 11. நாற்படி ; a . நாற்படி சார்ந்த ; ( தொ . ) 

biquadratic equation , நாற்படிச் சமன்பாடு . 
biguin tile , 11. கோள்களின் ஈரைங்கூற்று வட்டத்தொடர்பு , 
வட்டத்தின் ஈரைங்கூறாகிய 144 பாகையளவில் கோள்கள் 
அமையும் தொடர்பு நிலை . 
birch , 11. காட்டு மரவகை , பூர்ச்சமரம் ; பிரம்பு ; U. பிரம்பி 

னால் அடி . 
birch en , a . பூர்ச்சமரத்தினால் ஆன ; வலிய காட்டு மரத்தைப் 

பற்றிய . . 
bird , 1. பறவை , புள் , குருவி ; V. பறவை எய் , பறவை பிடி , 
வலையிட்டுப் பிடி ; ( தொ . ) bird in bush , நிச்சயமின்மை , 
உறுதியின்மை ; bird in hand , நிச்சயம் , உறுதி ; bird is 
flown , கைதி தப்பிவிட்டான் ; bird of passage , நிலைக் 
குடியாயிராதவர் , இடமாறி ; birds of a feather , ஒத்த 
பண்புள்ளவர்கள் ; bird of prey , கொடும் பறவை , பறவைகளை 
இரை கொள்ளும் பறவை ; kill two birds with one stone , 
ஒருகல்லில் இரு பறவைகளை வீழ்த்து ; ஒரே தடவையில் 
இருவகைப் பயன்களை அடை . 
bird - call , 11. புள்ளொலி போன்று ஒலியெழுப்பும் கருவி , 
bird - catcher , 11. பறவை பிடிப்போர் , குருவிக்காரன் . 
bird - catching , 1. பறவை பிடித்தல் ; a . பறவை பிடிக்கிற . 
bird - eyed , a . கூரிய பார்வையுள்ள . 
bird -fancier , n . பறவை வளர்ப்பதில் விருப்புடையவர் ; 

பறவை விற்பனையாளர் . 
bird ie , 11. சிறு பறவை ; பறவைக்குஞ்சு ; முடப்பந்தாட்டத் 

தில் நிறைவுக்கு ஓர் அலகு குறைபாடாகப் பெறும் குழி . 
bird ing , n. பறவை வேட்டை ; புட்பிடித்தல் ; புள் வலையீடு . 
bird ing - piece, 11. பறவை வேட்டைத் துப்பாக்கி . 
bird - lice , 1. bird - louse என்பதன் பன்மை . 
bird - ljme , 11. பறவை பிடிக்கப் பயன்படும் பசைப்பொருள் . 
bird .louse , 11. பறவைப் பேன் , பறவைகளுடலில் ஒட்டி 

வாழும் ஒட்டுயிர் வகை . 
bird - of - par adise , n . அழகிய இறகுகளையுடைய கோழி 


birth , 11. பிறப்பு ; பிறத்தல் ; பெறு தல் , ஈன்றெடுத்தல் , 
பேறு , ஈற்று ; குடிப்பெருமை ; தோற்றம் , தொடக்கம் ; 
உயர்குடி மரபு . 
birth - control, 11. கருத்தடை , பேற்றுக்கட்டுப்பாடு . 
birth day , 11. பிறந்த நாள் ; வெள்ளணி நாள் ; ( தொ . ) 

birthday honours, அரசர் பிறந்தநாள் விழாவின்போது 
அளிக்கப்படும் நன்மதிப்புப் பட்டங்கள் . 
birth - mark , n . பிறவிக்குறி , பிறக்கும்போது உடலில் , 

காணப்படும் தனிப்பட்ட அடையாளம் . 
birth - place , 71. பிறப்பிடம் . 
birth right , n . பிறப்புரிமை . 
bis , adv . இருமுறை , இருதடவை ; ( இசை . ) மறுமுறை பாடுவ 

தற்குரிய அடையாளக்குறி . 
Bis cayan , 11. நீண்ட கனமான துப்பாக்கி ; துப்பாக்கிக் 
குண்டு ; a . ஸ்பெயின் ( Spain ) நாட்டின் பிஸ்கே மாகாணத் 
தைச் சார்ந்த , பாஸ்க் ( Basque ) இனத்துக்குரிய . 
bis cuit , 11. மாச்சில்லு , மாப்பண்டம் ; மெருகு வரா நிலைப் 
பீங்கான் துண்டு ; படைவீரர் படுக்கைக்கூறு ; a . இளங் 
தவிட்டு நிறமான . 
bis dat qui cit o dat , ( ல . ) விரைவில் நன்கொடை சிப்ப 

வர் இருமடங்கு கொடுத்தவராவார் . 
bise , 11 , சுவிட்சர்லாந்துப் ( Switzerland ) பகுதியில் வீசும் 

கொடுங்குளிர் வடகாற்று . 
bisect , T. ஒத்த இரு பகுதிகளாகப் பிரி . 
bisec tion , n . ஒத்த இரு பிரிவுகளாகப் பிரித்தல் . 
bisec tor , 11. பிரிகோடு , இரு சம கூறாக்கும் கோடு . 
biseg ment , n . ஒரு கோட்டினையோ உருவினையோ ஒத்த , 

இரு பகுதிகளாக வெட்டிப் பிரித்தல் . 
biserr ate , a . ( தாவ . ) இருபுறமும் வாள்போன்ற பற்க 

ளுடைய . 
bisex ual , a . இருபால் உறுப்புக்களையும் ஒருங்கே உடைய , 

இருபால் கூறுள்ள ; இருபால் கூறுபாடுடைய . 
bish op , 11 . மேற்றிராணியார் , 

வட்டத்தலைவர் ; 
மாவட்டச் சமயமுதல்வர் ; தலைமைக்குரு ; சதுரங்க ஆட்டத்தில் 
ஒட்டகத்துக்கிணையான காய் ; மணப்பொருளிட்டு வடித்துக் 
காய்ச்சிய மதுவகை ; தூக்கணங்குருவி வகை ; 
வட்டத் தலைவராக நடி , சமய வட்டத்தலைவரின் உரிமை 
நடைமுறைப்படுத்து , தீக்கையளி. 
bish opdom , n . வட்டத்தலைவரின் ஆட்சி எல்லை ; 

சமயவட்டத்தலைவர் பதவி . 
bish opric , 11 . 

மேற்றிராசனம் , சமயவட்டத் தலைவரின் 
ஆட்சி அலுவலகம் ; சமய வட்டத்தலைவரின் ஆட்சி எல்லை . 
bisk , 1. = bisque . 
bis mar , n . நிறைகோல் , வெள்ளிக்கோல் . 
Bismill ah , int . அல்லாவின் திருப்பெயரால் . 
bis muth , n . நிமிளை . 
bis on , n . காட்டெருது , ஆமா . 
bisque , மீன் வகையின் சூப்பு , மீன் சாறு . 
bisque e , n . மெருகு முடிவுறாத பீங்கான் வகை ; முதற்படி 

யளவில் சுடப்பட்ட மட்கலம் . 
bisque ", 11. வரிப்பந்து - குழிப்பந்து ஆட்டங்களில் திறமை 

யற்றவர்களுக்கு அளிக்கப்படும் சலுகை . 
bissex tile , 11. நாள் மிக்க ஆண்டு ; a . நாள் மிகையான . 
bis tort , 11 . ஊன்வண்ண மலர்களும் திருகிய கிழங்கும் . 

உடைய செடிவகை . 
bis toury , 11. ( மரு . ) ஒடுங்கிய அறுவைக் கத்தி . 
bis tre , n . புங்கமரத்தின் புகைக்கரியிலிருந்து உண்டுபண்ணப் 

படும் செந்தவிட்டு நிற வண்ணப்பொருள் ; a . செந்தவிட்டு 
நிறமான . 


சமய 


5. சமய . 


சமய 


வகை . 


bird s - eye , 11. மலர் வகை ; ( தொ . ) bird s - eye view , புட் 

காட்சி வண்ணம் , மேலிருந்து காணும் காட்சி . 
bird s - nesting , 11. பறவைக்கூண்டு வேட்டை . 
bird - spi der , 11. சிறு பறவைகளையுண்ணும் பெருஞ்சிலந்தி 


வகை . 


1 . 


bird - table, 11. பறவை இரை மேசை . 
bird - wit ted , a . நிலையான கவனமில்லாத ; எதிலும் பிடிப் 

பற்ற . 
bir eme , n . இருபுறங்களிலும் துடுப்புக்களை உடைய மரக்கல 


வகை , 


birett a , 11. குருமார் அணியும் சதுரக்குல்லாய் . 
Birm inghamize , v . செயற்கையாகச் செய் , போலியாக 

இயற்று . 
biros trate, a . இரட்டையான அலகுடைய . 
Bir relism , Bir rellism , n . அகஸ்டின் பிரெல் ( Augustine 
Birrel ) என்ற ஆங்கில எழுத்தாளரின் பண்பு , அன்பார்ந்த 
கூர்வசை இயல்பு . 


92 


black 


கூட 


bistred 
bis tred , a . செந்த விட்டு வண்ணந் தோய்க்கப்பட்ட . 
bisul cate , a . பிளவுபட்ட ; கவரடிவாய்ந்த ; இரண்டு சால் 

வரிகளையுடைய . 
bisul phate , 11. இருகந்தகி . 
bisulph ide , 11. இருகந்தகை . 
bit " , n . சிறு துண்டு , துணுக்கு ; கவனம் ; அமெரிக்க நாணயம் ; 

மிகக்குறைந்த அளவு ; கணம் , குறுகிய நேரக்கூறு ; தமரூசி , 
துளைக்கருவி ; துளைப்புப் பொறியின் நுனி ; கடிவாளத்தின் 
வாயிரும்புப் பகுதி ; வெட்டிரும்பு ; இடுக்கியின் வாய் ; 0 . 
வாயில் கடிவாளம் மாட்டு ; கடிவாளமிட்டுப் பழக்கு ; அடக்கு ; 
( தொ . ) a bit , கொஞ்சம் ; bit by bit , படிப்படியாக ; 
bits and pieces , துண்டுத் துணுக்குகள் ; not a bit , சிறிது 

இல்லை . 
bit 2 , v . bite என்பதன் இறந்தகால வடிவம் ; bite என்பதன் 

முடிவெச்ச வடிவங்களில் ஒன்று . 
bitch , 1. பிணவு , முடுவல் , பெண் நாய் ; பெண் நரி ; பெண் 

ஓநாய் ; கீழ்மகள் , சிறுக்கி . 
bite, 11 . கடி , கடித்தல் ; கௌவுதல் , பற்றுதல் ; பிடி ; கடி 

காயம் , கடித்த தடம் ; கறிப்பு , கரம்புதல் ; கடிக்கும் அளவான 
சிறுதுண்டு ; சிறிதளவான உணவு ; காரம் , அரிப்பு ; 3. கடி , 
கௌவு , பல்லினால் பற்று ; பற்று ; பல்லினால் வெட்டு ; பிளவு 
படுத்து ; பல்லினால் துளை ; துளை ; அரித்துத்தின் , கரம்பு ; 
ஊறுபடுத்து ; தோல்விக்கு ஆளாக்கு ; ( தொ . ) bite off more 
than one can chew , செய்வதற்கரிய மிகப் பெரிய செயலில் 
முயற்சி செய் ; bite one s lips , சினத்தைக் கட்டுப்படுத்து ; 

bite the dust or ground , கீழ் வீழ்ந்து இற . 
bite .in , U. செதுக்கு வேலையில் காடிமூலம் இடைவரி விழும்படி 

அரி ; உள்ளடக்கு . 
bit er , n . கடிப்பவர் ; கடிக்கும் இயல்புடைய விலங்கு ; 

தூண்டில் இரையைக் கௌவும் மீன் ; ஏமாற்றுபவர் . 
bit ing , n . கடித்தல் ; a . கடிக்கிற . 
bitt , n . ( கப் . ) தந்திவடடம் சுற்றிவரியப்படுவதற்கான தூலங் 

கள் இரண்டினுள் ஒன்று : V. தந்திவடத்தைத் தூலத்தில் 

வரிந்து சுற்று . 
bitten , v . bite என்பதன் முடிவெச்ச வடிவம் . 
bitt er1, n . தந்திவடச்சுற்று . 
bitt er 2 , 11. கசப்புப் பொருள் ; கசப்பு அனுபவம் , இன்னல் ; 

a . கசப்பான ; வெறுப்பூட்டுகிற ; துன்பந் தருகிற ; விறு 
விறுப்பான , கூர்மையான . 
bitt er - apple , 1. பேதி மருந்துக்கு உதவும் வெள்ளரியினக் 

காய்வகை ; வெள்ளரியினக் கொடிவகை . 
bitt erish , a . சற்றே கசப்பான . 
bitt erling , n . நடு ஐரோப்பாவிற்குரிய நன்னீர்வாழும் 

சிறு மீன் வகை . 
bitt erly , adv . கடுமையாக ; கடுந்துயருடன் . 
bitt ern , 1. காளையின் கதறலைப்போன்ற ஒலி எழுப்பும் 

நாரையினப் பறவை வகை . 
bitt ern ) , 11. உப்பளங்களில் உப்பு உருவான பிறகு எஞ்சிநிற் 

கும் எண்ணெய்ப் பற்றுள்ள நீர்மம் . 
bitt erness , n . கசப்புத்தன்மை ; கடுமை . 
bitt er - pit , n . ஆப்பிள் பழ நோய்வகை , 

பொட்டு , 
புள்ளிவிழல் . 
bitt er - root , n . தசையிலையுடைய அமெரிக்கப் பாலைநிலப் 

பூண்டுவகை . 
bitt ers , 11. pl . கசப்புப் பூண்டு வகைகளினின்றும் வடிக்கப் 
பட்டுச் செரிமானத்திற்குப் பயன்படும் மருந்துநீர் ; கசப்புச் 

சுவையூட்டப்பட்ட கார மது . 
bitt er - sweet , 11. கசப்பும் இனிப்பும் உடைய நச்சுக்கொடி 


bitt ock , 11. சிறு துண்டு , சிறு கூறு . 
bitts , n . pl . கப்பல் தளத்தில் கயிறுகள் கட்டுவதற்கான 

இரட்டைக் கம்புகள் . 
bitulith ic , 1. உடைந்த கற்களாலும் நிலக்கீலாலும் பாவப் 
பட்ட நிலத்தளம் ; a . உடைந்த கற்களாலும் நிலக்கீலாலும் 
பாவப்பட்ட . 
bit umen , n . நிலக்கீல் , எளிதில் தீப்பற்றக்கூடிய கனிப் 

பொருட்குழுவில் ஒன்று . 
bitu minate , v . நிலக்கீலோடு கல ; நிலக்கீல் பூசு . 
bituminif erous , a . நிலக்கீல் அடங்கிய . 
bitum inize , v . = bituminate . 
bitum inous , a . நிலக்கீலார்ந்த 
biv alent , a . ( வேதி . ) ஈரிணைத் திறமுடைய . 
biv alve , 1. இருதோடுடைய சிப்பி போன்ற உயிரினம் ; 

சிப்பி போன்ற விதை வகை ; a . இருதோடுடைய . 
biv alved , bival vular , a . இருதோடு உடைய . 
biv ium , 11. முள்ளிப்பி வகையில் இரு கால் நாளங்களை 

யுடைய ஒருபக்கப் பகுதி . 
biv ouac , n. படைவீரர்கள் வெட்டவெளியில் இராத்தங்குதல் ; 

U. வெட்ட வெளியில் இரவைக்கழி . 
biv ouacked , 1 , bivouac என்பதன் இறந்தகால முடிவெச்ச 

வடிவம் . 
biv ouacking , v . bivouac என்பதன் தொடரெச்ச வடிவம் . 
bi - weekly , 11 . வார இருமுறை வெளியீடு ; இருவார ஒரு 
முறை வெளியீடு ; a . வாரத்திற்கு இருமுறையான , இரு 
வாரங்களுக்கு ஒருமுறையான ; ads . வார மிருமுறையாக ; 
இருவாரங்கட்கு ஒருமுறையாக . 
biz , 11. ( பே.வ. ) தொழில் முறை . 
bizarre , a . இயற்கை கடந்த ; இயல்புக்கு மீறிய ; நம்பத்தகாத ; 
எல்லைமீறி மிகைப்பட்ட ; கட்டற்ற புனைந்துரையான 
புதுமை வாய்ந்த . 
bizar rerie , 11 , கழிமிகு புனைவு , நம்பமுடியாப்பண்பு . 
biz one , n . இரண்டாம் உலகப்போரில் ( 1939-1945 ) பிரிட்டிஷ் 
அமெரிக்க ஆட்சி மண்டலங்கள் இரண்டினுக்கும் உரிய 
அரசியல் பொருளியல் அரங்கக்கூறு . 
blab 1 , n . மறைவெளியிடுபவர் ; V. மறை வெளியிடு , உளறு ; 

பிதற்று . 
blab2 , 7. வீங்கு , புடை . 
blabb er 1 , n . மறைவெளியிடுபவர் , உளறுவாயர் . 
blabb er , a . துருத்திக் கொண்டுள்ள . 
black , 11. கருமை , இருள் நிறம் ; கறுப்புச்சாயம் ; கால்புதை 
யடிக்குக் கறுப்பு மெருகிடும் மை ; கறை ; கருநிற உடை ; 
கறுப்பர் , நீகிரோவர் ; a . கரிய ; ஒளியற்ற , இருண்ட ; மாச 
டைந்த ; தெளிவற்ற ; அடர்த்தியான ; புகையார்ந்த ; துய 
ரார்ந்த ; கறுத்த , கறுவிய ; சிடுசிடுத்த தோற்றமுள்ள ; அச்சு 
றுத்தலான ; கொடிய ; பகையார்ந்த ; சூழ்வினை செய்கிற ; 
சூனியக்காரத் தன்மையுடைய ; பாழான ; கறுப்பு உடை 
யணிந்த ; சட்டத்தின் கட்டறுத்த ; முறைகேடான ; தொழிற் 
சங்கத்தின் தடைக் கட்டளைக்குரிய ; 3. கறுப்பாக்கு ; கால் 
புதையரணத்துக்குக் கருநிற மெருகிடு ; கருப்புநிறம் தீட்டி 
வரை ; அழுக்காக்கு , கரி அப்பு ; பெயர் கறைப்படுத்து ; 
துடைத்தழி ; முழுதும் மறை ; ( தொ . ) black and blue, 
நைவுற்றுக் குருதி கன்றும்படி ; black art , சூழ்வினை , சூனிய 
வினை ; black book , தண்டனைக் குரியவர் பட்டியலேடு ; 
குற்றப்பதிவேடு ; black out, வானொலி முதலிய துறைகளில் 
இருட்டடிப்புச்செய் , செய்தியை அடக்கி ஒடுக்கிவிடு ; black 
sheep ,, குடும்பத்திலோ 

குழு விலோ 

விரும்பத்தகாத 
உறுப்பினர் ; black velvet , குடிக்கலவை வகை ; in black 
and white , அச்சில் ; in one s black books , வெறுப்புக்கு 
ஆளாக ; in the black , கணக்கில் வலப்புறத்தில் மிகை 
காட்டும் வகையில் ; put in black and white , எழுத்து 
வடிவில் பதிவுசெய்துவை , எழுதிவை . 


வகை . 


bitt ing , n . குதிரை வாயில் கடிவாள வாயிரும்பு மாட்டுதல் , 

குதிரையை மடக்குதல் . 


93 


blackamoor 


bland 


black amoor , 11. கறுப்பர் ; நீகிரோவர் . 
black - and - tan , n . அயர்லாந்து நாட்டுக் காவற்றுறையினர் ; 

a . நாய்வகையில் பின்புறம் கறுப்பு நிறமும் மற்ற இடங் 

களில் பொன் தவிட்டு நிறமும் உள்ள . 
black - a - vised , a . கருநிற மேனியுடைய , கருமுகமுடைய . 
black - ball , . தேர்தல் பெட்டியில் கரும்பந்து இடுவதன் 

மூலம் எதிர்வாக்கிடு , மறுப்பறிவி . 
black - band , n . முற்றிலும் வெண்காய்வு 

ஆக்கப்படப் 
போதிய நிலக்கரியைத் தன்னகம் கொண்ட இரும்புத்தாது , 
black - beetle, 11. கரப்பான் . 
black - berry , 11. கனிவகை ; கனிதரும் முட்செடி வகை . 
black bird , n . பாடும் கருநிறப் பறவை வகை , கருங்குருவி . 
black - board , 11. கரும்பலகை . 
black - bod ing, a . தீக்குறியான , தீமைகுறித்த . 
black - book , n . = black - list. 
black - browed , a . புருவங்கறுத்த ; முகங்கடுத்த ; துயரார்ந்த . 
black - cap , 11. தூக்குத்தண்டனைத் தீர்ப்புவேளையில் முறை 

நடுவரணியும் கருந்தொப்பி ; பாடும் பறவை வகை . 
black - coated , a . கருஞ்சட்டையுடைய ; அறிவு உழைப்புச் 

சார்ந்த . 
black coffee , 11. கடுங்காப்பி , பால் கலவாத காப்பி . 
black - damp , 11. இருகரியகை வளியால் உயிர்வளி நீக்கப் 

பட்ட நச்சுக் காற்று . 
black - death , 11 . ( வர . ) உலகளாவப்பரவிய 1348 - ஆம் 

ஆண்டின் கொள்ளை நோய் அழிவு . 
black - diamond , 11. தென் அமெரிக்க பிரெசிலில் ( Brazil ) 

உள்ள கரியகம் போன்ற கடுங்கனிப்பொருள் வகை . 
black -dog , 11. சிடுசிடுப்பு . 
black - draught , 1 , ( பே - வ . ) பேதிமருந்து . 
black - drop , 11. அபின் கலந்த குடிவகை . 
black - earth , 11. செழிப்பான கரிசல் மண் . 
black en , v . கருமையாக்கு ; பெயர்கெடு , கறைப்படுத்து , இகழ் 

உண்டுபண்ணு ; கருநிறமாகு , கருகு . 
black eye, n . கருங்கண் , கருவிழியுடைய கண் ; படுகாயத்தால் 

கறுப்பான கண் , விழுப்புண்பட்ட கண் . 
black - eyed , a . கருங்கண் உடைய . 
black .face, 1. முகங்கறுப்பான ஆடு . 
black -fellow , 7. ஆஸ்திரேலியாவின் பழங்குடி மகன் . 
black - fisher , 1. இரவில் அயலார்க்குரிய இடம் சென்று 

மீன்பிடிப்பவர் . 
black - flag, n. கருங்கொடி ; கடற்கொள்ளைக்காரர்கள் சின்னம்; 

தூக்குத்தண்டனைக் களத்தின் கொடி . 
Black - foot , n. வட அமெரிக்கச் செவ்விந்திய மரபுவகையினர் ; 

pl. Black -feet . 
black - friar , 11. கரிய மேலாடையணிந்த துறவுச்சங்கத்தினர் . 
black -frost , 11. பனிபெய்யா உறைபனி. 
black guard , 11. மிகக்கீழ்த்தர ஊழியர் ; இழிமகன் , கயவன் ; 

a . இழிந்த ; V. இழித்துரை ; கயமைத்தனம் காட்டு , 
black guardism , 1. கயமை . 
black guardly , a . இழிந்த , கெடுகேடான . 
Black - hand , 11. இரகசியக் கொள்ளைக்கூட்ட அமைப்பு 
black - head . 1. கடற்பறவை வகைகள் ; தோலில் காணும் 

பருவகை . 
black hole, 1. இருட்டறை , நிலவறைச்சிறை . 
black ing , n. தோலுக்குக் கறுப்புச் சாயம் ஊட்ட உதவும் 

பொருள் . 


black ish , a . கறுப்பு நிறம் கலந்த , கருஞ்சாயலான , சற்றே 

கறுப்பு மிகுந்த , சிறிதே கறுப்பான . 
black jack , n . தோலாலான பழங்காலக் குடிகலம் ; கடற் 

கொள்ளைக்காரருக்குரிய கருங்கொடி . 
black lead , 11. எழுதும் கரிக்கோலின் கருங்குச்சி . 
black leg , 11. கள்ள ஆட்டம் ஆடுகிறவர் ; கருங்காலி , வேலை 
நிறுத்தத்தில் கலந்துகொள்ளாத தொழிலாளி ; சூதாடி ; 
கால்நடைகளின் வலிப்பு நோய்வகை . 
black - letter , n . செர்மன் எழுத்துப் போன்ற பழைய ஆங்கில 

அச்சு எழுத்து வடிவம் . 
black list , 1 . கரும்பட்டியல் , குற்றங்குறையுடையவர் 

பட்டியல் ; எச்சரிக்கையாயிருக்கவேண்டியவர் பட்டியல் ; 
I. கரும்பட்டியலிற் சேர் . 
black mail , 11. அச்சவரி ; கொள்ளைக்காரர் பிரிக்கும் காப்பு 

வரி ; 3. அச்சுறுத்திப் பணம் பறி . 
black mailer , 11. அச்சுறுத்திப் பணம் பறிப்பவர் ; பகற் 

கொள்ளைக்காரர் . 
black Maria , n. சிறைவண்டி . 
black market , 1. கள்ள வாணிகம் . 
black marketeer , n . கள்ள வாணிகர் . 
black mass , n . கேலி வழிபாடு ; பேய்வழிபாடு . 
black ness , n . கருமை . 
black - out , n . முழுவிளக்கணைப்பு ; முழுமறைப்பு , பலகணிக் 
கருந்திரை இருட்டடிப்பு ; திடீர் உணர்விழப்பு ; a . முழு 
மறைப்புக்குரிய . 
black pudding , 11 , குருதிக்களி , குருதிக்குழம்பு . 
black - quart er , 1. கால்நடைகளின் வலிப்பு நோய்வகை . 
black smith , n . கருமான் , கொல்லன் . 
black thorn , n . கைத்தடிக்குப் பயன்படும் கருநிறமுள்ளுடைய 

மரவகை ; கைத்தடி . 
black water , n . ஆடுகளின் பித்தநோய் ; ( தொ . ) black 

water fever , வாந்தியோடும் குருதி கலந்த சிறுநீரோடும் 
கூடிய காய்ச்சல் . 
bladd er , n . சவ்வுப்பை , மெல்லிய தாள் போன்ற தோற்பை , 
ஊதற்பை ; காற்று நிரம்பிய சவ்வு , நீர் நிரம்பிய பை ; 
பொள்ளல் பொருள் , சத்தற்ற பொருள் ; வெற்று வாயடிப் 
பவர் , வாய்ப்பட்டி ; வீங்கிய தோற்பை உறுப்பு ; ( தொ . ) 
gall bladder , பித்தநீர்ப்பை ; urinary bladder , சிறுநீர்ப்பை . 
bladd ery , a . ஊதற்பை போன்ற ; பொள்ளலான . 
blade, 11 . 

அலகு , தாள் , கதிர் ; இலையில் பரந்த பகுதி ; 
புல்லின் இதழ் ; கூலவகையின் நீளிலை ; கத்தி - வாள் முதலிய 
வற்றின் வெட்டுவாய்ப்பகுதி ; உகை தண்டு - எலும்பு முதலிய 

வற்றின் அகலருகு ; விடலை , களிமகன், ஆர்வலன் . 
blade -bone , 11. பின்புறத் தோளெலும்பு . 
blad ed , a . அலகுடைய , வெட்டுவாய் கொண்ட . 
blague , ( பிர . ) n . போலி , பாசாங்கு ; புளுகு ; முழுப்பொய் . 
blaguer , ( பிர . ) 1. புளுகர் . 
blain , 11. பரு , மயிர்க்குரு ; மீன்வகை , 
blam able , a . குறைகூறத்தக்க ; குற்றத்துக்கு இடமளிக்கிற . 
blame , 11. குற்றச்சாட்டு ; குற்றப்பொறுப்பு ; குற்றம் ; குறை , 
பழி ; U. குற்றஞ்சாட்டு ; குறைகூறு ; பழிசுமத்து ; 
பொறுப்பேற்று . 
blame ful , a . கண்டித்தற்கு உரிய . 
blame less , a. குற்றமற்ற, தீங்கறியாத . 
blame worthy , a . கண்டிக்கத்தக்க . 
blanch , U. வெள்ளையாக்கு ; வெண்மை தீற்று ; வெளிறு ; 

வெண்ணிறந்தோன்று . 
blancmange , 11. வெண்ணிறக் கூழுணவு வெண்குழம்பு , 

வெண்பாகு . 
bland 1 , 1, நீர்மோர் . 


94 


bland 


bleacher 


bland , ti . மெதுவான ; பசுமையான ; மென்னயம் வாய்ந்த , 
அமர்ந்த ; 

நயநாகரிகமிக்க ; இன்னயமான ; நகைநயம் 
வாய்ந்த , வஞ்சப்புகழ்ச்சியான . 
blan dish , v . கொஞ்சு , பசப்பு , முகமன்கூறு . 
blan dishment , n . கொஞ்சுதல் ; பசப்புநயம் ; இன்னயம் ; 

மருட்சி ; கவர்ச்சிநயம் . 
blan dly , adu . மென்னயமாய் ; கேலிநயத்துடன் , கிண்டலாக . 
bland ness , 11. மென்னயம் , இன்னயம் ; கேலிநயம் . 
blank , n . வெறுமை , வெறும்பாழ் ; வெற்றிடம் ; வெறுங்கோடு ; 
கோட்டுக்குறி ; a . வெறுமையான ; எழுதி நிரப்பப்படாத , 
வெறுங்கோடான ; தொகை குறிக்கப்படாத ; வெற்றிடமான , 
மொட்டையான ; ஒன்றும் வளராத ; வெடிக்காத ; கிளர்ச்சி 
தராத , சப்பையான ; மலைப்புடைய ; இடைவேறுபாடு அற்ற , 
கவர்ச்சி தராத ; எதுகையற்ற , செந்தொடையான ; ( தொ . ) 
blank cartridge, QOUP DI Ś COLLI ; blank cheque, 
தொகை குறிக்கப்படாத பொருளகமுறி ; blank door , 
போலி வாயிலின் தோற்றமுடைய கட்டிடக்கலை அணி 
அமைப்பு ; blank verse , ஆங்கில ஏற்றசை ஐஞ்சீர்ச் செந் 
தொடைப்பா , கிரேக்க அறுசீர்ப்பா ; blank window , 
போலிப் பலகணியின் தோற்றமுடைய கட்டிடக்கலை அணி 
அமைப்பு . 
blank et , n . கம்பளம் ; படுக்கைமேல் விரிப்பு , புதைப்பு , 
போர்வை ; மறைப்பு ; மூடுதிரை , மேல்தளப்பரப்பு ; a . 
பொதுவாக உட்கவிந்தடக்குகிற ; பொதுவாக அனைத்துக்கும் 
பொருத்தமாகிற ; 3. மூடு ; மறை ; ஒலிகேளாமல் தடை 
செய்து அடக்கு ; பந்திக்கம்பளத்திலிட்டு ஆட்டு ; ஒரே 
கவிகையின்கீழ்க் கொணர் ; ( தொ . ) wet blanket , கிளர்ச்சி 
கெடுப்பவர் . 
blank eting , n . கம்பள ஆடை ; போர்வைத்துணி ; கம்பளக் 
குதியாட்டு , கம்பளத்திலிட்டுக் குதியாட்டமாட்டித் 

தண்டித்தல் . 
blank ly , ads . பரக்கப்பரக்க , முகபாவமேயில்லாமல் ; மொட் 

டையாக ; பட்டென்று ; உணர்ச்சியில்லாமல் . 
blanquette, ( பிர . ) n . வெண் பொரிக்கறியுணவு . 
blare , 11. முழக்கம் ; எக்காள ஒலி ; . முழங்கு , எக்காளமிடு . 
blarn ey , 11. பசப்புரை , முகமனுரை ; 3. முகமன் கூறு 
blar ney -land , n . அயர்லாந்து நாடு . 
blase , ( பிர . ) a . பழகி வெறுப்புத்தட்டிய ; தெவிட்டிய . 
blaspheme , 0. தெய்வம் பழி ; மதிப்புக்கேடாகப் பேசு , 

பற்றார்வங்குலைய வாயாடு . 
blashphem er , n . தெய்வம் - பழிப்பவர் ; மதிப்பார்வம் 

குலைப்பவர் . 
blas phemous , a . மதிப்புக்கேடாகப் பேசுகிற : இறைபழிப் 


blast - furnace , 11 , சூளை , வெப்பக்காற்றூட்டப்பட்ட உலை . 
blast ing, 11. சுரங்கமிட்டுத் தகர்த்தல் . 
blas to - derm , 11. கருமூலத்தாள் , உயிர்க்கருவின் மூலமான 

தாள் போன்ற சவ்வு . 
blastogen esis , n . கருஊன்ம மூலமான மரபுத்தொடர்பு : 

முளை யரும்பு மூலமான இனப்பெருக்கம் . 
blastogen ic, a . கருஊன்மஞ்சார்ந்த . 
blast oid , 11. மொக்கிப்பி , புதைபடிவங்களில் காணப்படும் 
அரும்புவடிவமான சிப்பிவகை; pl . blastoid ea ; a . மொக்கிப்பி 
உருவான , அரும்பு போன்ற . 
blas tosphere , blas tula , n . கருக்கோளகை , பிளவுப் பரு . 
வத்தில் உயிர்க்கருவில் ஓர் உயிர்மத்திட்பத்துடன் உயிர் 
மங்கள் கொண்டு உருவாகும் பொள்ளலான உருள்வடிவம் . 
blast -pipe , n . செல்குழாய் , நீராவி இயந்திரத்தில் கழிவு . 

நீராவி வெளியேற்றும் குழாய் . 
blast ular , a . கருக்கோளகைக்குரிய . 
blastula tion , n . கருக்கோளகை உருவாதல் . 
blat ancy , 11. கும்மாளமிடல் , கூக்குரல் . 
blat ant , a . முழக்கமான , கூச்சல் மிக்க , ஆர்ப்பரிக்கிற ; 

முனைப்பான , மிகத்தெளிவான . 
blath er , n . உளறல் , பிதற்றுரை ; ப. உளறு . 
blath erskite, 11. உளறுவாயர் . 
blatt er , 11. சடசடவென்று அடிக்கும் வன்காற்று மழை ; 
U. சடசடவென்ற இரைச்சலுடன் பெய் ; சளசளவென்று 
உரையாடு , வம்பள . 
blay , n . செயற்கை முத்துக்கள் செய்யப் பயன்படும் . 
வெண்ணிறப் பொருளைச் சிதல்களில் தோயப்பெற்ற சிறிய 
ஆற்று மீன்வகை . 
blaze " , 11. கிளரொளி , ஒளிவீச்சு , திடீரொளி ; திடீர்மலர்ச்சி , 
திடீரெழுச்சி ; பகட்டொளி ; பகட்டு வண்ணம் , ஆரவாரத் 
தோற்றம் ; முழுஒளி ; முழுநிறை பரப்பு ; அழலு , 
கொழுந்துவிட்டெரி ; சுடர்வீசு ; பேரொளி பிறங்குவி ; 
உணர்ச்சிகொண்டு அழன்றெழு ; உள்ளெழுச்சியால் குமுறு ; 
ஒளி வண்ணங்காட்டு , பன்னிறம் பகட்டு ; துப்பாக்கி பீரங்கி 
யால் அழல் வீசு . 
blaze 2 , 11. விலங்கின் முகத்தில் உள்ள வெண்சுட்டி ; பாதை 
யோர மரமீதிடும் வெண்குறியீடு ; ப . பட்டைசெதுக்கி 
மரத்தில் வெண்குறியிடு . 
blaze , 0. முரசறைவி , பறைசாற்று , எங்கும் தெரிவி . 
blazer , 71. விளையாட்டாளர் அணியும் பகட்டு வண்ணச் 

சட்டை ; பகட்டொளி ; அண்டப்புளுகு . 
blaz es , n . pl . பாழுந்தீ ; நரகத்தீ . 
blaz ing , a . பட்டாங்கமான , குறிப்பிடத்தக்க . 
blaz on , n . வீரமரபுச்சின்னங்கள் , மரபுரிமைக்கவசம் , மரபுச் 
சின்னக்கொடி ; மரபுச்சின்ன விவரப்பட்டியல் ; மரபு விவரம் , 
புகழ் விளக்கம் , பண்புரைத்தொகுதி ; ப . மரபுச்சின்னங்கள் 
தீட்டு ; மரபுச்சின்னங்கள் விவரமறிவி ; புகழ்ப்பெயர் பொறி , 
புகழ் அளி ; புகழ் பரப்பு . 
blaz oner , 11. புகழ்பரப்புபவர் ; கட்டியர் ; அலர் தூற்றி , 

அவதூறு பரப்புபவர் . 
blaz onment , n . புகழ்பரப்புதல் . 
blaz onry , 11. வீரமரபுச்சின்னங்கள் தீட்டுதல் ; மரபுச்சின்ன 
விளக்க உரை ; 

குலமரபியல், கட்டியம் ; பகட்டணி 
யாரவாரம் . 
bleach , 3. வேதியியல் பொருள்களின் துணையால் நிற 
மகற்று ; வெண்மையாக்கு ; துணி மாசகற்று : - வெளிறச் 
செய் ; வெளிறு . 
bleach er , n . சாயம் போக்குபவர் , வெளிறச் செய்பவர் : 
வெளிறச்செய்யும் வண்ண நீக்கப்பொருள் ; சாயம் போக்கு 
வதற்குப் பயன்படுத்தப்படும் கலம் . 


பான . 


blas phemy , n . தெய்வநிந்தனை , தேவதூஷணம் ; தகுதிக் 

கேடானபேச்சு , அடாப்பழியுரை . 
blast , 11. வன்காற்று , கொடுங்காற்று ; வலிமைமிக்க காற்றின் 
வீச்சு ; எக்காளமுழக்கம் ; ஊதுலை அனற்காற்று ; வார்ப் 
புலையின் வெடிப்பொருள் ; வெடிப்புக்குரிய அழிவுக்காற்றலை ; 
ப . சுரங்கமிட்டு வெடிக்கவை ; சுட்டுக் கருக்கு , சாம்பராக்கு , 
வாட்டு , 

வதக்கு ; பாழாக்கு ; தெறுமொழிக்காளாக்கு , 
அழிவுக் காளாக்கு , கேடுசெய் ; ( தொ . ) in full blast , முழு 
வேகத்தில் . 
blast ed , a , கருகிய , வாடிய ; பாழ்பட்ட ; பாழாய்ப்போன . 
blaste ma , 11. கருமூலப்பொருள் ; உ.றுப்பு மூலவடிவம் ; கரு 
விலுருவாகும் ஊன்மம் ; செடியினக் கருமூலத்தின் கவட்டுப் 
பத்தி . 
blast - engine, n . காற்றூட்டு இயந்திரம் , செறிகால் பொறி . 
blast er , 11. பாழ்செய்பவர் ; பாழ் செய்வது ; குழிப்பந்தாட்ட 
மட்டை வகை . 


. 


95 


bleachers 


blindage 


bleach ers , n . pl . கேளிக்கை அரங்கங்களின் திறந்தவெளிப் 

பலகை இருக்கைகள். 
-bleach ing, a . வண்ணம் போக்குகிற ; ( தொ . ) bleaching 

powder , வண்ணகக்காரம் , வெளுப்புக்காரம் ., சுண்ணப் 


பாசகை . 


bless , . புனிதப்படுத்து ; போற்று , புகழ்ந்து , பூசனை செய் ; 
திருவருள் பாலி , திருவருள் கூட்டுவி ; வேண்டுதல் வழிபாடு 
செய் ; வாழ்த்து , வெற்றி அவா அறிவி ; வளத்துக்குக் 
காரணமாகக் குறிப்பிடு , நற்பேற்றுக்கு மூலமாகக்கூறு ; 
பாழாய்ப்போ ; ( தொ . ) bless me , I m blest , அடேயப்பா ; 
கெட்டது கேடு என்பது போன்ற கோபக் குறிப்பு . 
bless 2 , ப . அடி , ஊறுபடுத்து . 
bless ed , a . புனிதமான ; போற்றுதலுக்குரிய ; திருவார்ந்த , 
நற்பேற்றுக்குரிய ; அருளப்பெற்ற , கிடைக்கப்பெற்ற ; தெய் 
வீகமான , வானுலக வாழ்வு பெற்ற ; பேரின்பத்துக்குரிய ; 
இன்பவாழ்வுக்குரிய ; பாழாய்ப்போன ; குழம்பிப்போன . 
bless edness , n . திருவருட்பேறு ; பேரின்பம் ; நிறைவளம் ; 

( தொ . ) single blessedness , மணமாகா நிலை . 
bless ing , 11. திருவருள் பாலிப்பு ; வேண்டுதல் வழிபாடு ; 
வாழ்த்து ; இறை நினைவு , கடவுள் வணக்கம் ; அருள் வளம் ; 
வரம் : இயல் வண்மை ; இன்பம் ; மகிழ்ச்சிக்குரிய பொருள் . 
blest , v . bless என்பதன் இறந்தகால முடிவெச்ச வடிவம் . 
blet , 71. காய் உள்ளழிவு ; உள்ளழிவுப்பட்ட பகுதி ; மடி ; 

தூங்குமூஞ்சித்தனம் . 
bleth er , 1 . உளறல் , பிதற்றுரை ; ப . உளறு , பயனற்ற 

பேச்சுப் பேசு . 
bleth erskate , 11. பிதற்றுரையாளர் , வாயாடி . 
blew , v . blow என்பதன் இறந்தகால வடிவம் . 
blew it , 11. உணவாகப் பயன்படும் காளான் வகை . 
blight , n . வெப்பு நோய் , செடிகளை ஊறுபடுத்தும் நோய் 
வகை ; செடிப்பேன் வகை ; புழுக்கம் ; கொடும் பழி ; அழிவு ; 
கேடு , நலிவு ; U. ஊறுபடுத்து , தீமைக்காளாக்கு , அழி . 
blight er , 11. அழிவுக்காரணம் ; தொல்லை தருபவர் , சனியன் ; 

இரவலர் , பிச்சைக்காரர் ; கீழோர் . 
blight ing , a . கேடான . 
Blimp , 11. மீளாப் பிற்போக்காளியான முதிய அதிகாரி ; 
பேசும் படத்தில் ஒலிப்பதிவுக் கருவிக்குரிய ஓசைத்தடை 
காப்புடைய கட்டிடம் . 
blimp , 11. சிறு வேவு விமானம் . 
blimp ery , blimp ishness , n . பிற்போக்குத் தன்மை . 
blind , 11 . 

பலகணித்திரை ; மறைப்பு , மறைதிரை , தட்டி ; 
கண் மறைப்பு , மாறாட்டம் ; சீட்டுப்பார்க்காமல் கேட்கும் 
எண் ; a . பார்வையற்ற , கண்ணற்ற , குருடான ; 

காணாத , 
கவனமற்ற ; முன்னெச்சரிக்கையில்லாத , கூருணர்வற்ற ; 
அறிவற்ற ; நயமறியாத ; மூர்க்கமான , ஆய்ந்தோய்ந்து 
பாராத ; கண்மூடித்தனமான , குருட்டுத்தனமாகப் பின்பற்று 
கிற ; வேண்டுமென்றே கவனிக்காத , புறக்கணிப்பான ; 
கண்ணுக்குத் தெரியாத ; மறைவான ; செல்வழியற்ற , 
மொட்டையான ; வழிகாணாத , வழியுணர்வற்ற ; இலக் 
கில்லாத ; முறையற்ற , சூதாட்ட மனப்பான்மை வாய்ந்த ; 
இருட்டான ; வெறுமையான ; மையில்லாத பொறித்தட 
முடைய ; தவறான முகவரியுடைய ; பயனற்ற ; பூக்காத ; 
காய்க்காத ; V. குருடாக்கு , கண் கெடு , பார்வை மழுங்கவை ; 
மறை ; இருட்டாக்கு ; தெரியாமல் போகச்செய் ; ஏமாற்று ; 
அறிவு மழுங்கவை ; உண்மையை மறை ; கண்ணை 
மூடிக்கொண்டு செய் ; ( தொ . ) blind coal , அழலில்லாமல் 
எரியும் நிலக்கரி 

வகை ; 

blind ditch , மறை குழி ; 
blind door , கதவுப்போலி, கதவுத்தோற்றம் தரும் 
கட்டுமானக் கலைமரபு ; blind drunk , முழு அளவும் குடித்த ; 
blind flying , நிலங்காணாது பறத்தல் , சமிக்கைக் குறிகள் 
கேளாது பறத்தல் ; blind forces , இயற்கையாற்றல்கள் ; 
blind letter , தவறான முகவரியுடைய கடிதம் ; blind man s buff , 
கண்ணாம் பொத்தியாட்டம் ; blind man s holillay . விளக் 
கேற்றுவதற்கு முற்பட்ட நேரம் ; blind side , கவனந்திரும்பாத 
பக்கம் ; blind stamping , மைத்தடம்படாப் பொறிப்பு ; blind 
stitch , வெளிப்புறம் தடம் தெரியாத தையல் . 
blind age , 11. படைத்துறை அரண் தட்டி , பாதுகாப்புத் தட்டி , 


bleak , 1. சிறுமீன் வகை , வெண்ணிற ஆற்றுமீன் வகை . 
-,bleak , a . நிறமற்ற ; மங்கலான ; மழுங்கலான , மொட்டை 

மொழுக்கையான , பாழ்த்தடமான ; காற்றோட்டமான , குளிர் 
காப்பற்ற , உறைகுளிரான ; வற்றற்பாலையான. 
blear , a . நீரூடாகத் தெரிவது போன்ற , நீர்கலந்தாற்போன்ற 
தோற்றமுடைய ; நீர்ப்படலம் போர்த்த ; வீக்கத்தால் 
உருத்திரிந்த ; மங்கலான ; தெளிவற்ற , வடிவத்திட்பமற்ற , 
விளக்கமற்ற உருவரையுடைய ; ப . மங்கலாக்கு ; நீர்ப்படலம் 
தோய்வி ; நீர்ப்படலத்தினூடாகத் தெரியச்செய் ; தெளிவற்ற 

தாக்கு . 
blear - eyed , a . மங்கலான காட்சியுடைய , பார்வை மழுங் 

கிய , ஒளிமழுங்கிய ; அறிவு மழுங்கிய ; கூரறிவற்ற . 
blear y , a . மங்கலான தோற்றமுடைய . 
bleat , 11. ஆட்டின் கத்தல் ; கதறல் ; புரியாப்பேச்சு ; 3. கத்து , 
ஆட்டின் குரல் எழுப்பு ; கன்றின் குரலில் கரை ; விளங்காக் 
குரலில் கூச்சலிடு , தளர்குரலுடன் கதறு ; பொருளில்லாப் 

பேச்சுப்பேசு , வீணுரையாடு . 
bleat ing, n . கத்தல் ; a . கதறுகிற , 
.bleb , n . சிறுகொப்புளம் ; குமிழி . 
bled , v . bleed என்பதன் இறந்தகால முடிவெச்ச வடிவம் . 
-bleed , U. அறுவை மூலம் குருதி சோரவிடு ; போர்மூலம் 
செந்நீர் சிதறவை ; கொலை காரணமாக இரத்தம் வழிந் 
தோடச்செய் ; குருதி ஒழுகு ; இரத்தம் இழக்கச்செய் ; 
செந்நீர் இழ ; குருதிசொட்டு ; இரத்த இழப்புக்கு ஆளாகு ; 
குருதி இழந்துமடி ; மரஞ்செடிகளில் உயிர்ச்சாறு ஒழுக 
விடு ; உயிர்ச்சாறு கசிந்துவடி ; சுரண்டு ; செல்வம் பறித்து 
ஓட்டாண்டியாக்கு ; செல்வம் கரையவிடு ; துன்புறு , வேதனை 

யடை , நெஞ்சுருகு ; கண்டுவருந்து , இரங்கு . 
bleed er , 11. குருதிசிந்துபவர் ; கொடியவர் ; பணம்பறிப்பவர் , 

பொருள் உறிஞ்சுபவர் ; வாழ்வு சுரண்டுபவர் ; குருதிச் 

சோகையுடையவர் . 
bleed ing , n . குருதிவடிப்பு : குருதிச்சோர்வு ; a . குருதி 

கசிகிற ; துன்புறுகிற ; இரக்கமிக்க . 
bleep , 1. 1957 - இல் நிலவுலகிலிருந்து செலுத்தப்பட்ட ருசியத் 

துணைக்கோளிலிருந்து வரும் வானொலி அடையாள ஒலி ; 
3. ருசியத் துணைக்கோளின் வானொலி 

அடையாள 
அனுப்பு . 
blem ish , n. கறை ; வழு , குற்றம் ; குறை , கோளாறு ; 

V. அழகு கெடு , கறைப்படுத்து . 
blench , a . 

ஆண்டுக் கணக்குப்படி வரிசெலுத்துவதற் 
குரிய ; ado . ஆண்டுவாரி வரி செலுத்தும் கடமை அடிப் 
படையில் , 
blench , 0. வெட்டிவிலகு , சட்டெனப் பின்னிடு , பின்வாங்கு ; 

கண்மூடிச்செய் ; தனக்குத்தானே மறைத்துக்கொள் . 
blend , 11. கலவை , கலப்பு , நுட்பதிட்பம்பட நயமாக இணைக் 
கப்பட்ட இணைவு ; தேயிலையுடன் வெறிச்சத்துக்கள் கலந்த 
இன்கலவை ; 3. கல ; ஒருங்கிணை , சேர்ந்து ஒன்றாகு ; இரண் 
டற ஒன்றுபடு , வேறுபாடின்றித் தழுவி இணை . 
blende , 11. கனிப்பொருள் வகை , துத்தநாகக் கந்தகை , 
Blen heim, n . மென்குழைவான பண்புமிக்க நாய் வகை . 
blennorrhoe a , n . ( மரு. ) மேகநோய் , குய்யக்கசிவு. 
blenn y , n . சேற்று மீன்வகை . 
blent , v . blend என்பதன் பழைய இறந்தகால முடிவெச்ச 


. 


ஒலி 


வடிவம் . 


bleph arism , 1. இமை நடுக்கம் . 
blephari tis , n . இமை வீக்கம் . 
bles bok , n . தென் ஆப்பிரிக்க மானியல் ஆட் 


வகை. 


96 


bloke 


blind - alley 
blind - all ey , n . முட்டுச்சந்து ; a . வேறு செல்வழியற்ற . 
blind ed , a . குருடாக்கப்பட்ட ; கண்மறைக்கப்பட்ட ; அறிவு 

மழுக்கமெய்திய . 
blind er , 1. குருடாக்குபவர் , கண்மறைப்பவர் ; குதிரையின் 

கண்மறைப்பு வார் . 
blind - fish , n . கண்ணிலா மீன்வகை . 
blind fold ,, கண்கட்டப்பட்ட ; கண்மூடிச்செய்யப்பட்ட ; 
கண்முடியான , கருத்தற்ற ; மடத்தனமான ; U. கண்ணைக் 
கட்டு ; தவறாக வழிகாட்டு ; ads . கண்கட்டுடன் ; 

; கண் 
மூடித்தனமாய் ; மடத்தனமாக . 
blind gut , n . குடல் வால் , குடல் முனை ; முட்டுக் குழாய் . 
blind ing , n . புதுப்பாதையில் மேற்பூச்சுப்பூசல் , பாதை 

மேற்பூச்சு ; a . குருடாக்குகிற ; கண்கூசவைக்கிற . 
blind ly, adu . பாராமல் ; தட்டித்தடவி ; மடத்தனமாக ; 

மூர்க்கமாக . 
blind ness , n . குருட்டுத்தன்மை , கண் தெரியாமை ; 

அறியாமை , மடமை . 
blind - story , 1. திருக்கோயில் சிறகுமுகட்டுக்கும் பலகணிகட் 

கும் இடைப்பட்ட நிழலார்ந்த பகுதி . 
blind - worm , 11. மெதுவாகச் செல்லும் நிலப்புழு வகை . 
blink , n . நிலையற்ற நோக்கு ; கணநோக்கு ; இமைப்பு ; கண 
நேரக் காட்சி ; வெள்ளொளி , பனிப்பரப்பின் எதிரொளி ; 
U. இமை , இமையசை , கண்மூடித்திற ; அரைக்கண் பார் ; 
வெள்ளொளி வீசு ; கணநேரக் காட்சியளி ; புறக்கணி , 
கண்டும் காணாதது போலிரு ; கவனத்தில் எடுத்துக்கொள்ளா 
திரு . 
blink ard , n. நிலையற்ற நோக்குடையவர் , ஓயாது இமை 

கொட்டுபவர் ; நொள்ளைக்கண்ணர் . 
blink er , n . இமைப்பவர் ; அரைக்கண் பார்ப்பவர் ; குதிரை 

யின் கண் மறைக்கும் தோல் வார் . 
blinks , n . சேற்றில் வளரும் பாசி வகை . 
blip , n . சேணியக்கமானியின் திரையிற் காணப்படும் பொரு 

ளின் வடிவம் . 
bliss , 11. பேரின்பம் , கலப்பற்ற இன்பம் , மகிழ்ச்சி , கழிபே 

ருவகை . 
bliss ful , a . இன்பநிறைவுடைய , கழிமகிழ்வுடைய . 
bliss fully , adv . கலப்பற்ற உவகையுடன் , சிறு கவலையும் 

இல்லாமல் , 
blis ter , n . கொப்புளம் , பொக்குளம் ; உராய்வுக்காயம் ; 
நெருப்புப்புண் ; உலோகத்திலோ மரப்பலகையிலோ சாயப் 
பூச்சிலோ இலையிலோ ஏற்படும் சிறுகாய்ப்பு , புடைப்பு , 
பொடிப்பு , பொருக்கு ; ( மரு . ) கொப்புளம் உண்டுபண்ணும் 
பொருள் ; கொப்புளப்பற்று , காரச்சீலை ; V. கொப்புளம் உண்டு 
பண்ணு , புண்ணாக்கு ; கொப்புளி , கொப்புளமாய் எழு ; 
புண்ணாகு , கொப்புளித்துப் போ . 
blis tered - steel , blis ter - steel , n . காய்ப்புடைய தகட் 

டிரும்பு . 
blis ter -plas ter , 11. காரச்சீலை , கொப்புளப்பற்று . 
blis tery , a . கொப்புளமுடைய ; காய்ப்புக்கள் நிரம்பிய . 
blithe , a . களிகிளர்ச்சியுடைய , உவகைமிக்க , இன்மகிழ்ச்சி 

யுடைய . 
blith ering , a . ( பே - வ . ) பொருளின்றிப் பிதற்றுகிற ; வம் 

பளக்கிற ; படுமோசமான , பதடியான . 
blithe some , a . களிப்பார்ந்த ; ஒயிலான . 
blitz , 11. விமானக்குண்டுவீச்சு ; திடீர்த்தாக்குதல் ; 3. விமான 

மூலம் குண்டுவீசித்தாக்கு , விமானத்தாக்குதலால் அழிவுசெய் . 
blits kreig , ( செர் . ) n . அதிர்ச்சித்தாக்குதல் , மின்னல் போர் 

முறை . 
blizz ard , 11 , பனிப்புயல் , பனிச்சூறாவளி . 
blizz ardly , blizz ardous , a . பனிப்புயல் போன்ற , பனிச் 
சூறாவளி சார்ந்த . 


bloat , v . நீரில் உப்பவை ; காற்றூட்டி ஊதவை ; வீங்கச் செய் , 

பெருக்கச் செய் ; உணவு திணித்துக் கொழுக்கப்பண்ணு . 
bloat ed , a . காற்றுட்கொண்டு 

ஊதிய ; 

ஊறி உப்பிய ; 
கொழுத்த . 
bloat er , n . சாளை மீன்வகையை உப்பிட்டுப் புகையூட்டப் 

பட்ட உணக்கல் . 
blob , 11. துளி ; குமிழ் ; வண்ணப்பொட்டு ; மெல் உருள் 

வடிவம் ; சுழிக்குறி . 
blobb er- ]ipped , a . தடித்த சுண்டுடைய , தொங்கு உதடு 

கொண்ட . 
bloc , n . கட்சிகளின் திரளணி ; கூட்டணி . 
block . 11. பாளம் , கட்டி , பிழம்பு ; கட்டை , மரத்தடி ; செப்ப 
னிடாத்தடி ; கட்டித்துண்டு , செங்கற்பாளம் , கற்பிழம்பு ; 
கொல்லுலை அடிமுட்டு ; அச்சுக்கோப்பதற்குரிய அடிக்கட்டை ; 
அச்சுப்பாளம் , பட அச்சுக்கட்டை ; செதுக்குவேலைக்குரிய 
கட்டை ; தனி மொத்தம் , மொய்திரள் ; நகர வட்டாரக்கூறு ; 
நகர்ப்புற வட்டகைக்கூறு ; நான்கு தெருக்களுக்குட்பட்ட 
வட்டகை , வளாகம் ; குடியிருப்புக்காக ஒதுக்கி வரையறுக்கப் 
பட்ட நிலப்பரப்பு ; தடை , தடங்கல் ; மரப்பந்தாட்டத்தில் 
ஆட்டக்காரர் பந்தைத்தடுத்து மட்டையுடன் நிற்கும் இடம் ; 
உயிரற்ற பொருள் ; மட்டி , முட்டாள் ; 3. தடு ; தடங்கல் 
இடு , முட்டுக்கட்டையிடு ; தடுத்து நிறுத்து , முடக்கு ; பயன் 
கட்டுப்படுத்து ; செயல் கட்டுப்படுத்து ; செயலறவை ; இடம் : 
வளை , அடைப்பிடு ; முற்றுகையிடு , கட்டுப்படுத்து ; உருவளி; 
சமசதுக்கக் கட்டையாக்கு : புடைப்புப் பொறிப்பிடு ; உருவரை 
குறி ; சட்டசபையில் எதிர்ப்பறிவி ; ( தொ . ) block capitel , 
block letter , block writing , தனித்தனி அச்சுருப் போன்ற 
முதலுரு எழுத்துவடிவம் ; block grant , மைய அரசால் திணை 
அரசுக்குத் தரப்படும் தனிப்பட்ட மொத்த உதவித் தொகை ; 
block type , 

எல்லைவரைக்கட்டுக்கள் இல்லாத திண்ணிய 
அச்சுரு . 
blockade , 11. சூழடைப்பு , முற்றுகை , தடைவளைப்பு ; கடல் , 
நில வழித்தடை , வாணிகத்தடை , போக்குவரத்துத்தடை ; 
வழியடைப்பு ; V. முற்றுகையிடு , வளைத்துத்தடை செய் ; 
மறி , தடு , வழியடை ; ( தொ . ) paper blockade , நடைமுறைப் 
படுத்தப்படா வளைப்புத்திட்டம் ; raise blockade, முற்றுகை 
அகற்று , வளைப்பு விட்டுவிடு ; run blockade , தடைவளைப்பு 
மீறிச்செல் . 
blockade - runner , 11. முற்றுகைத்தடை மீறிச்செல்பவர் ; 

தடைவளைப்பைத் துளைத்துச் செல்லும் கப்பல் . 
block - book , 1. பாள அச்சு முறையில் பதிப்பிக்கப்பட்ட ஏடு , 
block - chain , n . மிதிவண்டியினது போன்று கண்ணியும் 

பொருத்துமாகத் தொடர்ந்த வளையம் . 
block - coal , 11. நீள்சதுக்கப் பாளமாகவே இயல்பாய் உடை 

யும் நிலக்கரி . 
blocked , a . தடுக்கப்பட்ட , தடுத்து நிறுத்தப்பட்ட , தேக்கப் 

பட்ட ; கட்டுப்பாட்டுக்கு உட்பட்ட . 
block head , n . மரமண்டை , முட்டாள் . 
block house , 11. தற்காலிக அரண் . 
block ing, n . தடைப்படுத்துதல் ; a . தடைப்படுத்துகிற ; 
( தொ . ) blocking motion , தீர்மானத்தைத் தானே பிறகு 
கொண்டுவரப் போவதாகச் சொல்லி தற்பொழுது தடுக்கும் 
அறிவிப்பு . 
block ish , a . மரக்கட்டை போன்ற ; முட்டாளான ; மசணை 

யான , மடிமையுடைய . 
block - ship , n. துறைமுகப்பாதுகாப்புக்கு வழங்கப்படும் 

பழமைப்பட்டுவிட்ட போர்க்கப்பல் . 
block - system , n . புறந்தடுப்புமுறை , புகைப்பாதையில் ஒரு 
பகுதியில் வண்டி செல்லும் வரை பிற வண்டிகள் புறந்தடுத்து 
நிறுத்தப்படும் முறை . 
block - tin , 1. தகரப்பாளம் . 
bloke , 11. ( பே - வ . ) ஆள் , பேர்வழி ; ( கப் . ) போர்த்தலைவர் . 


97 


blond 


bloom 


blond , n . பசுந்தலை இளம்பொன் மேனியர் ; a . வெண்பொன் 

நிறமான ; மயிர் வண்ணத்தில் இளம் பொன்னிறமான . 
blonde, ( பிர . ) 11. பசுந்தலை இளம்பொன் மேனியள் ; a . பெண் 
டிரில் வெண்பொன் நிறமான ; பெண்டிர் மயிர்வண்ணத்தில் 
இளம் பொன்னிறமான . 
blood , 11. குருதி , இரத்தம் , செந்நீர் , சோரி ; குடும்ப உறவு ; 
மரபு , பிறப்பு , இனம் ; உயர்மரபு ; நன்மரபு வாய்ந்த 
குதிரை ; நகர் சுற்றும் பகடி ; உணர்ச்சி நிலை ; உணர்ச்சி ; 
சிற்றின்ப உணர்ச்சி ; கோபம் ; கொலை , பலி , கொலைக் 
குற்றம் ; சாறு ; செஞ்சாறு ; 3. ( மரு. ) குருதியெடு , குருதி 
வடியவிடு ; குருதிபூசு ; போர்ப்பயிற்சி தொடங்கு ; வேட் 
டைப் பயிற்சி தொடங்கு ; வேட்டைநாய்க்கு முதற் குருதி 
மணம் காட்டு ; ( தொ . ) blood bank , மருத்துவத்துக்குரிய 
குருதிச் சேமவைப்பு ; blood count , குருதியின் வெள்ளை 
சிவப்பு நுண்ம 
நுண்ம எண்ணிக்கைத் தரம் ; 

blood pressure, 
குருதியழுத்தம் ; blood sports , குருதி சிந்தவைக்கக்கூடிய 
& களிக்கைகள் ; in cold blood , மனதார ; in hot blood , 
கோபத்தில் ; உணர்ச்சிக் கொந்தளிப்பின் விளைவாக . 
blood - and -thun der , a . திடுக்கிடுநிகழ்ச்சி செறிந்த , மட்டு 

மீறி உணர்ச்சிக் கொந்தளிப்புடைய , 
blood - bath , 11. குருதிக்குளிப்பு , கொலையாட்டம் , படுகொலைக் 


blood - pudding , n . குருதி கலந்த களி . 
blood -rain , 11. குருதி மழை , பாலைச்செம்புழுதி கலந்து குருதி 

நிறமாகப் பொழியும் மழை . 
blood -red , a . குருதிச் சிவப்பான , செக்கச்சிவந்த . 
blood - relation , 11 . பொதுமுன்னோரைக் கொண்ட 

வுடையவர் . 
blood root , 11. சிவந்த கிழங்கும் சாறும் உடைய செடிவகை . 
blood - roy a ] , 11. அரச நேர்வழி மரபு . 
blood .sac rifice , 1. குருதிப்பலி . 
blood shed , 11. குருதி சிந்துதல் , கொலைப்பழி . 
blood shot , a . குருதிச் சிவப்பான , அழற்சிவப்பான . 
blood - sized , a . குருதிகலந்து பசையான , குருதி பூசிய . 
blood - spav in , 11. பின்காலடியில் கணுவின்மேல் குருதி 
கட்டுவதால் நரம்புப் புடைப்பு உண்டுபண்ணும் குதிரைநோய் 


வகை . 


களரி. 


blood -bespott ed , a . குருதி சிதறப்பட்ட , குருதிக்கறை 

படிந்த . 
blood - bird , 11. ஆஸ்திரேலியா ( Australia ) மாநிலக் கண்டத் 

துக்குரிய தேன் உண்ணும் செந்நிறப் பறவைவகை . 
blood - bol tered , a . குருதி கட்டிய , குருதியில் புரண்டு சடை 


2 


யான . 


blood - broth er , 11. ஒரே வயிற்று உடன்பிறப்பாளர் . 
blood - curdling , a . விறைக்க வைக்கிற , குருதி கொதிக்க 

வைக்கிற , பேரச்சம் தருகிற . 
blood .dust , 11. குருதியிலுள்ள நிறமற்ற சிறுதுகள் . 
blood ed , a . குருதி உடைய ; தூய இரத்தம் உடைய ; நன் 

மரபு வழிவந்த ; குருதித்தீக்கை பெற்றுள்ள . 
blood - feud , 11. குடும்பச் சண்டை ; பழிக்குப்பழி நாடிய 

பகைச்செயல் , பழி . 
blood - group , 11. குருதிப்பகுப்பினம் , குருதியின் நால்வகைப் 

பகுப்பினங்களுள் ஒன்று . 
blood - guilty , a . கொலைமுயற்சிக் குற்றமுடைய , குருதி 

சிந்திய குற்றம் வாய்ந்த . 
blood - heat , 11. மனிதனின் குருதி வெப்பப் பொது அளவு ( 98 

பாகை பாரன்ஹைட் ). 
blood .horse, n . இனக்குதிரை , நன்மரபுப் பரிமா . 
blood .hot , a . குருதியின் வெம்மையுடைய . 
blood - hound , n . மோப்ப வேட்டைநாய் வகை . 
blood ily , adu . கொடூரமாக . 
blood iness , 11. இரத்தவெறி , கொடூரம் ; பழிகேடு ; குருதித் 

தோய்வு . 
blood less , a . குருதியற்ற ; குருதிச்சோகையுடைய ; இறந்த , 

உயிரற்ற ; குருதி சிந்தாத . 
blood letter , n . மருத்துவ முறைப்படி குருதிவடிப்பவர் . 
blood - letting , n . மருத்துவ முறைப்படி குருதி வடித்தல் . 
blood - money , 11. குருதிக்கூலி, கொலைஞனுக்கு உடந்தை 
யாக மற்றொருவன் மீது பழிசுமத்த உதவுபவர் பெறும்கூலி; 
கொலைக்கான கூலி ; கொலையுண்டவரின் உறவினர்க்குக் 
கொடுக்கப்படும் உயிரீட்டுக்கூலி. 
blood -plate, 71. குருதி கட்டுவதற்குரிய மூல ஆற்றலுடைய 

இரத்தக் கூறு . 
blood - pois oning , 11. குருதி நச்சுப்பாடு . 

13 


blood - sprent, a . குருதிதெறித்த . 
blood stain , 11. இரத்தக்கறை . 
blood stained , a . குருதிக் கறைப்பட்ட ; கொலைக்குற்றம் 

உடைய ; கொலைப் பழியுடைய . 
blood stock , 11. முழுப்பயிற்சி பெற்ற குதிரைத் தொகுதி , 
blood stone , 11 . செந்தடங்கள் உடைய மணிக்கல்வகை . 
blood .sucker , 11. குருதியுறிஞ்சி ; அட்டை ; சுரண்டல்காரர் ; 

அடுத்தவர் பணம் கரைப்பவர் . 
blood -tax , 11 கட்டாயப் படைத்துறைச் சேவை . 
blood - test , 11. ( மரு . ) குருதி ஆய்வு , இரத்த சோதனை . 
blood -thirstiness, n . கொலை வெறி . 
blood - thirsty , a . இரத்தம் சிந்தும் அவாவுடைய , கொலை 

வெறிகொண்ட . 
blood - transfusion , 11 . ஒருவர் குருதியை இன்னொருவர் 

நாடியில் மாற்றுதல் . 
blood - vessel , 11. குருதி நாளம் , நாடி நரம்பு . 
blood - wit , blood - wite , 11. குருதி சிந்திய குற்றத்துக்கான 

தண்டவரி ; இரத்தத் தண்டவரி வசூலிக்கும் உரிமை . 
blood worm , 11. குருதிச்சிவப்பான தூண்டிற் புழுவகை . 
blood - wort , 11. குருதிச்சிவப்பான வேர் அல்லது இலை 

உடைய செடியினங்களின் வகை . 
blood y , a . செந்நீர் சார்ந்த ; இரத்தத்தைப் போன்ற ; குருதி 
தோய்ந்த ; இரத்தக்களரியான ; சோரி வடிகிற ; இரத்தச் 
சிவப்பான ; குருதி வெறியுடைய , கொடூரமான ; கிளர்ச்சி 
யுடைய , ஆர்வ நம்பிக்கையுடைய ; பாழான , பழிகேடான ; 
மட்டு மீறிய ; படுமோசமான ; V. குருதிதோய் , இரத்தக்கறை 
உண்டுபண்ணு ; adu . குழப்பமாக . 
blood y - bones , 11. பூச்சாண்டி . 
blood y - flux , 11 குருதிப்போக்குக் கலந்துள்ள வயிற் 

றளைச்சல் . 
blood y - hand , n . குருதிக்கறையுடைய கை ; இளங்கோமகன் 

உரிமைப் பொறிப்பான குருதிதோய்ந்த கைச்சின்னம் . 
blood y - mind ed , a . கொடிய . 
blood y - sweat , 71. குருதிகலந்த வியர்வைகாணும் நோய்வகை . 
bloom1, 11. மலர்ச்சி ; மலர்த்தொகுதி ; பூ : பூமணம் ; பூப் 
பொலிவு ; அழகு ; பளபளப்பு ; கட்டிளமை ; முழுநிறைவு ; 
முதற்புதுமை ; செந்நிறம் , செவ்வலரி நிறம் ; கன்னச்சிவப்பு ; 
தூசிபோன்ற மேற்படிமானம் ; முகில் போன்ற மேல் தோற் 
றம் ; மெழுகு போன்ற பரப்பு ; பூக்குவை ; பூங்கொச்து ; 
உலர் முந்திரிவகை ; 3. பூவலர் , மலர்ச்சியுறு ; பூத்தாங்கு ; 
முழு அழகுடன் பொலிவுறு ; தழை ; விளைவு அளி . 


99 


bloom 


blue - bonnet 


. 


ஊ 


bloom , 11. முழுதும் உருவாகா உலோகக்கட்டி ; 3. முழுதும் 

உருவாகா உலோகக் கட்டியாக்கு . 
Bloom er , 1. பெண்டிரணியும் குறும்பாவாடைக் காற்சட்டை ; 

a . குறும்பாவாடைக் காற்சட்டையுடைய . 
bloom ers , 11. p !. மிதிவண்டி - கேளிக்கை முதலிய துறை 
களில் ஏற்றிச் சுருக்கிக் கட்டிக்கொள்ள உதவும் தளர் 
காற்சட்டை . 
bloom ery , 11. கனிப்பொருளை இருப்புக்கட்டிகளாக்கும் 

உலைக்களம் . 
bloom ing , a . மலர்ச்சியுடைய ; சிவந்த ; மகிழ்ச்சிவாய்ந்த . 
blore , 11. வன்காற்று . 
bloss om , n . பூ ; கனிதரும் மலர் ; பூங்கொத்து ; இளமை 
நலம் , நல்லிளமை ; வனப்புத்தோற்றம் ; U. அலர் , அரும் 
பவிழ் , மலர் விரி ; மலர்ச்சியுறு , முழுவிரிவடை ; வளம் பொங்கு , 
தழை . 
bloss om - faced , a . உப்பிய 

முகமுடைய . 
bloss oming , n . மலர்ச்சி . 
bloss omless , a . பூவில்லாத , மலர்ச்சியற்ற 
bloss om - nosed , a . விரிந்த மூக்குடைய , 
bloss omy , a . மலர் நிறைந்த ; பூப்போன்ற . 
blot , 11. புள்ளி ; கறை ; அழுக்கு ; குற்றம் ; குறைபாடு ; 
துடைத்தழிப்பு ; இழிசெயல் ; இழி பண்பு ; V. கறைப்படுத்து ; 
அழகுகெடு ; துடைத்தழி ; மைாட்டுத்தாளால் 

மைஒட்டுத்தாளால் ஒற்று ; 
கிறுக்கிவை , பொருளற்ற எழுத்தால் நிரப்பு . 
blot , 11. கட்ட ஆட்டத்தில் இடருக்கு ஆளான 

காய் ; 
ஆட்டத்தில் வலிமை குறைந்த கட்டம் ; போர்த்திட்டத்தின் 
வலுக்குறையுடைய பகுதி . 
blotch , n . கொப்புளம் , பொக்குளம் ; கறை , தழும்பு , தடம் ; 
பொட்டு , சுட்டி , பட்டை ; செடி நோய்வகை ; 

T . கொப் 
புளத்தால் நிரப்பு ; தழும்புகளால் நிரப்பப்பெது 

று . 
blotch ed , a . பொட்டுப்பொட்டான , தழும்பு தழும்பான . 
blotch ing, n . அப்புதல் , அடைதல் . 
blotch y , a . கொப்புளங்களை உடைய . 
blott ed , a . கறைப்படுத்தப்பட்ட ; துடைத்தழிக்கப்பட்ட ; 
பொட்டாகச் சிதறப்பட்ட ; கிறுக்கி வைக்கப்பட்ட ; மை 
ஒற்றப்பட்ட . 
blott er , 71. கறைப்படுத்துபவர் ; அழிப்பவர் ; மை ஒட்டுத் 

தாள் ; மோசமான எழுத்தாளர் . 
blottesque , 11. பொட்டுத்தெறித்து அமைக்கப்படும் ஓவியம் ; 

அப்புதல் ; விரிவான பகட்டு வண்ணப்படம் . 
blott ing, n . கறைப்படுத்துதல் ; துடைத்தழிப்பு ; பொட்டுப் 

பொட்டாக்குதல் ; மை ஒற்றுதல் ; மை ஒற்றுத்தாள் . 
blouse , n . இழைக் கச்சையிட்ட தொழிலாளர் தளர்சட்டை , 
குடுத்துணி ; இடுப்பில் வார்க்கச்சையிட்ட பெண்கள் தளர் 
சட்டை . 
blow , n. அடி , இடி , தட்டு, குத்து ; இடர் , அதிர்ச்சி ; 

( தொ . ) et one blow , ஒரே வீச்சில் ; திடீரென்று . 
blow 3 , 1, மலர்ச்சி , மலர்ச்சித் தோற்றம் . 
blow , 11. வீச்சு , காற்றடிப்பு ; திறந்த காற்றின்ப நுகர்வு ; 
ஊதல் ; மூக்குவழி காற்று வெளிப்படுத்துதல் ; பூச்சியின 
முட்டை ; ப. வீசு , வீசியடி ; 

ஊதி முழக்கு : 
கொப்புளி ; மூச்சுவிடு ; நெடு மூச்சு விடு ; உதிக் 
குமிழ் உருவாக்கு ; உருகிவழி ; துருத்திவழி காற்றூட்டு , 
துருத்தி ஊது ; வெடி ; ஊ திஉப்பு, வீங்கு , பெரிதாகு ; முட்டை 
விடு ; வீசித்தள்ளூ , வீசியடித்துக் கொண்டுபோ ; செய்தி 
நரிவி , செய்தி பரப்பு ; விசி அனல் எழுப்பு ; தூண்டு ; 
( பே - வ . ) தெறுமொழி கூறு , 

, 

பாழாய்ப்போ ; ( தொ . ) 
blow great ( uns , புயலாப வீசு ; blow hot and cold , 
தயங்கு , ஊசலாடு ; blow in , blow into , வீசு , ஊது ; 
blow off , காற்று வெளியிடு ; ஆற்றலிழ ; 
ஊதி அணை , அவி ; அடித்து நொறுக்கு ; 

blow over , 


கடந்துபோ ; blow up , வெடிவைத்துத் தகர் ; அமைதியிழந்து 
கோபங்கொள் ; அச்சுப்படம் பெரிதாக்கு ; நிலப்படம் அகலப் 
படுத்து ; blow upon , ஊதிக்கெடு ; வாடச்செய் . 
blow ball , 11. பறக்கும் விதையின் துய்த்திரள் . 
blowed , v . blow என்பதன் பேச்சுவழக்கான இறந்த 

கால வடிவம் . 
blow er , 11 . எதுபவர் ; காற்றெழுச்சியூக்கும் அடுப்பின் 
மேல்புறத் தகடு ; காற்றோட்டமியக்கும் பொறி ; நிலக்கரிச் 
சுரங்கத்தில் காற்றாவி வெளிச்செல்லவிடும் புழைவழி . 
blow gun , 1. ஊதுகணைக் குழல் , கணை - குண்டு ஆகிய 

வற்றை விசையுடன் எறிய உதவும் ஊதுகுழாய்க் கருவி . 
blow - hole , n . திமிங்கில மூக்கு ; பனிப்புழை , நீர்வாழ் 
விலங்குகள் மேல்வந்து மூச்சு வாங்க உதவும் பனிக்கடற் 
பரப்பின் இடை வெளி காற்றாவி வெளியிடும் புழைவழி ; 
உருக்கு உலோகக் குமிழி . 
blow lamp , n . இடத்துக்கிடம் கொண்டு செல்லத்தக்க காற் 

றூட்டு விளக்குவகை . 
blown , v . blow என்பதன் முடிவெச்ச வடிவம் . 
blow .out , 11. சக்கரக்குழற்பட்டை வெடிப்பு . 
blow pipe, 1 . 

ஊதுலைக் குழாய் ; ஊதுகணைக் குழல் ; 
ஆய்வுக்கள ஊதுகுழாய் , கண்ணாடி உருக்குபவர் ஊதும் 
அனற்குழாய் . 
blow .valva; 11 . காற்று வெளிச்செல்வதற்குரிய இதழ் 

வாயில் . 
blow y , a . காற்று வீசுகிற , காற்றோட்டமிக்க . 
blowze , 11. செங்கொழுப்புப் பணிப்பெண் . 
blowzed , blowz y , a . செங்கொழுப்பான; பயிற்சியால் 

தள தளப்புடைய ; கரட்டுத் தோற்றமுடைய ; செப்பமற்ற ; 
சீர்குலைவான . 
blub, v . கண்ணீர் வடி . 
blubb er , 11 , திமிங்கிலக் கொழுப்பு ; இழுதுமீன் ; அழுகை ; 
a . வீங்கிய , உப்பிய ; நீண்டு தொங்குகிற ; 3. கதறி அழு . 
அழுதரற்று , புலம்பு ; ஈனை ; உருக்கெடு ; ஊதிப்பெரிதாகு . 
bluch ers , 11. பழம்பாணியான தாழ்குதி அடியரணம் ; 

உயர்குதி மிதியடி . 
bludg eon , 1. செண்டு , குண்டாந்தடி ; 

குண்டாந்தடி ; I. குண்டாந்தடி 


யால் அடி . 


blue 1 , 11. நீலநிறம் ; நிலவான் ; நீலக்கருங்கடல் ; நீலவண்ணப் 
பொருள் ; வண்ணக நீலம் ; நீல வண்ணத்தூள் ; நீல மை ; 
நீலச்சின்னங் கொண்ட கட்சியாளர் ; நீலச்சின்னம் ஏந்திய 
பல்கலைக்கழகக் கேளிக்கைப் பிரதிநிதிகள் ; நீலச்சின்னம் ; 
நீல ஆடை ; நீலக்காலுறைக் கச்சை ; வண்ணப்பூச்சி வகை ; 
a . நீலநிறமான ; நீலச்சாயம் தோய்ந்த ; நீல ஆடையுடுத்த ; 
நீலச்சின்னம் உடைய ; துயரார்ந்த ; புலமை சான்ற ; கல்விச் 
செருக்கு மிக்க ; தகுதி கெட்ட , கயமைத்தனமான ; 3. நீல 
நிறமாக்கு ; நீலமிட்டு வெளு ; ( தொ . ) blue baby , பிறப் 
பிலேயே தோலில் நீலம் படரும் நோய்வகை யுடைய 
குழந்தை ; blue blood , உயர்குடி மரபுக்குருதி , உயர்குடி 
மரபு ; blue riband , blue ribbon , காற்கச்சைக் குழுவின் 
சின்னம் ; உயர்பரிசு , மேம்பட்ட நன்மதிப்பு : the Blues , 
பிரிட்டிஷ் மன்னர் குதிரைப்படைவீரர் ; true blue , உயர் 
மதிப்புடைக் குழுவின்பால் உறுதியான . 
blue , 0. வீணாக்கு , பயனின்றிச் சிதறடி . 
Blue beard , 11 . பல மனைவியர்களையுடைய கணவன் . 
}blue berry , % . செடியினத்தின் காய்வகை. 
blue bird , 11. பாடும் பறவையினத்தின் வகை . 
blue -black , 1. கருநீலம் , நீலச்சாயல் வாய்ந்த கருமை ; a . 

கருநீலமான , நீலச்சாயலுடைய , கருநிறமான . 
blue -bonnet , 11 , ஸ்காத்லாந்து நாட்டின் 

குடியானவர் 
அணியும் தட்டையான நீலநிறக் கம்பளிக்குல்லாய் : ஸ்காத் 
லாந்து குடியானவர் , ஸ்காத்லாந்து நாட்டவர். 


ஊது ; 


சப 


blow out , 


99 


blusterer 


blue - book 
blue - book , 11. நீல அட்டையிட்டு வெளியிடப்படும் சட்ட 

மன்ற அறிக்கை . 
blue bottle, 11. ( தாவ . ) நீல மலரையுடைய 

களைவகை ; 
பூச்சிவகை , 
blue breast , 1. பாடும் பறவைவகை . 
blue -buck , 1. ஆட்டியல் மான்வகை . 
blue cap , 71. மீன் வகையில் நீலப்புள்ளிகள் வாய்ந்த தலை 
யுடைய ஓராண்டுக்குஞ்சு ; வித்தை காட்டப் பயன்படுத்தப் 

படும் சிறு நீலநிறப் பறவைவகை . 
blue devil , n . கெட்ட பேய் . 
blue devils , n . pl. வெறி மயக்கத்தில் தோன்றும் கிலி 

யுருக்கள் ; மனச்சோர்வு . 
blue eye, 11. நீலக்கதுப்புடைய தேனுண்ணும் பறவைவகை . 
blue gown . 1. உரிமைச்சீட்டுப் பெற்ற இரவலர் . 
blue - green , a . பசுநீலமான . 
blue grey . a . வெளிறிய நீலமான . 
blue - ground , 11. வைரங்கள் கிடைக்கும் பாறைவகை . 
blue - gum , 71. ( தாவ . ) நீலகிரிமலைத் தைலமரம் . 
blue ing , 11. உலோகங்களுக்கு நீலவண்ணம் தோய்த்தல் ; 

மரக்கட்டை மக்கிப்போதல் . 
blue -jacket , 11. கடற்படையிலுள்ள கடலோடி . 
blue jay , n . அமெரிக்கப் பறவைவகை . 
blue mould , 11 , அப்பத்தையும் பச்சை வெண்ணெயையும் 

நீல நிறமாக்கிவிடும் பூஞ்சக்காளான்வகை . 
blue ness , 11. நீலநிறம் ; நீலநிறமுடைமை . 
blue nose , 11 . நோவாஸ்கோஷியா (( Novascotia ) தீவி 

லுள்ளவர் . 
blue - pencil , 1. திருத்தியமைப்பதற்குப் பயன்படுத்தப்படும் 

மீலவண்ண எழுதுகோல் . 
Blue Peter , n . கப்பல் புறப்படுவதற்கு அறிகுறியாக உயர்த் 
தப்படும் வெண்கட்டம் உடைய நீலக்கொடி ; சீட்டாட்ட 
வகையில் துருப்புக்கேள்வி . 
blue - pill , 11. பாதரசம் கலந்த மாத்திரை, 
blus - print , 11 , நிலத்தில் வெண்கோடாக உருப்படிவமுறும் 
நிழற்பட அச்சு முறை ; ஒளியூடுருவும் தாளில் வரையப்பட்ட 
படம் ; முதனிலைப் படிவம் , பூர்வாங்கப்படி ; செய்ய 
வேண்டிய பணிபற்றிய திட்டம் ; v . நிழற்பட முறையில் 
நீலவண்ணத்தில் வெண்கோடாக அச்சிடு ; பூர்வாங்கப் 
படிவம் உருவாக்கு . 
blue - rot , 11 , பூஞ்சக்காளான் வகையினால் மரத்தில் ஏற்படும் 

நிலச்சாயல் . 
blue stocking, 11. படித்த அணங்கு , தற்பெருமையுடைய 

கலையாபாது . 
blue stone, blue vitriol , 11. மயில்துத்தம் , செப்புக்கந்தகி . 
blue - water , 11 , அகல்பெருங்கடல் , கடற்பரப்பு . 
blue y , a . நீலச்சாயலான , நீலக்கலப்பான . 
bluff , 1. அகன்ற செங்குத்தான முகப்புடைய மேட்டு நிலம் , 

சுவர்போன்ற மேட்டு மூசப்பு ; a . செங்குத்தான முகப் 
புடைய ; முரட்டுத்தனமாகப் பேசுகிற ; மொட்டையாகக் 
கூறுகிற ; பருவெட்டான , நெளிவுசுழிவற்ற , பண்பு நயமற்ற ; 
மூடிமழுப்பாத , மனந்திறந்த , கட்டற்ற . 
bluff9 , 1 , வெற்றிறுமாப்பு , வெற்றுவேட்டு ; வெற்று வீம்புச் 
செயல் ; செயல்திற வாய்ப்பற்ற மொட்டை அச்சுறுத்தல் ; 
முழுப்பொய்கூறி 

ஏமாற்றுதல் ; குதிரையின் கண் 
மறைப்பு ; வெற்றுவேட்டால் அச்சுறுத்து ; முழுப்பொய் 
கூறி ஏமாற்று ; பெருமையடித்து ஏய் ; வேற்று வீம்பு பேசு ; 
( தொ . ) call one s bluff , ஒருவரது பொய்வேடத்தை வெளிப் 
படுத்து . 


bluff ly , adv . மொட்டையாக ; மூடி மறைக்காமல் ; மனக் 

திறந்து . 
bluff ness, n . முரட்டியல்பு ; நயநாகரிகமின்மை ; ஒளிவு 

மறைவின்மை, 
blu ing , n . = blueing . 
blu ish , a . சிறிது நீலச்சார்பான , சற்றே நீலமான . 
blun der , 11. அறியாமையால் ஏற்படும் பெரும்பிழை , கவனக் 
குறைவால் நிகழும் பெருந்தவறு , கண்மூடிப்பிசகு ; U. 
பெருந்தவறுசெய் ; கண்மூடிச் செயலாற்று , குருட்டுத்தன 
மாக வேலை செய்துகொண்டுபோ ; . அரைகுறையாகச்செய் , 
போலிவேலைசெய் ; காரியங்கெடு ; இடறு , இடறி விழு ; 
( தொ . ) blunder away , செயல்திறமின்றி வீணழிவுசெய் ; 
blunder out , சிந்தனையின்றிப்பேசு , உளறிக்கொட்டு ; 
blunder upon , நினையாது தற்செயலாகக் கண்டெய்து ; 

தவறிவிழுந்து பெறு . 
blun derbuss , 1. வாயகலமிக்க சிறு கைடு , பழங்காலத் 

துப்பாக்கி . 
blun derer , 11 . கண்மூடிச் செயலாற்றுபவர் : முழுமுகடி ; 

ஓயாது தவறு செய்பவர் ; செயல்திறமற்றவர் . 
blun derhead , 11. முட்டாள் . 
blun dering , a . இடறுகிற ; ஓயாத்தவறு செய்கிற . 
blun deringly , adv . கண்மூடித்தனமாக ; தவறுகளை அ .. 

கிக்கொண்டே . 
blunge , u . பாண்டத் 

தொழிலுக்காகக் களிமண்ணையும் 
கற்பொடியையும் சக்கரப்பொறியில் சுழற்றி இரில்பிசை , 
blunt a. திண்ணிய , கட்டையான ; ஊசி வகையில் மழுங்கலான , 
கூரற்ற ; உணர்ச்சியற்ற ; அறிவுமழுங்கிய ; மொட்டையாகப் 
பேசுகிற , மூடி மழுப்பாத , உளந்திறந்த ; நயமற்ற ; ப . முணை 
மழுக்கு ; உணர்வாற்றல் மழுக்கு ; நுண்ணயம் கெடு . 
blunt ] y , adu. மொட்டையாக ; பச்சையாக , மூடல்மழுப்ப 

லின்றி , நயநாகரிகமில்லாமல் . 
blunt ness , 1. முனை மழுக்கம் ; அறிவுமழுக்கம் ; கடுமுரட் 

டியல்பு ; மறைப்பின்மை . 
blur , 11. மைக்கறை ; கறை ; இகழ்ச்சிக்குறிப்பு ; மங்குதல் , 
அரைகுறை மறைப்பு ; தெளிவின்மை , குழம்பியா" 
U. மையப்பு ) கறை மேவுவி : உருக்கெடு ; நெ ... வு கெடு ; 
மங்கலாக்கு ; அழி, மறை . 
blurb , 11. புத்தகம் பற்றிய வெளி பட்டாளர் பாராட்டு விரி 

வுரை , புத்தக அட்டைமீதுள்ள வெளியீட்டு விளம்பரம் . 
blurred , a . கறைப்பட்ட ; ம றந்த ; மங்கலான ; தெளிவந் . 
blurred ness , 11. தெளிவில் மை . 
blurr ing , n . மங்கல் நிலை , அரைகுறை மறைப்பு . 
blurt , 11. திடீர்த்தெறிப்பு : U. உளறிக்கொட்டு ; adu . ஆ ! 

யாது திடுமென . 
blurt ing , n . உளறிக்கெ ட்டுதல் ; a . உளறிக்கொட்டுகிற . 
blush , 11 . 

கன்றுதல் , கன்னஞ்சிவத்தல் , முகஞ்சிவத்தல். 
நாணம் ; வெட்கம் ; கன் றிய நிறம் , சிவப்பு ; கண்ணுறுதல் , 
காட்சி ; a. கன்னிய , சிடந்த ; U. கன்னு ; முகஞ்சிவப்பாகு ; 
நாணமுறு ; வெட்கமடை ; ( தொ . ) at the first blush , முதல் 
காட்சியில் ; தொடக்கத்தில் ; put to the blush ; காணுறுவி ; 
தாழ்வுறச்செய் . 
blush er , 1. நாணும் நங்கை . 
blush ful , a . நாணுடைய ; கன : 5 , சிவப்பான . 
blush ing , a . நாணுகிற , நாணமுள்ir ; சிவந்த . 
blush ingly , adv . நாணத்துடன் . 
blush less , a. நாணற்ற. 
blush - tint , 11. சிறு சிவப்பு , கன்னிய சிவப்பு . 
blus ter , 1. குமுறல் , ஆரவாரம் , கொந்தளிப்பு , றயெழுகை ; 
வீம்புரை , வீறாப்பு ; 3. குமுறியெழு , வீசியடி , வீணாரவாரம் 
செய் , வீறாப்புப் பேசு ; அடித்து நொறுக்கு , அமளிபண்ணு . 
blus terer , 11. பிதற்றுரையாளர் ; வெற்றாரவாரம் செய்பவர் . 


100 

bobtailed 
blustering 
blus tering, a . பிதற்றுகிற , வீம்பு பேசுகிற ; சீறியடிக்கிற. boat bill , 11. படகு போன்ற அலகுடைய பறவைவகை . 
blus teringly , adv . ofmüymcor , தாறுமாறாக ; 

கொங் boat - deck , 11 . படகுகள் வைக்கப்படும் கப்பலின் உச்சித் 
தளிப்புடன். 

தளம் . 
blus terous , a . தாறுமாறாகப் பேசுகிற ; வீம்படிக்கிற ; boat er , 71. படகில் செல்பவர் ; வைக்கோல் குல்லாய் . 
கொந்தளிக்கும் இயல்புடைய . 

boat - hook , 11. படகு தள்ளவும் இழுக்கவும் உதவும் கொக்கி 
blus tery , a . கொந்தளிக்கும் இயல்புடைய . 

வளைவுள்ள நீண்டகோல் . 
bo , boh , 1 . குழந்தைகளை அச்சுறுத்தும் சொல் ; 

boat - house , 11. படகுக்குரிய காப்பகம் , படகு மனை . 
வாத்துக்களை ஓட்டுவதற்குப் பயன்படுத்தும் ஒலிக்குறிப்பு . boat - load , 11. படகுச்சுமை , படகுகொள் சுமையளவு , 
bo a , 11. நஞ்சற்ற மாசுணம் , மலைப்பாம்பு வகை , நெருக்கிக் boat - man , n . படகோட்டி . 
கொல்லும் இயல்புவாய்ந்த பெரும்பாம்பு வகை ; மென் 

boat -race, boat racing, n . படகுப்பந்தயம் . 
மயிராலான பாம்பு போன்ற நீண்ட உடை . ; செல்வப் பெண்டி 

boat - song , n . வஞ்சிப்பாட்டு , படகோட்டிப் பாடல் . 
ரின் கழுத்துச்சுற்றாடை , 

boat swain , 11. கப்பற் பாய்மர அலுவலர் , கல நாயகர் , 
boa - constric tor , 11 , தென் அமெரிக்க கண்டத்தைச் சார்ந்த 

படகின் பொறுப்பாளர் ; கடற் பறவைவகை . 
பிரசிலிய ( Brazil ) நாட்டின் மாசுணவகை , இறுக்கியே 

boat swain - bird , n . வெப்ப மண்டலப் பறவைவகை . 
கொல்லும் நஞ்சற்ற பாம்புவகை . 

boat tail , n . மலம்பூவை , நாகணவாய்ப் புள்வகை . 
Boaner ges , 11. பெருஞ்சொற் கொண்டல் , ஆரவாரச் சொற் 

boat - train , 1. கப்பல்வழி இணைக்கும் புகைவண்டி . 
பொழிவாளர் . 
boar , 11 , பன்றி ஏற்றை ; ஆண்பன்றியின் இறைச்சி . 

bob , 11. குதித்தாடும் பொருள் ; ஊசல் குண்டு ; எடை தூல் 

குண்டு ; காற்றாடி வாலின் எடைகுண்டு ; சட்டித்தலை , குறுகத் 
board , 11. பலகை ; மரத்தட்டி ; மென்மரத்தகடு ; அட்டைப் 

தறித்த முடி ; குஞ்சம் ; தறித்த குதிரைவால் மயிர் ; பழக் 
பலகை ; மேசை ; உணவுமேசை ; உணவு ; உணவு வசதி ; 

கொத்து ; புழுக்களின் தொகுதி ; புழுக்கூடு ; பாவின் ஈற்றுக் 
பொதுமன்ற மேசை ; மன்றம் , மன்றக்குழு , குழுமம் ; ஆட்டப் 

குறிலடி , எடுப்பிசைத்துணுக்கு , பல்லவி ; வெட்டியிழுப்பு ; 
பலகை ; விளம்பரப்பலகை ; எழுதுதட்டி ; ஓவியத்தட்டி ; 

தலையசைப்பு , சிறு வணக்கம் ; மணியடிப்பதில் தனிக்குறிப் 
ஓரப்பகுதி ; கப்பற்பக்கம் ; புத்தக மேலட்டை ; V. பலகை 

பிசைப்பு ; மென்மையான தட்டு , மெல்லிய அடி ; கேலித் 
யிட்டடை : பலகையிணை ; கப்பல் முதலியவற்றில் ஏறி 

துணுக்கு ; தொங்கட்டம் ; ஆங்கில வெள்ளிக்காசு ( shilling ) ; 
இடம்பெறு , அருகணை , அணுகிச்செல் ; ஏறித் தாக்கு ; 

ப . துள்ளியாடு ; தலையசைத்து வணக்கம் தெரிவி ; சட்டென 
உணவு வசதி செய்துகொடு ; தங்கி உணவு பெறு ; 

விலகு ; வெட்டியிழு ; நழுவி ஏய் ; புழுக்கூட்டுடன் மீன் தூண்டி 
கப்பல் திசை திருப்பு ; ( தொ . ) above board , திறந்த வெளி 

லிடு ; மயிர் குறுக வெட்டு ; வால் குறுகத்தறி ; வணக்கத் 
யில் , ஐயத்திற்கிடமில்லாது ; bed and board , மணவுறவுத் 

துடன் காரியமாற்று ; துள்ளுகிற வண்டியிவர்ந்து செல் . 
தொடர்புகள் ; sweep the board , எல்லாவற்றையும் வெற்றி 
யால் பெறு . 

Bob adil , 11. வீம்படிப்பவன் , தற்பெருமைக்காரன் , வீண் 

பெருமை பேசுபவர் . 
board er , 11. விடுதி விருந்தினர் ; உணவு வசதி பெறுபவர் ; 
கப்பலேறுபவர் . 

bobb ery , 11 , அமளிகுமளி ; கலைசல் ; a . இரைச்சல் மிக்க , 
board foot , 21 . பலகை அளக்கும் மூல அளவு . 

ஆரவாரமான ; தொந்தரவான ; இடக்குச் செய்கிற , குறும் 

புடைய ; சிடுசிடுப்புடைய , சஞ்சலமான ; ( தொ . ) bobbery 
board ing , 11 . பலகை இணைப்பு ; கப்பலேறுதல் ; உணவு pack , நரிகளை வேட்டையாடும் நாய்த்தொகுதி . 
வசதி . 

bobb in , 11. தையல் பொறியின் நூல் வட்டு ; கம்பி இழை 
board ing - house , 11. உணவு வசதியுடைய இல்லம் , உண 

யுருளை ; தாழ் ஏற்றி , தாழ்ப்பாள் உயர்த்தித் திறக்கச் செய் 
வகம் . 

வதற்காக இழுக்கப்படும் கயிற்றுப் பொறியமைவு . 
board ing- pike , 11. கப்பலேறுவதற்குதவும் குத்துக்கம்பு ; 

bobb inet , 1. கைவினைப் பூவேலைத்துணிபோல இயந்திரத் 
தாக்கப்பட்டபோது கப்பலைப் பாதுகாக்கப் பயன்படும் ஈட்டி . 

தால் ஆக்கப்பட்ட வலைத்துணி . 
board ing - school , 1. தங்கல் உணவு வசதிகள் உடைய 

bobb in -lace , n . தலையணிப் பின்னல் சரிகை . 
பள்ளி . 

bobb ish , a . கிளர்ச்சியுடைய . 
boards , 11. pl . நாடக மேடை . 
boar fish , 11 , பன்றிமுகம் போன்ற முகப்புடைய மீன்வகை . 

bobb le , 11. நீர்க்கொந்தளிப்பு இயக்கம் ; ஆடைகளைத் திருத்தும் 

கம்பளிப்பந்து . 
boar hound , 1. காட்டுப்பன்றி வேட்டைக்குரிய நாய்வகை . 
boar ish , a . காட்டுப்பன்றியின் குணமுடைய ; 

bobb y - dazzler , 11. பகட்டான பொருள் ; பகட்டான மாது . 

முரட்டுத் 
தனமான . 

bobb y -sock , n. கணைக்காலளவே வரும் குறுங்காலுறை . 
boar - spear , 11. பன்றிவேட்டைக்குரிய ஈட்டி . 

bobbysox er , 11. திரைநட்சத்திர ஆர்வ மடந்தை . 
boast , 11. வீம்புரை , தருக்குரை , வீணான தற்புகழ்ச்சி ; தற் bob cat, n. 

அமெரிக்காவின் பூனையினக் காட்டுவிலங்கு 
பெருமையின் காரணம் ; U. வீம்புபேசு ; வீணாகத் தற்புகழ்ச்சி 
செய் ; செருக்குடன் பேசு ; வீண்பெருமைகொள் ; பெருமை bob .cherry , 11. மரத்தில் அசையும் பழக்கொத்தைக் கௌவி 
யுடன் கூறிக்கொள் , பெருமிதங்கொள் . 

உட்கொள்ளும் பொழுதுபோக்கு ஆட்டம் . 
boast er , 11. தற்புகழ்ச்சியாளர் . 

bob olink , n. அமெரிக்க தேசத்துப் பாடும் பறவைவகை . 
boast ful , a . தற்புகழ்ச்சியுடைய ; தற்பெருமை கூறிக் 

bob sled , n. பனிக்கட்டி மீது செல்லும் சறுக்குவண்டி . 
கொள்கிற . 
boast less , a, தற்புகழ்ச்சி செய்யாத ; எளிய ; புறப்பகட் 

bob - sleigh , 11. = bobsled . 
டில்லாத . 

bob stay , 11. கப்பல் முன்புறத்தைக் கட்டும் கயிறு , 
boat , 11. ஓடம் , தோணி ; மீன்பிடிக்கும் படகு , சிறுமரக்கலம் ; 

bob tail , n. துண்டிக்கப்பட்ட வால் ; குறுகத்தறித்த மயிரை 
படகு போன்ற பாண்டம் ; V. படகில் செல் ; படகில் உலாச் யுடைய வால் ; வால் தறித்த குதிரை ; வால் தறிக்கப்பட்ட 
செல் ; படகில் வை ; படகில் கொண்டு செல் ; ( தொ . ) 

நாய் ; மக்கட் கும்பல் பற்றிய இழிவுக்குறிப்பு ; a . தறித்த 
havc 08r in everyone s boat , பிறர் காரியங்களில் தலை 

வாலையுடைய . 
J டு ; in the same boat , அதே நிலைமைகளுக்கு உட்பட்டு . bob tailed , a. துண்டிக்கப்பட்ட வாலுள்ள . 


வகை . 


101 
bobwheel 

boisterous 
bob wheel, 11. எடுப்பிசையிணைந்த தொடுப்பிசை , பல்லவி bog -butt er , 11. தழை நிலக்கரியில் காணப்படும் கொழுப்பு 

மிக்க நீர்க் கரியகம் . 
யுடன் கூடிய அனுபல்லவி . 
bob - white , 1. அமெரிக்கப் பறவைவகை . 

bog ey 1, 1. குழிப்பந்தாட்டத்தில் கணிசமான மதிப்புடைய 

கெலிப்பெண் . 
bob - wig , 11. சிறு சுருட்டைமயிருள்ள பொய்மயிர்த் தொப்பி . 

bog ey , n . = bogie . 
Boche , 11. செர்மானியரைக் குறித்த பிரஞ்சு வசைச்சொல் . 

bog ey , n . = bogy . 
bock , n . வலிமையுடைய கருநிற செர்மானியச் சாராயவகை ; 
சாராயவகை உடைய கண்ணாடிக்கலம் . 

bogg ard , bogg art , n . = bogle. 
bode , S. முன்னறி ; வருவது கூறு ; பின்வரும் கேடு பற்றி bogg iness , 11. அழுவத்தன்மை , சதுப்புநில இயல்பு . 
முன்னெச்சரிக்கை செய் ; முன்னறிகுறி காட்டு ; ( தொ . ) bog gle, 0. அச்சத்தால் திடுக்கிடு ; ஒதுங்கிநில் ; தயங்கு , 
bode ill , தீமைக்கு அறிகுறியாயமை ; bode well , நன்மைக்கு தடைப்படு ; தடை கூறு , ஐயங்களை எழுப்பு ; தாக்காட்டு , 
அறிகுறியாயமை . 

இருபொருளிற் பேசு , தடுமாறு . 
bode , v . bide என்பதன் பழைய இறந்தகால வடிவம் . 

bogg y , a . சதுப்புத்தன்மையுள்ள . 
bode ful , a . வருவதை அறிவிக்கிற ; தீய முன்னறிகுறியான ; bog ie , 11. மொட்டைச் சகடம் , தாழ்வான பாரவண்டி ; 
தீக்குறியுள்ள . 

ஊர்தியின் பின் அடியே கொளுவிக் கோக்கப்படும் அடிக் 

கட்டைச் சகடம் . 
bodeg a , n . இன்தேறல் கடை ; இன்தேறல் சேமித்து விற்கிற 

bog land , 11. சதுப்புநிலப் பரப்பு . 
கீழ்நிலச் சிற்றறை . 

bog -lat in , 1. அயர்லாந்து நாடோடிகளின் இரகசியக் 
bode ment , n . தீக்குறி ; தீமை முன்னுணர்வு ; தீமை பற்றிய 

குழூஉக்குறிப் பேச்சு . 
முன்னெச்சரிக்கை . 

bo gle , 11. பேயுரு ; ஆவியுரு , நிழல்உரு , மாயஉரு; பூச்சாண்டி . 
bod ice , 11. மகளிர் சட்டை , கச்சு . 
bod ied , a . உடலுடைய , உருக்கொண்டுள்ள , திருவுருவான . 

bog -spav in , n . குதிரையின் கணு உறை வீக்கம் . 

bog trotter , 11. சதுப்புநில் வாழ்நர் ; அயர்லாந்து காட்டு 
bod ikin . 11. சிற்றுடல் . 

வாசி . 
bod iless , a . உடலற்ற ; உடற்சார்பில்லாத . 

bog trotting , 11. சதுப்புநிலப் பயணம் ; a . சதுப்புநிலத்தில் 
bod ily , a . உடலைச் சார்ந்த ; உடலியல்பான ; ads . 

செல்கிற . 
உடலோடு ; முழுதும் , முழுமையாக . 

bog us , a . போலியான , உண்மையல்லாத , மோசடியான ; 
bod ing , n . முன்னறிதல் ; பின்வருவதுணர்தல் ; a . பின்வரும் பாசாங்கான . 
தீமை குறிக்கிற . 

bog y , 11. பேயுருவம் , நிழலுருவம் , ஆவியுரு ; பொய்த் 
bod kin , 1. கூர்முனையற்ற தடித்த ஊசி ; துன்னூசி ; தலை தோற்றம் , மாயத்தோற்றம் ; போலியச்சப்பொருள் , பூச் 
முடியைப்பற்றிப் பிடிக்கும் ஊக்கு ; ( அச் . ) திருத்துவதற்காக சாண்டி . 
அச்சுருவைப் பற்றி எடுக்கும் இடுக்கி ; குத்துவாள் , உடை bog yism , 11. பேய்களில் நம்பிக்கை . 
வாள் ; வண்டியில் இருவருக்கிடையே நெருக்கப் பெறுபவர் ; 
( தொ . ) ride bodkin , sit bodkin , இருவர்களுக்கு இடையில் 

bog yman , 21. பூச்சாண்டி . 

bohea , 11. தரங்குறைந்த தேயிலை , கருந்தேயிலை . 
நெருக்கமாக உட்கார்ந்து பயணஞ் செய் . 

Bohem ian , 11 . நடு ஐரோப்பாவிலுள்ள பொஹிமியா 
Bodle ian , 11. ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் சர் தாமஸ் 

( Bohemia ) நாட்டவர் ; சமுதாயக் கட்டற்றவர் , மரபொழுங் 
பாட்லி ( Sir Thomas Bodley ) என்பவரால் தோற்றுவிக்கப் 

குக்கு இணங்காதவர் ; நாடோடி ; கலைமரபு பின்பற்றாதவர் ; 
பட்ட நூல் நிலையம் . 

a . நாடோடியான ; கட்டுப்பாடில்லாத ; ஒழுக்கவரம்பற்ற ; 
body , 11. உடல் ; உடற்பகுதி ; சிறந்த பாகம் ; நடுப்பகுதி ; மரபொழுங்குக்குப் புறம்பான . 
உடற்பகுதிக்குரிய ஆடை , ஆடையில் உடற்பகுதி ; கச்சு ; 

bohem ianism , 11. நாடோடித்தன்மை ; மரபொழுங்கின்மை ; 
பிணம் ; பருப்பொருட்சார்பு ; பிழம்பு ; நிறைவு , முழுமை ; கலைமரபு பின்பற்றாமை . 
திண்மை , கெட்டிமை ; ஒளியூடுருவாத் திண்ணிய வண்ணம் ; 
தனிமனிதன் ; குழுமம் ; திரள் ; பொதுநோக்கால் ஒன்று 

bohem ianize, v . சமுதாயக் கட்டுப்பாடில்லாமற் செய்வி . 
பட்ட மக்கள் தொகுதி ; அச்செழுத்தின் ஓர் அளவு ; உயர் 

boil , 11. பரு , கொப்புளம் , குருதிக்கட்டி . 
நிலையாளரின் பின்னணிக்குழு ; வழித்துணைக்குழு ; மெய்க் 

boile , 11. கொதித்தல் ; கொதிநிலை , கொதிவெப்ப அளவு ; 
காவலர் ; பீடிகை நீங்கிய பத்திரம் ; பெரும்பான்மையளவு ; 

3. கொதிக்கவை ; கொதி ; அலையாடு , கொந்தளி ; கொதிக்க 
I. உருவம் அளி ; உருவாக்கு ; மனத்தில் கற்பனைசெய்து 

விடு , காய்ச்சு , சூடாக்கு : வேகவை ; குமுறியெழு . சினங் 
பொதுமாதிரியாயமை ; ( தொ . ) body politic , அரசியல் 

கொள் ; ( தொ . ) boil down , சாறு எடு ; boil over , வழிந் 
மன்னாயம் , அரசுச் சமுதாயம் ; heavenly body , வானொளிக் 

தோடு ; சினமிகு ; keep the pot boiling , வாழ்க்கை நடத்திக் 
கோளம் ; in a body , எல்லோரும் ஒருமித்து . 

கொண்டு செல் . 
bod y - colour , 1. சாயத்தின் நிறப்பிடிப்பாற்றல் அமைதி . 

boil er , n . 

வேம்பா , வாலை ; இயந்திரக் கொதிகலம் ; 
bod y - guard , 11. மெய்க்காவற்படை ; மெய்க்காவலர் . 

வெள்ளாவி விடும் சால் ; சினம் கொள்பவர் ; வேகவைப்பதற் 
bod y -line bowling , n . மரப்பந்தாட்டத்தில் மேன்மேலும் 

கேற்ற காய்கறிவகை ; ( தொ . ) boiler suit , வேலையாளின் 
பந்து விரைந்து உடல்மீது படும்படி ஆடப்படும் ஆட்டம் . 

முழு ஆடைத்தொகுதி , 

boil er - iron , 11. திரணைக்கம்பி . 
bod y - servant , 11. அணுக்க ஊழியர் . 

boil er - tube, 11. கொதிகல உட்காற்றுக்குழாய் . 
bod y - snatcher , 1 , பிணந்திருடி . 
Boeo tian , n . முட்டாள் , அறிவற்றவன் ; a . மழுங்கிய மூளை 

boil ing , 11. கொதிப்பு ; கொதித்தல் ; a . கொதிக்கிற ; கொதி 

நிலையான ; கொதிநிலைக்குரிய ; ( தொ . ) boiling point , கொதி 
யுடைய , மட்டியான . 

நிலை , நீர்மம் ஆவியாகும் வெப்பநிலை ; நீர்மநிலையின் உச்ச 
Bo er , 1. தென்னாப்பிரிக்க டச்சுக்காரர் ; a . தென்னாப்பிரிக்க வெப்பம் . 
இனத்தைச் சார்ந்த . 

bois de rose , 11. ( பிர . ) தவிட்டு நிறத்தின் பலபடி வண்ணச் 
Bof ors , Bof ors gun , 11. வானூர்தி எதிர்ப்புத் துப்பாக்கி . சாயல்கள் . 
bog . n . சதுப்பு நிலம் , அழுவம் , சேறு , சகதி ; 1. சேற்றில் bois terous , a . பேரிரைச்சலான ; கொடிய , கொந்தளிக்கிற 
அமிழ் , முழுகிப்போ . 

கீழ்ப்படியாத ; கிளர்ச்சியுடைய . 


102 


bond 


எடை 


bok 
bok , 11. வெள்ளாடு ; மானியல் ஆடு. 
bol as , 11. எறிபடைக்கண்ணி , வேட்டைவிலங்கின் உறுப்புக் 

களில் மாட்டிப்பிணிக்கும் இழைகுண்டு எறியடை . 
bold , d . துணிவுள்ள , தீரமிக்க ; திண்ணிய , உரமுடைய ; 
ஆணவமிக்க ; தன்னம்பிக்கையுடைய ; நாணமில்லாத , அடக்க 
மற்ற ; வரம்புமீறிய ; எடுப்பான , முனைப்பான ; புறப்புடைப் 
பான ; எளிதில் புலப்படத்தக்க ; முயற்சி குன்றாத , செய 
லூக்கமுடைய : மேடான ; செங்குத்தான ; திடுமென்ற ; 
( தொ . ) make bold , துணி , முற்படு . 
bold - faced , a . ஆணவமான ; அச்சில் தடித்த தோற்ற 

முள்ள . 
bole , 11. அடி மரம் , அடித்தண்டு . 
bole , n . எளிதில் சுடத்தக்க செந்நிறக் களிமண்வகை . 
bolec tion , n . வார்ப்படப் புடைப்புச் சித்திரம் ; a . வார்ப்படப் 

புடைப்பான . 
boler o , ( ஸ்பா . ) 11. ஸ்பெயின் நாட்டு நடனம் ; பெண்களின் 

குறுஞ்சட்டைவகை. 
bol ide, 11. பெரிய வால்மீன் ; எரிப்பந்து . 
boll , 11. புடைப்பு ; குமிழ் ; பருத்தி - சணல் - கசகசா முதலிய 
வற்றின் விதைகள் மீதுள்ள உருட்சியான உறைபொதி ; 
ப . உருண்டு திரள் , வீங்கு , பருமனாகு . 
boll2, it . தானிய முகத்தல் அளவுவகை ; மாவின் 

அளவுவகை . 
boll ard , 11. கப்பலிலோ துறையிலோ கயிறுகள் கட்டுவதற் 

குரிய கட்டுத்தறி . 
bolled, bollen , a . வீங்கியுள்ள , பருமனான . 
Bologn ese, n . இத்தாலி நாட்டிலுள்ள போலோனா 

( Bologna ) நகரத்தவர் ; a . போலோனா நகரத்துக்குரிய . 
bolom eter , 11. வட்ட லயியக்கமானி . 
Bol shev.k , 11. ருசிய நாட்டுப் பொதுவுடைமைக் கொள்கையர் ; 
புரட்சிக்காரர் ; ( I. சியப் 

பொதுவுடைமைக் கொள்கை 
சார்ம் . 
bol shayism , 11. ருசியப் பொதுவுடைமைக் கொள்கை . 
bol shevist , bol shie , bol shy , it . = Bolshevik . 
bol shevize , . ருசியப் பொதுவுடைமைக் கொள்கையராக்கு . 
bol star , 11 , நீண்ட தலையணை , திண்டு ; மெத்தை ; இயந்திர 
அழுத்தந் தாங்கி ; . தாங்கு , முட்டுக்கொடு , உதவு , அழி 
யாது காப்பாற்று . 
bol stered , a . அண்டைகொடுத்துத் தாங்கப்பட்ட . 
bol stering , n . தாங்குதல் , முட்டுக்கொடுத்தல் , சப்பை 

கட்டுதல் ; a . முட்டுக்கொடுக்கிற . 
bolt , n . அம்பு , குறுக்கை வில்லின் வன்மைமிக்க குறுங்கணை ; 
தாழ் , தாழ்ப்பாள் ; செருகு குண்டூசி ; இடியேறு ; 
துணியின அளவு வரையறையுடைய சுருள் ; அச்சகத்தாள் ; 
திடீரெனப் புறப்படல் ; ப. தாழ்ப்பாளிடு ; கதவடை ; பூட்டு ; 
தளையிடு , விலங்கிடு ; விரைவுடன் தூக்கி எறி ; துள்ளு , பாய் , 
திடீரென வெளியேறு ; வெடி , வேட்டுவிடு ; விரைவில் 
விழுங்கு ; விட்டுவிலகு ; தெறித்தோடு , கட்டுமீறு ; ஆதரவு 
அளிப்பதை நிறுத்து ; ads . செங்குத்தாக , நேராக , 
bolt er , 11. விரைந்து ஓடுபவர் ; அடிக்கடி திடீரென ஓடிவிடும் 

பழக்கமுள்ள குதிரை . 
bolt - head , n. செருகூசியின் குமிழ் . 
holt hole , 11. தாழ்ப்பாள் மாட்டும் துளை , பூட்டுப்புழை ; 

மறை வழி ; தப்பிச் செல்லும் பாதை ; இடர்காலப் புகலிடம் . 
bolt - rope , 71. பாய்மர ஓரக்கயிறு . 
bolt - up right , adi . செங்குத்தாக , நேராக நிமிர்ந்து . 
ho lus , n . மாத்திரை , பெருங்குளிகை . 
bo ma , 21. மலைப்பாம்பு வகை ; அரண்வளைவு ; படைத்துறைத் 

தளம் ; காவல்துறைத்தளம் ; தண்டலாளர் பணிமனை . 


bomb , 11. வெடிகுண்டு ; எறிகுண்டு ; வான்வீழ்குண்டு ; தெறி 
குண்டு ; எரிமலை வெடித்திரள் : I. வெடி குண்டுகளால் 
தாக்கு ; ( தொ . ) atomic bomb , அணுக்குண்டு ; bomb out 
வெடிகுண்டுத் தாக்குதலால் கட்டிடத்தினின்று வெளியேற்று ;. 
bonib up , 

வானூர்தியில் வெடிகுண்டுகளை ஏற்று ; flying 
bomb , வானூாதி வெடிகுண்டு . 
bombard , ப . வெடிகுண்டுகளால் தீவிரமாகத் தாக்கு ; 
விசைத்துகள்களின் ஒழுக்கால் அணுவைத் தகர்த்துத்தாக்கு ; 
பழிப்புரையால் அல்லது வாதத்தால் தொடர்ந்து தாக்கு . 
bombardier , 1 , பீரங்கிப்படையின் சிறு தலைவர் ; வானூர்தி 
யின் வெடிகுண்டுக் குறிநோக்காளர் ; ( தொ , ) bombardier 
beetle , வெடிப்பாற்றலுடன் எளிதில் ஆவியாகவல்ல கெடு 
மணமுள்ள நீர்மத்தை அகட்டிலிருந்து வெளியேற்றுகிற .. 
விட்டில் வகை . 
bombard ment , 11 , வெடிகுண்டுத் தாக்குதல் ; அடுக்கடுக்கான 

கேள்விகளின் தாக்கு ; பழிவீச்சு ; வாத எதிர்ப்பு . 
bom bardon , 1. தாழ் இசைப்புடைய பித்தளை இசைக்கருவி 

பேரிசைக் கருவியின் தாழிசையுறுப்பு . 
bom basine, 11. பட்டுக் கம்பளித்துணிவகை . 
bom bast , 11 . பஞ்சு ; திணிப்பு ; கட்டு ; பகட்டுப்பேச்சு ; 

ஆரவார மொழி . 
bombas tic, a . ஆரவார ஒலியுடைய ; வெற்றுரையான . 
Bom bay duck , 11. கரையோரச் சிறுமீன்வகை . 
bomb - bay , 11. வானூர்தியில் வெடிகுண்டு கொள்ளும் இடம் . 
bomb - disposal, 11. வெடிக்காத குண்டுகளை அப்புறப்படுத்தி 

அமைத்தல் . 
bombe , ( பிர . ) 11. கூம்பு வடிவாகச் சமைத்து உருவாக்கிய 

உண்டிவகை . 
bom ber , 1. வெடிகுண்டு வீசுகிறவர் ; வெடிகுண்டு விமானம் . 
bomb - happy , a . தயங்காமல் குண்டுவீசும் மனநிலையில் 

உள்ள . 
bomb -load , 11. வானூர்தி கொண்டுசெல்லும் வெடிகுண்டுத் 

தொகுதி , வானூர்தி வெடிகுண்டுகளின் எடை . 
bomb -proof , a . வெடிகுண்டுகளைத் தடுத்துச் சமாளிக்கக் 

கூடிய , வெடிகுண்டுத் தடைகாப்புடைய . 
bomb -shell , 11. வெடிகுண்டு ; திடீர் அதிர்ச்சி உண்டு . 

பண்ணும் செய்தி . 
bomb - sight , 11. வெடிகுண்டுகளைக் குறிபார்த் தெய்யும் 

வானூர்திப் பொறியமைவு . 
bomb - vess el , n . வெடிகுண்டுகளைக் கொண்டு செல்லும் 

கலம் . 
Boni byx, 1. பட்டுப்பூச்சிவகை . 
bon , ( பிர . ) a . நல்ல , நலமிக்க . 
bona fide , ( பிர . ) a . உண்மையான , நேர்மைப்புள்ள ; ado . 

உண்மையுடன் , நேர்மையாக . 
bona fides , ( பிர . ) n . ( சட் . ) நேர்மையான எண்ணம் , 

பற்ற 
உள்நோக்கம் . 
bonan za , 11. செல்வச் செழிப்பு ; பொன்மேனி ; நற்பேறு ; 
a . செல்வச் செழிப்புள்ள ; வாய்ப்பு நிறைவுடைய , அமைப்பு : 
வளநிறைந்த . 
Bo napartism , 11 . பிரஞ்சு மாவீரன் நெப்போலியன் 

போனபார்ட் மரபு ஆதரவு ; நெப்போலியன் கொள்கை ஆதரவு . 
bonas us , bonass us , 11 , காட்டெருமை , கடமா . 
bon - bon , ( பிர . ) 11. தித்திப்புப்பண்டம் ; சிறுவர் வெடி , படக்கு , 
bonbonnierre , 11 , சிங்காரத் தின்பண்டப் பெட்டி . 
bonce , 71. பெரிய கழங்கு , கோலி . 
bond " , n . பிணைப்பு , கட்டு ; தளை , உறவு ; அன்பிணைப்பு , 
தொடர்பு ; கடன்பத்திரம் ; ஒப்பந்தம் ; கட்டுப்பாடு , கட்டுப் 
படுத்தும் ஏற்பாடு ; அரசியல் கடனீட்டுப்பத்திரம் ; தொழிலக 
வாணிகக் கழகங்களின் கடனீட்டுப்பங்கு : ஒற்றுமையாற்றல் 


கபட 


* 


103 


bonus 


- bond 


தடையாற்றல், தடைக்கட்டு ; கட்டிடச் செங்கல் அல்லது 
கல்லின் பற்றுமானக் கவிகைப் பிணைப்பு ; சுங்கவரி செலுத் 
தாததனால் சரக்குகளை வெளியேற்ற முடியாமல் வைத்திருக்க 
வேண்டிய தடைக்கட்டு நிலை ; a . அடிமையாயுள்ள , தன் 
னுரிமையற்ற ; U. இணை , ஒன்றுசேர் , பிணை ; 

, சுங்கவரி 
செலுத்தும்வரை சரக்கைத் தடைக்கட்டாக வைத்திரு , 
வில்லங்கப்படுத்தி வை . 
bond ), ( டச் . ) 1 , கேசக்குழு ; நாடுகள் கூட்டிணைப்பு . 
bon dage , 11. கட்டுப்பாடு , அடிமைத்தனம் ; சிறையீடு , சிறை 

வாழ்வு ; கட்டுப்பாட்டிற் குட்படுத்தல் ; கட்டுப்படல் , கட்டுண் 
டிருத்தல் . 
bond ed , a . சுங்கப்பிணையத்திலுள்ள ; பத்திரத்துக்குக் கட்டுப் 
பட்ட , பத்திரத்தினால் காக்கப்பட்டுள்ள ; ( தொ . ) bonded 
"store , bonded warehouse , இறக்குமதி வரி கொடுக்கும்வரை 
வைத்திருக்கும் கொட்டாரம் , பண்டகசாலை . 
bond holder , n. அரசியல் கடனீட்டுப் பத்திரத்தின் உரிமை 

யாளர் . 
bond maid , n . அடிமைப் பெண் . 
bond man , 1. அடிமை ஆண் . 
bond paper , 11. உயர்தன்மைத் தாள் . 
bonds. 11. 11. அடிமைத்தளை , விலங்கு ; அடிமைத்தனம் , சிறை 

வாழ்வு . 
bond servant , 11. அடிமைப்பணியாள் . 
bond service , 11. அடிமை வேலை . 
bond -slave, 11. அடிமை . 
bonds man , n . அடிமை , தொழும்பன் . 
bond stone, 11. சுவரின் ஊடே நீண்டு செல்லும் கல் . 
Bond Street , 11. உயர்குடியினர் வாழும் இலண்டன் நகரத் 

தெரு . 
bon duc , ( அரா . ) 1 , கொட்டைவகை . 
bone , n . எலும்பு ; கங்காளத்துண்டு ; முன்பு எலும்பால் 
செய்யப்பட்டிருக்த துன்னல் நூலுருளை ; 3. இறைச்சியிலிருந்து 
எலும்பு பிரித்து எடு ; ( தொ . ) bone of contention , வாதப் 
பொருள் ; bred in the bone , உடலோடு பிறந்த ; உள்ளார்ந்த ; 
அழிக்க முடியாத ; feel in one s bones , மிக உறுதியாக நம்பு ; 
make no bones about , பழி பாவத்துக்குத் தயங்காமல் இரு ; 
near the bone , இழி தகைமையாக ; பண்புக்கேட்டின் 
எல்லையில் . 
bones , 3. நில அளவாய்வுத்துறையில் மட்ட அளவு எடு , மட்ட 

அறுதியிடு. 
bone -ash , 11. திறந்த உலையில் எரிக்கப்பட்ட எலும்புகளின் 

மிச்சங்கள் . 
bone - bed , 1 , புதைபடிவ எலும்புகள் படிந்துகிடக்கும் இடம் . 
bone - black , 1. மூடிய கலத்தில் வெப்பூட்டிக் கருக்கப்பட்ட 

எலும்பின் கரி எச்சம் . 
bone - cave, 1. புதைபடிவ எலும்புகளுள்ள குகை . 
boned , a . எலும்புள்ள ; எலும்பு நீக்கப்பட்ட . 
bone - dry , a . எலும்பு போன்று உலர்ந்த ; குடி ஒழிப்பு 

முழுமையாக உள்ள . 
.bone - dust , 1. வேளாண்மைக்குப் பயன்படும் எலும்புப் 

பொடி . 
bone - earth , 1 . bone - ash . 
bone head , n . ( இழி . ) அறிவிலி, மூடன் , முட்டாள் . 
bone - idle , a . முழுச்சோம்பேறியான . 
rbone - lace , 11. பின்னல்வேலை . 
bone - less , a . எலும்பற்ற ; முதுகெலும்பில்லாத . 
bone - meal ; 1. எலும்புத்தூள் , எலும்புத்தூள் உரம் . 
bone mill , n . எலும்பு தூள்படுத்தும் ஆலை . 
bone oil , 1. உலர்வடிப்பு முறையால் உண்டுபண்ணப்படும் 
எலும்பு வடி நெய் . 


bones , 1. pl . எலும்புகள் , உடல் ; உயிர் நீங்கிய உடலின் 

எச்சமிச்சங்கள் . 
bone set , x . அமெரிக்காவிலுள்ள சணல்வகைச் செடி . 
bone - setter , 4. எலும்புகளைப் பொருத்துபவர் . 
bone shaker , 11. குழாய்ப்பட்டையில்லாத மிதிவண்டி ; இடுப் 

பொடிக்கும் ஊர்தி . 
bone spavin , 11. குதிரைக் காலின் கணு வீக்கம் . 
bon fire, 1. சொக்கப்பனை , விழாப்பந்தம் ; தேவையற்ற 

பொருள்களை அழிக்கும் தீ . 
bon go , 11. நீண்ட கோடுடைய ஆப்பிரிக்க மான்வகை . 
bon grace , n . முற்காலப் பெண்டிர் தலையணியின் வெயில் 

தாங்கி ; தட்டையருகுடைய விரிவான தலையணி . 
bonhomie , { பிர ) 11. நன்மகிழ்ச்சி , நல்லியல்பு : தோழமைப் 

பண்பு , நட்புரிமைப் பழக்கம் . 
Bon iface , 11 , விடுதியாளர் , சத்திரக் காவலர் . 
bon iness , 11. மென்மை , ஒடுங்கிய தன்மை ; சதைப்பற்றில்லா 

நிலை ; எலும்பு போன்ற கடுமை ; எலும்பு நிரம்பியிருத்தல் . 
bon ing , 11. நேர்மட்ட மதிப்பீடு ; ( தொ . ) boning rod , நேர் 
மட்ட மதிப்பீட்டுக்கழி ; boning telescope, நேர் மட்ட மதிப் 
பீட்டுத் தொலைநோக்கி . 
bon ism , 11. கழிமகிழ்வுக் கோட்பாடு , உலகம் பொதுவாக 

நல்லதுதான் ஆனால் மிக நல்லதல்ல என்ற கோட்பாடு . 
bon ist , 11. கழிமகிழ்வுக் கோட்பாட்டாளர் . 
bonit o , n . கடல்மீன்வகை . 
bon mot , ( பிர . ) 11. நகைச்சுவைத்துணுக்கு , திறம்பட்ட சொற் 

றொடர் ; pl . bows mois. 
bonne ", ( பிர . ) 4. தாதி , செவிலி ; செல்வி , கன்னி . 
borune , ( பிர . ) a . நல்ல , நலமிக்க . 
bonne bouche , ( பிர . ) 11. சுவை தரும் கதம்பம் ; பல்சுவைப் 

பண்டம் ; நறுஞ்சுவைத்துணுக்கு. 
bonnes fortunes , ( பிர . ) % . பெண்டிர் பாராட்டும் பேறு , 

தற்புகழ்ச்சிக்குரிய அணங்கா தரவு . 
bonn et , 11. பெண்ணின் தலையணி ; ஆடவரின் மெல்லிய தலைக் 
கவிகை ; பெருமக்கள் அணிமுடியின் உள்ளணியும் மென் 
பட்டுக் குல்லாய் ; பாய்மரத்தோடு இணைக்கப்பட்ட ஓட்டுத் 
துணி ; புகைப்போக்கியின் மேல்மூடி ; பொறிவண்டி இயக் 
திரத்தின் கவிகை மூடாக்கு ; பல்வேறு இயந்திரங்களின் பூண் 
மூடி ; அசைபோடுகிற உயிரினத்தின் இரண்டாவது வயிறு ; 
தீங்குக்குதவும் துணையாள் , கூட்டாளி ; 3. மெல்லிய குல்லாய் 
அணி , கண்களின்மீது தலையணியை அழுத்திக் கவிய விடு ; 
( தொ . ) bee in bonnet , பித்துக்கொள்ளிச் செயல். 
bonn eted , a . மெல்லிய குல்லாயுள்ள ; மேல் மூடியைக்கொண்ட . 
bonn et - laird , 11. ஸ்காத்லாந்துநாட்டின் சிறுநில உடைமை 

யாளர் . 
bonn et -piece, 71. குல்லாய் அணிந்த அரசன் தலையுருக்காசு . 
bonn et - rouge , 11. புரட்சிச் சின்னமான செந்நிறக் குல்லாய் . 
bonn ie , a . அழகிய , வனப்புமிக்க ; கழிமகிழ்வுள்ள ; கொழு 

கொழுத்த ; மனநிறைவளிக்கத்தக்க ; தளதளப்பான ... 
bonn ily , adu . அழகுடன் ; அகமகிழ்வாக . 
bonn iness , 11. அழகு ; மகிழ்ச்சி . 
bonn y , a . = bonnie . 
bonn y -clabb er , 11. புளித்து இயல்பாக உறைந்த பால் . 
bon spiel , n , போட்டி ஆட்டம் ; ஸ்காத்லாந்து நாட்டுக்குரிய 

சறுக்குகல் ஆட்டப் போட்டிப்பந்தயம் . 
boil ton , ( பிர . ) n . நற்பயிற்சி மரபு ; நாகரிக உலகு ; உச்ச 

உயர் நாகரிகப் பாணி . 
bon us , 1. நல்லூ தியம் , மிகையூதியம் ; மீதூதியம் , பங்கு 
மிகை யூ தியம் ; காப்பீட்டு உறுதித்தாளர்களுக்குரிய 
ஆதாயப்பங்கு ஊதியம் ; உழைப்புக்கூலியல்லாத விருப்பச் 
கொடையூதியம் ; வட்டிக்கு மிகுதியான விருப்பக் கட்டணம் . 


- 


104 


bon vivant 


boom 


7 . 


book ing- clerk , 11. நுழைவுச்சீட்டு விற்பனையாளர் . 
book ing - hall , book ing - off ice , நுழைவுச்சீட்டு 

விற்பனை நிலையம் , பிரயாணிகளின் பெயர்ப் பதிவகம் . 
book ish , a . புத்தக ஆர்வமுடைய ; ஏட்டறிவு மட்டுமுள்ள ; 

புத்தகத்தை நினைவூட்டுகிற . 
book ishness , n . புத்தக ஆர்வம் ; ஏட்டறிவுமட்டும் உடைமை . 
book -keeper , 11. கடைக்கணக்கர் ; கணக்கெழுத்தாளர் . 
book - keep ing , 11. வாணிகக் கணக்குமுறை , கணக்கெழுத் 

தாண்மை . 
book - land , 11. பட்டாநிலம் , பொதுநிலக் கணக்கிலிருந்து 

தனிப்பட்டவருக்கு அளிக்கப்படும் நிலம் . 
book - learn ing , n . நூலறிவு , வெறும் புத்தகப்படிப்பு . 
book - less , a . புத்தகங்களில்லாத ; நூலறிவற்ற , படிப் 


பில்லாத . 


bon vivant , ( பிர . ) 1. இனியபாங்கர் ; மட்டின்றி வாழ்பவர் , 

நாக்குருசி படைத்தவர் ; குதிர் . 
bonx ie , 1. பெரிய கடற்பறவை . 
bon y , a . எலும்பைச்சார்ந்த ; பெரிய எலும்புடைய ; பாலும்பு 
போன்ற ; திண்ணிய ; வற்றலான , உணங்கிய ; மெல்லிய , 
சதைப்பற்றற்ற , ஒடுங்கிய ; சதைக்குறைவுள்ள ; எலும்பு 
நிரம்பிய ; கடுமையான . 
bonze , n . ஜப்பானிய -சீனப் புத்தசமயக்குரு . 
boo , int . வெறுப்புணர்த்தும் ஒலிக்குறிப்பு ; கண்டன ஓசைக் 

குறிப்பு ; 11. கூப்பாடுபோடு ; இரைந்து வெறுப்பைக்காட்டு . 
boob , 11. வெள்ளையுள்ளத்தான் , பேதை . 
boob y , 11. அசடன் , பெருமுகடி , முட்டாள் , பேதை , வகுப் 
பின் கடைமாணவன் ; மிக எளிதாகப் பிடிக்கக்கூடிய கடற் 
பறவைவகை ; a . முழுமூடத்தனமான . 
boo byish , a . முழுமூடத்தனமான . 
boo byism , 11. பெரும்பேதைமை , கழிமடமை . 
boo by - prize, 11. இறுதி மதிப்பெண்ணுக்குரிய பரிசு . 
boo by - trap , 11. நையாண்டிச் சூழ்ச்சிப்பொறி ; எதிர்பாராது 
தொட்டவுடனே வெடிக்கும் பொறி அமைப்பு ; 3. கேலி விளை 
யாட்டுச் சூழ்ச்சி செய் ; தொடுவெடிப்பொறி அமை . 
boo dle, n . கூட்டு , குழாம் , குழுமம் ; போலிநாணயம் , 
பொய்ப்பணம் ; அரசியல் கைக்கூலிப்பணம் ; . கொள்ளை 
ஊதியம் ; சீட்டாட்டம் . 
bood y , ப . முகத்தைத் தொங்கவிட்டுக் கொண்டிரு , சோகை 

பிடித்திரு. 
boog ie - wocg ie, 11. இசைப்பேழையில் ஆரவார இசைப்புச் 

சந்தம் . 
boohoo , 1. இரைந்தழுமொலி ; 3. கூச்சலிட்டழு . 
book , 11. புத்தகம் , ஏடு , சுவடி ; இலக்கியப்படைப்பு ; காப்பியம் ; 
இசைநாடக எழுத்து மூலம் ; தொடர் ஏட்டின் தனிச் 
சுவடிப்பகுதி ; ஏட்டின் பெரும் பிரிவு ; விவிலிய ஏட்டின் 
பெரும் பிரிவு ; அறிவுத்தொகுதி ; அறிவுமூலம் ; படிப் 
பினைகள் தரும் பொருள் ; கற்பனை அறிவின் மூலமுதல் ; 
குறிப்பேடு ; பந்தயக்குறிப்புத் தொகுதி ; குறிப்பு எழுது 
வதற்காகக் கட்டப்பட்ட வெற்றேடு ; சீட்டு - அஞ்சல்தலை 
முதலியன தொகுத்து வைப்பதற்குரிய வெள்ளேடு ; மாதிரி 
ஏட்டுப் படிவம் ; தற்குறிப்புத் தொகுதி ; சீட்டுத்தொகுப்புக் 
கட்டிடம் ; சீட்டாட்ட வகையில் முதல் ஆறுபிடி ; சரியான 
தகவல் ; மேற்கோள் : V. புத்தகத்தில் பதிவுசெய் ; விவரம் 
குறித்துக்கொள் ; முகவரி எழுதிக்கொள் ; காவல் துறையில் 
குற்றம் செய்தவராகக் கருதப்படுபவரின் பெயரைப் பதிவு 
செய்துகொள் ; முன்கூட்டி இடம் ஒதுக்கிவை ; முன்னதாக 
ஆள் திட்டம் செய்துவை ; முன்னரே ஏற்பாடுசெய் ; ஒதுக்கிய 
இடத்துக்கு ஆட்பெயர் பதிவுசெய் ; பயணச்சீட்டளி ; 
பயணச்சீட்டுப் பெறு . 
book - account , 11. புத்தகப்படியான பற்றுவரவு விவரம் . 
book - binder , 11. ரடுகட்டுபவர் . 
book hinding , 11. ஏட்டுக்கட்டிடம் ; புத்தகம் கட்டும் தொழில் ; 

புத்தகமேலட்டை ; அட்டை அமைப்பு வேலை , 
book case , 11. புத்தக அடுக்குப்பெட்டி . 
brook - club , 11 . பாடகக்குழு , புத்தகங்களைப் பொதுவில் 
வாங்கித் தமக்குள் பரிமாறிக்கொள்பவர் கூட்டுக்குழாம் ; நிலை 
வரியாளருக்குக் காலப்படி புது நூல்கள் அனுப்பும் தொழிலகம் . 
book - debt , 11. வணிகப் பதிவேட்டில் உள்ள கடன் குறிப்பு . 
} } ook - end , 11. புத்தக நிலைஅடுக்கில் கடைசிப்புத்தகம் தாங்கும் 

முட்டணி . 
book ful a . நூலறிவு நிறைந்த . 
jbook hold er , 11. நாடகக்குறிப்பேட்டாளர் , நாடகக் குறிப் 
பேட்டைக் கையில் வைத்துக்கொண்டு நடிகர் பகுதிகளை 
நினைவூட்டுபவர் . 
book -hunt er , n . அருநூல் வேட்டுவர் ; நூல் தேட்டாளர் . 
book ie , 11. ( பே - வ . ) குதிரைப்பந்தயப் பணயக்கணக்கர் . 


book - let , 11. சிற்றேடு , சிறிய புத்தகம் . 
book - lore , 11. புத்தகக்கல்வி , நூலறிவு ; புத்தகப்பட்டி அறிவு . 
book louse , 11. புத்தகப்பூச்சி வகை , புத்தகப் பேன் ; 

pl . book lice . 
book mak er , 11. திரட்டு நூலாளர் , பிற புத்தகங்களி 
லிருந்து எடுத்துத் திரட்டி நூலாக்குபவர் ; நூல் திரட்டா 
ளர் , புத்தகத் தொகுப்பாளர் ; குதிரைப்பந்தயப் பணயத் 
தொழிலர் . 
book making , 11. புத்தகம் தொகுத்தல் , பந்தயப் பணம் 

வைத்தல் . 
book man , 11. அறிஞர் ; மாணவர் . 
book - mark , 11. புத்தகப்பக்க அடையாளச்சீட்டு . 
book - minded , a . புத்தக மனப்பான்மை கொண்ட , ஏட்டியற் 

சார்பான சிந்தனையுடைய . 
book - mus lin , 11. புத்தக அட்டைக்குரிய மெல்லிய துணி . 
book -plate , n . நூலின் உள்ளட்டையில் ஒட்டப்படும் தூல் 

உடைமையாளர் பெயர்ப்பொறிப்புச்சீட்டு . 
book - post , 1. நூல் அஞ்சல் . 
book - rest , 11. மேசைமீது வைப்பதற்குரிய புத்தகந்தாங்கி . 
books , 11. pl . வாணிகக் கணக்கேடுகள் ; தொழிலகப்பதிவுக் 
குறிப்புக்கள் ; கூட்ட நடவடிக்கைப் பதிவுகள் ; நிகழ்ச்சிக் 
குறிப்புக்கள் . 
book scor pion , 11. புத்தகப் பூச்சிவகை , புத்தகத் தேள் . 
book - seller , n . புத்தக விற்பனையாளர் . 
book - selling n . புத்தக விற்பனை . 
book shelf , n . புத்தக நிலைப்பெட்டி . 
book shop , 11. புத்தகக்கடை . 
book sie , a . இலக்கியப் பாணியில் இறங்குகிற , 
book - stal ] , n . புத்தக விற்பனைச்சாவடி . 
book - stand , n . புத்தக நிலைதாங்கி . 
book -tally , book token , 1. குறிப்பிட்ட புத்தக விலை 

மதிப்புக்கீடான புத்தகப் பரிசுச் சீட்டு , 
book - trade , 11. புத்தக வாணிகம் . 
book - value, 11 . கணக்கேட்டு மதிப்பீட்டு விலை . 
book - work , 11. விதிகளைப்படித்தல் , பாடப்புத்தகக்கல்வி ; 

புத்தகஞ்சார்ந்த வேலை . 
book - worm , 11. புத்தகப்பூச்சி ; ஏட்டுப்படிப்பில் ஆழ்ந்தவர் . 
book y , a . = bookish . 
boom , 11. கப்பல் பாயினடிப்புறத்தை நீட்டிப் பிடிக்க உதவும் 
மரச்சட்டம் ; ஆறு அல்லது துறைமுக வாயிலில் மிதக்கும் 
மரத்தாலான தடைவரம்பு ; துறைமுகக் குறுக்குச்சங்கிலி 
அல்லது வரம்பு ; நீண்ட கட்டை , விட்டம் . 
boom ?, n . ஆழ்ந்திரையும் முழக்கம் ; அதிரொலி ; கடலோசை ; 
நாரை 

வகையின் கூவிளி ; V. ஆழ்ந்து எதிரொலிக்கும் 
ஓசைசெய் ; கூச்சலிடு ; முனங்கு , முரலு ; நாரைவகைபோல் 
கூக்குரலிடு, 


105 


boom 


bore 


boom , n. திடீர் உயர்வு ; திடீர் வளர்ச்சி , திடீ ச் செயல் 
விரைவு ; 3. திடீரென முயற்சிசெய் ; விரை வளர்ச்சிகாட்டு ; 
விரைவில் செல்வப்பெருக்கடை ; உடனடியான மக்கட் 
செல்வாக்குப்பெறு ; ஆரவாரத்துடன் தொடங்கு . 
boom er . n . ஆண் கங்காரு , பைம்மா ஏறு , வயிற்றடியில் 
குட்டிகளை வைப்பதற்கு தவும் பையை உடைய ஆஸ்திரேலிய 
மாநில விலங்குவகையின் ஆண் ; அமெரிக்கச் செவ்வணில் 


வகை . 


பரிசு ; 


bcom erang , n . வளை தடி , தாக்கித் திரும்பும் குறுந்தடி ; 
தன்னையே சுடும்வினை ; தன்னையே திருப்பித்தாக்கும் வாதம் ; 
தற்கேடு விளைக்கும் கருத்து . 
boom ing , n . திடீர் முயற்சி ; விரைவு வளர்ச்சி ; விரைவுச் 
செல்வம் , ஆரவாரத் தொடக்கம் ; a . திடீர் முயற்சியுள்ள ; 
விரைவாக வளர்ச்சியுற்ற , விரைவுச் செல்வம் பெற்ற ; 
ஆரவாரமாகத் தொடங்கிய . 
boon , 11 .. வரம் ; அருட்கொடை , 

நன்சொடை , பேருதவி ; 
அருட் பேறு ; 

வேண்டுகோள் , மீனு ; வேண்டிக் 
கொள்ளும் பொருள் ; வாழ்விக்கும் பொருள் , அருகலம் , 
அன்புச்செயல் , நவ்மை , நற்பேறு , நற்பயன் , நல்விளைவு . 
boon , a . வள்ளன்மையுடைய ; அன்புடைய : அருளுடைய , 
களிகூர்ந்த, இன்பமான , நிறைமகிழ்ச்சியுள்ள ; மகிழ்ச்சி 
விளைவிக்கிற ; ( தொ . ) boon companion , இன்பத்தோழர் . 
boor , 1. காட்டான் . காட்டாள் ; முரடன் ; நாட்டுப்புறத்தான் ; 
அருவருப்பானவன் . நற்பயிற்சிப்பண்பற்றவன் ; தென்னாப் 
பிரிக்காவிலுள்ள டச்சுக் ( Dutch ) குடிமகன் . 
boor ish , a . பட்டிக்காட்டுத் தன்மையுள்ள ; முரட்டுத்தன 

முடைய ; அருவருப்பான ; நற்பயிற்சிப்பண்பற்ற . 
boor ishness , n . பட்டிக்காட்டான் தன்மை ; காட்டாள்குணம் ; 

முரட்டுத்தனம் . 
boost , n . புகழ்விளம்பரம் ; செயற்கையுதவி ; வீண் 
விளம்பரஞ்செய் ; மேலே ஏற்று ; மதிப்பை உயர்த்து ; 
( பே - வ . ) முன்னுக்குத் தள்ளு ; ( இயக் . ) மின்னியக்கஞ் 
செறிவுறுத்து . 
boost er , 11. விசைவாணத்தில் விசையளித்தவுடன் விடுபட்டு 

விடும் துணை உந்துகலம் . 
boot , n . புதைமிதியடி , அடி.புதையரணம் ; அரைகுறையாக 
மூடப்பட்ட செருப்புவகை ; சித்திரவகைக்கருவி ; நான்கு 
சக்கர வண்டியின் பயண மூட்டைப் பெட்டி : உந்துகலத்தின் 
பின்புற மூட்டைவைப்பிடம் : V. புதைமிதி போட்டுக்கொள் ; 
உதை ; வெளியில் தள்ளு ; வேலையினின்று விலக்கு . 
boot , n . நற்பயன் , ஆதாயம் , இலாபம் , இழப்பீடு ; I. 
நற்பயன்கொடு , ஆதாயம் அளி ; நலந்தருவதாயிரு ; ( தொ . ) 
to boot , கூடுதலாக , மேலும் . 
boot black , n . புதைமிதி வகைகளைத் தூய்மையாக்கி வண்ண 

மிடுபவன் . 
boot - catcher , 1. தங்கல்மனை விருந்தினரின் புதைமிதி 

கழற்றும் ஊழியன் . 
boot cd , a . புதைமிதியுடைய ; குதிரை இவர்வதற்கான முன் 

ஏற்பாடு முற்றுவித்த . 
bootee , 11. பெருமாட்டியின் சிறிய புதைமிதி ; குழந்தையின் 

கம்பளிக் காலணி . 
Boo tes , n . சோதி விண்மீன் குழு , வடதிசை விண் மீன் 

குழுகளுள் ஒன்று . 
booth , n . சாவடி , சவுக்கை ; திரைச்சீலை விடுதி : சந்தைக்கடை , 

தட்டுக்கடை ; ( தொ . ) po.ling booth , வாக்களிப்புச் சாவடி . 
boot - hook , 1. நீண்ட புதைமிதி அணிவிக்கும் கருவி . 
boot ikin , 1. சித்திரவதைப் புதைமிதி ; கீல்வா தக் கையுறை ; 

கீல்வாதப் புதைமிதி . 
boot jack , n . புதைமிதி நீக்குங்கருவி . 
boot lacs , n . புதைமிதி கட்டுங்கயிற்றிழை . 
boot - last , 11. புதைமிதி உருவமைதிக்கு உதவும் மர உருக் 
கட்டை . 

14 


boot leg . 11. உயர் புதைமிதியின் கால்புறம் ; V. கடுந்தேறலைக் 

கள்ளத்தனமாகக் கொண்டுசெல் . 
boot legger , 11. கள்ளச்சாராயக்காரன் , திருட்டுச் 

சாராய 
வணிகன் . 
bootlegging , n . கள்ளச்சாராய வணிகம் . 
boot less , a . புதைமிதியற்ற . 
boot less 2 , a . ஆதாயமற்ற ; பயனற்ற . 
boot licker , 11. காரியத்திற்காகக் கெஞ்சி நடக்கும் இழிஞன் . 
boot licking , 11. கெஞ்சு தல் ; a . கெஞ்சும் இழிகுண முடைய . 
boot - maker , 11. புதைமிதி செய்பவர் . 
boot - making , n . புதைமிதித் தொழில் ; . a . புதைமிதி செய் 

கின்ற . 
boots , 11. உண்டி விடுதிப்பணியாள் ; விடுதியில் புதைமிதி 

துடைப்பவன் . 
boot - tree, 11. = boot - last . 
boot y , 11. கொள்ளைச்செல்வம் , திருட்டுச்சொத்து , கொள்ளை 

யடிக்கப்பட்ட பொருள் . 
booze, n . சாராயத்தைக் கூட்டமாகக் குடித்தல் ; கள் 

தொலைச்சு ; 3. மிகுதியாகக்குடி , தொடர்ந்து குடி . 
booz y , a . குடிப்பழக்கம் மிகுதியாகவுள்ள , மிகுந்த குடிவெறி 

யுள்ள . 
bo - peep , n . குழந்தைகளின் ‘ கண்ணாம்பொத்தி ஆட்டம் . 
bor , n . அண்டை வீட்டுக்காரர் . 
bor a , 1. இத்தாலி நாட்டுத்த அட்ரியாட்டிக் ( Adriatic) 

கடற்கரைப் பகுதியில் வீசும் வடகிழக்குக் குளிர்காற்று . 
bor a , 1. முஸ்லீம் வணிகர் . 
borach io , 11 . 

ஸ்பெயின் நாட்டில் சாராயம் வைக்கும் 
தோல்மிடா ; குடிவெறி இழிஞன் . 
bora cic , a . பொரிகம் சார்ந்த . 
bo racite , n . வெளிமப் பொரியகியும் பாசிகையும் இணைந்த 

கனிப்பொருள்வகை . 
bo raga, n . தேறலுக்கு மணமூட்டப் பயன்படுத்தப்படும் நீல 

மலர்களையும் துய்யார்ந்த இலைகளையுமுடைய செடிவகை . 
tor ax , n . பொரிகம் , நீருடை உவர உப்புவகை . 
bor azon , n . மனித முயற்சியாலாக்கப்பட்டு வைரத்தினும் 

கடுமை வாய்ந்த சேர்மப்பொருள்வகை . 
Bordeaux , 11. தென் பிரான்சில் போர்டோ என்னுமிடத்துக் 
குரிய இன்தேறல் 

( தொ . ) Bordeaux mixture , 
பூச்சித்தடை நச்சுப்பொடிவகை . 
bord er , n . பக்கம் , ஓரம் , அருகு ; கரை ; எல்லை ; எல்லைப் 
புறம் ; நாட்டின் எல்லை ; தோட்டத்தின் மலர்ச்செடி வரம்பு ; 
உடையின் அழகுக்கரை ; a . எல்லையைச் சார்ந்த ; 3. எல்லைக் 
கருகில் செல் , அணுகு , நெருங்கு ; ஓரத்தை அமை . எல்லை 
கோலு , வரம்பிடு : ஆடை வகையில் கரையமை . 
bordereau , ( பிர . ) n . உள்ளடக்கக்குறிப்பு ; நினைவுக்குறிப்பு . 
bord ered , a . ஓரத்தையுடைய ; கரையிட்ட ; அருகுகொண்ட ; 

எல்லையாகக்கொண்ட . 
bord erer , 11. எல்லைப்புற வாழ்நர் . 
bord erland , 1. எல்லைநிலம் ; a . இருபொருள்களுக்கிடையி 

லுள்ள வரம்பிடப்படாத ஓரத்துக்குரிய . 
bord erless , n . வரம்பில்லாத , கரையற்ற . 
bord er - line , n . வரம்புக்கோடு , எல்லைவரை ; a . வரம்புக் 
கோட்டிலுள்ள ; ( தொ . ) borcer - line case , ( உள . ) 
பைத்திய நிலைக்கு அருகில் வந்துவிட்ட நோய் நிலை. 
bor dure , 11. ( கட் . ) கேடயச்சுற்று வரம்பு . 
bore , n . துளை ; துப்பாக்கிக் குழலின் உட்புழை ; நீள் துளை ; 
உட்புழையின் குறுக்களவு ; நீர் ஊற்றுக்காகச் செய்யப்படும் 
ஆழமான சிறு துளை ; 3. துளையிடு ; குதிரை வகையில் தலையை 
முன்னுற நீட்டு ; பந்தயக் குதிரை வகையில் மற்றொரு பந்தயக் 
குதிரையை ஓட்டப் பாதையிலிருந்து தள்ளு . 


வகை , 


106 


botcher 


bosh , 11. முட்டாள்பேச்சு , மடப்பேச்சு ; int . முட்டாள்தனம் , 


மடமை . 


bore 
bore , n . தொந்தரை , தொல்லை ; சலிப்புறுத்தல் , சோர்வு ; 
ஓய்வில்லாமல் 

தொந்தரை தருவது , பொருளில்லாது 
பேசுபவர் ; ப . பேசிச்சலிப்படைய செய் . 
bore *, 11. சுவர்போலெழுந்து வரும் கழிமுக வேலியேற்றப் 

பேரலை . 
bore , v . bear " , bear என்பவற்றின் இறந்தகாலம் . 
bor eal , a . வடதிசைத் தொடர்பான ; வடகாற்றைச் சார்ந்த . 
Bor eas , 11. வடகாற்றுத்தெய்வம் ; வடகாற்று , வடந்தை . 
bore cole , 11. கோசுக்கீரை . 
bore dom , n . சலிப்பு , முசிவு , சோர்வுணர்ச்சி . 
boreen , 11. சந்து , இடைவழி , ஒதுக்கமான பக்கவழி . 
bore hole , n . நீர் - எண்ணெய் ஆகிய ஊற்றுக் காண்பதற்காக 

இயந்திரத்தால் தோண்டப்படும் ஆழ்துளை . 
bor er , 11. துளையிடுபவர் , துளைச்கருவி ; தலையை முந்தி 

நீட்டும் குதிரை ; துளையிடும் பூச்சிவகை . 
bo ric , a . பொரிகக்காடியைச் சார்ந்த . 
bor ing , n . துளையிடும் செயல் ; துளையிடப்பட்ட பள்ளம் ; 

a . துளையிடுகிற . 
bor ings , n . pl . துளையிட்டதாலான சிறு துண்டுகள் . 
born , v . bear என்பதன் முடிவெச்ச வடிவம் . 
borne , v . baar என்பதன் முடிவெச்ச வடிவம் . 
borne , ( பிர . ) a . வரையறைப்பட்ட ; குறுகிய ; குறையறி 

வுள்ள , குறுகிய மனப்பான்மையுடைய . 
born ite , n . செம்புச் சுரங்கக்கலவை , செப்பிரும்புக் கந்தகை . 
bor on , n . 

உலோகச்சார்பற்ற கருந் தவிட்டுநிறத் தனிப் 
பொருள்வகை . 
bor ough , n . அரசுரிமைப் பத்திரத்தின்படி நகராண்மைச் 

சலுகைகளுள்ள பேரூர் ; அரசியல் மாமன்றத்திற்கு உறுப்பினர் 
அனுப்பும் நகரம் ; ( தொ . ) close borough , pocket borough , 
உடையவர் தமக்கென வாக்குகளைப் பயன்படுத்தவல்ல நகரத் 
தொகுதி ; rotten borough , வாக்காளரில்லாமலே வாக்குரிமை 
தொடர்ந்திருந்த தேர்வுத் தொகுதி . 
borough - Eng lish , n . கடைசி இளையமகனுக்கு நிலச் சொத் 

துரிமை செல்லும் பண்டை ஆங்கில வழக்கம் . 
bor oughmonger , n . ஆங்கில நகராண்மைத் தேர்வுத் 

தொகுதிகளின் ஆதரவை வினைப்படுத்துபவர் . 
bor ough - reeve , n . 

1835 - க்கு முற்பட்ட பதிவு பெறாத 
ஆங்கில நகரின் தலைமைப் பணியாளர் . 
bo rrow ,, கடன் வாங்கு ; இரவல் வாங்கு ; தற்கால 
உபயோகத்துக்குப் பணம் பெறு ; தன தல்லா ததை வழங்கு ; 
அயலிடத்திலிருந்து தனதாக ஏற்றுக்கொள் ; வேறொரு இடத் 
திலிருந்து தருவித்துக்கொள் ; மற்றொன்றிலிருந்து வருவித்துக் 
கொள் ; குழிப்பந்தாட்டத்தில் மேட்டின் மீது பந்தடித்துப் பின் 
புறமாக இறங்கும்படி செய் ; ஆட்டத்தில் சரிவுகளுக்கோ காற் 
றோட்டத்துக்கோ ஈடுசெய்து செயலாற்று . 
borr owed , a . கடன்வாங்கிய ; தன தல்லாத ; போலியான ; 

செயற்கையான ; பாவனையான . 
borr ower , 11. கடன் வாங்குபவர் ; பயன்கொள்பவர் . 
borr owing , 11. கடன்வாங்குதல் ; a . கடன் வாங்குகின்ற . 
borsch , 11. அருஞ்சுவை! யூட்டப்பட்ட இனிப்புக்கிழங்குவகை 

கலந்த ருசியச் சூப்பிவகை. 
Bors tal, n . குன்றின் மேல் பாதை ; ( தொ . ) Borstal Assscia 
tion , விடுதலை பெற்ற கைதிகள் உதவிக்கழகம் ; Borstal 
Institution , Borstal system , பார்ஸ்ட்ல் சிறைக்கூடத்தில் 
முதன்தலில் 

தொடங்கப்பட்ட இளங்குற்றவாளிகள் காவல் நிலைய 
முறை . 
bort , 11. வைரம் அறுக்கும்போது ஏற்படும் சிறு துண்டுகள் . 
borz oi , n . ருசிய வேட்டைநாய் வகை . 
bos cage, n. மரத்தொகுதி ; செடித்திரள் ; அடர்த்தியான 
இலைத்தொகுதி . 


bosh , 11. உலைக்கள அடுப்பின்கீழ் சாய்வுப்பகுதி . 
bosk , n . புதர்க்காடு , அடர்ந்த கானகம் ; தோப்பு , தோட்டம் , 

பண்ணை . 
bos kage , 11. = boscage.. 
bos ket , 11. = bosk . 
bosk iness , 11. அடர்கானத் தன்மை . 
bos ky , a . மரங்கள் அடர்ந்த , புதர் நிறைந்த ; நிழல் மிகுந்த . 
bo som , n . மார்பு ; மார்பக உடை . ; சட்டையின் முன்புறம் ; 
நீர்நிலை மேற்பரப்பு ; அணைப்பு ; அணைக்கும் கைகளும் மார்பும் 
கொண்ட வளைப்பு ; சுற்றுவரம்பு ; உள்ளம் ; இருதயம் ; 
உணர்ச்சியின் இருப்பிடம் ; மையம் , நடுப்பகுதி ; உள்ளுணர்ச்சி 
கள் , அக அவாக்கள் ; மறைவான வைப்பிடம் ; a . நம்பகமான ; 
மறைவடக்கமான ; நெருங்கிய பழக்கமுள்ள ; 4. மார்போடு 
அணை ; ( தொ . ) Abraham s bosom , இறந்துபோன நல்லோர் 
உறைவிடம் . 
bos omed , a . மார்புடைய ; அணைப்புள்ள ; அடைக்கப்பட்டுள்ள . 
bos quet , 11. = bosk . 
boss , 11. புடைப்பு . முனைப்பு முகப்பு ; உலோகக்குமிழ் ; குமிழ் 
போன்ற அணிகலம் ; ( கட் . ) கவிகைமாட மையக்குமிழ் ; 
( இயங் . ) இயந்திரக் கம்பத்தின் புடைப்புப்பகுதி ; ப . குமிழ் 

களால் அணிசெய் . 
boss , 1. பணிமுதல்வர் , மேலாண்மை உரிமையாளர் ; தொழில் 

முதல்வர் ; அரசியல் கட்சி இயக்குநர் ; விஞ்சிய திறலாளர் ; 
வாகை முதல்வர் ; a . தலைமையான , மிகச்சிறந்த ; 3. நடத்து , 
செயலாட்சிசெய் ; கட்டுப்படுத்து , அடக்கியாள் ; தலைமை 
யுரிமைகொள் , முனைத்திரு . 
bossed , a . மேடாக அமைக்கப்பட்டுள்ள , முனைப்புருவுள்ள . ! 
boss y , a . குமிழ்களுள்ள . 
boss y , a . செயலாட்சியுள்ள ; அடக்கியாளுகின்ற , அதிகாரத் 

தன்மையுடைய . 
Bos ton , n . இருவர் நடனவகை ; சீட்டாட்ட வகை . 
Bos well , 11. அறிஞர் ஜான்சன் (Dr. Johnson ) என்பவரின் 
வாழ்க்கை வரலாற்றை எழுதிய ஜேம்ஸ் பாஸ்வெல் ( James 
Boswell ) போன்ற தலைசிறந்த வாழ்க்கை வரலாற்றாசிரியர் ; 
வியப்பார்வத்துடன் எழுதும் வாழ்க்கை வரலாற்றாசிரியர் . 
Boswell ian , a . பாஸ்வெல் ( Boswel) போன்று வாழ்க்கை 
வரலாற்றில் வியந்து பாராட்டும் ஆர்வமுடன் நுணுக்கக் 
குறிப்புக்களைக்கூட எழுதும் வீர வழிபாட்டியல்புடைய . 
Boswell ism , 11. வீரவழிபாட்டு வாழ்க்கை வரலாறு வரையும் 

பான்மை . 
Bos wellize , v . வீரவழிபாட்டியல்போடு வாழ்க்கை வரலாறு 

எழுது . 
bot , n . ஈ வகையின் புழுப்பருவ உரு , குதிரை முதலிய விலங்கு 

களின் குடலில் தங்கிவாழும் ஒட்டுயிர்ப் புழுவகை . 
botan ic , botan ical , 11. மருந்துப்பூண்டு ; a . தாவரவியலைச் 

சார்ந்த . 
bot anist , n . தாவரவியல் நூல் பயிலும் மாணவர் ; தாவர 

வியல் வல்லுநர் . 
bot anize , 3. செடியினங்களைச் சேகரித்து அவற்றின் வளர்ச் 

சியை ஆராய்ச்சி செய் . 
bot any , n . தாவரவியல் . 
Bot any, Bot any wool , n . சிறந்த கம்பளி , ஆஸ்திரேலிய 

கம்பளி மயிர் . 
botar go , 11. மீன்வகையிலிருந்து உண்டுபண்ணப்படும் இன் 

சுவைப்பொருள் ; pl . botar goes , botar gos . • 
botch , 11. தோல்மேல் தடிப்பு , கர ? ன , பற்றை ; அரைகுறை 
வேலை ; மோ + மான வேலைப்பாடு ; 3. அரைகுறையாகப் 
பழுதுபார் ; ஒட்டுப்போட்டுச் சமாளி ; மோசமாகவேலைசெய் . 
botch er , n . பழுது பார்ப்பவர் ; அரைகுறையாகச் செய்பவர் . 


107 


botchery 


boulevard 


botch ery , n . அரைகுறை வேலைப்பாடு . 
botch ing , 11 . அரை குறை வேலை ; 

a . அரைகுறையான , 
ஒட்டுப்பொருத்தான . 
botch y , a . குற்றங்கள் கொண்ட , குறைபாடுகள் நிறைந்த . 
bot fly , 11. குதிரை முதலிய விலங்குகள் மீது முட்டையிடும் 


F வகை . 


both , pron . இருவரும் , இரண்டும் ; a . இருவரில் இருவரும் 
இணைந்த : இரண்டில் இரண்டும் சேர்ந்த ; இருசார்புகளும் 
ஒருங்கு சார்ந்த ; ads . இருவரும் சேர்ந்து ; இரண்டும் 
சேர்த்து ; இரு சார்பிலும் . 
both er , n . தொந்தரை , தொல்லை , சிறு துன்பம் , இன்னல் ; 
U. தொந்தரை எடுத்துக்கொள் ; தொல்லைகொடு , மனக்கவலை 
உண்டாக்கு . 
bothera tion , n. நச்சரிப்பு , தொந்தரைச் செயல் ; int. 

பாழாய்ப்போக . 
both ersome, a . நச்சுப்படுத்துகிற , தொல்லை தருகிற . 
both ie, both y , 1. குடில் , வேய்மனை , ஒரே அறையுள்ள 

தொழிலாளர் உறைவிடம் . 
bot hole, n . ஒட்டுயிர்ப் பூச்சியால் தோலில் இடப்பட்ட துளை . 
both y - man , 11. குடில் வாழ்நன் , குடிசைவாழ் பண்ணையாள் . 
bo - tree, 71. போதி மரம் . 
bott , n . = bot . 
bottin e , n . உயர் புதையடி , உயர் குதிகால் பகுதியுடைய 
கால் புதையரணம் ; அரை புதையடி ; பெண்டிர் புதை 
யரணம் ; சிறு மிதியடி . 
bot tlet, n . புட்டி , குப்பி ; புட்டியிலுள்ள பொருள் ; சாராயம் ; 
குடித்தல் ; 3. புட்டியில் நிரப்பு , குப்பியில் அடை ; ( தொ . ) 
bottle off , மிடாவிலிருந்து குப்பியில் அடை ; bottle up , 
மறைத்து வை ; தடுத்திருத்து ; bring up on the bottle , 
புட்டிப்பால் கொடுத்து வளர் . 
bot tle , n . உலர்ந்த புல் கட்டு , வைக்கோல் பொதி . 
bot tle , n . செடிவகைப் பெயர் . 
bottle - chart , n . கடல் நீரோட்டப்போக்கைப் புட்டிகளின் 

மூலம் அறிந்து குறிப்பிடப்பட்ட விளக்கப்படம் . 
bott le - coaster , 1. புட்டி கலன்களை வைத்துத்தள்ள உதவும் 

மேசைச் சறுக்கு தட்டம் . 
bott led , a . குப்பியில் அடைக்கப்பட்ட ; புட்டியைப் போன்ற 

உருவமுடைய ; தடைப்படுத்தப்பட்ட . 
bottle - fish , n . புட்டியைப்போல உடலை உப்பிக்கொள்ளவல்ல 

மீன்வகை . 
bottle - gas, n . ஒளிக்காகவும் வெப்பத்துக்காகவும் புட்டியி 
லடைத்துப் பயன்படுத்தப்படும் நீரியற்பட்ட சதுப்புநிலவளி 


bott le -slider , n . குப்பித் தட்டு , குப்பிகளை வைத்து மேசை 

மீது தள்ளுவதற்கு உதவும் சறுக்கு வட்டில் . 
bott le - washer , n . குப்பிகளைக் கழுவும் தொழிலாள் ; பலதிற 

வேலையாள் , கீழ்த்தரப் பணியாள் . 
Bott ogas, 11. bottle -gas என்பதன் வாணிக உரிமைப் 

பெயர் . 
bott om , 1. அடி , அடிப்புறம் , அடிப்பரப்பு , அடித்தளம் ; 
அடிப்படை , மூடு , தூர் ; ஆதாரம் ; உடலின் பிட்டம் ; 
நாற்காலியில் இருப்பிடம் ; நீர்நிலைப் படுகை ; கலத்தின் 
அடிக்கட்டு ; புத்தகப் பக்கத்தின் அடிப்பகுதி ; மலையின் 
தாழ்வாரம் ; ஆற்றடுத்த தாழ்நிலம் ; கப்பல் அடித்தட்டு ; 
கப்பல் ; கீழ்ப்புறம் , மறுபுறம் ; இழிபுறம் : உட்கடந்த பகுதி ; 
நிலத் தளம் ; நிலத்தளப்பணி ; முக்கிய கூறு , நிலையாற்றல் , 
உறுதியான செல்வவளம் ; பொய்ம்மயிர்த் தொங்கல் ; 
a . அடிப்பகுதி சார்ந்த ; தாழ்வான , கடைப்பட்ட , கடைசி 
யான ; அடிப்படையான ; ப . வாத ஆதாரமாக்கு ; அடிப் 
படையாக்கு ; நிலைநாட்டு ; ஆழங்காண் , உளவுகாண் ; அடி 
மெய்ம்மை கண்டுபிடி ; அடித்தங்கு ; அடிப்பகுதி அமை , 
தூரிடு ; ( தொ . ) at the bottom of , உண்மைக் காரணம் ; 
bottom drawer , 

மணவினை 

எதிர்நோக்கிப் பெண்டிர் 
ஆடையணி மணி வைத்திருக்கும் நிலைப்பெட்டியின் அடித் 
தட்டு இழுப்பறை : get to the bottom of , முழுதும் ஆய்ந்தறி . 
bott omed , a . தூருடைய , அடிப்பகுதியுள்ள . 
bott om - fish , n . அடிப்பகுதி உணவுண்டு வாழும் மீன் , 

அடித்தள உணவுண்டு வாழும் மீனினம் . 
bott oming , n . அடித்தளம் . 
bott omless , a . அடிப்பகுதியில்லாத , அடித்தளமற்ற ; ஆழம் 

காண முடியாத . 
bott om - most , a . மிகக் கீழ்ப்பட்ட ; மிகக் கடைப்பட்ட , 

மிக அடிப்பட்ட . 
bott omry , n . கப்பல் பயண இடர் ஏற்று அளிக்கப்படும் 

பிணையக்கடன் ஒப்பந்தம் ; ப . கப்பல் பிணையம் வைத்துக் 
கடன் பெறு . 
bott om -sawyer , 1. இரம்பக் குழியில் கீழிருந்து பணி 

செய்யும் வாள் அறுப்புத் தொழிலாளர் . 
botts , 11 . குதிரை முதலிய விலங்குகளுக்குக் குடற்புழு 

வகையால் ஏற்படும் நோய் . 
bot ulism . n . ( மரு . ) காரச்சுவையுண்டியின் மூலம் ஏற்படும் 

நச்சுப்பாடு ; தகரக்கல உணவினால் நச்சுப்பாடு உண்டாதல் . 
boudoir , ( பிர . ) 11. பெருமாட்டியின் தனி அறை . 
bouffe , n . கேலிக்கூத்து இசைநாடகம் . 
Bou gainvil ia , Bou gainvillae a , n . வண்ணச் செதில் 

களுடைய வெப்பமண்டல மலர்ச்செடிவகை . 
bough , n . கொப்பு ; வெட்டிய சிறுகிளை ; தூக்குமரம் , 
bough pot , n . பூந்தொட்டி ; பூங்கொத்து . 
bought , n . குடா , வளைவு , சுருள் . 
bought , v . buy என்பதன் இறந்தகால முடிவெச்ச வடிவம் . 
bougie, ( பிர . ) 11. மெழுக்குதிரி , மெழுக்குவத்தி ; ( மரு . ) வளையும் 

இயல்புடைய மென்மையான அறுவைக்கருவி . 
bouillabaisse , ( பிர . ) 11. சிறப்பாக மார்செயில்ஸ் ( Marseilles ) 

நகரில் வழங்கும் உயர் தர பிரஞ்சு மீன் கறிவகை . 
bouilli , ( பிர . ) 11. வேகவைத்துத் துவட்டிய ஊனுணவு . 
brjuil lon , 11. கெட்டிக்குழம்பு , கொழுஞ்சாறு , ஆணம் . 
bould er , n . கற்பாளம் , துறுகல் , தொங்கற்பாறை ; a . 

கற்பாளங்களுள்ள . 
bould er -clay, n . ( மண் . ) கற்பாளங்களும் கூழாங்கற்களும் 

உட்கொண்டு பனியடியில் உருவான கற்பொடி மேடு . 
Boule , 11 . பண்டைக் கிரேக்க நாட்டின் சட்டமன்றம் ; 

தற்கால கிரேக்க நாட்டுச் சட்டசபை . 
boulevard , ( பிர . ) n . இருமருங்கும் மரவரிசையுள்ள அகன்ற 
தெரு ; அகல் பெருஞ்சாலை . 


வகை . 


bot tle - glass , n . புட்டி செய்யப் பயன்படுத்தப்படும் பரு 

வெட்டான கரும் பச்சைக் கண்ணாடி . 
bott le - gourd , n . சுரைக்காய் வகை . 
bottl e - green , 11. கரும் பச்சை ; a . கரும் பச்சை நிறமுள்ள . 
bott le - head , n . புட்டி மூக்குத் திமிங்கிலம் . 
bot tle- holder , 11. குத்துச் சண்டைக்காரரின் உதவியாளர் ; 

ஆதரவளிப்பவர் , 
bott le - imp , 11. குப்பிக்குள் அடைக்கப்பட்ட குறளி . 
bot tle - neck , n . போக்குவரத்து நெருக்கடி இடம் ; உற்பத்தி 

முதலியவற்றின் வளர்ச்சித்தடை நிலை . 
bot tle - nose , n . குமிழ் மூக்கு , பெருத்து வீங்கிய நாசி ; 
குப்பி மூக்தத் திமிங்கிலம் . 
bott le - nosed , a . குமிழ் மூக்குள்ள . 
bot tle - party , n . ஒவ்வொருவரும் தத்தம் புட்டிகளுடன் 

வந்து குடிவகை கொள்ளும் ஏற்பாடுடைய விருந்துக் குழு . 
bott le - shouldered , a . சரிந்த தோள்களையுடைய . 


108 


boulevardier 


bow 


boulevardier , ( பிர ) 11. அகன்ற பெருந்தெருக்களில் அடிக்கடி - 

ஊடாடுபவர் . 
boult , 3. துணியில் வடித்திறு , வேடு கட்டு ; சலிப்பதன் மூலம் 

ஆராய்ந்துபார் . 
boult er , 1. சல்லடை , அரிதட்டு , அரிப்புக்கருவி . 
boul ter , n . பலகொக்கிகள் 

களுநள்ள நீண்ட மீன் தூண்டில் . 
boult ing n . சலித்தல் , அரித்தல் . 
boult ing - hutch , 1. சலிக்கும்போது மாவு விழும் பெட்டி , 
boun . v . முன்னேற்பாடு செய் ; உடையணி ; புறப்படு ; 

a . முன்னேற்பாடான , ஆயத்தமான . 
bounce , 1. துள்ளல் ; பாய்ச்சல் ; செருக்குரை , தற்புகழ்ச்சி , 
மிசையுரை , உயர்வு நவிற்சி , வீம்பு நடை ; மெத்தென விழும் 
ஒளி ; துணிவுள்ள பொய் ; 0. துள்ளு , திடீரெனக்குதி ; 
எதிர்த்தடி , எதிர்த்துப் பந்துபோல் எழும்பு ; காசாகாத பண 
முறி வகையில் திரும்பக் கைக்குவந்துசேர் ; இங்குமங்கும் 
ஆடு ; திமரெனப் பாய் ; நுழை , சட்டென வெளியேறு ; 
தற்புகழ்ச்சி செய் , வீறாப்புப் பேசு , மிகைப்பட உரை ; ado . 
திடீரென , இரைச்சலுடன் ; int . திடீரென , அதோ வெடி 
ஒலி என்ற குறிப்பு , திடீர்க்குறிப்பிசைப்பு ஒலி . 
bounce , n . குறைபுள்ளியுள்ள நாய்மீன் வகை . 
boun cer . n . குதிப்பவன் : பெரும்பொருள் ; பெரிய பொய் ; 
பொய்யன் ; முரடன் ; காசாகாமல் திரும்பக் கைவந்துசேரும் 
பண முறி . 
bounc y , a . துள்ளுகிற , குதிக்கிற . 
bound 1 , 11. நிலவரம்பு ; வரையறை ; 3. வரம்பிடு , கட்டுப் 

படுத்து . 
bound , n . துள்ளல் , பாய்ச்சல் ; 3. துள்ளு, குதி , பாய் ; 

முன்னேறு , எதிர்த்துத் துள்ளு . திருப்பித் தாக்கு . 
bound , a . புறப்படுந் தறுவாயில் உள்ள , 

புறப்பட 
ஆயத்தமான . 
bound , v . bind என்பதன் இறந்தகால - முடிவெச்ச வடிவம் . 
boun dary , n . வரம்பு , எல்லைக்கோடு ; எல்லைப்புறம் : முடிவு ; 

பந்தாட்ட வரம்பு வீச்சடி ; வரம்பு வீச்சடியின் மதிப்பெண் . 
boun dary - rider , 11 . குதிரை ஏறிச்சென்று வேலிகளைப் 

பழுது பார்ப்பவர் . 
bound ed , a . கட்டுப்படுத்தப்பட்ட , நெருக்கமான ; எல்லை 

யாகக்கொண்ட . 
bound en , a . கடப்பாடான . 
boun der , n . ஒழுக்கமிலி, பரத்தர் . 
bound ing , a . துள்ளிச்செல்கிற , பாய்கின்ற . 
bound less , a . எல்லையற்ற , வரம்பின்றிப் பரந்த , அளவற்ற . 
bounds , n . pl . எல்லை , வரம்பு ; மட்டு , மதிப்பு , ஒழுக்க வரம்பு , 
கட்டுப்பாட்டெல்லை ; எலலைப்புறம் , எல்லைப்பகுதி , திணை 
எல்லை . 
boun teous, a . வண்மையுடைய , தாராளமான , இலவசமாக 

அளிக்கப்பட்ட . 
boun teousness , boun tifulness , 11 . வண்மை ; ஈகைத் 

தன்மை ; கொடைவளம் . 
boun tiful , a . வண்மை நிறைந்த , தாராளக்குணம் மிகுந்த ; 

ஏராளமான , வளம் நிறைந்த , வளந்தருகிற . 
boun ty , 11. வண்மை ; பணிவள ஊதியம் ; காலாட்படை - 
கப்பற்படையினர்க்கு அளிக்கும் பணிக்கொடை ; ஊக்க 
ஊதியம் , வணிக, முயற்சியை ஊக்குவிப்பதற்கு வணிகர் 
களுக்கு அளிக்கப்படும் தொகை . 
bouquet , n . பூச்செண்டு ; மலர்க்கொத்து ; இன்தேறல் 

படணம் , மதுமணம் . 
bouq uetin , n . ஆல்ப்ஸ் ( Alps ) பகுதியிலுள்ள காட்டாடு . 
bourasg ue, 11. புயல் , கடுங்காற்று . 
bour ban , n . மதுவகை , ஒருவகை விஸ்கி . 
Bour bon , n . ரோசா மலர் இனத்தின் வகை . 


bour don , 1. பாட்டின் பல்லவி , மட்ட இசை , இசைமட்டக் 

குரல் : இசைக்கருவிகளில் மட்ட இசைப்பாணி ; குழலிசைக் 

கருவிகளில் குறை ஒலி 
bourg eois !, ( பிர . ) n . நடுத்தர வாணிக வகுப்புக்குடி மகன் ; 
வணிகன் , கடைக்காரன் ; நடுத்தர வகுப்புக் குரிய வாழ்க்கை 
முறைக் கருத்துக்களுடையவர் ; a . நடுத்தர வகுப்பைச் 
சார்ந்க ; மரபு ஒழுங்கான ; ஒரேமாதிரியான ; பழமைப் 
பற்றுள்ள. 
bourgeois , n . ( அச் . ) நடுத்தா அச்சு எழுத்துருப்படிவம் , 
மட்டப்படிவம் ; a . மட்ட உருப்படிவம் சார்ந்த , மட்ட 
உருவான . 
bourgeoisie, ( பிர . ) 1. நடுத்தர வகுப்பினர் தொகுதி , நடுநிலை 

வகுப்பு . 
bour gaan , n . = bur geon . 
Bourign ian a . அறிவு முறை வினைமுறை மறுத்து உள்ளு 
ணர்ச்சியே சமயம் என்ற அந்தாய்னெட் பூரிக்னானின் 
( Antoinette Bourignon , 1616-1680 ) கொள்கை பின்பற்றுகிற , 
bour law , 1 . ஸ்காத்லாந்தில் நீடித்திருந்த பழங்காலப் 
பஞ்சாயத்துப் போன்ற சிற்றூர் மக்கள் வழக்குமன்ற 
முறைமை . 
bourn , 1. சிற்றாறு , ஓடை . 
bourn ” , bourne n . வரம்பு , எல்லை ; இலக்கு . 
bourree , n . முடுகியல் நடன வகை ; விரை நடன இசைப் 

பாட்டு வகை . 
bourse , ( பிர . ) n . அயல்நாட்டு நாணயமாற்றுக்களம் , பாரிஸ் 

நகர அயல் நாணயமாற்று நிலையம் . 
house , 1 . மயக்கமது ; பெருங்குடி விருந்துக்குழு 

3. மிகுதியாகக் குடி . 
bouse , v . மீன்பிடி கருவியால் வலித்து இழு . 
boustrobhed on , ( கிரே . ) a . இடதுபுறமிருந்து வலமாகச் 
செல்கிற , இடவலமாக எழுதப்படுகிற ; ads . இடமிருந்து 


வலமாக . 


baus y , a . குடிக்கும் தன்மையுடைய , குடிவெறியார்ந்த . 
bout , n . ஆட்டவட்டம் , ஆட்டமுறை , ஆவர்த்தி , திருப்பம் , 
வரிசை ; தொழில் ஊக்க அளவு , தவணை முறை : பந்தய 
முயற்சி , வலிமைப்போட்டி ; குடிவெறியாட்டம் ; நோய்வீச்சு , 
எழுச்சிமுறை . 
boutade , n . திடீரெழுச்சி ; உணர்ச்சிப்போக்கு , மனம்போன 

போக்கு . 
boutonniere , ( பிர . ) 11. சட்டைத்துளையில் மாட்டும் மலர்ச் 

செண்டு . 
bouts - rimes , ( பிர . ) 1 . pl . கடையெதுகை வரிப்பாட்டுப் 
போட்டி , முடிவுச் சொற்களைக் கூறிப் பிறர் பாட்டின் 
வரிசையை நிறைவுசெய்தல் . 
bo vate, 1. எட்டு எருதுபூட்டி உழவல்ல பதின்மூன்று 

ஏக்கர்ப் பரப்புடைய பண்டை ஏர்நிலத்தில் எட்டில் ஒருபகுதி . 
ba vine a . கால்நடைகளைச் சார்ந்த , எருத்தினத்துக்குரிய ; 

எழு சியற்ற , மந்தமான போக்குடைய . 
bov r : 1 , 1 , இறைச்சிச் சத்துப்பொருள் நீர்மம் , வாணிகப்பதிவு 

செய்யப்பட்ட உண்டிவகையின் பெயர் . 
bow , 11. வில் ; வளைவு ; வானவில் ; யாழ்வில் , நரப்பிசைக் 
கருவி வகை வாசிக்க உதவும் நீள் நரப்புக்கருவி ; உலோகக் 
கைப்பிடி 

வளையம் ; ஒன்றிரண்டு கண்ணிவளையங்களை 
இணைக்கும் முடிச்சு ; இழைக்கச்சியின் கொக்கி வளைவான 
முடிச்சு ; கழுத்துப்பட்டியின் அணி முடிச்சு : யாழ்வில்லின் 
ஓசைப்பு ; ப . யாழ்வில் கையாளு , யாழ்வில் மீட்டு . 
bow , n . தலை தாழ்த்தல் , உடல்வளைத்தல் ; வணக்கம் ; 
நன்மதிப்பறிவிப்பு . தலையசைப்பு : இலாக்க அறிவிப்பு : 
ப . வளை ; (சனி . தலைவணங்கு : பணி , கீழ்ப்படி ; அடங்கு , 
உட்படு , தலையசை , இணக்கமளி ; வளையச்செய் ; பணிவி 
கீழடக்கு ; இணக்குவி . 
bows , n. கப்பலின் முகப்பு , படகின் முன்புறம் . 


109 


bow.backed 


box - office 


பள்ள ; 


கான 


நாடக 


bow -backed , a . கூனிய வளை முதுகுள்ள . 
Bow bells , 1. லண்டன் நகரமணியோசை எல்லை , லண்டன் 

நகரம் . 
bow - boy , n . வில்லாள் சிறுவன். 
bow - compasses, n . pl . வில்வளைவு அமைப்பு மீது சுழலும் 

கவராயம் . 
bowd lerism , 11. புத்தக வெட்டுக்குறைப்பு . 
bowd lerize , U. நாணத்தக்க பகுதியைப் புத்தகத்தினின்று 

நீக்கு , புத்தகத்தை வெட்டிக்குறை . 
bowed , a . வளைந்த , குனிந்த . 
bow el , n . குடல் ; உட்பகுதி ; நெஞ்சம் , இரக்கம் , மென்மை 

உணர்ச்சி ; 3. குடலை வெளியே எடு . 
bow er , n. கொடிப் பந்தர் : நிழலுள்ள தோட்ட இருக்கை ; 
தோட்ட மனை , வேனிலகம் ; வேனில் மாளிகை : இருப்பிடம் ; 
வீடு ; உள் அறை ; பெருமாட்டியின் தனி அறை . 
bow er , n. கப்பல் நங்கூ ம் . 
bow er " , 1. சீட்டாட்ட வகையின் இருதலைமைச் சீட்டுக்களில் 

ஒன்று . 
bow er - anchor , n . bower ". 
bow er -bird , n . தங்கும் கொடிமனையெங்கும் வண்ண 
இறகுகள் 

நிரப்பி அழகுப்படுத்திவிடும் இயல்புடைய 
ஆஸ்திரேலிய பறவை வகை . 
bow ery , a . கொடிப்பந்தலுள்ள ; நிழலார்ந்த . 
bow fin n . வட அமெரிக்க நன்னீர் மீன்வகை . 
bow - hand , 11. விற்கை , இடக்கை ; யாழ்வில் ஏந்தும் கை , 

வலக்கை . 
bow ie - knife , n. குத்துவாள் போன்ற ஓரடி நீளமுள்ள 

நீண்ட கத்தி வகை . 
bowe , n . கிண்ணம் , குடிகலம் ; கமண்டலம் ; கும்பா , ஆழ்ந் 

தகன்ற தட்டம் ; கலங்கொள் பொருள் : கருவிகலங்களின் 
உட்குழிவுப்பகுதி ; வலையடுக்கின் மைய இழிவு . 
bowe , 1. முடப்பந்து , ஒருபகுதி கனத்துள்ள மரப்பந்து ; 
கழற்சி : ப . மரப்பந்தாட்டமாடு ; பாய்ந்து உருண்டு 
செல் : வண்டியில் விரைந்து பயணம் செல் ; மரப்பந்தாட்டக் 
காரரின் வரம்புக் குச்சிகளை நோக்கிப் பந்து வீசு ; ஆட்டக் 
காரனை விலக்கு . 
bow -legged , a . முட்டிக்காலுள்ள , வளைகாலுடைய 
bowl er , 1. மரப்பந்தாட்டத்தில் பந்து வீசுபவர் . 
bowl era, how ] er - hat , n . வட்டக்கம்பளத் தொப்பி வகை . 
bow line , n . கப்பல் முன்புறக் கயிறு . 
bow line , n . = bowler 2 . 
bow ling . n . பந்து வீச்சு . 
bowl ing - alley , n . முளையடிப் பந்தாட்டச் சாலை . 
bowling - crease , n . நின்று பந்து வீசுவதற்குரிய எல்லைக் 

கோடு . 
bowl ing - green , n . முளையடிப்பந்தாட்டப் புல்வெளி, 
bowls n . pl . முடப்பந்தாட்டம் ; ( பே - வ . ) கழற்சியாட்டம் . 
bow man , n . வில்லோன் . 
bow man , n . படகின் முற்புறத்துள்ள தண்டுகைக்கும் பட 

கோட்டி . 
bow - saw , n . வில் வாள் , வில் போன்ற சட்டத்தில் நாண் 

போல் ஏற்றப்பட்ட ஒடுங்கிய அறுப்பு வாள் . 
bowse , v . 
bow shot , 1, வில்லிலிருந்து அம்பு எய்யப்படும் தொலைவு , 

களைத் தொலை , வில்லடித் தொலை . 
bow sprit , 1 , கப்பலின் முன்புற மரச்சட்டம் . 
baw string , n . வில் நாண் ; துருக்கியர் ( Turks ) குற்ற 
வாளியின் கழுத்தை இறுக்கிக் கொல்லும் கயிறு ; பாலத்தின் 
தளமட்டக்கட்டு ; U. வில் நாணினால் கழுத்தை இறுக்கிக் 
கொல் . 


bow string : d . a . வில் நாணு 

வில் நாண் அமைப் 
புடைா ; வில் நாணுக்குரிய ; வில் நாணுககான . 
bow -strung, a . = bowstringed . 
bow - win dow , n . வளைகோணப் பகுதியிலுள்ள பலகணி . 
bow - win dowed , a . வளைகோணப்பகுதியில் பலகணி 

யுடைய . 
bow wow , 11. நாயின் குரைப்பு ; நாய் . 
bow yer , 11. வில் செய்பவர் , வில் விற்பவர் . 
box , n . பெட்டி : பெட்டி அளவு, பெட்டியிலடங்கிய பொருள் ; 
வண்டி ஓட்டுபவரின் இருக்கை : தனி அறைகூடம் ; நாடகக் 
கொட்டகையில் தனி இருக்கைகள் கொண்ட அறை ; வேட்டை 
யாளர் கூண்டுப் பெட்டி ; சான்றளர் - காவலர் முதலிய வர்க் 
பெட்டிக்கூண்டு ; சமிக்கைஅடையாளப் 

பெட்டி ; 
குளிப்பு முதலி பவற்றுக்கான தொட்டியறை ; தங்குமனை , 
சாவடி ; நிதிப்பெட்டி , நிதி ; பரிசுப்பெட்டி , பரிசு ; கட்டப் 
பந்தாட்டத்தில் பந்தெறிபவர் நிற்குமிடம் . கப்பல் திசைக் 
கருவி உறைப் பெட்டி ; U. பெட்டி இணை ; பெட்டியில்வை ; 
நீதிமன்றத்தில் பத்திரத்தைப் பதிவு செய் ; மற்ற அறை 
களிலிருந்து பிரித்துவை ; ( கப் . ) ஒழுங்கு வரிசையில் குறிப் 
புக்களை ஒத்திகைசெய் ; துவங்கிய இடத்தில் முடிவாக்கு ; 
( தொ ) Box and Cox , ஒரே நேரத்தில் வீட்டில் தங்காத இரு 

பாத்திரங்கள் ; box the compass , ஒரு கருத்தின் 
எல்லாக் கூறுகளையும் அலசி ஆராய் ; in the wrong box , 
பொய்யான நிலையில் . 
box , n . தோட்ட வேலிப் புதர்ச்செடி வகை ; புதர்ச்செடி 

வகையின் மரவேலைக்கு தவும் கட்டை . 
box , U. செவிட்டில் அறை ; குத்துச் சண்டை போடு . 
box - bed , 11. பெட்டிப் படுக்கை , பெட்டியைப் போன்று மூடி 

விடத் தக்க படுக்கை வகை . 
box calf , 11. கட்டங்கட்டமான வரையழுத்தப்பெற்ற பசுங் 

கன்றின் பதனிடப்பட்ட தோல் வகை . 
box - cloth , n . குதிரை ஏற்றத்துக் தரிய கெட்டித்துணிவகை . 
box - coat , n . பாரமான புறமேற்சட்டை . 
box - day , n . நீதிமன்ற ஓய்வு நாட்களில் பத்திரப் பதிவுக் 

காகக் குறிக்கப்படும் நாள் . 
box en , a . புதர்ச்செடிவகையின் மரக்கட்டையாலான . 
box er , 11. குத்துச்சண்டை செய்பவர் ; குத்துச் சண்டை 

வல்லுநர் . 
Box er , 11. ( வர . ) அயல்நாட்டினர்க்கு எதிரிடையான சீனக் 
கழக உறுப்பினர் ; செர்மன் ( German ) வளர்ப்பின மரபில் 
வந்த நடுத்தர அளவுடைய மென்மையான நாய் வகை . 
boxful , n . பெட்டி கொள்ள தக்க அளவு , நிறை பெட்டி அளவு . 
box - haul , J. இயங்கிடமில்லாத இடத்தில் தன்னிலையிலேயே 

கப்பலைத் திசை திரும்பச் செய் . 
box ing , n . குத்துச்சண்டை . 
Box ing - day , 11. கிறுஸ்துமஸ் ( Christmas ) நாளையடுத்துப் 

பரிசுகள் அளிக்கும் நாள் . 
box ing - glova , 11. குத்துச் சண்டைக்காரர் அணியும் அடை 

மொ ககைக் கையுறை . 
box - iron , 11. வண்ணாரப் பெட்டி , துணிகளைத் தேய்க்கும் 

வெம்பேழை . 
box - keepar , n . 

நாடகசாலையின் தனி அறைகளைத் திறந்து 
விடும் ஊழியர் . 
box -kite , 11. பக்கங்கள் திறந்த பெட்டிகளாலான காற்றாடி . 
box - 1 ) bby , 11. நாடகசாலைத் தனி அறைகளின் வாயிற்கூட 

அறை . 
box - number , 11. அஞ்சல் பெட்டி எண் , விளம்பரங்களின் 

விடைக் குரியதாகக் குறிக்கப்படும் முகவரி எண் . 
box - ofice , 11. நாடகசாலை முதலியவற்றில் இருக்கைகளைப் 
பதிவு செய்யும் அலுவலகம் . 


bouse . 


110 


braille 


box - pleat 
box - pleat , 71 . மாறிமாறித் திருப்பி மடிக்கப்பட்ட இரட்டை 

மடிப்புத் துணி. 
box - seat , 11. வண்டி ஓட்டுபவரின் இருக்கை . 
box - wagon , 11. புகைவண்டித் துறைக்குரிய மூடப்பட்ட 

பெட்டிவண்டி . 
boy , n . பையன் , சிறுவன் , இளைஞன் ; மைந்தன் ; சிறுவர் 
தன்மையும் இயல்புகளுமுள்ளவர் ; பணியாள் , பணிப் 
பையன் ; ( தொ . ) Boys Brigade , கட்டுப்பாடும் நற்பண் 
பாடு பழக்க வழக்கங்களும் உண்டுபண்ணுவதற்கான சிறுவர் 
அமைப்பு : Boy Scout , சாரணச் சிறுவன் , சாரணர் ; boy s 
love , எட்டி மரவகை ; boy s play , அற்பம் . 
bo yau , 11. கோட்டையில் நீண்டு நெருங்கிய போக்குவரத்துக் 

குரிய அகழிச் சந்து ; pl . bo yaux . 
boyc ott, 1 , ஊர்க்கட்டு , சமுதாய வணிக வாழ்வினின்று 
விலக்கீடு செய்தல் ; 3. சமுதாய - வாணிகத் தொடர்பிலிருந்து 
விலக்குச் செய் . 
boy hood , n . சிறுமைப் பருவம் , சிறு வயது ; சிறுவர்கள் , 
boy ish , a . சிறுபிள்ளைத்தனமான . 
bra , n . brassiere என்பதன் சுருக்கக் குறிப்பு . 
brab ble , n . சிறுபூசல் , சச்சரவு ; - இரைச்சல் , ஆரவாரம் , 

வீண்பேச்சு ; 3. சச்சரவிடு ; பிதற்று , கூக்குரலிடு . 
bracc ate , a . சிறகார்ந்த காலடிகளையுடைய . 
brace , 11. நாய்கள் -சீட்டுக்கள் ஆகியவற்றின் இணை , சோடி ; 

கட்டிட உறுப்புக்கள் தளைக்கட்டு ; பற்றிறுக்கி ; இடுக்கி 
திருப்புளி , துளைக்கருவிகளைத் திருப்பும் சட்டம் ; உட்பிணைப் 
புக் குறிவளை கோடு , இலைக்கவிகை ; 3. இணை , பிளைன ; 
இழுத்துக் கட்டு , இறுக்கு ; உரங்கொடு , வலிமையூட்டு ; 
தாங்கு , ஆதாரம்கொடு ; சோடியாக இணை ; ( கப் . ) பாய் 
மரக்குறுக்குக் கட்டைகளை இழுத்துப்பாயைச் சீர்செய் . 
brace let , 11 , கைவளை , கடகம் , காப்பு . 
brac er , 11. விற்பயிற்சியிலும் சிலம்பத்திலும் மணிக்கட்டுக் 

குரிய வலுக்காப்பு . 
Brac es , n . pl . இடுப்பு காலுறை தளைப்பட்டைகள் ; இசைக் 
கம்பியின்வார் ; வில்வண்டியின் இணைப்பு வார் ; ( கப் . ) 
பாய்மரக் குறுக்கைகளை இழுத்துப் பாயைச் சீர்செய்ய 
உதவும் வார் . 
brach , n . பெண் வேட்டைநாய் . 
brach et , n . பெண் வேட்டைநாய் ; குட்டி நாய் , குருளை . 
bra chial , a . மேற்கையைச் சார்ந்த ; ( தொ . ) brachia ] 

artery , மேற்கைக்குருதி நாளம் , மேற்கைத்தமனி. 
bra chiate, a. ( தாவ . ) எதிரெதிர் இணைக்கிளையுடைய , 
கிளைகள் இணையிணையாகச் செங்கோணமாகவும் தமக்குள் 
ஒன்றடுத்து ஒன்று செங்கோணமாகவும் உள்ள , 
brach iopod, n. வாயின் இருபுறங்களிலும் நீண்ட கைகள் 
போன்ற அமைப்புடைய சிப்பி இனங்களின் 

pl . 
Brachiop oda .. 
brachy - ax is , 11. குறுகிய ஊடச்சு , குறுக்கு ஊடச்சு . 
brachyceph al , n. குறுந் தலையர் . 
brachycephal ic, brachyceph alous , a . குறுகிய தலையை 

உடைய , 
brachyceph aly, n. குறுகிய தலையுடைமை , நீளத்தில் 

ஐந்தில் நான்கு பங்கு அகலமுடைமை . 
brachydactyl ic , brachydac tylous , a . குறுகிய விரல் 

களுடைய . 
brachyg ruphy , 21. சுருக்க எழுத்துமுறை . 
brachyl ogy , n , பேச்சுச்சுருக்கம் ; சொற்செறிவு , உரைத் 

திட்பம் ; சுருக்க மிகுதியினால் ஏற்படும் வழு . 
brachypin akoid , 11. குறுக்கு ஊடச்சுக்கு இணைவான 

இருதள முகப்பு மணியுரு . 
brachyp terous, a . குட்டை இறகுடைய , 


Brachyu ra , 11. pl . நண்டுகளை உள்ளடக்கிய உயிரினவகை . 
bracing , a , வலிமை 

உண்டாக்குகிற , உடலுரமளிக்கிற , 
திண்மை தருகிற . 
brack , n . துணியின் நெசவுப்பிழை . 
brack en . n . காட்டுப்புதர் வகை : சூரல் வகை . 
brack et , n . அடைப்புக்குறி , இணைப்புக்கவிகைக்குறி ; வருவாய் 
முதலியவற்றில் அடைப்புக் குறியால் இணைக்கப்பட்ட 
தொடர்பு ஒப்புடைய இனம் ; சுவரில் மாட்டப்பட்ட ஏந்தற் 
பலகை , பாரந்தாங்கி , தண்டயம் ; வளைவு தாங்கி ; சுவர்நிலை 
அடுக்குப்பேழை ; ஆதாரவளைவு ; ஆவி விளக்கின் மாட்டல் 
கொம்பு : விளக்குத்தண்டு ; பீரங்கி வண்டியின் இருசிறைப் 
புறம் ; U. ஏந்து வளை கொண்டு தாங்கி நிறுத்து , முட்டுக் 
கொடு ; அடைப்புக்குறியிடு ; ஒத்த மேதகைமை உடையவர் 
இருவரின் பெயர்களை ஒருங்கிணை ; ( கண . ) ஒத்த 
இனமாகத்தொகு . 
brack ish , a . சிறிது உப்பான . 
bract , n . ( தாவ . ) பூ வடிச்சிதல் , கவட்டில் பூத்தோற்றுவிக்கும் 

உருத்திரிந்த இலை . 
brac teal , a . = bracted . 
brac teate , n. வெள்ளி பொன் மெல்லிழைத் தகடு ; a . மெல் 

லிழைத்தகடான ; பூவடிச்சிதலுடைய . 
brac ted , brac teolate . a . பூவடிச்சி தலிலை உடைய . 
bract eole , n. ( தாவ . ) பூ வடிச்சிதலிலை. 
brad , 11. சிறுபக்கத் திருப்பமுடைய தலைப்பில்லாத மெல்லிய 

ஆணி , தட்டையான சிறுதலை உடைய ஆணி. 
brad awl , n . திருகு சுருளற்ற சிறிய துளையிடும் கருவி . 
Brad shaw , n . பெயர்போன இரயிலட்டவணை . 
bradycard ia , 11. தளர் நெஞ்சுப்பைத் துடிப்பு . 
bradypept ic , a . மெதுவாகச் செமிக்கிற . 
brad yseism , n . நிலவுலகத்தோட்டின் மெல்லதிர்வு . 
brag , n . தற்புகழ்ச்சி ; தற்பெருமைச் செய்தி ; சீட்டாட்ட 

வகை ; V. தற்பெருமை பேசு . 
braggado cio , n . வீண்பிதற்றலர் ; வீண்பெருமை . 
bragg art , 11. வீண்பெருமை கொள்பவர் ; தற்பெருமையாளர் ; 

a . தற்புகழ்ச்சி பேசுகிற ; வீண்பெருமை கொள்கிற . 
brag ging , a . தற்பெருமை பேசுகிற . 
brah ma , brahmapoot ra, 1 , வீட்டுக்கோழி வகை . 
brah min , n . பிராமணர் . 
brahminee 1 , 7. பிராமணப்பெண் . 
brah minee , a . பிராமணர் மரபுக்குரிய ; பிராமண வழக்குக் 


. 


குரிய , 


brahmin ic , bramin ical , a . பிராமணருக்குரிய , பிராமணர் 

கோட்பாட்டுக்குரிய . 
Brah minism , 11. பிராமணீயம் . 
Brah mo , 11. = Brahmoist . 
Brah moism , 1. பிரம சமாக் கொள்கை . 
Brah moist , n . பிரம சமாசத்தைப் பின்பற்றுபவர் . 
braid , n. பின்னல் , சடை , புரிகுழல் ; 3. பின்னு ; இழை ; 

முடை . 
braid ed, a . பின்னப்பட்ட ; இழைக்கப்பட்ட ; முடைந்த . 
braid ing , n . பின்னல் , பின்னுதல் , 

, 
Braid ism , 11. டாக்டர் ஜே . பிரேய்ட் ( Dr. J. Braid , 1842 ) 

என்பவரால் இயன்முறையில் வகுத்தமைக்கப்பட்ட வசிய நூல் . 
brail , 1. பருந்தின் இறகுகளைக் கட்டும் சிறு தோல் 

துண்டு ; 
கப்பற்பாயின் நுனிக்கயிறு ; 3. கப்பற்பாயை நுனிக்கயிற்றால் 
இழு . : 
braille , 1. லூயி பிரேயில் ( Louis Braille, 1809.1852 ) என்பார் 
கண்டு புனைந்த குருடர்கள் எழுத்துமுறை ; கண்ணற்றோர் 
அச்சுமுறை ; a. கண்ணற்றோர் கல்விமுறை சார்ந்த . 


வகை . 


111 
brails 

brandy -pawnee 
brails , 11. pl . பருந்தின் பிட்ட இறகுகள் ; ( கப் . ) பாய் Bram ah - press , 11. ஜோசப் பிரமா என்பவரால் ( Joseph 
மரத்தைச் சுருட்டிக்கட்டும் கயிறு . 

Braman , 1748-1814 ) புனைந்து காணப்பட்ட நீர்வலங் கொண்ட 
brain , 11. மூளை ; அறிவின் இருப்பிடம் , அறிவாற்றல் ; 3 . அழுத்தக்கருவி , நீரின் ஆற்றலால் வேலை செய்யும் அழுத்தக் 

கருவி . 
மூளையை அடித்துச் சிதறடி ; ( தொ . ) brains trust , பொது 
மக்கள் கேட்கும் கேள்விசளுக்கு முன்னேற்பாடின்றி உடனே bram ble, 11. கருப்புப் பழங்களைக் கொண்ட முட்செடி 
விடை இறுப்பதற்காகத் தேர்ந்து எடுக்கப்பட்ட திறமை வகை ; கள்ளிபோன்ற முள்ளடர்ந்த நீண்ட படர் தண்டுடைய 
யாளர் குழு . 

புதர் வகை . 
brain - case , 11. மண்டை ஓடு . 

bram ble - berry , bram ble -bush , 11. அடர்ந்த முட்புதர் 
brain child , 11 , புதுமைக்கருத்து ; புதுத்திறப்பணி . 
brain -cor al , 1. மூளையைப் போன்ற வடிவுடைய பவள bram ble finch , bram bling , n . மலைப்புள் வகை , 
வகை. 

bram bly , a . முட்புதருடைய , முள்ளடர்ந்த . 
brained , a . மூளைவாய்ந்த , மூளைத்திறமுடைய , அறிவுடைய . bran , 11. தவிடு ; கூலக்குப்பை , குத்துமி . 
brain fag , 11. மூளைத்தளர்ச்சி . 

brancard , ( பிர . ) 11. குதிரை படுக்குமிடம் . 
brain fe ver , 1. மூளைக்காய்ச்சல் , மூளையதிர்ச்சி , மூளை branch , 11. கிளை , கொப்பு ; பகுதி , பக்கம் ; கூறு , பிரிவு ; 
அழற்சி மயக்க வெறி ; வெறிப்பிதற்றல் ; ( தொ . ) brain . கிளையாறு ; கிளையினம் ; கிளைநிலையம் ; துணை நிலையம் ; 
fever bird , மூளை நோயாளர் போல் விடாது அழுகை ஒலி தலைப்பின் உட்பிரிவு ; நூல்துறை ; கலைத்துறை ; தொழில் 
எழுப்பும் குயிலினப் பறவை . 

துறை ; 3. கிளைகளாகப்பிரி ; கப்புக் கவர்விடு ; கிளைவிட்டுப் 
brain less , a . மூளை இல்லாத ; அறிவற்ற ; மடத்தனமான . 

பரந்துசெல் ; பி.ரி , விலகு ; பிரிந்துசெல் . 
brain - pan , n . மண்டை ஓதி , கபாலம் . 

branched , a . கிளையுடைய . 
brains, 11. pl . அறிவுத்திறம் . 

branch er , 11. கூட்டை விட்டுக் கிளை வாழ்வை மேற்கொண்ட 

சிறு பறவை . 
brain - sick , a . மூளைக்கோளாறுள்ள , அறிவு திரிந்த . 
brain - storm , n . திடீர் மூளை அதிர்ச்சி . 

branch ery , 11. கப்புக்கவர் , கிளைகளின் தொகுதி . 
brain - wash , brain .washing , 11. கருத்துமாற்றத்துக்கான 

branc hia , 11. மீன் செவுள் ; pl . branc hise . 
- வன்பிடிப்போ தனை ; குற்றவற்புக்கான வன்பிடிச் சித்தத் 

branc hial , a . செவுள் சார்ந்த . 
தாக்குதல் . 

branch iate, a . செவுள்களுடைய . 
brain - wave, n . கருத்தொளி , திடீர்ப்புதுக் கருத்தலை அறிவு branch ing , 1. கிளைவிடல் ; a . கிளைவிடுகின்ற , பிரிவுகள் 
மலர்ச்சி . 

கொண்ட . 
brain y , a . மூளை நலம் வாய்ந்த , நுண்மதியுடைய , திறமை branch less , a . கிளைகள் அற்ற , பிரிவுகள் அற்ற . 
மிக்க . 

branch let , 11. சிறுகிளை . 
braird , 1 , முதல் முளை , குருத்து ; 3. குருத்துவிடு , முதல் 

bran chy , a . பல கிளைகளுள்ள ; பல பிரிவுகளைக்கொண்ட . 
முளைவிடு ; மண்ணிற்குமேல் தோன்று . 

brand , 1. கொள்ளிக்கட்டை , கரிக்கட்டை ; சூட்டுக்கோல் ; 
braise , 0. மேலும் கீழும் நெருப்பிட்டு ஆட்டு இறைச்சியோடு 

சூடிட்ட தழும்பு , சூட்டுக்குறி ; சூடாக்கிப் பொறிப்பிடுவதற் 
- பன்றி இறைச்சித் துண்டுகளைப் புழுக்கு , கனல் வேவலாக 

கான இரும்பு அச்சுரு , சூடு முத்திரை ; தொழிற்சின்னம் ; 
அளி . 

வாணிகப்பொறிப்பு ; தர அடையாளம் ; தரவகை ; பண்பு 
brake , 11. தடுப்புக்கருவி , முட்டுக்கட்டை , ப . தடுத்துநிறுத்து , வகை , நயவகை ; ஒளிமிக்க வாள் , பளபளப்பான கத்தி ; 
- தடைபோடு , முட்டுக்கட்டையிடு . 

இழிவுக்குறி : பயிர்வெப்ப நோய் : 3. சூடிடு ; நிலையாக 
brake2,11 . குதிரைகளின் முரட்டுத்தனத்தை அடக்க வழங்கப் அடையாளமிடு ; நிலையாகக் குறித்துவிடு : நினைவில் இருத்து ; 
படும் சக்காச் சட்டங்களை மட்டுமே உடைய தெறிவேக அறிவுறுத்து ; தீக்குறியீடு ; இகழ்குறி ; இழுக்குண்டாக்கு , 
வண்டி ; அகற்றத்தக்க கூண்டு வாய்ந்த இன்பப் பயணத் கறைப்படுத்து , வசைகூறு. 
துக்குரிய பெரிய குதிரை வண்டி . 

brand ed , a . சூடிட்ட ; தொழிற்குறி உடைய ; பழிசுமத்தப் 
brake , 11 , பொறி இயக்கும் நெம்புகோல் ; குழாயின் தண்டு , 

பட்ட ; குறிக்கப்பட்ட . 
brake , 11. சணலை அரைக்கும் பற்களையுடைய கருவி ; பரம்பு , brand er , 11 , கம்பி அடுப்பு , உணவு சமைக்கும் இருப்புக்கலம் ; 
- வயலில் பரம்படிக்கும் கருவி ; மரப்பட்டை உரிக்கும் கருவி ; V. கம்பியடுப்பில் உணவு சமை . 
ப . சணலைக் குறுகத்தறித்து அரை , அடித்துத் துவைத்து bran died , a . பிராந்தியினால் ஊக்க வலிவு பெற்ற . 
நொய் தாக்கு . 

brand i ron , brand ing - i ron , n . கம்பியடுப்பு ; சூட்டுக் 
brake , 11. புதர்க்காடு , புதர் . 

கோல் ; பானை வைக்கும் முக்காலி , 
brake , 11 : = bracken . 

brand ise , 11 , சமையல் கலங்கள் வைக்கும் முக்காலி . 
brake , v . break என்பதன் இறந்தகால - முடிவெச்ச வடிவம் ; bran dish , 11. சுழற்றல் , வீசுதல் , ஆட்டுதல் ; U. சுழற்று , 
broke , broken , என்பனவற்றின் பழங்கால மறுவடிவம் . 

ஆட்டு , ஓச்சு . 
brake - block . 11. முட்டுக்கட்டை , விசைத்தடுப்புப் பொறி 

brand ling , 11, மீன்வகையின் குஞ்சு ; தூண்டில் இரையாகப் 
யாகப் பயன்படும் கட்டை. 

பயன்படும் சிறுபுழுவகை. 
brake less , a . தடுப்புக் கருவியற்ற . 

brand -new , a . புத்தம் புதிய , அறப்புதிதான , புதுப்பளப் 
brake -shoe , 11. தடைப்பொறியின் உராய்வுக்குரிய பகுதி , 

பளப்புடன் கூடிய. 
brakes man , n . புகைவண்டி தடுப்புப் பொறியைக் கண் brand reth , 11. மிடா வைக்கும் மரத்தாங்கி , வைக்கோற் 
காணிப்பவர் . 

போர்ச்சட்டம் ; கிணற்றின் தோவள அழி . 
brake - van , 11. புகைவண்டியின் தடுப்புப்பொறி அமைக்கப் bran dy , 11. திராட்சைச் சாற்றினின்றும் வடித்தெடுக்கப் 
பட்ட வண்டி . 

பட்ட இன்தேறல் வகை , பிராந்தி . 
brake - wheel , 11. தடைப்படு சக்கரம் . 

brand y - ball , 11. இனிப்புப்பண்ட வகை . 
brak y , a. புதர்க்காடான , புதர் நிரம்பிய . 

brand y - paw nee , 11. பிராந்தி தண்ணீர்க் கலவை 


வகை . 


பலகை 


வகை . 


கலந்த 


நட 


112 
brandy- snap 

trayer 
brand y - snap , : 1 . பிராந்தியினால் மணமூட்டப்பட்ட அப்ப bratt ice , 1. நிலக்கரிச் சுரங்கங்களிலுள்ள மரத்தடுப்பு ; 

சுரங்கங்களின் காற்றோட்ட அணை . தட்டி ; சுரங்க வழியின் 

பக்கங்களுக்குரிய பலகைப்பொதிவு ; U. தட்டியிட்டுத்தடு , 
brang le , v . வாதாடு , சச்சரவிடு . 

அணை தட்டி அமை , பலகை உட்பொதிவு செய் . 
brangling , n . பெழக்காடுதல் , மாறுபடுதல் . 

bratt ice ), n . இடைக்கால அரண் முற்றுகை நடவடிக்கை 
brank , 1. சோதுமை வகை . 

களுக்குரிய நிலையான மரக்கோபுரம் ; மதில் முகங்காக்கும் 
brank , 3. துள்ளு ; தலைகால் தெரியாமல் நட . 

அரண் மாளிகையின் காப்பு மேன்மாடம் . 
brank - urs ine , 11. ( தாவ . ) கழுதைமுள்ளி, 

bratt ice - cloth , n . சுரங்கங்களில் 

பதிப்பதற்குப் 
bran mash , 11. தவிடும் மாவும் பிசைந்த விலங்குத் தீனி பதில் பயன்படுத்தப்படும் கீல் பூசப்பட்ட துணி ; தார் பூசப் 

பட்ட சீலை . 
bran -new , a . = brand - new . 

bratt icing , n . சுரங்கங்களில் தட்டியிட்டு இடைத்தடுத்தல் ; 
bran ny , a . கூலச குடபை உடைய ; கரடு முரடான , பண் 

இடைத்தடுப்பு , தட்டி . 
படாத . 

brat tle , n . சடசடவென்னும் ஒலி ; பூசல் ; குழப்பம் , அமளி : 

3. சந்தடி உண்டுபண்ணு . 
brant .goose , 11. = brent - goose . 

brat tling , n. சடசடவெனும் ஒலி உண்டுபண்ணுதல் : 
brase ro. 11. பித்தளை வேலை செய்பவர் ; எரியூட்டுத் தண்டனை 

சந்தடி ; பூசல் ; அமளி ; a . சடசடக்கிற ; அமளி உண்டு 
நிகழ்த்தும் களம் . 

பண்ணுகிற . 
brash , n. கட் பிக்கல் , கோணங்கோணமாக அமைந்த அடித் brava do , 11. வீரவெளிப்பாடு , ஆர்ப்பாட்டம் ; ஆர்ப்பாட்டம் 
தளப் பாறைத் துண்டு ; உடைந்த பனிக்க . டித்துண்டு ; 

செய்பவர் ; pl . brava does, brava dos . 
வெட்டப்பட்ட வேலி மரக்கிளைகளின் துண்டுத்துணுக்கு . 

brava do 2 , 3. ஆர்ப்பாட்டம் செய் ; போலித்துணிச்சல் காட்டு . 
brash , n . பித்தவாந்தி ; திடீர் மழை வீழ்ச்சி ; V. அமைதி 

brave , n . அமெரிக்காக் கண்டத்தின் பழங்குடி மரபுசார்ந்த 
குலை . 

சிவப்பிந்திய வீரன் ; 

a . மன 

உரமிக்க , துணிவுமிக்க , 
brash y . a . துண்டு துண்டான . 

துணிச்சலான ; பகட்டான ; தகுதி வாய்ந்த ; மேலான , பெருங் 
bras ier , 11. = brazier 2 . 

தன்மையான ; போர்றத் தகுந்த ; சிறந்த , நேர்த்தியான ; 
brass . 11. பித்தளை , செம்பும் செம்புடன் நாகமோ வெள்ளியமோ 

3. எதிர்த்து நில் , வீரமாகப்போராடு ; நெஞ்சு உரத்தோடு 
உலோகக்கலவை ; துடுக்குப்பேச்சு ; 

தாங்கு . 

நாணமிலா 
டத்தை : பித்தளைக்கலம் : கல்லறை மீது பொறிக்கப்பட்ட brav ery , n . மனஉரம் , உள்ளத்துணிவு ; வீரம் , தீரம் ; புறப் 
பித்தளைப் பட்டயம் : a . பித்தளையால் செய்யப்பட்ட ( தொ . ) பகட்டு ; அணிமணி நேர்த்தி . 
brass band , பித்தளை இசைக்கருவிகளை வாசிக்கும் இசைக் bra vo , n . துணிவுமிக்க கயவன் , கொலைஞன் , கூலிக்கொலை - 
குழுவினர் ; brass farthing , செப்புக்காசு ; top brass , 

யாளி ; pl . bra voes , bra vos . 
பித்தளைத் தொப்பிகள் ; உச்ச உயர் அதிகாரிகள் . 

bravo , int. ஆகா , நன்று , மிகநன்று . 
brass age , 1. நாணயம் அடிப்பதற்கான கூலி . 

. 

brar ur a , ( இத் . ) n . ( இசை . ) அருந்திறல் இசைப்பு , விரைவும் 
brassard , 11. மேற்கையில் அணியப்படும் வில்லை ; மேற் திறலாண்மையும் தோன்றப் பாடுதல் ; அறிவாற்றல் மிக்க 
கை கவசம் 

செயல் ; உயர் அவாவுடைய முயற்சி ; வலிந்த செயற்கைத் 
brass art , n . மேற்கைக் கவசப் பகுதி . 

தோற்றம் . 
brass bounder , n . கப்பலில் உரிமைப் பயிற்சிப் பணியாளர் . 

braw , a . நேர்த்தியான , ஒப்பனைமிக்க . 
brass erie , ( பிர . ) 11. தேறல் மனை , தேறல் அருந்தும் சோலை . 

braw ] , 1. பூசல் , அமளி, சச்சரவு ; V. பூசலிடு ; சந்தடி உண்டு 

பண்ணு ; சடசடவென்று ஒலிசெய் . 
brass es , n . pl . பித்தளையால் செய்யப்பட்ட துளையிசைக் 
கருவித் தொகுதி ; துளை இசைக்கருவிப் பயிலுநர் குழு . 

brawl 2 , 1. முற்காலப் பிரஞ்சு நாட்டு நடனவகை ; பிரஞ்சு 

ஆடற்பண்வகை . 
brass et n . = brassart . 

brawl er , n . சச்சரவிடுபவர் . 
brass founder , 11. பித்தளை உருப்படிகள் செய்பவர் , brawl ing , 11 , சண்டை , பூசல் ; a . பூசலிடுகின்ற ; கூக்குர 
கன்னான் ; பஞ்சக்காரன் . 

லிடுகிற . 
brass ie 11 , = brassy . 

braw ly , a . நேர்த்தியான பண்புடைய , ஒப்பனை செய்யப் 
brass iera , n . பெண்டிர் மார்புக் கச்சு , உட்கச்சு . 

பட்ட . 
brass - plate , 11. வீட்டில் குடியிருப்பவரின் பெயர் பொறித்த 

brawn , n . தசைநார் ; மேற்கைப் புறமும் கீழ்க்காற்புறமும் 

உள்ள கொழுவிய தசைப்பற்று ; கொழுந்தசை ; தசையாற்றல் ; 
brass - tacks , 11. விலை விவரங்கள் தகடு . 

பன்றி ஏற்றை ; ஆண் பன்றியின் இறைச்சியிட்ட ஊறுகாய் , 
brass - vis ag.d , a , வெட்கங்கெட்ட . 

brawned , a . தசையுள்ள ; வலிமை மிக்க . 

brawn y , a . தசைப்பற்றுள்ள ; வலிமைவாய்ந்த . 
brass y , 11. பித்தளை அடியுடைய குழிப்பந்தாட்டச்செண்டு ; 
a . பித்தளை போன்ற ; வெட்கங்கெட்ட ; நாணயம் இல்லாத ; 

brax y , n. நுண்மங்காரணமான ஆட்டின் நோய்வகை ; நுண் 
உணர்ச்சியற்ற ; இரக்கம் இல்லாத ; கடுங்குரல் கொண்ட . 

மங்காரணமான நோய்ப்பட்ட ஆடு ; நோய்ப்பட்ட ஆட் 

டிறைச்சி ; a . ஆடுகளில் நுண்மங்காரணமான நோய்க்கு 
brassy , n . மீன் வகை . 

ஆட்பட்ட . 
brat , n . மதலை , சிறு குழந்தை பற்றிய மதிப்புக் குறைவான bray , 1. கழுதையின் கனைப்பு ; கொடிய வெறுக்கத்தக்க 
வழக்கு : தொல்லை தரும் குழவி ; குழந்தையின் தளர்த்தி ஓசை : V. கத்து , கழுதை போலக்கனை ; பறை ஒலி , சய். 
யான ; யாடை ; முரட்டு மேலாடை . 

bray , 0. உடை , நொறுக்கு , சிறு துகளாக்கு , உரலிலிட்டுக் 
bratch ct , 11. வேட்டை நாய் ; குட்டி நாய் ; பெட்டை நாய் ; குற்று . 
சி.குழந்தை பற்றிய மதிப்புக்குறைவான வழக்கு . 

bray er , 11. கழுதைபோல் கத்துபவர் ; கனைப்பவர் . 
brat ling 11. சிறுமதலை , சிறுகுழந்தை பற்றிய மதிப்புக் bray er 2 , 11. அச்சுக்குரிய மை அரைக்கும் பொறி ; அச்சு 
குறைவான வழக்கு . 

வேலையில் மையைப் பரப்பும் கருவி . 


தகடு . 


113 - 


breakers 


braying 
bray ing , 11. கழுதைக் கனைப்பு ; கடுஒலி ; a . வெறுக்கத் 

தக்க ஒலியுடைய ; கொடிய ஓசையுடைய , 
braze 1 , 3. பித்தளைபோல நிறமுண்டாக்கு , பித்தளை வண்ணம் 

செய் . 
braze 2 , 0. பித்தளையும் துத்தநாகமும் சேர்ந்த கலவையைப் 

பற்றாசு வைத்துச்சேர் ; ஒட்டவை ; கடுமையாக்கு , உரமளி . 
braze less , a . பற்றாசிடப்படாத . 
braz en , a . பித்தளையாற் செய்யப்பட்ட ;உறுதியான ; 

மஞ்சள் வண்ணமான ; கடுஒலி உடைய ; பித்தளை போன்ற ; 
நாணமற்ற ; U. ஆணவத்தோடு எதிர்த்து நில் ; வெட்கத்தை 
ஒழி ; 

( தொ . ) brazen age , பொன்னூழி - வெள்ளியூழி 
பித்தளையூழி - இருப்பூழி என்ற நாகரிகத்தளர்ச்சி பற்றிய 
பழைய மரபின்படி மனித அழிவின் மூன்றாவது கட்டம் . 
braz en - face , 11 , செருக்குமிக்கவர் , நாணிலி . 
braz en - faced , a . வீம்புத்தனமான ; ஆணவம் நிறைந்த . 
bra zenness , bra zenry , 1. நாணம் இல்லாத் துணிவு , 

நாணம் இல்லாத நடத்தை . 
bra zier 1 , 11. கன்னான் . 
bra zier 2 , 1. நெருப்புக்கலம் , கனல் தட்டு . 
Brazil , 11. வண்ணப்பொருள்கள் செய்யப் பயன்படும் தென் 

அமெரிக்க மரவகை . 
Brazil ian , n . தென் அமெரிக்காவிலுள்ள பிரசீல் ( Brazil ) 

நாட்டைச் சேர்ந்தவர் ; a . பிரசீல் நாட்டைச் சார்ந்த . 
Brazil - nut , 1. உணவுக்குதவும் பிரசீல் நாட்டு மரக்கொட்டை 


வகை . 


breadth , 11. அகலம் ; பரப்பு ; பரந்த மனப்பாங்கு , அகல 
நோக்கம் ; விரிந்த மனம் ; கலையில் முழுமைக்குக் கிளைப் 
பொருளடங்கி நிற்கும் ஒருமைநிலை . 
breadth ways , breadth - wise , adv . அகலப்போக்காக , 

குறுக்காக . 
bread - ticket , 11. உணவுப் பங்கீட்டுத்தாள் . 
bread - winner , 1 . குடும்பத்தில் உணவு ஆதரவுக்குரிய 

வருவாய் உடையவர் , குடும்ப உணவா தரவுக்கு உரியவர் . 
break 1 , 11. பிளவு , முறிவு , உடைவு , தகர்வு ; தொடர்பறுதல் , 
இடைமுறிவு ; இடைநிறுத்தம் ; இடையீடு , இடைவெளி ; 
இடை ஓய்வு ; தடை ; விடிவு ; தொடக்கம் ; மாறுபாடு ; 
குரல் வேறுபாடு ; ஒழுங்கு மீறுகை ; பந்தாட்ட வகைகளில் 
தொடர்கெலிப்பு ; தொடர்கெலிப்பெண் ; மரப்பந்தாட்டத்தில் 
பந்தெறிவின் வாட்டவழு ; வாய்ப்பு ; U. அறு , முறிவுசெய் , 
பிள ; துண்டு துண்டாக்கு ; உடை , தகர் ; சிதறடி , நொறுக்கு ; 
தொடர்பறுவி ; இறு , முறிவுறு , பிளவுறு ; உடைபடு , தகர் 
வுறு ; சிதறு , நொறுங்கு ; பிரிவுறு , இணைவற்றுப்போ ; 
விலகு ; இடையிட்டுத் தடு ; ஊடுருவு , துளை ; கிழித்துச் 
செல் , வழி உண்டுபண்ணிக்கொண்டு செல் ; ஆற்றலை முறி ; 
பழக்கு ; பணியவை , அடக்கு ; ஊக்கம் தகர் ; இடிந்துவிழு , 
நிலைகுலை ; தளர்த்து ; பழக்கம் தடுத்தாளு; மீறு ; மீறிச் 
செல் ; ஒழுங்குகலை ; , பயனில்லாததாக்கு ; தள்ளிவை ; 
கண்டித்து விலக்கு ; விரியவை ; விரி ; மெல்ல எடுத்தியம்பு ; 
வெடி ; வெடித்துச் செல் ; தெறித்தோடு ; தப்பிச்செல் ; 
திடீரென்று புறப்படு ; புகுத்து ; தொடங்கு ; விடி ; வாய் 
விட்டுரை , கொதித்துரை ; திடீரென்று செயலாற்று , வெடி 

செயலாற்று ; இடைக்கோடிடு ; நீடித்த ஒருநிலை 
மாற்று , இடையிட்டு மாறுபாடுசெய் ; தோன்று , காட்சியளி ; 
கருத்திற் புலப்படு ; வெளிப்படுத்து ; வெளிப்படு ; சீறு ; 
வெடிப்புகள் உண்டாகச் செய் ; கீறலுறு , வெடிப்புக்கள் 
உண்டாகப்பெறு ; பொருளகம் முறிவுறு ; நிகழ் ; திடுமெனத் 
திரும்பு ; ( இசை. ) முடுகிசை மூட்டு ; ( மொழி . ) தனி உயிரை 
இணை உயிராக மாற்று ; தனி உயிர் இணையுயிராக மாறுபடு ; 
( தொ . ) break a lance with , எதிராக வாதாடு ; break away , 
பிரிந்துசெல் ; தெறித்தோடு ; break butterfly on wheel , 
ஆற்றல் வீணாகச் செலவிடு ; break cover, மறைவினின்றும் 
வெளிப்படு ; break down , வெட்டி வீழ்த்து , இடித்து அழி ; 
தகர்ந்து விழு ; ஆற்றலழிந்து வீழ் ; 

கூறாக்கு ; 
கூறாய்வு செய் ; சிதைத்து ஆக்கக் 

கூறுகளாகப் 
break even ,, 

ஆதாயமோ இழப்போ இல்லாத நிலையை 
அடை ; break fast , 2007(60 ) 20 3150 ; break off, 
திடுமென முடிவுறு ; break open , வெட்டிப்பிள ; துளை ; 
break out , திடுமெனத்தோன்று ; வாய்விட்டுக் 

கழறு ; 
break Priscian s head , இலக்கணம் பிழைபடு ; brcak tlie 
heart , துயரத்தால் அழி ; break the ice , தொடக்கச் சிக்க 
லகற்று ; முதல் நாணம் நீக்கு ; break through , வழிநெருக்கிச் 
செல் ; break up , துண்டு துண்டாக்கு ; கலை , கூறு கூறாக்கு . 
break 2 , 11. குதிரைகளைப் பழக்குவதற்கான கூண்டற்ற அடிக் 

கட்டை வண்டி ; நீண்ட இன்பப்பயண வண்டிவகை . 
break able , a . உடையக்கூடிய ; உடைக்கக்கூடிய . 
break age , 11. தொடர்பறுத்தல் ; பிளவு ; உடைவு ; 
வுற்ற இடம் , உடைந்த பகுதி ; உடைத்தலின் விளைவு : 
இடையீடு . 
break away , 11. கிளர்ச்சி ; பிரிந்துசெல்லல் , பிரிவினை . 
break back , a . முதுகு நெரிக்கிற , பெரும்பளுவான . 
break - bone fever , 1. குலைக்காய்ச்சல் வகை . 
break - down , 11. முறிவு , நிலைகுலைவு ; இயந்திரப் பொறியின் 
சீர்க்குலைவு ; நீகிரோவரின் ஆடல்வகை ; ( தொ .) break.down 
gang , எதிர்பாரா இடர் அழிபாடுகளை அகற்றும் பணியாளர் . 
break er 1 , 11. உடைதிரை , குமுறும் அலை ; உடைப்பவர் 

முரட்டுக் குதிரை அடக்குபவர் . 
break er 2 , 11. சிறு மிடாக்கலம் . 
break ers , n. pl . மோ தலைவாய் ; பெரிய கடல் அலை. 


கூறு 


Brazil - wood , 11. = Brazil . 
breach , 11. ( கப் . ) உடைப்பு , முறிவு ; உடைந்த இடம் ; முறி 
வுற்றநிலை ; அரணில் பிளவு ; இடையீடு , இடைவெளி ; 
மீறுகை , சட்டம் - உடன்படிக்கை - ஒப்பந்தம் - வாக்குறுதி 
ஆகியவற்றுக்கு எதிராக நடத்தல் ; கடமை தவறுகை ; நட்பு 
முறிவு ; அமைதி குலைவு ; ஒரு பொருளின் உடைந்த நிலை ; 
அலைமோதுகை ; திமிங்கிலம் நீருக்குப் புறமாகப் பாய்தல் ; 
3. பிளவுண்டாக்கு ; இடைவழி உண்டுபண்ணு ; உடைப்பு 
ஏற்படுத்து ; திமிங்கில வகையில் நீரிலிருந்து மேலே பாய் . 
bread , 11. ஊ தப்பம் , புளிப்புறையூட்டப்பட்ட மாவில் செய்யப் 
படும் ரொட்டி , அப்பம் ; உணவு ; வாழ்க்கைத்தொழில் , 
பிழைப்புச்சா தனம் ; a . வாழ்க்கைத்தொழில் சார்ந்த , பிழைப் 
புக்குரிய ; உயர் நோக்கமற்ற ; முழுதும் உலகியல் சார்பான ; 
இயற்பொருள் வா தம் சார்ந்த ; முதிரா இளமைக்கூறுடைய ; 
உரமற்ற ; ( தொ . ) bread and butter , வெண்ணெய் தடவிய 
ரொட்டி ; தேவையான உணவு ; பிழைப்புத்தொழில் ; 
bread - and.butter letter , விருந்தோம்பலுக்கு நன்றி தெரிவிக் 
கும் முடங்கல் ; bread and cheese, எளிய உணவு , பொது 
நிலை உணவு ; வாழ்க்கைப் பிழைப்பு ; bread buttered on 
both sides , so go you vegot mo ; take the bread out of 
one s mouth , ஒருவர் பிழைப்பைக் கெடு . 
bread berry, 12. சூடான பாலிலூறிய அப்பத்துண்டுகள் . 
bread - corn , 1. அப்பம் செய்யப் பயன்படும் தானியம் . 
bread - crumb , 11. அப்பத்தின் உள்ளீடான பகுதி ; சமையலில் 

பயன்படுத்தப்படும் அப்பத்துண்டு ; 3. அப்பத்துண்டுகளை 
மேலீடாகத்தூவு . 
bread fruit , 11. தென்கடல் பகுதியின் மரவகை ; ஈரப்பலா 

மரம் . 
bread - line , 11 . உணவு பெறநிற்கும் ஏழைகளின் அணி 

வரிசை. 
bread nut , 11. பொரித்தோ வேகவைத்தோ அப்பம்போல 
உண்ணத்தக்க கனிவகை ; ( தொ . ) breadnut tree , ஈரப் 
பலாவினம் சேர்ந்த கனிமரவகை . 
bread -stud y , 11. பிழைப்புக்காக எடுத்துக்கொண்ட கல்வி , 
வாழ்க்கைத் தொழிலுக்கான படிப்பு . 

15 


பிரி ; 


உடை 


114 


breakfast 


bregma 


C 


L 


breakfast , 11. காலையுண்டி ; முதலுண்டி . 
break - jaw , d . பல்லுடைக்கிற ; உச்சரிப்புக்கடினமான . 
break neck . a . கழுத்து முறியும்படியான ; பேரிடர் தரத்தக்க ; 

பதற்றமான . 
break "through , 11. வல் ஊடுவழி , தடை தகர்த்து உண்டாக் 

கப்பட்ட வழி . 
break water , 11. அலை தாங்கி ; அலைகரை , அணைகரை . 
bream , 11. நன்னீர்வாழும் மஞ்சள் நிறமுடைய கூன்முதுகு 

வாய்ந்த மீன்வகை . 
bream , v . கடற்பூண்டுகளைக் கொளுத்திக் கப்பலின் அடித் 

தனத்தைத் தூய்மையாக்கு . 
breast , 11. மார்பு ; கொங்கை ; நெஞ்சு ; விலங்குடல் முன் 
பகுதி ; உடுப்பின் முன்னுடல் மேற்பகுதி ; சாய்குவடு ; மனச் 
சான்று ; உள்நாட்டம் , அன்பு , ஆசை ; உணர்ச்சி ; கருத்து , 
எண்ணம் ; . எதிர்த்துத்தாங்கு ; 

ஏறு ஆண்மையோடு 
எதிர் ; ( தொ . ) breast stroke , நெஞ்சு நீரில்பட இருகை வீசி 
நீந்துமுறை ; make a clean breast of, செய்த குற்றங்களை 
மறையாமல் கூறு , உள்ளதை ஒப்புக்கொள் . 
breast - deep , ads . மார்பு அளவு ஆழமாக . 
breast ed , a . மார்பு உடைய , 
breast -girdle , n . மார்பு எலும்பு வளையம். 
breast - high , adv. மார்பு அளவு உயரத்தில் . 
breast - knot , 11. மார்பணி இழை முடி . 
breast plate , n . மார்புக்கவசம் , கவசத்தின் மார்புத்தகடு , 
மார்போடு ; யூதத் தலைமைக்குருவின் மணிபதித்த மார்புக் 
கச்சை ; சவப்பெட்டியின் மேலுள்ள பெயர்த்தகடு ; ஆமையின் 
அடிப்புற ஓடு . 
breast - plough , 11. மார்பு பொருந்தித் தள்ளக்கூடிய குறுக்குச் 

சட்டமுடைய மண்கிளறிப்பொறி . 
breast rail , 11. மார்பளவுயர்ந்த கட்டுமானத்தின் மேல்வரிச் 

சலாகை . 
breast summer , 11 . கட்டிட முகப்புத்தாங்கும் உத்தரக் 

கட்டை . 
breast - wall , n . அணைசுவர் . 
breast - wheel , n . நீராழி , ஊடச்சு வழிபாயும் நீரால் சுழற்றப் 

படும் விசை உருளை . 
breast work , 11. அவசர அரண் , மார்பளவு 

மண் 
மதில் . 
breath , 11. மூச்சு , உயிர்ப்பு ; மூச்சோட்டம் ; மூச்சளவு நேரம் ; 
உயிர்க்கும் ஆற்றல் ; உயிர் , ஆவி ; காற்றலை ; இளங்காற்று ; 
( ஒலி . ) அதிர்வற்ற குரல் ; a , குரல்நாள அதிர்வற்ற ; 
( தொ . ) breath of life , உயிர்மூச்சு , உயிர்க்காற்று ; out of 
breath , மூச்சுத்திணறுகிற நிலை உடைய ; take breath ,, 
ஓய்வு எடு ; நிறுத்து ; விட்டாற்றிக்கொள் ; with bated breath , 
பயத்தாலோ பணிவாலோ மூச்சு அடக்கிக்கொண்டு . 
breathe, v . மூச்சுவிடு , மூச்சுவாங்கு ; உயிர்ப்புக்கொள் ; 
உயிருடன் இயங்கு ; நன்றாக மூச்சுவிடு ; அச்சந்தவிர் ; 
ஓய்வுகொள் ; தயங்கு , இடையில் ஓய்வு மேற்கொள் ; ஊது , 
மேல்வீசு ; கறைபடியவிடு ; கலக்கவிடு ; காதுக்குள் சொல் ; 
வெளியிடு , இயம்பு ; மூச்சுப் பயிற்சிசெய் ; உள்ளேற்று ; 
தூண்டு ; தளர்வுறுத்து ; பண்பு பரப்பு ; மணம்பரப்பு . 
breathed , a . ஒலியிலா உச்சரிப்பான . 
breath er , n . உயிர்ப்பவர் , வாழ்பவர் ; சிறுநேரப்பயிற்சி ; 

ஓய்வு . 
breath ing , n . உயிர்த்தல் ; உள்ளவா , வேண்டுதல் , அக 
நேர்வு ; ஓய்வு ; ( இலக் . ) கிரேக்கமொழி உயிர்ப்புக்குறி ; 
a . உயிருள்ளது போன்ற . 
breath ing - space , breath ing -time, n . ஓய்வு நேரம் ; 

உயிர்க்கும் நேரம் ; சிறுநேர ஓய்வு . 
breath ing - while, n . மூச்சு இழுக்கும் நேரம் . 


breath less , a . உயிரற்ற ; மூச்சற்ற ; மூச்சுவிட முடியாத , 
திணறுகிற ; உணர்ச்சி வசமான ; ஆர்வத்தில் மூச்சுவிட 
மறந்த நிலையுடைய ; காற்றலையற்ற , காற்றுவீசாத . 
breath lessly , adu . மூச்சுவிடாமல் ; உணர்ச்சிவசமாக . 
breath -taking , a . திகைக்கும்படியான ; அதிர்ச்சியடையும் 

படியான ; எதிர்பாராத . 
breath y , a . நாதமின்றிப் பாடுகிற . 
brec cia , n . சுண்ணக்கூழாங்கற் கலவைப் பாறை . 
brecc iated , a . சுண்ணக்கூழாங்கற் கலவைப்பாறை சார்ந்த . 
bred , v . breed என்பதன் இறந்தகால - முடிவெச்ச வடிவம் . 
bree , 1. வடிசாறு , பொருளை இட்டு கொதிக்கவைக்கப்பட்ட 

கொதிநீர்ச்சாறு . 
breech , n . உடலின் கீழ்ப்புறப் பின்பகுதி , பிட்டம் ; பொருளின் 
அடிப்புறம் ; துப்பாக்கியின் பிற்பகுதி ; பீரங்கியின் புழைக் 
குழாயின் பின்பகுதி ; V. குறுங்கால்சட்டை அணிவி ; அடி , 
துன்புறுத்து . 
breech.block , n . குண்டு உள்ளேபோடும் துப்பாக்கியின் 

பின்வழி அடைப்பு. 
breeched , a . குறுங்காற் சட்டை அணிந்துள்ள . 
breech es , 11. pl . குறுங்கால்சட்டை , முட்டின்கீழ் இழுத்துக் 
கட்டவல்ல உலாவேளைக் காற்சட்டை ; ( தொ . ) Breeches Bible , 
1560 - ஆம் ஆண்டுக்குரிய ஜெனீவாப்பதிப்பு விவிலிய நூல் ; 
breeches part , நாடகத்தில் பெண் ஆணுடையில் நடிக்கும் 
நடிப்பு ; wear the breeches , கணவன் மீது ஆட்சி செலுத்து . 
breech es - buoy , n . மெய்பொதிந்தியங்கும் உயிர்காப்பு 

மிதவை . 
breech ing , 1. குதிரையின் பின்புறச்சேணம் ; பீரங்கியைக் 

கப்பலோடு இணைக்கும் கயிறு . 
breech less , a . குறுங்கால் சட்டை இல்லாத . 
breech -loader , 11. பின்வழியே மருந்து குண்டு அடைக்கும் 

துப்பாக்கி . 
breech - loading , n . துப்பாக்கியின் பின்வழியே மருந்து 

குண்டு அடைத்தல் . 
breed , n . இனம் , குருதி மரபு ; மரபுவகை , வளர்ப்பினம் ; 
மரபு , கால் வழி ; மரபுப் பண்புகள் செறிந்த குடி ; கான்முளை , 
மரபுக் கொழுந்து ; U. ஈனு , பெறு , பிறப்பி ; கருத்தரி , 
கருவில் பேணிவளர் ; உண்டாக்கு , உற்பத்திசெய் ; 
பயிற்றுவித்துப் புதுவகை உண்டாகச்செய் ; காரணமாயிரு , 
தூண்டு , உள்விளைவி ; பெருக்கு ; தழைப்பி , பிள்ளைகள் 
பெற்றுப் பெருகு , இனம்பெருக்கு ; இனப்பெருக்கமுறு . 
breed er , n . வளர்ப்பவர் ; பயிற்றுவிப்பவர் ; ( தொ . ) breeder 
reactor , தொடர்வரிசைக் கருவுள் இயக்கத்தில் உட்கொள்ளும் 
பொருட்சிதைவுத் திறத்தைவிட மிகுதியாக உண்டுபண்ணும் 
தொடர்வரிசை. 
breed ing , n . வளர்ப்பு ; இனப்பெருக்கம் ; பயிற்சிப்பண்பு ; 
நடைநயம் ; நன்னடத்தை , நல்லொழுங்கு ; ( தொ . ) breeding 
in.and.in , மட்டுமீறிய இன உட்கலப்பு , நெருங்கிய உறவின 
ரிடையே மணஞ்செய்துகொள்ளுதல் . 
breeze " , n . இளங்காற்று , தென்றல் ; மென்காற்றலை ; 

காற்று ; குழப்பம் ; கலகம் ; சிடுசிடுப்பு ; அடங்கிய அலருரை . 
breeze , 11 . உலைக்கரி , பளுவற்ற இளங்காரை செய்யப் 

பயன்படுத்தப்படும் எரிந்த நிலக்கரித்துண்டுகள் . 
breeze 3 , 1. உண்ணிவகை . 
breeze less , a . காற்றுவீசாத ; காற்று இல்லாத ; அசைவற்ற . 
breez ily , ads . காற்றோட்டத்தில் ; உற்சாகமுடன் 
breez iness , n . காற்றோட்டம் ; மகிழ்ச்சி ; உற்சாகம் . 
breez y , a . காற்றலையின் வீச்சுப்போன்ற ; காற்றோட்டமான ; 

எழுச்சியுள்ள ; ஒள்ளிய ; களிப்புமிக்க . 
breg ma, n. 

மண்டை ஓட்டின் முன்னிணை விலாப்பகுதி 
எலும்பு ; pl . breg mata. 


உயர 


115 

bridle 
bregmatic 
breg matic , a . மண்டை ஓட்டின் முன்னிணை விலாப்பகுதி அடுக்கிக்கட்டு ; செங்கல் பாவு ; செங்கல் பாவிய தோற்றம் 
எலும்பு பற்றிய . 

உண்டுபண்ணு . 
breloque , 1. கடிகாரச்சங்கிலியோடு இணைக்கப்பட்டுள்ள brick - bat , 11. செங்கல் துண்டு , செங்கற்கட்டி . 
அணிவகை. 

brick - clay , 1. செங்கல் செய்யப் பயன்படும் களிமண் ; 
Bren , n . = Bren - gun . 

மணலும் இரும்புச் சத்தும் சேர்ந்த களிமண் . 
Bren carrier , n . துப்பாக்கி குண்டு துளைக்க முடியாத brick - dust , n . செங்கல் தூள் , செங்கற்பொடி ; செங்கற் 
ஊர்தி . 

பொடி நிறம் . 
Bren -gun , 11. பளு இல்லாத பொறித்துப்பாக்கி . 

brick en , a . செங்கலாலான . 
brent - goose, 11. கார்காலத்தில் இங்கிலாந்துக்கு வரும் சிறு brick - field , n . செங்கற்களம் , காளவாய் . 
காட்டுவாத்து இனம் . 

brick ing , n . செங்கல் வேலைப்பாடு ; செங்கற் பாவியது 
bress ummer , n . = breastsummer . 

போன்ற தோற்றந்தரும் வேலைப்பாடு . 
breth ren , 11. pl . உடன்பிறப்புரிமையாளர்கள் , தோழர்கள் . brick - kiln , 11. செங்கற்சூளை , செங்கற் காளவாய் . 
Bret on , 11. பிரான்சிலுள்ள பிரிட்டனி ( Brittany ) மாகாணப் brick layer , n . கொல்லத்துக்காரன் , கொத்தன் . 
பழங்குடியினர் ; பிரிட்டனி மாகாணப் பழங்குடிமக்களின் brick - laying, n . கொத்துவேலை , கொல்லத்துவேலை . 
மொழி ; 4. பிரான்சிலுள்ள பிரிட்டனி மாகாணத்துக்குரிய ; 

brick maker , n . செங்கல் செய்பவர் . 
பிரிட்டனி மாகாணப் பழங்குடிமக்கள் மொழிசார்ந்த . 

brick -nog , brick - nogging , n . மரவேலை இடைப்பட் 
Bretwal da , n . முற்கால பிரிட்டனின் அரசர்கள் 

தம் 

உணைக்கும் செங்கல் . 
மேலாட்சியுரிமை தோன்ற மேற்கொண்ட பட்டம் . 

brick - red , a . செங்கல் நிறமான , சிவப்பான . 
breve , 11. போப்பாண்டவரின் முடங்கல் ; வளைபிறைக்கோடு , 

brick shaped , a . செங்கல் வடிவான . 
யாப்பியலில் குற்றசைக் குறியீடு ; 
குறியீடு ; ( இசை . ) பழங்கால 

brick -tea , n . அப்பம் போன்று அழுத்தப்பட்டுள்ள தேயிலை . 
மாத்திரை அளவை . 

brick work , 11. செங்கல் வேலைப்பாடு , செங்கற் கட்டுமானம் ; 
brev et , n . படைத்துறை உயர்பணியாளர் ஊ பதியத்திற்கும் 

செங்கற் கட்டிடம் ; கொத்துவேலை ; செங்கல் தொழிற்சாலை . 
மேம்பட்ட ஒரு படிநிலை அளிக்கும் ஆணைப்பத்திரம் ; 
நன்மதிப்புப் பதவி ; ஊதியமற்ற உயர்நிலை அளி ; 

brick y , a . செங்கல்லினால் இயற்றப்பட்ட ; செங்கல்போன்ற . 
மதிப்பியல்பான உயர்வுகொடு ; ( தொ . ) brevet major , 

bric ole , 1. கல் எறிவதற்கான பழங்காலப்பொறி ; வரிப்பந் 
இராணுவத்தில் ஊதியமற்ற உயர்பணியாளர் ; brevet தாட்டத்தில் பந்து சுவரில் தெறித்து மீளல் ; பிறிதுமுகமான 
rank , ஊதியமற்ற உயர்நிலை . 

பந்தடி ; மேசைக்கோற்பந்தாட்டத்தில் சுற்றுமுகமான பந்தடி , 
brev iary , 1. ரோமன் கத்தோலிக்கக் கோயிலில் நாடோறும் brid al , n . திருமண விருந்து ; திருமணம் ; a . திருமணஞ் 
ஓதும் திருமுறை நூல் . 

சார்ந்த ; மணப்பெண்ணைப் பற்றிய . 
bre viate , 11. சிறுபொழிப்பு , சிறுசுருக்கம் ; வழக்குரைஞருக் bride , 1. மணப்பெண் . 
குரிய வழக்காளியின் வழக்குக்குறிப்பு . 

bride 2 , 11. பூவேலைப்பாடுகளை இணைக்கும் நுட்பமான வலைப் 
brevier , 1. அச்சுருப்படிவ அளவு . 

பின்னல் ; மகளிர் அணியும் தொப்பியிலுள்ள கயிறு . 
brev ity , n . சுருக்கம் , செறிவு ; காலத்தின் குறுகிய அளவு ; bride - bed , n . மன்றற்படுக்கை , திருமணப்பள்ளி . 
குறுக்கம் . 

bride cake , n . திருமண அப்பம் , மணப்பண்ணியம் . 
brew , 1. வடிப்பு , வடித்திறக்குதல் ; ஒருதடவை வடிப்பளவு ; bride - chamber , n . மணமக்கள் பள்ளியறை . 
வடியத்தின் பண்பு , வடிப்புத்தரம் ; வடிப்புமுறை ; வடிமான 

bride groom , n . மணமகன் , மணவாளன் , மாப்பிள்ளை . 
வகை ; U. நுரைப்பானம் வடி , காய்ச்சு , மது இறக்கு ; 

bride maid , bride maiden , n . = bridesmaid . 
கலக்கு ; கலந்து உருவாக்கு , இட்டுக்கட்டி உண்டுபண்ணு ; 
உள்ளீடாகச் சதிசெய் ; வடிப்பில் உருவாகு ; கலந்து உருவாகு , 

bride man , n . = bridesman . 
உள்ளுறவிளை . 

brides maid , n . மணப்பெண் தோழி . 
brew age, n . வடித்திறக்குதல் ; வடிக்கப்பட்ட 

சரக்கு ; 

brides man , 11. மாப்பிள்ளைத் தோழன் . 
வடித்துக் கலக்கப்பட்ட குடிவகை . 

bride well , 11. திருத்தகம் , சிறை . 
brew er , n . தேறல் வடிப்பவர் , சாராயம் காய்ச்சுபவர் . 

bridge 1 , n . பாலம் ; யாழ்க்குதிரை , இன்னியங்களின் நரம்பு 
brew ery , brew - house , n . வடிப்பாலை , சாராயக்கிடங்கு . 

களைத் தாங்கும் மரத்துண்டு ; ( கப் . ) கப்பல் தலைவன் நிற் 

பதற்கான மேடை ; மூக்குத் தண்டு ; மூக்குக் கண்ணாடி 
brew ing , n . இன்தேறல் வடித்தல் . 

யின் இடை இணைப்புக் கம்பி ; ப . இணை ; பாலங்கட்டு ; 
brew is , 11. குழம்பு , மாட்டிறைச்சிச்சாறு . 

( தொ . ) bridge of boats , படகுப்பாலம் ; bridge of gold , 
brew ster , n . சாராயம் காய்ச்சுபவர் ; ( தொ . ) Brewster தோல்வியுற்ற எதிரிகள் எளிதாகப் பின்வாங்க அமைக்கப் 
Sessions , வெறிய வகைகளை விற்பதற்கான தனி இணக்க பட்ட வழி . 
மளிக்கும் மன்றப் பருவஅமர்வு . 

bridge , 11. சீட்டாட்ட வகை . 
bri ar , 11. = brier . 

bridge board , n . ஏணிப்படிகளில் படிப்பலகைகளை ஏற்றி 
brib able , a . கைக்கூலி கொடுத்து வசப்படுத்தக்கூடிய ; இணைக்கும் செங்குத்தான பலகை . 
கையுறையால் முடிவு மாற்றக்கூடிய . 

bridge - head , 11. எதிரியின் நாட்டிற்குள் செல்லக்கூடிய 
bribe , n . கைக்கூலி , இலஞ்சம் ; U. கைக்கூலிகொடு , கையுறை குறுகிய வழி ; எல்லையாய் அமைந்துள்ள ஆற்றின் குறுக்கே 
யால் வசப்படுத்து , பணம் கொடுத்துத் தீர்ப்புப் பிறழச்செய் ; 

யுள்ள பாலம் . 
பொருள் கொடுத்துத் தகா த ஆதாயமடை . 

bridge less , a . பாலம் அற்ற . 
brib ery , 11. கைக்கூலி கொடுத்தல் ; இலஞ்ச ஊழல் . 

bri dle , 11. கடிவாளம் ; தடை , செறுப்பு ; தலையைச் சொடுக்கி 
bric - a - brac , 11. தொன்மை அரும்பொருள்களின் தொகுதி . 

யிழுத்தல் ; ( கப் . ) நங்கூரவடம் , தளைக்கம்பி வடம் ; ( உ.ட. ) 
brick , n . செங்கல் ; செங்கல் வடிவுள்ள பாளம் ; குழந்தை உறுப்பியக்கம் தடுக்கும் தசைநார் ; U. கடிவாளமிடு ; பிடித் 
விளையாட்டுக் கட்டிடம் கட்டப் பயன்படுத்தும் மரத்துண்டு ; திழு ; அடக்கு ; அடக்கிச்செல் ; எதிர்ப்பைத் தெரிவி ; 
செங்கல் வடிவுடைய அப்பப்பாளம் , அப்பக்கட்டி ; . செங்கல் முறைப்புக் காட்டு . 


116 


bring 


bridle - bridge 
bri dle - bridge, n . குதிரைக்காரர்களுக்காக அமைந்த வண்டி 

செல்லாத பாலம் . 
bri dle -hand , 11. இடதுகை , குதிரையில் இவர்ந்து செல்லும் 

போது கடிவாளத்தைப் பிடித்திழுக்கும் கை . 
bri dle - path , 11. குதிரைக்காரர்களுக்கான வண்டி செல்லாத 

பாட்டை . 
bri dler , 11. கடிவாளம் இடுவோர் ; அடக்குவோர் . 
bri dle - rein , 11. கடிவாளத்தின் வார் . 
br idle -road , 11. = bridle - path . 
bridoon , n . படைத்துறை ஈரிணைக் கடிவாளத்தின் மெல் 

லிணை . 
Brie , 11. வெண்ணெய் நீக்கப்படாத பாலேடு . 
brief , 11. வழக்குரைஞரிடமுள்ள வழக்காடிகளின் வழக்குக் 
குறிப்பு , சுருக்க அறிவிப்பு ; வழக்குரைஞரின் பணி ; 
சிறு பணி ; போப்பாண்டவரின் ஒழுங்குமுறையாணை ; 
தாள் வடிவளவு ; கையச்சுப்பொறி வீச்சளவு ; வான் 
படைத்துறையில் வானோடிகட்கு அறிவிக்கப்படும் கட்டளை ; 
a . சுருக்கமான ; சுருங்கிய காலக்கூறுடைய ; செறிவான ; 
ப . சுருக்கிக் குறிப்பிடு ; சுருக்கக் குறிப்பெடு ; சுருக்க விவ 
ரத்தின் மூலம் அறிவி ; வழக்காட அமர்த்திக்கொள் ; 
வானூர்திப் பணியாளருக்கு விமானத்தாக்குப் பற்றிக் 
கட்டளை இடு ; ( தொ . ) be brief , சுருக்கமாகக்கூறு ; 
be watching brief , அக்கரையுடன் வழக்காடியின் வழக்கு 
கவனி ; hold brief for , வாதாட வழக்குரைஞராகத் தொடர்ந் 
திரு ; ஆதரித்து வாதாடு ; in brief , சுருக்கமாக . 
brief - bag , n . சிறு தோற்பை . 
brief less , a . கட்சிக்காரர் இல்லாத ; வேலையற்ற. 
brief ly , adv . சுருக்கமாக , குறிப்பாக . 
brief ness , 11. சுருக்கம் . 
briefs , n . pl . ( பே - வ . ) பெண்டிர் குறுங்காற்சட்டை . 
bri er , 11. காட்டுரோசா உட்பட்ட முட்செடிவகை ; புகைக் 
குழாய் செய்யப் பயன்படும் வேரையுடைய வெண்புதர்ச்செடி ; 
இவ்வேரால் செய்யப்பட்ட புகைக்குழாய் ; ( தொ . ) Brier 
rose , காட்டுரோசா வகை ; Sweet Brier , மணங்கமழும் 
இலைகளையும் மலர்களையுமுடைய ரோசா வகை . 
bri ered , a . முட்செறிந்த , முள் நிறைந்த . 
bri er - root , bri er - wood , n . புகைக்குழாய் செய்ய உதவும் 

வேர்வகை . 
brier y , a . முள்ளார்ந்த , முள்ளடர்ந்த , 
brig , n . இருபாய்மரக்கப்பல் . 
brigade , 11. படை அணிப்பகுதி ; களப்பீரங்கிப் பிரிவுடன் 
மூன்று காலாட் பிரிவுகளடங்கிய படைவகுப்பு ; கவசப் 
படைப்பகுதி ; ஒழுங்கும் கட்டுப்பாடுமுள்ள தொண்டர்குழு ; 
3. படைப்பகுதியாக அமை .; படைப்பிரிவுடன் இணை ; படை 
வகுப்புக்களாக உருவாகு ; ஒழுங்காக அமை . 
brigade ma jor , 11. படைப்பகுதித் துணைப்பணியாளர் . 
brigadier , 11. படைப்பகுதித் தலைவர் , படைப்பணியாளர் . 
Brigadier - General , n . படைப்பகுதித் தளபதி . 
bring and , 11. கொள்ளைக்காரர் , ஆறலைப்போர் . 
bring andage , n . கொள்ளையடித்தல் , வழிப்பறி செய்தல் . 
brig andish , a . கொள்ளைக்காரனுக்குரிய ; கொள்ளையடிக்கும் 

இயல்புடைய , கொள்ளைக்காரன் போன்ற . 
brig andry , 11. = brigandage . 
brig antine , 11. உடலின் மேற்பகுதியைக் காக்கும் இருப்புக் 

கவசம் . 
brig antine , 1. இருபாய்மரக்கப்பல் வகை . 
bright , a . ஒளிர்கிற ; ஒளிமிக்க ; பளபளப்பான ; விளக்கமான ; 
முனைப்பான ; தெளிந்த ; மகிழ்ச்சிமிக்க ; அறிவுக் கூர்மை 
யான , முன்னறிவுடைய ; புகழ்சான்ற ; சிறப்புவாய்ந்த . 


bright en , v . ஒளிமிகச்செய் ; பொலிவுறச்செய் ; பளபளப் 

பாக்கு ; ஒளிபெறு ; பொலிவுபெறு ; தெளிவடை . 
bright ness , 11. ஒளி ; பொலிவு ; கிளர்ச்சி ; தெளிவு ; 

பளப்பு ; அறிவுக்கூர்மை . 
Bright s disease , 11. சிறுநீரகத்தில் ஏற்படும் நோய்வகை . 
brigue, 1. சச்சரவு , கலகம் ; சூழ்ச்சி ; V. சூழ்ச்சிசெய் . 
brig uing , n . ஆதரவு தேடுதல் . 
brill , 11. வெண்புள்ளிகளையுடைய தட்டையான மீன்வகை . 
brill iance , 11 , பிறங்கொளி , ஒளி , விளக்கம் , மினுமினுக்கம் ; 

பெருந்திறமை ; பகட்டழகு . 
brill iancy , n . மின்னொளியுடைமை ; சுடரொளி ; கூரொளி ; 

மினுமினுப்பு ; பெரும்புகழ் , கூரறிவு . 
brill iant1 , 1. பட்டையிட்ட சிறந்த வைரம் ; மணியுரு அச்சு . 
brill iant , a . ஒளிமிக்க ; மின்னு கிற ; சுடர்விடுகின்ற ; 
புகழ்சான்ற ; சிறப்பு வாய்ந்த ; பகட்டான , முனைப்பான ; 
திறமிக்க ; மிடுக்குடைய . 
brilliantine , 1. பளபளப்புத் தைலம் , கூந்தல் மெருகு நெய் . 
brill iantness , 11. திகழொளியுடைமை ; புகழ்ப்பேராண்மை ; 

மேம்பாடு . 
brim , 1. விளிம்பு , ஓரம் ; குவளையின் வாய்வரை ; பள்ளத்தின் 
கரைக்கோடு ; V. விளிம்புவரை நிரப்பு , கரைமட்டமாய் நிரப்பு ; 
விளிம்பு வரை நிரம்பி இரு ; ( தொ . ) brim over , பொங்கித் 
ததும்பு . 
brim ful , brim - full , a . விளிம்புவரை நிறைந்த ; கரை 

மட்டமாய் நிரம்பிய ; நீர் ததும்புகிற . 
brim full ness , brim fulness , 11. விளிம்புவரை நிறைதல் . 
brim less , a , விளிம்பற்ற . 
brimmed , a . விளிம்புவரை நிறைந்த ; கரைமட்டமான . 
brimm er , 11. நிறைகிண்ணம் , நிறைகலம் . 
brimm ing , a . பொங்கி வழிகிற . 
brim stone , 11. கந்தகம் ; பெண்பேய் ; ( தொ . ) brimstone 
butterfly , brimstone moth , மஞ்சள்நிற வண்ணப் பூச்சி 
வகை . 
brin ded , a . பழுப்பு நிறத்திடையே இடைவரிகளை அல்லது 

புள்ளிகளை உடைய . 
brin dle , 1. பழுப்பு நிறத்திடையே புள்ளிகள் அல்லது 

இடைவரிகளுடைமை . 
brin dled , a . = brinded . 
brine , 11. உவர் நீர் ; கடல் நீர் , கடல் ; கண்ணீர் . 
brine - pan , brine -pit, 11. உப்புக்காய்ச்சும் இருப்புக்கட் 

டம் ; உப்புப்பாத்தி , உப்பளம் ; உப்பு ஊற்று. 
brine - shrimp , n . உவர்நீரில் வாழும் நத்தை இனம் . 
bring, v . கொணர் , எடுத்துக்கொண்டு வா ; வருவி ; 
இணங்குவி , வயப்படுத்து ; எடுத்துச்செல் ; சான்றாகக் 
காட்டு ; ஈட்டு ; ஏற்படுத்து ; நிறுவு ; தொடங்கிவை ; வழி 
நடத்து , நடத்திச்செல் ; முன்னேறச்செய் ; ( தொ . ) bring 
about , நடைமுறைக்குக் கொண்டுவா ; ஏற்படுத்து ; bring 
back , நினைவிற்குக் கொண்டுவா ; bring down , வீழ்த்து ; 
தாழ்த்து ; குறை ; அடக்கு ; சுட்டுத் தள்ளு ; bring down 
the house , பொதுப்பாராட்டுப் பேரொலி எழுப்பு : bring 
forth , ஈனு , கருவுயிர் , பிறப்பி , பெறு ; உண்டாக்கு ; 
bring forward , முன் கொணர் ; முன்தொகையைப் பின் 
கொண்டு வந்திணை ; bring home, மெய்யெனக்காட்டு ; 
மனத்தில் பதியவை ; bring in , புதிதாகக் கொணர் 
புகுத்து ; விளைவி ; அளி ; bring off , 

அழைத்துவா ; 
பாதுகாப்பாகக் கொண்டுவந்துவிடு ; செய்து நிறைவேற்று ; 
bring on , தூண்டு ; வழிசெய் ; முன்னேறச்செய் ; வாதத் 
துக்கு வழி வகு ; bring out , விளக்கு , தெளிவுபடுத்து ; 
முனைப்பாக்கு ; வெளிக்கொணர் , வெளியிடு ; bring over , 
மாற்றியமை ; தன்வயமாக்கு ; bring round , உணர்வு 
பெறச்செய் ; தன்வயப்படுத்து ; bring to, தன்னுணர்வு 


. 


வகை . 


117 

broadcaster 
bringer 
நிலைக்குக் கொண்டுவா ; ( கப் . ) கொண்டுவந்து நிறுத்து ; 

நாட்டன்னை 

Britann ic , a . பிரிட்டனுக்குரிய ; பிரிட்டன் 
நிலைகொள் ; bring under , அடக்கு ; கீழ்ப்படுத்து ; bring up , சார்ந்த . 
பேணிவளர் ; பயிற்றுவி ; தொடர் ; சமநிலைக்குக் கொண்டுவா ; 

Brit icize , v. பிரிட்டனுக்குரியவராகு ; பிரிட்டனுக்குரியவ 
நினைவிற்குக் கொண்டுவா ; புதிதாகக் கொணர் ; எழச்செய் ; 

ராக்கு ; பிரிட்டனுக்குரியவர் 

போலாகு ; 

பிரிட்டனுக்கு 
மன்றத்தில் எழுந்து பேசச்செய் ; வழக்குத் தொடு ; ( கப் . ) 

உரியவர் போலாக்கு ; பிரிட்டனின் மக்களோடு ஒன்றுபட்டுக் 
நங்கூரம் பாய்ச்சு ; bring up the rear , கடைசியாக வா . 

கல ; பிரிட்டனின் பண்புகளுடன் ஒன்றுபடு . 
bring er , 11. கொண்டுவருபவர் ; இணங்கச் செய்பவர் . 

Brit ish , 11. பண்டைப் பிரிட்டானியர்களின் மொழி ; வெல்ஷ் 
bring ing , n . கொண்டுவருதல் ; இணங்கச் செய்தல் ; ஈட்டல் ; மொழி ; a . பிரிட்டன் நாட்டுக்குரிய ; பிரிட்டன் குடிமக்களைப் 
நிறுவல் ; தொடக்கம் ; வழிநடத்தல் . 

பற்றிய ; பிரிட்டனின் பேரரசைச் சார்ந்த ; பிரிட்டனுடன் 
brin ish , a . உவர்நீர்த்தன்மையுடைய ; உப்புபோன்ற . 

இணைந்த பொதுவரசு நாடுகளைப் பற்றிய ; பண்டைப் பிரிட் 
டானிய இனம் சார்ந்த ; ( தொ . ) 

British gum, 

பசைப் 
brin jal , 11. கத்தரிக்காய்வகை , வழுதுணங்காய்வகை ; கத் 

பொருள்வகை , கோந்துவகை ; British plate , உலோக 
தரிச்செடி . 

வகை ; British warm ,, 

படைத்துறையினர் மேற்சட்டை 
brink , 11. செங்குத்தான ஓரம் ; நீர்நிலையின் முடிவெல்லை ; 
கரை ; விளிம்பு . 

Brit isher , n . பிரிட்டனுக்குரிய குடியுரிமையாளர் . 
brink manship , n . கொள்கைகாரணமாகப் போரின் உட் 
புகாமல் ஓரத்தில் நின்று ஊடாடும் முறைமை . 

Brit ishism , 11. பிரிட்டனில் பேசப்படுகிற ஆங்கிலத்திற்கே 

உரிய பேச்சுமொழித்தன்மை . 
brin y , a . உவர் நீரையுடைய ; கடலைப் பற்றிய ; உப்பான . 

Brit on , 1. பிரிட்டன் நாட்டிற் பிறந்தவர் ; பிரிட்டனுக்குரிய 
bri , ( இத் . ) n . களியார்வம் , கிளர்ச்சி , ஊக்கம் . 

பேரரசில் பிறந்தவர் ; பிரிட்டன் தீவின் தென்பகுதியில் 
brioche , 1. பஞ்சுபோன்ற மென்மையான அப்பவகை . 

ரோமர் கண்ட பழங்குடியினர் . 
briquette , n . நிலக்கரித்தூளினாலான செங்கல் 

வடிவான brit tle , a . எளிதில் உடையக்கூடிய , எளிதில் நொறுங்கத் 
பாளம் ; செங்கல் வடிவுடைய சிறுகட்டி . 

தக்க , நொய்ம்மையான . 
brise - bise, 11 . பலகணியின் கீழ்ப்பகுதியில் விரிக்கப்பட்ட brit tleness , 11. உடையும் தன்மை , நொறுங்கும் இயல்பு , 
திரைத்துணி . 

நொய்ம்மை . 
brisk , a . சுறுசுறுப்பான , கிளர்ச்சிகரமான ; விரைவான ; விறு 

britt le - star , 1. விண்மீன்வடிவ மீன்வகை ; நீர் வாழ் சிறு 
விறுப்பூட்டுகிற , எழுச்சி தருகிற ; பொங்கித் ததும்புகிற ; விலங்குவகை . 
கூர்மதியுடைய ; சுறுசுறுப்பாக்கு ; கிளர்ச்சிகொள் ; 

brit zka , britzs ka , 11. ஒரே இருக்கை உள்ள திறந்த 
விரைவுபடுத்து ; சுறுசுறுப்படை . 

நாற்சக்கர வண்டிவகை . 
brisk en , U. ஊக்கு , வேகமூட்டு , சுறுசுறுப்பாக்கு ; விறுவிறுப் 

broach , 1 , துளைபோடு கருவி ; ஊசி ; அகப்பைக்கோல் ; 

இறைச்சி சுடும் இரும்புமுள் ; திருக்கோயில் தூபி ; 3. துளை ; 
brisk et , n . விலங்குகளின் மார்புப்பகுதி ; மார்புப்பகுதி திற ; தொடங்கு ; உரையாடல் துவக்கு ; வெளியிடு ; 
இறைச்சி . 

தேறல்வடி ; ( கப் . ) கப்பலைக் காற்றலைகள் பக்கவாட்டிலடிக் 
brisk ly , adv . சுறுசுறுப்போடு ; விரைவாக . 

கும்படி திருப்பு . 
brisk ness , n . சுறுசுறுப்பு ; விரைவு . 

broach er , 11. துளைக்கருவி ; ஊசி ; இறைச்சி சுடும் இரும்பு 
bris ling , n . நார்வே நாட்டுக்குரிய சிறுமீன்வகை . 

முள் ; துளைபோடுபவர் ; திறப்பவர் ; பேச்சுத் தொடங்குபவர் . 
bri stle , 11 . மயிர் சிலிர்ப்பு ; பன்றியின் உடல் 

மயிர் ; 

broad , 11. அகன்றபகுதி ; விரிந்த பக்கம் ; ஆற்றின் விரிந்த 
விலங்கினத்தின் தடித்த குட்டையான முள் மயிர் ; மனிதனின் 

பகுதி ; a . அகன்ற ; அகல்விரிவான ; தட்டையான , பரந்த ; 
குட்டையாக வெட்டப்பட்ட தாடி ; ப . சிலிர் ; முள் மயிர் 

திறந்த ; பட்டாங்கமான , வெளிப்படையான ; கரடுமுரடான ; 
சிலிர்க்கச் செய் ; வெகுளிகாட்டு ; சண்டைக்கு எழு ; துன்ப 

கொச்சையான ; நயமற்ற ; நுண்ணயமற்ற ; மொட்டையான ; 
முண்டாக்கு ; அடர்ந்து நிறைந்திரு . 

விரிந்த மனப்பான்மையுடைய ; பரவுகிற ; குறியிலிருந்து 

விலகிய , சிதறுகிற ; மொத்தப் பார்வையான ; 
Bris tol , 1. கிளாஸ்டர்ஷயரில் ( Gloucestershire ) உள்ள 

தன்மையான ; தொனியில் நிறைவகலமான , 

ஒலிப்பில் 
ஒரு நகரம் ; ( தொ . ) Bristol fashion, ( கப் . ) எல்லாம் சீராக , 

அழுத்தந்திருத்தமான ; ( தொ . ) broad daylight , பட்டப் 
முழுதும் நன்முறையில் . 

பகல் ; வெளிச்சம் . 
Bris tol - board , 11. படம்வரையப் பயன்படும் அட்டைப் 

broad , n . = broadpiece. 

broad - arr ow , n . அரசாங்கப்பொறிப்பு , அரசாங்கத்தின் 
Bris tol - brick , 11. இரும்புத்தொழிற் கருவிகளைத் தேய்த் 

பொருள்கள்மேல் இடப்படும் மேல்நோக்கிய அம்புக்குறிப் 
துத் துப்புரவாக்கப் பயன்படும் மட்பொருள்வகை . 

பொறிப்பு . 
Bris tol - di amond , 1. பிரிஸ்டல் நகரத்திற்கருகில் கிடைக் broad - bean , n . தட்டை மொச்சைவகை . 
கும் படிகக்கல்வகை . 

broad - brim , 11. அகன்ற ஓரமுடைய தொப்பி . 
Bris tol - milk , 11. இன்தேறல்வகை . 

broad cast , 11. ஒலிபரப்பு தல் ; ஒலிப்பரப்பு ; ஒலிபரப்பறிவிப்பு ; 
bris ure , n . கோட்டை மதிற்சுவர் அல்லது கைப்பிடிச்சுவரின் 

வானொலி ; கம்பியில்லாத்தந்தி அறிவிப்பு ; விதை பரப்புதல் , 
முடங்கிய கோணப்பகுதி ; பெருமக்களின் குடும்பச் சின்னங் 

விதைத் தெளிப்பு ; a . பரவிய ; பரப்பப்பெற்ற ; பரந்து 
களில் இனமரபுக் கிளைஉறவுகளைக் காட்டும் வேறுபாடு . 

சிதறிய ; பொதுவாக அறிவிக்கப்பட்ட ; பேச்சு - சுற்றறிக்கை 

துண்டுவிளம்பரம் - ஒலிபெருக்கி - கம்பியில்லாத்தந்தி ஆகிய 
brit , n . மீன்வகைகளின் குஞ்சு ; சிறுமீன் வகை . 

வற்றில் எங்கும் அறிவிக்கப்பட்ட ; 3. பரப்பு ; விதைதெளி , 
Brit ain , n . - இங்கிலாந்து - வேல்ஸ் - ஸ்காத்லாந்து ஆகிய விதை தூவு ; ஒலிபரப்பு ; கம்பியில்லாத்தந்தி மூலம் செய்தி 
நாடுகளின் இணைப்பு ; பிரிட்டனின் ஆட்சிப் பேரரசு . 

பரப்பு ; ads . எங்கும் , எல்லாத்திசைகளிலும் . 
Britann ia , 11. பிரிட்டன் நாடு பற்றிய கற்பனை உருவகமான broad caster , 11. ஒலிபரப்பி , வானொலி ஒலிபரப்புக்கருவி ; 
நாட்டன்னை ; ( தொ . ) Britannia metal , வெள்ளி போன்ற செய்தி பரப்புபவர் ; விதைபரப்பும் கருவி ; விதை 
வெள்ளீய நிமிளைக்கலவை உலோகம் . 

தெளிப்பவர் . 


படை . 


பொதுத் 


பலகை . 


118 


bromoform 


நாடாவாக 


broadcasting 
broad casting , n . ஒலிபரப்பு ; விதை தெளித்தல் ; வானொலி 

வாயிலாகச் செய்தி பரப்புதல் ; பரப்பறிவிப்பு . 
broad cloth , n . ஆடவர் உடைக்குரிய கம்பளித்துணிவகை . 
broad gauge, n . அகல்படி இருப்புப்பாதை , ஐம்பத்தாறரை 
அங்குலத்திற்கும் மேலான இடைவெளி உடைய இருப்புப் 
பாதை . 
broad - glass , 11. பலகணிக்கண்ணாடி . 
broad ish , a . சற்றே அகலமான , சற்று மிகையான விரி 

வுடைய . 
broad - leaf , a . அகல் இலையுடைய . 
broad ly , adv . பொதுவாக ; முழுமையாக ; நிறைவுடன் . 
broad mind ed , a . பரந்த உள்ளமுடைய , விரிந்த நோக் 

குடைய , விரிந்த மனப்பான்மையுடைய , பெரும்போக்குடைய . 
broad mind edness , 11. பரந்த மனப்பான்மை . 
Broad moor , 11. அறிவு திறம்பிய குற்றவாளிகள் உறையுள் ; 

பைத்தியக்காரக் குற்றவாளிகள் தங்குமனை . 
broad ness , 1. அகல்விரிவு ; பரந்தநிலை , நிறைதன்மை . 
broad piece , n . 20 வெள்ளிக்கீடான பதினேழாம் நூற்றாண்டின் 

நாணயவகை . 
broad sheet , 1. ஒருபுறத்திலே மட்டும் அச்சடிக்கப்பட்ட 

அகன்ற தாள் வெளியீடு. 
broad side , 11. கப்பலின் பக்கம் ; போர்க்கப்பலின் ஒருபக்கத் 

துப்பாக்கி வரிசை ; கப்பலின் ஒருபக்கத்துத் துப்பாக்கி 
வரிசையின் மொத்த வேட்டுவெடிப்பு . 
broad - silk , n . 

ஆக்கப்படாத பட்டுத்துணிக் 
கச்சை . 
broad sword , 11 . அகன்ற அலகுடைய 

வாள் ; 

அகல் 
வாளினைத்தாங்கிய வீரன் , 
broad way , 11. அகல்வீதி , பெருஞ்சாலை . 
broad ways , broad wise , ads . அகலப்போக்காக ; அக 

லத்தில் . 
Brob dingnag, 11. ஜோனதன் ஸ்விப்ட் ( Jonathan Swift ) 
என்ற ஆங்கில ஆசிரியரின் கலிவரின் பிரயாணங்கள் 
( Gulliver s Travels ) என்ற நூலில் கற்பனை செய்துள்ள 
பேருருவ மனிதர் வாழும் இடம் ; a . பேருருவமான ; மிகப் 
பெரிய . 
Brob dingnagian , a . பேருருவம் படைத்த ; அரக்கனைப் 

போன்ற . 
brocade , 1. முனைப்பான சித்திரப்பூவேலை பொறிக்கப்பட்ட 
பட்டுத்துணிவகை ; பொன் - வெள்ளி - சரிகை வேலைப்பாடுடைய 
துணிவகை ; 3. துணியில் பூவேலைப்பாடு செய் ; துணியில் 
சித்திரவேலை செய் . 
brocad ed , a . சித்திரப்பூவேலைப்பாடுள்ள ; சித்திர வேலைப் 

பாடுடைய உடையணிந்த . 
broc ard , n . அடிப்படைச்சட்டம் , மூலவிதி . 
broccoli, n . திண்ணிய பூக்கோசு வகை . 
bro che , 11. முகப்புச்சித்திர அமைப்புடன் நெய்யப்பட்ட 

பட்டுவகை ; a . முகப்புச்சித்திர அமைப்புடன் நெய்யப்பட்ட , 
bro chure, n . சிற்றேடு , துண்டு வெளியீடு . 
brock , 11. தகசு , தவழ்கரடி , கரடியின விலங்குவகை ; முடை 

நாற்றமுடையவர் . 
brock et , 71. நேர்கொம்புடைய ஈராட்டைப் பருவக்கலைமான் . 
brock ram , 11. கோணச் சல்லிகளாலான பாறை . 
broc oli , 11. = broccoli . 
brod ekin , n . கணுக்கால்வரை மூடும் பண்டைக்காலப் 

புதையடி வகை . 
brod erie Anglaise , 11. வெள்ளை நயநேரியல் துணிமீதுள்ள 

அகலப்பின்னல் வேலைப்பாடு . 
brod kin , 11. = brodekin . 


brogue , n . பதனிடப்படாத தோலில் செய்யப்பட்ட தடித்த 

செருப்புவகை . 
brogue , n. அயர்லாந்து மொழியில் சொல்லழுத்தம் . 
broid er , 3. பின்னல் வேலை செய் ; பூவேலை செய் ; அழகு 

செய் ; அணிசெய் ; பின்னல்வேலை செய்வி ; அணி செய்வி . 
broid erer , 1. பின்னல் வேலை செய்பவர் . ; அணிசெய்பவர் . 
broid ering , 11. பின்னல்வேலை செய்தல் ; பூவேலை செய்தல் . 
broid ery , n . பின்னல்வேலை ; பூவேலை . 
broil1, 11. பூசல் , சண்டை , குழப்பம் ; இடையூறு . 
broil 2 , 11. வெதுப்பிய இறைச்சி . 
broil , v . தணலின்மேல் சமை ; வெதுப்பு ; சூடாகு . 
broil er , 11. வெதுப்புவதற்குச் சித்தமாக விற்கப்படும் விரை 

வளர்ச்சியூக்கப்பட்ட இளங்கோழிக்குஞ்சு . 
broke , 11. குறுந்துய் உடைய கம்பளி உரோமம் . 
broke :, 0. விலைபேசு ; பேச்சுவார்த்தை நடத்து . 
brokes, v . break என்பதன் இறந்தகால வடிவம் . 
broke4 , adv . அழிவுக்காட்பட்டு ; பணியிலிருந்து விலக்கப் 

பட்டு . 
brok en , a . உடைந்த , நொறுங்கிய , தகர்ந்த ; முறிவுற்ற ; 
பிளவுற்ற ; துண்டுபட்ட ; இடையறுந்த , இடையிடையிட்ட , 
தொடர்பற்ற ; நிலையற்ற ; மேடுபள்ளமான ; அரைகுறையான ; 
நொடித்த ; உட்கீறலுடைய , அதிர்வுடைய ; முனைப்பழிக்கப் 
பட்ட , அடக்கப்பட்ட ; தளர்ந்த ; சிதறிய ; உடல்நலம் 
குறைந்த ; உளநலம் கெட்ட ; நொடித்த ; எல்லைமீறிய ; 
( தொ . ) broken English , குறைபாடுள்ள ஆங்கிலம் ; 
broken ground, மேடுபள்ளமான தரை , கரடுமுரடான நிலம் ; 
broken man , ( வர . ) நாடு கடத்தப்பட்டவன் ; மனமுறிவுற்ற 
மனிதன் ; நம்பிக்கை இழந்தவன் ; broken meat , உண்டு 
மீந்த உணவு ; broken money , சிறுசில்லரை , சிறுதொகை ; 
broken numbers , பின்னம் ; சிறுபகுதி ; broken reed , 
நட்டாற்று மண்குதிரைபோலப் பயனில் சிறுதுணை ; 
broken time , இடையீடுகளால் குறைந்துவிட்ட வேலைநேரம் . 
brok en - backed , a . உருக்குலைந்த முதுகுடைய ; கப்பல் 

வகையில் உறுதியற்ற அடிப்புறத்தை உடைய . 
brok en - down , a . சிதறிய ; குலைந்த ; சிதைந்த ; அழிந்த ; 

ஒழுக்கங்கெட்ட ; நலங்குன்றிய . 
brok en - hearted , a . உள்ளமுடைந்த ; துன்பத்தால் நைந்த , 

மனம்புண்பட்ட . 
brok enly , adv . விட்டுவிட்டு , இடையிடைவிட்டு , இடையிட்டு , 

வெட்டிவெட்டி . 
brok enness , n . உடைந்த நிலை , உடைந்ததன்மை . 
brok en - winded , a . குதிரைவகையில் குறுமூச்சுடைய , 

மூச்சுத்தடைபடுகிற . 
brok er , n . தரகர் , வணிகத்துறை இடையீட்டாளர் . 
brok erage , n . தரகுத் தொழில் ; தரகுக்கூலி , தரகு . 
brok ing , 11. தரகுத் தொழில் . 
brom al , 11. ( வேதி . ) சோரியகி வெறியத்தோடு சேருவதால் 

உண்டான கூட்டுப்பொருள் . 
brom ate , 11. ( வேதி . ) சோரிகை , சோரியக்காடியின் உப்பு . 
brom ic , a . ( வேதி . ) சோரியம் சேர்ந்த ; சோரியத்தை உட் 

கொண்ட ; ( தொ . ) bromic acid, சோரிகக்காடி . 
brom ide , 11. ( வேதி . ) சோரிகை ; சடங்கு முறைப்பேச்சு ; 

( தொ . ) bromide paper , நிழற்படமெடுக்கப் பயன்படும் தாள் . 
bromidro sis , 1. நாற்ற வியர்வை உண்டாதல் . 
bromi ne , n . ( வேதி . ) சோரியம் . 
brom ism , 11. ( மரு . ) சோரியம் மிகுதி உட்கொண்டதனால் 

ஏற்படும் உடற்கோளாறு . 
brom ize, v . ( வேதி . ) சோரியம்சேர் ; சோரியமாக்கு . 
bro moform , n . ( வேதி . ) பாசிகக்கரியம் போன்று மயக்க 
மருந்தாகப் பயன்படும் சோரியச் சேர்மானம் . 


. 


119 
bronchi 

browning 
bronch i , bronc hia , ( ல . ) n . pl . காற்றுக்குழாயின் இரு broth , 11. காய்கறிகள் - இறைச்சி முதலியவை வெந்த சாறு . 
பிரிவுகள் ; மூச்சுக் குழாயின் இரு பிரிவுகள் . 

broth el , n . விலைமகளிர் மனை . 
bronc hial , a . காற்றுக்குழாய் பற்றிய ; காற்றுக்குழாயைச் broth er , n . உடன்பிறப்பாளன் , அண்ணன் , தம்பி ; நெருங் 
சார்ந்த . 

கிய நண்பன் ; உறவினன் ; உடன்குடி உரிமையாளன் ; 
bronchit ic , a . மார்புச்சளி சார்ந்த . 

ஒரே நாட்டினன் ; உடன்பிறவாத்தோழன் ; இனத்தான் ; சம 

யக் குழுவில் ஓர் உறுப்பினன் ; உடன்பணித்துறையாள் ; 
bronchit is , 11. மார்புச்சளி நோய் . 

( தொ . ) brother german , முழு உடன்பிறப்பாளர் , ஒரே 
bronc hocele , 11. குரல்வளைக்கேடய சுரப்பியின் அழற்சி . 

தாயையும் தந்தையையும் பொதுவாகக் கொண்ட உடன் 
bron co , n . அரைகுறையாகப் பழக்கப்பட்ட குதிரை ; 

பிறப்பாளர் . 
அமெரிக்காவிலுள்ள கலிபோர்னியா ( California ) வுக்குரிய 

broth erhood , n . உடன்பிறப்பாளர் நிலை , சகோதரர் என்ற 
காட்டுக் குதிரை ; pl . bron cos . 

நிலை ; பொதுப்பணிக்காகச் சென்று கூடி இருக்கும் நிலை 
Brontosaur us, n . நிலவுலகத் தொல்லூழிக்குரிய புதை நட்பு ; சமூக ஒற்றுமை உணர்ச்சி . 
படிவப் பெருவிலங்கு வகை . 

broth er - in - law , n . மைத்துனன் , மனைவி உடன்பிறந்தான் ; 
bronze , n . வெண்கலம் , செம்பு வெள்ளீயக்கலவை உலோகம் ; கணவன் உடன்பிறந்தான் ; உடன்பிறந்தாள் கணவன் . 
வெண்கல வார்ப்படப்பொருள் ; வெண்கலத்தால் செய்யப்பட் broth erless , a . உடன்பிறந்தானில்லாத , அண்ணன் தம்பி 
டது ; வெண்கல நிறம் ; வெட்கமின்மை ; துணிச்சல் ; 

யற்ற . 
ஆணவம் ; . a . வெண்கலத்தால் செய்யப்பட்ட ; வெண் 

broth erlike , a . அண்ணன் தம்பி போன்ற ; அன்பான ; 
கல நிறமுடைய ; 3. வெண்கலம் போன்றதாக்கு ; கடின 

உறவு முறையான ; சகோதர பாவமுடைய . 
மாக்கு ; வெண்கலம் போன்றதாகு ; திண்ணிதாகு ; வெண் 

broth erliness , 11. உடன்பிறப்புப்பாசம் , அன்புத் தொடர்பு . 
கலம்போல் நிறமடையச்செய் ; வெண்கலவண்ணமாகு . 

broth erly , a . உடன்பிறந்தான் போன்ற , அண்ணன் தம்பி 
bronzed , a . வெண்கலம் மேலிடப்பட்ட ; வெண்கல நிற 

போன்ற ; அன்பு நிறைந்த . 
முடைய ; கடினமான ; ( தொ . ) bronzed skin , நோய்வகை . 

broth ers , n . pl . உடன்பிறப்பாளர்கள் , அண்ணன் தம்பி 
bronz ite, n . வெண்கலம் போன்ற பளபளப்புடைய கனிப் 

யர்கள் . . 
பொருள்வகை . 

broug ham , n . ஒற்றைக் குதிரை மூடுவண்டி ; மின்வண்டி. 
bronz y , a . வெண்கல வண்ணம் கொண்ட , வெண்கலத் 

brought, v . bring என்பதன் இறந்தகால - முடிவெச்ச 
தோற்றங் கொண்ட . 

வடிவம் . 
brooch , 11. உடை ஊசி , அணியூக்கு . 

brow 1 , n . புருவம் ; நெற்றி ; குன்றின் உச்சி ஓரம் , மலையின் 
brood , n . ஓர்ஈட்டு முட்டையின் குஞ்சுத்தொகுதி ; வளர்ப் எல்லைக் கோடு ; முனைப்புப்பகுதி , மேடு ; நிலக்கரிச் சுரங்கத் 
பினம் ; குழந்தைகள் ; வழித்தோன்றல் ; பிறப்பு மரபு ; இனம் ; தின் குறுக்குத்தரை வரை ; முகத்தோற்றம் . 
வகை ; வளர்ப்பு முறை ; மக்கள் தொகுதி ; விலங்குக் கூட் 

brow2, 11. ( கப் . ) கப்பல் ஏறுவதற்குரிய சாரப்பலகை . 
டம் ; பொருள்களின் கோவை ; V. அடைகாத்தல் செய் ; 
குஞ்சுபொரி ; அருகணைத்திரு ; நினைவில் ஆழ் ; நினைந்து 

brow - ague, 11 , ஒற்றைத்தலை மண்டையிடி ,. 
நினைந்தேங்கு . 

brow - antler , n . மான்கொம்பின் முதற்கிளை . 
brood iness , n . 

brow beat , U. கொடுஞ்சொற்களாலும் கொடுநோக்காலும் 
அடைகாத்தல் ஆழ்ந்த சிந்தனை 

அதட்டு , கொடுமைப் படுத்திக் கீழடக்கு , 
இயல்பு . 

brow - bound , a . முடிசூடிய ; தலையில் சூட்டிய . 
brood ing , a . அடைகாக்கிற ; நினைந்து ஏங்குகிற . 

browed , a. ஓரங்களில் கொண்ட ; சூழப்பட்ட ; புருவமுடைய ; 
brood ingly , adv . தன்னை மறந்த நினைவுடன் . 

தோற்றமுடைய . 
brood - pouch , n . முட்டைகளையும் குஞ்சுகளையும் வைத்து 

brow less , a . புருவமற்ற ; தோற்றமில்லாத ; வெட்கங் 
வளர்ப்பதற்காக உடலிலேயே உள்ள பை அமைப்பு . 

கெட்ட ; நாணமற்ற . 
brood y , a . அடைகாக்கும் அவாவுடைய ; கருத்தில் ஆழ்ந்து 

brown , n . காவி நிறம் , பழுப்புவண்ணம் , கறுத்த ஆரஞ்சு 
விடும் இயல்புடைய , சிந்தனையில் தேங்கிய தோற்றமுடைய . 

வண்ணம் ; a . காவி நிறமான , தவிட்டு நிறமான ; ஆரஞ்சும் 
brook , 1. ஓடை . 

கறுப்பும் கலந்த கூட்டு நிறமான ; வெயிலிற் பழுப்பேறிய ; 
brook2, U. பொறு , தாங்கு , ஏற்றமை . 

U. காவி நிறமாக்கு ; ( தொ . ) Brown Bess , பழங்கால 
brook ite , n . கனிப்பொருள்வகை , இயற்கைப் பொருளாகக் 

வெடிவகை ; brown George, கடுமைவாய்ந்த மாப்பண்ட 
கிடைக்கும் உலோக வகையின் ( Titanium ) உயிரகை . 

வகை ; பழுப்புநிற மட்பாண்டம் ; brown owl , பழுப்பு 

நிற ஆந்தை ; பழுப்பு உடை அணிந்த இளம் பெண் 
brook let , 1. சிற்றோடை . 

சாரணர்களில் ஒரு குழுவின் பொறுப்பாளர் ; brown paper , 
brook lime, n . ( தாவ . ) வாய்க்கால் ஓரப் படர்கொடிவகை . பொட்டணம் சிப்பம் முதலிய கட்ட உதவும் பழுப்பு வண்ண 
brool , n . கடுமுணுமுணுப்பு . 

முரட்டுத்தாள் வகை ; brown shirt, ஹிட்லரின் செர் 
broom , n . மணல் வெளிகளிலுள்ள மஞ்சள் நிறப்பூக்கள் 

மானிய தேசீய பொதுவுடைமைக் கட்சியைச் சேர்ந்தவர் ; 
கொண்ட குத்துச் செடிவகை ; விளக்குமாறு , வாருகோல் , 

brown stout , கூலியாள் ; brown study ,, 
துடைப்பம் ; U. துடைப்பத்தால் பெருக்கு . 

வீண் சிந்தனை ; மனக்கோட்டை ; ஆழ்ந்த சிந்தனை ; brown 
broom - corn , n . துடைப்பம் 

sugar, பழுப்புச் சர்க்கரை ; முற்றிலும் நயம்படுத்தப்படாத 
செய்யப் பயன்படும் 

சர்க்கரை . 
வகைப் பயிர் . 

Brown ian , a . இயல் நூலறிஞர் ராபர்ட் பிரௌன் ( Robert 
broom rape , n . துடைப்பச்செடியின் வேரில் வாழும் ஒட் 

Brown , 1773-1858 ) என்பவரைச் சார்ந்த ; ( தொ ) Brownian 
டுயிர்ச் செடிவகை . 

movement , ( இயற் . ) ராபர்ட் பிரௌன் முதல்முதலாகக் 
broom staff , broom - stick , n . துடைப்பத்தின் கைப்பிடி . கண்டுணர்ந்த அணுக்கரைசலின் அணுக்களின் இயலியக்கம் . 
broom y , a . விளக்குமாறு நிறைந்த ; துடைப்ப உருவான . brown ie , 11. நன்மை செய்யும் கூளிவகை ; பெண் சிறு 
brose , n . பால் அல்லது கொதிநீர் சேர்க்கப்பட்ட 

சாரணர் படையைச் சேர்ந்தவர் . 
மாவுணவு வகை ; ( தொ . ) Athole brose , தேனும் தேற brown ing , 11. பழுப்பு நிறமாக்கல் ; மங்குதல் ; மாநிறமாகு 
லும் சேர்ந்த கலவை . 

தல் ; பழுப்பு நிறமாக்குவதற்குரிய செய்முறை . 


நிலை ; 


பகற்கனவு ; 


கூல 


120 


bryophyte 


Browning 
Brown ing , 1. தானே இயங்கும் துப்பாக்கி . 
brown ish , a . சற்றே பழுப்பு நிறமான . 
brown stone, 11. பழுப்புநிற மணற்கல் , மாநிற மணற்கல் . 
browse , 11. இளந்தளிர் உணவு , கிளை தழை , பசுந்தீவனம் ; 
தழை மேய்தல் , புற்கறித்தல் ; 3. மேய் ; இடைவிட்டுப் படி , 
மேலெழுந்தவாரியாகப் படி . 
brows ing , 11. செடியின் முளை . தளிர் - இலை முதலியன ; 
பசுந்தீவனம் ; கறித்தல் , கொய் தல் , பறித்தல் ; விட்டுவிட்டு 
வாசித்தல் . 
bruc ine, 11. காஞ்சிரங்காயிலிருந்து கிடைக்கும் 

பொருள்வகை . 
bruc ite , 11. வெளிம நீருயிரகை , புரூஸ் ( Bruce) என்பவரால் 

கண்டுபிடிக்கப்பட்ட கனிப்பொருள்வகை . 
Bru in , 11. கரடி , பிரஞ்சு காப்பியத்தில் ( Reynard the Fox 

என்ற நூலில் ) வரும் கரடியின் பெயர் . 
bruise , 11. கன்றிப்போன காயம் ; இரத்தம் கட்டிய நோவிடம் ; 
U. அடித்துக்கன்றவை ; வடுப்படுத்து ; புண்படுத்து ; இய 
லா தாக்கு ; குத்து , நொறுக்கு ; இடி ; சிறுதுகளாக்கு ; கண் 
மூடிக் குதிரையோட்டிச்செல் . 
bruis er , 11. கன்றும் படி காயப்படுத்தியவர் ; பந்தயச் 

சண்டை போடுபவர் . 
bruis ing , n . கன்றிப்போகும்படி அடித்தல் ; நொறுக்குதல் ; 

புண்படுத்தல் ; a . கன்றிப்போக வைக்கிற ; நொறுக்குகிற ; 
- புண்படுத்துகிற . 
bruit , 11. ஆரவாரம் , இரைச்சல் , கம்பலை ; அலர் , வதந்தி ; 

0. செய்திபரப்பு ; அறிவி ; புகழ்பரப்பு . 
brum a] , a . குளிர்காலத்திற்குரிய . 
brumb y , 11. பழக்கப்படாத குதிரை , 
brume, 1. மூடுபனி . 
Brumm agem , 11. பெர்மிங்ஹாம் (Birmingham) நகரைக் 
குறிக்கும் வெறுப்பான வழக்குச்சொல் ; a . பெர்மிங்ஹாம் 
நகரைச் சார்ந்த ; பெர்மிங்ஹாம் நகரில் செய்யப்பட்ட ; 
வெறும் பகட்டான ; போலியான . 
brumm er , 11. வெட்டுக்கிளிகளை அழிக்கும் முட்டைப் புழுக் 

களையுடைய தென் ஆப்பிரிக்காவிலுள்ள பெரிய ஈ வகை . 
brum ous , a . மூடுபனியார்ந்த ; குளிர்காலத்திற்குரிய . 
brunch , 11. காலை உணவிற்கும் நண்பகல் உண்டிக்கும் 

இடைப்பட்ட ஊண் . 
brunette , 11. கரிய அல்லது மாநிற முடி உடைய மாநிறப் 
பெண் ; a . கரிய அல்லது மாநிறமுடியுடன் மாநிறமேனி 
யுடைய . 
Bruns wick , 11. செர்மனி நாட்டிலுள்ள ஒரு பகுதி ; ( தொ . ) 
( வர . ) Brunswick line , முதலாம் ஜார்ஜை முதல்வராகக் 
கொண்ட பிரன்ஸ்விக் அரசமரபு . 
brunt , 11. முதன்மையான தாக்குதல் ; வேகம் , தாக்குமுனை ; 
V. தாக்குதலைத் தாங்கு ; பாரத்தைப்பொறு ; ( தொ . ) at the 
instant brunt , தொடக்கத்திலேயே , உடனடியாக . 
brush , 11. குறுங்காடு , நூறு , செறிகாடு ; முறிவுற்ற சுள்ளிக் 
கிளைகள் ; புதர்க்குவியல் ; உட்காடு ; தூரிகை , வண்ணந் 
தீட்டுக்கோல் ; வண்ணம் தீட்டும் முறை ; வண்ண ஓவியர் ; 
துடைப்பம் , வாருகோல் ; வால்நுனிக்குஞ்சம் ; மயிர்முடி , 
கொண்டை ; கம்பிகளைச் சேர்த்துக் கட்டிய ஒரு கட்டு ; 
இயங்குகிற இருபரப்புகளை மின்சாரத்தின் மூலம் இணைக்கும் 
துண்டுத் துணுக்கு , இடை யீடு ; 

மின்னிணைக்கவும் 
துண்டிக்கவும் இயக்கப்படவல்ல இடைமின்னூடு ; மின் 
பொறிக்கற்றை ; தூரிகைபோன்ற உருவுடையது ; தூரிகைக் 
கையாட்சி ; உராய்வு ; சிறுபூசல் ; V. தூரிகை கையாளு ; 
வண்ணந்தீட்டு ; துடைத்துப் பெருக்கு ; தூய்மைப்படுத்து ; 
சரிசெய் உராய் ; தொடு ; தொட்டும் தொடாமலும் 
செல் ; ( தொ . ) brush aside, brush away , புறக்கணி ; 
ஒதுக்கித்தள்ளு ; brush kangaroo , சிறு கங்காரு விலங்கு ; 
brush over , வண்ணந்தடவு , 

பூசு ; பட்டும்படாமலும் 


செல் ; brush turkey , கிழக்கு ஆஸ்திரேலியப் பறவைவகை ; 
வான்கோழி வகை ; brush up , ஒளியாக்கு ; நினைவுபடுத் 
திக் கொள் . 
brush er , 11. ஓவியர் , வண்ணம் தீட்டுபவர் ; சிறு கங்காரு 

விலங்கு . 
brush ing , 1. தூரிகையால் வண்ணந்தீட்டல் ; தூய்மை 

யாக்கல் ; a . கிளர்ச்சிமிக்க ; உற்சாகமான ; சுறுசுறுப்பான . 
brush - off , 11. ( பே - வ . ) பண்பு நயமின்றிப் புறக்கணித்துத் 

தள்ளும் செயல் , ஒதுக்கீடு , கண்டனப்புறக்கணிப்பு . 
brush - pen cil , n . ஓவியரின் வண்ணக்கோல் . 
brush wheel , n . சுழலும் தூரிகை ; தேய்வு தடுக்கும் தடித்த 

குற்றிழை நிறைந்த இடை உருளை , 
brush wood , n . புதர்ச்செடிகளுள்ள சிறுதூறு ;; குத்துச் 

செடிகளுள்ள சிறுகாடு , 
brush -work , n . வண்ண ஓவியரின் கைத்திறம் ; வண்ண 

ஓவியரின் செயல்முறை . 
brush y , a . தூரிகைபோன்ற ; கொத்தான ; திரளான . 
brusque, a . நயமற்ற ; மழுங்கலான ; அரைகுறையான ; 

திடீரென்ற . 
brusgue ly , adv . தொடர்ச்சியற்ற தாக ; நயமின்றி ; 

மொட்டையாக . 
brusque ness , 11. நயமற்றதன்மை ; தொடர்ச்சியற்ற நிலை . 
Bruss els , 11. பெல்ஜியத்தின் தலைநகர் ; a . பிரசெல்ஸில் செய் 
யப்பட்ட ; பிரசெல்ஸ் நகரில் விளைந்த ; ( தொ . ) Brussels 
sprouts , கோசுக்கீரை வகை . 
brut , ( பிர . ) a . தேறல் வகைகளில் இனிப்பேற்றப்படாத . 
brut al , a . கொடுமைமிக்க ; முரட்டுத்தனமான ; விலங்கியல் 
புள்ள ; இரக்கமற்ற ; பண்பற்ற ; பகுத்தறிவில்லாத ; சின் 
றின்பச் சார்புமிக்க . 
brut alism , n . முரட்டுத்தனம் ; விலங்கியல்பு ; கொடுமை ; 

அநாகரிகம் . 
brutal ity , 1. ஈனச்செயல் ; கொடுமை ; மனிதப்பண்பற்ற 

தன்மை ; வேடத்தனம் . 
brut aliza tion , n . விலங்கியல் பாக்குதல் ; கொடுமை 

யாக்குதல் ; பண்பறச்செய்தல் . 
brut alize , 11. விலங்கியல்பாக்கு ; கொடுமையாக்கு ; விலங்கு 

போன்றாக்கு . 
brut ally , adv . முரட்டுத்தனமாக ; கொடுமையாக . 
brute , 11. விலங்கு ; மாக்களினம் ; காட்டுமிராண்டி ; பகுத் 
தறிவில்லா தவர் ; கொடுமையானவர் ; அறிவிலி ; a . விலங் 
கினத்தைச் சார்ந்த ; பகுத்தறிவுக்கு மாறான , அறிவுக்குப் 
பொருந்தாத ; அறிவற்ற ; முரட்டுத்தனமான ; நாகரிகமற்ற. 
brute ness , 1 . விலங்கியல்பு ; அறிவின்மை ; பண்பற்ற 

தன்மை ; கொடுமை . 
brut ify , U. விலங்குபோலாக்கு ; பண்பின்றிச் செயலாற்று ; 

கொடுமை செய் . 
brut ish , a . விலங்கியல்புடைய ; விலங்கு போன்ற , 
brut ishly , adv . விலங்கியல்பாக ; விலங்கு போன்று . 
brut un ful me11, ( ல . ) 11. போலிப் பயமுறுத்தல் ; வெற்று 

வேட்டு . 
Brut us , 11. பத்தொன்பதாம் நூற்றாண்டின் பொய்மயிர்த் 

தொப்பி . 
bryol ogical , a . ( தாவ . ) பாசியைப் பற்றிய , பாசியைச் 

சார்ந்த . 
bryol ogist , n . ( தாவ . ) பாசியைப் பற்றிய ஆராய்ச்சியாளர் ; 

பாசிக ஆராய்ச்சியாளர் . 
bryol ogy , 11. ( தாவ . ) பாசிநூல் . 
bry ony , 1. ( தாவ . ) தொற்றிப்படரும் கொடி இனம் , 

கொடிவகை. 
bry ophyte, n . பாசி இன வகை . 


121 


bucolic 


Bryozoa 


Bryozo a , 11. pl . பாசிபோன்ற வடிவுடைய நீர்வாழ் உயிரின 


வகை . 


bub al , 11. வட ஆப்பிரிக்க மான்வகை , 
bub ble , 11. நீர்க்குமிழி ; ஒன்றுமில்லாதது , வெறுமையானது ; 
சூது நிறைந்த திட்டம் ; தவறுடைய திட்டம் ; a . உண்மை 
யற்ற ; திடமற்ற ; ஏமாற்றுத்தன்மை வாய்ந்த ; விரைவில் 
அழிந்து போகிற ; விரைவில் மாறிப்போகிற ; நிலையற்ற ; 
3. குமிழி இடு ; குமிழிபோல் கிளம்பு ; நீர்க்குமிழ் வெடிப்பது 
போன்ற ஓசை எழுப்பு ; மாயத் திட்டங்களால் ஏமாற்று ; 
( தொ . ) bubble and squeak , இறைச்சியும் கோசுக்கீரையும் 
சேர்ந்த பொரியல் ; bubble over , குமிழியிட்டுப் பொங்கு ; 
கொதித்தெழு , குமுறு ; prick the bubble , 

வேடத்தை 
வெளிப்படுத்து . 
bubb le - car , 1. முகட்டுப்பலகணியுடைய குமிழ்வடிவச் சிற் 

றுந்துகலம் . 
bubb le - chamber , 11 , மின்னியக்கத் துகள்களின் பாதையைக் 

குமிழிகளின் வரிசைமூலம் காட்டுவதற்கான அமைவு . 
bubb le - gum , n . குமிழியாக ஊதத்தக்க மெல்லற்பசை . 
bubb le -shell , 11. குமிழ்வடிவ ஓடுடைய சிப்பிவகை . 
bub bly , a . குமிழி போன்ற ; வெறுமையான ; நிலையற்ற . 
bub o , 11. அக்குளிலோ தொடை மடிப்பிடத்திலோ ஏற்படும் 

வீக்கம் , அக்குட்கட்டு ; அரையாப்பு , நெறிக்கட்டு . 
bubon ic , a . நெறிக்கட்டுச் சார்ந்த , அக்குள்கட்டு அல்லது 

அரையாப்புக்குரிய . 
bubon ocele, 11. இடுப்போ தநோய் . 
bucc al , a . கன்னத்தைப் பற்றிய ; கன்னத்தைச் சார்ந்த . 
buccaneer , 11. கடற்கொள்ளைக்காரர் ; கடலோடி ; ஸ்பானிய 
அமெரிக்கக் ( Spanish American ) கடலோரக்கொள்ளைக்காரர் ; 
நாடோடி ; வீர வேட்டையாடி வாழ்பவர் ; V. கடற்கொள்ளைக் 
காரனாகச் செயலாற்று . 
buccaneer ing , 11. நாடோடி வீரவாழ்வு ; கடற்கொள்ளை 

வாழ்வு . 
buccaneer ish , a . கடற்கொள்ளைக்காரனைச் சார்ந்த ; 

நாடோடி வீரவாழ்க்கை சார்பான ; கடற்கொள்ளையடிக்கிற . 
buc cina , 11. ரோமர்களின் வளைந்த முரசு வகை . 
buc cinator , 11. கன்னத்தசை . 
buc cinatory , a . கன்னத்தசையைச் சார்ந்த . 
Buceph alus , 11 , பெருவீரன் அலெக்சாந்தரின் போர்க்குதிரை ; 

ஏறிச்செல்லுதற்குரிய குதிரை . 
Buch manism , 11 , 1921 - இல் புக்மன் ( Buchman ) என்பவரால் 
தொடங்கப்பட்ட ஆக்ஸ்போர்டு குழுவினரின் ( Oxford group ) 
சமய வாழ்க்கைமுறை இயக்கம் . 
Buch manite , 11. ஆக்ஸ்போர்டுக் குழுவினரின் சமயத்துறை 
இயக்கத்தைச் சார்ந்தவர் ; a . ஆக்ஸ்போர்டுக் குழுவினரின் 
சமயத்துறை இயக்கத்தைச் சார்ந்த . 
buck , 11. வண்டியின் உடற்பகுதி . 
buck ", 11 , மான் - ஆடு - முயல் ஆகிய வற்றின் ஆண் ; ஆட்டியல் 
மான்வகை ; அழகன் , விடலை ; துணிவு மிக்கவன் ; ஆண் 
நீகிரோ ; அமெரிக்கச் செவ்விந்திய ஆடவர் ; சீட்டாட்டத்தில் 
எண்ணிக்கையாளர் . 
buck , 11. குதிரை வகையில் உயரக் குதித்தெழுந்து முன்கால் 
இணைத்து முதுகு வளைத்து ஆளைக் கீழே தள்ள முயற்சி 
செய்தல் ; 1. குதித்தெழுந்து ஆளைக் கிழே தள்ள முயற்சி 
செய் . 
buck , 11. துணிகளை வெளுப்பதற்குமுன் ஊறவைக்கப் பயன் 
படும் காரக்கரைசல் வகை ; ப . வெளுப்பதற்காகத் துணிகளைக் 
காரக்கரைசலில் ஊறவை . 
buck , 71 . விலாங்குமீன் பிடிக்கப் பயன்படும் கூடை . 
buck , 11. உரையாடல் ; வீண்பெருமை கூறும் வம்பளப்பு ; 
3. உரையாடு ; பேசு ; பெருமைபேசு , வீறாப்புப்பேசு . 

16 


buck .board , 1. வண்டியின் உருளைகளின்மேல் உந்தலாக 
நீட்டிக்கொண்டிருக்கும் பலகை ; இரண்டு பேர்களுக்கான 
இருக்கைகளோடு நான்கு உருளைகளின்மேலே ஒரு பலகை 
யுடைய வண்டிவகை . 
buck - cart , 11. இருவர் இருக்கைகளுடன் உருளைகளின்மேல் 

நீட்டிக்கொண்டிருக்கும் பலகைகளையுடைய வண்டிவகை . 
buckeen , 11. அயர்லாந்தைச் சேர்ந்த வறுமைமிக்க உயர்குடிப் 

பிறப்பாளர் . 
buck er , 11. ஆளைக் கீழேதள்ள முயலும் குதிரை , இடக்கு 

விலங்கு. 
buck et , 11. வாளி , நீர் இழுக்கவும் நீர் வைக்கவும் பயன்படும் 
வாளி , இறைசால் , தொட்டி ; நீர் இறைக்கும் உருளைப் 
பொறியின் ஒரு பகுதி ; தூர் வாரும் பொறியில் உள்ள பெரிய 
கரண்டி போன்ற பகுதி ; சாட்டை - ஈட்டி துப்பாக்கி - கட்டைக் 
கால் முதலியவை வைக்கும் தோல் உறை ; மலர்ச்செடி 
வகையின் சாடி வடிவ இலை ; வாளி நிரம்பிய அளவு ; 0. 
வாளியில் தூக்கு ; குதிரைமீது முரட்டுத்தனமாக ஏறி 
இவர்ந்து செல் ; தயக்கமின்றி முன் தள்ளிச்செல் ; விரைந்து 
படகு உகைத்துச்செல் ; ஏய்த்துப்பறி , ஏமாற்று . 
buck etful , 11. வாளி நிறை அளவு ; pl . buck etfuls . 
buck etseat , 11. வானூர்தியிலும் உந்துகலத்திலும் தொட்டி 

போல பட்டவளைவான சாய்மானமுடைய இருக்கை . 
buck et -shop , 11. பங்குக்களப் புறத் தரகுக்காரரின் பணிமனை . 
buck et - wheel , 11. உருளையில் இணைக்கப்பட்டுள்ள வாளி 

மூலம் நீர் இறைக்கும் அமைவு . 
buck - eye, 11. வழவழப்பான பழுப்புவண்ணமுடைய அமெரிக்க 

நாட்டுக் கொட்டைவகை . 
buck - horn , 11. கத்தி முதலியவற்றின் கைப்பிடிகள் செய்யப் 

பயன்படும் மான்கொம்பு . 
buck -hound , 1. மான் வேட்டைக்குப் பயன்படும் சிறு 

வேட்டைநாய் வகை . 
Buck ingham Pal ace , 11. பிரிட்டிஷ் அரசர்களின் லண்டன் 

நகர மாளிகை . 
buck ish , a . கிளர்ச்சியுள்ள , சுறுசுறுப்பான , விரை துடிப் 
புடைய ; பகட்டுகிற , மினுக்குகிற ; ஆட்டுத்தன்மை 
வாய்ந்த ; சிற்றின்ப வேட்கைமிக்க . 
buck -jumper , n. ஊர்ந்து செல்பவர்களைக் கீழேதள்ள 

முயலும் விலங்கு . 
buckle , 11. வார்ப்பூட்டு , கொளுவி ; வார் நுதி , கொளுவி 
முகப்பு ; நுனிமுறுக்கு , முறுக்கிய நிலை ; V. மாட்டு , கொளுவு , 
வார் பூட்டிட்டுக்கட்டு ; செயலாற்ற முனை , கச்சைகட்டி 
முன் வா ; நெருங்கி இணை ; வளை , திருகு , முறுக்கிவிடு ; 
இறு , தளர்ந்துவீழ் , சுருண்டுவீழ் . 
buck ler , 11. சிறு கேடயம் , பரிசை . 
buck ra , 11. வெள்ளையர்களைக் குறிக்கும் மேல் இந்திய 
அமெரிக்க நீகிரோவர் வழக்குச்சொல் ; ஆண்டை , தலைவர் ; 
a . வெள்ளையர்களுக்குரிய , 
buck - rabb it , 11. ஆண் குழிமுயல் ; வேல்ஸ் நாட்டு முயல் . 
buck ram , 11. கஞ்சி அல்லது பசை ஊட்டப்பட்ட முரட்டுத் 
துணி ; விறைப்பு ; முரட்டு நடை ; விறைப்பான தோற்றம் ; 
முரட்டுறுதி ; a . தக்க அளவோடு கஞ்சியூட்டப்பட்ட 
முரட்டுத்துணியாலான ; விறைப்பான ; இம்மியும் வளைந்து 
கொடுக்காத ; 3. கஞ்சி ஊட்டப்பட்ட மாட்டுத்துணியின் 
தன்மையுண்டாக்கு . 
buck shee , buck shish , ( பெர் . ) 11. கையுறை , இலவசக் 
கொடை , மிகை ஊதியம் ; t . இலவசமான , விருப்பப் பரிசான ; 
adv . இலவசமாக . 
buck wheat , 11. கோதுமையினம் சார்ந்த கூலவகை . 
bucol ic , n . முல்லைநிலப்பாடல் ; முல்லைநிலப்பாட்டுப் பாடுபவர் , 
முல்லைக் கவிஞர் ; நாட்டுப்புறத்தார் ; a . ஆயரைச்சார்ந்த ; 
நாட்டுப்புற வாழ்க்கை பற்றிய ; முல்லை நிலத்தைச் சார்ந்த . 


122 

. bugle 
bucolics 
bucol ics , n . pl . முல்லைநிலப்பாடல் தொகுதி . 

buff alo - nut , n . சந்தனமர இனத்தைச் சார்ந்த எண்ணெய் 

தரும் கொட்டைகளையுடைய தென் அமெரிக்கக் குத்துச் 
bud , n . அரும்பு , மலர்மொக்கு ; இளந்தளிர் ; முளை , இளங் 

செடி வகை ; எண்ணெய் தரும் கொட்டை வகை . 
கொத்து ; போது ; ( வில . ) முதிராக்கருமுளை ; முன்னுயிர் 

buff alo - robe, 1. அமெரிக்கக் காட்டெருமைத் தோல் 
உடற்கூறுபாட்டின் விளைவான புத்துயிர் ; இளம்பைதல் ; 
3. அரும்பு ; . தளிர்விடு , மொக்குவிடு ; கிளை ; மொட்டாய் போர்வை ; காட்டெருமைத் தோல் மேலாடை , 
எழு ; 

அரும்பிலிருந்து வெளிப்படு ; புதிதுபிற ; வளரத் buff - coat , 11. கத்திக் காயம் ஏற்படாமல் தடுப்பதற்காகப் 
தொடங்கு , புதுவளர்ச்சி பெறு ; ( வில . ) முன்னுயிர் உடற் 

பண்டைப் போர்வீரர்கள் அணிந்த முரட்டு மேற்சட்டை . 
கூறுபாட்டிற் பிரிந்து தனி உயிராய் உருவாகு ; ( தொ . ) 

buff er 1 , 11. எருமைத்தோலால் மெருகிடுபவர் . 
nip in the bud , இளை தாகக் கொல்லு . 

buff er 2 , 11. அடிதாங்கி ; தாக்குதல் தடுக்கும் பொறி ; புகை 
budd ed , a . அரும்பிய ; அரும்பான . 

வண்டிப் பெட்டிகளிலும் கப்பலிலும் மோதுவதால் ஏற்படும் 
Buddh a , n . அறிவொளி ஊட்டப்பெற்றவர் , போதிசத்துவர் , சேதத்தைக் குறைக்கும் அமைப்பு ; படகோட்டியின் தோழன் ; 
கௌ தமபுத்தர் . 

மந்த மதியினன் , அப்பாவி ; பழம் போக்காளன் . 
Budd hism , 11. புத்தசமயம் , கௌதம புத்தரால் தோற்று buff er - state , n . இடைத்தடுக்குநாடு , மனத்தாங்கல் உள்ள 
விக்கப்பட்ட சமயம் . 

இருநாடுகளுக்கு இடையே உள்ள சிறிய நடுநிலை நாடு . 
Budd hist , 11. புத்த சமயத்தைச் சார்ந்தவர் ; பௌத்தர் ; buff et1, 11. பக்கப்பலகை ; தாழ்ந்த நீண்ட ச. 

சதுர 

நாற்கால் 
a . புத்த சமயத்தைச் சார்ந்த ; புத்த சமயத்தைப் பற்றிய ; மணை ; நிலையறைப்பெட்டி ; சிற்றுண்டிச்சாலை . 
( தொ . ) Buddhist cross , சுவஸ்திக் சக்கரம் . 

buff et , 11. கையடி , கைக்குத்து , கைத்தட்டு ; மோதல் , அடி , 
Buddhist ic , a . = Buddhist . 

தாக்குதல் ; அலைப்பு , அலைக்கழிப்பு ; போராட்டம் ; 1. அடி , 

குத்து , மோது , தாக்கு ; போராடு ; திருப்பி அடி ; முரட்டடி 
budd ing , a . ( தாவ . ) முளை விடுகிற , அரும்புகிற ; முன்னுக்கு 

கொடு . 
வருகிற ; உருவாகி வருகிற , 

buff eting , 11. கையால் அடித்தல் ; குத்துச் சண்டை செய்தல் ; 
budd le , 11. மண்கலந்த உலோகங்களைக் கழுவவதற்கான 

சச்சரவு ; அடிமேல் அடி அடித்தல் . 
சாய்ந்த தொட்டி ; V. சாய்தொட்டியில் மண்கலந்த உலோகம் 

buff - leath er , 11. மெருகிடப் பயன்படும் எருமைத்தோல் . 
கழுவு . 

buff lehead , n . தென் அமெரிக்க நீர்மூழ்கி வாத்துவகை ; 
budd leia , 11. அழகிய செந்நீல அல்லது மஞ்சட் சிவப்புநிற 

அறிவிலி . 
மலர்க்கொத்துக்களை உடைய செடியினவகை . 

buff 0 , ( இத் . ) 11 . விகடன் , நகைச்சுவை நடிகன் ; கேலிக் 
budd y , 11. ( பே - வ . ) உடன்பிறந்தான் ; தோழன் , ஏடன் ; 

கூத்தன் ; a . நசைக்கத் தக்க , கேலிக்கூத்தான ; நகைச் 
a . அரும்புகளை உடைய ; தளிர் விடுகின்ற . 

சுவையுடைய . 
budge , n . ஆட்டுக்குட்டித்தோல் , இளஆட்டுக் கம்பளி ; 

buffoon , 11. விகடகவி , பரியாசகர் , கேலிக்கூத்தர் ; கீழ்த்தர 
a . பகட்டான ; தற்பெருமையான ; விறைப்பான . 

நகைச்சுவை நடிகர் ; 3. கேலிக்கூத்தாடு , விகடம் பண்ணு . 
budge , U. நகர்த்து ; நகர் , அசை , இடம் பெயர் ; இடம் buffoon ery , n. கேலி , விகடம் , கோமாளித்தனம் ; கீழ்த்தரக் 
விட்டுக்கொடு . 

கேலிக்கூத்து ; பண்பில்லாப் பகடித்தனம் . 
budg er , 11. அசையச் செய்பவர் ; அசைபவர் . 

buff - stick , n . எருமைத்தோல் சுற்றப்பட்டு மெருகிடத்தக்க 
budg erigar , 11 . கூண்டில் வளர்க்கப்படத்தக்க 

அமைப்புடைய கைத்தடி . 
ஆஸ்திரேலியப் பறவை வகை . 

buff - tip , n . விட்டில்பூச்சி வகை . 
budg et . 11. மன்ற வரவு செலவுத் திட்டப்பட்டியல் ; 

buff .wheel , 11. எருமைத் தோல் சுற்றப்பட்டு மெருகிடுவதற் 
கோணிப்பை ; கோணிப்பையிலுள்ள பொருள் தொகுதி ; கான அமைப்புடைய உருளை . 
நெருக்கமாகச் சேகரிக்கப்பட்ட பொருட்கள் ; குதிரைப்படை bug , n . மூட்டுப்பூச்சி ; மூட்டுப்பூச்சி போன்ற பூச்சிவகை ; 
யாட்களிடம் இருக்கும் சிறு துப்பாக்கி தொங்கவிடும் பை ; சிறு நோய்க்கீட வகை ; அரை வெறியர் ; புள்ளி ; ஆள் ; 
குடும்ப வரவுசெலவுக்கணக்கு ; V. வரவு செலவுத் திட்டப் a . அரை வெறி கொண்ட ; ( தொ . ) big bug , பெரிய புள்ளி , 
பட்டியல் உருவாக்கு ; வரவு செலவுத் திட்டத்தில் சேர் ; முக்கியமான ஆள் . 
வரவு செலவுத் திட்டத்தில் இடங்கொடு . 

bug aboo , n . அச்சுறுத்தி , பூச்சாண்டி . 
budg etary , a . வரவு செலவுத் திட்டத்தைச் சார்ந்த . 

bug bane , 11. பூச்சிகளை அண்டவிடாமல் விரட்டும் தன்மை 
bud less , a . அரும்பற்ற , முளையற்ற , சினை இல்லாத . 

வாய்ந்த செடிவகை . 
buff 1 , n . எருமைத்தோல் ; மெத்தென்ற முரட்டுத்தோல் ; 

bug bear , 11. அச்சுறுத்தி , பூச்சாண்டி ; a. அச்சுறுத்துகிற . 
படைத்துறைக்குரிய பதனிட்ட வெண்தோல் ; படைத்துறை bugg er , 11. ( சட் . ) சட்டத்திற்கு முரணாக நடக்கும் இயல் 
முரட்டுச் சட்டை ; ஆடையற்ற மனித உடல் தோற்றம் ; புடைய பல்கேரிய முரண் சமயக் 

கோட்பாட்டாளர் ; 
மங்கலான மஞ்சள் நிறம் ; தோல் போர்த்த கைத்தடி ; தோல் இயற்கைக்கு மாறான புணர்ச்சிப் பழக்கங்கள் உள்ளவர் ; 
போர்த்த சக்கரம் ; மஞ்சள் நிறச் சட்டையுடைய கட்சியினர் ; விலங்குத்தன முடையவர் ; கயவன் , பேர்வழி , 
( மரு. ) காய்ச்சல் கொண்ட நோயாளிகளின் குருதிமீதுள்ள 3. அலைந்துதிரி , கிடந்தலை . 
உறை குருதியாடை ; a . எருமைத்தோலாலான ; எருமைத் bugg ery , 11. இயற்கைக்கு மாறான புணர்ச்சிப்பழக்கம் . 
தோல் போன்ற ; முரடான ; மங்கலான மஞ்சள் நிறமுடைய ; 

bugg y , 1. இலேசான சிறு ஒற்றைக்குதிரை வண்டிவகை. 
3. உலோகத்துக்கு எருமைத் தோலால் மெருகிடு . 

bug house , a . பித்துப்பிடித்த . 
buff , . அடி , மொத்து : அடித்துக்கிழி . 

bug -hunter , n. பூச்சி சேகரம் செய்பவர் , பூச்சியின ஆராய்ச்சி 
buffalo , 11. எருமை ; எருது இனத்தைச் சார்ந்த பெரிய யாளர் . 
விலங்கு ; நில இயக்கமுடைய இயங்கரண் ; pl . bu gle , 1. எக்கர்ளம் , படைத்துறை அடையாள ஒலிப்பாகப் 
buff aloes. 

பயன்படும் பித்தளை உலோகத்தால் செய்யப்பட்ட எக்காளம் ; 
buff alo2, 3. தடுமாறச்செய் ; குழப்பமடையச் செய் ; அச் வேட்டைக்காரர் ஊதுகொம்பு ; வேட்டைக்காரர் கொம்புக் 
சுறுத்தி அடக்கமுனை . 

கலம் ; 3. எக்காளம் முழங்கு ; கொம்பு ஊது . 
buff alo - grass , n . ( தாவ . ) சமவெளிகளில் வளரும் புல் 

bu gle , n . 

அழகுக்காக ஆடைகளில் தைக்கப்படும் 
வகை . 

நொய்ம்மையான நீண்ட கருமணி வகை . 


பயல் ; 


123 


bugle 


bullary 


bu gle , n . ( தாவ . ) நீல மலர்களைக்கொண்ட படரும் செடி 


வகை . 


bu gle - band , n . எக்காளம் வாசிக்கும் இசைக்குழு . 
bu gle - call , 73. எக்காள ஒலி ; ஊதுகொம்பு முழக்கம் . 
bug le - horn , 11. குவளை , பருகப் பயன்படுத்தப்படும் கொம்புக் 

கலம் ; வேட்டை ஊதுகொம்பு . 
bug ler , 1. எக்காளம் இசைப்பவர் ; உயர் படைத்துறைப் 
பணியாட்களின் கட்டளைகளை எக்காள ஓசைமூலம் அறிவிப் 
பவர் . 
bug let , n . சிறு எக்காளம் ; சிறு ஊதுகுழல் . 
bug loss , n . ( தாவ . ) வயல்களில் உண்டாகும் களைச் செடி 


வகை . 


bu gong , n . ஆஸ்திரேலிய மக்கள் உணவாகப் பயன்படுத் 

தும் இராப்பூச்சி வகை . 
buhl , 11 

ஆமையோட்டில் உட்செதுக்கிய பல்வண்ணப் 
பொன்மணி உலோக வேலைப்பாடு ; a . ஆமையோட்டில் பல் 
வண்ணப் பொன் வெள்ளி உலோக வேலைப்பாட்டுடன் உட் 
செதுக்கிய . 
buhr stone, n . திரிகையாகப் பயன்படும் ஒருவகைப் படிகக் 
கல் ; 

வெற்றறைகளைக்கொண்ட சொரசொரப்பான 
படிகக்கல் . 
build , n . கட்டமைப்பு , கட்டுமானப்பாங்கு ; கட்டமைதி ; 
உடல் அமைப்பு ; . கட்டு ; கட்டியெழுப்பு ; இணைத்துரு 
வாக்கு , அமை ; வீடுகட்டு ; கூடுகட்டு ; மீது எழுப்பு , அடிப் 
படையாகக்கொள் ; படிப்படியாக உருவாக்கு , முயன்று 
பேணிவளர் ; ( தொ . ) build in , கட்டி வளை , சுற்றிக்கட்டு ; 
build on , build upon , சார்ந்திரு ; நம்பு ; build up , கட்டி 
யெழுப்பு ; கட்டி அடை . 
build ed , v. build என்பதன் முடிவெச்ச அருவடிவம் . 
buil der , 1. கட்டிட அமைப்பாளர் ; கட்டுவிப்பவர் ; கட்டு 

பவர் , கட்டிடக்கலைஞர் , சிற்பி . 
buil ding, 1. கட்டிடம் ; வீடு ; கட்டிடக் கலை . 
buil ding -board , 11. சுவரின் உட்புறம் அணைவரியாகப் 

பயன்படும் பாளவடிவான செய்பொருள் . 
buil ding -lease , n . நிலத்தின்மீது கட்டிடம் கட்டிக் கொள் 

ளும் குத்தகை . 
buil ding -society , 11. கட்டிடக்கழகம் ; உறுப்பினர்கள் வீடு 
கட்டுதற்குப் பணம் உ தவித் தவணைகளில் திரும்பப் பெற்றுக் 
கொள்ளும் கட்டிடம் கட்டும் கழகம் . 
build - up , 11. சிறிது சிறிதாகக் கட்டியமைத்தல் ; கட்டுமானத் 
தொகுதி ; கட்டுமான அளவு ; செயற்கைப் புகழ் ; உண்டு 
பண்ணுகை ; பேச்சுக்களிலும் கதைகளிலும் உணர்ச்சி முகடு 
நோக்கிய கட்டமைவு . 
built 1 , v . build என்பதன் இறந்தகாலமுடிவெச்ச வடிவம் . 
built 2 , a . கட்டப்பட்ட ; எழுப்பப்பட்ட ; உருவான . 
built - in , a . முன்கட்டுமானத்தின் பகுதியாக உள்ளிணைக்கப் 

பட்ட , கட்டுமான உள்வளைவுடன் இசைவூட்டப்பட்ட . 
buk shee , buk shi , ( பெர் . ) 11. சம்பளம் கொடுப்போர் , கூலி 

வழங்குபவர் 
bulb , 11. அடிநிலத்தண்டு , பூண்டு ; தண்டங்கிழங்கு ; புடைப்பு ; 
உந்திக் கொண்டிருக்கும் பகுதி ; மின்விளக்கின் குமிழ்ப்பகுதி ; 
கண்ணாடிக்குழாயின் புடைத்த பகுதி ; 

( உள் . ) நீள் 
உறுப்பின் புடைத்த முனைப்பகுதி ; ப . குமிழ் உண்டுபண்ணு ; 
குமிழ் ஆகு ; புடை , வீங்கு . 
bulb ar , a . குமிழைப்பற்றிய , புடைத்த பகுதியைச் சார்ந்த ; 

புடைத்த தண்டு நரம்பின்மேல்முனையைப்பற்றிய , 
bulbed , a . பூண்டினை உடைய ; குமிழ்வாய்ந்த ; குமிழ்வடி 

வான , புடைத்த , உருட்சியான . 
bulbif erous , a . ( தாவ . ) பூண்டுகளை உடைய . 
bul biform , a . குமிழ்வடிவான , 

வடிவுடைய , 
உருண்டையான உருவுடைய . 


bull ", 


bulb il , 11. ( தாவ . ) தனிச்செடியாக வளரக்கூடிய தண்டங் 

கிழங்கின் குமிழ்மொட்டு . 
bulb less , a , தண்டங்கிழங்கற்ற , வேர்ப்பூண்டற்ற . 
bul bous , a . ( தாவ . ) பூண்டுகளினின்று தோன்றுகிற ; 
தண்டங்கிழங்கினைச் சார்ந்த ; குமிழ்வடிவான ; வேர்ப்பூண் 
டினை யுடைய . 
bul bul , 11. ( அரா . ) இனிமையாகப் பாடும் பறவைவகை ; 

பாடகர் ; கவிஞர் . 
bulge, n . வீக்கம் , புடைப்பு ; இடைவளர்ச்சி ; தற்கால மிகை 

பாடு ; U. புடை ; வீங்கு . 
bul ger , n . புறக்குவிந்த முகப்பை உடைய குழிப்பந்தாட்ட 

மட்டை . 
bul giness , n. புடைத்த நிலை ; வீக்கம் . 
bul gy , a . புடைத்த ; வீங்கிய . 
bul imia , bul imy , n . ( மரு . ) தீராப் பசிநோய் , ஆனைப்பசி , 

பேரூண்வேட்கை . 
bulk ", n . பேரளவு , பெரும்பகுதி ; பரும் அளவு , திரள் ; பேரு 
ருவம் , பெரும் பிண்டம் ; புகையிலைப் பெருந்தொகுதி ; கப்பல் 
ஏற்றிச்செல்லும் சரக்கு ; வயிறு ; பெட்டி ; உடல் நடுப்பகுதி ; 
கப்பலின் அடிப்பாகம் , கப்பலின் உடற்பகுதி ; 

3. பேரள 
வுடையதாகத் தோன்று ; மிகைபடத்தோன்று ; குவி ; 
( தொ . ) bulk buying , பருமக் கொள்முதல் , செய்தொழி 
லரிடமிருந்து சரக்கு முழுவதையுமோ பெரும்பகுதியையோ 
ஒருவரே அல்லது ஒரு குழுவே வாங்கிவிடுதல் ; முழுமக் 
கொள்முதல் , ஒரு நாட்டின் சரக்கு அனைத்தையுமோ பெரும் 
பகுதியையோ ஒரே நாடு வாங்க உத்தரவாதத்துடன் 
கொள்ளுதல் . 
bulk , n . கடையின் முகப்பு விற்பனைமேடை . 
bulk er , 11. தெருக் கள்வன் ; தெருக்கேடி ; விலைமகள் . 
bulk head , 1. கப்பலின் கண்ணறை ; கப்பல் அறைத்தடுப்பு ; 
அறைக்கூறு ; தடுப்பறை , சாவடி ; கடைமுகப்புமோடு ; 
கடைமுகப்பு . 
bul kiness , n . புடைப்பு , பருமன் , பேரிடமடைக்கும் பண்பு . 
bulk y , a . பெருத்த , பருமனான , பாரித்த , இடம் பெரிது 
அடைக்கிற . 
n . ஆனேறு , விடைஎருது ; 

விதையகற்றப்படாத 
காளை ; யானை - திமிங்கலம் முதலியவற்றின் ஆண் ; இடப 
இராசி , எருத்து வான்மனை ; பொருள்களின் விலையை 
ஏற்றுபவர் ; பங்கு மதிப்பேற்றுபவர் ; இலக்குக்குறி மையம் , 
இலக்குமைய வேட்டு ; a . ஆண்மையுடைய ; பெருத்த ; 
திரண்ட ; மதிப்பு உயர்த்துகிற ; விலை உயருகிற ; 3. விலை 
வாசிகளை உயர்த்து ; ஆணினத்துடன் இணைந்து கூடு ; 
ஆனேற்றின் இனைவு அவாவு , ஈத்தளை . 
bull2 , 11. போப்பாண்டவரின் கட்டளை . 
bulls , n . நகைப்புக்கிடமான முரண்பாடுடைய சொற்றொடர் , 
மிகு சுருக்கத்தால் முரண்பாடாகத் தோன்றும் தொடர் . 

11 . சாராயம் இருந்த மிடாவில் ஊற்றி நீர்கலந்து 
செய்யும் குடிவகை . 
bull , 11. சாய் தட்டாட்டம் , கப்பலின் மேல்தள விளையாட்டு 
வகை , எண்கள் பொறித்த சதுரக்கட்டங்களைக் கொண்ட 
சாய்வுப் பலகை பிலே சிறு தட்டையான மெத்தென்ற பைக் 
கட்டுகளை எறிந்து விளையாடும் ஆட்டம் . 
Bull , 11. ஆங்கிலேயரைப் பொதுப்படக் குறிக்க அவர்கள் 
பண்புருவமாக வழங்கப்படும் ஜான் புல் ( John Bull ) என்ற 
பெயரின் சுருக்கம் , ஆங்கிலேயர் . 
Bull a , n . குமிழ்வடிவான கிளிஞ்சில் இனம் . 
bull a , n . பண்டை 

ரோமநாட்டுக் குழந்தைகளின் பதக்கம் 
போன்ற அணிவகை ; ஆவணத்தின் பொறிப்பு ; புண் , 
கொப்புளம் ; வட்டமாகவும் உருண்டையாகவுமுள்ள 
பொருட்கள் . 
bull ace , n . காட்டுப் பழமரவகை ; கனிவகை . 
bull ary , n . போப்பாண்ட வரின் திரு அறிக்கைத்திரட்டு . 


bull , 


பூண்டு 


124 


bullate 


bum 


உ 


bull ate , a . கொப்புளம் கொண்ட ; சுரிப்புக்கொண்ட ; குமிழி 

போன்ற ; குமிழ் வடிவான ; உப்பிய . 
bull - bait ing , n . எருதுவேட்டை , நாய்களை எருதின்மீது 

தூண்டிவிட்டுப் போர் செய்யவிடல் . 
bull .beef , 11. எருது இறைச்சி ; முரட்டுமாட்டு இறைச்சி . 
bull - bitch , 11. விடாப்பிடியும் அச்சுறுத்தும் தோற்றமும் 

உடைய பெருநாயின் பிணவு . 
bull - begg ar , n . கூளிவகை . 
bull - board , 11. கப்பலில் ஆடப்படும் சாய்தட்டாட்டத்துக் 

குரிய ஆட்டப்பலகை . 
bull - calf , 11 . காளைக்கன்று ; அறிவிலி , மடையன் ; 

பாங்கற்றவன் . 
bull -dance , 11. ஆண்கள் மட்டும் ஆடும் ஆட்டம் . 
bull dog , 11. எருதுவேட்டைநாய் , விடாப்பிடி வேட்டைநாய் , 
அச்சந்தரும் தோற்றமும் விடாப்பிடியும் உடைய பெரிய 
நாய்வகை ; விடாப்பிடியர் , விடாக்கண்டர் ; சிறு கைத் 
துப்பாக்கி வகை ; பல்கலைக்கழக ஒழுங்குத்தலைவர் பணியாள் ; 
U. விடாப்பிடியுடைய அச்சந்தரும் தோற்றமுடைய நாய் 
வகையைப் போலத் தாக்கு ; மல்லிட்டெறி . 
bull doze , U. அச்சுறுத்தி அடக்க முயலு ; வேலொடு நின்று 

இடுவெனக் கூறு . 
bull dozer , n நிலச்சமன்பொறி , நிலத்தைச் செப்பமாகச் 
சமன்செய்யும் கருவி ; அச்சுறுத்துபவர் ; துப்பாக்கி ; அச் 
சுறுத்தப் பயன்படும் கருவி . 
bullet , 11. துப்பாக்கிக்குண்டு , இரவைக்குண்டு , 
bull et - drawer , 1. காயத்தினின்றும் துப்பாக்கிக்குண்டை 

எடுக்கும் கருவி . 
bull et -head , 11 உருண்டையான தலை ; அறிவற்றவர் , 

சுரணையற்றவர் , பிடி முரண்டர் . 
bull et - head ed , a . உருண்டையான தலையுடைய ; பிடிவாதம் 

கொண்ட , 
bull etin , n . கால அறிவிப்பு வெளியீடு ; அரசியல் செய்தி 

வெளியீடு ; நோயாளி நிலை அறிவிப்பு . 
bull et - proof, a . குண்டுத்தடையான , துப்பாக்கிக்குண்டு 

துளைத்துச்செல்ல முடியாத . 
bull ight , n . ஸ்பெயின் நாட்டுப் பெருவிருப்பக் காட்சியான 

எருது - மனிதன் சண்டை ; மஞ்சி விரட்டு , ஏறுகோள் . 
bull fight er , n . ஏற்றுப்பொருநர் , எருதோடு போர்புரிபவர் . 
bull fight ing, n . எருதுடற்றல் , எருதும் மனிதனும் 

போராடுதல் . 
bull inch , 11. கொழுவிய சிவந்த மார்புடைய சிறுபறவை 

வகை ; தாண்டுதற்கரிய உயர்ந்த அடர்த்தியான முட்புதர் . 
bull frog , n . பெரிய தவளை வகை . 
bull - head , n . பெருந்தலையுள்ள சிறுமீன் வகை . 
bull - head ed , a . வேகமாகச் செல்கிற ; பிடிவா தமான ; 

அசைக்க முடியாத . 
bull ion , n . பொற்கட்டி ; வெள்ளிக்கட்டி ; நாணயமாக்கப் 
படாத பொன் - வெள்ளிப்பாளம் ; தம்பட்டமடிக்கப்படுவதற்கு 
முற்பட்ட பொன் - வெள்ளிப்பிழம்பு ; பொன் - வெள்ளிக்கம்பி 
களின் திருகு முடிகள் ; a , சொக்கத் தங்கத்தாலான ; சொக்க 
வெள்ளியாலான . 
bull ionist , n . உலோகச் செலாவணி ஆதரவாளர் , உலோக 

நாணயங்களை விரும்புபவர் . 
bull ish , a . எருதின் தன்மையான ; தடித்த ; முரட்டு இயல் 

புடைய . 
bull -necked , a . தடித்த கழுத்துடைய . 
bull ock , 11. மட்டக்காளை , காயடிக்கப்பட்ட எருது . 
bull ock s - heart, n . சீத்தாப்பழம் . 


bull - pen , 11. எருதுத் தொழுவம் ; அமெரிக்க ஐக்கிய நாடு 
களில் குற்றவாளிகளை அடைப்பதற்கான சிறு - தடுப்பு 
அறை . 
bull -puncher , 11. ஆஸ்திரேலிய எருது ஓட்டி . 
bull -pup , n. விடாப்பிடி வேட்டைநாயினத்தின் சிறுகுட்டி . 
bull - ring , 11. எருதுக்கும் மனிதனுக்கும் சண்டை நடக்கும் 
இடம் ; எருதுக்கும் விடாப்பிடி வேட்டைநாயினத்துக்கும் 
போட்டி நடத்தப்படும் இடம் ; வட்ட வெளியரங்கு ; எருதின் 
மூக்காஞ் சரட்டு வளையம் . 
bull - roar er , 11. சிறு பையனின் ஒலி உண்டாக்கும் விளை 

யாட்டுப்பொருள் , விளையாட்டுக் கையிராட்டை . 
bull s - eye , n . கண்ணாடிக் குமிழின் புடைப்பு ; விளக்கின் 
முகப்பாகவுள்ள குவிந்த கண்ணாடிச்சில்லு ; 

காவலர் 
கைவிளக்கு ; வட்டமான திறப்பு ; சாளரம் ; துப்பாக்கி சுடும் 
இலக்கின் மையம் ; இலக்கு மையம் ; பெரிய வட்டமான 
இனிப்புப் பண்டம் ; ( தொ . ) bull s - eye lantern , காவலர் 
கைவிளக்கு . 
bull - terr ier , n . விடாப்பிடி வேட்டைநாய் இனவகைக்கும் 
குட்டைநாய் இனவகைக்கும் இடைக்கலப்பான சிறு வேட்டை . 
நாய்வகை . 
bull - trout , n. கடற்பெருமீன் வகை ; கடலிலே முட்டையிட்டு 

விட்டு நன்னீருக்குத் திரும்பும் மீன்வகை , 
bull -whack , n . கனத்த சாட்டை ; 3. கனத்த சாட்டையால் 

அடி . 
bull y , n . கொடுமைக்காரன் , எளியவரைக்கொடுமை செய் 
பவன் ; 

வீம்பு வீறாப்புக்காரன் , அடாவடியன் கூலிக் 
கொலைஞன் , கூலிக்காகக் கொடுமையிழைப்பவன் ; பரத்தர் 
உதவியால் பிழைப்பவன் ; 3. கொடுமைப்படுத்து ; கொடுமைப் 
படுத்தி அடக்கு ; விடாத்தொல்லை கொடு ; அச்சுறுத்து ; 
ஆரவாரம் செய் , ஆர்ப்பரி . 
bull y , 11. கால் பந்தாட்டத்தில் முன்னணி ஆட்டக்காரர்கள் 
பந்தைப் பற்றச் சேர்ந்து செய்யும் பெருமுயற்சி ; வளைகோற் 
பந்தாட்டத்தில் ஆட்டத் தொடக்கவினைமுறை மரபு , 
எதிரெதிர் ஆட்டக்காரர் மும்முறை காலால் பந்தருகில் 
நிலத்தையும் மட்டையால் மட்டையையும் அடித்து உடனே 
பந்து தாக்கத் தொடங்குதல் . 
bull y , n . சிறுதகரப் பெட்டிகளில் அடைக்கப்பட்ட மாட் 

டிறைச்சி , இறைச்சி ஊறல்பதனம் . 
bull y , n . சுரங்கத் தொழிலாளியின் சுத்தியல் . 
bull y , a . முதல் தரமான ; int . முதல் தரம் | 
bull yism , n . எளியவரைக் கேலி 

கொடுமைப் 
படுத்தும் முறை . 
bull y - off , n . வளைகோற்பந்தாட்டத் தொடக்கப் பந்தெறி 
வதற்குரிய வினைமுறை மரபு , எதிரெதிர் ஆட்டக்காரர் 
ஒருங்கே 

காலால் பந்தருகே நிலமறைந்து மட்டையுடன் 
மட்டைமோதிப் பந்தெறியத் தொடங்குதல் ; 3. வளைகோற் 
பந்தாட்டத்தில் பந்தாட்டத் தொடக்க வினைமுறை மரபாற்று . 
bull yrag , v . = ballyrag . 
bull y - rook , n . கொடியவன் , எளியவரைத் துன்புறுத்து 

பவன் ; கூலிக்காரக் கொடியவன் ; தோழன் , நண்பன் . 
bull y -tree , 1 . பாற்பசையும்.உண்கனியும் - பிசினும் - பலகை 

யும் தரும் மேலை இந்தியத் தீவுகளின் மரவகை . 
bul rush , n. நீண்ட நாணற்செடிவகை ; ( தொ . ) bulrush 

millet , முத்தரிசி , நாணற்புல்வகையின் அரிசி . 
bul rushy , a . நாணல் வகையைச் சார்ந்த . 
bulse , 11. வைரம் வைப்பதற்குரிய பை , வைரப்பை . 
bul wark , n . கொத்தளம் , வல்லரண் ; தடைச்சுவர் ; பாது 
காப்பு ; அலைதாங்கி , காப்புச் செய்கரை ; மேல்தளத்திற்கு 
மேல் நீட்டிக்கொண்டிருக்கும் கப்பலின் பக்கப்பகுதி ; 
பாதுகாப்புத் தருவது , பாதுகாப்பிடம் , அரணம் ; U. பாது 
காவல் செய் , அரண்செய் . 
bum , n . பின்புறம் ; பிட்டம் . 


செய்து 


டை 


கனலான ; 


125 
bum 

bungler 
bum , 1. ஊர்ச்சுற்றி , ஒழுக்கங்கெட்டவர் ; பிறர் சார்பிலே 

bump kin , 11. கப்பலின் முன்புறத்தினின்று நீட்டிக்கொண் 
வாழ்பவர் , ஒட்டுயிராளர் ; a . பயனற்ற ; வெறுக்கத்தக்க ; டிருக்கும் சிறு மரத்தூலம் ; படகுகளின் பின்புறத்தில் வெளிப் 
3. ஊர்சுற்று ; பிறரை ஒட்டிவாழ் ; பிறர்பொருள் வௌவு ; புறமாக நீட்டிக்கொண்டிருக்கும் புறச்சட்டம் . 
ஒழுங்குகெட்டு நட . 

bump kin , n . நாட்டான் , பாங்கறியா தவன் ; கோணங்கி 
bum , 11 . வண்டிசை , 

* பொம் மென்று முரலும் ஓசை ; bump kinish , a . பாங்கறியா நாட்டுப்புறப்பண்புடைய . 
3. முரலு ; முணுமுணு , இரைச்சல் செய் . 

bump tious , a . வெறுப்பான அளவிற்குத் தன்முனைப்புமிக்க , 
bum - bai liff , 11. பின்புறமாக வந்து கைது செய்யும் வழக்கு முன் துருத்தல் பண்புடைய . 
மன்றத் தலையாரி ; நாட்டாண்மைக்காரரின் மேலாள் ; மாநகர் 

bump tiously , adu . அகம்பாவத்துடன் . 
மணியக்காரரின் உயர் பணியாள் . 

bump tiousness , 11. வெறுப்பான அளவிற்கு முந்துறும் 
bumbaze, U. கலக்கு , குழப்பு , திகைக்கச்செய் ; ஏமாற்று . 

பண்பு , தன்னாணவப்போக்கு . 
bum ble1, 11. திருக்கோயில் குருவுக்கு உதவி செய்பவர் ; 

bump y , a . ஆட்டி அலைக்கிற . 
திருக்கோயில் காவற்பணியாளர் ; பகட்டிக்கொள்ளும் 

bun 1 , 11 , அப்பவகை ; சிறுபழம் உட்செறித்து இனிப்பூட்டிய 
அதிகாரி. 

வட்ட அப்பவகை ; குட்டையாகவும் வட்டமாகவும் வெட்டிய 
bum ble " , 11. குழப்பம் ; தெளிவற்ற பேச்சு ; குழப்புபவர் , 

வட்டத் தலைமுடி . 
வேலையை அரைகுறையாகச் செய்பவர் ; சோம்பேறி ; V. குழப்ப 

bun2 , 11. உலர்காம்பு ; முயல் - மான் ஆகியவற்றின் குறுவால் . 
மடை ; தெளிவின்றிச்சொல் ; தவறாக ஆரவாரம் செய் . 

bune, 11. அணில் - குழிமுயல் குறித்த குழந்தை வழக்கு . 
bum ble - bee , n . பெரிய வண்டுவகை . 

bu na , 11. செய்முறைத்தொய்வகம் , செயற்கை இரப்பர் வகை . 
bum bledom , 11 , திருக்கோயில் சிறுதிறப் பணியாளர்களின் 
: பகட்டுநிலை ; வெற்றாரவாரப் பணியாளர் . 

bunch , n . கொத்து , குலை ; தொகுதி , கும்பு , குவியல் ; முடிச்சு ; 

வீக்கம் ; மொத்தம் ; திட்ட அளவுள்ள கட்டுக் காயத்துணிச் 
bum ble - foot, n . கோழிக்கால் தொற்றுநோய் ; உருக் 

சுருள் ( 1,80,000 கெசங்கள் ) ; 3. கட்டிபோல வீங்கு , புடை ; 
கேடடைந்த காலடி . 

ஒன்றாகச்சேர் , கொத்தாக இணை ; அடர்த்தியாக்கு ; ஆடை 
bum ble - puppy , 21. பழைய விளையாட்டு வகை ; முறையற்ற மடித்துக் கொசுவம் வை ; நெருங்கு ; ( படை . ) நேரிய 
சீட்டாட்ட வகை ; வரிப்பந்தைக் கம்பத்தில் கட்டியாடும் 

வெளியின்றி நெருக்கு . 
பந்தாட்டம் . 

bunched , a . கொத்தான ; புடைத்த ; 

முன் 
bum bo , n . இன்தேறல்வகை , சாராயம் -நீர் - சர்க்கரை - சாதிக் 

துருத்தியுள்ள , உந்தலான . 
காய் சேர்ந்த குடிவகை . 

bunch iness , n . புடைப்பு ; தொகுதி ; கொத்துத்தன்மை . 
bum - boat , 11. கப்பலுக்கு உணவுப்பொருள் ஏற்றிப்போகும் 

bunch y , a . கொத்தாக உள்ள ; குலையுடைய ; புடைத்த . 
படகு . 
bumm alo , n . வாத்துவகை , பம்பாய் வாத்து ; சால்மன் 

bunc o , 11. , v . = bunko. 
குடும்பத்தைச் சார்ந்த சிறுமீன்வகை ; உலர்த்தி உண்ணும் bun combe , n . = bunkum . 
மீன்வகை . 

bund , ( செர் . ) n . கூட்டுக்குழு , கூட்டரசுக்குழு . 
bummaree , 11. லண்டன் நகரின் பெரிய மீன் சந்தைத்தரகர் ; bund , ( இ . ) 11. கரை மேடு , அணைகரை ; ஊடுசெல் பாதை ; 
இறைச்சி சந்தைச் சுமட்டாள் . 

இடைகரைப் பாதை . 
bumm er , n . அணிவகுப்பினின்றுந் தப்பியோடிக் bun der , ( இ . ) n . இறங்குமிடம் , இறங்குதுறை ; துறைமுகம் ; 

கொள்ளையடித்துச் சுற்றித் திரிபவர் ; சோம்பேறி , ஊர்சுற்றி . இரேவு , கப்பலில் சரக்கு ஏற்றி இறக்குமிடம் . 
bummer , 11. இரைபவர் ; இரைவது , வண்டு . 

bun der -boat , 11. துறைமுகப் படகு , கரையோரப் படகு . 
bum mock , n . ஆர்க்னித்தீவுக்குழுவில் ( Orkney Islands ) விழா bun dle , 11 , பொட்டணம் , மூட்டை முடிச்சு ; துணியிட்டு 
விருந்திற்குத் தேறல் வடித்தல் . 

மூடிய சிப்பம் ; கொத்து , குலை , கும்பு , களம் ; கம்பு கட்டை 
bump , n . வீக்கம் , புடைப்பு ; ஊமையடி , மொத்தல் ; மோதல் ; களின் தாறுமாறான கட்டு ; - வைக்கோல் புரி , வைக்கோல் 
திடீர்க்குலுக்கம் ; வளி மண்டல மாறுதல் காரணமான 

கட்டு ; நார்ப்பொருள் சிட்டம் ; நரப்புநாள முடிச்சு ; 
விமானத்தின் திடீர் உந்தல் ; பந்தின் வேக எதிருந்தல் ; 

நானூற்று எண்பது தாள் அளவுகொண்ட கட்டு ; இழை 
மரப்பந்து மட்டையருகே மோதி ஆட்டக்காரர் மீது எகிறி நூல் சிட்டத்தின் அளவுத் தொகுதி ; 3. மூட்டையாகக் கட்டு , 
எழுதல் ; படகுப்பந்தயத்தில் முன்படகைத் தொட்டு விடுவ பயணத்துக்கான பொட்டணம் 

கட்டு ; 

கும்பு 
தால் கிட்டும் கெலிப்பெண் ; மூளைப்புடைப்பு ; அறிவாற்றல் ; விரைந்து இடு ; அவசர அவசரமாக வெளியேற்று ; குழப்பத் 
U. முட்டு , தட்டு ; மொத்து ; தாக்கு ; மோது ; மோதித் 

துடன் நெருக்கியடித்துச் செல்லு ; முழு ஆடையுடன் படுக் 
தள்ளு ; வீசி எறி ; காயம் உண்டுபண்ணு ; வீக்கம் 

கையில் ஒருங்குகிட . 
தோற்றுவி ; " விலகு , புடைத்தெழு ; மோதப்பெறு ; கைகால் bun dook , ( இ . ) n . சுழல் துப்பாக்கி ; பழங்காலத் துப்பாக்கி 
பற்றித் தூக்கி நிலத்தில் அறை ; திடீர்க்குலுக்கம் உண்டு 
பண்ணு ; பொத்தென்ற ஓசை உண்டுபண்ணு ; 

தடா 

bung , n . அடைப்பான் , மிடாவின் துளையடைக்கும் தக்கை ; 
லென்ற ஒலி எழுப்பு , வெட்டிவெட்டிச்செல் ; முட்டி எழு , 

U. தக்கையால் மிடாவின் துளையை அடை . 
பாய்ந்தெழு , எகிறு ; முன்பட தட்டி மேற்செல் ; அச்சில் 
உருவிரித்து வேண்டிய இடம் நிரப்பு ; adu . திடீரென்று , 

bung aloid , a . எளிய மாளிகை போன்ற ; சுற்றுத் தாழ் 

வாரத்தோடு கூடிய . 
தடாலென்று . 

bung alow , ( இ . ) n . 
bump er , 1. மோதுபவர் ; மோதும் பொருள் ; உந்துபொறி 

சுற்றுத் தாழ்வாரத்தோடுகூடிய 

ஓரடுக்கு வீடு , ஒற்றைமாடி இல்லம் . 
வண்டியின் முட்டுத்தாங்கி ; புகைவண்டியில் ஊடே நின்று 
தாக்குதல் ஏற்கும் அமைப்பு ; படகுப் பந்தயம் ; நிறைந்து bung - hole, 11. தக்கையால் அடைக்கப்படும் மிடாத்துளை . 
ததும்பும் கிண்ணம் , பொங்குகலம் ; மிகுவிளைவு , பொங்கு bung le , 11. செயற் குளறுபடி , அரைகுறைச் செயலாண்மை , 
வளம் ; மக்கட்பொங்கு மாதிரள் ; சீட்டாட்டத்தில் ஒரு அரைகுறையான நயமற்ற செய்பொருள் ; ப . குளறுபடி செய் ; 
தரப்பு இரட்டிப்புக் கெலிப்பு ; a . நிறைந்து வழிகின்ற ; 3 . திறமையின்றித் தவறு இழை ; அரைகுறை வேலைசெய் ; 
சாராயம் நிறைந்த கிண்ணத்தைக்குடி . 

அருவருப்பாக நடந்துகொள் . 
bump iness , n . வெட்டிவெட்டியிழுக்கும் இயல்பு ; ஆட்டி bung ler , 11. நயமற்ற தொழிலாளி ; தவறு இழைப்பவர் ; 
யலைக்கும் தன்மை . 

அருவருப்பாகச் செயலாற்றுபவர் ; குழப்பி விடுபவர் . 


படை 


. 


களமாக 


வகை. 


126 


bureau 


bungling 
bung ling , 1. செயற் குளறுபடி , பரும்படி வேலை ; குழப்ப 

வேலை ; a . குழப்பமான ; அருவருப்பான ; நயமிலா ; தவறான ; 
அலங்கோலமான . 
bung lingly , adv . அலங்கோலமாக ; தவறாக ; நயமில்லாமல் . 
bung -vent , 11. உட்காற்றை வெளியேற்ற உதவும் மிடாத் 

துளையிலுள்ள சிறு புழை . 
bun ion , 11 , கால் வீக்கம் , காற்பெருவிரலின் முதற்கணுவின் 

வீக்கம் . 
bunk , 11. கப்பல் அறையிலுள்ள ஒதுக்கிடம் , அடைப்பிட 
இருக்கை , மூடிருக்கை ; துயிலிடம் ; U. கப்பல் அறையி 
லுள்ள ஒதுக்கிடத்தைப் பெற்றமர் ; துயிலிடத்தைக் கைக் 
கொள்ளு . 
bunk 2 , n . = bunkum . 
bunk er , n . கப்பல் எரிபொருள் அறை , கப்பல் கரித்தொட்டி ; 
குழிப்பந்தாட்டத்தில் பந்து ஓட்டத்தைத் தடைப்படுத்தும் 
மணற்குழி ; ( படை . ) குண்டுவீச்சுக்காலப் பாதுகாப்பிடம் , 
குண்டு காப்பரண் ; ப. விறகூட்டு , எரிபொருளூட்டு ; எரி 
பொருளாயுதவு ; குழிப்பந்தாட்டத்தில் குழியிடத்தில் பந்தைச் 
செலுத்து ; இடரில் சிக்கவை . 
bunk ered , a . குழிப்பந்தாட்டத்தில் குழிப்பட்ட ; இடர்ப் 

பட்ட , இடருக்குள்ளான . 
bunk o, 11. நம்பிக்கை மோசம் செய்து பொருள் பறித்தல் ; 

3. ஆசை காட்டி ஏமாற்றி இட்டுச்சென்று பொருள் பறி . 
bunk o - steer er , 11. ஆசைகாட்டி ஏமாற்றும் குழுவினர் . 
bun kum , 11. புரட்டு , பித்தலாட்டம் , மடக்கடி . 
bunn ia , ( இ . ) 11. வணிகர் , கடைக்காரர் . 
bunn y , 11. குழந்தை வழக்கில் முயல்குறித்த செல்லப்பெயர் . 
bunn y -hug , n . அமெரிக்கநாட்டு நடன வகை ; V. அமெரிக்க 

நடனமாடு . 
bu nodont , a . புண்ணுள்ள கடைவாய்ப் பற்களையுடைய . 
Bun sen , a . ஆர் . டப்ள்யூ . பன்சென் ( R. W. Bunsen ) என்ற 
செர்மனிநாட்டு விஞ் ஞானியால் கண்டுபிடிக்கப்பட்ட ; 
( தொ . ) Bunsen battery , Bunsen cell , மின்கல அமைப்பு 
வகை ; Bunsen burner , புகையிலாக் கரிவளிக்கனலி , 
காற்றடுப்பு . 
bunt , 11 , முட்டுதல் , தள்ளுகை ; தளக்கட்டுப்பந்தாட்டத்தில் 
உட்களம் நோக்கிய சிறு பந்தெறி ; விமானத்துறையில் 
அரை வட்டணித்து அரைக்கரணமிடல் ; . கொம்பெறி , 
முட்டு ; குதி , துள்ளு ; மட்டையைச் சுழற்றாமல் பந்தைத் 
தட்டி நிறுத்து ; விமானத் துறையில் அரைவட்டணித்து 
அரைக்கரணமிடு . 
bunt , n. கோதுமைப்பயிர் நோய் ; பயிர்நோய்க்குரிய காளான் 


bun yip , 11. ஆஸ்திரேலியப் பழங்கதைகளுக்குரிய சதுப்பு 

நிலப் பேருருவ விலங்குவகை ; ஏமாற்றுபவர் , மோசடிக்காரர் . 
buoy , n . மிதவை , கடலில் வழிகாட்டியாகவும் எச்சரிப்புக் 
கருவியாகவும் பயன்படும் 

மிதப்பு அடையாளக்கருவி ; 
U. மிதவைகள் ஏற்பாடுசெய் ; மிதவைமூலம் அடையாளம் 
அறிவி ; மிதக்கச் செய் ; மேலெழச்செய் ; மேலெழு , குதி , 

துள்ளு ; மித ; ஊக்கு . 
buoy age, n . மிதவை அமைப்பு , மிதவை ஏற்பாடு , மிதவை 

வரிசை . 
buoy ance , buoy ancy , 11. நீரில் மிதக்கும் பண்பு , மிதப் 
பாற்றல் ; மிதக்கச் செய்யும் திறம் ; காற்றில் எழும்திறம் ; 
பளுவின்மை , நீர்மத்துள் அழுத்தலால் எடை குறைவாகக் 
காணும் இயல்பு ; கிளர்ச்சி , மன எழுச்சி . 
buoy ant , a , மிதக்கிற ; மிதக்கும் ஆற்றலுள்ள ; நொய்ம்மை 

யான ; மகிழ்ச்சி மிக்க ; நீட்டிப்பாற்றலுள்ள . 
bur 1 , n . உடையில் அல்லது உடம்பில் ஒட்டும், கொக்கிகளை 
யுடைய விதைக்கூடு , ஒட்டுமுள்விதையுறை ; ஒட்டுமுள் 
மலர் ; பூச்சி முள் , ஒட்டுச்சளி ; விடாது ஒட்டிக்கொள்பவர் , 
விடாது ஒட்டி வாழ்பவர் , விடாக்கண்டர் , விடாக்கட்டை ; 
மரத்தின் கரணை ; மான் கொம்பின் அடித்திரடு ; நூல் சரடு ; 
கழிவுப்பட்டு நூல் ; செதுக்குவேலையில் கோட்டின் சொர 
சொரப்பான விளிம்பு ; வயிற்றுச்சுரப்பி வகை , கணையம் ; 
கொல்லத்துவேலைக்கரண்டி ; உலோகத் தகட்டில் துளையிடும் 
போது வெளியே தள்ளப்பட்ட பகுதி ; பாதி பளபளப்பாக்கப் 
பட்ட செங்கல் . 
bur 2 , 1. ரகர ஒலி , வருடொலி , கரகரத்த ஒலி ; U. கரகர 

வெனும் ஒலி எழுப்பு . 
Burb erry , 11. நீர் தோயா மேற்சட்டை ; ‘ பர்பெரி ( Burberry ) 

கம்பெனியார் செய்யும் ஒருவகை மேற்சட்டை . 
bur ble1, 11. சிக்கல் , குழப்பம் ; U. குழப்பமாக்கு , தாறு 

மாறாக்கு . 
bur ble ), 11. முணுமுணுப்பு ; 3. முணுமுணு ; குமிழியிடு , 

கடகடென்ற ஒலி எழுப்பு . 
bur blee, v . பொங்கும் களி கிளர்ச்சியுடன் நகையாடு , கடுஞ் 

சினத்தால் கொதித்தெழு . 
burb ot , 1. விலாங்குமீன் போன்று தட்டையான தலையும் 
கீழ்த்தாடையில் நீண்ட மெல்லிய தாடிபோன்ற அமைப்பு 
முடைய நன்னீர் மீன்வகை. 
burd ash , n . குஞ்ச அருகுடைய முற்கால ஆடவர் அரைக் 

கச்சை வகை . 
burd en 1 , n . பாரம் , சுமை , பளு ; கப்பலில் சரக்கேற்றிக் 
கொள்ளும் அளவு ; பொறுப்பு , கடமை , கடப்பாடு ; மேற் 
கொண்டு 

தீரவேண்டிய செலவு ; வில்லங்கம் ; ( விவி . ) 
தெய்வமொழி ; துன்பு செறி ஊழ் , துயரம் , இடுக்கண் ; 
பல்லவி , இடையிடையிட்டு மீண்டும் மீண்டும் பாடப்படும் 
பாடல் பகுதி ; முக்கிய செய்தி ; அடுத்தடுத்துக் கூறப்படுவது ; 
ஏட்டின் . சாரம் ; 

ப . சுமை ஏற்று ; பொறுப்புச்சுமத்து ; 
அழுத்து ; தொல்லைக்காளாக்கு ; வில்லங்கப்படுத்து . 
burd en , n . தீர்த்த யாத்திரியின் கைத்தடி . 
bur denous a . பாரமான ; தாங்கற்கரிய . 
burd ens , n . pl . படகிலுள்ள நிலத்தளப் பலகைகள் . 
burd ensome , a . பாரமான ; பளுவால் அழுத்துகிற ; தாங்கு . 

தற்கியலாத ; வருத்துகிற ; சோர்வு ஊட்டுகிற . 
bur densomeness , 11 . இடைஞ்சற்பாடு ; களைப்பூட்டும் 

தன்மை . 
bur dock , n. ( தாவ. ) கொக்கி போன்ற புல்லியும் தறித்த 

வால் போன்ற இலையும் உடைய அமெரிக்கப் அல்வகை . 
bureau , bu reau , n. இழுப்பறை மேசை , அடுக்கறை மேடை ; 
இழுப்பறை மேசையைப் பயன்படுத்தும் அலுவலகம் ; புள்ளி 
விவரச் சேகரப் பணிமனை ; செய்தி அறிவிக்கும் அலுவலகம் ; 
அரசியல் துறையரங்கம் . 


வகை , 


bunt " , 0 . 

பை - வலை - கப்பற்பாய் போன்றவற்றின் குழிவுப் 
பகுதி , இடைமடிப்புப்பகுதி ; 0. குழிவாகு , தொய் , உள் 
மடிப்புக் கொள் , 
bunt ed , a . கோதுமைப்பயிரில் நோய்வகைக்கு உள்ளான . 
bunt er , 11. கந்தல் பொறுக்கி , கீழ்த்தரப்பெண் . 
bun ting " , n . மென்கம்பிளியாலான கப்பற் கொடித்துணி ; 
கப்பற்கொடி ; துகிற்கொடி , அழகு ஒப்பனைக்குரிய கொடிச் 
சீலை . 
bun ting :, 11. தள்ளுதல் ; கொம்பு வைத்துக்கொண்டுசிறுவர் 
விளையாடும் விளையாட்டு வகை ; வலிமைமிக்க மரத்தடி , 
திண்ணிய கைக்கோல் . 
bun ting , n . பறவை இனத்தின் வகை . 
bunt line , 11. கப்பலின் சதுரப்பாய் தொய்வுற்று மடிப்புறாம 

லிருக்க நடுவே கட்டப்படும் கயிறு . 
bunt y , a . கோதுமையில் நோய்வகைக்கு உள்ளான . 
bun ya , bun ya - bun ya, n . கொட்டைகள் ஈனும் ஆஸ்தி 
ரேலிய முள் மரவகை . 


127 


burn 


மன 


மைய 


bureaucracy 
bureau cracy , n . 

பணித்துறை ஆட்சி ; மையக்குவிமுக 
ஆட்சி ; பணிமனையாளர் , அரசியற் பணி முதல்வர் , ஆளும் 

வகுப்பு . 
bu reaucrat , bureau cratist , n . சட்டநூல்கூற்றை ஏற்றுக் 
கொண்டு அதன்படியே நடக்கும் மேலாள் ; அதிகார மனப் 
பான்மையுடையவர் ; பணித்துறை ஆட்சி ஆதரவாளர் , 
ஒருமுக மைய ஆட்சிக்கோட்பாட்டாளர் . 
bureaucrat ic , a . அதிகார இனத்திற்குரிய ; அதிகார இன 

ஆட்சித்தொடர்பான . 
bureaucrat ically , adv . ஒருமுக ஆட்சியோடு ; 

பணித்துறை ஆட்சிப்போக்காக . 
bureau cratism , n . ஒருமுக மைய ஆட்சிக்கொள்கை ; பணித் 

துறை ஆட்சிக்கோட்பாடு . 
bu reaus, bu reaux , n . bureau GTGÖTU SOT LIGTGLO . 
bu rel, n . = burhel . 
burette , n . ( வேதி . ) சிறுதிற நீர்மம் அளக்கும் கண்ணாடி 

அளவைக்குழாய் , வடியளவைக் குழாய் . 
burg , n . ( வர . ) அரண் ; மதிலுடைய நகர் ; நகரம் . 
bur gage , n . பண்டை நிலமரபுரிமை ; ஆண்டுகட்டு மரபுரிமை ; 
பெயரளவில் காவ 

வற்கடமையுடைய மண்ணிலவுரிமை . 
bur gee , n . தொங்கல் வாலுடைய துகிற் கொடி ; சூளையிற் 

போடும் துண்டு நிலக்கரி வகை . 
bur geon , n . சிறுமுளை , குருத்து , அரும்பு ; V. கொழுந்து 

விடு , தளிர்த்தெழு , வளரத்தொடங்கு , வளர் , மலர்ச்சியுறு . 
bur gess , 1. 

( வர . ) உரிமைபெற்ற நகர வாழ்நன் , நகர 
உ.ரிமைக்குடியினன் ; நகரினன் ; நகர உயர் குடியினன் ; 
பாராளுமன்ற நகர உறுப்பினர் ; நகரக் குற்ற நடுவர் ; நகரவை 
உறுப்பினர் . 
burgh , 11. ஸ்காத்லாந்து நாட்டு உரிமை பெற்ற நகரம் ; 
( தொ . ) parliamentary burgh , நகரத் தேர்தல் எல்லையாக 
ஏற்கப்பட்ட சட்டமாமன்றத் தேர்தலெல்லை ; முன் சட்ட 
மாமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கும் உரிமை உடையதா 
யிருந்த இடம் ; police burgh , காவல் துறைக்காக வட்ட 

முதல்வரால் வகுக்கப்பட்ட எல்லைப்பிரிவு . 
burgh a, a . உரிமை பெற்ற நகரத்தைச் சார்ந்த . 
bur gher , n . உரிமைபெற்ற நகரத்தின் உரிமைக்குடியினன் ; 

அயல் நகரவாணன் ; நாட்டான் ; ( வர . ) தென் ஆப்பிரிக்க 
போயர் குடியரசுகளில் ஒன்றின் குடிமகன் ; இலங்கைக் 
குடிமக்களோடு இணைந்துவிட்ட ஐரோப்பிய இனத்தைச் 
சேர்ந்தவர் . 
burg lar , 11. வீட்டுக்குட் புகுந்து திருடுபவன் , கன்னமிடுபவன் ; 

U. வீட்டிற்புகுந்து திருடு , கன்னம் வைத்துத் திருடு . 
burglar ious , a . கன்னம் வைக்கிற ; வீட்டை உடைத்துத் 

திருடும் பழக்கமுள்ள . 
burg lary , n . கன்னம் வைத்தல் , வீடுபுகுந்து திருடுகை . 
burg le, v . கன்னம் வைத்துக் களவாடு ; வீடுபுகுந்து திருடு . 
burg omaster , n . ஆலந்து-செர்மனி - பிளாண்டர்ஸ் (Holland 
Germany.Flanders ) ஆகிய நாடுகளிலுள்ள நகரச்சட்ட 
முதல்வர் . 
bur gonet, n . 

கன்னங்களைக் காக்கும் ஒட்டுப் பொருத் 
துடைய முன்னாளைய எஃகுத் தலைக்கவசம் . 
burgoo , n . ( கப் . ) கப்பலோட்டியின் கஞ்சி உணவு , கூழ் ; 
அமெரிக்க நாட்டு மனைப்புறவிருந்திலே பயன்படுத்தப்படும் 

சூப்பி ; கறிக்குழம்பு . 
bur grave , n . 

கோட்டை நகரத்தின் குடிமரபான ஆட்சி 
யாளர் . 
bur gundy , 10. பிரஞ்சுநாட்டுப் பர்கண்டி எனும் மாவட்டத்தில் 
வடிக்கப்படும் முந்திரித்தேறல் வகை ; ( தொ . ) burgundy 
mixture , ( வேதி . ) செப்புக்கந்தகையும் உவரக் கரியகையும் 
நீரும் கலந்த காளான் கொல்லி ; burgundy pitch , நார்வே 
நாட்டில் உள்ள மரப்பிசின் வகை . 


bu rhe ] , n . வருடை , இமயமலையில் வாழும் கானாட்டு வகை . 
bur ial , n . மண்ணுக்கடியில் புதைத்தல் , புதைவினை ; இழவு 
வினை ; ( தொ . ) burial society , பிணம் புதைப்பதற்கான 
செலவை ஏற்றுக்கொள்ளும் காப்பீட்டுக்குழு . 
bur ial - ground , bur ial - place , n . கல்லறை ; இடுகாடு . 
bur ial - service , n . இறந்தவர்பொருட்டு இறுதியாக நடத்தப் 

படும் வழிபாடு . 
Bu ridan s ass , 11. சரிதொலை இரு நல் உணவுக்கிடையே 
ஒன்று தேரமுடியாமல் பட்டினிகிடந்திறந்ததாகக் கூறப்படும் 
கழுதை ; தேர இயலாது கெடுபவர் . 
bur in , 1. செப்புத்தகட்டில் செதுக்குவேலை செய்யப் பயன் 

படும் கருவி ; செதுக்குவேலைக்காரருடைய தனித் தன்மையான 
பாணி . 
bur inist , 1. செதுக்குவேலைக்காரர் , உலோகத்தகடுகளிற் 

செதுக்குவேலை செய்பவர் . 
burke, 0. திக்குமுக்காட வைத்துக் கொல் ; சந்தடியின்றி 
அடக்கிவை , வெளித் தெரியாமல் மூடிமறை , முழு மூடாக்குச் 
செய் . 
burl, n . 

நூல் முடிச்சு , கம்பிளி நூல் சிக்கு ; மரங்களின் 
சுரணை ; 3. சிக்ககற்று , முடிச்சு நீக்கு . 
bur lap , 7. கரடுமுரடான திரைச்சீலை , பருக்கன் துணிவகை . 
burlesqus , n . கிண்டல் ; போறல் நையாண்டி ; நகைவசைச் 
செய்யுள் ; a . கேலியான ; நையாண்டித்தன்மையான ; 
நகைத்திழிவுபடுத்தத்தக்க ; v . நையாண்டி செய் ; நகைத் 
திறங்கூறு . 
burlett a , n . நகைச்சுவைமிக்க இசைநாடகம் , இசையார்ந்த 

கேலிக்கூத்து . 
bur liness , 11. வலிவு , முரட்டுத்தன்மை ; பருமனாக இருத்தல் . 
burling - i ron , burling - machine , n . கம்பிளிநூல் சிக்கு 

வாரி ,சிக்ககற்றும் இயந்திரக்கருவி . 
Burl ington House , 11 . பிரிட்டனின் அரசுரிமைக் கலைக் 

கூடம் ( Royal Academy ) பிரிட்டிஷ் கலைக்கூடம் ( British 
Academy ) பிரிட்டிஷ் சங்கம் ( British Association ) ஆகிய 
வற்றின் செயலகங்கள் உள்ள கட்டிடம் . 
bur ly , a . பெரிய ; முரடான ; உறுதியுள்ள . 
Burm an , Burmese , n . பர்மாநாட்டுக் குடிமகன் ; பர்மிய 
மொழி ; a . பர்மியநாட்டைச் சார்ந்த ; பர்மிய மொழியைப் 

பற்றிய ; பர்மியக் குடிமக்களைச் சார்ந்த . 
bur - mar igold n . ( தாவ . ) முள் அமைந்த கனித்துய்களை 

உடைய செடிவகை . 
burnt , n . சிற்றோடை , சிற்றாறு , கால்வாய் . 
burn , n . வெந்தபுண் , தீக்கொப்புளம் ; தீத்தழும்பு ; 1. எரி , 
அழலெழு , தீப்பற்று ; கொளுத்து ; விளக்கேற்று , 
பொருத்து ; எரிந்து போ ; தீக்கிரையாக்கு , எரித்தழி ; சுடு , 
நீறாக்கு , பொசுக்கு ; வாட்டு , வதக்கு ; வேகவை , வறு , சுட்டுக் 
கடினமாக்கு , வாட்டிக் கடும்பதம் செய் ; துளையிடு ; தீப்புண் 
படுத்து ; தீங்கு செய் ; கரி , கருக்கு ; கருகு ; அரித்துத் 
தின்னு , கரம்பு , எரிவூட்டு ; அணு இயக்கப் பொருள் வெளி 
யிடும் கருவுள் இயக்க ஆற்றலைப் பயன்படுத்திக்கொள் ; 
எரிவுகொள் , காந்து ; அனல் வீசு ; வெப்பம் உறு ; காய் 
வுறு , வெம்பு , வெதும்பு ; வெளிச்சம் கொடு , ஒளிவிடு ; வெப்ப 
உணர்வுறு ; உயிர்வளியுடன் கல ; மெல்லத் தேய்வுறு ; 
கன்று , தவிட்டு நிறமாகு , செந்நிறமாகு ; கொதித்தெழு : 
ஆர்வமுறு ; உணர்ச்சி வேகம் கொள் ; ( தொ . ) burn a bole 
in one s pocket , பணம் செலவிடும் ஆர்வம் காரணமாகத் 
தங்காது விரைந்து கரைவுறு ; burn day light , நேரம் 
வீணாக்கு ; burn down , எரித்துத் தரைமட்டமாக்கு ; தீக் 
கிரை யாக்கு ; burn in , வாட்டிச் செறிவுப்படுத்து , வெப்புத் 
தோய்வித்துக் கெட்டியாக்கு ; சுட்டுத் தழும்பேற்று , தீப் 
பொறிப்பிடு ; burn into , அரி ; துளையிடு ; உட்சென்று அரி , 
உள் எரி ; burn midnight oil , துயிலொழித்திருந்து உழை ; 
burn one s boats , தப்பும் வழி அழித்து முன்னேறு , வாழ்வு 
மாள்வுப் போராட்டத்தில் துணிந்திறங்கு ; burn one s fingers , 


128 


burner 


Burtorr 


செயல் விளைவான தீங்கு பெற்றுத் துன்புறு , அனுபவத்தால் 
கடும் படிப்பினை பெறு ; burn the candles at both ends, 
ஊதாரியாகப் பணம் செலவிடு , சிக்கனங் கருதாது வாழ் ; 
விதை நெல்லை உண்டு வாழ் ; burn the water , பந்த ஒளியில் 
மீன் வேட்டையாடு ; burn up , சுட்டுப் பொசுக்கு ; எளிதில் 
அழித்தொழி ; கொழுந்துவிட்டெரி ; have money to burn , 

பணத்தில் கிடந்து புரளு . 
burn er , 1. விளக்கு ; விளக்கில் திரி தாங்கும் பகுதி , தகளி ; 

எரிப்பவர் , சுடுபவர் ; எரிவது . 
bur net , 11. இடைக்காலத்திய பழுப்பு வண்ணத் துணிவகை ; 
ரோசா இனத்தைச் சார்ந்த செடிவகை ; பழுப்புவண்ண 
மலர்களைக் கொண்ட செடிவகை ; விட்டில்பூச்சி வகை ; a . 
அடர்ந்த பழுப்பு வண்ண மான . 
bur nettize, U. மரங்களைப் பாதுகாக்க சர் வில்லியம் பர்னட் 
( Sir William Burnett 1779-1861 ) என்பவரால் கண்டுபிடிக் 
கப்பட்ட நீர்ம மருந்தைப்பூசு . 
burn ing , 1. எரித்தல் ; பெருந் தீ ; எரித்தழித்தல் ; எரிந்து 
போதல் ; எரியழிவு , தீப்பாடு ; a . எரிகிற ; சுட்டெரிக்கிற ; 
சுடர் வீசுகிற ; சூடான ; எரிவுடைய ; காந்துகிற ; தீவிர 
மான ; எல்லாருக்கும் தெரிந்த ; கடு விவாதத்துக்கிடமான ; 
மனவெழுச்சி மிக்க ; ( தொ . ) burning bush , ஸ்காத்லாந்து 
திருச்சபையின் சின்னம் ; burning mountain எரிமலை ; 
burning question , கடு விவாதத்துக்கிடமான செய்தி . 
burn ing - glass , n . பகலவன் ஒளிர்க்கதிர்களை ஒருமுகப் 
படுத்தி அனல் உண்டாக்கும் கண்ணாடிக் குவிமுக வில்லை , 
சூரிய காந்திக் கண்ணாடி . 
burn ing - house, 11 , காளவாய் , சூளை . 
bur ning - mirr or , 1. குழிவில்லை ஆடி , பகலவன் கதிர்களை 

ஒருமுகப்படுத்தி வெப்புண்டாக்கும் கண்ணாடி . 
bur ning - point . 11 . காய்ச்சிய எண்ணெய்வகை எளிதில் 

தீப்பற்றும் வெப்பநிலை , எரிநிலை முனை . 
bur ning - scent , n . நெடி . 
burn ish , 11. பளபளப்பு , மெருகொளி ; 3. தேய்த்துப் பள 
பளப்பாக்கு , மெருகிடு , துலக்கு , மினுக்கு ; தேய்ப்பில் பள 
பளப்புக்கொள் , மெருகேறப்பெறு . 
burn isher , 11. பளபளப்பாக்கும் கருவி , பொருள் மெருகிடும் 

கருவி ; துலங்கச்செய்பவர் ; மினுமினுப்பாக்குவோர் . 
burn ishing , 11. தேய்ப்பு ; மெருகீடு ; a . தேய்த்து மெருகிடு 

கிற , பளபளப்பாக்குகிற ; மெருகேற்கிற ; மெருகிட உதவுகிற 
burni shment , 11. பளபளப்பு , மினுமினுப்பு . 
burnouse , n . அராபிய நாட்டவர்கள் அணியும் முக்காடுள்ள 

ஆடை . 
burn side, 11. சிற்றாற்றின் அருகிலுள்ள நிலம் . 
Burns ite , 11. இராபர்ட் பர்ன்ஸ் ( Robert Burns 1759-1796 ) 

என்ற ஸ்காத்லாந்து கவிஞரிடம் ஈடுபாடுடையவர் . 
burnt 1 , v . burn என்ற சொல்லின் இறந்தகால முடிவெச்ச 

வடிவங்களுள் ஒன்று . 
burnt 2. a . எரித்த ; எரிந்து மிஞ்சிய ; வாடி வதங்கிய ; 

வெந்த ; கருகிய ; சுட்ட ; வாட்டிக் கடும்பசையற்ற ; பத 

மாக்கப்பட்ட ; எஃகில் பற்றேற்காது கடுபதமிஞ்சிய . 
burnt - almonds , n . pl . தீய்ந்துபோன சர்க்கரையிலிட்ட 

வாதுமைக்கொட்டைகள் . 
burnt - cork , 11 . முகத்தைக் கருமையாக்கப் பயன்படும் 

கருகிய நெட்டிக்கரி ; 3. நெட்டியைக் கருக்கு . 
burnt - ear , 11. பயிர்நோய் வகை . 
burnt - off ering , 11. அவியுணவு , அவிப்பலி . 
burr1, 11. = bur . 
burr , 11 ,, = bur ?. 


burre , 11. ஊர்கோள் , பரிவேடம் , வானகோளங்களின் சூழ் 
ஒளி வட்டம் ; உலோகங்களின் முரமுரப்பான வெட்டுவாய் ; 
சுக்கான்பாறை ; திரிகைக்கல் , சாணைக்கல் . 
bur - reed , n . ( தாவ . ) பந்துபோன்ற மலர்க்கொத்துக்களை 

உடைய நீர்வாழ் நாணற் செடிவகை . 
burr el , 11. இடைக்கால முரட்டுப் பழுப்புநிறத் துணிவகை . 
burr o , 1. பொதி விலங்காகப் பயன்படும் சிறு கழுதை வகை . 
burr ow , 11. வளை , பொந்து , குறுவிலங்குகள் நிலந்துளைத்து 
இடும் நிலப்புழை வழி ; மரப்பொந்து ; கல்விடர் ; தங்கிடம் ; 
புகலிடம் ; 3. வளைதோண்டு ; உட்குடை ; உட்குடைந் 
தியற்று ; பதுங்கு ; துளைத்துச்செல் , நிலங்குடைந்து கொண்டு 
வழி உண்டுபண்ணு ; கண் மறைந்துசெல் ; மறை மெய்ம் 
மைகள் அகழ்ந்தாராய் . 
burr y , a . 

தொத்திக் கொள்ளுகிற ; ஒட்டிக்கொள்ளும் 
இயல்புடைய . 
bur sa , n . உராய்வு தடுப்பதற்குரிய பசைநீர் * சுரக்கும் பை 

போன்ற அமைப்பு ; மசகுநீர்ச் சுரப்பி ; pl . bur sae . 
bur sall, a . ( வில . ) மசகுநீர்ச் சுரப்பி சார்ந்த . 
bur sala, a . நிதி சார்ந்த . 
burs ar , 11. பொருளாளர் ; ஸ்காத்லாந்துநாட்டுப் பல்கலைக் 
கழகம் - பள்ளி இவற்றின் காட்சிச் சாலையாளர் ; நிலைய 
அறக்கொடை பெற்றுப் பயிலும் மாணவர் . 
bur sarial , a . பள்ளிப் பொருளகத்தைச் சார்ந்த ; உதவிச் 

சம்பளத்துக்கு உரிய . 
bur sarship , n . கல்விநிலையப் பொருளகரின் பணிநிலை ; 

கல்விநிலையப் பொருளாளர் பணிமனை . 
bur sary , 11. கல்லூரிப் பொருளகம் ; கலைநிலையக் கருவூலம் ; 

உதவிச் சம்பளம் . 
bursch , 11. செர்மன் நாட்டு மாணவர் ; pl . bursch en . 
bursch enschaft, n . செர்மனிநாட்டு மாணவர் மன்றம் ; 

மாணவர் சங்கம் . 
burse , n . பணப்பை ; ரோமன் கத்தோலிக்கத் திருக்கோயில் 
வழிபாட்டு மேடையில் வழங்கும் பட்டுப்பை ; நாணயமாற் 
றுச் சபை . 
bursic ulate , a . சிறு பையைப் போன்ற . 
bursi tis , 11. ( வில . ) பசைநீர்ச்சுரப்பி வீக்கம் . 
burst1, 11. வெடிப்பு , உடைவு , தகர்வு ; குபீர்ப்பாய்ச்சல் , 
திடீர்க் கிளர்ச்சி , திடீர் நிகழ்ச்சி ; தெறிப்பு ; கடும் காய்ச்சல் ; 
திடீர்த்தோற்றம் ; குடியாட்டு , வெறிமுறையாட்டு ; V. 
நொறுக்கு ; சிதறச்செய் ; உடைத்துத்திற ; உடைத்துச் 
செல் ; நொறுங்கு , தகர் ; உடைந்து வீழ் , அழி ; திடீர்ச் 
செயலாற்று ; முரட்டுத்தனமாக செயலாற்று ; திடீரெனத் 
தோன்று ; உடைந்து வெளிப்படு ; பகீரெனத்திற ; திடீரென 
இயங்கு ; நிரம்பி வழி , பொங்கு ; சட்டென உரை ; ( தொ . ) 
burst in , திடுமென நுழை ; இடையே பேச்சில் தலையிடு ; 
இடையே நுழை ; burst into flame , கொழுந்துவிட்டு எரி ; 
திடுமெனத் தீப்பற்று ; burst into tears , கண்ணீர்விட்டு அழு ; 
burst one s sides by laughing , விலாப்புடைக்கச் சிரி ; 
burst out , வியப்புடன் பேசு ; burst out laughing , குலுங்கச் 
சிரி ; திடீர் நகையாடு ; burst up , வெடித்துச் சிதறு , தகர் , 
அழிவுறு ; burst upon , திடுமெனத் தோன்று , உடன் வந்திடு . 
burst ? , v . burst என்பதன் இறந்தகால முடிவெச்ச வடிவம் . 
burst er , n . துண்டாக்குடவர் ; உடைப்பவர் ; உடைத்துச் 

சிதறுவது . 
burst - up . 11. முழு முறிவு ; தகர்வு ; குழப்பம் ; கொந்தளிப்பு ; 

வீழ்ச்சி , அழிவு ; தோல்வி . 
burth en , 11. , v . = burden . 
bur -this tle , 11. ( தாவ . ) ஒட்டிக்கொள்ளும் முட்செடிவகை . 
bur ton , n . இரண்டு அல்லது மூன்று உருளைகளுள்ள கப்பிக் 

கொக்கி . 
Bur ton , 11. புகழ்சான்ற உயர் தரக் குடிவகை . 


129 


but 


burweed 


bur weed , 1. கொக்கி அமைப்புள்ள செடிவகை . 
bu ry , 0. புதை , மண்ணிலிட்டு மூடு ; பொதி , உள்ளிட்டு மூடு ; 
கடலில் மூழ்க விடு ; மறை , காட்சியிலிருந்து அகற்று ; நினை 
விலிருந்து அகற்று ; மற ; ( தொ . ) bury the hatchet , 
பகையை விட்டொழி . 
bur ying - beetle , 11. தன் இள உயிர்களுக்கு உணவாகச் சிறு 

பூச்சிகளைப் புதைத்துவைக்கும் வண்டுவகை . 
bur ying -ground , n . இடுகாடு , இறந்தவர்களைப் புதைப் 

பதற்காக ஒதுக்கப்பட்ட இடம் , கல்லறை . 
bur ying -place , 11. இடுகாடு , கல்லறை . 
bus : 11. விசைக்கலம் , உந்துவண்டி , பஸ் ; pl . bus es . 
bus - bar , 11. பல மின்சுற்றுக்களோடு இணைந்துள்ள மின்னேகி . 
bus boy , 11. விசைக்கலத் துணை ஏவலாள் . 
bus by , 11. வலதுபுறம் சிறு தொங்குபை போன்ற அமைப்புக் 

கொண்ட, குதிரைவீரர்கள் அணியும் கம்பளித்தொப்பி . 
bus - farepn . விசைக்கலக் கட்டணம் . 
bush , 11. குத்துச்செடி ; புதர் , குறுங்காடு ; சிறு தூறு ; 

சாராயக் கடைகளில் அடையாளத்திற்காகத் தொங்கவிடப் 
படும் செடிவகையின் கிளை ; மரங்களில்லாத பயிரிடப்படா 
நிலம் , தரிசு நிலம் ; புறக்காடு ; சாராயக்கடை ; 3. அடர்ந்து 
வளர் ; குத்துச்செடி போலாகு ; குத்துச்செடிகளை நடு ; 
குத்துச்செடிகளுக்கு ஆதரவளி ; பரம்பால் விதைகளை மூடு ; 
( தொ . ) beat about the bush , சுற்றி வளைத்துச் செல் . 
busha , n . இருசு பதிந்து சுழல்வதற்குரிய உலோகக் கட்டை ; 
இருசு சுழலும் வாய்வரைப்பள்ளம் ; இருசு சுழலும் உருளை 
யின் உள்வரி உலோகக் கலவைப் பூச்சு ; 3. சக்கரத்தின் 
இருசு சுழல்கின்ற உருளைக்கு உலோகக் கலவை பூசு . 
bush - ba by , n . குரங்கு போன்ற தென்ஆப்பிரிக்க பால்உணி 

யின உயிரினம் . 
bush craft , 11. குத்துச் செடிகளின் பாங்கறி திறம் . 
bushed , a . குத்துச் செடிகளில் மறைந்துபோன . 
bush el , 11. மரக்கால் , எட்டுக் காலன் அளவு . 
Bush ido , 12. ஜப்பானிய நாட்டினரின் வீரப் பண்புநய மரபுத் 

தொகுதி . 
bush iness , 1. அடர்த்திமை ; மயிரடர்ந்த தன்மை ; புதர் 

அடர்ந்த நிலை . 
bush man , 11. பண்படுத்தப்படாத புதுநிலக் குடியிருப்பாளர் ; 
நாடாக்கப்படாக் காட்டகத்து வாழ்நர் ; காடுவழி செல்லும் 

நாடு சூழ்வாணர் . 
Bush - man , 11. குட்டையான பழுப்பு நிறம் வாய்ந்த தென் 

ஆப்பிரிக்க நாடோடி வேட்டுவ இனத்தவர் . 
bush manship , 11. குத்துச்செடிப் பாங்கறியும் ஆற்றல் . 
bush master , n . தென் அமெரிக்க நச்சுப் பாம்புவகை . 
bush - met al, 11. துப்பாக்கிக்குப் பயன்படுத்தப்படும் கடும் 

பித்தளைக்கலவை . 
bush .pilot , n . மக்கள் வாழாப் பகுதிகள்வழி பயிலும்விமானி . 
bush - ranger , 11. ஆஸ்திரேலியாவில் தப்பி ஓடிய குற்றவாளி , 
சட்டத்துக்குப் புறம்பானவர் , பதுங்கி வழிப்பறி செய்து 
வாழ்பவர் . 
bush - rope , 11. தொற்றிப்படருகிற திருகு கொடிவகை . 
bush - telegraph , 11. செய்திவிரைந்து அலர் பரவுதல் . 
bush veld , n . குறுங்காடுகள் கொண்ட தென் அமெரிக்கப் 

புல்வெளி நாடு . 
bush whack , V. புதர்களில் திரி ; குரங்குச் சண்டை முறை 

யில் போரிடு . 
bush whacker , 11 . குரங்குப் போர்முறைவீரர் , பதுங்கிச் 

சண்டை செய்பவர் ; காட்டான் ; சிறு வெட்டரிவாள் . 
bush y , a . புதர்கள் செறிந்த ; புதர்போன்ற ; அடர்ந்த ; 

கற்றையான . 
bus ied , . busy என்பதன் இறந்தகால முடிவெச்ச வடிவம் . 

17 


bus ily , adv . சுறுசுறுப்பாக ; முழு ஈடுபாட்டுடன் ; ஆழ்ந்து . 
bus iness , 11 , ஈடுபட்ட தொழில் ; வாழ்க்கைத் தொழில் ; 
வாணிகம் ; மேற்கொள்ளப்பட்ட கடமை , ஊதியம் ; கருத் 
தீடுபாடுடைய பொருள் ; வாணிக நடவடிக்கை ; வாணிகத் 
தொடர்பு , கொடுக்கல்வாங்கல் ; தொழில் துறைத் தொடர்பு ; 
உறவு ; அலுவல் , தொழில் ஈடுபாடு ; தொழில் தொடர்பு , 
தொடர்பு ; நாடகத்தில் கதை நடப்பு , நிகழ்ச்சிப் போக்கு ; 
( பே - வ . ) பொருள் , செய்தி . 
bus iness - like , a . வினைத்திட்பமுடைய , செயலொழுங்கான , 

வாணிக முறைமை வழுவாத ; செயலுக்கொத்த . 
bus iness - man , 1. வாணிகத்துறையில் ஈடுபட்டுள்ளவர் , 

வணிகர் . 
busk 1 , 11. மார்புக்கச்சுக்கு முனைப்பு அளிப்பதற்குரிய எலும்பு 

அல்லது எஃகினாலான முகப்பு . 
busk 2 , V. ( கப் . ) கரையோரமாகச் சுற்றித்திரி ; அங்குமிங்கும் 

செல் ; தேடச் செய் . 
busk , U. ஏற்பாடு செய் ; உடை அணி ; உடை அணிவி . 
busked , a . மார்புக்கச்சில் முனைப்புடைய முகப்புப் பொருத்தப் 

பட்ட . 
bus ker , n . நாடோடிப் பாடகன் ; ஊர்சுற்றும் நடிகன் . 
bus kin , n . முழந்தாளளவான காலுறை ; பண்டைக் கிரேக்க 
நாட்டில் துன்பியல் நாட்கங்களில் நடிப்போர் உயரமிகுத்துக் 
காட்ட வழங்கப்பட்ட மேட்டு உள்ளடி கொண்ட நீள் 
புதைமிதி . 
bus kined , a . உயர்ந்த மொத்தையான உள்ளடி கொண்ட 

புதைமிதி அணிந்த ; துன்பியலான . 
bus man , n . பொறிவண்டி ஓட்டி ; விசைக்கல வலவர் ; 

பொறிவண்டித் துணைவர் . 
buss 1 , 1. முரட்டுமுத்தம் ; v . முரட்டுத்தனமாக முத்தமிடு . 
buss 2 , 11. ஆலந்து நாட்டைச் சார்ந்த மீன்பிடிக்கும் சிறிய 

இருபாய்மரக்கலம் . 
bust , 1. மார்பளவான தலைச்சிலை ; மார்புப்பகுதி ; பெண்டிர் 

மார்பு அமைதி . 
bust 2 , v . = burst ? . 
bust ard , 11. கொக்கு வரிசையில் சேர்க்கப்படும் பறவைவகை , 

வேகமாக ஓடக்கூடிய பேரினப் பறவைவகை . 
bust ed , a . மார்பு அமைவுடைய ; மார்பளவாய தலைச்சிலை 

யால் அழகு படுத்தப்பட்ட . 
bust er , 11. பெரியது ; விந்தையானது , புதுமைவாய்ந்தது ; 
எழுச்சி தருவது ; கிளர்ச்சி தருபவர் ; குதிரை பழக்குபவர் ; 
ஆஸ்திரேலியாவில் புயலார்ந்த தென் திசைக் காற்று . 
bu stle 1 , n . சுறுசுறுப்பு ; ஆரவாரம் ; இரைச்சல் ; சந்தடி ; 
அமளி , சிறு குழப்பம் ; U. விரைந்தோடியாடிச் செயலாற்று ; 
கிளர்ந்தெழு , சுறுசுறுப்பாக இரு ; ஆரவாரம் செய் ; இரை ; 
அமளிபண்ணு . 
bu stle 2 , 11. இடையினின்றும் விரிந்து சென்று தொங்கு 

வதற்கான மெத்தைபோன்ற பாவாடை உட்சட்ட அமைப்பு . 
bust up , 11. தகர்வு , முறிவு , தோல்வி . 
bus y , a . சுறுசுறுப்பான ; முழுதும் வேலையில் ஈடுபட்ட ; ஆர 
வாரக் கிளர்ச்சியுடைய ; ஆர்ப்பாட்டம் செய்கிற ; 

விடா 
முயற்சியுள்ள ; ஓயாது குறுக்கீடு செய்கின்ற ; 7. சுறு 
சுறுப்பாக்கு ; ஈடுபட்டுழைக்க வை ; முழுஈடுபாடு கொள்ளுவி ; 
( தொ . ) busy idle , பயனில் சிறு செயலில் ஈடுபட்டுள்ள ; 
busy idleness , பயனில் செயலீடுபாடு . 
bus y -body , n . பிறர் அலுவல்களில் தலையிடுபவர் ; செல் 

வோரைக் காணும்படி பலகணியில் அமைக்கப்பட்டகண்ணாடி . 
bus yness , 11. சுறுசுறுப்பாக இருக்கும் தன்மை . 
but 1 , 11. மறுப்பு , எதிர்ப்பு , தடை ; a . தடையான , எதிர்க்கிற ; 

ப . மறுப்புக் கூறு , தடைசெய் , தடையாக எதிரேலை . 
but 2 , n . வெளியறை , புற அறைச் சமையற்கட்டு ; ( தொ . ) 
but and ben , உள்ளும் வெளியும் , முழுதும் . 


130 


but 


button 


bute, rel . pron . அல்லாதவர் ; adv . ஒழிய , மட்டும் ; rel . adu . 
இல்லாவிடில் , அல்லா நிலையில் ; conj. ஆனால் , எனினும் ; 
மாறாக , அவ்வாறன்றி , எதிராக ; ( தொ . ) but for , அன்றி ; 
but that , என்றில்லாவிட்டால் . 
butadi ene , 11 , ( வேதி . ) செயற்கை இரப்பர் செய்யப் பயன் 

படும் நீரகக் கரிய வகை . 
bu tane, n . ( வேதி . ) நீரகக்கரியவகை , சதுப்புநிலவளிவகை . 
butch er , 11. இறைச்சிக் கடைக்காரன் , தினற்பொருட்டுக் 
கொல்லுபவன் ; தசைவாணிகன் ; இரத்தக்களரிச் செயல் 
களில் விருப்புள்ளவன் ; கொலைகாரன் ; மீன் தூண்டிலுக் 
கான செயற்கைப்புழு ; U. உணவிற்காகக் கொலைசெய் ; 
கொல்லு ; சிதை , கொடுமையாகக் கொல்லு ; இரத்தக் களரி 
யாக்கு ; நடிப்பைப் பாழ்படுத்து ; சிதைத்துப் பாழ்படுத்து . 
butch ering , n . தினற்பொருட்டு உயிர்களைக் கொல்லுதல் . 
butch erly , a . இறைச்சிக் கடைக்காரனைச் சார்ந்த ; கசாப்புக் 

காரன் போன்ற ; கொடுமைமிக்க . 
butch ery , 1. பெருங் கொடுமை , சித்திரவதை , படுகொலை ; 

கொலைக்களம் ; இறைச்சி வெட்டுமிடம் ; இறைச்சிக்கடை . 
butch ing , 11. = butchering . 
But eas 11. ( தாவ . ) உயரிய பிசின் தரும் பட்டாணிக் குடும்பஞ் 

சார்ந்த மரவினம் . 
but ler , 11. உணவுமேடைப் பணியாள் ; தொண்டூழியர் ; 
அரசர் அகப்பணியாள் ; ப . உணவுமேடைப் பணியாளாக 
வேலைசெய் . 
but lerage, 11. அகப்பணித்துறை . 
but lership , 11. உண்கலங்கள் - சாராயவகைகள் ஆகியவற் 

றின் பொறுப்பாளர் நிலை ; அரசகுடும்ப மேலாள் நிலை. 
but lery , 1. சமையல் தட்டு முட்டகம் ; அரச குடும்ப மேலா 

ளின் குடிகல உக்கிராணம் . 
but ment , 11. மூட்டு ; மூட்டி இணைத்தல் ; பொருந்திக் கூடுதல் . 
butt 1 , 11 , தலையால் முட்டுதல் ; இடித்தல் ; 3. ஆடுபோன்று 
தலையாலே முட்டு ; ( தொ . ) butt in , தலையிடு , தலையை 
உள் நுழைய விடு , துருத்து . 
butt , n. பெரிய தேறல்மிடா ( இன்தேறல் மிடா 126 காலன் 

கள் , சாராயவகை மிடா = 108 காலன்கள் . ) 
butt 3, 11. வில்லாண்மைப் பயிற்சிக்கான இலக்கு ; மேடு , 

திட்டு ; இலக்குக்குப் பின்னாலுள்ள மேடு ; கேலிக்கூத்திற்கு 
இலக்கானவர் ; காட்டுக் கோழி சுடுபவர்களின் மறைவிடம் . 
butt , 11. தடித்த முனை ; மூடு , தறிகுற்றி , தூர் , அடிமரம் ; 
விலங்குத் தோலின் பிற்பகுதி ; தடித்த தோல் ; சுருட்டின் 
கடைக்காம்பு ; எஞ்சிய பகுதி , எச்சம் ; பலகையின் மூட்டு 
விளிம்பு ; 3. சார் : எல்லையில் இரு ; மூட்டு , முனைகளைச் 
சேர் . 
butt " , 12. தட்டையான மீன் இனம் . 
butte , 11. செங்குத்தாயுயர்ந்து தட்டையான உ.ச்சியுடன் சூழ 
எத்தொடர்பு மில்லாமல் தனியொரு தூபிபோன்று நிற்கும் 

குன்று , கோவுயர் குன்று . 
butt - end . 11. தடித்த முனை ; கைப்பிடி . 
butt er , 11. தலையாலே முட்டும் விலங்குவகை . 
butt er , n. வெண்ணெய் ; வெண்ணெய் போன்ற பொருள் ; 
வெண்ணெய் கலந்த பொருள் ; வெண்ணெய் போன்ற 
பாசிதை வகை ; முகப் புகழ்ச்சி ; T. வெண்ணெய் தடவு ; 
சாந்துக் கலவை பூசு ; மென்மையான பொருளைத் தடவு ; 
முகத்துக்கெதிரே புகழ் ; நழுவ விடு ; பிடிக்கத் தவறு ; கைப் 
பற்றத் தவறு . 
butt er - boat , 11. மேசையில் உருக்கின வெண்ணெயை வைக் 

கும் கலம் . 
butt er - box , 11. வெண்ணெய்ப் பெட்டி ; ஆலந்துநாட்டினுக்கு 
வழங்கிய கேலிப் பெயர் . 


butt er - cool er , 21. மேசைமீது நீரில் வெண்ணெயை வைத் 

திருக்கப் பயன்படும் கலம் . 
butt ercup , 11. கிண்ண வடிவான பொன்னிறப் பூக்களைக் 

கொண்ட செடிவகை. 
butt ered , a . வெண்ணெய் பூசிய ; ( தொ . ) buttered eggs , 

பால் வெண்ணெயோடு முட்டை கலந்து வேகவைத்த உணவு . 
butt er -fingered , a . எதையும் எளிதில் நழுவ விடுகிற . 
butt er -fingers , 1. மரப்பந்தாட்டத்தில் பந்தினை 

விடுபவர் . 
butt erfly , 11. வண்ணத்துப்பூச்சி ; மேனி மினுக்குநர் ; 
பிலுக்குக்காரர் ; a . நொய்ம்மையான ; நிலையற்ற ; துடிப் 
புள்ள ; ( தொ . ) butterflies in the stomach , வயிற்று நரப் 
புத் துடிப்பு ; butterfly breaststroke , நெஞ்சுறழ் நீந்து 
வகை விகற்பம் . 
butt erfly - nut, butt erfly - screw , n . சிறகு வடிவான 

திருகு அமைப்புள்ள மரையாணி . 
butt erfly - orchis , n . வண்ணத்துப்பூச்சி போன்ற வடி 

வுடைய மலர்கள் கொண்ட செடிவகை. 
.butt erine , n . செயற்கை வெண்ணெய் . 
butt eris , 1. குளம்புசீவி , குதிரைக்கு இலாடமடிப்பவன் 

குளம்பு சீவுதற்கு வைத்திருக்கும் கருவி . 
butt er - knife, n . வெண்ணெய் எடுக்கப்பயன்படும் மொட்டை 

யான கத்தி ; மழுங்கல் கத்தி . 
butt ermilk , n . மோர் ; வெண்ணெய் நீக்கப்பட்ட உறை 

பால் . 
butt er - mus lin , 11. வெண்ணெய் சுற்றி வரிவதற்கான 

தளர்த்தியாக நெய்யப்பட்ட துணிவகை . 
butt er - nut , 11. எண்ணெய்ப்பசை உள்ள தென் அமெரிக்கக் 
கொட்டைவகை ; கொட்டைவகை தரும் மரம் ; மரவகையின் 
மென்சாயல் நிறமுள்ள பலகை . 
butt er - paper , 11. வெண்ணெய் சுற்றப் பயன்படும் ஒளி 

ஊடுருவும் தாள் . 
butt er - pat , 11. வெண்ணெய்க் கட்டி ; வெண்ணெயை உருப் 

படுத்துங் கருவி . 
butt er - print, n . வெண்ணெய்க்கு உருவம் கொடுக்கும் 

பொறிப்புக் கருவி . 
butt er - scotch , 1. வெண்ணெய் மிகுதியான அளவில் சேர்த் 

துள்ள தின்பண்டவகை . 
butt er - tree , n . வெண்ணெய் மரம் , வெண்ணெய் போன்ற 

பொருள் தரும் மரவகை . 
butt er - wife, butt er - wom an , 11 , வெண்ணெய் கடைந்து 

விற்பவள் , வெண்ணெய்யள் . 
butt erwort , 11. பூச்சிகள் உண்ணுகின்ற பளபளக்கும் இலை 

களைக்கொண்ட சதுப்பு நிலச்செடி . 
butt ery , 11. வீட்டுச் சரக்கறை , விடுதிச் சரக்கறை . 
butt ery , a . வெண்ணெய் போன்ற ; வெண்ணெய் தடவப் 

பட்ட . 
butt ery -bar , 11. தேறல் அறையின் கலவறையடுக்கு . 
butt ery - hatch , 11. திறந்த மேல்பாதி வழியாகப் பொருட் 
கிடங்கினின்று பொருள்களை எடுத்துக் கொடுக்கப் பயன்படும் 
கதவு . 
butt ock , 11. பிட்டம் , உடலின் பின்புறத்தில் புடைப்பாக 
உள்ள பகுதி ; மற்போரில் பிட்டத்தால் தள்ளுதல் ; V. பிட் 

டத்தால் தள்ளு . 
butt on , 11. குமிழ்மாட்டி , சட்டைமாட்டுவதற்கான குமிழ்க் 
கொளுவி , பொத்தான் ; குமிழ் , மரை , சுரை மொக்குள் ; 
விரியாத காளான் ; பரு ; மின்சார விற்குமிழ் ; சிறுதிறப் 
பொருள் ; நடித்து ஏமாற்றும் உளவாள் ; ஒரு சிறிது ; 
0. குமிழ்கொண்டு மாட்டு ; இறுக மூடு ; குமிழ் மாட்டி 
வைத்திணை . 


- 


செய்தபடி ; 


131 
buttoned 

bygone 
butt oned , a . கொளுவி மாட்டப்பெற்ற , பொத்தான் பொருத் buzz , U. மதுவைக் கடைசித்துளிவரை விடாமல் குடி . 
தப் பட்ட ; ( தொ . ) buttoned up , கைவசப் பாதுகாப்பாக ; 

buzz ard 1,11. பருந்துவகை ; முட்டாள் , அறிவிலி ; கோழை ; 
செயலுக்குச் சித்தமாக . 

சோம்பேறி . 
butt onhole, 11. குமிழ்மாட்டி செருகும் துளை ; பொத்தான் 

buzz ard 2 , 1. தட்டுத் தடுமாறும் இயல்புடைய பூச்சிவகை ; 
செருகும் துளைக் குரிய மலர் ; மலர்க் கொத்து ; V. பொத்தான் 

தவறிழைத்துக் குளறுபடி செய்பவர் . 
செருகும் துளைபோடு , ஓரத்தைப் பாதுகாக்கத்தக்க தையல் 

buzz ard - clock , 11. பயிர்களுக்குத் தீங்கிழைக்கும் பழுப்பு 
போடு ; பேச்சின்போது பிடித்து நிறுத்திவை . 

நிறப் பெருவண்டு . 
butt onhook 11. பொத்தானைத் துளைக்குள் மாட்டி இழுக்கும் 

buzz - bomb , 11. பறக்கும் குண்டு . 
கொக்கி . 

buzz er , n . வண்டுபோன்ற ஒலி எழுப்புபவர் ; முணுமுணுப் 
butt onless , a . கொளுவியற்ற , பொத்தான் இல்லாத . 

பவர் ; ஒலிக் கருவிவகை ; வட்டமான இரம்பம் ; மின்சார 
butt ons 1 , n . தோள் வார்ப்பட்டையணிந்த பணியாள் . 

அறிவிப்புக் கருவி . 
butt ons 2 , 11. pl . ஆட்டுச் சாணம் , பிழுக்கை . 

buzz ing , n . ஒலித்தல் ; முணுமுணுத்தல் ; முரலுதல் ; a , ஒலிக் 
butt on - scurvy , n . வெப்பமண்டலத்துக்குரிய தோல் சார்ந்த 

கிற ; முணுமுணுக்கிற ; முரலுகிற . 
தொற்றுக் கொள்ளை நோய்வகை . 

buzz -saw , n . வட்டமான இரம்பம் . 
butt on - stick , 11. பொத்தானுக்கு மெருகிடப் படைவீரர்கள் 

buzz - wig, n . அடர்த்தியான பெரிய பொய்மயிர்த்தொப்பி . 
பயன்படுத்தும் சாதனம் . 

buzz y , a . வண்டுபோல் ஒலி எழுப்புகிற ; முரலுகிற ; முணு 
butt on -through , 1. முன்புறமுழுதும் குமிழ்மாட்டியிட்ட 

முணுக்கிற . 
பெண்டிர் உடை . 

bwa na , 11. ஆப்பிரிக்க வழக்கில் தலைவர் , ஐயா . 
butt ony , a . 

பல பொத்தான்களையுடைய ; பொத்தானைப் 
போன்ற . 

by , adv . அருகே , பக்கமாக ; ஒதுக்கி , சேமித்து ; அப்பால் , 
butt ress , n . சுவர் தாங்கி , சுவர் அணை ; உதைகால் , ஆயக் விலக்கி ;, prep . ஆல் , மூலமாக , காரணத்தினால் ; துணை 

கொண்டு ; உடன் , உடனாக ; ஊர்திமூலம் ; வழியாக , முறையில் ; 
கால் ; . முட்டுக் கொடு , அண்டை கொடு ; தாங்கு , ஆதரவு 

ஊடாக ; அருகில் , அருகாக ; இடத்தில் , கைவசமாக ; சாய் 
கொடு . 

வாக ; பக்கமாக , கடந்து ; பெயரால் , முன்னிலையில் ; இடை 
butt ress - root , n . தாங்கும் வேர் ; உதவி வேர் ; பின் 

யீட்டு வாயிலாக , இடையாள் மூலமாக ; வகையில் ; தொடர்ந்து ; 
தோன்றும் வேர் . 

வரிசையில் ; இணங்க ; காலத்தில் : காலத்துக்குள்ளாக ; 
butt y , n . ( பே - வ . ) தோழன் , ஏடன் . 

கொண்டு பெருக்கி , பெருக்கலாக ; கொண்டு வகுத்தபடி ; 
bu ty1 , 11. ( வேதி . ) வெறியப் படிமூலப் பொருள் . 

அளவில் ; மாற்றளவையாக ; ஒப்பீடு 
bu tylene, n. ( வேதி . ) மூன்று சமஎடை விகிதமுள்ள 

( தொ . ) by all means , எப்படியாவது ; எவ்வழியிலாயினும் ; 
தனிமங்கள் கலம்த நீர்க்கரிமப் பொருள் . 

தடையின்றி ; by and by , எதிர்காலம் ; வருங்காலத்தில் 
butyra ceous, a . வெண்ணெய் போன்ற ; 

ஏதாவதொரு சமயத்து ; விரைவில் ; by and large , மொத் 
வெண்ணெய் 

தத்தில் , மொத்தமாகப் பார்த்தால் ; ( கப் . ) காற்றருகிலும் 
அடங்கிய . 

அப்பாலும் ; by default , செய்யத் தவறியதனால் , செய்யாமல் , 
bu tyrate , 11. எளிதில் ஆவியாகிற எண்ணெய்ப்பசையுள்ள 

செயல் தவறி ; by dint of , தொடர்ந்திடைவிடாத் 
காடி உப்பு . 

தன்மையால் ; by oneself , தானாக , பிறர் உதவியின்றி ; 
buty ric, a . வெண்ணெயைச் சார்ந்த ; வெண்ணெய்க் கலப் by the by , by the way ,, இருநிலையில் , இதற்கிடையில் ; 
புள்ள ; ( தொ . ) butyric acid , எளிதில் ஆவியாகிற எண் 

by way of , வழியாக ; ஆக , முறையில் ; போகிறபோக்கில் , 
ணெய்ப் பசையுள்ள காடி . 

தற்செயலான தன்மையில் ; day by day , நாள்தோறும் ; 

set by the ears , பூசல் மூட்டி விடு. 
bux om , a . கொழுமையான ; அழகிய ; வளைந்து கொடுக்கிற ; 
இணங்கி வருகிற : மகிழ்ச்சிமிக்க ; சுறுசுறுப்புள்ள ; by , 11. = bye . 
எழுச்சியுள்ள ; தளதளப்பான . 

by - blow , 11 , பக்கவாட்டான அடி ; முறைகேடாகப் பிறந்த 
buy , n . விலைக்கு வாங்குதல் ; 3. கொள் , விலைக்கு வாங்கு ; குழந்தை . 
அரிதிற்பெறு ; கைக்கூலி கொடுத்துத் தன் வயமாக்கிக் by coket , n . உயர் குடியர் அணியும் வளைந்த கூர்முனைத் 
கொள் ; ஒன்றுக்குப் பதிலாக மற்றொன்றைப் பெறு , பரி தொப்பி . 
மாற்றம் செய் ; ( தொ . ) buy in , வாங்கிச் சேமி ; ஏலக் 

by - cor ner , 11. நேர்பாதையிலிருந்து விலகி ஒதுங்கிய இடம். 
காரருக்காகத் திரும்ப வாங்கிவை ; buy off, கைக்கூலி 
கொடுத்து விடுவிப்புரிமை வாங்கு , பணம் தந்து பொறுப்புத் 

bye , 11. துணை நிலைப்பொருள் ; முக்கியமல்லாத கிளைச்செய்தி ; 
தவிர் ; buy out , விலை தந்து ழுமு உடைமையாகப் பெறு ; 

நேரடிநோக்கில்லாத பொருள் ; விளையாட்டுப் போட்டியில் 
கைக்கூலி கொடுத்து உரிமை பெறு ; buy over , கைக்கூலி 

ஆடாமல் அடுத்தவட்ட நிகழ்ச்சியை அடைபவர் 
கொடுத்து வசப்படுத்து : buy up , ஒரே மொத்தமாக வாங்கு ; 

கோழிச் சண்டையில் கிளைக்காட்சி ; குழிப்பந்தாட்டத்தில் 
முழுச் சரக்கையும் விலைக்குவாங்கு . 

போட்டி முடிவில் எஞ்சிய குழிகளைக் குறித்த ஆட்டம் ; குழிப் 
buy er , 11. விலைக்கு வாங்குபவர் ; பொருள் வாங்குவதற்கான 

பந்தாட்டத்தில் ஆட்டம் முடிவுற்றபின் எடுக்கும் குழிகள் ; 
பணியாள் ; ( தொ . ) buyers market , சரக்கு வளமும் விலை 

a . முக்கியமல்லாத , துணைமையான ; விலகிய ; கிளைநோக்க 
மலிவும் உடைய வாணிகக்களம் ; buyers strike , விலைக் 

முடைய , தனியான ; நேரல்லாத , சுற்றுமுகமான . 
குறைப்புக்காகச் சரக்கு வாங்குபவர்கள் ஒத்துவாங்கா bye :law , n . = bylaw . 
திருத்தல் . 

by - elec tion , 11. துணைத்தேர் தல் , இடைத்தேர்தல். 
buzz 1 , 11. வண்டின் மென் முரலொலி ; அடங்கிய இரைச்சல் ; by - end , 11. துணைநோக்கம் . 
கலகல பு ; ப . முரலு , வண்டுபோல் ஒலி எழுப்பு ; இரைச்ச 

by - form , 11. கிளை ஒழுங்குமுறை ; வழக்கு நெறியிலிருந்து 
லிடு , அடங்கிய அரவம் உண்டுபண்ணு ; இறக்கைகளை 

சிறிது மாறுபட்ட ஒழுங்கு . 
அதிர்வித்து ஓசை உண்டுபண்ணு ; மெல்லப் பரவு ; தொலை 
பேசிக் கம்பியின்மூலம் தந்திமொழி ( Morse ) ஒலிக்குறி 

by - going, 11. இடைகடப்பு , கடந்து செல்லுதல் ; ( தொ . ) 
அறிவிப்புச்செய் ; விமானத்துறையில் தாழ்ந்து மிக அருகாகப் 

in the by.going , போகிற போக்கில் , போகிறவாக்கில் . 
பறந்து செல் ; அருகே பறந்து போக்கில் தலையிடு . 

by gone, a . கடந்துசென்ற , கழிந்த. 


நிலை ; 


வகை . 


132 
bygones 

Byzantinism 
by gones , n . pl . சென்றகால நிகழ்ச்சிகள் , பழங்குறைபாடுகள் . by -speech , 11. திடீர்ப்பேச்சு . 
byke , n . = bicycle . bike . 

byssa ceous , a . மெல்லிழைத் தொகுதிகள் கொண்ட . 
by lane , n . குறுக் குச்சந்து . 

byss al , a . கிளிஞ்சில்களின் இழைத்தொகுதியைச் சார்ந்த . 
by law , n . துணைவிதி ; கிளைநிலைச் சட்டவிதி ; தனிநிலைச் சட்ட 

byss ine , a . மெல்லிய சணல் நாரால் செய்யப்பட்ட . 
விதி ; இணைநிலைவிதி ; துணை நிரப்பு ஒழுங்கு ; உய்த்துணர் 

byssinos is , 1. பஞ்சுத் தொழிலாளர்களின் நுரை ஈரல் நோய் 
ஒழுங்கு . 
by - mo tive, 11. வெளியிட்டுக் கூறாத உட்கோள் , உள்நோக் 
கம் , தனிநோக்கம் . 

byss us , 11. மென் மஞ்சள் சணல் ; சணல் துணி ; கிளிஞ்சில்கள் 

பாறைகளில் ஒட்டிக்கொள்ள உதவும் பட்டுப் போன்ற மெல் 
by - name, விளையாட்டுப் பெயர் ; சாட்டுப் பெயர் ; அடை 

லிழைத் தொகுதி . 
பெயர் ; இழிவுப் பெயர் ; புனைபெயர் . 
by pass , 11. பக்கவழி , பாதை இடைகடப்பு நெறி ; நீரோட்ட 

by stander , 11. பக்கத்தில் நின்றுகொண்டிருப்பவர் ; பார்வை 
மின்னோட்டங்களில் இடைத்துரடு கடக்கும் சுற்றுவழி ; 

யாளர் . 
3. பக்கவழியாகச் செல் ; கிளைவழியூடாகச் செலுத்து ; by street , 11. மூலைத்தெரு . 
இடைச் சுற்றி வழியில் பாயவிடு ; வஞ்சிக்க முயலு . 

by thing , 11. சிறப்பில் பொருள் , சிறு முக்கியத்துவம் உடைய 
by passage , n . கிளைவழி , ஊடுவழி . 

பொருள் . 
by past , a .. கடந்த , சென்ற , கழிந்த . 

by - time, 11. இடை ஓய்வுக்காலம் . 
by path , 11. கிளைவழி , ஒதுக்குவழி ; சுற்றுமுகப்பாதை . 

by way , 1. தனிவழி , மறைவான பாதை , கிளைச்சாலை , ஒதுக் 
by play , n . நாடகத் துணை நிகழ்ச்சி ; கிளைக்காட்சி ; துணை குத் தெரு . 
உறுப்புக்களின் நிழற்காட்சி . 

by woner , 1. மற்றொருவர் பண்ணையில் உரிமைமுறையுடன் 
by plot , 11. கிளைக்கதைக்கூறு , கதையின் துணை நிகழ்ச்சி . 

தங்கியிருப்பவர் ; வெள்ளொட்டுயிர் வகை . 
by -product , 11. கிளைவிளைவு , துணைப்பயன் , இயந்திரத் by word , 11. பொதுவழக்குச்சொல் ; பழமொழி ; பழியுரை ; 
தொழிலில் கிடைக்கும் இடைவிளைவுப் பொருள் . 

பொது ஏளனத்துக்குரியவர் . 
byre , 11. மாட்டுக் கொட்டில் , தொழுவம் . 

by - work , 11. ஓய்வுநேர வேலை , இடைவேலை . 
byr law , 11. உள்ளூர் வழக்குகளைக் குறித்த பஞ்சாயத்துப் 

Byzant ine , 11 . பண்டைக் கீழை ரோமப் பேரரசின் 
போன்ற மக்கள் வழக்குமன்ற முறைமை . 

(( Eastern Roman Empire ) தலைநகரான பைசாண்டியம் 
byr law - man , 11. பொதுவர் , நடுவர் , நடுநிலைத் தீர்ப்பாளர் . 

( Byzantium ) 3100 SI ATGÅTOL. IT GOT LG MULIGT ( Constan 
byr nie , 11. கவச மேற்சட்டை , மார்புக்கவசம் . 

tinople ) நகரத்தவர் ; a . பைசாண்டியம் நகரைச் சார்ந்த ; 
by -road , n . ஒதுக்குப் பாதை , பக்கப் பாதை . 

கீழை ரோமப் பேரரசுக்குரிய ; கீழை ரோமப் பேரரசுக்காலக் 
Byron ic , a . பைரன் ( Lord Byron ) என்ற ஆங்கிலக் 

கட்டிடக் கலைப்பண்பு சார்ந்த ; ( தொ . ) Pyzantine church , 
கவிஞரின் பண்புகளையுடைய ; பைரனின் கவிதைப் பண்பு 

கிழக்கு அல்லது கிரேக்கத் திருச்சபை ; Byzantine Empire, 
சார்ந்த ; உணர்ச்சி மீறிய ; செயற்கை உளப்பாட்டுச் செறி 

கீழை ரோமப் பேரரசு ( கி . பி . 395-1453 ) . 
வுடைய ; சோகமிக்க . 

Byzantinesque , a . பைசாண்டைன் நகரப்பண்பு சார்ந்த . 
By ronism , 11. ஆங்கிலக் கவிஞன் பைரன் ( I.ord Byron ) Byzant inism , n . பைசாண்டைனுக்குரிய நகரப் பண்பு ; 
பண்பு . 

கீழை ரோமப் பேரரசுக்காலக் கலைப்பாணி . 


C 


caaba 


cachou 


sa aba , ( அரா . ) 11. மெக்காவிலுள்ள கருந்தூபி உட்கொண்ட 

இஸ்லாமிய உலகின் மையத் திருநிலைக் கட்டிடம் . 
cab , 11. வாடகை வண்டி , வாடகை உந்து கலம் , சிறுமோட் 
டார் வண்டி ; புகைவண்டியில் ஓட்டுபவர்களுக்குரிய பாது 
காப்புடைய இருக்கையிடம் . 
cab , 11. கூல முதலிய பொருள்களுக்குரிய எபிரேய முகத்த 


லௗவை . 


cabal , 1. மறை சூழ்ச்சி , சதி ; மறை குழு ; சதிக்கூட்டம் ; 

( வர . ) இங்கிலாந்தில் இரண்டாம் சார்லஸ் அரசன் காலத்திய 
ஐவரடங்கிய அமைச்சர் குழுவினைக் குறித்த பெயர் ; ப . மறை 
முகக் கட்சி அமை ; சதிசெய் , சூழ்ச்சிசெய் . 
-cab ala , n . = cabbala .. 
caball er , 11. சதி செய்பவர் . 
-cab alline, a , குதிரையைச் சார்ந்த . 
caba na , n . சுருட்டு வகை . 
cab aret , 11. பிரெஞ்சுச் சாராயக்கடை ; விருந்தினருக்கு உண் 

டிச்சாலை அளிக்கும் ஆடல்பாடல் . 
cabb age , n . கோசுக்கீரை , முட்டைக்கோசு . 
cabb age " , 1. தையற்காரன் களவாகக் கைக்கொள்ளும் 

துணி ; U. தைக்கக் கொடுக்கும் துணியில் களவு செய் ; 

களவாகக் கைக்கொள் . 
cabb age - butt erfly , 11. முட்டைப்புழுப் பருவத்தில் முட்டைக் 

கோசின் இலைகளை அரித்துத் தின்னும் பெரிய வெள்ளை நிற 

முள்ள வண்ணத்துப் பூச்சி . 
cabb age- net , n . கோசுக்கீரைக் கொதி வலை. 
cabb age - rose, n . முட்டைக்கோசைப் போன்ற கொத்து 

ரோசாவகை . 
cabb ala , 11. எபிரேய மறை வாய்மொழி மரபு ; மறைமுறை 

விளக்கம் , மறைநிலைக் கோட்பாடு ; மறைதுறை அறிவுக்குவை . 
cabb alism , 11. மறை பொருட் கோட்பாடு . 
cabb alist , n . மறை பொருட் கோட்பாட்டாளர் . 
cabbalis tic , cabbalis tical , a . மறை பொருளியலைச் 

சார்ந்த ; மறைபொருளுள்ள . 
cabb y , n . ( பே - வ ) வாடகை வண்டி ஓட்டுபவர் . 
-cab er , 21 . ஸ்காத்லாந்தில் வீரப்பயிற்சி விளையாட்டில் 

பயன்படுத்தப்படும் எறிகோல் வகை . 
cab in , n . சிறு குடில் ; சிற்றறை ; கப்பலறை ; 3. சிற்றறையில் 

இட்டடை ; கப்பலறையில் தங்கி வாழ் . 
cab in - boy , 11. கப்பல் அறை ஊழியன் . 
-cab inet , 11. தனி அறை ; மறைவடக்கமான அறை ; நிலைப் 

பெட்டி , இழுப்பறைப் பெட்டி ; முக்கிய அமைச்சர்களின் 
ஆய்வறை ; முக்கிய அமைச்சர் குழு , அமைச்சரவை ; 
( தொ . ) cabinet council , அமைச்சரவை ஆய்வுக்கூட்டம் ; 
cabinet crisis , அமைச்சரவை நெருக்கடி , அமைச்சரவை 
மாறுதல் கட்டம் ; cabinet edition , ஏட்டின் நூலகப் பதிப்புக் 
கும் பொது நிலைப் பதிப்புக்கும் இடைநிலைப்பட்ட பதிப்பு ; 
Cabinet minister , ஆட்சிக்குழுவுட்பட்ட அமைச்சர் , அமைச் 
சரவை மதிப்புடைய அமைச்சர் ; cabinet photograph , 
37 அங்குல அகலமும் 51 அங்குல உயரமும் உடைய நிழற் 
படம் ; cabinet pudding , பிட்டப்ப வகை ; முட்டைப்பால் 
கலந்த மென்மையான மாப்பண்ட வகை . 
cab inet - maker , 11. நிலைப்பெட்டி செய்பவர் ; தச்சர் . 
cab inet - making1 , 11. அமைச்சரவை அமைத்தல் . 
cab inet - making , 11. நிலைப்பெட்டி செய்தல் ; தச்சுவேலை . 
cab in - pass enger , n . கப்பல் உயர்நிலைப் பிரயாணி . 
cab in - ship , 11. ஒரே வகுப்புப் பிரயாணிக் கப்பல் . 
ca ble , n . கம்பி வடம் ; வட்க்கயிறு ; நங்கூரச் சங்கிலி , 
நங்கூர வடம் ; கடலடித் தந்திக் கம்பிவடம் ; அடிநிலக் கம்பி 
வடம் ; கடல் கடந்து செல்லும் தந்திச் செய்தி ; ( க - க . ) கயிற் 
றுருவக் கட்டு அணி அமைப்பு ; 3. கம்பி வடத்தினால் கட்டு ; 
கம்பிவட அமைப்புப் பொருத்து ; கடல் கடந்து செல்லும் 
தந்திச் செய்தி அனுப்பு . 


ca blegram , 11. கடல் கடந்த தந்திச் செய்தி . 
ca ble - laid , a . வலம்புரி முறையில் கம்பிவடப்புரி முறுக்கிய ; 

முப்புரி முறுக்கிய . 
cab le - length , n . கப்பல் துறை நாழிகை நீளத்தில் பத்தில் 

ஒரு பகுதி , ஏறத்தாழ 600 அடி நீளம் . 
ca ble - mould ing , n . மணிவடம் , வடத்தைப் போன்றிழைக் 

கப்பட்ட மணிக்கோவை ; மணிவடம் போன்ற வார்ப்புரு . 
ca ble s - length , n . = cable -length . 
ca blet , n . பத்தங்குலத்திற்குக் குறைவான சுற்றளவுள்ள 

சிறு கம்பி வடம் . 
ca ble - way , n . கம்பி விசைக்கல அமைப்பு , கம்பி விசையில் 

சரக்கேற்றிச் செல்லும் விசைக்கலப் பாதை . 
ca bling , n . வடக்கயிறு போன்ற அமைப்பு ; சித்திரவேலை ; 
மணிவடம் போன்ற வார்ப்புரு ; தூணின் செவ்வுயரக் 
குழுவினைக் கம்பி வார்ப்புருவால் நிரப்பும் அணி அமைப்பு . 
cab - man , 11. = cabby . 
cabob , ( அரா . ) 1. பொரித்த கறி ; பூண்டுகளுடன் பொரித்த 

கறியுணவு வகை , சூட்டிறைச்சிக்கறி ; pl . cabobs . 
cabocho1 , ( பிர . ) 11 . மெருகிடப்பட்ட பட்டையிடா மணிக் 
கல் ; முகடு . உருண்டையாகவும் அடிதட்டையாகவும் பட்டை 
யிடப்பட்ட ஒண்மணி ; a . மெருகிடப்பட்ட ; உருள் பட்டை 
யிடப்பட்ட . 
caboose , 11 . கப்பல் சமையற்கட்டு ; திறந்த வெளிச் சூட் 
டடுப்பு ; புகை வண்டி ஆக்கத் தொழிலாளர்களுக்காக வேலை 
நேரத்தில் இருப்புப்பாதை மீது செல்லும் தனி வண்டி ; 
புகைவண்டிக் காவலர் பெட்டி . 
cab otage, n . கரையோர வணிகம் ; நாட்டு வரம்பிற்குள் 
போக்குவரத்துத் துறையை அந்நாட்டுரிமையாக ஒதுக்கி 
வைத்துக்கொள்ளல் . 
cab - rank , 11. வாடகை வண்டிகள் நிற்கும் வரிசை . 
ca bre, a . ( கட் . ) எற்றி எறிகிற ; வானூர்தி வகையில் 

வால் தாழ்ந்து பறக்கின்ற . 
cab rie , 11. கவர்முள் கொம்பு , கலைமான் வகை . 
cab riole , 11. தட்டுமுட்டுப் பொருள்களின் வளைகால் பாணி ; 

a . வளைகாலுள்ள . 
cabriolet , 11 , இருசக்கர வண்டி ; மடிக்கத்தக்க கவிகை 
முகடுள்ள உந்து வண்டி ; கை வளைவுள்ள சிறு . சாய்வு 
நாற்காலி . 
cab -runner , 11 . 

வண்டியைக் கூப்பிடுபவன் , 
வாடகை வண்டி மூட்டை தூக்குபவன் . 
cab - tout , 11. = cab - runner . 
caca o , n . அமெரிக்க வெப்ப மண்டல மரவகை , கொக்கோ 

மரம் ; கொக்கோ விதை . 
cachae mia , 11. குருதிக் கோளாறு . 
cache , 11. பதுக்கிடம் ; புது நிலத்தேட்டாளர்கள் உணவு 
நிதி படைக்கலங்களைப் பதுக்கி வைக்கும் மறைவிடம் ; 
புதையல் , மறை பொருட்குவை ; மறைவில் புதைத்து வை . 
cachec tic , chchec tical , a . உடல்நலக் 

குறைவான ; 
மனநிலை இழிந்து சீர்கெட்ட . 
cach e - pot , 11. பூந்தொட்டியை உள்ளடக்கிய அணிப் பூந் 

தொட்டி . 
cachet , ( பிர . ) 11. முத்திரை ; நாணயமுடைமை குறித்த தனி 
முறைப் பொறிப்பு , போலியிலிருந்து பிரித்தறியும் சின்னம் ; 
சிறு மருந்துப் பொதியறை. 
cachex ia , cachex y , 11. சீர்கேடான உடல்நிலை ; உள்ளத்தின் 

நீடித்த இழிபண்பின் படிவு . 
cac hinnate , v . உரக்கச் சிரி , வெடிச்சிரிப்புச் சிரி . 
cachinn atory , a . உரக்கச் சிரிக்கின்ற . 
cach olong , 11. பால்வண்ணப் படிகக் கல்வகை , 
cach ou , 11 , மூச்சை நறுமணப்படுத்தும் குளிகை . 


வாடகை 


134 


cachucha 


caesious 


. 


cachu cha , ( ஸ்பா . ) 11. முடுகியலான ஸ்பானிய நடனம் . 
cacique , 11 . மேற்கிந்தியத் தலைவன் ; அரசியல்துறை 

மேலதிகாரி . 
cac kle , 11. கோழி அல்லது வாத்தின் கொக்கரிப்பு ; பொரு 

ளற்ற பேச்சு ; வீம்புமொழி ; வெற்று நகைப்பு ; 3. கொக்கரி . 
cac kler , n . கோழி , பறவை ; கொக்கரிப்பவர் , உளறுபவர் ; 

பயனில் சொல்லாடுபவர் . 
cacodaem on , cacodem on , 11. தீய ஆவி , பேய் . 
caco dorous , a . கெட்ட நாற்றமுடைய . 
cac odoxy , n . கெட்டகொள்கை , தவறான கருத்து ; முரணான 

சமயக்கோட்பாடு . 
cac odyl , n . கெட்ட வாடையுள்ள நிறமற்ற சேர்மான நீர்ப் 

பொருள் . 
caco epy , 1. தப்பு உச்சரிப்பு . 
cacoeth es , ( கிரே . ) n . கெட்டவழக்கப் படிமானம் , தவறு 
செய்வதற்குரிய விருப்பார்வம் ; ( தொ . ) scribendi cacoethes , 
கிறுக்கும் விருப்பார்வம் . 
cacogas tric , a . வயிற்றுக்கோளாறு சார்ந்த , வயிற்று 

மந்தத்துக்குரிய . 
cacogen ics , n . இனச் சீர்கேட்டாய்வியல் . 
cacog raphy , n . மோசமான கையெழுத்து , தெளிவில்லாத 

எழுத்துமுறை . 
cac olet , 1 . கோவேறு கழுதைமீதமைந்த . படைத்துறை 

இயங்கு கட்டில் , கோவேறு கழுதை ஊர்தி . 
cacol ogy , n . தவறான சொல் தொடர் ; மோசமான பேச்சு 

அல்லது எழுத்துநடை ; பிழைபாடான ஒலிப்பு முறை. 
cacomor phia , n . உருக்கோட்டம் , ஒப்பிசைவற்ற உரு . 
cacoon , n . வெப்ப மண்டலப் புதர்ச்செடி வகையின் பெரு 
விதை , பொடிமட்டையாகவோ - மணப் பொருள் புட்டிலாக 
வோ பயன்படத்தக்க அளவு பருமனுடைய விதைக்கொட்டை 
களடங்கிய நெற்றுடைய அவரை வகை . 
cacoph onous , a . வெறுப்பொலியுடைய , ஒலிவகையில் அரு 

வருப்புக்குரிய . 
cacoph ony , 11. வெறுப்பொலி , அருவருப்பான ஓசை . 
cacophthal mia , n . கண்ணோய் வகை . 
cac tus , 11. கள்ளிச்செடி வகை , கற்றாழை வகை ; pl . cac ti , 

cac tuses . 
cacu men , 11. முகடு , உச்சி , முனை . 
cacu minal , a . முகட்டினைச் சார்ந்த ; ( ஒலி . ) நாநுனியை 

மேற்புறமும் பின்புறமும் திருப்புவதால் தோன்றுகின்ற . 
cacu minous , a . முனை முகடுள்ள , கூர்ங்குவடுள்ள . 
cad , 11. பண்பிலி, குடிகேடி , போக்கிரி ; பணிப்பையல் , குற்றே 

வலன் , கீழ்மகன் . 
cadas tral , a . வரிவிதிப்புக்குரிய நில உடைமையின் அளவு 

சார்ந்த , நில அளவீடு சார்ந்த . 
cadave ric , a . ( மரு . , உட . ) பிணத்தன்மையுடைய . 
cadav erous , a . பிணம்போன்ற , பிணம் போன்று வெளிறிய , 

உயிர்க்களையற்ற . 
cadd ice, 11. = caddis . 
cadd ie , 11. குழிப்பந்தாட்டக்காரரின் ஊழியன் . 
cadd is , 11. ( உயி . ) தூண்டில் புழுவாகப் பயன்படுத்தப்படும் 

நீர்வாழ் ஈ வகையின் முட்டைப் புழுப்பருவ உயிர் . 
cadd y , n . தேயிலைக்கான சிறுபெட்டி . 
cade 1 , 1. மிடா , கடாகம் . 
cade ) , n . கைவளர்ப்பான ஆட்டுக்குட்டி ; வளர்ப்புக் குதிரைக் 

குட்டி ; a . கைவளர்ப்பான , செல்வ வளர்ப்புக் குரிய . 
cad ence , n . வண்ணம் , இலயப் போக்கு , மெல்லிசை ஏற்றத் 

தாழ்வு ; அளவொத்த ஓசை நடை ; குரலின் மென்னயத் 
தளர்வு இறக்கம் ; இசையின் கடைநிலையதிர்வு ; தொனி , குர 
லிசைப்பேற்ற இறக்கம் ; ஒலிக்குறிப்பு . 


cad enced , a . மெல்லிசை ஏற்றத்தாழ்வுடைய , அளவொத்த 

ஓசை நடையுடைய ; தொனியதிர்வுடைய . 
cad ency , n . ஓசை ஏற்ற இறக்க மென்னய சந்தம் ; இளைய 

கால் வழி மரபு ; இளந்தொண்டர் படையினர் நிலை . 
caden sa , ( இத் . ) 11. ( இசை . ) முடிபிசை அதிர்வு , ஆளத்தி . 
cadet , n . இளவல் , இளைய மகன் , குடும்பத்தின் இளையகிளை 
மகன் ; உயர் பணித்துறைப் பயிற்சி இளைஞன் ; மாணவப் 
பயிற்சிப்படைஞர் ; புதுப்பயிற்சியாளன் ; ருசிய மக்களாட்சிக் 
கட்சி உறுப்பினர் ; ( தொ . ) cadet corps , படைப்பயிற்சி 
பெறும் மாணவ இளைஞர் படை . 
cadet , ( பிர . ) 1. மரபுசால் இளவல் . 
cadge , n . வேட்டைப்பருந்துகளைக் கொண்டு செல்லும் மரச் 

சட்டம் . 
cadge , . ஏற்பதற்காகத் திரி , இரந்துதிரி ; இரந்துபெறு ; 
பிறரை அண்டிப் பிழை ; கொண்டு விற்பனை செய் , அலைந்து . 
திரிந்து விற்பனைசெய் . 
cadg er , n . கொண்டு செல்பவர் ; நாட்டுப்புறப் பொருள்களைத் 
திரிந்து விற்பவர் , தெருவில் கூவி விற்பவர் ; இரவலர் ; திரி 
பவர் , தெருச்சுற்றி வாழ்பவர் . 
cad i , ( அரா . ) n . நடுக்கிழக்கு நாடுகளில் முறை நடுவர் , 

நீதிபதி . 
Cadme an , a . கிரேக்க மொழிக்கு எழுத்தை வழங்கிய காட்மஸ் 
( Cadmus) என்பவரைச் சார்ந்த ; பெயரளவிலேயே வெற்றி 
யாய் மிகப் பெருமுயற்சியுடன் சிறுபயன் தருகிற . 
cad mium , n .. தகரம் போன்ற வெண்ணீல உ 

உலோக வகை. 
cad mium - yellow , n . திண்மஞ்சள் வண்ணம் . 
cad rans , n . மணிப்பிடி , மணிக்கல் பட்டையிடும் சமயம் 

அதைப் பற்றிப் பிடித்துக் கொள்ளும் கருவி . 
ca dre, n . தொழில் நிலைப்பிரிவு ; திட்ட அமைவு , ஏற்பாடு , 
பணி முறைப்படிவம் ; படைத்துறையில் தேவைப்பட்டபோது 
விரிவுபடுத்தும் நிலையில் அமைக்கப்பட்ட நிலவரப் பிரிவு . 
cad uac , n . தற்செயல் நிகழ்வு , எதிர்பாரா நற்பேறு . 
cadu ceus , n . கிரேக்கத் தெய்வங்களின் தூதரான ஹெர் 
மிஸின் ( Hermes ) கைக்கோல் ; பண்டை அரசியல் வள்ளு, 
வரின் கட்டியக்கோல் ; pl . cadu cei . 
cadu city , n . நிலையாமை , மூப்பு , தளர்ச்சி ; பயனற்று வீழ் 

தல் , நழுவுதல் , காலக்கழிவு. 
cadu cous , a . பழுத்து விழுகின்ற ; இலைகள் - மலர்கள் ஆகிய 
வற்றில் முதிர்ச்சியடையுமுன் உதிர்கின்ற ; நிலையற்ற , அழியக் 
கூடிய . 
caec al , a . குடல்வால் சார்ந்த ; முட்டுகுழாயான . 
caec iform , a . குடல்வால் வடிவான , முட்டுகுழாய் உருவான . 
caecil ian , 1. மறைந்துள்ள கண்களுடைய நிலநீர்வாழ் 

விலங்கு வகை ; a . விலங்குவகை சார்ந்த . 
caecit is , 11. குடல் வால் அழற்சி . 
caec um , n . ( உள் . , வில . ) பெருங்குடல் முற்பகுதி , பெருங் 

குடல் வாய் ; முட்டு குழாய் ; pl . cae ca . 
ca en - stone , n . பாலேடு நிறச் சுண்ணாம்புக்கல் . 
caer ule , a . வானீல நிறமுடைய . 
Cae sar , 11. கேயஸ் ஜூலியஸ் சீசர் ( Gaius Julius Caesar 

கி . மு . 100 - 44 ) என்ற முதல் ரோமப் பேரரசர் ; ரோமப் 
பேரரசர் ; வல்லாட்சியாளர் . 
Caesa rean , Caesa rian , n . ஜூலியஸ் சீசர் ( Julius Caesar ) . 
என்ற ரோமப் பேரரசரைச் சார்ந்த கட்சியினர் ; a . ஜூலியஸ் 
சீசரைச் சார்ந்த ; ( தொ . ) Caesarean operation , வயிற்றறுப் 
புப் பிரசவம் , வயிற்றைக் கீறிக் குழந்தையை வெளிப் 

படுத்துதல் . 
Caes arism , n . தன் முனைப்பாட்சி , தனிவல்லாட்சி . 
caes ious , a . ( தாவ . ) நீலங்கலந்த பச்சை நிறமான , சாம்பற் 
பச்சையான . 


135 


caesium 


calcanean 


பசை 


caes ium , n . ( வேதி . ) நீல ஒளிவரையுடைய கார இயல் 

புடைய வெள்ளி போன்ற உலோகம் . 
caes pitose , a . கொத்தான , குடுமியுள்ள ; புல்கரண் 

போன்ற . 
caesur a , n . ( இலக் . ) சீரின் சொற்களுக்கிடையில் நிறுத்தம் ; 

பாடல் வரி இடை நிறுத்தம் . 
caesur al , a . பாட்டடியின் இடை நிறுத்தம் சார்ந்த . 
cafard , n . மனச்சோர்வு , கிளர்ச்சியின்மை . 
caf e , 1. அருந்தகம் , சிற்றுண்டிச்சாலை ; ( தொ . ) cafe chan . 

tant , இசையும் கேளிக்கையுமுள்ள அருந்தகம் . 
cafe, ( பிர . ) 1. காப்பி , கொட்டை வகையின் வடித்தெடுத்த 
சுவை நீர்க்குடிவகை ; ( தொ . ) cafe au lait , பால் கலந்த 
குடிவகை ; cafe noir , கருங்காப்பி , பாலில்லாச் சுவை நீர் , 
cafeter ia , n . உண்ணவருபவர் தாமே பரிமாறிக்கொள்ளும் 

சிற்றுண்டிச் சாலை . 
caffe ic , a. ( வேதி . ) காப்பியைச் சார்ந்த , கொட்டை வகையின் . 

சத்துக் கலந்த . 
caffeine , 1. காப்பி -தேயிலைக் குடிவகைகளிலுள்ள மரவுப்புச் 

சத்து . 
caffeinism , caff eism , 1. காப்பி - தேயிலையிலுள்ள மரவுப் 

பினால் நேரும் கோளாறு நிலை . 
caf fre, n . தென்னாப்பிரிக்க ‘ பண்டு ( Bantu ) இனத்தவர் ; 
பண்டு இனத்தவர் மொழி ; ஆசியாவில் கபிரிஸ்தான் 

( Kafiristan ) நாட்டினர் . 
caf fres , 11. Pl . தென்னாப்பிரிக்கச் சுரங்கப் பங்குகள் . 
caf tan , n . இடைக்கச்சையுள்ள நீண்ட உள்சட்டை . 
cage , n . 

கூடு ; கூண்டு ; கண்ணறைப்பெட்டி ; சிறை ; 
( சுரங் . ) பொறி ஊர்திகளை உயர்த்த அல்லது தாழ்த்த உதவும் 
சட்டம் ; கம்பி அடைப்பு ; சிறு மணித் தொகுதிக்கான 
சட்டம் ; அழிச்சட்டம் ; கூண்டில் அடை , சிறையிடு ; 
சிறையில் வைத்திரு . 
cage - bird , n . கூண்டுப் பறவை , கூண்டில் வைத்து வளர்க் 

கத்தக்க புள் . 
caged , a . கூட்டிலடைபட்ட ; சிறைப்பட்ட . 
cage ling , n. கூண்டுப்பறவை . 
cage work , n . கம்பியடைப்புவேலை . 
ca gey , a . கூர்ந்து உணரும் ஆற்றலுடைய ; தன்னிறை 
வுடைய , புறஞ்செல்லாத , அண்டமுடியாத ; கரவான , சூதான , 
ஒளிவடக்கமான ; மட்டுமீறிய விழிப்புடைய , ஐயுறவு மனப் 
பான்மையுடைய . 
cag ing, 11. கூட்டிலடைத்தல் ; கூடு ; கம்பியடைப்பு . 
cahoot , n. வாணிகப் பங்கு ; பங்காளித்துவம் ; ( தொ . ) go 

cahoots , பங்காளியாகு ; in cahoot , பங்காளியாய் இணைந்து . 
cai man , 11. தென் அமெரிக்க முதலை வகை . 
Gain , 11. உடன் பிறப்பாளரைக் கொலை செய்பவன் ; கொலை 

காரன் ; ( தொ . ) raise Cain , கலகம் விளை . 
cainozo ic , a . ( மண் . ) புத்துயிரூழி சார்ந்த , மூன்றாவது 

மண் நூல் ஊழியைச் சேர்ந்த . 
caique , n . பளுவற்ற தண்டுகைக்கும் படகு ; கிழக்கு நடு 
நிலக் கட்ட 

--ற்பகுதிக்குரிய பழைய பாய்க் கப்பல் வகை . 
caird , 11. நாடோடி , புலம் பெயர்வோர் . 
cairn , 11 . கற்குவியல் ; கற்குவியல்வடிவான கல்லறை 
நினைவுச்சின்னம் ; கல்லறை , சவக்குழி ; நிலக்குறிப்படை 
யாளச் சின்னம் ; குட்டையான ஸ்காத்லாந்து நாட்டு நாய் 
வகை ; ( தொ . ) cairn terrier , குறுகிய காலுள்ள ஸ்காத்லாந்து 
நாட்டுச் சிறு வேட்டை நாய் வகை . 
cairngorm , cairngorm - stone, 11. ஸ்காத்லாந்திலுள்ள 
ஒரு மலை ; மஞ்சள் நிற மணிக்கல் வகை . 


. 


caiss on , n . போர்த்தளவாடப் பேழை ; தளவாட வண்டி ; 
நீரின்கீழ் அடித்தளம் அமைக்க உதவும் நீரேறாப் பெரும் 
பேழை ; படகுருவான துறைமுக வாயில் கதவம் ; ( தொ . ) 
Caisson disease , அமுக்கமிக்க காற்றூடாக உழைப்பவர்க்கு 
வரும் நோய்வகை . 
cait iff , n . இழிவானவன் , வெறுக்கத்தக்கவன் ; a . இழி 

வான ; வெறுக்கத்தக்க . 
cajole , v . மருட்டி இசைவி , பசப்பி இணங்கச் செய் ; 
புகழ்ச்சியாகப் பேசி வசப்படுத்து , ஏய்த்து ஒப்புக்கொள்ளச் 
செய் . 
cojole ment , n . மருட்டி வசப்படுத்துதல் , முகமனால் இசை 

வித்தல் . 
cajol ery , n . பசப்புதல் , ஏய்ப்பு . 
cake , n . சுட்ட அப்பம் , மாவடை ; வறட்டிய மாப்பண்டம் , 
ரொட்டி ; திரட்டு மாப்பண்ணிய வகை ; 

பிண்ணாக்கு ; 
வறட்டி ; செங்கற்கட்டி ; சவுக்காரப்பாளம் ; துண்டு , சவுக் 
கம் ; சில்லு ; 3. கெட்டியாகு ; குருதி வகையில் கெட்டிப் 
பட்டு உறை ; நிலக்கரி வகையில் சூட்டினால் இளகிய பசை 
யுடைய பாளமாகு ; ( தொ . ) cake and ale, வாழ்க்கையின் 
இன்னலங்கள் ; cake of soap, wax etc. , சவுக்காரம் மெழுகு 
ஆகியவற்றின் கட்டி ; eat one s cake and have it , முரண் 
பட்ட நிலையில் முடியாத இரு திசை அவாக்களும் ஒருங்கே 
கொள் , காசுக்கும் தோசைக்கும் ஆசைகொள் ; one s cake 
is dough , தோல்வி எய்தப்பெறு ; take the cake , மதிப்பு 
நலமெலாம் பெறு , முதல் மதிப்படை . 
cake - walk , 1. அப்பத்துண்டுகளைப் பரிசாகக் கொண்டு 

நடத்தப்படும் நீகிரோவரின் நடைநய ஆடற்போட்டி வகை . 
cak ing, n . கெட்டியாதல் ; உறைதல் ; சூட்டால் 
கட்டுதல் ; a . கெட்டியாகிற ; உறைகிற ; சூட்டால் பசைக் 
கட்டியாகிற ; ( தொ . ) caking coal , சூட்டால் பசைக்கட்டி 
யாகிற நிலக்கரி வகை , ‘ பசைநிலக்கரி . 
cal abar , 11. = calaber . 
cal abash , n . சுரைக்காய் ; சுரைக் குடுக்கை ; புகையிலைக் 

குழாய் . 
cal aber , 11. சாம்பல் நிற அணிலின் மென்மயிர்த்தோல் . 
calaboose , n . சிறைக்கூடம் , காவல் மனை . 
calaman co , 11 . பளபளப்பான பிளாண்டர்ஸ் ( Flanders ) 

நாட்டுக் கம்பளி வகை . 
calaman der , 11. கருங்காலி மரவகை . 
cal amary , 11. பத்துக்கிளைக்கையுடைய கடல் விலங்கு வகை . 
cal amine, 11. துத்தநாகம் கலந்த சுரங்கக் கனிப்பொருள் 

வகை , துத்தநாகக் கரிகை . 
cal amint , 11. நறுமண மருந்துப் பூண்டு வகை . 
cal amite , 11. புதைபடிவச் செடிஇனத்தின் வகை ; பெருமர 

இனம் . 
calam itous , a . இடும்பை நிறைந்த , கடுந்துயரம் உண்டு 

பண்ணத்தக்க . 
calam ity , 11. பேரிடர் , விழுமம் , இடுக்கண் . 
cal amus , 11. நறுமணநீர்ச் செடி வகை ; நாணலால் செய்த 
பண்டை எழுதுகோல் ; பிரம்பு தரும் பனைவகை ; ( வில. ) 

இறகு , இறகுக் காம்பு ; pl . cal ami . 
calart do, ( இத். ) a. ( இசை. ) படிப்படியாகத் தளர்வுற்றிறங் 

கிச் செல்லும் இசை . 
cala nus , 11. கடல்மிதவை அணு உயிர்மங்களில் திமிங்கில 

உணவாகப் பயன்படும் உயிர்ம வகை . 
calash , 11. மடக்கு முகட்டுடைய சிறு சக்கர வண்டி ; மகளி 

ரின் தலைத்துணி . 
cal avane , 11. பருப்பு வகை . 
calca neal , calca nean, a . குதிகால் எலும்பைச் சார்ந்த . 


136 


calf - ground 


calcar 
cal car , 11. ( தாவ . ) , தார்முள் போன்ற மலரிதழ் அடியின் 
தொடர்முனை ; ( உயி . ) பறவைக் காலடிக் கூர்முனை ; இன 
மூலத் தேய்மரபுச் சின்னமான கால்விரல் ; மூளைக்கீழ் 
அறையின் உயர் வளைவு நுதி . 
cal car2 , 11. பளிங்கு உருக்குபத அடுப்பு . 
calca reous , a . சுண்ண நீற்றுச்சார்புள்ள , சுண்ண நீற்றாலான . 
calcar ious , a . = calcareous . 
cal ceate , v . மிதியடி அணிவி ; a . மிதியடி அணிந்த , 
cal ceated , calced , a . மிதியடி அணிந்த. 
Calceolar ia , 11. மிதியடி 

மிதியடி போன்ற மலருள்ள தென் 
அமெரிக்கச் செடியினம் . 
cal ceolate , a . ( தாவ . ) மிதியடிபோன்ற உருவுள்ள . 
cal cic , a . சுண்ணகநீறு சார்ந்த , சுதையமுள்ள . 
cal cicole , calcic olous , a . சுண்ணாம்புக்கல் அல்லது 

சுண்ணாம்பு நிலத்தில் வளர்கிற . 
calcif erol , 11. ஊட்டச்சத்து வகை ( D , ஊட்டம் ) . 
calcif erous , a . 

சுண்ணகக்கரிகையுள்ள , சுண்ணகக்கரிகை 
தருகின்ற . 
cal cific , a . சுண்ணகமயமாக்குகிற ; சுண்ணகமயமாக்கப் 

பட்ட . 
calcifica tion , n . சுண்ணகமயமாக்குதல் ; சுண்ணகமயமாக 

மாறுதல் . 
cal cifuge , calcit ugous , a . சுண்ணாம்புக் கல்லுடன் 

முரணுகிற . 
cal cify , . சுண்ணகமயமாக்கு ; சுண்ணகமாக மாறு ; சுண் 

ணக உப்புப் படிமானத்தால் கடினமாகு ; கல்லாகச் செய் . 
calcig erous , a . சுண்ணகம் உட்கொண்ட . 
cal cimine , n . தீற்று சுண்ணகம் ; V. சுண்ணகந்தீற்று , 

சுண்ணாம்பு அடி . 
calcina tion , n . ( வேதி . ) சுண்ணகநீறாக்கு தல் , நீற்றுதல் ; 
புடமிடல் ; வறுத்தல் ; உலர்த்துதல் , உணக்கல் ; சாம்ப 
ராக்கு தல் . 
cal cine , v . நெருப்பில் சுட்டு மாறாச் சுண்ணகமாக்கு ; ஈரத் 
தைப்போக்கு , உலர்த்து ; புடமிடு ; கீழ்த்தரப் பண்புப் 
பொருள்களை எரித்து நயமாக்கு ; கொளுத்திச் சாம்பலாக்கு . 
cal cite , 11. இயல்வரவான சுதையக்கரிகை , அறுகோணமணி 

உருவுடைய சுண்ணகச் சரக்கு . 
cal cium , 1. உலோக வகை , சுண்ணகம் , சுண்ணகம் - சுண் 

ணக்கல் - களிக்கல் ஆகியவற்றிலுள்ள மூல உலோகம் . 
calc - sin ter , n . ஊற்றில் படிந்துறையும் சுண்ணகக் கரிய 

கிக் கலவை . 
calc spar , 11. = calcite . 
calc - tuff , 11. = calc - sinter. 
calculable , d . கணக்கிடக்கூடிய ; அளவிடத்தக்க ; எண் 

ணக்கூடிய ; நம்பத்தக்க . 
cal cular , a . நுண்கணித முறையைச் சார்ந்த . 
cal culary , a . கல்லமைவுக்கோளாறு சார்ந்த ; தடிப்பு 

நோய்க்கு ஆளான . 
cal culate, v . கணி , கணக்கிடு ; எண்ணு , ஆராய் , கருது , 

பாவி ; மதிப்பிடு ; முன் கூட்டியே கண்டறி ; ஆராய்ந்து 
திட்டமிடு , முன்னறிந்து ஏற்பாடு செய் . 
cal culated , a . ஆராயப்பட்ட ; கணிக்கப்பட்ட கணக் 
கிட்டுத் திட்டம் செய்யப்பட்ட ; முன் கூட்டித் திட்டமிடப் 
பட்ட , முன்னேற்பாட்டுடன் செய்யப்பட்ட . 
cal culating , a . கணிக்கிற ; முன்னாய்வுடைய ; திட்டமிடப் 
பட்ட ; தன்னலமும் சூழ்ச்சியுமுடைய ; ( தொ . ) eascularig 
machille , கணிப்புப் பொறி . 
calcula tion , n . கணித்தல் ; கணக்கீடு ; கணிததாராயம் 

முறை ; மதிப்பீடு ; முன்னறிவு ; திட்டம் , திட்ட முடிவு ; 
தன்னலச் சூழ்ச்சி ஏற்பாடு . 


cal culative , a . கணக்கீடு சார்ந்த ; கணித்தாய்கிற . 
cal culator , 11 . கணக்கிடுபவர் , கணக்கர் ; 

கணிப்பேடு ; 
கணிப்பு அட்டவணை ; கணிப்புப் பொறி . 
cal culose , cal culous , a . = calculary . 
cal culus , n . ( மரு . ) உடலின் உள்ளுறுப்புக்களில் கல் 

போன்ற தடிப்பு , கல்லடைப்பு ; pl . cal culi . 
cal culus 2, n . ( கண . ) நுண் கணிப்பு முறை ; நுண் கணிதம் ; 

நுண் கணிதவியல் ; Pl . cal culuses ; ( தொ . ) differential 
calculus , 

, வகையீட்டு நுண்கணிதம் ; integral calculus , 
தொகையீட்டு நுண்கணிதம் . 
caldar ium , ( ல . ) n . ( தொல் . ) பண்டை ரோமாபுரியில் 

சுடுநீரில் குளிப்பதற்குள்ள அறை . 
calde ra , n . ( மண் . ) எரிமலையின் அகல் முகட்டு வாய் , 

பேழ்வாய் . 
cal dron , 1. = cauldron . 
Caledon ian , n . பண்டை ஸ்காத்லாந்து குடிமகன் ; 
a . பண்டைய கலிடோனியா ( Caledonia ) அல்லது ஸ்காத் 
லாந்தைச் சார்ந்த ; ( மண் . ) மலை உருவாக்கும் நில மடிப்பு 

மடக்கு இயக்கத்தைச் சார்ந்த . 
calefa cient , 11. சூடுண்டாக்கும் பொருள் ; கொப்புளம் ; 
மேலீடான ஊக்கமூட்டும் பொருள் ; a . சூடுண்டாக்கத் 

தக்க . 
calefac tion , 1. சூடுண்டாக்குதல் ; சூடுண்டாக்கப்படும் நிலை . 
calefac tive , a . சூட்டைத் தருகிற .. 
calefac tor , 11. சூடாக்கும் அமைவு . 
calefac tory , 11. துறவிகள் குளிர் காயும் அறை ; கணப்புச் 

சட்டி அல்லது கைக்குச் சூடுண்டாக்கும் சுடுநீர்ப்பந்து . 
cal efy , v. சூடுண்டாக்கு , சூடுமிகும்படி செய் . 
calembour, ( பிர . ) 11. சொற்சிலம்பம் . 
cal endar , 11. ஆண்டுக்குறிப்பேடு ; ஆண்டு விவரக் குறிப்பு ; 

‘ ஐந்தொகுதி பஞ்சாங்கம் ; திருத்தொண்டத் தொகையுட் 
சேர்ந்த பெரியார்கள் -சிறைச்சாலைக் கைதிகள் - கால ஒழுங்கான 
ஆவணம் முதலியவற்றின் பட்டியல் ; பட்டியல் ; 

பட்டியலில் குறி . 
cal ender , 11. துணிமணிகளுக்குப் பெட்டிபோடும் நீராவிப் 
பொறி ; 3. துணி - காகிதம் முதலியவை படிந்து உருவாக்கும் 
படி உருளை இயந்திரத்தில் அழுத்து . 
cal ender , ( பெர் . ) n . துருக்கி அல்லது பெர்சியாவைச் சேர்ந்த 

முஸ்லீம் துறவி இரவலர் . 
cal endry , 11. துணி - காகிதம் முதலியவற்றை மழமழப்பாக்கும் 

இடம் , பெட்டிபோடும் இடம் . 
cal ends , 11 . 

pl . ரோமன் ஆண்டின் முதல் 
( தொ . ) on the Greek calends , எப்பொழுதுமில்லை . 
cal enture , 11. வெப்ப மண்டலக் கப்பற் காய்ச்சல் . 
cales cence , n . வெப்ப உயர்வு , சூட்டுப் பெருக்கு . 
calf 1, 11. கன்று , கன்றுக்குட்டி ; கன்றின் பதனிட்ட தோல் ; 
அறிவற்றவன் , மூடன் ; குழந்தை ; யானைக்கன்று ; மான் 
கன்று ; திமிங்கிலக் குழவி ; கடலில் மிதக்கும் பனிக்கட்டி மலை ; 
pl . calves ; ( தொ . ) golden calf , பணத்தெய்வம் ; 1 ஏரானால் 
( Aaron ) ஏற்படுத்தப்பட்ட பொன் கன்றுத் தெய்வம் ; அறி 
வற்றவன் ; slip her calf , கருச்சிதைவுறு ; willow calf, 
மிதியடி செய்யப் பயன்படும் உயர்ந்த தவிட்டு நிறத்தோல் ; 
with calf , cow in calf , கருக்கொண்டுள்ள . 
ca ] f 2 , 11. பின்காலின் சதைப்பகுதி . 
calf -bound , a . கன்றின் தோலினால் ஏடு கட்டடம் செய்யப் 

பட்ட . 
calf - country , 11. இளமை உறைவிடம் . 
calf dozer , 11 . நிலத்தை அகழ்ந்து தோண்டும் 

பொறி . 
calf - ground , n . = calf - country . 


மாதம் ; 


( 


சிறு . 


137 
calf - knee 

calliper 
calf - knee , n . நடக்கும்போது ஒன்றோடொன்று இடிக்கும் கோரிக்கைமுறை ; கூக்குரல் , கூப்பாடு ; பறவையின் கூவிளி ; 
முட்டிக்கால் . 

போலிப்பறவை விளி ; சமிக்கை ஒலி ; மணி ஓசை ; எக்காள 
calf less , a . காலின் பின்புறச் சதைப்பகுதி குறைந்த , முழக்கம் ; கடமைக்குரல் , கடப்பாடு ; வாழ்க்கையிலக்கு , 

வாழ்க்கைப்பணி ; தேவை ; தவணைமுறை ; வேண்டுதல் , 
காலுறைக் குறைவான . 

கோரிக்கை ; வருமுறை ; செல்முறை ; காட்சிமுறை , சந்திப்பு ; 
calf - lick , n . பசுவின் நக்கல் . 

பணிமுறை , வேலையீடுபாடு ; தனியழைப்பு , தனித்தேர்வு ; 
ca ] f - love, 11. இளைஞர்களின் நிலையற்ற காதல் தொடர்பு , 

U. அழை , கூப்பிடு ; கூவு ; வரப்பணி , கூவியழை ; பெயர் 
சிறு பிள்ளைத்தனமான காதல் நிகழ்ச்சி . 

கூறு ; பெயரிட்டுக் கூப்பிடு ; கூக்குரலிடு ; தொலைபேசியில் 
calf s - foot , calves " -foot, n . பாகு செய்யப்பயன்படும் 

பேசு ; வேண்டு , கோரு ; பதவிக்கு அழைப்பு அறிவி , தெரிவி ; 
கன்றின் கால் . 

தேர்ந்தெடு ; தனியழைப்புவிடு , தேர்ந்தழை ; சமிக்கைக் குர 
calf skin , n . புத்தக ஏடு கட்டடம் அல்லது மிதியடி செய்ய லெழுப்பு ; முழங்கு ; கேள்விமுறை கோரு , உரிமையுடன் கேள் ; 
உதவும் கன்றின் தோல் . 

( தொ . ) at call , எளிதிற் பெறு நிலையில் ; call attention 
calf s - teeth , n . முதலில் முளைக்கும் பல் , 

to , சான்றுக்கழை ; குறித்துக்காட்டு ; call away , கவனக் 

திருப்பு ; call back , திரும்ப அழை , திரும்பிப் பெறு , 
calf - time , n . இளமை . 

மீட்டுக்கொள் ; call cousins , உறவு கொண்டாடு ; call 
cal iatour , cal iature - wood , cal liature , 11. செஞ்சந்தன 

down , தொழுது வேண்டு ; திட்டு , கண்டி ; call for, 
மரம் , சிவப்புச் சந்தனக் கட்டை . 

உரக்கக்கேள் ; உரிமையுடன் கோரு ; call forth , அழை , 
Cal iban , cal ibean , n . இழிந்த விலங்குத் தன்மையுள்ள வெளிவரச்செய் , வெளிக்கொணர் ; call in , உதவிக்கு 
மனிதன் . 

அழைத்துக் கொள் ; call in question , அறைகூவல் விடு , 
cal iber , 1. = calibre . 

மறுப்புக் கூறு ; call off , கவனம் திருப்பு ; பின்வாங்கு ; 

கைவிடு ; தள்ளுபடி செய் ; call on , call upon ,, 
cal ibrate, v . பண்பாற்றல் அறி , திறமையைக் கண்டுபிடி ; 

கண்டு 
குழாயின் உள் குறுக்களவுக் கூடுதல் குறைவுகளைக் கணக்கிடு . 

கேள் , வேண்டு , முறையிடு ; சென்றுகாண் ; 

call out , 

அறைகூவிச்சண்டைக்கு அழை ; வேலைக்குக் கூப்பிடு ; செயல் 
calibra tion , n . ( இய . ) மதிப்பாராய்தல் , அளவு திருத்துதல் . 

முறைக்குக் கொண்டுவா ; call over , 

உரக்கப்படி ; 
cal ibre , n . குழல் விட்டம் ; வலு , பண்பாற்றல் ; திறமை ; call to account, கணக்கு ஒப்புவிக்கும்படி அழை ; call to 
சிறப்பு . 

mind , நினைவுபடுத்திக்கொள் ; call to order , வாத 
cal icle , n . ( உயி . ) சிறு கிண்ணம் போன்ற உரு . 

ஒழுங்கின்படி நடக்கச்செய் ; call up , 

வர ஆணையிடு , 
cal ico , 11. வெண்ணிறப் பருத்தித்துணி ; சொர சொரப்புள்ள 

வரவழைப்புக் கட்டளையிடு ; பட்டாளச் சேவைக்கு அழை , 
அச்சிட்ட துணி ; கள்ளிக்கோட்டையிலிருந்து முதலில் நினைவிற்கு வரும்படி செய் ; within call , கூப்பிடு தொலையில் . 
கொண்டு வரப்பட்ட பஞ்சுத்துணி ; pl . cal icoes , cal icos ; Call a , 11. சதுப்பு நிலச் செடிவகை . 
a . காலிகோ துணியால் செய்த ; புள்ளியுள்ள . 

call -bird , 71. பார்வைப்புள் , பிற பறவைகள் கண்ணியில் 
cal ico - ball , 11. பருத்தித் துணி நடனம் . 

சிக்குமாறு செய்யப் பழக்குவிக்கப்பட்ட பறவை . 
cal ico - print er , n . காலிகோ துணியில் அச்சிடுபவர் , 

call - box , 11. பொதுத் தொலைபேசிப் பெட்டி . 
வெண்ணிறப் பஞ்சுத் துணியில் அச்சிடுபவர் , சீட்டித்துணி 
அச்சிடுபவர் . 

call - boy , 11. நாடகமேடைப் பணிப்பையன் . 
cal ico - print ing , n . சீட்டித்துணி அச்சிடுதல் . 

call er , n . அழைப்பவர் , கூப்பிடுபவர் ; வருகை தருபவர் . 
cal id , a . சற்றுச் சூடான , வெதுவெதுப்பான . 

call .girl , n . தொலைபேசி மூலம் அமர்த்தப் பெறத்தக்க விலை 
cal if , 11. = caliph . 

மகள். 
caliol ogy , 11. பறவைக் கூடுகளின் ஆராய்ச்சி . 

call id , a . சூழ்ச்சி நுட்பம் உள்ள , மதியூகம் வாய்ந்த . 
callipash , cal ipee , 11. கடலாமையின் சுவையுள்ள எலும்புப் callig rapher , n . அழகான கையெழுத்தாளர் , சித்திரவேலைப் 
பசைப்பொருள்கள் . 

பாடுடைய கைத்திறமுடையவர் ; பார்த்து எழுதும் எழுத்துத் 
cal iper , n . = calliper . 

தொழிலர் . 
cal iph , 11. முகம்மது நபியின் பின்தோன்றல் , இஸ்லாமிய calligraph ic , calligraph ical , a . அழகான கையெழுத் 
அரசியல் அல்லது சமயத்துறை அதிகாரி . 

தைச் சார்ந்த ; அழகான கையெழுத்தாளர்களின் இயல்புள்ள , 
cal jphate , n . இஸ்லாமிய அரசியல் அல்லது சமயத்துறை callig raphist, n . எழுத்து வனப்புடையவர் . 
அதிகாரியின் கடமைப் பணிமனை - பதவி - மதிப்பு - ஆட்சி 

callig raphy , n . கையெழுத்து நேர்த்தி ; தனிப் பண்புடைய 
அல்லது பேரரசு . 

கையெழுக்துத் திறம் . 
calisthen ics , 1. கட்டழகுப் பயிற்சிகள் . 
cal ix , 11. = calyx . 

call ing , n . அழைத்தல் ; கூவுதல் ; வாழ்க்கைத் தொழில் ; 

ஒரு தொழிலாளர் கூட்டு ; சிறப்பார்வத் தொழில் , நலமெனத் 
Calix tin , Calix tine , 11. ஹஸ் ( John Huss ) என்ற கிறித்தவ 

துணிந்திறங்கி மேற்கொண்ட பணி ; இறையருள் தொண்டு , 
சீர்திருத்தவாதியினரில் மிதவாதக் கட்சி உறுப்பினர் . 

தெய்வம் அல்லது அகச்சான்றின் கட்டளைப்படி மேற் 
calk , 1. குதிரை லாடம் அல்லது மிதியடி நழுவி விழாமல் கொண்ட வினை ; ( தொ . ) calling card , பேட்டி காணும் 
தடுக்கும் கூர் இரும்பு ; ப . குதிரை லாடம் அல்லது மிதியடி பெயர்ச் சீட்டு . 
நழுவாமல் தடுக்கும் கூர்முனையைப் பொருத்து . 

Calli ope , n . காப்பியக் கலைத்தெய்வம் ; நீராவியால் இயங் 
calk ?, U. உருவரைபடப் பின்புறத்தை வண்ணமிட்டு வேறு கும் ஊற்றுப் பொறிகளின் அமைவுடைய இசைக்கருவி . 

தாளில் கோடு பதியும்படி செய் . 
cal kin , n . குதிரை லாடத்தில் கீழ்நோக்கித் திருப்பப்பட்ட 

call iper , a . திட்பமானியில் பிழம்புருக்களின் விட்டம் திட்பம் 
குதிகால் பகுதி , திருப்பப்பட்ட ஓரம் ; மிதியடியணிந்த 

ஆகியவற்றை அளக்கும் இடுக்கி விரல்களையுடைய ; விட்ட 

மானியில் அகப்புற விட்டங்களை அளக்கும் வகையில் அளவு 
இருப்புக் காவலர் . 

கருவிக் கோலில் இழையும் அளவுக்காய்களை உடைய ; 3 . 
call , 11 . அழைப்பு ; அழைப்பிதழ் ; அழைப்பாணை ; பதவி திட்பமானியால் அள ; 

விட்டமானியால் அள ; ( தொ . ) 
அடைவுக்கட்டளை ; முறைமன்ற விளி , நாடகமேடை வருகைக் calliper splint,, ஊறுபாடு உற்றவர் காலில் அழுத்தம் 
கோரிக்கை ; தொலைபேசி ஆள்வேண்டுகை ; தொலைபேசிப் ஏற்படாமல் நடக்கும்படி உதவ இணைத்துக் கட்டப்படும் 
பேச்சுத்தொடர்பு ; சீட்டாட்டக் கேள்விமுறை , பங்குக் 

வரிச்சல் . 
18 


138 


calyculate 


. 


calliper -compasses 
call iper -compasses , call ipers , n . pl . திட்பமானி , வட்ட 
உருளைப் பிழம்புகளின் விட்டங்களையும் பொருள்களின் 
திட்பங்களையும் நுண்ணிதாக அளக்க உதவும் பற்றுக் 
கைகளையுடைய அளவுக்கருவி . 
call iper - square, 11. விட்டமானி , பிழம்புகளின் அகப்புற 
விட்டங்களை அளக்கும் முறையில் அளவுகோலின்மீது 
இழையும் அளவுக் காய்களை உடைய அளவுக் கருவி . 
callipyg ean , callipy gous , a . அழகிய பிட்டத்தையுடைய . 
callisthen ic , a . வலிமையும் அழகும் ஒருங்கே அளிக்கத்தக்க 

உடற்பயிற்சி பற்றிய . 
callisthen ics , 11. கட்ட ழ குக்கலை , வலிமையையும் 

அழகையும் பேணி வளர்க்கும் உடற்பயிற்சிகள் . 
call .loan , call - mon ey , n . கேட்டவுடன் கொடுக்க வேண் 

டிய கடன் . 
call note, 11. அகவலிசை , பறவை அல்லது விலங்கு தன் 

னினத்தை அழைக்கும் ஒலிக்குறிப்பு . 
callos ity , 11. தோல் தடிப்பு , தோல் காய்ப்பு ; மரமரப்புக் 

கொண்ட பகுதி. 
call ous , a . காழ்க்கொண்ட , தடிப்பான ; மரமரப்பான , 

உணர்ச்சியற்ற , சொரணையற்ற . 
call ousness, n . காய்ப்பு , தடிப்பு ; உள்ளத்தின் உணர்ச்சி 

யற்ற தன்மை ; சொரணையின்மை . 
call ow , n . ஆற்றுவண்டலுள்ள சமநிலம் ; a . வெள்ளத்தில் 
மூழ்கத்தக்க நிலையில் தாழ்வான ; இறகு முளைக்காத ; 
தாடியில்லாத ; தேராத , அநுபவமற்ற . 
call - up , 11. வரவழைப்பு ; கொண்டு வருகை , முன்னிலைப்படுத் 

துகை ; நினைவுக்குக் கொண்டு வருதல் . 
call us , 11. தோலின் மேல் தடிப்பு ; எலும்பு முறிவு குணமாகும் 

போது முகிழ்க்கும் என்புப்பொருள் ; ( தாவ . ) வெட்டப்பட்ட 
பரப்பின்மீது படரும் இழைபொருள் . 
calm , 11. அசைவின்மை ; தெளிவமைதி ; a . அமைதியான ; 
ஓசையற்ற ; அசையாத ; காற்றலைவற்ற ; U. அமைதிப்படுத்து ; 
கொந்தளிப்பைத் தணியவை ; ஓய்வுறு , அமைதிப்படு ; 
( தொ . ) a calm , காற்றில்லா நிலை , 
cal mant , cal mative , 11. ( மரு . ) அமைதியூட்டும் பொருள் ; 
நோவாற்றும் மருந்து ; a . கொந்தளிப்பு அகற்றுகிற ; 
நோவாற்றுகிற ; அமைதிப் படுத்துகிற . 
calm ness , 11. அமைதி , முழுஓய்வுநிலை , சாந்தம் . 
calms , n . pl . ( நில . ) கடலின் 

அமைதிநிலை , காற்றின் 
ஓய்வுநிலை . 
cal omel , 11. ( வேதி . ) பூரம் , இரசக பாசகை . 
calores cence , 11 . வெப்பக் கதிர்கள் ஒளிக்கதிர்களாக 

மாறுபடுதல் . 
calo ric , 11. முற்பட்டகாலக் கருத்துப்படி நுண்ணிய நீர்மப் 

பொருள் வடிவான வெப்பம் . 
calo ric - engine, 11. சூடான காற்றினால் இயங்கும் இயந்திரம் . 
cal orie , n . வெப்ப அளவைக் கூறுகனலி , கலோரி. 
calorif ic , a . சூடு உண்டுபண்ணுகிற , சூடாக்குகிற ; 
( தொ . ) calorific value , உணவு அல்லது எரிபொருள் 
தரும் சூட்டின் அளவு . 
calo ritica tion , 11. சூடு உண்டுபண்ணுதல் ; உயிர்வெம்மை , 

உயிரினத்தின் உடலில் உண்டாக்கப்படும் வெப்பம் . 
calorim eter , 11. கனல்மானி , 

சூட்டின் அளவு காட்டும் 
கருவி . 
calorim etry , 11 . 
cal orist , 11. சூட்டின் இயல்பு நுண்ணிய நீர்மம் என்ற 

முற்பட்ட காலக் கொள்கையை உடையவர் . 
calotte , 11 . 

ரோமன் கத்தோலிக்கக் குருமார் அணியும் 
சுபாலத் தொப்பி . 


cal otype , 21. பழங்கால நிழற்பட முறை . 
cal oyer , 11. கிரேக்கத் துறவி மடத்தவர் . 
calp , n . அயர்லாந்தில் காணப்படும் கரும்பழுப்புநிறச் 

சுண்ணாம்புக்கல் . 
calque, v . = calk ?. 
cal trop , 11. கப்பணம் , குதிரைப்படைகளை முடமாக்கும் 
நோக்கத்துடன் தரையில் எறியப்படும் நான்கு முனைக் 
கூருள்ள இருப்புப் பந்து ; விண்மீன் உரு முட்செடி வகை ; 
விண்மீன் உருவக் கடற்பாசி ; விண்மீன் வடிவக் காயுடைய 
செடி . 
cal umet , 11. நட்பிணக்க அறிகுறியாக அமெரிக்கச் செவ்விக் 
தியர் ( Red Indians of America ) வழங்கும் புகைக்குழாய் ; 
அமைதிச்சின்னம் . 
calum niate , V. பழி , இழித்துக்கூறு ; பொய்க்குற்றம் 

கற்பி ; பொய்ச் செய்திகளைப் பரப்பு . 
calumnia tion , n . இழிப்புரை , பழித்துக் கூறுதல் . 
calum niator , 11. தூறு பேசுபவர் . 
calum niatory , calum nious , a . இழித்துக்கூறும் இயல் 

புடைய , தூறுகூறும் பாங்கான . 
cal umny , n . 

எற்றியுரைத்தல் ; பொய்க்குற்றச்சாட்டு ; 
அவதூறு . 
Cal vary , 11. இயேசுநாதரைச் சிலுவையிலறைந்த இடம் ; சிலு 
வைக் காட்சி ஓவியம் ; ( தொ . ) Calvary cross , மூன்று 

படிகளுடைய பீடத்திலமைக்கப்பட்ட சிலுவை . 
calve , v . கன்றீனு , பெற்றெடு ; பனிப்பாறை வகையில் பனிக் 

கட்டியை நெகிழ்வித்துத் தள்ளு . 
calved , a . பின்னங்கால் கெண்டைச் சதையுடைய , கெண்டைப் 

பகுதியுடைய . 
cal ver , V. உயிருடைய நிலையிலேயே மீனை முன்னேற்பாடாக 

ஒழுங்குசெய் . 
Cal vinism , n . ஜினீவா ( Geneva ) நகரத்தில் வாழ்ந்த சமய 
சீர்திருத்தவாதியாகிய ஜான் கால்வின் ( John Calvin 1509 . 
1564 ) நிறுவிய இறைமையியல் கொள்கை . 
Cal vinist , n . ஜான் கால்வின் என்பாரின் இறைமையியல் 

கொள்கையைப் பின்பற்றுபவர் . 
calx , 11. புடநீறு , உலோகம் அல்லது கனிப்பொருளை எரித்தால் 
எஞ்சி நிற்கும் பொருள் ; pl . cal ces , calx es ; ( தொ . ) 
calx of mercury , இரசத்துரு . 
calycan themy , 11. புல்லிவட்டம் அகவிதழ் வட்டத்தை 

ஒத்திருக்கும் நிலை . 
calyciflor al , calyciflor ate, calyciflor ous , a . மலர் 
களில் பூவிழைகளும் இதழ்களும் புல்லிவட்டத்திலிருந்தே 

எழுகிற . 
cal yciform , a . புல்லிவட்ட உருவுடைய . 
calyc inal, a . புல்லிவட்டத்தைச் சார்ந்த ; புல்லிவட்டத்தை 

யுடைய ; புல்லிவட்டத்தின் மீதுள்ள . 
calyc inar , a . புல்லிகளே இதழ்களாக மாறுபட்டிருக்கிற ; 
புல்லிவட்டத்தைச் சார்ந்த ; புல்லிவட்டம் போன்ற ; புல்லி 

வட்ட இயல்புடைய ; புல்லிவட்டத்தின் மீதுள்ள . 
cal ycine , a . = calycinal. 
cal ycle, n . ( தாவ . ) புல்லிவட்டஞ் சூழ்ந்த சிதல்வட்டம் , 
துணைப்புல்லி வட்டப்போலி ; விதைச்சூட்டு ; ( வில . ) குவளை 
அமைப்புடைய உள்ளுறுப்பு . 
cal ycled , a . ( வில. ) குவளை வடிவ உள்ளுறுப்புடைய ; 

( தாவ . ) சிதல்வட்டமுடைய , 
cal ycoid , calycoi deous , a . புல்லி வட்டம்போன்ற . 
calyc ular , a . ( தாவ . ) புல்லிவட்டப் போலியான , சிதல் 

வட்ட வடிவுடைய ; சிதல் வட்டத்துக்குரிய . 
calyc ulate , a . ( தாவ . ) சிதல் வட்டத்தையுடைய ; ( வில . ) 
பல் குழிவுடைய எதிரிணை புணர்ச்சியுறுப்புடைய . 


கனலளவை . 


உடைய 


139 
calycule 

camp 
cal ycule , n . ( தாவ . ) சிதல்வட்டம் ; ( வில . ) குவளை அமைப் cam elish , a . ஒட்டகம் போன்ற ; பிடிவாதமுடைய . 
புடைய உள்ளுறுப்பு . 

camell ia , 11. கீழை ஆசியாவுக்குரிய அழகிய மலர்களைக் 
calyp so , 71. அமெரிக்க மேலை இந்தியத்தீவின் பழங்குடிகள் கொண்ட தேயிலையினம் சார்ந்த பசுமை மாறாத குத்துச் 
( West Indians ) இயல்வரவாகப் பாடும் நாட்டுப்புறப் பாடல் . செடி வகை . 

cam eloid , 11. ஒட்டக 
calyp tra , 11. கிரேக்க முகமூடி ; பாசி மேலுறை ; வேரின் 

இனத்தின் வகை ; 

u . ஒட்டக 
நுனியுறை . 

இனத்தைச் சார்ந்த , 
calyp trate, a . மூடியையுடைய . 

camel opard , 11. ஒட்டகச் சிவிங்கி . 
calyp trogen , 11. வேர்மூடியை உருவாக்கும் உயிர்மத்தொகுதி . 

cam elry , 11 , ஒட்டகப்படை , 
cal yx, 1. ( தாவ . ) புல்லிவட்டம் , புறவிதழ் வட்டம் ; ( வில . ) cam el s -hair , n . தூரிகையாகப் பயன்படும் ஒட்டக மயிர் ; 
கிண்ணம்போன்ற உறுப்பு , குவளை அமைப்பு வகை ; பவளத் 

அணிலின் வால் மயிர் ; a . ஒட்டக மயிரால் செய்யப்பட்ட . 
தின் குழிவு ; pl . ca lyces , ca lyxes . 

cam embert , 11. பிரான்சு நாட்டிலுள்ள நார்மண்டிப் பகுதிக் 

குரிய மென்மையான ஊட்டம் மிக்க உறைபாற்கட்டி . 
cam , 11. இயக்கும் சக்கரத்தின் சுற்றுவட்டம் கடந்த முனைப்பு . 
camaieu , 11. உள் வண்ணப் பின்னணியுடைய புடைப்புருச் 

cam eo , 11. புடை வண்ணச் செதுக்குமணி , புடைப்புருவாகச் 
செதுக்கு மணி ; ஒருவண்ண ஓவியம் ; இயற்கை வண்ணங் 

செதுக்கப்பட்ட மணி , உள் வண்ணம் வேற்றுப்பின்னணி 

வண்ணமாக அமையும்படி புடைப்புருவாகச் செதுக்கப்பட்ட 
களாக அமையாத எளிய வண்ணங்களில் அமைந்த சித்திரம் ; 
கரிக்கோல் சித்திரப்பாணியமைந்த அச்சுப்பட முறை . 

மணி ; pl . cam eos . 
cam an , 11. முறையமையாச் சிறுவர் வளைகோற் பந்தாட் cameo ware , 11. வேற்று வண்ணப் பின்னணி 
டத்தில் பயன்படுத்தப்படும் கோல் . 

புடைப்பகழ்வுச் சித்திரங்கள் கொண்ட மட்பாண்டம் . 
camaraderie , ( பிர . ) 11 . தோழமையுணர்ச்சி , உழுவலன்பு , 

cam era , 11. மறைவறை , வில் வளைவான முகட்டினை உடைய 
கெழுதகைமை . 

உள்ளறை ; நடுவரின் தனி அறை ; நிழற்படக் கருவி ; சட்ட 

மன்றம் ; போப்பாண்டவரின் கருவூலம் ; தொலைக்காட்சியில் 
camarill a , ( ஸ்பா . ) 1. சூழ்ச்சிக் குழு ; உட்குழு ; மதியமைச் 

உருப்பதிவு செய்து மின் அலைகளாக அனுப்பும் அமைவு ; 
சருக்கெதிரான மன்னவை மறைகுழு ; சிறு அறை . 

( தொ . ) iit cainera , மறைவாக , தனியாக , வெளியிடத்தி 
cam aron , 11. பெரிய நன்னீர் மீன் வகை . 

லன்றி . 
cam ber , n . மெல் வளைவான சிறு கோட்டம் , மேல் வாட்டமான 

can era - lu cida, ( ல . ) 1. உருப்பதிவுப் பெட்டி , பளிங்குப் 
வளைவு ; கப்பற் பலகையின் மேல் வளைவு ; மரம் இறக்கும் பட்டை மூலம் பொருளின் உருசாயல் தாள் அல்லது 
துறை ; V. சிறிது வளையச்செய் ; சற்றே வளைவுறு . 

திரைத்துணி மீது விழச்செய்யும் வரைபடத் துணைக்கருவி . 
Cam berwell Beaut y , n . அழகிய பெரிய வண்ணத்துப் cam era - man , n . நிழற்படம் எடுப்பவர் ; பத்திரிகை - திரைப் 
பூச்சி வகை . 

படத் துறைகளின் நிழற்படப் பதிவாளர் . 
cam bial, a . மர இனத்தின் வளர்படையைச் சார்ந்த ; ஆக்கு cam era - obscu ra , ( ல . ) 11. வெளிப்புற உருவைத் திரையில் 
படைக்குரிய . 

விழவைக்கும் இருட்டறைப் பெட்டி . 
cam biform , a . ஆக்குபடை வடிவான , வளர்படை. உருவான . camera tion , 1. கவிகை மோட்டமைவு ; கவிகை மோட 
cam bist , 11 . நாணயமாற்றுத்துறை வல்லுநர் . 

மைத்தல் . 
cam bium , n . ( தாவ . ) வளர்படை , ஆக்குபடை , தண்டின் camerleng o , camerling o, 11. போப்பாண்டவரின் 
மென் மரத்துக்கும் கடுமரத்துக்கும் இடைப்பட்ட நிலையிலுள்ள பொருளகர் ; போப்பாண்டவர் திருத்துணைவர் குழுவின் 
இருவகைகளின் ஆக்கு முதற்கூறு . 

கருவூலத் தலைவர் . 
camboge , n . மஞ்சள் பிசின் அரக்கு வகை . 

Cameron ian , n . femi SCTIT GOT ( Richard Cameron ) 
cam brel , n , இறைச்சிக்கொளுவி . 

என்பவரைப் பின்பற்றும் கிறித்தவ சமயக்குழுவினர் ; குறிப் 
Cam brian , 11. வேல்ஸ் ( Wales ) கம்பர்லாந்து ( Cumberland ) 

படைப்பிரிவினர் ; a . ரிச்சார்டு காமிரானைப் 

பின்பற்றிய . 
பகுதிகளில் வாழ்பவர் ; ( மண் ) வேல்ஸ் - கம்பர்லாந்து பகுதி 
களில் காணப்படும் தொல்லுயிரூழிக்குரிய பாறை அடுக்கு ; 

cami - knick ers , n . pl . மகளிர் உள் உடுக்கை . 
a , வேல்ஸ் 

நாட்டுக்குரிய ; ( மண் . ) வேல்ஸ் - கம்பர்லாந்து cam ion , n . பெரும்பாரப் பொறி வண்டி ; பொதி வண்டி . 
ஆகிய நாடுகளில் உள்ள தொல்லுயிரூழி அடுக்குக்குரிய . 

cam isole , n . கை வைத்தோ 

கை வைத்தோ வைக்காமலோ தைத்துள்ள 
cam bric , n . வெண்ணிற இழைத்துணி வகை ; 

பெண்டிர் உள் ஆடை , மகளிர் காலை ஆடை . 
கைக்குட்டைகள் ; a . வெண்ணிற இழைத்துணியால் இயன்ற . cam let , 11. ஒட்டக மயிர் ஆடை வகை ; கம்பளி ஆடை வகை . 
Cam bridge blue , n . இள நீல வண்ணம் . 

camm ock , 11. ( தாவ . ) மஞ்சள் நிற மலர்களைக் கொண்ட 
came , 11. பின்னல் கம்பிப் பலகணியில் வழங்கும் தொடுகுழி செடிவகை . 
வுடைய ஈயப்பாளம் . 

cam omile, 11. செவ்வந்திப் பூவினத்தைச் சார்ந்த செடிவகை . 
caine , v . come என்பதன் இறந்த காலம் . 

Cano rra , ( இத் . ) 11. நேப்பில்ஸ் நகர மறைவுக்குழு ; இரகசிய 
cam el , n . ஒட்டகம் ; ஆழமற்ற நீரில் கலத்தைத் தூக்கப் 

சங்கம் . 
பயன்படும் நீர் புகா அமைப்பு ; கூனல் வானூர்தி ; ( விவி . ) cam ouflage , n . உரு மறைப்பு ; ஏமாற்று கருவி ; ஏமாற்று 
நம்ப முடியாதது . 

வித்தை ; 3. ஏமாற்று ; மாற்றுரு மேற்கொள் . 
cam el -back , a . சக்கரங்களின் பட்டைக் குழாயை வலுப் camouflet , ( பிர . ) 11. வெடிகுண்டு விளைத்த அடித்தள விடர் ; 
படுத்தக் கையாளப்படும் கீழ்த்தர இருமடிச் செயற்கைத் 

எதிரிகளின் சுரங்க வழிகளைத் தகர்க்கும் சுரங்க வெடி . 
தொய்வகம் . 

camp , 11. பாசறை ; கூட 

டாரம் ; தங்கல் மனைகள் ; கூடார 
cam el - backed , a . கூனல் முதுகுடைய . 

வாசிகள் ; வழிப்போக்கர் இராணுவத்தார் முதலியோர் 
cameleer , 11, ஒட்டகம் ஓட்டுபவர் . 

இடைவழித்தங்கல் ; அரணுடைய பழைய இடம் ; இராணு 
camel eon , 1. = chameleon . 

வத்தினர் நிலையாகத் தங்குமிடம் ; சுரங்க வேலை செய்யும் 
camel eopard , n . = camelopard . 

இடங்களிலுள்ளது போன்ற காளான் நகரங்கள் , திடீரெனத் 

தோன்றி வளரும் நகரங்கள் ; இராணுவப்பணி , இராணுவ 
cam eline , 1 . ஒட்டக மயிர் ஆடை ; கம்பள ஆடை ; 

வாழ்க்கை ; கட்சி ; 1. கூடாரமடித்துத் தங்கு ; கூடாரமடி ; 
4. ஒட்டக இயல்புடைய . 

கூடாரத்தில் தங்கு . 


பிட்ட ஒரு 


நயமான 


140 


camp 


cancellous 


கனடா 


camp , 1. உதைபந்தாட்டத்தின் பழைய முறை ; V. சண்டை 

யிடு ; போராடு . 
Campag na , 11. இத்தாலிய சமவெளி . 
campaign , 11. களத்தினை இராணுவம் கைவசம் வைத் 
திருக்கும் நேரம் ; நாட்டிற்குள் இன்பப் பயணம் செல்லுதல் ; 
போராட்ட ஏற்பாடு ; வினையாள் முறை ; I. போர் வினையில் 
ஈடுபடு . 
campaign er , 11. பல போர் எழுச்சிகளில் பணியாற்றியவர் ; 

போரனுபவம் உடையவர் . 
campa na , 11. மணிபோன்ற வடிவுள்ள பொருள் ; மலர் வகை . 
campani form , a . மணி வடிவான ; மணிபோன்ற அமைப் 

புள்ள . 
campanil e , 11. மணிக்கூண்டு , தூய திருக்கோயிலினின்றும் 

பிரிந்துள்ள மணிக்கூண்டு ; pl . c& mpanil es , campanili. 
cam panist , 11 , ஒலிக்கும் மணியாளர் . 
campanol ogy , 11. மணி நூல் . 
campan ula , 11. மணி போன்ற பூக்களை உடைய இனம் ; 

ஸ்காத்லாந்து நாட்டு நீல மணிப் பூவினம் . 
campan ulate, a . ( தாவ . , வில . ) மணி வடிவான . 
camp - bed , 11. மடக்குப் படுக்கை . 
camp - chair , 11. மடக்கு நாற்காலி , 
camp - colour , 11. குறியிடுவதற்குப் பயன்படும் கொடி . 
campeador , ( ஸ்பா . ) 11. வாகைவீரன் , முதல்வன் . 
campes tral , a . வயலில் வளர்கிற ; செறுவைச் சார்ந்த . 
camp -fe ver , 11. கூடாரக்காய்ச்சல் , கூடாரங்களில் வரக் 

கூடிய குடற்காய்ச்சல் நோய் போல்வது . 
camp - foll ower , 11. இராணுவக்குழுவோடு செல்லும் பரி 

வாரத்தார் . 
cam phor , 11. கற்பூரம் , சூடம் . 
camphora ceous , a . சூடம் போன்ற , கற்பூரத்தை ஒத்த . 
cam phorate, v . சூடத்தால் நிறை ; மற்றொன்றுடன் 

சூடத்தினை ஏற்கக்கூடிய அளவு கல . 
camphor ic , a . சூடத்தைச் சார்ந்த . 
cam pion , n . வெள்ளை சிகப்பு வண்ணங்களிலுள்ள மலர்ச் 

செடி வகை . 
camp - meet ing, 11. கூடாரங்களில் திறந்த வெளியின்கண் 

கூடும் சமயக்கூட்டம் . 
Campo dea , 1. வயிற்றின் இறுதியில் இரு நுண்ணிழைகளை 

உடைய கண்ணற்ற பூச்சி வகை . 
cam po san to , ( இத் . ) 11. இத்தாலியிலுள்ள இடுகாடு . 
camp shed , U. ஆற்றங்கரைப் பாதுகாப்பு அடுக்கு அமை . 
camp shedding , camp -sheeting, camp shot , n . ஆற் 

றின் கரையைப் பாதுகாக்கும் அடுக்கு அமைவு . 
camp tonite, n . பூமிக்கு அடியில் உருகிய நிலையிலிருந்த 

பாறைப் பொருளின் இறுகிய நிலை . 
cam pus , 11. கல்லூரியைச் சுற்றியுள்ள நிலம் ; பள்ளிக்கூடத் 

தைச் சுற்றியுள்ள மனை . 
campylot ropous , a . வளைந்த சூலகத்தினையுடைய . 
cam -shaft , 11. முனைந்த பகுதியுள்ள சுற்றுருளை . 
cam stone, 11. அடுப்புக்கல்லையும் வாயிற்படிகளையும் வெண்மை 

யாக்க உதவும் களிமண் கல்வகை . 
cam - wheel , 11. சுற்றுருளையில் பிறிதொன்றற்குச் சுழற்றிக் 

கொடுக்கும் முனைத்த பகுதியுள்ள சக்கரம் . 
cam wood , n . மேலை ஆப்பிரிக்க மரவகை ; சிவப்புச் சாயம் 

செய்யப் பயன்படும் மரவகை . 
can , 1 , பிடியுள்ள தகரக்குவளை ; புகைப்போக்கியின் தகர 
மேல்மூடி ; பழம் - இறைச்சி இவற்றை இறுகமூடி வைக்கப் 
பயன்படும் தகரக்கலம் ; நீர்க்குவளை ; V. தகரங்களிற் பாது 
காப்பிற்காக வை . 


can , v . தகுதிவாய்ந்திரு ; தேவையான ஆற்றல் பெற்றிரு ; 

தெரிந்திரு ; திறமை பெற்றிரு. 
Can aan , 11. இன்ப உலகம் . 
Can ada , a . கனடா நாட்டினின்றும் வந்த ; கனடா நாட் 

டினைச் சார்ந்த . 
Cana dian , n . கனடா நாட்டுக் குடிமகன் ; d . 

நாட்டைச் சாந்த . 
canaille , ( பிர . ) 11. சந்தைக்கூட்டம் , பொதுமக்கள் திரள் . 
canal , 11. கால்வாய் ; ( தாவ . ) நெய்மக்குழாய் ; பள்ளம் . 
canal - cell, 1 , ( தாவ . ) பாசி பெரணி ஆகியவற்றின் பெண் 

இனப் பெருக்க உறுப்பின் கழுத்திலுள்ள உயிரணு . 
canalic ular , a . ( உள் . ) சிறு கால்வாய் போன்ற உறுப்பமைப் 

பினைச்சார்ந்த ; உடலில் சிறு பள்ள அமைப்புக்களுடைய . 
canalic ulate , canalic ulated , a . ( உள் . ) கால்வாய் 

உடைய ; சிறுபள்ளம் போன்ற அமைப்புடைய . 
canalic ulus , n . ( உள் . ) உடலில் உள்ள சிறு கால்வாய் 

போன்ற அமைப்பு ; pl . canalic uli . 
canaliza tion , n . ) கால்வாய்க் . கட்டுமானம் ; செயற்கைக் 
கால்வாய் அமைப்பு ; கால்வாயாக மாற்றுதல் ; வழிப்படுத்து 
தல் , வரையறுக்கப்பட்ட வழியில் இயக்குதல் . 
can alize , v. கால்வாய் வெட்டு ; கால்வாயாக மாற்று ; 

வரையறுக்கப்பட்ட வழியில் செலுத்து ; நெறிப்படுத்து . 
canape , ( பிர . ) n. உப்பிட்ட மீன்முட்டைத் தொகுதியோடு 

பொரிக்கப்பட்ட சிற்றுண்டி வகை . 
canard , ( பிர . ) 1. புரளி , 

புரளி , பொய்யாகப் பரவவிடப்படும் 
செய்தி . 
canar y , 11. இனிப்புடைய இளந் தேறல் வகை ; மஞ்சள் 
வண்ணமுள்ள பாடும் பறவை வகை ; கானரித் தீவுகளில் 
தோன்றிய கிளர்ச்சி மிக்க கூத்துவகை ; தூண்டில் இரை 
யாகப் பயன்படும் மஞ்சள் நிறமான புழுவகை ; a . கானரித் 
தீவுகளுக்குரிய ; பளப்பளப்பான மஞ்சள் நிறமுள்ள ; V. 
கானரித்தீவுக் கூத்தினை மேற்கொண்டு ஆடு ; இங்கும் 
அங்கும் துள்ளிப்பாய் . 
can ary - cree per , n . கேடய வடிவான இலைகளையும் மஞ்சள் 

வண்ண மலர்களையும் கொண்ட கொடிவகை . 
cana ry - seed , n . பாடும் புள்ளின் உணவாகப் பயன்படும் 

புல்விதை . 
canas ta , n . தென் அமெரிக்காவில் தொடங்கிய சீட்டாட்ட 


வகை . 


canas ter , n . நடு அமெரிக்கப் புகையிலை வகை . 
cancan , ( பிர . ) 1. பிரஞ்சுக்கூத்து வகை , ஊர்த்துவ நடன 


வகை . 


நீக்கு ; 


நடை 


can cel , n ; எதிராணை ; அச்சடித்த தாளை வெளிவிடாதடக்கு 
தல் ; அச்சிட்டதாளை வெளிவிடா தடக்கி வேறாக அச்சிட்ட 
படி ; 3. துடைத்தழி , இல்லாதாக்கு , 
முறையிலிருந்து விலக்கு ; கோடிட்டு அழி , கீறித்தள்ளுபடி 
செய் ; எதிரீடு செய் . சரிக்கட்டு ; மறு எதிராணை செய் ; 
பின்னத்தில் ஒரே பகுதி தொகுதி யிரண்டிலும் ஒரே சினை 
அடி ; சமன் தொடரில் பொதுச்சினை அடி ; ( தொ . ) pair of 
cancels , சீட்டுக்களில் துளையிடும் அழுத்துகுறடு . 
can cellate, can cellated , a . எதிரெதிராக வெட்டும் கறுக்கு 
வரிகளையுடைய ; சிலுவைக் குறியால் குறிக்கப்பட்ட ; 
பின்னல் வலை போன்ற அமைப்புடைய ; எலும்புகளில் இழை 
இதழ் வலைப் பின்னலமைப்பு மூலம் கடற்பஞ்சு போன்ற 
இயல்பு வாய்ந்த . 
cancella tion , 11. குறுக்குக் கோடிடுதல் ; அழித்தல் , நீக்கம் . 
cancell j , n . pl . தடுப்புச் சட்டத்தின் பின்னல் கம்பி 

வலைக்கூறு . 
can cellous , a . ( உள் . ) எலும்புகளில் இழையிதழ்க் குறுக்குப் 
பின்னல் அமைப்பு மூலம் கடற்பஞ்சுபோன்ற தன்மை 
யுடைய . 


( 


141 


Cancer 


canicular 


can dle - lighter, n . விளக்கு ஏற்றுபவர் ; விளக்கேற்றப் 

பயன்படும் பொருள் . 
Can dlemas , 11 , கத்தோலிக்கர் திருவிளக்குத் திருநாள் , 

பிப்ரவரி 2 - ஆம் நாள் . 
can dle - nut , 11 . பசிபிக் தீவுகளிலுள்ள நெய்ப்புடைக் 

கொட்டை வகை . 
can dle - power , n . மெழுகு விளக்கொளி , ஒளி அலகுக்கூறு . 
can dle- snuffer , n . மெழுகுதிரியின் கரிந்த திரியை வெட்டுங் 
கத்திரி ; நாடக சாலைகளில் விளக்குகளின் கரிந்த திரியை 
வெட்டும் பணியாள் . 
can dlestick , 11. மெழுகுதிரி நிலைச்சட்டம் . 
can dle - tree, n . மெழுகுதிரியின் வடிவுடைய கனியுள்ள 

அமெரிக்க வெப்ப மண்டல மரவகை. 
can dle - waster , n . இரவு நெடுநேரங் கடந்துங் கற்பவர் . 
can dle - wood , 11. நடு அமெரிக்கப் பகுதிக்குரிய பிசின் மர 


வகை . 


can dock , n . மஞ்சள் நிற நீர்வாழ் மலர் வகை , மஞ்சள் நிற 

அல்லிக்கொடி வகை . 
can dour , 11. ஒருபாற் கோடாமை , நடுவுநிலைமை , வாய்மை , 

நேர்மை ; கரவின்மை , படிறின்மை . 
can dy , . கற்கண்டு ; T. சர்க்கரை படிவி , சர்க்கரையி 
லிட்டுப் பதனப்படுத்து ; சர்க்கரையை மணிக்கண்டுருவாக்கு ; 
மணியுருவாகு ; ( தொ . ) candy floss , கழி நுனியில் வைத்து 
விற்கப்படும் பஞ்சு போன்ற உருண்டை 

உருண்டைத் தித்திப்புப் 
பண்டம் ; candy stripe, ஆடையின் கரையருகே விட்டு 
விட்டு இடப்படும் வெள்ளிடை மென்கரை . 
can dy , n . கண்டி , பாரம் , இருபது மணங்கு கொண்ட 


க 


எடை . 


Can cer , n . கடக இராசி , ஆடி வீடு ; விண்மீன் குழு , ஆடிக் 

கோடு ; உணவுக் குரிய நண்டு வகையின் இனம் . 
can cer , 11. புற்றுநோய் , உள்ளிருந்து அரிக்கும் தீமை . 
cancer ate, v . புற்று வை , 
can cerous , a . புற்றுநோய் போன்ற ; புற்றுநோய் கொண்ட . 
can criform , a . நண்டு வடிவான ; புற்றுநோய் போன்ற . 
can crine , a . நண்டு போன்ற ; மாலை மாற்றணி பொருந்திய . 
can croid , n . நண்டு போன்ற உயிரினம் ; புற்றுப்போன்ற 

கட்டி ; a . அலவன் போன்ற ; புற்றுநோயை ஒத்த . 
candel a , 11. ஒளி அலகுக் கூறு . 
candela brum , n . கொத்து விளக்குத் தண்டு ; அழகிய 

மெழுகுவர்த்திக் கொத்து ; pl . candela bra . 
can dent , a . பகட்டொளியுடைய ; வெள்ளொளி வெப்புடைய . 
candes cence, n . வெள்ளொளி வெப்பு , வெள்ளொளி . 
candesc eni, a . வெள்ளொளி வெப்புடைய ; வெள்ளொளி 

காலுகிற , வெண்சுடர் வீசுகிற . 
can did , a . கள்ளமில்லாத , கபடற்ற ; தெளிவான ; ஒருசார் 
பற்ற , நேர்மையான ; ( தொ . ) candid camera , மக்கள் 
அன்றாடத் தொழிலில் இயல்பாக ஈடுபட்டிருப்பதைப் படம் 
எடுக்கத்தக்க நிழற்படக் கருவி ; தொழிலில் ஈடுபட்டிருக்கும் 
மக்களை அவ்வாறே இயல்பாக நிழற்படம் எடுக்கும் 

பாணி . 
can didacy , 11. வேட்பாளர்நிலை , நாடிநிற்கை , கோரிக்கை . 
can didates 11. வேட்பாளர் , பணிக்கு மனுச்செய்பவர் ; தேர்வு 

நாடுபவர் ; தேர் தல் நாடுபவர் , அபேட்சகர் . 
can didature , n . வேண்மர்நிலை ; வேண்டுதல் , கோரிக்கை , 

அபேட்சித்தல் . 
can didly , adv. கபடின்றி , கரவின்றி , நேர்மையாக ; ஒரு 

சார்பின்றி . 
can didness , 11 . கள்ளங்கபடின்மை , வெள்ளை உள்ள 
முடைமை ; நேர்மை ; ஒரு சார்பின்றி இருத்தல் ; தெளி 
வுடைமை . 
can died , a . சர்க்கரைப்பாகு படிந்த ; சர்க்கரையில் பதனம் 
செய்யப்பட்ட ; மணிக்கண்டு ஆக்கப்பட்ட , மணியுருவான ; 
மினுங்குகிற ; இனிய , தேனினிமையுடைய , இனிப்பூட்டப் 
பட்ட ; இன்புகழ்ச்சியான . 
can dies , 11 , p1. கற்கண்டுகள் ; தித்திப்புப் பண்டங்கள் . 
can dle , 1. மெழுகுத் திரி , கொழு விளக்கு ; ஒளியுடைய 
பொருள் ; ஆவி அடுப்பின் பீற்றனல் ; ஒளிச் செறிவலகுக்கூறு ; 
ப . முட்டை முதலிய பொருள்களை விளக்கொளியின் எதிரே 
காட்டி ஆய்ந்துபார் ; ( தொ . ) burn the candle at both ends , 
ஒரேசமயத்தில் இருவழிகளில் பொருள் செலவழி ; not fit to 
hold a candle to , ஒப்பிடுதற்கியலாத ; the game is not 
worth the candle, பயனில் முயற்சி , உழைக்கும் கூலிக்குக் 
கூடக் கட்டிவராத முயற்சி . 
can dle - berry , 11. காய்ந்தால் விளக்குப் போன்று ஒளிதரும் 

கொட்டைகளையுடைய மரவகை ; மரவகையின் கொட்டை . 
can dle - bomb , 11 , விளக்கனலில் வெடிக்கக்கூடிய தண்ணீர் 

நிரம்பிய கண்ணாடிக் குண்டு . 
can dle - dipp ing , 11. கொழுப்பில் தோய்த்து மெழுகுவர்த்தி 

செய்யும் முறை . 
can dle - end , 11. எரிந்து தேய்ந்துபோன மெழுகுதிரி அடிக் 

கட்டை . 
can dle- fish , 11. உலர்த்தி மெழுகுதிரி போன்று பயன்பட 

வல்ல நெய்யார்ந்த வட பசிபிக் மாக்கடலின் மீன்வகை . 
can dle - holder , 1. பணியியற்றுங்கால் விளக்கு தாங்குபவர் ; 

மறைமுக உடந்தையாளர் . 
can dle - light , 11. மெழுகு விளக்கொளி , 

விளக்கொளி ; 
மெழுகுதிரிக்கட்டின் ஒளிவிளக்கம் ; விளக்கு ஒளி நேரம் . 


can dytuft, 11. ( தாவ . ) பெரும்புறவி தழுடைய மலர்க்கொத்துச் 

செடிவகை. 
cane , n . பிரம்பு ; சூரல் ; கரும்பு ; மூங்கில்வகை ; அடிக்கும் 
மெல்லிய பிரம்பு ; கைத்தடி ; அரக்கு - கந்தகம் - கண்ணாடி 
ஆகியவற்றின் கம்பியுருளை ; U. பிரம்பால் அடி . 
cane -apple , 11. சிவப்புப் பழங்களைக் கொண்ட மரவகை ; 

சிவப்புப் பழவகை . 
cane - bottomed , a . பிரம்பால் பின்னப்பட்ட இருக்கையை 

உடைய . 
cane - brake, 11. மூங்கிற் புதர்க்காடு ; பிரப்பங்காடு . 
cane - chair , 11. பிரம்பு நாற்காலி . 
cane - fruit , n . பிரப்பம்பழம் ; மூங்கிற் பழம் . 
Canell a , n . கருவாமரம் , இலவங்க மரவகை . 
cane - mill , 1. கரும்பு ஆலை . 
can ephor , 1. ( கட் . ) தலையிலே கூடையைச் சுமந்திருக்கும் 

பெண் உருவக்கலைச் சிற்பம் . 
caneph orus , ( ல . ) 11. கூடையைச் சுமந்து நிற்பது போன் 

றமைந்த கிரேக்க இளை ஞர் அல்லது மகளிர் சிற்பம் ; 
pl . canep hori . 
canes cent , a . வெண்மையாகும் போக்குடைய , பழமையான . 
cane - sugar , 11. கரும்புச் சர்க்கரை ; கருப்பஞ் சாற்றினின்று 

எடுக்கப்படும் வெல்லச்சத்து . 
cane - trash , 11. கரும்பாலை எரிபொருளாகப் பயன்படும் 

கரும்புச்சக்கை . 
can ful , 11. குவளையளவு . 
cang , cangue , 11 . இளங்குற்றவாளிகள் கழுத்திற் 

சுமத்தப்படும் தண்டனைப் பலகை . 
canic ular , a . அக்கினி நட்சத்திரத்தைச் சார்ந்த ; கத்திரி 
நாளைச் சார்ந்த ; ( தொ . ) canicular cycle , 

ஆயிரத்து 
நானூற்று அறுபது ஆண்டுகளைக் கொண்ட எகிப்திய 
காலக்கூறு ; 

canicular year , அக்கினி நட்சத்திர உதய 
முதற் கணக்கிடும் ஆண்டு . 


142 


canonise 


canine 
can ine , a . நாயைச் சார்ந்த ; நாய் போன்ற ; பல் வகையில் 
நாய்க்கிருப்பது போன்ற ; ( தொ . ) canine letter , உறுமல் 
ஒலி ( R என்ற ) எழுத்து ; canine tooth , கோரைப்பல் . 
can ing , n . பிரம்படி , பிரம்பால் அடித்தல் . 
can ister , 11. தேயிலைப்பெட்டி ; குண்டு ரவைப்பெட்டி ; 

அப்பப்பெட்டி . 
cani ties , 11. முடி நரை . 
can ker , n . வாய்ப்புண் ; அரிப்பு எரிப்பு உடைய அழிசீக் 
கட்டு ; மரஞ்செடியினங்களில் தோன்றும் காளான் நோய் 
வகை ; பழமர நோய்வகை ; குதிரைகள் காலில் தோன்றும் 
வீக்கம் ; நாயின் காதில் வரும் படைநோய் ; பறவைகளுக்கு 
வரும் கட்டி ; அரிக்கும் புழு ; அழிகேடு ; 3. உள்ளிருந்தரி : 
அரித்தழி , அழிவுக்கு ஆளாக்கு ; பழியொட்டு , அழி , கேடு 
பரப்பு ; பண்புகெடு , சீர்குலைவூட்டு ; ஊழ்த்துப்போ , கெடு . 
cank ered , a . அரிக்கப்பட்ட ; நச்சுப்பட்ட , சீர்கெட்ட , பண்பு 

குலைவுற்ற ; மனக்கசப்புற்ற . 
cank eredly , adu . ஊழலாக . 
cank erous , a . புற்றுநோய் போன்று அரித்து அழிவுசெய்கிற , 

அரித்துத் தின்னுகிற , பழிகேடான . 
can ker - rash , 11. அழற்காய்ச்சல் , தொண்டைப்புண் காய்ச்சல் . 
cank er - worm , 11. இலை தளிர்களை அழிக்கும் முட்டைப்புழு . 
cank ery ; a . அரித்துத் தின்னுகிற , சாகும்போக்குடைய . 
Cann a , 11. பன்னிற மலருள்ள கல்வாழை வகை , கானா வாழை . 
cann abic , a . சணலினைச் சார்ந்த . 
cann abin , n . சணல் இனச்செடியின் பிசின் வகை . 
canned , a . பெட்டியில் அடைத்த , தகரப்பெட்டிகளில் 
அடைத்துப் பாதுகாக்கப்பட்ட ; இசை வகையில் மீட்டிசைப் 
பதற்காகப் பதிவு செய்யப்பட்ட . 
cann el , cann el - coal , 1. எரிமூட்டு நிலக்கரி . 
caan elure , n . நீள்வரைப் பள்ளம் ; துப்பாக்கி குண்டில் 

சுற்றுவரிப்பள்ளம் . 
cann er , 11. தகர அடைப்புக்களில் அடைப்பவர் . 
cann ery , 11 . தகர அடைப்புச்சாலை , உணவுப்பொருள்கள் 

தகர அடைப்புக்களில் வைத்தடைக்கப்படும் இடம் . 
cann ibal , 11. தன்னினந்தின்னி , அரக்கன் ; a . தன்னினத்தைத் 

தின்னுகிற . 
cann ibalism , n . தன்னின உயிருண்ணும் பழக்கம் . 
cannibalis tic , a . தன்னின உயிருண்ணும் இயல்புடைய . 
cann ibalize , v . இயந்திரத்துக்கு அதனுடனொத்த பிற 
இயந்திரப் பகுதிகளை எடுத்துச் செப்பம் செய் ; இயந்திரப் 
பகுதி நிரப்பப் பிற இயந்திரப் பகுதிகளைப் பிரித்தெடு . 
cann ikin , n . சிறு தகரக்குவளை . 
cann ing , 11. உணவுப் பொருள்களைத் தகர அடைப்புக்களில் 

அடைக்கும் தொழில் ; அடைப்புமுறை . 
cann on , n . பீரங்கி ; பாரவெடிப்படை , பெரிய துப்பாக்கி ; 
விமானப் பீரங்கி ; பாலுண்ணிகளின் உள்ளங்கால் பாத 
எலும்புகளின் கெட்டிப்பு இணைப்பு எலும்பு ; வட்டமான 
கடி.வாளச்சில்லு ; மேடைக்கோற் பந்தாட்டத்தில் 
பந்துகளை ஒருங்கே அடிக்கும் தெறி அடி ; 3. பீரங்கியால் 
தாக்கு ; மேடைக்கோற் பந்தாட்டத்தில் தெறி அடிகொடு ; 
மோதுவி ; மோது ; சென்று முட்டு . 
cannonade , 11. பீரங்கியின் தொடர்குண்டுவீச்சு , பீரங்கித் 

தாக்குதல் ; 1. பீரங்கியால் தாக்கு , குண்டுவீச்சால் தகர் . 
cann on - ball , n . பீரங்கிக்குண்டு . 
cann on - bit , 11. வட்ட வடிவக் கடிவாளச் சில்லு . 
cann on - bone , n . பாலுண்ணிகளின் உள்ளங்கால் எலும்பு 

பாத எலும்புகளின் கெட்டிப்பு இணைப்பான எலும்பு . 
cannoneer , n . பீரங்கி வலவர் . 
cann on - fodder , 1. பீரங்கி இரை , போரில் ஈடுபட்டு மாள் 
வதற்குரிய மனிதர் தொகுதி , 


cann on - game, 11. மேடைக்கோற் பந்தாட்ட வகை 
cann on - met al , n . பீரங்கி உலோகம் , துப்பாக்கி செய்யப் 
பயன்படும் உலோகம் , ஒன்பது பங்கு செம்பும் ஒரு பங்கு 
வெள்ளீயமும் கொண்ட வெண்கலக் கலவை . 
cann on - proof , a . பீரங்கிக்குண்டு ஏறாத ; பீரங்கிக்குண்டு 

காப்பான . 
cann onry , 11. பீரங்கித் தாக்குதல் ; பிரங்கித்தொகுதி . 
cann on - shot , 11 . பீரங்கிக்குண்டு ; பிரங்கிக்குண்டு 

வீச்செல்லை . 
cann ot , U. முடியாது , இயலாது . 
cann ula , 11. ( மரு . ) துளைக்கருவி உட்கொண்ட குழாய்க் 

கருவி ; உயிர்ப்பு உதவும் குழாய்க்கருவி . 
cann ulate , a . ( மரு . ) அறுவை உயிர்ப்புக் குழாயைச் சார்ந்த . 
cann y , a . விறல் படைத்த , சாமர்த்தியமான , சூழல் புரிந்து 
கொள்ளுகிற ; உலகியல் திறமைவாய்ந்த ; கூரிய அறிவுள்ள ; 
நற்பேறான ; நன்னிமித்தமுடைய ; இடர்ப்பாடு நீங்கிய ; நல 
மான , 

வசதியான ; கடுஞ் சிக்கனமான ; மென்னயமிக்க ; 
சூழ்ச்சி நயமுடைய . 
canoe , n . வள்ளம் , சிறு படகு ; துடுப்பு வட்டுக்கொண்டு 

உகைக்கப்படும் தோணி ; U. படகு உகை . 
canoe ist , 11. படகோட்டி , படகு உகைப்பவர் . 
can on , 11 . கட்டளை , பொது ஒழுங்கு ; சட்டம் , விதி , 
சூத்திரம் ; கட்டளை ஏடு ; கட்டளை மறை ஏடு , திருமுறை ; 
திருச்சபைக் கட்டளைக் கோட்பாடு ; ஆசிரியர் மெய்ம்மர 
புரிமை ஏடு : மணியின் கொளுவி ; ஆசிரியரே எழுதியதாக 
ஏற்றமைந்த ஏட்டுத் தொகுதி ; முறைப்படி அமைந்த 
கட்டளை இசைப்பாட்டு ; புனிதர் பெயர்ப்பட்டியல் , அருணெறி 
அடியார் பெயர்த் தொகுதி ; பெரிய அச்சுருப்படிவ வகை ; 
( தொ . ) canon of the mass , தொழுகை முறையேட்டின் 
ஒருபகுதி . 
can on , 11 . கட்டளைக்கு உட்பட்டுக் கிறித்தவ மாவட்ட 
முதற்கோயிலிலோ வேறு திருக்கோயிலிலோ ஊழியம் செய்யும் 
சமயக் குருக்கள் குழுவின் உறுப்பினர் ; கிறித்தவ மாவட்டத் 
தலைமைக்கோயிலைச் சார்ந்து தனிச் சலுகை ஊதியம் பெறும் 
உயர்நிலைச் சமயகுரு ; ( தொ . ) Canon Regular , தூய திரு . 
அகஸ்டினின் ( St. Augustine ) போதனைகளைப் பின்பற்றும் 
குழுவினர் ; canon residentiary, கிறித்தவத் தலைமை இட 

டக் . 
கோயிலிலேயே தங்கிப் பணிகளில் பங்கெடுத்துக் கொள்ளும் 
சமயகுரு ; canon secular , தூயதிரு . அகஸ்டினைப் பின் 
பற்றும் குழுவுக்குப் புறம்பான குழுவினர் . 
can on 3 , 11 . அருவிபாய்ந்து உண்டான கெவி , மலைவிடர் , 

ஆழ்கிடங்குப் பள்ளத்தாக்கு . 
can oness , 11. விதிமுறைக்கு உட்பட்டு வாழும் சமயப் பெண் 
துறவிக் குழுவின் உறுப்பினர் ; கிறித்தவத் தலைமைக் கோயிலி 
னின்றும் ஊதியம் பெற்று உலகியல் வாழ்வில் ஈடுபட்டுள்ள 


மாது . 


canon ic , canon ical , a . கட்டளை முறையான , 

விதிமுறை 
தழுவிய ; ஒழுங்கு முறைப்பட்ட ; திருச்சபை மரபு வழுவாத . 
canon icals , n . pl . திருச்சபைக் கட்டளைப்படி அமைந்த 

அலுவல்முறை உடைகள் . 
canoni city, 11. திருச்சபைச் சட்டத்தைச் சார்ந்த நிலை . 
can onist , 11. திருச்சபைக் கட்டளை முறைகளில் தேர்ந்தவர் , 

விதிமுறை அறிஞர் . 
canonis tic , a . திருச்சபை விதிமுறை அறிஞருக்குரிய ; 

கட்டளை முறைகளைச் சார்ந்த . 
canoniza tion , 11. புனிதர் தொகையுட்படுத்துதல் ; புனிதர் 
திருமுறையுட் சேர்த்தல் , திருமுறை வகுப்பு ; வழிமுறைப் 

படுத்துதல் ; விதிமுறைப்பாடு , திருச்சபை இசைவேற்பு . 
can onize , v . தூய்மையர் வரிசையிற் சேர் , திருமுறைப் 
படுத்து ; கட்டளைப் படுத்து , விதிமுறையானதென்று ஒப்புதல் 
தெரிவி . 


143 


canon - law 


canvas - back 


Can terbury Bell , n . பூச்சிமுள் போன்ற துய்களையும் 
மணிவடிவான பல்வண்ண மலர்களையும் கொண்ட செடி 


வகை . 


மாட 


can on - Jaw , 11 . கிறித்தவ சமயச்சட்டம் , திருச்சபைக் 

கட்டளை முறைத் தொகுப்பு . 
cano nry , 11. கட்டளைச் சமயக் குழுவினர் மானியம் . 
canoph ilist , 11. நாயிடம் பற்றுச் செலுத்துபவர் , நாய் 

ஆர்வலர் . 
cano pic, a . குடற்றாழி சார்ந்த , பண்டை எகிப்தில் நீள் 

பதனப்படுத்தப்படும் இறந்தவர் உடலின் உள்ளுறுப்புக்களை 
வைப்பதற்குரிய மனிதத் தலையுடன் கூடிய உருவுடைய 

பேழை சார்ந்த . 
Canop ic , a . கனோபஸ் ( Canopus ) என்ற பண்டை . எகிப்திய 
நகருக்குரிய ; ( தொ . ) Canopic jar , Canopic vase , 

திய புதை தாழி . 
Cano pus , 11. அகத்திய நட்சத்திரம் , அக்கினி நட்சத்திரத்துக்கு 

அடுத்தபடி ஒளிமிக்க தென் திசை வானின் விண்மீன் குழுவி 
லுள்ள விண்மீன் ; குடற்றாழி , எகிப்தில் கெடாமல் பேணி 
வைக்கப்படும் பிணத்தின் உள் உறுப்புக்களை வைக்கப் பயன் 

படும் மனிதத் தலையுடைய புதைகலம் . 
can opy , 11. மேற்கட்டி , விதானம் ; மேற்கவிகை , உலகக் 
கவிகை மாடம் ; ( க - க . ) 

மேற்கட்டு ; உருவச் 
சிலை - கல்லறை - பலிமேடை - சாவடி. ஆகியவற்றின் மேற்கட்டு 
மானம் ; விமானமோட்டி இருக்கைமீதுள்ள ஒளியூடுருவும் 
மேற்கவிகை ; விமானக் காப்புக்குடை யின் மேற்பகுதி ; U. 
மேற்கட்டி போலக் கவிந்து இயலு ; விதானம் அமை . 
canor ous , a . காதுக்கினிதாக இசைக்கிற , இசை அதிர் 

வுடைய . 
canst , v . can என்பதன் பழைய முன்னிலை ஒருமை வடிவம் . 
cant1, 11. செயற்கைப் பேச்சு , பகட்டுரை , பொருளற்ற மரபுரை , 
வெற்றுரை ; கொச்சை , இழிசொல் ; தனிமொழி , குழூஉக்குறி 
வழக்கு ; போலிக்கருத்து ; சமயப்பகட்டு , பாசாங்கு ; படிற் 
றொழுக்கம் , கபட நடத்தை ; a . பொய்யான , போலியான , 
பகட்டான , வெற்றாரவாரமான ; U. வெற்றாரவாரம் செய் ; 
பொய் நடிப்பு நடி , பகட்டு , கபட நாடகமாடு ; சிணுக்கு , 

நீலிக் கண்ணீர் வடி ; போலிவாதம் செய் ; வெற்றுரையாடு . 
cant , 1. தளச்சாய்வு , சரிவு ; கப்பல் அகட்டிலிருந்து சாய் 

தளமான கட்டை ; சாய்தளம் , சரிவு முகப்பு ; மிடாமூடியின் 
பக்கப் பலகை ; திடீர் எறிவு , குலுக்கம் ; I. சாய் , மூலை 

வாக்கில் சரி ; விளிம்பின் மீது திருப்பு ; தூக்கி எறி . 
cant , 11. ஏல விற்பனை ; 3. ஏலத்தின் மூலம் விற்பனைசெய் . 
can t , U. cannot என்பதன் பேச்சு வழக்குச் சுருக்கம் . 
Can tab , Cantabri gian , 11. கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக 

உறுப்பினர் ; a . கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தைச் சார்ந்த . 
can tabank , n . நாடோடிப் பாடகன் . 
can taloup , 11. முலாம்பழ வகை . 
cantank erous, a . இடக்குமுடக்கான , ஏறுமாறான , முரணிய 

லான . 
canta ta , 11. ( இசை . ) பாடற்கதை நாடகம் . 
Canta te , 1. துதிப்பாடல் . 
cantatri ce , ( இத் . ) 11. தொழில்முறைப் பாடகி , பாடுவதைத் 

தொழிலாகக் கொண்ட பெண் . 
cant - board . 1. சாய் பலகை , 
canteen , 11. பணிமனைச் சிற்றுண்டிச்சாலை ; உலாக் கேளிக் 
கைக்குரிய உணவுக்கலப் பேழை ; பாசறை மதுக்கடை ; 
கடலோடிகளின் மதுப்புட்டிக் கலம் ; ( தொ . ) dry canteen , 
மதுவகைகள் விற்காத சிற்றுண்டிச்சாலை ; wet canteen , 
மதுவகைகள் உள்ள அருந்தகம் . 
cant er 1 , 1 , சிணுங்கி ; பிச்சைக்காரன் ; போலித்தனமான 

தொழில் செல்பவன் , பாசாங்கு செய்பவன் . 
cant er , 1. தளர் விரைநடை , கதழ் பரி ; எளிய பாய்ச்சல் ; 

V. எளிதாகப் பாய்ந்தோடு ; எளிதாகப் பாய்ந்தோடச்செய் . 
can terbury , 1 , சுவடிமணை , புத்தகந்தாங்கி , இசைக்கருவி 
கலங்கள் வைப்பதற்குரிய நிலைச்சட்டம் . 


can thari, n . cantharus GT GOTU GOT USOT SOLO . 
can tharid , n . கொப்புளம் உண்டாகப் பயன்படுத்தப்படும் 

ஈ வகை ; pl . cantha rides . 
can tharus , n . கமண்டலம் ; கிறித்தவத் திருக்கோயில் 

படிவாயிலில் வைக்கப்பட்டுள்ள தொட்டி . 
can thi , 11. canthus என்பதன் பன்மை . 
cant - hook , 11. வெட்டு மரங்களை உருட்ட உதவும் நீண்ட 

கைக்கோலின் நுனியிலுள்ள இரும்புக் கொக்கி . 
can thus , n . கடைக்கண் , கண் இமைகள் கூடுமிடத்துள்ள 

கோணம் . 
can ticle , 11. சிறுபாடல் , பாசுரம் , யாப்பு அமைதியில்லாத 

கிறித்தவத் திருக்கோயில் பாடல் . 
Can ticles , n . pl . சாலமன் பாடலேடு . 
can tilever , n . பிடிமானம் , சுவர்களிலிருந்து கைபோல் 

நீண்டு பாரத்தினைத் தாங்கும் கவை . 
can tillate , v . பாடு . 
can tillatory , a . இசைக்குரலுடன் பாடுகிற . 
cant ing , a . சிணுங்குகிற ; போலியான கடவுள் பக்தி 

உடைய ; ( கட் . ) சிலேடை குறித்துக் குத்திக்காட்டுகிற . 
cant ing , n . சாய்த்தல் . 
can tle , 1. வெட்டுத் துண்டு ; சேணத்தின் பின்பகுதி ; 

ப . துண்டு வெட்டு ; பிரி ; பகு . 
cant let , 1. துண்டுப் பகுதி . 
can to , n . காவியப் பெரும்பிரிவு , காண்டம் ; ( இசை . ) 

இன்னிசையை ஏந்திச் செல்லும் பகுதி ; pl . can tos . 
can ton 1 , 11. நாட்டுப் பிரிவு , மண்டலம் ; சுவிட்சர்லாந்து 
நாட்டின் மாகாணம் ; பிரான்சு நாட்டின் ஆட்சிச் சிறு பிரிவு ; 
நிலப்பிரிவு ; மூலை ; ( க - க . ) அரை உட்பதிவான சதுரத்தினால் 
அழகு செய்யப்பட்ட மூலை ; ( கட் . ) கேடய மேல் மூலையில் 
சிறு சதுரம் ; 3. பகுதிகளாகப் பிரி , தனி ஆட்சிப் பகுதி 
களாக வகு . 
canton 2 , U. போர் வீரர்களுக்கு உறைவிடம் ஒதுக்கு . 
can tonal , a . தனிப் பகுதிகளாகப் பிரிக்கப்பட்ட ; 

ஆட்சிப் பகுதிகளைச் சார்ந்த . 
can toned , a . ( க - க . ) அரை உட்பதிவான சதுரத் தூண் 
களினால் அழகு செய்யப்பட்ட மூலைகளையுடைய ; ( கட் . ) 
மூலைச் சின்னங்களுக்கிடையே வைக்கப்பட்டுள்ள . 
canton ment , n . பாளையம் , படைவீரர்களின் தற்காலக் குடி . 

யிருப்பு ; படையினர் நகரம் . 
can tor , 11. கிறித்தவத் திருக்கோயில் இசை இயக்குநர் . 
canto rial , a . கிறித்தவத் திருக்கோயில் இசை இயக்குநருக்கு 

உரிய ; பாடகர் குழுவுக்குரிய பகுதியின் வடதிசை சார்ந்த . 
canto ris , ( ல . ) a . திருக்கோயில் பாடகர் குழுப்பகுதியின் 
வடதிசைக்குரிய ; ( இசை . ) இயக்குநர் புறமிருந்து பாடுதற் 
குரிய , 
cant - rail , 11. புகைவண்டிப் பெட்டியின் மேற்பகுதியைத் 

தாங்கும் கட்டை . 
can trip, n . மாயக்காரியின் சூழ்ச்சி வித்தை ; சிறு குறும்பு ; 

குறும்புச் செயல் . 
can vas , 1. கப்பற் பாய்த்துணி ; கூடாரத்துக்குரிய முரட் 
டுத் துணி ; கித்தான் ; சித்திரப்படாம் ; கெட்டி மெழுகார்ந்த 
துணி , திரைச்சீலை ; பந்தயப்படகின் பின்புறபோக்குத் திரை ; 
3. முரட்டுத் துணியால் மூடு ; ( தொ . ) under canvas , 
கப்பல் பாய் விரிந்த நிலையில் , பாய் விரித்து ; கூடாரத்தில் . 
can vas - back , n . முதுகுப்புறம் சாம்பல் வண்ணமும் கோண 
லான கோடுகளுமுடைய தென் அமெரிக்க வாத்து வகை . 


தனி 


144 


capital 


canvass 


can vass , n . நுண்ணாய்வு , தேர்தலாதரவு நாட்டம் , ஆதரவுக் 
கோரிக்கை ; 3. வாக்குரிமை ஆதரவு நாடு ; ஆதரவு கோரிச் 
செல் ; வாணிகத் தொடர்பு வேண்டு , வாடிக்கை திரட்டு , 
பங்குகள் பெறும்படி தூண்டு ; ஆதரவாளர் உளப்பாங்கு 
ஆராய் ; சுண்டிப்பார் , குலுக்கிப்பார் . 
can vasser , n . வாக்குரிமை வேண்டுபவர் ; நுணுகி ஆராய் 

பவர் . 
can vas -stretch er , 11. நெய்வண்ண ஓவியம் வரைவதற்கான 

திரைச்சீலையைத் தாங்கும் மரச்சட்டம் . 
can vas - work , n . திரைச்சீலைமேல் செய்யப்படும் சித்திரப் 


பூ வேலை . 


cape , 11. மேற்சட்டையோடு இணைக்கப்பட்ட தோள் அணி 

யாடை ; கையற்ற தளர் மேற்சட்டை . 
cape , n . நிலமுனை , நிலக்கோடி ; கரைக்கூம்பு ; v . ( கப் . ) 
ஒரு நேர் வழியைப்பற்றிச் செல் ; ( தொ . ) Cape boy , தென் 
ஆப்பிரிக்கக் கலப்பினச் சிறுவன் ; Cape cart , மேல் மூடி 
யுள்ள இரு சக்கர வண்டி ; Cape doctor , நன்னம்பிக்கை 
முனையில் வீசும் தென் கிழக்குக் காற்று ; Cape Dutch , தென் 
ஆப்பிரிக்காவில் பேசப்படும் டச்சுமொழி வகை ; Cape girl , 
தென்ஆப்பிரிக்கக் கலப்பினச் சிறுமி ; Cape nightingale , 
தவளைவகை ; Cape pigeon , கடற்பறவை வகை ; Cape 
smoke , தென் ஆப்பிரிக்கச் சாராய வகை ; the Cape , தென் 
ஆப்பிரிக்காவிலுள்ள நன்னம்பிக்கைமுனை ( Cape of Good 

Hope ) . 
cap elin , n . தூண்டிலிரையாகப் பயன்படுத்தப்படும் சிறு 

மீன் வகை . 
cap eline , 11. இரும்பாலான சிறு மண்டைக் கவிகை ; மாலைப் 
போதுக்குரிய மென் கம்பிளியாலான முகத்திரை ; அறுவை 
மருத்துவத்துக் குரிய தலைக்கட்டு . 
Capell a , n . விண்மீன் குழுவகையின் ஒளிமிக்க முதல்விண்மீன் . 
cap er 1 , n . துள்ளல் , குதியாட்டம் , கேலிக்குரிய நடை ; 
ப . துள்ளிக்குதி , குதியாட்டம் போடு ; ( தொ . ) cut a caper , 
cut capers , குதியாட்டமிடு . 
cap er , n . தென் ஐரோப்பிய முட்செடி வகை . 
capercail lie , capercail ye , capercail zie , n . 

மிகப் 
பெரிய கோழியினத்தின் வகை . 
cap erer , n . துள்ளிக்குதிப்பவர் ; துள்ளித்திரிவது ; முட்டைப் 
புழுப் பருவத்தில் தூண்டிற்புழுவாகப் பயன்படும் ஈ யினத்தின் 
வகை . 
Gaper naite , 1. பாலஸ்தீன் நாட்டின் கலிலிப் பகுதியில் 
( Galilee ) கப்பேர்ணாம் ( Capernaum ) 

( Capernaum ) GT GOT இடத்தில் 
வாழ்பவர் ; இயேசுவின் தசைக்குருதித் திருமாற்றத்தை 
நம்புபவர் . 
cap ers , 11. pl . ஊறுபதனமிடப்பட்ட தென் ஐரோப்பிய முட் 
செடி வகையின் மலர் ; ( தொ . ) English capers , றுபதன 
மிட்ட மலர்ச்செடிவகையின் காய் நெற்று . 
cap er -sauce , 21. முட்செடிவகையின் மலர் கலந்த காரச்சுவை 

யூட்டப் பொருள் . 
cap ful , n . தொப்பி நிரப்பும் அளவு , சிறிது ; ( தொ . ) 

capful of wind , தற்செயல் காற்றுவீச்சின் ஓர் அலை . 
cap ias , ( ல . ) 1. சிறையாணைச்சீட்டு . 
capilla ceous , a . மயிர் போன்ற , இழைவடிவான . 
capilla rity, 1. மயிரிழைபோன்ற நுண் துளையின் ஈர்ப்பெறி 

வாற்றல் ; நுண்துளை ஈர்ப்பெறிவாற்றலுடைமை . 
capill ary , n . மயிரிழைபோன்ற நுண்குழல் ; நாடி நாளங்களை 
இணைக்கும் நுண்புழை நாளம் ; a . மயிர் சார்ந்த ; மயிரிழை 
போன்ற ; நுண்புழையுடைய ; ( தொ . ) capillary attraction , 
நுண்துளை ஈர்ப்பாற்றல் ; capillary repulsion , நுண்துளை 
எறிவாற்றல் . 
cap ital , 1. தலைநகர் ; அரசியல் மைய இடம் ; முதலீடு , 
நிலைமுதல் , இடுமுதல் , மூலதனம் ; முதலாண்மை , மூலதனத் 
துறை , மூலதனத்தளம் , முதளாளித்துவம் ; மூலதளம் . 

மூல 
ஆதாரம் ; முகட்டெழுத்து , பெரிய தலைப்புக்குரிய எழுத்து 
வடிவு ; முதன்மைச் செய்தி , முக்கியமானது ; a . தலைமை 
யான ; தலைசிறந்த , முக்கியமான ; முதல் தரமான , மிக நேர்த்தி 
வாய்ந்த ; முதலீடு சார்ந்த ; முதலீடான , முன்னீடான ; 
தலைக்குரிய , உயிர் இழப்புக்குரிய ; ப . முதலிட்டு உதவு , 
முதலீடு அளி ; ( தொ . ) capital cross , நான்கு முகப்புக் 
கோடிகளும் தூண் தலைப்புப்போல் முடிவுறும் சதுரச்சிலுவை ; 
capital expenditure , நிலைமுதல் வளர்ச்சிக்கான செலவீடு ; 
capital goods , நிலைமுதல் சரக்கு ; செய்தொழில் மூலச் 
சரக்கு ; capital levy , முதலீட்டின்மீது பிரிக்கும் வரி ; 
capital murder , கொலை முதலிய பிற குற்றச்செயல்களுக் 
கிடையே ஆற்றப்படும் தூக்குத் தண்டனைக்குரிய கொலைக் 


உ 


ரிய 


can yon , n . கெவி , விடர் , இடுங்கிய செங்குத்தான பள்ளத் 

தாக்கு . 
canzo ne , n . 

பல உறுப்புக்களைக்கொண்ட உணர்ச்சிப்பாடல் 
வகை ; உணர்ச்சிப் பாடலுக்கேற்ற கருவியிசைப்பு ; பல்சந்த 
முடைய இத்தாலியப் பாடல் தொகுதி ; pl . canzo ni . 
canzonet , canzonet ta , n . பல உறுப்புக்களைக் கொண்ட 

சிறிய உணர்ச்சிப் பாடல் வகை ; pl . canzonet te . 
caou tchouc , 1. கெட்டிப்படுத்தப்படாத ரப்பர் ; a . கெட்டிப் 

படுத்தப்படாத ரப்பரைச் சார்ந்த . 
cap , n . குல்லாய் ; துணியாலான மகளிர் தலைச்சீரா ; விளிம் 
பில்லாத தொப்பி ; கூட்டிணைப்பினரின் 

அடையாளத் 
தலையணி ; நச்சுக்காளானின் மேற்பகுதி ; முகடு ; மேற்பகுதி ; 
வெடிக்கக்கூடிய பொருளைக் கொண்டுள்ள உலோக உறை ; 
கைத்துப்பாக்கியில் வெடிக்கும் பொருளைக் கொண்டுள்ள 
தாள் சில்லு ; வணக்கத்திற்காகத் தொப்பியை உயர்த்துதல் ; 
3. குல்லாய் அணி ; முகப்பு வாயினை மூடு ; குல்லாயினால் 
தட்டுவது மூலம் பட்டம் உரிமைப்படுத்து ; மேம்பட்டு முந்து ; 
கூட்டிணைப்பில் உறுப்பினராக ஏற்றுக்கொள் ; குல்லாய் 
உயர்த்தி வணக்கம் செய் ; உடலில் ஒரு பகுதியில் ஊறுண்டு 
பண்ணு ; ( தொ . ) black cap, கொல்லத் தீர்ப்புக் கூறுமுன் 
நடுவர் அணிந்து கொள்ளும் கறுப்புக் குல்லாய் ; cap and 
bells , விதூடகனின் அடையாள அணிகள் ; cap in hand , 
பணிவாக ; இரந்துவேண்டும் நிலையில் ; cap verses, அந்தாதித் 
தொடை வகையிற் பதிலிறு ; feather in one s cap , 
பெருமைக் 

the cap fits , பொதுச்சொல் 
தனக்குரியதாகக் கருதப்படுதல் ; throw up one s cap , 

, 
மட்டுமிஞ்சிய மகிழ்ச்சியுறு . 
capabil ity , n . செயல் வல்லமை , திறமை ; செயற்படுவதற் 

குரிய இயல்பு ; முதிர்வுறா உள்ளார்ந்த தகுதி . 
cap able , a . கூடிய , செயற்படும் இயல்பு வாய்ந்த ; தகுதி 
பெற்றுள்ள ; செயலுக் தரிய துணிவுகொண்ட ; இயல்பான 
திறமை வாய்ந்த , வல்லமையுடைய ; தனி ஆற்றல் உடைய . 
capa cious , a . இடமகன்ற , விரிந்த , பரந்த ; உள்ளிடமிக்க , 

மிகுதி உட்கொள்ளக்கூடிய . 
capac itance , n . மின் தகையாற்றலுக்கும் மின் அழுத்தத் 

துக்கும் உள்ள வீத அளவு . 
capac itate , U. திறமையூட்டு ; தகுதிபெறச் செய் . 
capac itor , 11. மின்னியல் உறைகலம் . 
capa city , n . பரும அளவு ; கொள் திறம் ; உறிஞ்சு திறன் ; 
செயல் ஆற்றல் ; புரிந்துகொள்ளும் ஆற்றல் ; திறமை , 
அறிவுத் திறன் ; செயல்நிலை , இயல் திறம் , முறைமை ; 
சட்டத்தகுதி ; 

; இயன்ற உச்ச வேலை அளவு ; மின் ஏற்றம் மின் 
அழுத்தம் ஆகியவற்றின் விகிதம் ; ( தொ . ) capacity for heat , 
வெப்பம் உறிஞ்சும் தன்மை ; legal capacity , தன்னிச்சையாக 
உரிமைகளையும் கடமைகளையும் மாற்றிக்கொள்ளும் ஆற்றல் ; 
to capacity , முழு அளவு வரை . 
cap - a - pie , adv . கவச வகையில் தலைமுதல் கால் வரைக்கும் , 

முடி முதல் அடி வரை . 
capar ison , n . குதிரையின் அணிமணிப் பூட்டு ; முழு ஆடை 
அணிமணி ; V. குதிரையை முழுதும் அணிமணிப்பூட்டி 
ஒப்பனைசெய் ; முழுஆடை அணிமணிபூட்டு . 


கூறு ; 


145 


capital 


capsule 


caponier , caponiere , 11. அரணின் அகழியூடான மூடு 

பாதை . 
cap onize , v . சேவலை விதையடி . 
caporal , ( பிர . ) n . பிரஞ்சுப் புகையிலை வகை . 
capot , n . கைத்திறச் சீட்டாட்ட வகையில் ஒரு தரப்பின் முழு 
நிறைவான கெலிப்பு ; 3. எல்லாக் கைத்திறங்களும் கெலித்து 
வெல்லு . 
capote , n . நீண்ட மேலங்கி , பிரயாணிகளும் படைவீரரும் 

அணியும் தலைமூடாக்குடன் கூடிய மேலாடை . 
cap - paper , n . பொதி தாள் ; எழுதும் தாளின் அளவு வகை . 
capp ing , n . மூடுகை ; பட்டமளிப்பு விழா . 
Cappucci no , n . சிறிதே பால் கலந்த கடுங்காப்பி , கருங் 

காப்பி . 
cap rate , 11. கொழுங்கார வகை , கொழுநெய்க்காடியின் கார 


தனி 


வகை . 


குற்றம் ; capital ship , வலிமையும் பேரளவும் உடைய 
முதல்தரப் போர்க்கப்பல் வகை ; circulating capital , floating 
capital , பணம் - சரக்கு ஆகியவற்றின் உருவிலுள்ள முதலீடு ; 
fixed capital , கட்டிட இயந்திர முதலீடு ; make capital 
out of , தன்னலமேம்பாட்டுக்குப் பயன்படுத்திக்கொள் . 
cap ital , n . ( க - க . ) தூண் தலைப்புறுப்பு ; ஏட்டுப் பெரும் 

பிரிவு . 
cap italism , 11. நிலைமுதலுடைமை ; முதலாண்மை , முதலீட் 
டாட்சி ; முதலீட்டாட்சிச்சூழல் , முதலாளித்துவம் ; 
யுடைமை , முதலாளித்துவ ஆதிக்கம் . 
cap italist , n . முதலாளி , முதலீட்டின் மூலம் ஆதாயமும் 
ஆற்றலும் பெறுபவர் ; a . முதலாளிக்குரிய ; முதலாளித் 
துவஞ்சார்ந்த . 
capiralis tic , a . முதலாளிக்குரிய ; முதலாளித்துவம் சார்ந்த . 
capitaliza tion n . முதலீடாகப் பயன்படுத்தல் ; தன்னா 

தாயத்துக்குப் பயன்படுத்திக் கொள்ளுதல் ; வருதொகை 
களுக்குத் தக்க கழிவு நீக்கி உடனடித்தொகையாக மாற்றுதல் . 
cap italize , v . முதலிடு , முதலீடளி ; முதலீடாக மாற்று , 
பணமாக்கு ; முழுதும் பயன்படுத்திக்கொள் , தன் ஆதாயத் 
துக்குப் பயன்படுத்து ; வருதொகையின் உடனடி மதிப்புக் 
காண் ; உடனடிப் பணம் பெறு . 
cap itally , adv . முக்கியமாக ; சிறப்பாக ; முதல்தரமாக ; 

உயிர்த்தண்டனைத் தீர்ப்பாக . 
capitan o: 11. ஊர்த்தலைவன் , தலையாரி . 
cap itate, cap itated , a . ( தாவ . ) தனித் தலைப்புப்பகுதி 

யுடைய , தலையுறுப்புடைய ; கொத்துமலருடைய . 
capita tion , n . தலை எண்ணிக்கை ; தலை வரி, ஆள்வரி ; 
தலைவரி பிரிப்பு ; ( தொ . ) capitation grant , சில கட்டுப் 
பாடுகளுக்கு மட்டும் உட்பட்ட நிலையுடைய ஆள்வீதமான 
உதவித் தொகை , தலைவிழுக்காட்டுப் பண உதவி . 
Cap itol, n . ரோமரின் ஜூபிட்டர் ( Jupiter ) என்ற தெய்வத்தின் 
கோயில் ; அமெரிக்க ஐக்கிய நாட்டு ( U. S. A. ) மாமன்றம் 
அல்லது சட்டப் பேரவை கூடுமிடம் . 
capito lian , a . ரோமரின் ஜூபிட்டர் என்ற தெய்வத்தின் 

கோயிலுக்குரிய . 
capit oline , a . ரோம் நகர் அருகிலுள்ள ஏழுமலைகளில் மிகச் 
சிறிய மலைப்பெயர் : a . ரோம் நகரின் ஏழுமலைகளில் கடைசிச் 
சிறுமலைக் தரிய ; ரோமரின் ஜூபிட்டர் என்ற தெய்வத்தின் 
கோயில் சார்ந்த . 
capit ulant , n . சரணடைபவர் . 
capit ular , n . கோயில் மன்றம் அல்லது திருச்சபைக்குழு 
நிறைவேற்றிய சட்டம் ; கோயில் ஆட்சிக் குருக்களின் சபை 
உறுப்பினர் ; a . திருச்சபைக் குழுவுக்குரிய . 
capit ulary , n . மன்னர் கட்டளைத் தொகுதி ; அவசரச் சட்டத் 
தொகுதி ; தலைப்பு ; திருச்சபைக்குழு உறுப்பினர் ; a . திருச் 
சபைக் குழுவுக்குரிய . 
capit ulate , v . கட்டுப்பாட்டின்மீது சரணடை , 

உடன் 
படிக்கைமீது பணிந்து விட்டுக்கொடு ; சமரசம் செய் , 
உடன்படு . 
capitula tion , n . தலைப்பறிவிப்பு ; உடன்படிக்கைக் கட்டுப் 
பாடுகளின் வகுப்பு ; சரணடைவு உடன்படிக்கை ; கட்டுப் 
பாட்டுடன் சரணடைதல் . 
capit ulatory , a . சரணடைவான , சரணடைதல் சார்ந்த , 

விட்டுக்கொடுக்கிற . 
capit ulum , n . ( தாவ . ) நெருங்கிய காம்பற்ற மலர்களின் 
கொத்து : ( உள் . ) எலும்பின் தலைப்பு , விலா எலும்பின் 
முனைப்பு ; pl . capit ula . 
ca ple , n. குதிரை. 
cap l n , n . = capelin . 
cap nomancy , n . புகைமூலம் வருங் குறிகூறுதல் . 
cap on , n . விதையடித்த சேவல் . 

19 


cap reolate, a . கொடிகளில் பற்று தளிர்க்கையுடைய . 
cap ric , a . வெண்ணெயிலிருந்து எடுக்கப்படும் கொழுப்பு 
வகை சார்ந்த , கொழுநெய் வகையார்ந்த ; ( தொ . ) capric acid , 
கொழுநெய்க்காடி வகை . 
capric cio , ( இத் ) n . விளையாட்டு நடவடிக்கை ; ( இசை . ) 
விறுவிறுப்பான இசைப்பாடற் பகுதி ; கட்டுப்பாடற்ற 
இசைப்பாடல் . 
caprice , n . நிலையின்மை , பச்சோந்தியியல்பு , கட்டற்ற மனப் 
பாங்கு , முரண்பட்ட உளப்போக்கு ; பொருந்தாத் தற்போக்கு ; 
ஏறுமாறான நடத்தை ; கலைத்துறையில் வரம்பற்ற கற்பனை . 
capri cious , a . கட்டிலமையாத , விளையாட்டுத்தனமான ; 
பச்சோந்திபோல் மாறுகிற ; மனம்போல நடக்கிற ; ஏறு 
மாறான . 
capri ciously , adv . ஏறுமாறாக ; அடிக்கடி மாறிக்கொண்டு ; 

மனம்போல ; கண்ட கண்டபடி . 
Cap ricorn , n. மகர இராசி , வெள்ளாட்டுருவ விண்மீன் குழு ; 

( தொ . ) Tropic of Capricorn , மகர வரை . 
caprifica tion , n . அத்திப் பழத்தைச் செயற்கை வகையாகக் 

கனிவிக்கும் முறை . 
cap rifig, n . காட்டத்தி ; காட்டத்திக்காய் , காட்டத்திப்பழம் . 
cap riform , a . வெள்ளாடு போன்ற . 
cap rine , a . வெள்ளாட்டினுடைய ; வெள்ளாட்டுக்குரிய ; 

வெள்ளாடு போன்ற . 
cap riole , n . துள்ளல் , குதிப்பு ; ப . துள்ளு , குதி ; இடக்குப் 

பண்ணு . 
capro ic , a . வெண்ணெயிலிருந்து எடுக்கப்படும் கொழுப்பு 

வகை சார்ந்த , கொழுநெய் வகையார்ந்த . 
cap rylate , n . கொழுங்கார வகை , கொழுநெய்க்காடியின் 

காரவகை . 
caps , n . capitals ( பெரிய எழுத்துக்கள் ) என்பதன் சுருக்கக் 

குறியீடு . 
cap sicum , n . சிவப்பு மிளகை உள்ளடக்கிய விதையுறை 

யுடைய செடியினம் ; பதம் செய்த சிவப்பு மிளகுக்காய் . 
capsize , ப . மறிந்து வீழ் , குடைமறி ; கவிழ்வி , குடை 

மறியச்செய் . 
cap stan , n . கப்பலில் கம்பி வடத்தைச் சுற்றியிழுக்கும் 

விசைப் பொறி , பாயுயர்த்தும் கம்பிப்பொறி , பாரந்தூக்கி . 
cap sular , cap sulary , a . பொதியுறைக்குரிய ; உறைவடி 

வான ; உறைபொதி தாங்கிய . 
cap sulate , a . உறையில் பொதிவுற்ற , பொதியுறை உடைய ; 

உறையாய் உருவான . 
cap sule , 11. ( மரு . ) மருத்துறை , மாத்திரையின் பொதியுறை ; 
புட்டியின் உலோக அடைப்பு ; ( தாவ . ) உலர்ந்து வெடிக்கும் 
விதையுறை , நெற்று : பாசிச்சிதலுறை ; ( உயி . ) மென்தோல் 
பொதியுறை ; ஆவியா தலை ஊக்கும் பரந்த வட்டில் கலம் . 


146 


carbonic 


capsuliform 
cap suliform , a . உறைபொதி வடிவான , நெற்றுருவான . 
cap tain , 11. தலைவர் , தலைமைப்பணியாளர் , பணி முதல்வர் ; 
கப்பல் கோன் ; கப்பற்குழு முதல்வர் ; கடற்படைத் தளபதி , 
படைக்கப்பல் முதல்வர் ; குதிரைப்படை முகவர் ; படைத் 
துறைத்தலைவர் ; படைப்பிரிவுத் தளபதி ; சுரங்க மேலாளர் ; 
ஆட்டக்குழு முதல்வர் ; பள்ளிமாணவர் தலைவர் ; இயக்குநர் , 
தலைமைத்திறலாளர் , தேர்ந்த வல்லுநர் ; V. தலைமை தாங்கி 
நடத்து , இயக்கு ; ( தொ . ) captain of industry , பெருந் 
தொழில்துறை முதல்வர் . 
cap taincy , n. தளபதிப் பதவி ; மீகான் நிலை ; தலைமை ; 

தளபதி அமர்வாணை நிலை . 
cap tain - gen eral , n . படைப் பெருமுதல்வர் . 
cap tainship , 11. மீகான் பதவி ; தளபதி நிலை ; தலைமைத்திறம் , 

இயக்குந் திறலாண்மை ; தலைமை . 
capta tion 21. உணர்ச்சிமூலம் கவரவல்ல வாதம் , கவர்ச்சி 

நாட்டமுடைய பேச்சு முறை . 
cap tion , 11. கைப்பற்றுதல் , ஈர்த்து நிறுத்துதல் ; சட்டப் 
படியான பற்றாணை , கைது செய்வதற்கான கட்டளைப் 
பத்திரம் ; தலைப்பு ; முனைப்பான முகப்புரை ; முகப்புப்படம் . 
cap tious , a . குறைகாணும் இயல்புடைய , சொற்பொறியில் 
அகப்படுத்தும் ஆர்வமுடைய , விதண்டையான ; தவறான 
போக்குடைய , பிழைபாடான . 
cap tivate, T. கவர்ச்சி செய் , உளங்கவர் ; மருட்சியூட்டு . 
cap tivating, a . மருட்சியூட்டுகிற ; வசப்படுத்துகிற . 
captiva tion , 11. கவனம் கவர் தல் , கவர்ச்சி , 
cap tive , 11. சிறைப்பட்டவர் ; கைதி ; தடுத்து நிறுத்தப்பட்ட 
வர் , கட்டுப்பட்டவர் ; கட்டுப்பட்டது ; அகப்பட்டது ; a . 
சிறைப்பட்ட , கட்டுப்பட்ட ; வசப்பட்ட ; கட்டுப்பட்ட 
நிலைக்குரிய ; தப்ப முடியாத . 
captiv ity , n . சிறைப்பட்ட நிலை . 
cap tor , 11. சிறைசெய்பவர் ; கைப்பற்றுபவர் ; பெறுபவர் . 
cap tress , n . கைப்பற்றுபவள் ; பெறுபவள் . 
cap ture, 11. கைப்பற்றுதல் ; சிறைப்பிடிப்பு ; பெறுகை , 
வசப்படுத்துகை; பிடிபட்டவர் ; கைப்பற்றப்பட்டது ; ( மண் . ) 
மறுகிளைப்பற்றீடு , ஆழ்திற அரிப்பாற்றல் மிகுதிமூலம் ஆறு 
மற்றோர் ஆற்றின் விழுகிளையைத் தன் விழுகிளையாக்கிக் 
கொள்ளுதல் ; V. கவர்ந்துகொள் , அகப்படுத்து , கைப்பற்று ; 
சிறைப்படுத்து , பிடி ; வென்று கொள் , வலிந்து கைக்கொள் , 
கொள்ளையிற்பெறு . 
Cap uchin , n . தனிமுறை முகமூடியணிந்த துறவுக்குழு 
வகையினர் , 1528- இல் புதுவிதிமுறைகளை ஏற்றுக் கொண்ட 
பிரான்சிஸ்கன் துறவுக்குழுவின் பிரிவினர் ; பெண்டிரின் 
மேலாடையுடன் கூடிய தலையுறை வகை ; தலைக்கவிகை 
யுடைய மணிப்புறா வகை ; தலைக்கவிகை அமைப்புடைய மந்தி 
வகை . 
cap ut mor tuulll, ( ல . ) 11. அடிமண்டி , கசடு . 
capybar a , n . நீரருகே வாழும் உலகின் மிகப்பெரிதளவான 

கொறிக்கும் உயிரின வகை . 
car , 11. வண்டி , சகடம் , தேர் ; இருசக்கரப்பண்டி , நான்கு 
சக்கர இரதம் ; விழா ஊர்தி ; இழவு செல்கலம் ; வெற்றித்தேர் ; 
விசைவண்டி , உந்துகலம் ; மின்னூர்தி வண்டி ; புகைத் 
தொடர்வண்டி ; உணவுக்கான பெட்டி வண்டி ; துயில்வதற் 
கான தனி வண்டி ; விமானச் சுமைகலம் . 
ca rabine , 11. = carbine . 
carabineer , 11. கைத்துப்பாக்கி ஏந்திய போர்வீரர் . 
ca racal , 11. காட்டுப்பூனை வகை . 
ca racol , ca racole , 11. பாதி இடதுபுறமாகக் திரும்புதல் ; 
பாதி வலம் , அரைவலமாகத் திரும்புதல் ; சுழல் படிக்கட்டு ; 
3. அரைச் செங்கோண அளவில் திரும்பு ; இங்குமங்கும் 
துள்ளிக்குதி . 
ca racul , 11. கம்பளி ஆட்டு வகை ; மென்மயிர் அடர்ந்த 
-தால் துகில் வகை ; தோல் போன்ற செயற்கைத்துணிவகை . 


carafe , 11. மேசைமீது வைப்பதற்குரிய நீர்க்குப்பி . 
ca ramel , 1. கருவெல்லம் , சாராய வகைகளுக்கு நிறமூட்டு 
வதற்காகப் பயன்படும் தீய்ந்த சர்க்கரை ; தித்திப்புப்பண்ட 
வகை : இளந்தவிட்டு நிறம் ; 3. தீய்ந்த சர்க்கரையாக்கு , 
கருவெல்லமாக்கு . 
ca rapace , 11. ஆமை ஓடு ; நண்டு - நத்தை போன்றவற்றின் 

மேல் தோடு . 
carapa cial , a . நத்தை முதலியவற்றின் மேல்தோடு போன்ற ; 

ஆமைத் தோட்டுக்குரிய . 
ca rat , n . ஏறத்தாழ 3 , குன்றிமணி நிறையுள்ள மணிக்கல் 

எடை ; பொன்னின் மாற்று அளவு , முழுமாற்றின் 24 - இல் 
ஒரு கூறு . 
caravan , n . சாத்து , பாலைநிலங்களைக் கடக்கும் வணிகர் 
கூட்டம் ; திருத்தல வழிபாட்டுக்குழு ; மூடப்பட்டுள்ள வண்டி , 
கூண்டு வண்டி , சக்கரங்கள் மீது செல்லும் விலங்குமனை ; 
துணைக்காவலுடன் கூடிய கப்பற்படை ; 1 , சுடட்டமாகப் 
பயணம் செய் . 
caravaneer , 11. பயணம் செய்யும் வணிகக் கூட்டத்தலைவர் . 
caravan sary , caravan sera , caravan serai, n . eurofisi 

கூட்டம் தங்கும் வழிமனை , சத்திரம் . 
ca ravel , n . நடுநிலக்கடலில் ( Mediterranean ) முன்னாள் 

வழங்கிய விரைவேகமுடைய சிறு கப்பல் வகை . 
ca raway , n . நறுமணக் கனிவிதைகளுடைய குடைப்பூக் 

கொத்துள்ளசெடி . 
ca raway - seeds, 11. அப்பங்களில் பயன்படுத்தப்படும் குடைப் 
பூக் கொத்துச் செடிவகையின் கனி விதை , பெருஞ்சீரகம் 
போன்ற நறுமண விதை . 
carb ide, 11. கரியகை , கரியமும் மற்றொரு தனிமமும் கலந்த 

சேர்மம் . 
carb ine , n . குதிரைப்படை வீரர்கள் வைத்திருக்கும் சிறு 

துப்பாக்கி . 
carbineer , n . = carabineer . 
carbocyc lic , a . ( வேதி . ) மூடுமண்டலிப்புடைய . 
carbo - hyd rate, n . ( வேதி . ) கரிநீரகி , மாச்சத்து வகை - சர்க் 

கரை - பழவெல்லம் முதலிய பொருள்களின் இனம் . 
carbol ic , 71. நச்சரி நீர்ம வகை , தொற்றொழி நீர்மப் பொருள் ; 
a . ( வேதி . ) கீலெண்ணெய் வடிப்பினின்று எடுக்கப்பட்ட ; 
( தொ . ) carbolic acid , ( வேதி . ) நச்சரி நீர்ம வகை , தொற் 
றொழி நீர்மப் பொருள் . 
carb on , 1. ( வேதி . ) கரியம் , உலோகத் தொடர்பற்ற ( அணு 
எண் 6 உள்ள ) தனிமம் ; கரிப்பொருள் ; ( மின் . ) ஒருவகை 
மின் விளக்கில் பயன்படும் கரிமுனைக்கோல் ; கரித்தாள் ; கரிய 
வைரம் ; a . கரியம் சார்ந்த . 
carbona ceous , a . கரிபோன்ற ; கரி சார்ந்த ; நிலக்கரி 
போன்ற , நிலக்கரிக்குரிய ; கரித்தன்மையுள்ள ; கரியம் 
கலந்த . 
carbona do , 11. வயிரத்தினும் திண்ணிய மணி உருக் கரியம் , 

கருவயிரம் . 
carbonar i , ( இத் . ) n . இத்தாலியில் குடி அரசு ஏற்படுத்து 
வதற்காக ( 1811 - இல் ) உருவாகிய இரகசிய அரசியல் 
கழகத்தினர் . 
carb onate , 71. ( வேதி . ) கரியகை , கரியகக்காடியின் உப்பு , 
ப . கரியகை ஆக்கு , கரியகக்காடி ஆவி ஊட்டிச் செறிவி , 
காற்றூட்டு . 
carb on copy , n . வடிவெடுத்த படி , எழுத்து அல்லது தட் 

டெழுத்துப்படி . 
carbon ic , a . ( வேதி . ) கரியஞ்சார்ந்த ; ( தொ . ) carbonic 
acid , தளர்காடி வகை ; carbonic acid , carbonic acid gas ; 
கரிய ஈருயிரகை ; கரியம் எரியும் போதும் மூச்சுவிடும்போதும் 
உண்டாகும் வளி ; காற்றூட்ட நீர்மத்திலிருந்து அழுத்தங் 
குறைந்தவுடன் குமிழியிட்டு வெளிவரும் கரிய ஈருயிரகை 
ஆவி . 


147 


card - table 


carboniferous 
carbonif erous , a . கரியம் உண்டாக்குகிற , நிலக்கரி உண்டு 
பண்ணுகிற ; நிலக்கரி விளைவுக்குரிய ; நிலக்கரியை உட் 
கொண்ட . 
Carbonif erous , a . ( மண் . ) நிலக்கரிப்படிமத் தளங்களுரு 
வான தொல்லுயிரூழிப் பகுதிக்குரிய ; நிலக்கரி ஆக்கப் 
பாறை ஊழிக்குரிய . 
carb onization , 11. கரியாக்கம் ; கரியமாக மாறுபடுதல் . 
carb onize , I. கரியாக்கு ; நிலக்கரியாக்கு ; சுட்ட நிலக்கரி 

யாக்கு ; படி எடுப்பதற்காகக் கரிபூசு . 
carb on - paper , 1. படிவுத்தாள் , படியெடுக்க உதவுந்தாள் . 
carborun dum , n . தோகைக்கல் , கரிக்கன்மகை . 
carb oy , n . மூங்கிற்கூடை அணைப்புடைய பெரிய உருண்டைக் 

கண்ணாடிப்புட்டி . 
carb uncle , 11 . மாணிக்கக்கல் ; அரசபிளவை , நச்சுப்பரு ; 

நச்சுச் சீக்கட்டு ; முகப்பரு . 
car buncied , a . மாணிக்கக்கல் பதிக்கப்பெற்ற ; அரச 

பிளவையால் பீடிக்கப்பட்ட ; சிவந்து வீங்கிய புள்ளிகளை 
யுடைய . 
carbun cular , a . மாணிக்கக்கல்லுக்குரிய ; மாணிக்கக்கல் 

போன்ற ; சிவந்த ; வீங்கிய . 
car burate , carburet , v . வேதியியல் முறையில் கரியத் 

துடன் இணை ; கரியச் சேர்மானம் செறிவி . 
car buretted , a . கரியத்துடன் இணைக்கப்பட்ட , கரியச் 

சேர்மானம் செறிவிக்கப்பெற்ற . 
carburett er , carburett or , 1 . உள்வெப்பாலையில் எரி 

பொருளாவியொடு காற்றைக் கலக்கச் செய்யும் அமைவு . 
car cajou , 11. பெருந்தீனி கொள்ளும் பெரிய கீரியின விலங்கு 

வகை . 
car canet , n . கல்லட்டிகை போன்ற கழுத்தணிகலன் . 
car case , car cass , 11. விலங்கின் பிணம் ; இறைச்சிக்கடைக் 

காரர் வழக்கில் கூண்டு , தலையும் உறுப்புக்களும் அகற்றப்பட்ட 
விலங்கின் உடல் பாகம் ; அவமதிப்பு வழக்கில் நடைப்பிணம் ; 
பயனற்ற கழிவுப்பொருள் ; வீடு - கப்பல் முதலியவற்றின் 
கூண்டுச் சட்டம் ; திட்டக்குறிப்பு ; பாழ் ; அழிபாடு ; ( படை . ) 
தீக்கொளுவும் வெடிகுண்டு ; ( தொ . ) carcase meat , carcass 

meat , பெட்டியிலடைக்கப்படாத நேர்தசை இறைச்சி , 
carcin ogen , 11. புற்றுநோய் வளரத் தூண்டுதல் செய்யும் 

பொருள் . 
carcinol ogy , 11. மேல்தோட்டு உயிரினங்களைப் பற்றிய 

ஆய்வுநூல் . 
carcinom a , 11. ( மரு . ) பிளவை , புற்றுநோய் ; pl . carcino . 

mata . 
carcinomato sis , 11. உடலில் புற்றுநோய் பரவுதல் . 
carcino matous , a . புற்றுநோய்க்குரிய . 
card 1 , n . ஆட்டச்சீட்டு ; அட்டை ; பேட்டிச்சீட்டு ; நுழைவுச் 
சீட்டு ; அழைப்புச்சீட்டு ; அஞ்சல் சீட்டு ; நிகழ்ச்சி நிரல்சிட்டு ; 
சாளரத்தில் அல்லது சுவரில் தொங்கவிடுவதற்கான அச்சிட்ட 
அறிக்கைச்சீட்டு ; டாமினோஸ் (dominoes ) என்னும் 
ஆட்டத்தின் கவறு ; திசையறி கருவியின் முகப்பு ; நாட்டுப் 
படம் ; நெசவு வேலைக்குப் பயன்படும் துளைபோட்ட 
அட்டைத்தகடு ; ஆள் , தனிவகை மனிதர் ; விசித்திர மனிதர் ; 
U. கெலிப்புக் குறிச்சீட்டில் எதிர்க்குறியிடு ; ( தொ . ) card up 
one s sleeve , கையிருப்பாக வைத்திருக்கும் திட்டம் ; 
doubtful card , ஐயத்துக்கிடமானது ; ஐயத்துக்கு 
மானவர் , உறுதியற்ற பேர்வழி ; get one s cards , விலக்கப் 
பெறு ; house of cards , நிலையற்ற திட்டம் , உறுதியில்லா 
அமைப்பு ; . make a card , சீட்டில் வித்தை காட்டு ; 
safe card , sure card , உறுதியானது ; உறுதியானவர் ; show 
one s cards , throw up one s cards , திட்டம் வெளியிட்டுரை , 
speak by the card , துல்லியமான விவரங்களுடன் பேசு , 
சரிநுட்ப விவரத்துடன் கூறு . 


card ?, 11. - நார் - கம்பளி -பஞ்சு ஆகியவற்றின் சிக்குவாரி ; 

ப . கம்பளி முதலியவற்றை வாரு , சிக்கெடு . 
Cardam ine , n . கடுகுச்செடி வகைகளின் இனம் . 
card amom , n . ஏலக்காய் . 
card an , a . ( பொறி . ) எல்லாக் கோணங்களிலும் விசை 
மாற்றக்கூடிய ; ( தொ . ) cardan joint , முழுதுறழ் விசை 
மாற்று இணைப்பு ; cardan shaft , இருகோடி முழுதுறழ் 
விசைமாற்று உருளை . 
card - basket . 11. பேட்டிச்சீட்டுப் பெட்டி . 
card board , 11. அட்டைத்தாள் , சீட்டுகள் வெட்டி எடுப் 

பதற்கான கெட்டித்தாள் ; அட்டைப்பலகை . 
card - case , 11. பேட்டிச்சீட்டு உறை . 
card - castle , 11. ஆட்டச்சீட்டுகளை வைத்துக் கட்டிய வீடு ; 

வலிமையற்ற கட்டுமானம் . 
card - catalogue , 11. தாள் நறுக்குப் பட்டியல் . 
card er , 11. சிக்கெடுக்கும் பொறி . 
card iac , 11 , நெஞ்சுப்பைக்கு வலிவு தரும் மருந்து ; நறுநீர்ப் 
பானம் ; a . நெஞ்சுப்பைக்கு உரிய ; இரைப்பையின் மேற் 
புறத்துக்குரிய ; ஊக்கந்தருகிற ; நெஞ்சார்ந்த . 
cardi acal , a . நெஞ்சுக்குரிய , நெஞ்சார்ந்த . 
cardial gia , car dialgy, 11. நெஞ்சுப்பை எரிச்சல் , இரைப் 

பையின் மேற்புறத்தண்டை ஏற்படும் எரிவு . 
card igan , 11. பின்னல் கம்பளி உடற்சட்டை . 
card inal , n . போப்பாண்டவருக்கு அடுத்த இரண்டாவது 
குருவகுப்பில் ஒருவர் ; போப்பாண்டவர் மன்ற உறுப்பினர் , 
போப்பாண்டவரின் தேர்வுக்குழு உறுப்பினர் ; முன்பு செந் 
நிறத்தில் பெண்கள் அணிந்த சிறு மேலாடை ; செந்நிறச் சிறு 
பறவை வகை ; a . குருதிச் சிவப்பான ; தொப்பி வகையில் 
கத்தோலிக்கத் திருத்துணைவர் அணிவது போன்ற ; ( வில . ) 
இரு தடுக்கிதழின் சுழல் குடுமிக்குரிய ; சுழல் அச்சுக்குரிய ; 
சுழல் அச்சு முளையாயிருக்கிற ; அடிப்படையான , முக்கிய 
மான , 

முதன்மையான ; ( தொ . ) cardinal numbers , 
செவ்வெண்கள் , இயல் எண்கள் ; cardinal points , நாற்றிசை 
முனைகள் , தலைத்திசை முனைப்புக்கள் ; cardinal virtues , 
மக்கள் நலனுக்கு அடிவேர்கள் எனக் கருதப்படும் முறைமை 
மதியுடைமை -வரையுடைமை - நோன்மை என்னும் நான்கு 
நல்லியல்புகள் . 
car dinal - bird , 11 . பெரிய அமெரிக்கப் பறவை 

சூட்டுடைச் செந்நிறப் பாடற்பறவை வகை . 
car dinal - flower , 11. செந்நிற மலர்களையுடைய அமெரிக்கச் 

செடி வகை . 
car dinally , adu . அடிப்படையாக , மூலமுதல் தொடர் 

புடையதாக , முக்கியமாக . 
card - index , 11. தாள் நறுக்கு முதனினைப்பு ; . தாள் நறுக்கு 

முதனினைப்பு அமை . 
card ing - machine , n . சணல் - கம்பளி முதலியவற்றில் சிக்கு 

எடுக்கும் பொறி . 
car diogram , 11 . நெஞ்சுத்துடிப்பளக்குங் கருவி பதிவு 

செய்த நெளிவரை . 
car diograph , 11. நெஞ்சுத்துடிப்பைப் பதிவு செய்யும் கருவி . 
car dioid , 11. நெஞ்சுப்பை வடிவான வளைவு ; a . நெஞ்சுப்பை 

வடிவான . 
cardit is . 11. நெஞ்சுப்பை அழற்சி . 
cardoon , 11. முள்ளி போன்ற தின்னத்தக்க கிழங்குகளை 

யுடைய தோட்டக் காய்கறிச் செடிவகை . 
cardoph agus , n . முட்செடித்தின்னி , கழுதை . 
card - rack . 1. பேட்டிச் சீட்டு வைப்பறை . 

11 . 

சீட்டாட்டம் . 
card sharper , n . சீட்டாட்டத்தில் ஏமாற்றுபவர் . 
card -table, n . சீட்ட ரட்ட மேசை , 


வகை , 


cards , 


148 
card - thistle 

Carmelite 
card -thistle, 11. முள் மலர்ச் செடி வகை ; ஆடைக் கம்பிளியின் caricature , 11. பகடிப்படம் , கேலிச்சித்திரம் ; ஒருவரது தனி 
மயிர்நீவு கருவி . 

இயல்புகளை மிகைப்படுத்திக்காட்டும் உரை ; நையாண்டி 
card .vcte, 1. எண்ணுரிமை மொழிச்சீட்டு , ஒருவர் எத்தனை 

வருணனை ; 0. மிகைப்படுத்திக் கேலிக்குள்ளாக்கு , நகைப்புக் 

கிடமாக்கிப் படம் வரை , கேலிக்கூத்தாக்கிப் பழி . 
பேருக்குப் பிரதிநிதியாய் இருக்கிறாரோ அத்தனை எண்ணிக் 
கைக்குத் தக்கபடி அவர் வாக்கு மதிப்புப் பெறும் வாக்களிப்பு caricatur ist , 11. பகடிப்படம் வரைபவர் ; நையாண்டி மிகை 
முறை . 

யுரை எழுதுபவர் ; திரித்து மிகைப்படுத்திக் கேலி செய்பவர் . 
care , n . அக்கறை , கவலை ; கவலைக்குரிய செய்தி ; கவனம் , car ies , ( ல . ) 11. பல் சொத்தையா தல் , எலும்பு உள்ளழிவு . 
நினைப்பு ; முன்கருதல் , விழிப்பு , எச்சரிக்கை ; துன்பம் , 

carillon , ( பிர . ) 11. இசைபடு மணி ஒலித்தொகுதி ; மணி 
வருத்தம் ; பொறுப்பு ; காப்பு , ஆதரவு ; செய்தற்குரிய பணி , 

ஒலி எழுப்பும் இசைப்பொறி அமைவு ; மணிகளின் மூலம் 
கவனிக்க வேண்டிய செயல் ; மேற்பார்வை ; 3. கவலைப்படு , 

மிழற்றப்படும் இன்னிசை . 
நாட்டங்கொள் , அக்கறை கொள் , பொருட்படுத்து , மதிப்புக் 
கொடு , பொருட்டாக மதி ; அன்புகாட்டு , விருப்பம் கொள் ; 

carin a , 11. தோணி அகட்டு வரை ; ( தாவ . ) பயற்றினத்தில் 

அடியிதழ்கள் இரண்டிணைந்துண்டான தோணி வடிவான 
கவனித்துப்பேணு , கவனித்துக்கொள் ; உணவு கொடுத் 

மலர் வடிவம் . 
தா தரி ; மேற்பார்வையிடு ; ( தொ . ) care and maintenance. 
பிடுங்கி நட்ட செடிக்கு மீண்டும் தழைக்கும்வரை உரிய cari nal , a . தோணி வடிவத்துக்குரிய , தோணி வடிவம் 
பராமரிப்பு ; care for , அக்கறைப்படு ; care of , மேற்பார்வை உடைய . 
முகவரிக்கு , முகவரி மூலமாக ; take care , விழிப்பாயிரு ; car inate , a . தோணியகடு போன்ற அமைவுடைம் . 
பத்திரமாயிரு ; take care of , கவனித்துப்பேணு . 

cario ca , 11. தென் அமெரிக்காவில் பிரசீல் ( Brazil ) நாட்டு 
careen , 1. ( கப் . ) சாய்த்து நிறுத்தப்படும் நிலை ; U. ( கப் . ) 

ஆடல் வகை ; ஆடல் இசை வகை . 
செப்பனீட்டுத்துறையில் ஒருபக்கமாய்ச்சாய்ந்து நிற்கச் செய் ; 

car iole , 11. மூடாக்கில்லாத சிறு வண்டி , பளுவற்ற வண்டி . 
சாய்ந்திரு . 

ca rious , a . பல் அல்லது எலும்பு வகையில் 

எலும்பு வகையில் சொத்தை 
careen age , 1. கப்பல்கள் ஒருபக்கமாகச் சாய்த்து வைத்துச் 

விழுந்த , இற்றுப்போன . 
செப்பனிடப்படுகிற இடம் ; சாய்த்த நிலை ; செப்பனிடும் செலவு . 

cark , U. துன்பத்தில் அழுத்து , தொல்லைப்படுத்து ; கவலைப்படு . 
Career , 11. விரை செலவு , பாய்வு ; வாழ்க்கைப் போக்கு , 
வாழ்வின் வளர்ச்சி ; வாழ்க்கைப்பணி முன்னேற்றம் ; பிழைக் 

cark ing, a . கவலைகளால் அழுத்தப்பட்ட , தொல்லைப்பட்ட , 

வருத்துகிற . 
கும் வழி ; v. பாய்ந்தோடு , விரைந்து செல் ; ( தொ . ) 
career diplomat , அரசியலாட்டத்தைத் தொழிலாகக் 

carl, 11. ஆள் ; உழவன் ; கோமாளி ; கீழ்மகன் . 
கொண்டவர் . 

car ley float , 11. விமானியின் அவசரகால மிதவை . 
career ist , n . தம் முன்னேற்ற நாட்டமுடையவர் . 

carl - hemp , 11. பெண் சணல் செடி . 
care - free , a . கவலையற்ற . 

carl ine, 1. முட்செடியினம் . 
care ful , a . அக்கறை கொண்ட , கவலையுள்ள ; பொறுப்பில் Carl ism , 1. ( வர . ) ஸ்பானிய அரசுரிமைப் பூசலில் நான் 
வைத்திருக்கிற ; வருந்தி உழைக்கிற ; விழிப்புடைய , கவன காம் சார்லசின் இரண்டாவது மகனாகிய டான் கார்லசு 
முள்ள , எச்சரிக்கையாயிருக்கிற ; அக்கறையுடன் செய்யப் ( Don Carlos ) பக்கமான கட்சி 

ஆதரவு . 
பட்ட , அக்கறை காட்டுகிற . 

Carl ist , n. ( வர . ) ஸ்பானிய அரசுரிமைப் பூசலில் நான்காம் 
care fully , adv .. ஊன்றிய கவனத்துடன் , விழிப்போடு , 

சார்லசின் இரண்டாவது மகனாகிய டான் கார்லசை 
உன்னிப்பாக . 

ஆதரித்தவர் . 
care laden , a . கவலைகள் நிரம்பிய . 

car lock , 1. ருசிய நாட்டில் செய்யப்படும் மீன் வச்சிரம் . 
care less , a . க வனமில்லாத , அக்கறை கொள்ளாத , 

Carlovin gian , 11. ( வர . ) சார்லிமேன் ( Charlemagne ) என்ற 
கவலையற்ற , கருத்து ஊன்றாத , அசட்டையாயிருக்கிற . 

சார்லஸ் பேரரசரை முதல்வராகக் கொண்ட இரண்டாவது 
சிந்தனையற்ற ; தவறான , சரியாயிராத . 

பிரஞ்சு அரச மரபினர் ; a . இரண்டாவது பிரஞ்சு அரச 

மரபுக்குரிய . 
care lessness , n . உன்னிப்பாயிராமை , கவனமின்மை . 
caress , 1. தைவரல் , வருடுதல் , அன்பாகத்தடவிக் கொடுத்தல் ; 

Carl owitz , 11. டான்யூப் ( Danube ) ஆற்றின் கரையிலுள்ள 
முத்தம் கொடுத்தல் ; புகழ்தல் ; U. அன்பாகத்தடவிக் கொடு ; 

கார்லோவிட்ஸ் நகரத்தில் வடிக்கப்படும் சிவப்பு இன்தேறல் . 
வருடு ; கொஞ்சு , சீராட்டு ; புகழைச்சொல் , பாராட்டு . 

Carlyle an , a . gruogo smivo ( Thomas Carly le 1795.1881 ) 
caress ing , 11. சீராட்டுதல்; a . அன்பாய்த் தட்டிக்கொடுக்கிற . 

இலக்கிய நடையை ஒட்டிய . 
ca ret , n . இடையெச்சக்குறி, விடுபட்டுப் போனதைச் சேர்க்கு 

Carlylese , 11. தாமஸ் கார்லைலின் ஆற்றல் மிக்க இலக்கியப் 
மாறு சுட்டிக்காட்டும் குறி ( A ) . 

பாணி . 
care taker , 11 . காவற்பணிப் பொறுப்பாளர் ; கட்டிட 

Carlylesque , a . ஆங்கில எழுத்தறிஞர் தாமஸ் கார்லைலின் 
மேற்பார்வைப் பொறுப்பாளர் ; a . இடையீட்டுக்காலக் 

இயல்புக்குரிய . 
கண்காணிப்பு மேற்கொண்ட . 

Car lylism , 11. தாமஸ் கார்லைலின் கோட்பாடு ; கார்லைலின் 
care - worn , a . கவலைகளினால் அலுத்துப்போன , நச்சரிக்கப் 

பாங்கு . 
பட்ட . 

Carmagnole, ( பிர . ) 1. ( வர . ) பிரஞ்சுப் புரட்சிக்காரர்களின் 
Ca rex , 11. கோரைப்புல் வகையின் இனம் . 

( 1793 ) ஆடலோடு கூடிய பாடல் ; பிரஞ்சுப் புரட்சிக்காரர் 
car fax , car fox , 11. சதுக்கம் , நாற்சந்தி . 

கள் அணிந்த சட்டை வகை . 
carg o , 11. கப்பல் சரக்கு , கப்பற்பாரம் ; pl. carg oes . 

car man , 11. விசைக்கல வலவர் , மோட்டார் ஓட்டுபவர் ; 

வண்டியோட்டி . 
car goose , n . குறுஞ்சிறகுள்ள சூட்டுடை நீர்ப்பறவை ; pl. 
car gcese. 

Carm alite, 1. பாலஸ்தீனத்தில் 
. 

பாலஸ்தீனத்தில் ( Palestine ) 1156 -இல் 
Ca rib , 11 , மேற்கிந்தியத் தீவுகளின் தென்பகுதியிலுள்ள பழங் 

கார்மெல் மலையருகே (Mt. Carmel ) தொடங்கப்பெற்ற 
குடியினர் ; மேற்கிந்தியத் தீவுகளின் பழங்குடி மக்கள் பேசிய 

சபையைப் பின்பற்றி இரந்துண்டு வாழும் கட்டுப்பாடு 
மொழி ; a , மேற்கிந்தியத் தீவுகளின் பழங்குடி மக்களுக்குரிய . 

மேற்கொண்ட துறவி ; இரந்துண்டு வாழும் நியதியுடைய 
caribou , 

துறவு நங்கை ; பேரிக்காய்இனப் பழவகை ; நேர்த்தியான 
வட அமெரிக்கக் கலைமான் வகை . 

கம்பளித்துணி வகை ; a . இரந்துண்டு வாழும் சபைத் துறவி 
Car ica , 11. பப்பாளி மர இனம் . 

களின் அமைப்புச் சார்ந்த . 


11 . 


நாடக 


149 
carminative 

carpi 
carm inative , 1. ( மரு . ) வயிற்றுப்புசத்திற்கு மருந்து ; a . ca rom , n . மேடைக்கோல் பந்தாட்டத்தில் இரட்டை வெட்டு , 
வயிற்றுப்புசம் அகற்றுகிற . 

ஆட்டக்காரருடைய பந்து அடுத்தடுத்து இரண்டு பந்துகளை 
carm ine, n . இந்திரகோபப் பூச்சியினின்றும் எடுக்கப்படும் இடித்தல் . 

சிவப்பு வண்ணப்பொருள் ; இந்திரகோபப்பூச்சியின் நிறம் ; car otene, 71. செடிகளில் காணப்படும் செம்மஞ்சள் வண்ணப் 
கருஞ்சிவப்பு மை ; a . தம்பலப் பூச்சியைப் போல் சிவப்பு பொருள் ( ஏ -உணவூட்டப் படிவங்களின் முற்பட்ட காலப் 
நிறமுள்ள . 

பெயர் ) . 
carn age , 11. படுகொலை , நூழிலாட்டு . 

carot id , 11. கழுத்துக் குருதி நாளங்கள் இரண்டில் ஒன்று ; 
carn al , a . உடலின்பத்துக்குரிய , சதைபற்றிய ; இம்மை a . தலைக்குக் குருதியைக் கொண்டு செல்லும் இருபெரும் நாடி 
வாழ்விற்குரிய ; பாலுணர்ச்சி சார்ந்த ; கடவுட்டன்மைபெறாத , களில் ஒன்றுக்கு உரிய ; கழுத்துக் குருதிநாளத்துக்கு அண் 

மையில் உள்ள . 
உலோகாயத ; U. உடலின்பத்துக்குரிய செயல் புரி . 
carn alism , n . சிற்றின்ப வேட்கை ; உலோகாயதம் . 

carous al , n . குடியாட்டு , மதுபான விருந்து . 
carn alist , n . சிற்றின்ப வேட்கையர் ; உலகப் பொருள்களில் carouse , 11. குடிமயக்கம் ; U. வெறியாட்டயர் , மிகுதியாகக் 
உழல்பவர் . 

குடி . 
carnal ity, 11. சிற்றின்ப நாட்டம் , உடலின்ப வேட்கை ; 

carousel , n . வீர ஆட்டப்பந்தயக் களரி , பொதுப்பந்தய 

விளையாட்டுக் காட்சி . 
உலகப் பொருள்களில் ஈடுபட்டுள்ள நிலை . 
carn alize, v . உடலின்பத்துக்குரிய தாக்கு , உலோகாய தப் 

carp , n . நன்னீர் வாழும் குள மீன்வகை . 
படுத்து . 

carp , 0. குற்றங்காண் , குறை கூறு , வைது உரை . 
car nal - mind ed , a . உலகப் பொருள்களில் நாட்டமுள்ள . carp al , 11. மணிக்கட்டு எலும்பு ; a . மணிக்கட்டுக்குரிய ,, 
carnass ial , n . கோரைப்பல் , ஊன் உண்ணிகள் இறைச்சியைக் 

மணிக்கட்டு எலும்பு சார்ந்த . 
கிழிப்பதற்காகப் பயன்படுத்தும் நீண்ட பெரிய வெட்டுப்பல் ; carp el , 11. முசலி மூலம் , சூலறை , சூலணு . 
a . பல்லின் வகையில் ஊன் உண்ணிகள் தசை கிழிப்பதற் car pellary , a . சூலணுக்களுக்குரிய , சூலணுக்கள் கொண்ட . 
கேற்ப அமைந்த 

carp enter , 11. தச்சர் , மரவேலை செய்பவர் ; 3. தச்சு வேலை 
carna tion 1 , 1. இறைச்சி நிறம் , இளஞ்சிவப்பு நிறம் ; a . 

செய் . 
இளஞ்சிவப்பு நிறமுள்ள . 

carp enter - ant , n . மரத்தைத் துளைத்துக் கூடாக்கிவிடும் 
carna tion ) , n . இரட்டடுக்கான இதழ்களையுடைய மலர்ச் 

எறும்பு வகை . 
செடி வகை . 

car penter - bee , 11 . மரத்தைத் துளைத்துக் கூடாக்கும் 
carnau ba , 11 . மஞ்சள் நிற மெழுகு வகை ; மெழுகு வகை இயல்புடைய தேனீ வகை . 
தரும் பிரசீல் ( Brazilian ) நாட்டுப் பனையின மரம் . 

carp enter -scene, n . 

அரங்கு வகையில் பின்னால் 
carnel ian , 11. = cornelian . 

அரங்குத் தச்சர்கள் விரிவான காட்சியை ஒழுங்கு செய்வதற்கு 
car neous , a . கொழுத்த , தசைக்குரிய ; தசை போன்ற . 

நேரம் அளிப்பதற்காக அரங்கின் முகப்பில் வண்ணத்திரை 
carn ey , 11. முகமனுரை ; U. ( பே - வ . ) கெஞ்சு , நயம்படவுரை . யின் முன் நடைபெறும் நாடகக் காட்சி ; ஒழுங்கு செய்யும் 
car nifex , n . தூக்குத்தண்டனை நிறைவேற்றுபவர் . 

நேரத்தில் இடப்படும் வண்ணத்திரை. 
carnifica tion , 11. ( மரு . ) எலும்பு - ஈரல் முதலிய உறுப்புக்கள் 

carp entry , n . தச்சு , மரவேலை . 
தசை அல்லது 

தசைநார்போன்ற பொருளாக மாற்ற carp et , 11. விரிப்பு , கம்பளம் , சமுக்காளம் ; மேசை விரிப்பு ; 
மடைதல் . 

புல் பரப்பு ; மலர்ப்படுக்கை ; 3. கம்பளம் விரி ; மூடிப்பரப்பு ; 
carnifici al, a . தூக்கிலிடுபவருக்குரிய , கொலைகாரத்தன 

கவிந்துமூடு ; கண்டிக்க வரவழை ; 

( தொ . ) 
on the carpet , ஆலேசனையில் , விவாதத்தில் ; ( பே - வ . ) 

கண்டிக்கப்பட்டு . 
carn ify , v . ( மரு . ) எலும்பு - ஈரல் முதலியவற்றைத் தசை 
அல்லது தசைநார் போன்று மாற்று ; தசை அல்லது தசை 

carp et - bag , n . பயணப்பை , முன்பு சமுக்காளத்துணியினால் 

செய்யப்பட்ட வழிப்போக்கர் பை . 
நார்போன்று மாறுபடு . 
carn ival, n . கேளிக்கைக் கொண்டாட்டம் , வேனிற்கால 

carp et - bagger , n . பையோடு பயணம் செய்பவர் : தமது 

உடைமைகளை எல்லாம் பயணப்பையில் வைத்திருப்பவர் ; 
உண்ணா நோன்புக்குமுன் ரோமன் கத்தோலிக்கக் கிறித்தவர் 

அரசியல் நோக்கத்துடன் அயலிடத்திற்கு வருபவர் ; தேர்தல் 
கள் கொண்டாடும் விழா ; களியாட்டம் . 

நாடும் அயலிட அரசியல் வாதி . 
Carniv ora , ( ல . ) 11. pl. ஊன் தின்னும் பாலுணியினம் . 

car pet -bed , 11. சிறு செடிகள் பல உருவங்களில் கத்தரித்து 
carni vore , 11. புலால் உண்ணும் விலங்கு அல்லது செடி . 

அமைக்கப் பெற்றுள்ள தோட்டப் பாத்தி . 
carniv orous , a , புலால் உண்கிற . 

carp et -dance, 11 . முறைப்படி நடவா ஆடல் ; சாதாரண 
carnos ity , 11. ( மரு . ) உடம்பில் மிகையாய்த் தோன்றும் 

ஆடல் . 

car peting , 11. கம்பள முதற் பொருள் ; கம்பளத்தொகுதி . 
ca rob , 7. கழற்சி - மயிற்கொன்றை ஆகியவற்றை உள்ளடக்கிய 

car pet - knight , 11 . வீரச்செயல்களினாலன்றி அரசவையின் 
நடுநிலக்கடல் சார்ந்த மர இனத்தின் வகை . 

ஆதரவினால் வீரத்திருத்தகை பட்டம் பெற்றவர் ; பெண்களை 
caroche , 1. நான்கு சக்கர வண்டி . 

வட்டமிட்டுத் திரிபவர் ; அடுக்களைப் படைவீரர் . 
ca rol , 11 . மகிழ்ச்சிப் பாடல் ; ஆனந்தக்களிப்பு , சிந்து ; car pet - moth , 11. சமுக்காளப்பூச்சி , சமுக்காளம் போன்ற 
கிறித்துமஸ் பாடல் ; பறவைகளின் இன்னிசைப்பு ; V. சிந்து வரிகளையுடைய விட்டில் பூச்சி . 
பாடு , களித்துக் கூடிப்பாடு ; மகிழ்ச்சியொடு பாட்டுப்பாடிக் car pet - rod , 1. படிக்கட்டுக்கழி , படிக்கட்டுச் சமுக்காளம் 
கொண்டாடு .. 

இடம் பெயராமல் செய்வதற்கான பற்றுக்கம்பி . 
Ca roline , a . பிரஞ்சு நாட்டுச் சார்லிமேன் ( Charlemagne ) carphol ogy , n . உணர்வு தன்வசமிழந்த நிலையில் படுக்கைத் 

பேரரசருக்குரிய ; இங்கிலாந்து நாட்டின் முதலாவது இரண் துணி முதலியற்றைத் தாறுமாறாகப் பிடித்திழுத்தல் , சன்னிச் 
டாவது சார்லஸ் மன்னர்கள் ( Charles I & II ) காலத்திய . 

சேட்டை . 
Carolin gian , 1. , a . = Carlovingian . 

carp i , 11. (உள் . ) carpus என்பதன் பன்மை . 


கண்டி ; 


மான . 


தசை வளர்ச்சி . 


( 


150 


carte 


carping 
carp ing , a . குற்றங்காண்கிற ; கடிந்துரைக்கிற இடக்குப் 

பேசுகிற . 
carpol ogy , 11. கனிவகைகள் பற்றிய ஆய்வு நூல் . 
carpoph agous, d . பழம் தின்கிற . 
carp ospore, n . ( தாவ . ) சிவப்புப் பாசிவகைகளில் கருவுற்ற 

பெண் உறுப்பினின்று தோன்றும் சிதல் விதை . 
carp us , 11. ( உள் . ) மனிதர்கள் வகையில் மணிக்கட்டு ; குதிரை 

முதலிய விலங்குகள் வகையில் கால் அடிக்கணு ; pl . carp i . 
carr , 11. சதுப்பு நிலம் ; சதுப்பு நிலப் புதர்க்காடு . 
carr ack , carr act , 11 , போருக்கும் உரிய பெருஞ்சரக்குக் 

கப்பல் . 
carrageen , carragheen , 11. வட ஐரோப்பாவில் வழங்கும் 

உணவுக்குப் பயன்படும் கடல்பூண்டு வகை . 
ca rriage, 1. வண்டி ; போக்குவரவு ; இருப்பூர்தியின் பிரயாணி 
வண்டி ; பீரங்கியின் சகடம் ; இறங்கும் விமானத்தைத் 
தாங்கிக் கொள்ளும் கட்டமைப்பு ; வண்டியின் மேற்பாக 
மில்லாத சகடச்சட்டம் ; இயந்திரத்தைத் தாங்கி இயக்கும் 
பாகம் ; கொண்டு போ தல் , எடுத்துச் செல்லுதல் , ஏற்றிச் 
செல்லுதற்குப் பிடிக்கும் செலவு ; செயலாண்மை , செயலாட்சி , 
நிறைவேற்றம் ; நடக்கை , கோலம் , நடையுடை தோற்றம் ; 
( தொ . ) carriage and pair , இரண்டு புரவிகள் பூட்டிய 
வண்டி . 
ca rriageable, a . வண்டிகள் செல்லத்தக்க , 
carr iage -clock , n . தலைமாறி வைத்தாலும் ஒழுங்காய் 

இயங்கும் கடிகாரம் . 
ca rriage - com pany , n . தங்களுக்கென வண்டிகள் அமர்த் 

திக்கொள்ளவல்ல செல்வர் . 
ca rriage - dog , n . புள்ளிகளையுடைய நாய்வகை . 
ca rriage - drive , 11. பூங்கா முதலியவற்றினூடே வண்டிகள் 

செல்வதற்கான சாலை . 
carr iage - folk , 11. = carriage - company . 
carr iage - for ward , adv . வண்டிக்கட்டணம் முன்னதாகச் 

செலுத்தாமல் . 
carr iage -free , ads . கொண்டு செல்வதற்கான கட்டண 

மின்றி . 
carriage - paid , udu . வண்டிக் கட்டணம் மூன்ன தாகச் 

செலுத்தப்பட்டு . 
carr iage - way , 11. வண்டிப்பாதை , வண்டிகளின் போக்கு 

வரத்துக்காகவென்று ஒதுக்கப்பட்ட சாலையின் பாகம் . 
ca rrick - bend , 11. ( கப் . ) இருமடிக்கொளுவி முடிச்சு , இரண்டு 

கயிறுகளை இணைப்பதற்கான முடிச்சு வகை . 
ca rrier , 11. கொண்டு செல்பவர் ; சுமை கூலிக்காரர் ; தூதர் ; 
சிப்பங்கள் முதலியவற்றை வாடகைக்கு எடுத்துச்செல்ல 
ஒப்புக்கொள்பவர் ; கொண்டு செல்லும் ஏதேனுமொன்று ; 
தூக்கு கலம் ; பொதி ஊர்தி ; மிதிவண்டியில் பொருள்களை 
வைத்துக்கொண்டு செல்வதற்கான பகுதி ; நோய்கடத்தி , 

நோய்க்குட்படாமல் நோய் நுண்மம் பரப்பும் 
உயிரினம் ; கம்பியில்லாச் செய்தியில் மின்னலை ஊடகம் ; 
செய்தி கொண்டு செல்லும் புறா ; ( தொ . ) carrier wave , 
வானொலி இயக்கியால் அனுப்பப்படும் தொடர்பான மின் 
காந்த அலை . 
carr ier- pig eon , n . முன்னாட்களில் செய்திகள் கொண்டு 

செல்வதற்காகப் பயன்படுத்தப்பட்ட புறா ; புறாவகை . 
carr iole , n . ஒரு மனிதன் செல்லத்தக்க சிறு வண்டி வகை ; 

விரைமூடு வண்டி ; கானடா நாட்டுக்குரிய சறுக்கு வண்டி . 
ca rrion , 1 . அழுகும் பிணம் ; ஊழ்த்த இறைச்சி ; இழி 
பொருள் ; குப்பைகூளம் , அழுக்கு : a . அழுகிய , அருவருப் 
பான , ஊழ்த்த இறைச்சிக்குரிய ; அழுகும் பிணம் தின்கிற . 
ca rrion- crow , n . பிணம் தின்னும் காக்கை வகை . 
ca rrion -flower , 1. அழுகிய இறைச்சியின் நாற்றமுள்ள 
மலர்ச்செடிவகை . 


carriwich et , 11 . தெறுமொழி , காரசாரமான சூட்டுரை ; 

நகைத்துணுக்கு ; சொற்புரட்டு , சிலேடைப் பேச்சு . 
carronade , n . ( வர . ) பெருந்துளையுடைய சிறு கப்பல் 

பீரங்கி . 
carr on - oil , n . ஆளிவிதையும் சுண்ண நீரும் கலந்த தீப் 

புண்ணாற்றும் தைலம் . 
ca rrot , 11. சிவப்பு முள்ளங்கிச் செடி ; சிவப்பு முள்ளங்கிக் 

கிழங்கு . 
ca rrots, 11. pl . ( பே - வ . ) செம்பட்டை மயிர் ; செம்பட்டை 
மயிருள்ளவர் . 
ca rroty , a . தலை மயிர் வகையில் செம்பட்டையான . 
ca rry , 11. வீச்செல்லை ; வேக எல்லை ; குழிப்பந்தாட்டத்தில் 
அடிக்கப்பட்ட பந்து நிலத்தைத் தொடுவதற்குமுன் செல்லும் 
தூரம் ; பீரங்கி முதலியவற்றின் குண்டு பாயுந் தொலை ; 
சுமப்பு , சுமந்து செல்லுதல் ; சுமந்து செல்லும் அளவு ; 
படகைச் சுமந்து செல்லுதல் ; இரண்டு நீர்நிலைகளுக்கிடையில் 
படகைச் சுமந்து செல்ல வேண்டிய நிலப்பகுதி ; வாளேந்து 
நிலை ; வானம் , முகிலின் இயக்கம் , மேகங்களின் செலவு ; 
V. எடுத்துச்செல் , ஏற்றிக்கொண்டுபோ ; சும ; இட்டுக்கொண்டு 
போ ; தனி நிலையில் வைத்துக்கொண்டு நட ; மேற்கொள் , 
அணி ; ஏந்திச்செல் , கொண்டு செல் ; வலிந்து கைப்பற்று ; 
( படை . ) வாளேந்தி முறைப்படி வணக்கம் செலுத்து ; ஆற்று ; 
செய்துமுடி ; 

பெரும்பான்மை வலத்தால் நிறைவேற்று ; 
நிகழச்செய் ; வெற்றிபெறு ; தாங்கு , உடன்கொண்டிரு , 
உடையவராயிரு ; கருவுற்றிரு ; நடத்து , நடந்துகொள் ; 
தேறுவி ; பண வகையில் காரியத்துக்குப் போதியதாயிரு ; 
முன் வருதொகையை அடுத்த பத்தியில் கொண்டு போய்ச் 
சேர் ; பத்திரிகையில் செய்தி வெளியிடு , நிலைக்கூறாக வெளி 
யிடு ; உணர்ச்சி வசப்படுத்து ; ( தொ . ) carry all before one , 
இடர் தகர்த்து வெற்றிபெறு ; carry away , பெறு , உணர்ச்சி 
யூட்டி வசமிழக்கச் செய் ; ( கப் . ) பாய்மரம் முதலியவற்றை 
உடைந்து இழக்கப்பெறு ; carry it , நன்கு நடந்துகொள் ; 
மதிப்புக் கெடுத்துக்கொள் ; ஆதாயம் அடை ; வெற்றிபெறு ; 
carry off , உயிர் வாங்கு ; கெலி , அடை ; கூட்டத்துடன் 
கூட்டமாகச் சமாளிக்கவை ; அறைந்து பேசியோ புரட்டிப் 
பேசியோ சமாளி ; carry on , காரியம் நிறைவேற்றிக்கொள் ; 
முன்னேறு ; தொடர்ந்து செய்துகொண்டு போ ; கொண்டு 
நடத்து ; மேற் செல் ; மட்டுமீறிக் குறைப்படு , இயல்பு கடந்து 
நட ; மறைவாகக் காதல் நாடகமாடு , பசப்புக்காதல் புரி ; 
carry one s bat , carry out one s bat , மரப் பந்தாட்டத்தில் 
ஓர் ஆட்டத்தின் முடிவிலும் ஆட்டம் இழக்காமலிரு ; 
carry one s point , பிறிதொடுபடாது தன்மதம் நிறுவு , 
தடைகளைத் துடைத்தொதுக்கித் தன் கருத்து மேலோங்கச் 
செய் ; carry out , நிறைவேற்று ; carry over,, கணக் 
கேட்டில் மறுபக்கம் கொண்டுசெல் ; கட்சி மாற்றிக்கொணர் ; 
அடுத்த தறுவாய்க்குத் தள்ளிப்போடு ; carry the day , 
வெற்றிபெறு ; நாளின் செயலில் வெற்றி எய்தப்பெறு ; 
carry through , இடர்களினூடே தாங்கு , இடர் கடந்து காப் 
பாகக் கொண்டுவா ; எய்தப்பெறு : நிறைவாக்கு ; carry too far , 
மட்டுமீறிச் செல் ; carry up , கட்டிடத்தை மேலும் உயர 
மாகக் கட்டிக்கொண்டுபோ ; பின்னோக்கிமூலம் காட்டு ; 
carry weight, மிகுந்த அதிகார வலிமை பெற்றிரு , செல் 
வாக்குப் பெற்றிரு. 
ca rry - all , 11. பளுவற்ற நான்குசக்கரக் குதிரைவண்டி . 
ca rry - over , n. பங்குமாற்றுத்துறையில் வருதொகையை 
மறுபுறம் கொண்டு செல்லும் முறைமை ; பங்குமாற்றில் முன் 
பக்கத்தொகை . 
cart , 11. இரட்டைச் சக்கர வண்டி , கட்டை வண்டி ; வில் 
வண்டி ; 3. வண்டியில் ஏற்றிச்செல் ; வண்டிக்காரனாகத் 
தொழில் செய் ; ( தொ . ) put the cart before the horse , 
ஒழுங்கு முறையைத் தலைகீழாக்கிவிடு . 
cart age , 1. வண்டியில் ஏற்றிச்செல்லுதல் ; வண்டிக்கூலி. 
carte , 11. வாட்போர் நிலை வகை, சிலம்ப முறையில் மணிக் 
கட்டின் நான்காவது அமைவு நிலை . 


தான் 


151 
carte 

carvel - built 
-carte , n . உணவுக் கட்டணப்பட்டியல் ; அட்டையில் ஒட்டப் car tonnage, 11. தாள் அட்டை , அட்டைப் பலகை ; பதனப் 
பட்டுள்ள சிறு நிழற்படம் . 

பிணத்தின் மேற்கவிகை . 
carte - blanche , ( பிர . ) n . வெண்முறி , முன்னதாகக் கையொப்ப car ton - pierre, 11. கல்தோற்றம் அளிக்கும் அட்டைப் பலகை 
மிடப்பட்ட வெற்றுத்தாள் ; முழுச்செயலுரிமை . 

வகை . 
carte - de - visite , ( பிர . ) 11. சிறு அட்டையில் ஒட்டப்பட்டுள்ள cartoon , n . வண்ணப்படம் எழுது தற்கு மாதிரியாகத் தடித்த 
நிழற்படம் ; மூன்றரைக்கு இரண்டேகால் அங்குல அளவுள்ள தாபாளில் எழுதப்படும் வரைப்படம் ; தொடர்ப்பட வரிசையி 
நிழற்படம் . 

லிருந்து எடுக்கப்படும் திரைக்காட்சி ; அரசியல் வசைக்கேலிச் 
cart el , D. மற்போருக்கு அறைகூவற்சீட்டு ; சிறைப்பட்டவர் சித்திரம் ; 3. வசைக்கேலிப்படம் வரை ; கேலிப்படம் வரைந்து 
களை மாற்றிக்கொள்ளுதல் ; போர்க்கைதிகளை மாற்றிக் 

ஏளனத்துக்குள்ளாக்கு . 
கொள்வதற்கான உடன்படிக்கை ; எழுதப்பட்டுள்ள அட்டை ; cartoon ist , n. ஏளன ஓவியம் வரைபவர் , வேடிக்கை ஓவியர் . 
அரசியல் கூட்டு நிலை , அரசியல் கட்சிகளின் கூட்டணி ; 

cartoph ily , 11. புகைப் பூஞ்சுருள் அட்டைத்திரட்டு , ‘சிகரட் 
போரிடையே இருதரப்புக்களுக்கும் இடைப்பட்ட கட்டுப்பாடு ; அட்டைச் சேமிப்பு. 
போரிடையே பாதுகாப்புக் கட்டுப்பாடுடைய 

கப்பல் ; 

cartouch , cartouche , n . துப்பாக்கிக்குண்டு - தோட்டா 
போட்டியை அழித்து விலைகளை ஏற்றி வைப்பது போன்ற 

முதலியவைகளுக்கான பெட்டி , வெடி மருந்துப்பெட்டி ; 
நோக்கங்களுக்கான வணிக நிலையங்களின் கூட்டணி . 

( க - க . ) சுருள் தாள் போன்ற ஒப்பனை வேலைப்பாடு ; ( தொல் . ) 
--cartelize , ப . பொதுப்பணிக்காக வணிக நிலையங்களின் அரசர் பெயர்களையும் தெய்வப் பெயர்களையும் கொண்டுள்ள 
கூட்டணி உண்டுபண்ணு ; வணிகநிலையக் கூட்டணியின் 

பழைய எகிப்திய நீள்வட்ட வளையம் . 
ஆட்சிக்குட்படுத்து ; வணிகநிலையக் கூட்டணியாக அமை . 

cart ridge , 11. வெடிக்கலம் , வெடியுறை , தோட்டா , குண்டு 
cart er , 1. வண்டி ஓட்டுபவர் . 

கள் செறித்துள்ள பொதியுறை , பீரங்கிக்குரிய வெடிமருந்து 
Carte sian , n . பிரஞ்சு மெய்ந்நூலாசிரியராகிய ரேனே உறை. 
டேகார்ட் (Rene Descartes 1596.1650 ) என்பவரது மெய் car tridge - belt, 11. வெடியுறைகள் செருகி வைப்பதற்குரிய 
விளக்கத்துறையைப் பின்பற்றுபவர் ; டேகார்ட்டேயின் 

கச்சைவார் . 
உடனிணைவு முறையை மேற்கொள்பவர் ; a . பிரஞ்சு மெய்ந் 

cartridge - pa per , 11. கெட்டித்தாள் , வரைப்படம் எழுதுதற் 
நூலாசிரியராகிய டேகார்ட் என்பவரது மெய்விளக்கத் 

கும் திண்ணிய உறைகள் செய்தற்கும் பயன்படும் முரட்டுக் 
துறைக்குரிய ; டேகார்ட்டின் உடனிணைவு முறைமைக்குரிய ; 

காகிதம் . 
( தொ . ) Cartesian bottle.imp , Cartesian devil , Cartes 

cart - road , 1. வண்டிப் பாதை . 
ian diver , டேகார்ட்டின் பெயர் வைக்கப்பெற்றுள்ள இயல் 
நூல் தத்துவ உள்ளுறையுடைய விளையாட்டுப் பொறி , மூடி 

cart s -tail, n . வண்டியின் பின் பக்கம் . 
யமைவுமூலம் அழுத்தமிகுந்தோறும் உள்ளிருக்கும் பொம்மை cart ulary , n . ஆவணத்தொகுதி , பதிவேடு ; திருமடத்தின் 
மிதப்புநிலையிலிருந்து இடைத்தங்கு அமிழ்வுநிலைக்கு மாறும் பதிவேட்டுத் தொகுதி ; ஆவணங்கள் வைத்திருப்பவர் ; பதி 
படி அமைக்கப்பட்ட புட்டி . 

வேடு வைக்கப்படும் இடம் , பதிவேடகம் . 
car thamine , n . குங்குமப் பூவிலிருந்து செய்யப்படும் சாயப் cart way , n . = cart - road . 
பொருள் . 

cart - wheel , 1. வண்டிச்சக்கரம் ; ஐந்துவெள்ளிப் பணம் 
cart .horse , 11. வண்டியிழுக்கத்தக்க குதிரை . 

போன்ற பெரிய நாணயம் ; பக்கவாட்டுக் கரணம் . 
-cart - house , n . வண்டிக் கொட்டில் . 

cart wright , 1. வண்டிகள் செய்யும் தச்சர் , 
Carthu sian , 11 . தூயதிரு. புரூனோ ( St. Bruno 1086 ) car ucage, n . காணி வரி , ஒரு சோடுமாடு ஒரு பருவத்தில் 

என்பவரால் நிறுவப்பட்ட துறவிகளின் அமைப்பைச் சேர்ந்த உழத்தக்க அளவு நிலத்தின் மீது விதிக்கப்பட்ட வரி. 
வர் ; கார்த்தூசியத் துறவி மடத்தின் மனையிடத்தில் அமைந்த car ucate , n . ஏர்ப்பாசன அளவு , நுகத்தில் பூட்டிய ஒருசோடு 
‘ சார்ட்டர் அவுஸ் (Charter house ) என்னும் கல்வி நிலைய 

மாடுகள் விளைச்சல் பருவம் ஒன்றில் உழக்ககூடிய நில 
மாணவர் ; a . தூயதிரு . புரூனோ என்பவரால் காணப்பட்ட 

அளவை . 
துறவிகளின் அமைப்புக்குரிய ; கார்த்தூசியத்துறவி மடத்தின் 

ca runcle , 1. வான்கோழி முதலிய பறவைகளின் தலையில் 
மனையிடத்தில் அமைவுற்ற ‘ சார்ட்டர் அவுஸ் கல்வி நிலையத் 

அல்லது கழுத்தில் இருப்பதைப் போன்ற தசைத்திரளை ; 
துக்குரிய . 

( தாவ . ) விதைமுடி , விதைமுண்டு . 
cart ilage , 11. குருத்தெலும்பு . 

carun cular , a . 

விதைமுடி 

போன்ற , விதைமுண்டின் 
cartila ginoid , a . குருத்தெலும்பு போன்ற . 

இயல்பு வாய்ந்த . 
cartila ginous , a . குருத்தெலும்புக்குரிய ; குருத்தெலும்பா carun culate , a . விதைமுண்டு உடைய ; தசைத்திரளை 
லான ; முள்முனைப்பான ; குருத்தெலும்பு போன்று கெட்டிப் வாய்ந்த . 
புடைய ; (உயி . ) எலும்புச்சட்ட முழுதும் குருத்தெலும்பாலான . 

carun culous, a . = caruncular . 
cart - ladder , 11. சுமையின் இட அளவைப் பெருக்குவதற் car vacrol , 11. துளசியினத்தின் பற்பல பூண்டுகளில் காணப் 
காகப் பக்கவாட்டில் பொருத்தப்படும் சட்டம் . 

படும் பல்வலிக்குதவுகிற கெட்டிமை வாய்ந்த எண்ணெய் . 
cart - load , 11. வண்டிச்சுமை , பார அளவு , ஒரு வண்டிச்சுமை . 

carve , v . செதுக்கு ; செதுக்கி உருவாக்கு ; வெட்டியமை , 
cartograph ic , cartograph ical , a . நிலப்படத்துக்குரிய , 

குடைந்து உண்டுபண்ணு ; குறுக அரி , கொத்து ; செதுக்கி 
தேசப்படம் வரைதல் பற்றிய . 

உருமாற்று ; உருவங்கள் செதுக்கி ஒப்பனை செய் ; மாதிரிப் 
cartog rapy , 11. நிலப்படத்துறை ; தேசப்படம் வரைதல் . 

படங்களைச் செதுக்கு ; இறைச்சி வெட்டித் துண்டாக்கு ; 
cartol ogy , n . நாட்டுப் படங்கள் மனை விளக்கப்படங்கள் வெட்டிப் பகிர் ; சிற்பத்தொழில் நடத்து , சிற்பவேலை செய் ; 
ஆகியவற்றின் ஆய்வுத்துறை . 

( தொ . ) carve out , வெட்டியுருவாக்கு , நறுக்கியெடு ; 
cart omancy , 11 . ஆட்டச் சீட்டுக்களை வைத்துக் குறி 

குடைந்து உண்டுபண்ணு ; முயன்று பெறு , தன் முயற்சி 
சொல்லும் முறை . 

யால் அடை ; 

cut and carve , மேன்மைப் படுத்து , நயப் 

படுத்து . 
cart on , 11. எய்குறியின் நடுவில் உள்ள வெள்ளைச்சில்லு ; 
மையச் சில்லின்மேல் படும் வேட்டு ; பொருள்கள் வைப்பதற் 

carv el , n . = caravel . 
கான அட்டைப்பெட்டி ; பெட்டிகள் செய்வதற்குப் பயன் car vel -built , a . பலகைகள் ஒன்றின் மீது ஒன்று ஏறாமல் 
படும் அட்டை . 

சம மட்டமாயிருக்கும்படிக் கட்டப்பட்ட , 


152 


cashew 


carven 


carv en , a . செதுக்கப்பட்ட ; செதுக்கி உருவாச் 

எக்கப்பட்ட . 
carv er , 1 . 

செதுக்குபவர் , மரவேலைச் சிற்பி , சிற்பி ; 
இறைச்சி அறுக்க உதவும் கத்தி . 
carv ers , n . pl . இறைச்சி அறுக்க உதவும் கத்தியும் கவர் 

முள்ளும் . 
carv ing , 11. சிற்பவேலை ; மரத்தில் அல்லது தந்தத்தில் இழைக் 
கப்படும் செதுக்குவேலை ; செதுக்கி அமைக்கப்பட்ட உருவம் ; 
உணவு மேசையில் இறைச்சி அறுத்தல் ; உணவு மேசையில் 
இறைச்சி அறுக்கும் கலை . 
carv ing -knife, n . இறைச்சி அறுக்க உதவும் பெரிய கத்தி . 
caryat ic , a . தூணாகப் 

தூணாகப் பயன்படும் பெண் உருவச்சிலை 
பற்றிய . 
caryat id , 11. சிலையுருவத்தூண் , தூணாகப் பயன்படும் பெண் 

உருவச் சிலை ; pl . caryat ides , caryat ids . 
caryop sis , 11. ( தாவ . ) உமியுடன் ஒட்டிய தானிய வகை ; 

முதிரை . 
cas cabel , n . பீரங்கியின் பின்புறக்குமிழ் . 
cascade , n . அருவி ; அருவித்தொகுதி , நீர்வீழ்ச்சி ; அலை 
யலையாக விழும் பூ வேலைப்பின்னல் முடி ; கருவிகலத் தொகுதி 
யின் இடையிணைப்பு ; ப . அருவியாக விழு ; அலையலையாக விழு . 
cascar a , cascar a sagra da , ( ஸ்பா . ) 11. குடிலிளக்கும் நன் 
மருந்தாகப் பயன்படும் வட அமெரிக்காவின் காலிபோர்னியா 
நாட்டு மரப்பட்டை வகை . 
cas co , n . சரக்குகளைக் கொண்டு சென்று கப்பலில் ஏற்றி 
இறக்கும் பிலிப்பைன் ( Philippines ) தீவுகளுக்குரிய படகு 


வகை . 


case !, n . பை ; 

கூடு , உறை ; பெட்டி ; தொகுதி ; சுவர் 
முகப்புப் பொதிவு ; புத்தக மேலட்டை ; புத்தக மூட்டுப்பகுதி ; 
அச்சகப் பொறுக்குத் தட்டு ; சிதறு வெடியுறைக்குண்டு ; U. 
பையில் போடு ; உறையில் வை ; பொதி , போர்த்து , 
தோலிட்டு மூடு ; ( தொ . ) lower case , ( அச் . ) ஆங்கில 
எழுத்து வடிவின் சிறிய பொதுமுறை உருவம் ; upper care , 
( அச் . ) ஆங்கில எழுத்து வடிவின் பெரிய சிறப்பு முறையான 
முதன்மை உருவம் . 
case , 11. நிகழ்ச்சி , நேர்ச்சி ; நேர்வு , நிகழ்வுக்கூறு , நிகழ் 
வினம் ; நேர்வு வகை ; செய்தி , காரியம் , கேள்விக்குரிய 
பொருள் , ஆராய்ச்சிக்குரிய பொருண்மை ; நிலை , நிலைமை , 
சூழ்நிலை ; தறுவாய் ; பண்பின் செயல்வடிவ நிகழ்வுக்கூறு ; 
எடுத்துக்காட்டாகக் கொள்ளத்தக்க கூறு ; தொழில் முறை 
வாடிக்கைத் தொடர்பு ; ஒரு தரப்பு வாதம் ; வழக்கு ; வாதம் , 
வழக்கு விவரம் , வழக்கு விவர விளக்கம் , வழக்கு விவர 
அறிக்கை ; ( இலக் . ) பெயர்ச்சொல்லின் உருத்திரிபு வேறு 
பாடு , வேற்றுமை ; ( தொ . ) in any case , எப்படியும் , எது 
எவ்வாறாயினும் ; in case , என்ற நிலை ஏற்படுமானால் , என்ற 
நிலை ஏற்படும் பொழுது ; in case 10 , பொருந்திய நிலையில் ; 
in the case of , வகையில் ; leading case , பின்வரும் வழக்கு 
களுக்கு வழிகாட்டியாகக் கொள்ளத்தக்க முன்மாதிரி வழக்கு ; 
make out a case , தக்க ஆதாரத்துடன் வா தம் உருவாக்கு ; 
put the case , வாதத்தை உருப்படுத்திக்காட்டு ; எடுத்துக் 
காட்டாகக் கொள் ; கற்பனையில் மெய்ம்மையாக வைத்துப் 
பார் . 
case , ப . திருட்டை முன்னிட்டுப் புலம் பார் . 
casea tion . 11. உறைபாற் கட்டியாக மாறுதல் . 
case -book , n . மருத்துவரின் தொழில்முறைக் குறிப்பேடு. 
case - bottle , n . பெட்டியில் குப்பியுடன் குப்பி பொருந்த 

வைப்பதற்கு வாய்ப்பான சதுரவடிவக் குப்பியுறை . 
case - hard en , v . பரப்பில் கரியகமூட்டுவதன் மூலம் இரும் 
பைக் கடும்பதப்படுத்து ; மரத்துப்போகச்செய் ; உணர்ச்சி 
யற்ற நிலை உண்டுபண்ணு . 
case - hard ening , n . பரப்பில் கரியகமூட்டுவதன் மூலம் 
இரும்பைக் கடும்பதப்படுத்துதல் , இரும்பில் கடும்பதம் ; 
உணர்ச்சியின்மை . 


case history , 11. முன் மரபு , மருத்துவத்துக்கான தனி 

வரலாறு - மரபு - சூழல்கள் பற்றிய விளக்கத்தாள் . 
cas ein , 11. பால்புரதம் , உறைபாற்கட்டியின் அடிப்படைக் 

கூறு . 
case - knife , a . எப்போதும் உறையிலேயே வைக்கப்படும் 

பெரிய கத்தி வகை , பட்டாக் கத்தி . 
case - law , n . தீர்ப்புவழிச்சட்டம் ; முன்வழக்குத் தீர்ப்புக்களைப் 

பின்பற்றிவந்த மரபுச்சட்டம் . 
case - maker , 11. புத்தக மேலட்டை செய்பவர் . 
case - man , 1. அச்சுக்கோப்பவர் . 
case mate , n . அகழி கைப்பற்றியவர்கள் மீது துப்பாக்கி 
நுழைத்துச் சுடுவதற்கான பக்கத்தொளைகளையுடைய அரண் 
மதிலகக் கவிகைமாடம் , காப்பரண் மாடம் ; போர்க்கப்பல் 
களில் பீரங்கிகளுக்கான கவசமாடம் . 
case mated , a . காப்பரண் மாடத்தையுடைய , கவசமாடம் 
வாய்ந்த ; காப்பரண் பாதுகாப்பை உடைடய , கவசமாடக் 
காப்பினைக்கொண்ட ; காப்பரண் மாடம் போன்ற கட்டுமான 
முடைய : கவசமாடம் போன்ற . 
case ment , n . பலகணிச்சட்டம் ; மடக்கும் பலகணிக்கதவின் 
திருகுமரையிட்ட மடிப்பு ; ( செய் . ) பலகணி ; உட்குடைவான 
செதுக்குமானம் . 
case ment - cloth , n . பலகணித் திரைக்குப் பயன்படுத்தப் 

படும் துணிவகை. 
case ment - curtain , n . பலகணிச் சட்டத்தில் தொங்கவிடப் 

படும் திரை , பலகணித்திரை. 
case mented , a . மடங்கு மடிப்புச் சட்டத்தையுடைய . 
case ment - window , 11. மடக்குப் பலகணி . 
cas eous , a . உறைபாற்கட்டியைச் சார்ந்த ; உறைபாற்கட்டி 

போன்ற . 
casern , caserne , n . அரணின் படைவீரர் தங்குமனை 

வரிசை . 
case - shot , n . சிதறு குண்டாகப் பயன்படுத்தப்படும் இரவைக் 

குண்டுகளடங்கிய தகர அடைப்பு . 
case - work , 11. சமூகப்பணியிடையே தனிமனிதனைப்பற்றிய 

கவனிப்புக் கூறு . 
case - worm , n . ஈ வகையின் நீரில் மிதக்கவிடப்படும் முட் 

டைப் புழு . 
cash , n . ( த . ) காசு , நாணயம் ; சீன நாட்டுச் செப்பு 

நாணயம் . 
cash , n . கெட்டிப்பணம் , உடனடிப்பணம் , ரொக்கம் ; பொரு 
ளகத்துறையில் நாணயப்பணம் ; நாணயப்பணமும் பொருளக் 
நாணயத்தாளும் மட்டுமே அடங்கிய தொகை ; 3. பொருளக 
நாணயத்தாள் - பொருளகமுறி ஆகியவற்றுக்குரிய நாணயப் 
பணம் வழங்கு , நாணயப்பணமாக மாற்று ; ( தொ . ) cash 
and carry , வாங்குபவரிடம் கொண்டு ஒப்படைப்பதற்குரிய 
ரொக்க விற்பனை முறை ; cash down , அவ்விடத்திலேயே 
கொடுக்கப்படும் பணம் ; cash in , பந்தயச்சூதாட்ட முடிவில் 
அடையாள வட்டுக்களை 

நாணயமாக மாற்று ; 
( பே - வ . ) இற ; பயன்படுத்திக்கொள் ; cash in on , தனக்கே 
பயன்படுத்திக்கொள் : cash on delivery , உடனடிப் பணங் 
கட்டி எடுப்பதற்குரிய சரக்கு அனுப்பீடு ; hard cash , 
spot cash , அப்பழுக்கில்லாத உடனடிக்கெட்டிப்பணம் 5 
in cash , பணம் கைவசமாக ; பணமுட்டின்றி ; out of cash , 
பணம் கைவசமின்றி , பணம் முட்டுப்பட்டு . 
cash - account , n . பணவகைக் கணக்கு , ரொக்கக் கணக்கு ; 
பொருளகத்தில் சில்லறைக்கடன் வாய்ப்பு அளிப்பதற்கான 
தனிக் கணக்கேடு . 
cash -book , n . பண வரவு செலவுக் குறிப்பேடு . 
cash - cred it , 11. பொருளகத்தில் சில்லறைக் கடன் வாய்ப்பு 

அளிப்பதற்குரிய தனிக் கணக்கேடு . 
cash ew , 11. முந்திரிமரம் , கொல்லா மாமரம் . 


நாணய 


153 
cashew - apple 

caste 
cash ew - apple , 11. முந்திரிப்பழம் , கொல்லாமாம்பழம் , முந்திரி cass ock , 11. ஆங்கிலத் திருச்சபைக்குரிய ( Anglican Church ) 
மரத்தில் பழமாகக் கருதப்படும் சதைப்பற்றுமிக்க விதைக் குருமார் அணிந்துவந்த நீண்ட இறுக்கமான உள்ளங்கி 
காம்பு . 

வகை ; ஸ்காத்லாந்து நாட்டுக் குருமார் அணியும் கரும் 

பட்டு உள்ளுடை . 

அண்டிக்கொட்டை , 
cash ew -nut , 1. முந்திரிக்கொட்டை , 
கொல்லாமாங்கொட்டை . 

cassolette , 11 . நறும் புகைக்கலம் , தூபக்கலம் ; முகடு 
cashier 1,1 . காசுக்கணக்கர் , பணம் கொடுக்கல் வாங்கல் துளையரிப்பிட்ட மணப்பொருட் பேழை , நறுமணப் பெட்டி . 
கணக்குப் பணியாளர் . 

cassonade , n . துப்புரவு ஆக்கப்படாத சர்க்கரை . 
cashier 2 , . அவமானத்தோடு வெளியேற்று ; வேலையி 

cass owary , 11. நியூகினியிலுள்ள ( New Guinea ) தீக்கோழி 
லிருந்து தள்ளு , கண்டித்துப் பதவியிலிருந்து நீக்கு , இனத்தின் வகை . 
தள்ளிவை ; ஒழி . 

cassumu nar , n . கிழக்கிந்தியத் தீவுகளின் இஞ்சி வகை . 
cashier ment , n . பணி நீக்கம் . 

cast , எறிதல் , வீச்சு ; தூண்டில் எறிவு ; எறிபடை வீச்சு , 
cash mere , cash mere shawl , n . காசுமீரச் சால்வை ; 

ஆழம் பார்க்கும் குண்டிழை எறிவு ; தூண்டில் முனைப்பகுதி ; 
மென்மைமிக்க காசுமீர வெள்ளாட்டு மயிராலான கம்பிளிப் 

தூண்டிவிடத் தக்க இடம் ; எறிதொலை ; வார்ப்புரு ; வார்ப் 
போர்வை ; காசுமீரச் சால்வைப் போலி . 

புருவின் வார்ப்பட அச்சு ; உருவம் , வடிவம் ; பொறிப்பு ; 
cash - pay raent , n . நாணயப்பணம் கொடுத்தல் , பொருளக வண்ணம் ; நிறத்தின் சாயல் ; பண்பு ; குற்ற அளவு ; நாடக 
முறிக்குப் பணம் கொடுத்தல் . 

உறுப்பினர் நடிப்புப் பாகுபாடு , நடிப்புப் பாகுபாட்டுத் 
cash -price , 11. கைப்பண விலை , ரொக்க விலை . 

திட்டம் ; நடிகர் நாடகப் பகுதி ; நாடக உறுப்பினர் குழு ; 

நாடகக்காட்சி ; மாதிரிக்காட்சி ; காட்சித்திருப்பம் ; வாழ்க்கைப் 
cash - rail way , 11. வாணிக நிலையங்களில் வாடிக்கை மேடையி 

போக்கின் திருப்பம் ; காலத்திருப்பம் ; தற்செயல் நேர்ச்சி ; 
லிருந்து பெட்டியடிக்குப் பணம் சேர்க்கும் பொறி , காசுய்க்கும் 

சூதாட்டத்தில் குருட்டுயோக எறி , குருட்டு வெற்றி 
பொறி . 

முயற்சி ; பார்வை ; நோட்டம் ; விழிக்கோட்டம் ; பறவை 
cash -reg ister , 11. வாணிகக்களங்களின் இடுபணக் கணக்குப் எச்சம் ; சிற்றுயிர்களின் எச்சம் ; வண்டியில் சிறிது தொலை 
பொறி . 

ஏற்றியுதவுதல் ; தொகைகூட்டிக் கணித்தல் ; பருந்தின் 
cas ing , n . பெட்டியிலடைத்தல் , 
பெட்டியிலடைத்தல் , உறையில் செறித்தல் ; 

இணை ; a . வார்த்து உருவாக்கப்பட்ட ; எறியப்பெற்ற ; விட் 
பொதித்தல் ; பொதியுறை , மேலுறை , கவிகை ; புறத்தோடு . 

டொழிக்கப்பட்ட ; ஒதுக்கித்தள்ளப்பட்ட , துறக்கப்பட்ட ; 
casi no , n . பொது ஆடரங்கம் ; நடனக்கூடம் - ஆட்ட மேசை 

வழக்கில் முறியடிக்கப்பட்ட ; ப . எறி ; வீசியெறி ; விட் 

டொழி , நீக்கு , அகற்று , துற ; வீழச்செய் ; விழவிடு , வீழ்த்து ; 
கள் முதலிய வாய்ப்புக்களையுடைய பொதுமாளிகை ; 

வழக்கில் முறியடி ; இடு , போடு , மேலிடு ; சீட்டைப்போடு ; 
சீட்டாட்ட வகை ; pl . casi nos . 

வாக்குரிமைச் சீட்டிடு ; கணி , கூட்டிக்கணக்கிடு ; வார்த்து 
cask , 11. மிடா , மரப்பட்டிகைகள் இணைத்து இரும்புப்பட்டை 

உருக்கொடு ; கலைத்துறையில் பண்போவியம் உருவாக்கு ; 
களால் இறுக்கப்பட்ட தேறல் பேழை ; மிடா அளவு குடிவகை ; ஒழுங்குபடுத்து ; நடிகரை நடிப்புப்பகுதிக்குத் திட்டம் செய் ; 
குடிவகை அளவு ; V. மிடாவில் அடை . 

நடிப்புப்பகுதியை நடிகருக்கு உறுதிசெய் ; ( தொ . ) cast 
cask et , n . பேழை ; சிறு மிடா ; பெட்டகம் , அணிமணிப் about , சுற்றிப்பார் , தேடு , 

தேடு ; cast anchor , 
பெட்டி . 

நங்கூரமிடு ; cast an eye , பார்வை செலுத்து ; காணநேரு ; 

cast aside , cast asunder, cast away , cast off , துற , ஒதுக்கித் 
Cas lon , Cas lon type , n . வில்லியம் காஸ்லான் ( William 
Caslon- மறைவு 1776 ) என்பவர் உருவாக்கிய அச்சுருப்படிவம் ; 

தள்ளு ; வீசியெறி ; cast blame , குற்றம் சுமத்து ; cast down , 
காஸ்லானின் முறை பின்பற்றிய அச்சுருப்படிவம் . 

வீழ்த்து , தொங்கவிடு , தளர்வூட்டு , துயர்ப்படுத்து ; 

cast horoscope , சாதகம் கணி , சாதகம் உருவாக்கு ; 
casque, 1. தலைக்கவசம் . 

வாழ்க்கை வரையறு ; cast in one s teeth , குற்றம் எடுத் 
Cassan dra , n . கிரேக்க கதைக்காப்பியங்களில் அப்போலோ 

துரைத்துக் கண்டி ; cast loose , தொடர்பறு , கட்டவிழ்த்து 
( Apollo ) என்ற தேவனால் வருவதுகூறும் திறமும் அதை விடு ; cast lot , சீட்டுக்குலுக்கிப் போடு ; cast net , வலைவீசு ; 
எவரும் நம்பாத குறையும் ஒருங்கே அளிக்கப்பெற்றவளான cast out , நீக்கு ; cast spell , மயக்கு ; cast up , மேலிடு ; 
திராய் ( Troy ) அரசன் பிரெயிம் ( Priam ) என்பவரின் புதல்வி ; 

எறி ; கணி . 
எவராலும் மதிக்கப் பெறாநிலை பெற்ற கணியர் . 

cast ) , v . cast என்பதன் இறந்தகால - முடிவெச்சவடிவம் . 
cass areep , cass aripe , 11. ஆற்றல்சான்ற நச்சரியாகவும் 

Castal ia , n . கிரேக்க பழங்கதையில் பர்னாஷஸ் ( Parnassus ) 
சுவைப்பொருளாகவும் பயன்படும் கசப்பான கூவைக் கிழங்கு 

மலையில் செங்கதிர்த்தெய்வமான அப்போலோவுக்கும் ( Apollo ) 
வகையின் சாறு . 

கலைத்தெய்வ நங்கையர்க்கும் ( Muses ) புனிதமான ஊற்று ; 
cassa tion , 11. துடைத்தழிப்பு , ஒழிப்பு , நீக்கம் ; முறைமன்றத் கவிதையூற்று . 
தீர்ப்பு நீக்கம் ; ( தொ . ) court of cassation , உச்ச உயர் 

Castal ian , a . கிரேக்க பழங்கதையில் பர்னாஷஸ் மலையில் 
முறைமன்றம் , தலைமை வழக்குமன்றம் . 

செங்கதிர்த்தெய்வமான அப்போலோவுக்கும் கலைத்தெய்வ 
cassa va , 11. கூவைக் கிழங்குவகை , மரவள்ளிக் கிழங்கினத்தின் நங்கையர்க்கும் புனிதமான ஊற்றுக்குரிய ; கவிதையூற்றுக் 
வகை ; கூவைக்கிழங்கு வகையின் மாவு ; கிழங்குவகையின் 

குரிய . 
மாச்சத்து ; கூவைக்கிழங்கு வகையின் மாவால் செய்யப்பட்ட 

Cas taly , 11. = Castal ia . 
அப்பம் . 
cass erole , n . 

cas tanets , 11. pi . காழ்மரம் அல்லது தந்தத்தால் செய்யப் 
புழுக்குத்தட்டம் , கறியுணவு வகைகளின் 

பட்டுக் கிலுக்கிசையுடன் நடனங்களில் கைவிரல்களுக் 
வேவுகலமாகவும் பரிமாறுகலமாகவும் ஒருங்கே பயன்படும் 

கிடையே வைத்துப் பயன்படுத்தப்படும் ஒரு கைத்தாளக் 
சூடு கையேறாத மண்கலத் தட்டம் . 

கட்டை வகை . 
ca ssia , n . தாழ்ந்ததரக் கருவாய்ப்பட்டைவகை ; கருவாமர 

cast away , 11. புயலால் கரையில் தள்ளப்பட்டவர் , உடைகலப் 

பட்டோர் ; சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டவர் ; துணையிலி ; 
Cass ia , 11. நிலவாகை , பேதிமருந்தாகப் பயன்படும் இலை 

பழிகேடன் ; a . ஒதுக்கப்பட்ட , தள்ளப்பட்ட ; பயனற்ற . 
யுடைய செடி வகை . 

caste , 11. சாதி , பிறப்படிட்படையான செயற்கைச் சமுதாயப் 
cass imere , n . மணியிழை நேரியல் கம்பிளி ஆடைவகை . 

பிரிவு ; ஒட்டறுத்து வாழவிரும்பும் சமுதாய வகுப்பு , தனி 
cassin o , n . சீட்டாட்ட வகை . 

வாழ்வுடைய வகுப்பு ; சாதி முறை ; சாதிப்படி , சாதி மதிப்பு ; 
20 


வகை 


வகை . 


154 


casuarina 


கலந்து 


casteless 
சமுதாயத் திரிபியல் வடிவப் பூச்சியினங்களில் தனி உயிரின் 
உருவப்படிவம் ; ( தொ . ) lose caste , சாதிப் படியிலிருந்து 
இழி , சாதி மதிப்பிழ ; renounce caste , சாதி துற . 
caste less , a . சாதியற்ற ; சாதியிழந்த . 
cas tellan , n . அரண்மாடத் தலைவர் , அரண்மாளிகை ஆட்சி 

யாளர் . 
cas tellated , a . அரண் மாடம் போன்ற கட்டமைப்புடைய , 
அரண்மாளிகைபோலக் கோட்டை கொத்தளக் கூடகோபுரங் 
களையுடைய . 
cas tigate , v . தண்டி , கண்டித்துரை , அடித்து ஒறு ; திருத்தம் 

செய் , பாட திருத்தம் செய் . 
castiga tion , n . கண்டித்துத் திருத்தல் , கடுந்தண்டனை ; 

கடிந்துரை ; காரசாரமான திறனாய்வு . 
cas tigator , n . கண்டிப்பவர் ; கண்டனம் எழுப்புபவர் . 
Castile , 11. ஸ்பெயின் நாட்டின் ஒரு பகுதி ; ( தொ . ) Castile 
soap, முரட்டுச் சவுக்காரக் கட்டி வகை ; தேவதாரு நெய்யும் 
உவரகையும் 

உண்டுபண்ணப்பட்ட சவுக்காரக் 
கட்டி . 
castil ian , n . ஸ்பெயின் நாட்டுப் பகுதியான காஸ்டீலுக்கு 
( Castile) உரியவர் , காஸ்டீல் வாழ்நர் ; காஸ்டீல் பகுதிக்குரிய 
செப்பமிக்க ஸ்பானிய மொழி ; a . காஸ்டீல் பகுதிக்குரிய . 
cast ing , n . எறிதல் ; இடுதல் , போடுதல் ; வார்ப்படம் , 

வார்ப்பு ; வார்ப்புக்குரிய பொருள் ; வார்ப்புரு . 
cast ing - net , n . எறிவலை , வாய்ப்பக்கம் கீழ்நோக்க எறிந்து 
மையமூடாக நாற்புறக்கோடியும் இழுக்கப்படத்தக்க வகையில் 
அமைவுற்ற பெரிய வட்ட வடிவமான வலை . 
cast ing - vote , n . தீர்வுமொழிச்சீட்டு , முடிவுவாக்கு , சரிசம 
மான வாக்குகளைப் பெற்ற கட்சியினரிடையே வெற்றி தேர்வு 
தரத்தக்க மேலுரிமையுடைய மொழிச்சீட்டு . 
cast ing - weight , 1. சாய் எடை ; சரிசமநிலையை ஏதேனும் 

ஒருபுறமாக்கவல்ல மிகை எடை . 
cast - iron , cast iron , 11 . வார்ப்பிரும்பு , கரிமம் பசைமம் 
முதலிய கரிய வகைகளை எஃகில் சேர்ப்பதினும் மிகுதியாகச் 
சேர்ப்பதால் மீண்டும் வேலைப்பாட்டுக்கு உதவா நிலையுடைய 
வார்ப்பட இரும்புக் கலவை ; 

வார்ப்படத்தில் உருவாக்கி 
வார்த்த இரும்பு ; a . வார்ப்பிரும்பால் ஆக்கப்பட்ட ; கடின 
மான ; சோர்வுறாத , உறுதிவாய்ந்த ; விறைப்பான ; வளைந்து 
கொடுக்காத , மாற்றியமைக்க முடியாத . 
ca stle , 11. காப்பரண் மாளிகை ; காப்பரண் , காவற்கோட்டை ; 
அரண் மாளிகையாக முன்பு இருந்த கட்டிடம் ; பெருமக்கள் 
மாளிகை ; தற்கால மேலைச் சதுரங்க ஆட்டத்தில் நால்வகைக் 
காயுருக்களில் ஒன்று ( அம்பாரி ) ; யானை மீதுள்ள காப்புக் 
கூண்டு , அம்பாரி ; பெருங்கப்பல் , படைநாவாய் ; ப . சதுரங்க 
ஆட்டத்தில் அம்பாரிக்காயுருவை நோக்கி அரசுக்காயுரு இரு 
கட்டம் 

அது தாண்டிய கடைசிக் கட்டத்துக்கு 
அம்பாரிக்காயுருவைக் கொண்டுவருமாறு ஆடு ; ( தொ . ) 
Castles in Spain , castles in the air,, மனக்கோட்டைகள் , 
பகற்கனவுகள் . 
cas tle - builder , 11 . மனக்கோட்டை கட்டுபவர் , பகற்கன 

வாளர் , கற்பனைத் திட்டங்களிடுபவர் . 
cas tle -buil ding , n . மனக்கோட்டை கட்டுதல் , பகற்கனவு 

காண்டல் , 
ca stled , a . காப்பரண் மாளிகைகளையுடைய ; காவற் கோட்டை 

களைக் கொண்ட , 
cas tle -guard , 11. காப்பரண் மாளிகைக் காவலர் , மனைக் 

கோட்டைக் காவலர் . 
cas tle - nut , 11. பொட்டுமரை , இயந்திரத்தில் மற்றோர் உறுப் 
பின் முனைப்பூசி வந்து பொருந்துவதால் சுழற்சி நிறுத்தப் 
படும்படியாகச் சுற்றுபுறத்தில் துளையுடைய முகிழ் . 
cast - off , 11. கழிபொருள் , பயனற்றதென ஒதுக்கி எறியப் 
பட்ட பொருள் ; a . தூக்கி எறியப்பட்ட , ஒதுக்கப்பட்ட . 


Cas tor , n . கிரேக்க பழங்கதையில் குதிரை பழக்குதலில் 
வல்லுநனான லீடா ( Leda ) வின் இரட்டைப் பிள்ளைகளுள் 
ஒருவன் ; மிதுனமனை வான் மீன்குழுவின் ஒண்மீன் . 
cas tor , 11. உழன்றி , உழலை , இருக்கைகளின் கால்களில் 
பொருந்திய திருகுகழல் சக்கரம் ; தெளிபுட்டில் , திவலைகள் 
கொட்டும் முகடு உடைய கலம் ; உணவு மேடையில் துணைச் 
சுவைப் பொருள்களுக்குரிய கலம் ; ( தொ . ) castor sugar , 
வெள்ளைத்தூள் சர்க்கரை , சீனி . 
cas tor , n . நீர்நாய் போன்ற கொறிக்கும் விலங்கினம் ; 
விலங்கின வகையின் பிட்டத்தின் சுரப்பி நீரிலிருந்து உண்டு 
பண்ணப்படும் வன்மண மருந்துப் பொருள் வகை ; நீர்வாழ் 
விலங்கின வகையின் மென் மயிர்த்தோல் ; மென் மயிர்த்தோல் 
தொப்பி . 
cas tors , 11. குதிரைக் காலடியில் கல் போன்ற கரணை . 
casto reum , 1. நீர்நாய் வகையின் பிட்ட அடிச்சுரப்பி ; நீர் 
நாய் வகையின் பிட்ட அடிச்சுரப்பியிலிருந்து உண்டுபண்ணப் 
படும் கூர்மணப்பொருள் . 
cas tor - oil , n . ஆமணக்கு வகையின் எண்ணெய் , குடலிளக்க 
மருந்தாகவும் மசகெண்ணெயாகவும் வழங்கும் தாவர 
எண்ணெய் வகை . 
cas tors , 11. pl . உணவு மேடையில் துணைச்சுவைப் பாருள் 

கள் வைப்பதற்குரிய நிலைச்சட்டம் . 
cast ory , 11. செந்நிறம் , நீலச்சாயலார்ந்த செந்நிறம் . 
cas tral , a . கூடாரத்துக்குரிய . 
castrameta tion , n . கூடார அமைப்புக்கலை . 
castrate , . விதையடி , ஆண்மை போக்கு , இனப்பெருக்க 
ஆற்றல் அழி ; மெலிவி ; குறைபடுத்து , அகற்றிக்குறை 
உண்டுபண்ணு , வெட்டிக்குறை , கத்தரித்துக்குறை ; தீமை 
யகற்று , தூய்மைப்படுத்து . 
cas trated , a . விதையடிக்கப்பட்ட ; தீமை அகற்றப்பட்ட , 

தூய்மையாக்கப்பட்ட ; இடைவெட்டிக் குறைக்கப்பட்ட . 
castra tion , n . விதையடிப்பு , இனப்பெருக்க ஆற்றலழிப்பு ; 
( உயி . ) விதை நீக்க அறுவை ; ( தாவ . ) கருவக நீக்கம் , 
மலரின் பூவிழை நீக்கம் . 
cast - steel, n. அடித்து உருவாக்கப்படாமல் 

வார்த்து 
உருவான எஃகு . 
ca sual , n . தற்செயல் வருகையாளர் , இடைவரவாளர் ; நாட் 
கூலியாள் ; ஒரோவொரு சமயம் உதவி நாடும் பஞ்சை ; a . 
தற்செயல் வருகையான , இடைவரவான ; திட்ட மிடப்படாத , 
காலத்திற்பட்ட , காலப்போக்கிலேற்பட்ட ; கைப்போக்கான , 
முயற்சியற்ற ; முறைமைப்படாத ; ( தொ . ) casual labourer , 
அவ்வப்போது உழைப்பவர் , நாட்கூலியாள் ; casual leave , 
நேர்வு விடுப்பு ; casual ward , ஏழ்மையு தவி மனையில் 
இடையுதவிச்சாலை . 
cas ualism , 11. எல்லாம் தற்செயற்பாங்காகவே நடக்கின்றன 

என்ற கோட்பாடு , காரிய காரண மறுப்புக்கொள்கை . 
ca sually , adv . தற்செயலாக , எதிர்பாராமல் , போகும் 

போக்கிலே , இடையே . 
cas ualness , 11. தற்செயல் நிகழ்வுப்பண்பு ; திட்டமின்மை ; 

இடைநிகழ்வு ; தற்போக்கு . 
cas uals , n . pl . தட்டையான சறுக்குப் புதைமிதி . 
ca sualties , n . pl . படைத்துறையில் சாவு- காயப்படுதல் -ஓடிப் 
போதல் முதலியவற்றால் ஏற்படும் இழப்புப்புள்ளி விவரம் , 
சேதப்பாட்டு விவரம் ; ( தொ . ) casualties of superiority , 
ஸ்காத்லாந்து நாட்டில் பழைய நிலப்பண்ணை முறையில் 
பண்ணையாளுக்குச் செலுத்த வேண்டிய இடை நிகழ்வுகளுக் 
குரிய கட்டணங்கள் . 
cas ualty , 11. திடீர் இடையூறு , இடைநேர் இடர் , இடை 
விபத்து ; தீ நிகழ்வு ) இடைநேர்வு ; காயம்பட்டவர் ; 
இடைச்செலவினம் , சிறு சில்லறைச் செலவு ; ( தொ . ) 
casualty ward , மருத்துவமனையின் இடைவிபத்தரங்கம் . 
casuarin a , 11. சவுக்கமரம் , காற்றாடிமரம் . 


சென்று 


நிலை , 


155 
casuist 

catapult 
ca suist , 11. சமய சாத்திரங்களின் தத்துவ ஆதரங்கள் காட்டி catad romous , a . ( வில . ) முட்டையிடுவதற்காக ஆற்று 
மயிரிழை பிளக்கும் வாத எதிர்வாதம் செய்பவர் , ஆரவாரச் முகம் அல்லது கடலுக்குப் பருவந்தோறும் செல்கிற . 
சொற்போராளர் , விதிமுறைவாதி , மயிரிழைவாதி ; குதர்க்க catafal co , cat afalque , 11 . பாடை , கல்லறை வடிவில் 
வாதி , விதண்டாவாதி ; வாதத் திறமையுடையவர் , வாய்வலர் . 

அமைக்கப்பட்ட பிணங்கொண்டு செல்வதற்குரிய ஊர்தி . 
casuis tic , a . தத்துவவாதம் செய்கிற , மயிரிழைவாத இயல் Cat alan , n . காடலோனியர் ; ஸ்பெயின் நாட்டிலுள்ள காட 
பான ; வாயடி வாதம் செய்கிற ; நிகழ்ச்சி விளக்க ஆதார லோனியா ( Catalonia ) மாகாணத்தவர் ; காடலோனிய மாகா 
முடைய . 

ணத்துக்குரிய மொழி ; a . காடலோனியாவைச் சேர்ந்த ; 
casuis tical , a . தத்துவவாதம் செய்கிற ; மயிரிழைவாத 

காடலோனிய மொழிக்குரிய . 
இயல்பான ; விதிமுறை வாதக்கோட்பாட்டுக்குரிய ; வாயடி 

catalec tic , a . முடிவுறாத ; நிறைவற்ற ; ( இலக் . ) கடைக் 
வாதம் செய்கிற , ஆரவார வாதத்தால் வாயடைக்கிற. 

குறையான , அடியிறுதியில் ஓர் அசை குறைந்த . 
cat alepsy , n . 

மூடுசன்னி , உணர்ச்சியிழந்து 
ca suistry , 1. வாத இயல் ; விதிமுறை வாதக்கோட்பாடு ; 

உடம்பு 
அறச்சிக்கல் விடுவிப்பு ; மயிரிழை நுணுக்க வாதம் ; வாயடி 

விறைத்துப் போகச் செய்யும் நோய் வகை ; விலங்குகள் 

உயிரிழந்தன போலச் செயலிழந்து கிடக்கும் 
வேதாந்தம் . 

சா விறைப்பு . 
cas tus bell i , ( ல . ) 1. போர்க்காரணம் . 

catalep tic , 11. மூடுசன்னி நோயாளி ; a . மூடுசன்னிக்குரிய ; 
cat1 , 11. பூனை ; பூனை இன விலங்கு ; வம்புக்காரி ; முற்றுகைத் 

மூடு சன்னி கண்ட ; சா விறைப்புச் சார்ந்த . 
தாக்குதலுக்குரிய காப்பரண் சகடம் ; இரு முக்காலி ; இரண்டு 

catalex is , 11. கடைக்குறை , பாவின் அடியிறுதியில் ஓர் அசை 
முக்காலிகளை இணைத்த கோக்காலி ; கிட்டிப்புள் போன்ற 

குறைந்திருத்தல் . 
விளையாட்டு வகையின் கிட்டிக்கட்டை ; கிட்டிப்புள் போன்ற 
விளையாட்டு வகை ; ஒன்பது முடிச்சுக்கள் வாய்ந்த சாட்டை 

catallac tic , a . நாணய மாற்றுக்குரிய . 
வார் ; V. கப்பல் நங்கூரம் தாங்கித் தூலத்தளவாக நங்கூரம் catallac tics , 11. நாட்டுப் பொருளியல் . 
உயர்த்து ; ( பே - வ . ) வாந்தியெடு ; ( தொ . ) bell the cat , cat alogue , 1. பெயர்ப்பட்டியல் வரிசை ; V. பட்டியல் வரிசை 
பூனைக்கு மணிகட்டு ; ஆபத்தான செயலில் தலைமை 

தொகு ; நூல்கள் முதலியவற்றின் பெயர்களைப் பட்டியலில் 
மேற்கொள் ; care killed a cat , care killed the cat , ஒன்பது 

சேர் ; ( தொ . ) catalogue raisonne , துறை கிளைத் துறை 
உயிர்களிருப்பதாக நம்பப்படும் பூனையைக் கவலைகொன்று 

விரித்து அடைவு செய்யப்பட்ட பட்டியல் . 
விடுமே ( ஆதலால் மகிழ்ச்சியோடிரு ) ; catted and fished , 

cat aloguer , n . பட்டியல் தொகுப்பவர் . 
( கப் . ) நங்கூரம் தாங்கித் தூலம் வரையில் உயர்த்திக்கட்டப் 
பட்ட ; Cheshire cat , இளித்த பல் தோற்றத்துக்குப் 

cat aloguise , U. பட்டியல் அடைவுசெய் . 
பேர்போன பூனை வகை ; enough to make a cat laugh , catal pa , 11. நெஞ்சுப்பை போன்ற இலைகளையும் ஊதுகொம்பு 
ஈடுபாடற்றவர்களுக்கும் மகிழ்ச்சியூட்டக் கூடிய ; Kilkenny போன்ற மலர்களையும் உடைய மரவகையின் இனம் . 
cats , ஒருவரை ஒருவர் அழிக்கிறவரையில் சண்டை போடுகிற cat alyse, v . ( வேதி . ) கடுவினைக்கு உட்படுத்து , இயை 
வர்கள் ; 

raining cats and dogs , அடர்த்தியாக மழை பியக்கம் ஊக்கு . 
பெய்தல் ; room to swing a cat, மிகக் குறைந்த அளவு 

catal ysis, 11. ( வேதி . ) இயைபியக்கத்தை ஊக்கும் ஆற்றல் , 
தேவைப்படும் இடம் ; see which way the cat jumps , உறுதி 

தான் மாறாமலேயே மற்றப்பொருள்களில் வேதியியல் மாற்ற 
செய்யுமுன் வெற்றி எத்திசை என்பதைக் கவனித்துக் 

முண்டாக்கத் துணைசெய்தல் . 
கொள் ; turn cat in pan , turn the cat in the pan , திறம் 

cat alyst , 11. ( வேதி . ) கடுவினை ஆக்கி , நுகைப்பான் , இயை 
படக் கட்சிமாறு . 

பியக்கம் ஊக்கி . 
cat2 , 11. இங்கிலாந்தின் வடகிழக்குக் கரையில் போக்குவரத்தா 
யிருக்கிற நிலக்கரி - வெட்டு மரக்கப்பலின் பழைய பெயர் . 

catalyt ic , catalyt ical , a . ( வேதி . ) கடுவினை ஊக்குகிற , 

இயைபூக்கமான. 
catab olism , n . அழிவுண்டாக்கும் உயிர்ப்பொருள் வேதியியல் 

catamaran , ( த . ) 11. கட்டுமரம் , இரட்டுறு படகு , தோணி ; 
மாறுபாடு . 

பழங்காலக் கப்பல் வகை ; வம்புக்காரி . 
catacaus tic , a . ( வடி . ) ஒளி முட்டி மீள்வதனால் உண்டாகும் 

catame nia , 11. pl . மாதவிடாய் ஒழுக்கு . 
கோட்ட வரைகளுக்குரிய . 

cat amite , n . இயற்கைக்கு மாறுபட்ட புணர்ச்சிக்காக வைத் 
catachres is , 11. பொருள் வழுப்படச் சொல்லை வழங்குதல் ; 

திருக்கப்படும் சிறுவன் . 
சொற்களைத் தகாவழிப் பெய்துரைத்தல் . 

cat amount , n . ஐரோப்பியக் காட்டுப்பூனை . 
catachres tic , catachres tical , a . பொருள் வழுப்பட 

catamoun tain , n . சிறுத்தை ; மலைவாழ் முரடர் ; a . மூர்க்கமான . 
வழங்கப்பட்ட , மாறுகொளப் புணர்த்தற்குரிய . 

cataphon ics , 1. எதிரொலிகளைப் பற்றிக் கூறும் ஓசையியற் 
cat aclasm , n . சீர்குலைவு , சிதைவு , முறிவு . 

பிரிவு . 
cataclas mic , a . பெரும் பிளவின் இயல்பினதான ; படு 

cataphrac tic , a . முழுப் போர்க்கவசத்துக்குரிய . 
வீழ்ச்சிக்குரிய . 

cat aphyll , 11. இலையின் முதன் மூலப்படிவம் , இலைமுதல் . 
cataclas tic , a . ( மண் . ) நொறுக்கப்பட்ட சிறு துணுக்கு 

cat aplasm , 11. வீக்கத்திற்குக் கட்டுகிற மாப்பசை . 
cat aclysm , 11. பிரளயம் , ஊழிப்பெருவெள்ளம் ; திடீர் மாறு 

cataplec tic , a . உணர்வயர்வுக்குரிய ; விலங்குகளின் உறக் 

கம் போன்ற நிலைக்குரிய . 
பாடு ; அரசியல் கொந்தளிப்பு ; சமூகப்புரட்சி . 

cat aplexy , 11. உணர்ச்சியால் விளைந்த அசைவற்ற நிலை ; 
cataclys mal , cataclys mic , a . goylu QUIGGUMTOTÁ SJÁ 

விலங்குகளுக்கு இரைப்புப் போன்ற விறைப்புண்டாக்கும் 
குரிய ; புரட்சியின் இயல்பு வாய்ந்த . 

நோய் வகை . 
cat acomb , 11. அடிநிலக் கல்லறை ; சுவடிகள் - மது முதலிய 

cat apult , n . கவண் , விசை வில்பொறி , எறிபடை வீச்சுப் 
வற்றைத் தொகுத்து வைப்பதற்கான சேமநிலவறை . 

பொறி ; சிறுவர் பறவையடிப்பதற்காகப் பயன்படுத்தும் 
cat acombs , n . pl . அடிநிலக் கல்லறைத் தொகுதி ; கட்டு 

உண்டைவில் ; கப்பல் தளத்திலிருந்து ஆகாய விமானத்தைப் 
கற்களுக்காக வெட்டிக் குடையப்பட்ட நிலக்குடைவு. 

பறக்கச் செய்வதற்கான பொறியமைப்பு ; U. கவண் எறி ; 
catacous tics , n . ( இய . ) எதிரொலிகளைப் பற்றிக் கூறும் 

எறிந்து தாக்கு ; விசையுடன் பாய் ; விமானத்தைப் பறக்க 
ஓசையியற் பிரிவு . 

விடு ; ( தொ . ) catapult fruit , விதைகளை விசையுடன் 
catacum bal , a . அடிநிலக்கல்லறை போன்ற . 

வெளிப்படுத்தும் பழம் . 


களாலான . 


156 


catechistic 


catapultier 
catapultier , 11. கவண்கொண்டு எறிபவர் . 
cat aract , 11. நீர்வீழ்ச்சி ; பீற்றுநீர்த் தாரை ; சோனைமாரி , 
கொட்டும் மழை ; கண்படலம் , திமிரம் ; ( பொறி . ) தண்ணீர் 
பாய்வதனால் இயங்கும் நீராவிப் பொறியாட்சி உறுப்பு . 
catarrh , 1. மூக்கடைப்பு , தடுமல் , நீர்க்கோப்பு . 
catarrh al , a . சளிச்சவ்வு அழற்சிக்குரிய , நீர்க்கோப்பினால் 

விளைந்த ; நீர்க்கோப்பின் இயல்புடைய . 
cat arrhine, 11. ( வில . ) குரங்கினத்தையும் மனித இனத்தை 
யும் உட்கொண்ட நிமிர் உடல் உயிரினங்களில் முற்பிரிவாகிய 
குரங்கினம் ; a . குரங்கினம்போல இருமுக்குத் தொளைகளையும் 
மிக நெருக்கமாகக் கொண்ட . 
catas ta , 11. அடிமைகளின் விலைக்கள மேடை ; குற்றவாளி 

களின் சித்திரவதைக் களரி . 
catas tasis , 11. நாடகத்தின் நிகழ்ச்சி உச்சநிலை அடைந்துள்ள 

கட்டம் . 
catas trophe , 11. தலைதடுமாற்றம் , அழிவு , கேடான முடிவு ; 
திடீரென நேரிடும் விபத்து ; கவிழ்வு ; நாடக முகடு ; கதை 
யின் உச்ச உணர்ச்சிநிலைக் கட்டம் ; ( மண் . ) பொருள்களின் 
அமைப்பைத் தலைகீழாக்கும் நிகழ்ச்சி . 
catastroph ic , catastroph ical , a . தலைதடுமாற்றமான ; 

அழிவுக்குரிய ; பெருங்கேட்டின் இயல்பு வாய்ந்த . 
catas trophism , 11. ( மண் . ) எங்கணும் திடீரென நேரிடும் 
நிகழ்ச்சிகளால் மண்ணியல் மாறுதல் ஏற்படுகிறதென்னும் 
பழங்கொள்கை . 
catas trophist , 11. திடீர் நிகழ்ச்சிகளால் மண்ணில் மாறுதல் 

நேரிடுகிறதென்னும் கோட்பாட்டாளர் . 
catato nia , 11. நினைவு சொல் செயல் மாறாட்டக் கோளாறு , 

அடிக்கடி உணர்விழப்புடன் கூடிய பித்தநோய் வகை . 
cataton ic , a. அடிக்கடி உணர்விழப்புடன் கூடிய உன்மத்த 

நோய் சார்ந்த . 
Cataw ba , 11 . அமெரிக்கக் கொடிமுந்திரிப் பழவகை ; 
அமெரிக்கக் கொடிமுந்திரிப் பழவகையினின்றும் செய்யப் 
படும் சிவப்புநிற இன்தேறல் . 
cat boat , 11. முன்புறம் அமைந்துள்ள ஒரே பாய்மரத்தோடு 

கூடிய படகு . 
cat.burglar , , விரைவாக எளிதில் மதிலேறிச்சென்று 

திருடும் கள்ளன் . 
cat - call , 11. சீழ்க்கை ஒலி ; நாடகம் பார்ப்பவர்கள் தங்கள் 
வெறுப்பைத் தெரிவிப்பதற்காகப் பயன்படுத்தும் கிறீச் 
சென்று ஒலிக்கிற கருவி ; ப . சீழ்க்கையடி ; கிறீச்சென்னும் 
ஒலி மூலம் எதிர்ப்புத் தெரிவி . 
catch , 11. பற்று , பிடிப்பு , பற்றிப்பிடித்தல் ; கவ்வுதல் ; கைப் 
பற்றுதல் ; மட்டைப்பந்து முதலிய ஆட்டங்களில் பந்தினைப் 
பிடித்தல் ; பற்றிறுக்கி , பற்றுக்கொளுவி ; பிடிக்கப்பட்ட 
பொருள் ; பிடிக்கப்பட்ட மீனின் அளவு ; பிடிக்கத்தக்க 
பொருள் ; திடீரென எய்தப்பெற்ற நன்மை ; மறை இடர் , 
சிக்கல் , சிறு தடை ; கொன்னல் , திக்கல் ; கதவு முதலிய 
வற்றின் அசைவை நிறுத்துவதற்கான தடுக்கு அமைப்பு ; 
தந்திரமான கேள்வி ; ஏமாற்றம் ; வியப்புத்தரும் செய்தி ; 
( இசை . ) சிலேடைப்பொருள் தோன்றும் வண்ணம் மூவர் 
பாடுதற்கென அமைக்கப்பட்ட இசைப்பாடல் ; V. கைப்பற்று ; 
இயக்கம் தடைசெய்து பிடி , தடுத்துவை , நிறுத்து ; மட்டைப் 
பந்தாட்டத்தில் மட்டைக்காரரால் அடிக்கப்பட்டுத் தரை 
யினைத் தொடுவதற்குமுன் பந்தைப் பிடி ; பந்தைப் பிடித்து 
மட்டைக்காரரை ஆட்டமிழக்கச் செய் ; அறி ; தெரிந்து 
கொள் ; துரத்திப்பிடி ; சிக்கவை , மயக்கி அகப்படுத்து ; 
தடைப்படு ; சிக்கு ; வரப்பெறு ; உரிய காலத்தில் எய்தப் 
பெறு ; மேவு ; நோய்த்தொற்றுக்கு ஆளாக்கு; நோய்போலப் 
பற்றிக்கொள் ; தொற்றிக்கொள் ; தீப்பற்று ; புலன்களினால் 
அல்லது மனத்தினால் உணர் ; செயல் பின்பற்று ; தவறு 
செய்கையில் கண்டுபிடி ; ( தொ . ) catch & likeness , பார்த் 
தது போல் அமைத்துக் காட்டு ; catch at , சட்டெனப்பறி, 
எட்டிப்பிடுங்கு ; ஆவலுடன் கைக்கொள் ; catch a Tartar , 


தொந்தரவுக்கு உள்ளாக்கக்கூடிய ஒருவரை அகப்படுத்து ; 
தனக்கு மிஞ்சிய ஒருவரோடு தொடர்பு கொள் ; catch away , 
விரைவாகக் கைப்பற்று ; catch fire , தீப்பிடித்துக்கொள் , 
பற்றியெரி ; உணர்ச்சி கொள் ; 

ஊக்கங்கொள் ; catch 
glimpse of , கணநேரக் காட்சி பெறு ; catch him , catch me ! 
ஒரு நாளும் முடியாத காரியம் அது ! ; catch hold of , பிடி , 
கைப்பற்று ; catch it , திட்டுவாங்கு , அடிவாங்கு ; catch 
on , புரிந்து 

கொள் ; 

எல்லாராலும் விரும்பப்பெறு ; 
catch one a blow , catch one on the nose ,, குத்து விடு, 
தாக்கிக் குத்து ; catch out , அடிக்கப்பட்ட பந்து நிலத்தைத் 
தொடுவதற்குள் அதைப்பிடித்து அடித்த மட்டைக்காரரை 
ஆட்டமிழக்கச்செய் ; தவறு கண்டுபிடி ; 

catch sight of , 
காண் ; catch up , தொடர்ந்து சென்று பிடி ; சட்டென்று 
பிடுங்கு ; இடையிட்டுத் தடு ; மேற்கொள் ; catch up with , 
தொடர்ந்துசென்று பிடி , விரைந்து சென்று எட்டு . 
catch - as - catch - can , n. எவ்விதமான பிடிக்கும் இசை 
வளிக்கப்படும் மற்போர் வகை , லங்காஷைர் ( Lancashire ) 
மற்போர்ப் பாணி ; a . லங்காஷைர் மற்போர்ப் பரணி சார்ந்த ; 
adu . லங்காஷைர் மற்போர்ப்பாணியின்படி . 
catch - basin , 1. சாக்கடையில் கசடு பிரித்து நிறுத்தும் 

குழியமைவு . 
catch - drain , 11. மேற்பரப்பிலுள்ள தண்ணீரைப் பிடிப்பதற் 

கான மலைப்பக்கத்து வடிகால் . 
catch fly , 11. பசைப்பொருள் கசியும் தண்டினையுடைய செடி 

வகை . 
catch ing , 11. பிடித்தல் ; a . பிடிக்கிற ; தொற்றிக் கொள்ளத் 

தக்க , தொற்றிப் பரவுகிற ; கவர்ச்சியுடைய , மயக்குகிற . 
catch ment , n . ஆற்றுநீர் வடிகால் அமைப்பு . 
catch ment - area , catch ment - basin , 11. நீர்வரும் பரப்பு , 

நீர்வாங்கு தளம் . 
catch penny , 11. வெறும் பகட்டுப் பொருள் , விற்பனைக்காக 
மட்டும் செய்யப்படும் பயனற்ற பொருள் ; a . வெறும் 
பகட்டான . 
catch phrase , 11. கவர்மொழி , சுலோகம் ; கருத்தைக் கவரும் 

சொற்றொடர் . 
catch pole , catch - poll , n . ஏவலர் , நீதித்துறை அலுவலர் . 
catch - the - ten , 11. துருப்புச் சீட்டின் பத்தினைக் கைப்பற்று 

வதே நோக்கமாயுள்ள சீட்டாட்ட வகை . 
catch - weed , 11. முரட்டுத் தண்டினையுடைய செடிவகை . 
catch word , 1 , கொளுச்சொல் , நடிகரின் தூண்டு சொல் ; 
அகராதியின் அல்லது கலைக்களஞ்சியத்தின் ஒரு பக்கத்தி 
லுள்ள தலைப்புச் சொல் ; ஒரு பக்கத்தின் அடியில் தந்துள்ள 
அடுத்த பக்கத்தின் முதற்சொல் ; அரசியல் முதலிய கட்சி 
களின் இலக்குச் சொல் . 
catch y , a . கவர்சியுள்ள ; எளிதில் உளங்கொளத்தக்க ; 

மருட்சி தருகிற ; விட்டுவிட்டு நடைபெறுகிற . 
catechet ic , catechet ical , a . வினாவிடை வடிவமான ; 
வினாவிடை முறையொன்றை ஒட்டிய ; வினாவிடைமுறை 
பற்றி நடக்கிற ; வாய்மொழியான , வாய்மொழிப் பாடத்துக் 
குரிய ; கிறித்தவசமய அடிப்படைக் கொள்கைகளை வாய் 
மொழியாய்க் கற்பிப்பதற்குரிய . 
catechet ics , 11. வினாவிடையாகப் பாடங் கற்பிக்கும் கலை ; 
வினாவிடைப் போதனை முறை ; செயல் முறையில் எளிதில் 
பின்பற்றத் தக்க வினாவிடை வடிவமாயுள்ள சமய சித்தாந்தம் . 
cat echism , 1 . வினாவிடையாகக் கற்பிக்கப்படும் பாடம் ; 

சமயத்துறை வினாவிடை ஏடு ; கேட்கப் படும் கேள்வி வரிசை . 
catechis mal , a . = catechistic . 
cat echist, n . வினாவிடையாகப் பாடம் கற்பிப்பவர் ; கிறித் 
தவ சமயம் புக விரும்பும் மாணவர்களுக்குப் பாடங்கற்பிப் 

பவர் ; சமயப் பரப்புத் திருச்சபையின் உள்ளூர் ஆசிரியர் . 
catechist ic , cat echist ical , a. வினாவிடையாகப் பாடங் 
கற்பிப்பவருக்குரிய ; வினாவிடைப் பாடமுறை சார்ந்த . 


157 


catechize 


cat - like 


cat echize , a . வினாவிடையாகப் பாடங்கற்பி ; வினாவிடை 
விளக்க மூலம் மெய்ம்மை புகட்டு ; வினா எழுப்பி விடை 
விளக்கங்கேள் ; வினவி ஆராய் . 
cat echu , 1. காசிக்கட்டி . 
catechum en , 11. தீக்கைக்கு முன் கிறித்தவ சமயத்தின் அடிப் 

படை உண்மைகள் கற்பிக்கப் பெறுபவர் , இளம் மாணவர் . 
catechumen ical, a . தீக்கைக்குமுன் கிறித்தவ சமய உண் 

மைகள் கற்பிக்கப் பெறும் இளம் மாணவருக்குரிய . 
catego rical, a . உறுதியான , ஐயத்துக்கு இடமற்ற , புறனடை 
யற்ற ; மறுப்புக் கிடமற்ற , ஆணித்தரமான ; வெளிப்படை 
யான , நேர்முகமான , ஒளிமறைவில்லாத ; ( தொ . ) the cate 
gorical imperative, ஒழுக்கமுறையில் மேற்போக்கிட மளிக் 
காத உச்சமுடிவான உளச்சான்றின் கட்டளை . 
categor ically , adv . கட்டுறுதியாக , மாறுபாட்டுக்கு இட 

மின்றி , ஆணித்தரமாக . 
cat egories , 1. pl . ( மெய் . ) மெய்விளக்கியலில் உளங்கொளத் 
தக்க மெய்ம்மை முழுவதையும் ஒன்றுவிடாமல் உளப்படுத்தி 
வகுத்துரைத்த பொருள்களின் இனவகைக்கூறுகள் ; காண்ட் 
( Emmanuel Kant) என்ற செர்மன் மெய்விளக்க அறிஞர் 
கோட்பாட்டின்படி மெய்ம்மை முழுவதன் மூலக்கூறுகள் . 
cat egorise , . தரம் பிரித்திணை ; வகைப்படுத்து . 
cat egorist , n . வகைப்படுத்துபவர் , வகைப்பிரிவு ஆய்வாளர் . 
cat egory , 11. வகையினம் , முழுமையின் வகைப்பிரிவுகளில் 

ஒன்று ; கருத்தடிப்படையான பொருள் வகுப்பு , உறுதியுடன் 
அறியப்பட்ட பண்புக்குழு . 
caten a , ( ல . ) n. சங்கிலித்தொடர் , இணைந்த தொடர் , கோவை ; 
( தொ . ) catena patrum , தொடக்கக் காலத்திலிருந்து 
தொடங்கிய கிறித்தவக் கோட்பாடு பற்றிய விளக்கப் பகுதி 
களின் கோவை . 
catenar ian , caten ary , 11. சங்கிலி வளைவு , செங்குத்துக் 
கோட்டிலமையாத இரண்டு குற்றுக்களிலிருந்து தளர்த்தி 
யாய்த் தொங்கும் ஒரு சீரான சங்கிலியினால் ஏற்படும் நெளிவு ; 
a . சங்கிலி நெளிவு போன்ற ; சங்கிலி நெளிவுக்குரிய . 
cat enate , v . சங்கிலிபோல் இணை , தொடு ; சங்கிலியால் 

இணை ; a . சங்கிலிபோல் இணைக்கப்பட்ட . 
• catena tion , n . சங்கிலி இணைப்பு , தொடுப்பு . 
cat er , v . உணவு ஏற்பாடு செய் , உணவு வழங்கு ; நேரப் 

போக்களித்து மகிழ்வி , வேண்டியவற்றைத் தேடிக்கொடு , 
விரும்புவனவற்றை நிறைவேற்று . 
ca terer , 11. உணவு ஏற்பாடு செய்பவர் , உணவு தருவிப்பவர் . 
ca teress , n. உணவு ஏற்பாடு செய்பவள் . 
ca tering, n . உணவு தருவிப்பு ; களியாட்டம் ஏற்பாடு 

செய்தல் . 
cat erpillar , 11. விட்டிற் பூச்சியினத்தின் முட்டைப் புழு ; 
கம்பளிப் புழு , கம்பளிப்பூச்சி ; உழைக்காமல் உண்பவர் ; 
உருள்கலங்களின் சுழலுருளை , சக்கரங்கள் பதிந்துருளும் 
இடையறாச் சங்கிலிக் கோவை ; ( தொ . ) caterpillar tractor , 

நீளச்சங்கிலிகளையுடைய இழுகருவி . 
cat erwaul , n . பூனையின் அலறல் ; U. பூனைபோல் கிறீச்சென 

ஒலியெழுப்பு ; பூனைகள்போல் சண்டையிடு . 
cat erwauling , 11. பூனையின் அலறல் ஒலி . 
cates , 11. pl . அருஞ்சுவைப் பொருள் . 
cat - eyed , a . பூனைக் கண்களையுடைய , இருளில் பார்க்கவல்ல , 
cat - fish , n . பூனை போன்ற அமைப்புடைய மீன்வகை . 
cat gut , n . விலங்கின் குடல் தசைநாளங்களிலிருந்து இழைக் 
கப்படும் நரம்பிழை , நரம்புக்கம்பி ; நரப்பிசைக்கருவியின் 

தந்தி ; முரட்டுபடத் துணிவகை . 
• cath arise , . முற்றும் துப்புரவுடைய தாகச் செய் . 
cathars is , n . துப்புரவாக்குதல் ; ( மரு . ) வயிற்றிளக்கம் ; 

பேதி , குடல் கசடுநீக்கம் ; நாடக முதலியவற்றால் ஏற்படும் 
உணர்ச்சித்தூய்மை . 


cathart ic , 11. ( மரு . ) பேதிமருந்து ; a . பேதியாகிற , குட 

லிளக்கம் உண்டுபண்ணுகிற . 
cathar tical, a . = cathartic . 
cathay , n . ( செய் . ) சீனதேசம் . 
cat head , n . நங்கூரம் தாங்கும் கப்பல் தூலம் . 
cathed ra ] , 1. மாவட்டத் தலைமைக் கிறித்தவக்கோயில் ; a . 
மாவட்டத் தலைமைக் கிறித்தவக் கோயிலுக்குரிய ; மாவட்டக் 
கிறித்தவத் திருச்சபைத் தலைவர் பதவிக்குரிய . 
Cath erine - wheel , n . ஆரங்கள் உள்ள வட்டமான சாளரம் ; 
சக்கரச் சாளர அறை ; சுழல் பூவாணம் ; பக்கவாட்டமாகப் 
போடப்படும் குட்டிக்கரணம் ; ( கட் . ) விளிம்பில் பற்களுடன் 
கூடிய சக்கர வடிவம் . 
cath eter , 11. ( மரு . ) சிறுநீர் இறக்குங் குழல் ; நீர்மம் அல்லது 
வளிகளை உடற்குழாய்களில் ஏற்றவேர் வடியவிடவோ 
உதவும் குழல் . 
cathetom eter , 11. மட்டமானி , குழல்களில் உள்ள வெவ்வேறு 
நீர்மங்களின் நுண்ணிய மட்ட வேறுபாடுகளை அளப்பதற் 
கான கருவி . 
cath etus , n . ( வடி . ) செங்கோடு , மற்றொரு நேர்வரைக்கு 

அல்லது தளத்துக்குச் செங்குத்தாகவுள்ள நேர்வரை . 
cathex is , n . ( உள . ) ஒருபொருள் அல்லது கருத்துச் சார்ந்த 

மன அவா ஆற்றலின் அளவு . 
cath ode, n . ( இய . ) எதிர்மின்வாய் ; ( தொ . ) cathode rays , 
எதிர்மின் கதிர்கள் , மின்வெடி நிகழும் காற்றொழிகுழலின் 
எதிர்மின்வாயிலிருந்து செல்லும் எதிர்மின் ஆற்றல் செறி 
வுற்ற துகள்களின் மின்னோட்டம் ; cathode ray tube , எதிர் 
மின்கதிர்க்கொடியைத் திருப்பி ஒளியியக்கத் திரைமீது விழச் 
செய்ய உதவும் அமைவு , தொலைகாணியில் பயன்படுத்தப் 
படும் அமைவு . 
cathod ograph , 111 . ( இய . ) ஊடு கதிர்களைக் கொண்டு 

எடுக்கப்பட்ட நிழற்படம் . 
cathodog raphy , n . ஊடுகதிர்களைக் கொண்டு எடுக்கப்படும் 

நிழற்படக்கலை . 
cat - hole , n . கப்பலின் பின்புழை வாய்கள் இரண்டில் ஒன்று . 
cath olic , n . ரோமன் கத்தோலிக்கர் , ரோமன் கத்தோலிக்கச் 
சமயச் சார்புடையவர் ; a . எல்லாவற்றையும் அகப்படுத்திய , 
முழுநிறைவான , அகல்விரிவான , பொதுவான ; கிறித்தவர்கள் 
எல்லோரும் உள்ளிட்ட ; முதுமுறைச்சார்பான ; மரபறாத , 
நீண்மரபுத் தொடர்புடைய ; தாராளமான , விரிந்த மனப் 
பான்மையுள்ள , சமயப் பொறுமைவாய்ந்த , பெருமனம் 
உடைய ; கீழைக் கிறித்தவ சமயத்தவர்க்கும் மேலைக் கிறித்தவ 
சமயத்தவர்க்கும் உண்டான பெரும் பிளவுக்கு முன்னிருந்த 
மரபு சார்ந்த ; ரோமன் கத்தோலிக்கர்களுக்குரிய ; 
( தொ . ) Catholic and Apostolic , Catholic Apostolic , 
1832 - இல் நிறுவப்பட்ட கத்தோலிக்க , குரவர் அருள்மரபுத் 
திருச்சபை என்னும் சமயக்குழுவினர் . 
Cathol icism , 11. ரோமன் கத்தோலிக்க சமயக்கோட்பாடுகள் . 
catholi city , n . எல்லாவற்றையும் அகப்படுத்திய நிலை , 
விரிந்த உளப்பாங்கு , அகவெறுப்பின்மை , காழ்ப்பின்மை ; 
கத்தோலிக்க சமயக்கோட்பாட்டில் உடன்பாடு . 
cathol icize , 0. கத்தோலிக்கர் ஆக்கு ; கத்தோலிக்க மய 

மாக்கு ; கத்தோலிக்கர் ஆகு . 
cathol icon , 11. பலநோய் மருந்து , சஞ்சீவி . 
catilina rian , a . துணிகரச் சதிகாரத் தன்மையுடைய . 
Cat iline , 11. துணிகரச் சதிகாரன் ; கி . மு . 63 - இல் ரோமாபுரி 
அரசைக் கவிழ்க்க முயன்று தோல்வியுற்ற செர்கியஸ் 
கேட்டிலினா (Sergius Catilina ) என்பவன் . 
cat kin , n . மஞ்சரி , வளைமலர்க்கொம்பு , ஒருபால் மலரிழைச் 

சிதற் குஞ்சம் . 
cat - lap , n . கீழ்த்தர மதுவகை . 
cat - like , a . பூனைபோல் இயங்குகிற ; ஓசையற்ற ; திருட்டுத் 
தனமான . 


158 


cause 


catling 
cat ling , n . சிறுபூனை , பூனைக்குட்டி ; நேர்த்தியான நரம்புத் 

தந்தி ; உறுப்பினை அறுத்தெடுப்பதற்கான கூர்ங்கத்தி . 
cat mint , n . நீலமலருடைய நறுமணச்செடி . 
cat - nap , 11. சாய் துயில் , நாற்காலித்துயில் . 
Cato nian , a . ரோமாபுரியைச் சார்ந்த சீர்மையர் கேட்டோ 
( Cato கி . மு . 224-149 ) அல்லது கேட்டோ உடிசென்சிஸ் 
( Cato Uticensis கி . மு . 55-46 ) போன்ற ; வீறார்ந்த ; 
கண்டிப்பான , முடிவணங்காத . 
cat - o - nine - tails , 11. பண்டைப் படைத்துறையில் வழங்கப் 

பட்ட ஒன்பது இழை முடிச்சுக்களுள்ள வார்க்கசை . 
catop tric, a . பளிங்குக்குரிய ; உருநிழல் சார்ந்த , எதிர் 

ஒளிக்கோட்டத்துக்குரிய . 
catop trics, 21. pl. நிழலுருவியல் , இயற்பியலின் ஒளியியற் 

கூறான எதிர் ஒளிக்கோட்ட இயல் துறை . 
cat -rigged , a . ( கப் . ) கடலமைதி நேரத்துக்குரிய முறையில் 
முக்கிய கோணப் பாய்வகையை மேலும் கீழும் விரித்துக் 
கட்டிய . 
cat s - cradle; 1. ஒருவர் கைவிரல்களில் உருவம் அமையும்படி 
கயிறு கோத்துக்கொண்டு மற்றவருக்கு அதனை மாற்றி 
மாற்றி ஆடும் குழந்தை விளையாட்டு வகை . 
cat s - ear , 1. மஞ்சள் மலர்களையும் பூனைக்காது போன்ற 

இலைகளையும் உடைய ஐரோப்பியப் பூண்டு வகை . 
cat s - eye, 11. வைடூரியம் ; சாலை நிலத்தளத்தில் பொருத்தப் 

பட்டுள்ள ஒளி பிறங்கும் கண்ணாடிச் சில்லு . 
cat s - foot , n . நிலத்திற் படரும் கொடிவகை . 
cat - sil ver , n . வெள்ளிபோன்ற ஒளியுடைய அப்பிரக வகை . 
cat - sleep , n . = cat -nap. 
cat s - meat , 1. பூனைத்தீனிக்காகவென்று விற்கப்படும் குதிரை 

இறைச்சி முதலியவை . 
cat s - paw , n. ( கப் . ) நீரின் மேற்பரப்பில் சிற்றலைகளை 
எழுப்பும் மென்காற்று ; கொக்கிக்கொளுவுவதற்கு இரண்டு 
குழைகளை உடைய முடிச்சு வகை ; மற்றொருவர் கைக்கருவி , 
ஏமாளி . 
cat s - tail , 11. ஒருபால் மலரிழைச் சிதற்குஞ்சம் , மஞ்சரி ; 

நாணல் வகைச் செடிகள் . 
cat -stick , 11. கில்லி போன்ற ஆட்டவகைக் கோல் . 
cats up , n . காளான் - தக்காளிச் சாறுகளிலிருந்து செய்யப்படும் 

காரச் சுவையுண்டி . 
cat s - whisk er , 11 . கம்பியில்லா உருமணி ஒலிவாங்கிக் 
கருவியில் வேண்டும்போல் அமைத்துக்கொள்ளக் கூடிய 

இழைத்தந்தி . 
catt ish , a . பூனைபோன்ற ; கறுவு கிற ; புறங்கூறுகிற . 
cat tle , 11. ஆடுமாடுகள் , புல்லார்நிரை , கால்நடை , கன்று 

காலிகள் ; எருது ; குதிரைகள் . 
cat tle - feed er , n . கால்நடைத் தீனியின் அளவை முறைப் 

படுத்தும் இயந்திரம் . 
catt le - grid , n . பாதை வேலியைக் கடக்குமிடத்தில் கால் 
நடை செல்லாமல் ஆள் வண்டிப் போக்குவரத்துக்கு வழி 
செய்யும் கம்பியழிமூடிய கிடங்கு . 
cat tle -lead er , 11 . கால்நடைகளுக்கான மூக்கு வளையம் , 

மூக்கணாங்கொளுவி . 
cat tle -lift er , n . நிரை கவர்பவர் . 
cat tle - lift ing , n . ஆநிரை கவர்தல் , கால்நடைக் களவு . 
catt le - piece, 11. கால்நடைகளின் உருவம் வரையப்பட்டுள்ள 

படம் . 
catt le - plague, n . கால்நடைகளின் தொற்று நோய் , 

கோமாரி . 
catt y , n . சீனக் கல்லெடையளவு . 
cat - walk , n . பாலங்களில் உள்ள ஒடுங்கு நடைபாதை . 


cat - witted , a . சிறுமைக்குணமுள்ள ; செருக்குடைய ; 

கறுவுகிற . 
Cauca sian , 11. மனித உலகின் பேரின வகைப் பிரிவினர் , 
வெள்ளை இனத்தவர் ; இந்தோ - ஐரோப்பியர் ; a . ஐரோப்பாவி 
லுள்ள காக்கசஸ் ( Caucasus ) மலைத்தொடருக்குரிய ; 
காக்கசஸ் மலைப்பகுதியைச் சுற்றியுள்ள திணைக்குரிய ; 
வெள்ளை இனம் சார்ந்த . 
cauc us , n . எதிரிகளின் ஏளனவழக்கில் உள்ளூர் அரசியல் 
குழு , தேர்தல் குழு , கட்சி அமைப்பு ; U. அரசியல் கட்சிக் 
கூட்டம் நடத்து ; உள்ளூர் அரசியல்குழு அமை ; அரசியல் 
கட்சியாற்றலைக் கொண்டு வற்புறுத்து . 
cau dal , a . வாலுக்குரிய , வால் போன்ற ; வால்பக்கமான . 
cau date , cau dated , a . வால் உள்ள . 
cau dex , a . ( தாவ . ) மரத்தண்டு ; pl . caud exes , caud ices . 
cau dicle, 1. ( தாவ . ) மலர்ச் செடிவகைகளில் உள்ள மகரந்தப் 

பையின் காம்பு . 
caudill o , n . ஸ்பானிய மொழி வழங்கும் நாடுகளில் மக்கள் 

தலைவர் ; அரசுத் தலைவர் . 
cau dle , 11. பெண்டிர் பேறுகாலங்களில் பயன்படுத்தப்படும் 
கொடிமுந்திரித் தேறல் கலந்த நறுமண இனிப்புப் பான 
வகை ; 3. பேறுகாலப் பானவகை கல ; பானவகை அருந்து . 
caught , v . catch என்பதன் இறந்தகால - முடிவெச்சம் . 
cauk , n . சீமைச்சுண்ணாம்பு ; தட்டப் பலகை வடிவிலுள்ள 

பாரிய கந்தகை . 
caul , 11. தலைமயிர் முடிக்கும் வலை , தலைக்கு மூடி ; பேற்றின் 

போது குழந்தை தலையைக் கவிந்துள்ள மென்றோல் . 
caul dron , 11. கொப்பரை , கடாரம் . 
caules cent , a . ( தாவ . ) தெளிவான தண்டுறுப்பினை உடைய . 
caul iflower , n . பூக்கோசு ; ( தொ . ) cauliflower ear , குத்துச் 
சண்டையின் காயங்களால் நிலையாகத் தடிப்புப் பெற்று 
விட்ட காது . 
caul iform , a . ( தாவ . ) தண்டின் வடிவமுடைய . 
caulig enous, a . ( தாவ . ) தண்டின் ஆதாரம் கொண்ட . 
caul inary , caul ine, a . ( தாவ . ) தண்டைச் சார்ந்த ; 

தண்டின் மேலுள்ள ; தண்டில் தோன்றுகிற . 
cau lis , 11. ( தாவ . ) செடியின் தண்டு ; ( க - க . ) கொரிந்திய 
( Corinthian ) பாணியிலுள்ள தூண் தலைப்பில் முதன்மை 
யான தண்டுகளில் ஒன்று ; pl . cau Tes . 
caulk , V. ( கப் . ) பலகை மூட்டுக்களை நீர்க்காப்புடையதாகச் 
செய் , நார்க்கயிறு -உருகிய நிலக்கீல் இவற்றைக் கொண்டு 
பலகைகளின் சந்திப்பு இடைவெளியை அடை . 
caulk er 1 , n . சந்துகள் அடைத்து நீர் உட்புகாமல் செய்பவர் ; 

எடை அளவுக்கூறு ; பெரும்பொய் . 
caulk er 2 , 11. சறுக்காமலிருப்பதற்காகக் குதிரை இலாடத்தில் . 

அமைக்கப் பெறும் கூர்முனைப்பகுதி . 
cau lome , n . ( தாவ . ) செடியின் முழுத்தண்டு அமைப்பு . 
caus al , a . காரணமாயிருக்கிற , விளைவு உண்டாக்குகிற ; 

காரணத் தொடர்புடைய , காரண காரிய இயைபுள்ள . 
causal ity , n . காரணமாகச் செயற்படுதல் , மூலமுதல் இயல்பு , 
காரண காரியத் தொடர்பு ; காரண காரியத் தொடர்புக் 
கோட்பாடு , சற்காரிய வாதம் . 
causa tion , 11. காரணமாம் நிலை ; விளைவுண்டாக்கும் செயல் , 

காரண காரியத்தொடர்பு ; சற்காரிய வாதம் . 
causa tionist , n . சற்காரியவாதக் கோட்பாட்டாளர் . 
caus ative , n. ( இலக் . ) பிறவினை ; a , காரணமாகச் செயற் 

படுகிற ; விளைவுண்டாக்குகிற ; ( இலக். ) செயல் தூண்டுதல் 
காட்டுகிற , 
cause , n . ஏது , காரணம் ; வினைமுதல் , நிமித்தம் ; ஊக்குவிக்கும் . 
நோக்கம் ; காரண விளக்கம் , செயல் முதல் விளக்கம் ; குறிக் 
கோள் , இலக்கு ; சார்புநலம் , ஆக்க நலம் ; ( சட் . ) 
வழக்காடும் பொருள் , வழக்கு முதல் ; வழக்கில் ஒரு திறக் 


159 


Cause celebre 


cavitied 


வான 


P 


கட்சி ; வழக்கு ; ப . தூண்டு , செய்வி ; நிகழ்த்து ; விளைவி , 
உண்டுபண்ணு ; நிலைபெறச்செய் ; ( தொ . ) cause of action , 
வழக்கு மூலம் ; செயல் நோக்கம் ; efficient cause , வலிய 
காரணம் , மேம்படு வினைமுதல் ; Final Cause , முழுக்காரணம் ; 
திட்டமுதல், செயல் நோக்கம் ; First Cause , முதற்காரணம் ; 
மூலகாரணர் ; படைப்போன் , கடவுள் ; formal cause , கருத் 
தளவான மூலவடிவம் ; make common cause with , பொது 

குறிக்கோளுக்காக ஒருங்கிணை , ஒருங்கொத்துழை , 
முழு ஆதரவளி ; material cause , முதற்காரணம் , கருமூலம் ; 
show cause,, 

செயல் விளக்கம் அளி , குற்றச்சாட்டுக்கு 
எதிரான காப்புரை கூறு . 
|cause celebre , ( பிர . ) n . மக்கள் கவனத்தைக் கிளறிவிடும் 

நீதிமன்ற வழக்கு . 
cause less , a . காரணமற்ற , தற்செயல் நிகழ்வான ; நேர்மை 

யற்ற , நேரிய ஆதாரமற்ற . 
cause .list , 1 .. ( சட் . ) விசாரணை செய்யப்படவிருக்கிற வழக்கு 

களின் பட்டியல் , வழக்கு அட்டவணை . 
causerie , ( பிர. ) 11. வறுமொழி , வெட்டிப்பேச்சு ; இலக்கியம் 

அல்லது கலை குறித்து அளவளாவுதல் . 
causeuse , ( பிர . ) 1. இருவருக்கான சாய்விருக்கை . 
cause way , caus ey , 11. கடப்பு வழி , கரைப்பாலம் , பள்ளம் 

படுகை கடக்கும் சிறு மேட்டுப்பாதை ; பால அருகான நடை 
பாதை ; 3. கல்பாவு , மேட்டுப்பாதை அமைத்துக்கொடு . 
caus tic , 11. கடுங்காரம் , எரிச்சல் தரும் பொருள் , உயிர்ப்பொரு 
ளான இழைமங்களை அரித்துத் தின்னும் பொருள் ; ( கண . ) 
கோட்ட ஒளிவரி ; கோட்ட ஒளித்தளம் ; எதிர்நிழல் 
ஒளிவரை ; எதிர்நிழல் ஒளித்தளம் ; a . எரிவந்தம் தருகிற ; 
அரித்துத்தின்கிற ; வெறுப்புத் தருகிற ; கடுமையான ; உள் 
ளத்தைப் புண்படுத்துகிற , குத்தலான ; ( இய . ) நெளிவுப் 
பரப்பினின்றும் மீளும் அல்லது விலகிச் செல்லும் ஒளிக்கதிர் 
கள் ஊடறுப்பினால் உண்டாகிற ; ( தொ . ) caustic ammonia , 
நவச்சார ஆவி ; நவச்சார நீர்மம் ; caustic lime , 

, உலைச் 
சுண்ணம் ; caustic potash , சாம்பர நீரகத்தீயதை ; 
caustic soda , உவர நீரகத்தீயதை ; common caustic ,, 
வெடிய உப்பு , வெள்ளிக்காலகை ; lunar caustic , அறுவை 
மருத்துவத்துக்குப் பயன்படும் வெள்ளிக் காலகைக்கோல் . 
causti city , 11. கடுகடுப்பு , அரிக்குந்தன்மை ; குத்தலான 

பேச்சு ; தெறுமொழி . 
-cau ter , 11. கடுங்காரத் தீய்வு ; சூட்டுக்கோலினால் சூடு இடுதல் ; 
புண்ணில் சுடுவதற்கான சூட்டுக்கோல் ; புண் நச்சறுப்பதற் 

குரிய கடுங்காரப் பொருள் . 
caut erize , U. சூடுபோடு , சூட்டுக்கோலினால் சூடிடு ; கடுங்காரப் 

பொருளினால் புண்ணைச்சுடு ; உணர்ச்சி அறச்செய் . 
cau tery , n . சூடிடுதல் ; சூட்டுக்கோல் . 
cau tion , n . முன்மதி , எச்சரிக்கை , முற்காப்புணர்வு, எதிர 
தாக்காக்கும் அறிவு ; பிணையம் ; 3. எச்சரிப்புச் செய் , முன் 
னறிவிப்புச் செய் ; எச்சரித்துக்கண்டி ; ( தொ . ) caution 
money, பிணைய முன்பணம் . 
cau tionary , a . எச்சரிப்பான ; முன்னுறுதியாக அளிக்கப் 

பட்ட . 
cau tious , a . கவனமுள்ள , எச்சரிக்கையாயிருக்கிற , விழிப் 

புடைய , முன்மதியுடைய . 
cavalcade , 1. புரவிவீரர் பந்தி ; படை அணிவகுப்பு ; U. 

குதிரைகள் மீது இவர்ந்து பவனிசெல் . 
cavalier , n . குதிரை வீரன் ; பண்புடைப் பெருந்தகை , வீரத் 
திருத்தகை , பெண்ணினத்துக்குப் பெருமை தந்து நடப்பவர் ; 
அணங்கின் உடன்செல் பாங்கர் ; நடனத் துணைவர் ; வீறாப் 
புக்காரன் ; கோட்டை உயர் மேடை , பதனம் ; a . குதிரை 
வீரன் போன்ற ; வீரப்பண்பார்வமுள்ள ; போர்விருப்புடைய ; 
ஒய்யாரமான ; வீறாப்பான ; கவலையற்ற ; துணிகரமான ; 
களிகிளர்ச்சி கொண்ட ; 3. மாதரை மதிப்புடன் அழைத்துச் 
செல் , பெருந்தகையாயிரு . வீறாப்புடன் நடந்துகொள் . 


Cavalier , n . ( வர . ) இங்கிலாந்து மன்னர் முதலாம் சார்லஸ் 

காலத்திய அரசக்கட்சியினர் . 
cavalier ish , a . பண்புடைப் பெருந்தகையின் இயல்புள்ள . 
cavalier ism , n. ( வர. ) இங்கிலாந்து மன்னர் முதலாம் 
சார்லஸ் காலத்திய மன்னர் கட்சியினர் கோட்பாடு ; மன்னர் 
கட்சியினர் மரபு . 
cavalier ly , a . பெருந்தகைப் பண்புடைய ; பெருமிதமான , 
வீறாப்பான ; adv . பெருந்தகைப்பண்புடன் ; துணிகரமாக ; 
மட்டுமதிப்பின்றி , தூக்கியெறிந்து . 
cavall y , 1. அமெரிக்கக் கடல்மீன் வகை . 
cav alry , 11. குதிரைப்படை ; இவுளி மறவர் . 
cavati na , ( இத் . ) 11. சிறு எளிய பாடல் ; இசைக்கருவியில் 

வாசிக்கப்படும் உணர்ச்சி வாய்ந்த மெல்லிசை மெட்டு . 
cave , n . குகை , கெவி , மலை முழைஞ்சு ; அரசியல் கட்சியில் 
பிரிந்து செல்ல விரும்பும் உட்குழு ; 3. குழிவாக்கு ; குகை 
தோண்டு , பள்ளம் பறி ; குகையில் தங்கியிரு ; அரசியல் 
உட்பிளவுக் கட்சியை உண்டாக்கு ; ( தொ . ) cave in, சரிந்து 
விழு , குழியில் சறுக்கி விழு ; வற்புறுத்தலுக்கு இணங்கு ; 
விட்டுக்கொடு ; அடங்கிப்போ ; தடைநீக்கு ; அடித்து 
நொறுக்கு , உருக்குலை ; உள் விழு , இடிந்து விழு . 
cav eat, n . எச்சரிக்கை , முன்னறிவிப்பு , தடைக்கட்டு ; ( சட் . ) 
முன்னெச்சரிப்புப் பதிவு , தற்காலத் தடுப்பு நடவடிக்கை , 
மனுதாரர்க்கு அறிவிக்காமல் மேல்நடவடிக்கைகள் எதுவும் 
எடுக்கக் கூடாது என்ற அறிவிப்பின் முறைமன்றப் பதிவு . 
cav eat emp tor , ( ல . ) ( சட் . ) வாங்குநர் கவனிக்க என்ற 
அறிவிப்பு , சொத்து வாங்குபவர் செயலின் பொறுப்பு தனக் 
கின்மை அறிவிக்கும் எச்சரிக்கை . 
cave - bear , 11. குகைகளில் காணப்படும் மிகப் பெரிய புதை 

படிவக் கரடிவகை . 
cave - dweller , 11. குகை வாழ்நர் , வரலாற்றுக்கு முற்பட்ட 

கற்காலங்களில் குகைகளில் வாழ்ந்த மனிதர் . 
cave - earth , 11. ( மண் . ) குகையின் அடித்தளங்களில் படிந்த 

நுண்ணயமான மண் . 
cave - man , n . குகை வாழ்நன் , வரலாற்றுக்கு முற்பட்ட 

பழங்கற்கால மனிதன் ; நாகரிகமற்றவன் ; ( பே - வ . ) பழைய 
முறைகளைக் கடைப்பிடிப்பவன் . 
cav endish , n . மென்மைப் பதமாக்கி இனிப்பூட்டிப் பாளங் 

களாக அமைக்கப்பட்ட புகையிலை . 
cav ern , 1. அடிநிலக்குகை , நிலக்குடைவு , ஆழ்கிடங்கு , மலை 

முழைஞ்சு ; U. ஆழ்கிடங்கில் வை ; குழிவாகத் தோண்டு . 
cav erned , a . ஆழ்கெவிகள் நிரம்பிய ; குகையில் வாழ்கிற ; 

குகைபோன்ற . 
cav ernous , a . குடைவான ; ஆழ்கெவி போன்ற ; பேழ் 

வாயுடைய ; குழிகள் நிரம்பிய . 
caver nulous , a . சிறு குழிவுகள் நிரம்பிய . 
cav eson , cav esson , 11. முரட்டுக் குதிரைகளை அடக்கிப் 

பழக்குவதற்குப் பயன்படும் மூக்குப்பட்டை வார் . 
caviar , caviare , 11 , உப்பிட்டு உலர்த்திய உயர்தர உணவு 
மீன்வகையின் கருச்சினை ; பொதுநிலை மக்கள் அறிந்து நுகர 
இயலாத சீரிய பொருள் . 
cav icorn , 11 . ( வில . ) உட்குழிவான கொம்புகளையுடைய 
அசை போடும் விலங்கு வகை ; a . அசைபோடும் விலங்கினங் 
களுக்கு உள்ளதைப்போல் உட்குழிவான கொம்புகளையுடைய . 
cav ie , 11. கோழிக்கூடு . 
cav il , 11. போலி ஆட்சேபம் , இடக்கு ; V. குதர்க்கம் பண்ணு , 

அற்பத்தடைகள் எழுப்பு . 
cav ing , 11. விட்டுக்கொடுத்தல் . 
cavita tion , 11. திண்பொருளில் குழிவுகள் தோன்றுதல் ; 
நீர்மத்தில் காற்றுக்குமிழிகள் உண்டாதல் ; 

உண்டாதல் ; வெற்றிடம் 
ஏற்படுதல் . 
cav itied , a . குழிவுகள் உள்ள 


நிலை ; 


மிளகு . 


மைய 


160 

cellulitis 
cavity 
cav ity , n . உட்குடைவு , உட்குழிவு, உட்புழை , திடப் celebra tion , 71. கொண்டாட்டம் , விழா , புகழ்தல் . 
பொருளின் உட்புறத்திலுள்ள பொள்ளல் ; வெற்றிடம் ; cel ebrator , 11. கொண்டாடுபவர் , விழாக்கோளாளர் . 
பள்ளம் , பொந்து , துளை ; இடைப்பிளவு , வாயில் . 

celeb rity , 11. நாடறிந்திருத்தல் , புகழ்பெற்றிருத்தல் ; புகழ் 
cav y, n . சீமைப்பெருச்சாளி இனம் ; கொறிக்கும் விலங்கினம் . 

இசை ; நாடறிந்தவர் , புகழ்பெற்றவர் . 
caw , n . காக்கையினப் பறவைகளின் கரை குரல் ; 5. காக்கை cele riac , 11. கிழங்குள்ள தோட்டக் கீரைவகை . 
போல் கத்து , கரை . 

cele rity , 11. விரைவு , வேகம் . 
cawk er , n . குதிரை சறுக்காமலிருக்கும் பொருட்டு அதன் 

cel ery , n . சமைத்துத் தின்பதற்குரிய வெளிறிய தண்டுகளை 
இலாடத்தில் அமைக்கப்பெறும் கூர்முனைப்பாகம் . 

யுடைய செடிவகை . 
cax on , n. 

முற்காலத்தில் அணியப்பட்ட பொய்மயிர்த் celeste , 1 . வான நீல வண்ணம் ; இசைப்பெட்டி வகையில் 
தொப்பி வகை . 

குரல் மடக்கு ; a . வான நீல வண்ணமுள்ள . 
Cax ton , 11. இங்கிலாந்தில் முதல் அச்சுத்தொழிலாளரான 

celes tial , 11. விண்ணவர் ; சீனாக்காரர் ; a . வானத்திற்குரிய ; 
வில்லியம் காக்ஸ்டன் ( 1422-1491 ) என்பவரால் அச்சிடப் 

விண்ணுலக வாசியான , விண்ணுலகம் சார்ந்த ; தெய்விக 
பட்ட புத்தகம் ; காக்ஸ்டன் பயன்படுத்தியதைப் போன்ற மான , தெய்விக நலம் கொண்ட ; தெய்விக அழகு வாய்ந்த ; 
அச்செழுத்துப் படிவம் . 

( தொ . ) the Celestial Empire , சீனநாடு , 
cay , 11. கரையணைந்த சிறு தீவு , மணல் திட்டு ; பவளத் தீவு . 

cel ibacy , n . மணமாகாத 

மனத்துறவு , 

மணங் 
cayenne , cay enne - pepp er , 11. கடுங்காரமுள்ள சிவப்பு கொள்ளா நோன்பு . 

celibatar ian , 11 . மணமாகா தவர் , மணங்கொள்ளா நிலை 
cay man , 1. தென் அமெரிக்க முதலை வகை ; pl . cay mans . ஆதரவாளர் ; a . மணமாகா நிலையை ஆதரிக்கிற. 
cay use, 11. அமெரிக்க இந்தியரின் மட்டக்குதிரை . 

cel ibate , 11 . மணமாகாதவர் ; ஒருதனி வாழ்க்கை உரவோர் ; 
ceanoth us , 11. மலர்களையுடைய புதர்ச்செடியினம் .. 

a . மணமாகாத ; மணஞ்செய்யா உறுதிகொண்ட . 

cell , 1. சிறைக்கூடத் தனியறை ; மடத்தின் ஒதுங்கிய அறை ; 
cease , 11. முடிவு , இறுதி ; ப . முடிவுறு ; நிறுத்து ; விட்டுவிடு , 
தவிர் . 

புறஞ்சார் துறவி மடம் ; புறநிலைக் கன்னிமாடம் ; தனிமாடம் ; 

குகை ; ( செய் . ) குச்சு , குடிசை ; ( செய் . ) கல்லறை ; தேன் 
cease -fire , 11. துப்பாக்கி முதலியவற்றால் சுடுவதை நிறுத்து 

கூட்டிலுள்ள கண்ணறை ; சிறு உட்குழிவுடைய உறுப்பின் 
வதற்கான ஆணை ; 

போர் நிறுத்த உடன்பாடு ; போர் 

கூறு ; ( மின் . ) மின்கலம் ; ( உயி . ) உஉயிரணு , உஉயிர்மம் ; 
நிறுத்தம் . 

பொதுவுடைமைக் கொள்கை பரப்புகிறவர்களின் 
cease less , a . இடைவிடாத , தொடர்ச்சியான . 

நிலையம் . 
cebadill a , 11. அல்லியரிசி , அல்லியினச் செடிவகையின் 

cell a , n . கோயிலின் உள்ளறை , கருமனை . 
விதைகள் . 

cell ar , 11. நிலவறை ; இன்தேறல் - நிலக்கரி முதலியவற்றைச் 
cec ils , n . pl . கொத்திய இறைச்சி - அப்பத்துண்டுகள் - வெங் 

சேர்த்து வைப்பதற்கான அடிநிலக்கிடங்கு ; இன்தேறலின் 
காயம் முதலியவற்றை உருண்டைகளாகச் செய்து பொரித்த 

சேம அளவு ; V. நிலவறையில் சேர்த்து வைத்திரு . 
பணியாரம் , பொரிக் கறி உருண்டை . 

cell arage , n . நிலவறைத் தொகுதி ; நிலவறைகளில் சேர்த்து 
ce city , 11. குருடு . 

வைப்பதற்கான கட்டணம் . 
ced ar , n . ( தாவ . ) தேவதாரு வகை , செவ்வகில் ; a . செவ் 

cell arer , n . நிலவறையின் பொறுப்பு வகிப்பவர் ; துறவி 
வகிலினால் செய்யப்பட்ட . 

மடத்தில் உணவுப்பொருள்களுக்கான ஏற்பாடுகளை மேற் 
ce dar - bird , n . சிறகின்மேல் சிவப்பு அரக்குபோன்ற சிறு 

பார்வையிடும் அலுவலர் . 
நுனிப்பாகங்களையுடைய அமெரிக்கப் பறவை வகை . 

cell aret , n . புட்டிகள் வைப்பதற்கான பெட்டி . 
ce darn , a . ( செய் . ) செவ்வகில் மரத்துக்குரிய . 

cell ar - flap , n . நிலவறைப் புழைக்கதவு . 
cede , v . கொடு ; விட்டுக்கொடு ; 

இணங்கி 

ஒப்புவி ; 
இசைவளி. 

cell arman , n . நிலவறைகாப்போன் . 
cedill a , 11. சி ( c ) என்ற எழுத்தின்கீழ் இடப்படும் ஒளி 

celled , a . உயிர்மங்களை உடைய ; உயிர்மங்களில் அடங்கிய ; 

உயிர்மங்களால் மூடப்பட்ட ; கண்ணறைகள் நிரம்பிய . 
வேறுபாட்டுக் குறியீடு . 

cellif erous , a . உயிர்மங்களை உடைய ; 

உயிர்மங்களை 
ce drate , n . நாரத்தை . 

உண்டுபண்ணுகிற . 
ce drine , a . செவ்வகில் மரத்துக்குரிய . 

cell o , cell o , n . வாசிப்பவரின் முழங்கால்களுக்கிடையில் 
cee - spring, n . வண்டிச்சட்டத்தைத் தாங்குதற்கான ( C 

வைத்து வாசிக்கப்படும் நான்கு நரம்புள்ள இசைக்கருவி 
வடிவுள்ள ) வில் . 
ceil , v . உட்கூரை வேய் . 

Cell ophane, 11. மரப்பசைச் சத்தினின்றும் செய்யப்படும் 
ceili dh , 11. கதை பாடல்களுடன் பொழுதுபோக்கும் மாலை . 

பளிங்குநிறத் தாள்போன்ற பொதிபொருளின் வாணிக 
ceil ing , n . அறையின் உட்கூரை ; விமானம் பறக்கக்கூடிய உரிமைப் பெயர் . 
உயரத்தின் எல்லை ; உச்சவரம்பு , மேல் எல்லை . 

cell ular , a . தனி அறைகளுக்குரிய ; உயிர்மங்களாலான ; 
cel adon , n . இளம் பச்சை நிறம் ; சீன மட்பாண்ட வகையின் கண்ணறைகளாலான ; சிறு குழிகளை உடைய ; துளைகளை 
இளம்பச்சை மெருகு ; a . இளம்பச்சையான . 

யுடைய ; இழைகள் செறிவாயிராத . 
cel andine, 11 , மஞ்சள் நிற மலருள்ள செடிவகை. 

cellula rity , 11. கண்ணறைகளாலான நிலை . 
celanese , 11. செயற்கைப்பட்டு வகை . 

cell ulate, 71. கண்ணறைகள் உள்ள தாக்கு ; a . கண்ணறைகள் 
cel ebrant, n . கொண்டாடுபவர் ; விழாவினை முதல்வர் , உள்ள . 
விழாக்கோளாளர் . 

cell ule , n . சிறு கண்ணறை . 
cel ebrate , o . கொண்டாடு , 

முற்றுவித்து cellulif e 

erous , a . சிறு உயிர்மங்களுள்ள ; சிறு கண்ணறை 
நடத்து ; பலரறிய நடைபெறுவி ; பலர் அறியச்செய் ; புகழ் , களைத் தோற்றுவிக்கிற. 
பாராட்டு , போற்று . 

celluli tis , n . புறத்தோலுக்கு அடுத்துக் கீழுள்ள இழைமத் 
cel ebrated , 11. புகழ்வாய்ந்த , பேர்பெற்ற . 

தின் அழற்சி . 


வகை . 


வினைமுறை 


161 
celluloid 

centigrade 
cell uloid , 1 . கற்பூரத்தைக் கொண்டும் மரக்கூற்றுக் Cenozo ic , n . ( மண் . ) ஐந்து ஊழிகளுள் பாலுணிகட் குரிய 
காலகையைக் கொண்டும் செய்யப்படும் தந்தம் போன்ற ஐந்தாவது ஊழி ; a . ஐந்தாவது ஊழி சார்ந்த . 
நெகிழ்பொருள் ; a . உயிரணுக்கள் போன்ற . 

cense , . நறும்புகையூட்டு , நறும்புகை எழுப்பித் தொழு . 
cell ulose , n . மரக்கூறு , செடியினங்களின் மரக்கட்டை 

cen ser , n . குங்கிலியக்கலயம் , தூபகலசம் , நறும்பொருள்களை 
களுக்கும் பருத்தி போன்ற இழைமங்களுக்கும் உயிர்மங்களின் 

எரித்துத் தூபமெழுப்பும் கலம் . 
புறத்தோட்டுக்கும் மூலமான 
மூலமான பொருள் ; a . கண்ணறை 

cen sor , n . பண்டை ரோம குற்ற நடுவர் ; நெறிமுறைக் 
களுள்ள . 

கண்காணி ; ஏடுகள் செய்தித்தாள்கள் - திரைப்படங்கள் - 
cellulos ity , 21. மரக்கூற்று இயல்பு . 

கடிதங்கள் ஆகியவற்றின் தணிக்கையாளர் , சீர்மையர் ; 
cels itude, 11. உயர்வு , வீறுடைமை . 

கடித ஆய்வாளர் ; குற்றங்குறை காண்பவர் ; ( உள . ) 
Cel sius , a . நூற்றியல் வெப்பமானியை அமைத்த ஆண்டர்ஸ் அகமனத்திலுள்ள விரும்பத்தகாத உணர்ச்சிச் சிக்கல்கள் 
செல்சியஸ் ( Anders Celsius 1701-44 ) என்பவருக்குரிய ; உணர்வுத் தளத்தில் தோன்றாதபடி தடுக்கும் உள்ளுணர்வு ; 
நூற்றளவையாகப் பகுக்கப்பட்ட ; ( தொ . ) Celsius thermo . பல்கலைக்கழக அலுவலர்கள் ; 3. குற்றங்குறைகள் ஆய்ந்து 
meter , நூற்றளவை வெப்பமானி . 

கண்டி , தணிக்கை செய் . 
celt , n . ( தொல் . ) வரலாற்றுக்கு முந்திய காலத்தில் வழங்கிய censo rial , censo rian , a . சீர்மையருக்குரிய ; பொதுமக்கள் 
கோடரி போன்ற கருவி . 

ஒழுகலாறுகளைச் சீர்படுத்துவதற்குரிய . 
Celt , n . ( வர . ) பண்டைப் பிரான்சிலும் பிரிட்டனிலும் வாழ்ந்த censor ious , a . குற்றங்கண்டுபிடிக்கிற , குறைகாண்கிற ; 
பழங்குடியினத்தவர் , கெல்ட்டிய இனத்தவர் . 

கண்டிக்கிற . 
Celt ic , 11. இந்திய - செர்மானிய மொழிக் குடும்பத்தின் பிரிவு , cen sorship , n . சீர்மையர் பதவி ; சீர்மையர் நிலையைத் தாங்கு 
கெல்ட்டிய இனத்தவர்களின் மொழி ; a . கெல்ட்டிய இனத்த கிற காலம் ; ( உள . ) அகமனத்திலுள்ள விரும்பத்தகாத 
வருக்குரிய ; கெல்ட்டிய இன மொழி சார்ந்த ; ( தொ . ) Celtic உணர்ச்சிச் சிக்கல்கள் உணர்வில் தோன்றாதபடி தடுத்தல் . 
cross , மையம் சூழ்ந்த வட்டமுடைய சிலுவை வகை . 

cen surable , a . கண்டிக்கத் தக்க , பழிப்புக்குரிய . 
Celt icism , n . கெல்ட்டிய இனமொழி மரபு ; கெல்ட்டிய cen sure , 11. பழிப்பு , கண்டனம் , திட்டு ; 3. கண்டி , திட்டு , 
இனப் பழக்கவழக்கக் கூறு . 

பழி . 
cel ticize , U. கெல்ட்டிய மொழிப்படுத்து ; கெல்ட்டிய இனத் 

cen sus , n . ஆட்டொகைக் கணக்கு ; குடிமதிப்புப் புள்ளி 
தவர்களின் பழக்கவழக்கங்களை மேற்கொள்வி ; கெல்ட்டிய 

விவரத் தொகுதி . 
இனமரபு தழுவு . 

cen sus - paper , n . குடிமதிப்பு விவரங்களை நிரப்புவதற்காக 
celtol ogist , n . கெல்ட்டிய மொழி இனப்பழமைகளை ஆராய் 

ஒவ்வொரு வீட்டிலும் கொடுக்கப்படும் தாள் படிவம் . 
பவர் . 

cent , n . நூற்றில் ஒன்று ; நூற்றில் ஒரு கூறு மதிப்புள்ள 
Celtoma nia , 11. மட்டிலாக் கெல்ட்டிய இனமரபார்வம் . 

நாணயம் ; ( தொ . ) per cent , நூற்றுவிழுக்காடு , சதவீதம் . 
Celtoman iac , 11. கெல்ட்டிய இனமரபுச் சிறப்பை வற்புறுத் 

cen tal , n . நூறு இராத்தல் கொண்ட கூலம் அளப்பதற்கான 
தும் போக்குடையவர் . 
cel tophil , 1. கெல்ட்டிய இனமரபார்வலர் ; கெல்ட்டிய 

cen taur , n . குதிரை உடலுடனும் கால்களுடனும் கழுத்தி 
இனத்தொடர்பான பொருள்களை விரும்புபவர் . 

லிருந்து மனித உடலும் கையுமாக அமைந்த கிரேக்க புராண 
cem balist , 11 . தந்திகளுள்ள இசைக்கருவி 

உரு ; கலப்பினப் பிறவி ; இரட்டை இயல்புள்ள மனிதன் ; 
மிழற்றுபவர் . 

இரட்டைத் தன்மையுள்ள பொருள் ; திறம்பட்ட குதிரை 
cem balo , 11. தந்திகள் உள்ள இசைக்கருவி வகை . 

வலவன் . 
cement , 11. பசை மண் , சீமைக்காரை , சாந்து , பொருள்களை Cen taur , n . விண்மீன் குழுக்களுள் ஒன்று . 
ஒட்டவைப்பதற்காக மென்பதமாகப் பயன்படுத்தப்படும் 

centau rian , a . பாதி மனிதவுடலும் பாதி குதிரையுடலும் 
பொருள் ; இடைப்பிணைப்பு ; ( மரு . ) பல்காரை , பல் இருந்து 

உள்ள கிரேக்க புராண உருச்சார்ந்த . 
விழுந்த குழிகளை நிரப்புவதற்கான நெகிழ்பொருள் ; பல்லடி 
யின் எலும்புத்தோடு ; U. பசைமண் காரையுடன் சேர் ; 

cen taury , 11. செடியினங்களின் வகை . 
உறுதியாக இணை ; பசுமண் காரை மேற்பூச்சிடு . 

centenar ian , n . நூறு வயதானவர் ; a . நூறு வயதான . 
cementa tion , 11. ஒருங்கிணைத்தல் ; இணைக்கப்பட்ட நிலை ; centen ary , n . நூறு ; நூறாண்டுக்காலம் , நூறாண்டு நிறைவு 
பொடி தூவிச் சூடாக்குவதன்மூலம் ஒரு பொருளின் மேற் 

விழா ; நூறாண்டு விழாக் கொண்டாட்டம் ; a . நூற்றுக் 
புறத்தில் மற்றொரு பொருளைப் பற்றவைத்தல் ; கடும்பதப் குரிய ; நூறாண்டுகள் நிறைவு கண்ட . 
படுத்துதல் ; படிகை . 

cen tenier , n . பண்டை ரோமர் படையில் நூற்றுவர் தலைவர் ; 
cement - copper , n . படிகைமூலம் பெறப்பட்ட உலோகச் ஜெர்சித்தீவில் ( Jersey ) காவல் துறைப் பணியாளர் ; நூறு 
செம்பு . 

கெலித்தவர் ; நூறு என்னும் எண்ணிக்கையை எட்டிப் 
cementi tious , a . பசுமண் காரைக்குரிய . 

பிடித்தவர் . 
cement - stone , n . பசுமண் காரை செய்வதற்காகப் பயன் 

centenn ial , n . நூற்றாண்டு நிறைவு விழா ; a . நூற்றாண்டு 
படுத்தப்படும் கல்வகை . 

களுக்கு ஒருமுறை நிகழ்கிற ; நூறாண்டுகளுக்குரிய , 
cement - water , 11 . செப்புச் சுரங்கங்களிற் காணப்படும் 

நூறாண்டுகள் வாழ்ந்த ; நூறாண்டு நீடித்த ; நூறாண்டுகள் 
செம்பு உப்புவகைகள் கலந்த நீர் . 

முடித்த ; நூற்றாண்டு விழாவுக்குரிய . 
cem etery , n . இடுகாடு , புதைவெளி, பிணங்களைப் புதைக்கு 

cen ter , 11. , v . = centre. 
மிடம் . 

cen tering , n . = centring . 
cen obite , 11. சமுதாயக் கூட்டுவாழ்வு வாழும் துறவிகளில் centes imal , a . நூறில் ஒரு கூறான ; நூறில் ஒரு பங்காகக் 
ஒருவர் . 

கணக்கிடுகிற ; நூறில் ஒன்றடிப்படையில் கணக்கிடப்பட்ட . 
cen otaph , n . ஒருவர் புதைக்கப்பட்ட இடத்திலன்றி வேறிடத் cen tiare , n . பிரஞ்சு அளவை முறையில் 1.196 சதுர கெசம் . 
தில் அவருக்கு எழுப்பப்படும் நினைவுச் சின்னம் ; ( தொ . ) 

cen tigrade , a . நூறு கூறுகளுள்ள ; நூறு பாகைகளாகப் 
the Cenotaph , முதல் உலகப் போரில் ( 1914-18 ) இறந்தவர் பிரிக்கப்பட்ட ; ( தொ . ) centigrade thermometer , 
களின் நினைவாக லண்டனில் ( London ) ஒயிட் ஹால் உறைநிலை 0 பாகையாகவும் கொதிநிலை 100 பாகையாகவும் 
( Whitehall ) கட்டிடத்தில் எழுப்பப்பட்டுள்ள சின்னம் . 

வகுக்கப்பட்டுள்ள வெப்பமானி . 
21 


எடை . 


வகையை 


162 
centigram 

cephalalgia 
cen tigram , cen tigramme , 11. பிரஞ்சு ‘மெட்ரிக் நிறுத்தல் cen tre -rail , 1 . மலையேற்று இரயிற் பாதையில் பற்றுப் 
அளவையில் நூற்றில் ஒரு கூறு , 0.0009 தோலா . 

பல்லுள்ள மூன்றாவது இரும்புச் சட்டம் . 
cen tilitre , n . < மெட்ரிக் முகத்தலளவையில் நூற்றில் ஒரு cen tre - second , cen tre - seconds , 11. கடிகாரத்தின் நொடி 
பகுதி . 

காட்டும் மையத் தனிமுள் . 
centill ion , n . ஆங்கில நாட்டு வழக்கில் பத்திலக்கத்தின் cen tric , cen trical , a . மையம் சார்ந்த : நடுவிலுள்ள ; 
மீது நூறன் விசைமடங்கான பேரெண் ; ஒன்றன்பின் அறு மையத்தை உட்கொண்ட ; ( தாவ . ) நீண்டுருண்டு வழவழப் 
நூறு 

பாயுள்ள . 
சுன்னங்களுடைய பேரெண் ; பிரஞ்சு - அமெரிக்க 
வழக்கில் ஆயிரத்தின்மீது நூறன் விசைமடங்கான பேரெண் , centrif ugal , 11. வெவ்வேறு எடைச்செறிவுள்ள பொருள்களை 
ஒன்றன்பின் முந்நூறு சுன்னங்கள் உடைய பேரெண் . 

விரைவேகச் சுழற்சியினால் பிரிக்கும் இயந்திரம் ; பாலி 
centime, ( பிர . ) 11. பிரஞ்சு நாட்டின் சிறுதிற நாணயம் , லிருந்து பாலேட்டைப் பிரித்தெடுக்கும் இயந்திரம் ; a . விரி 
பிராங்க் ( Franc ) என்னும் பிரஞ்சு வெள்ளி நாணயத்தில் மையப் போக்குடைய , மையத்திலிருந்து புறநோக்கிச் 
நூற்றில் ஒரு பங்கு மதிப்புக் கொண்ட காசு . 

செல்கிற ; ( தாவ . ) உச்சியிலிருந்து அடிநோக்கி வளர்ச்சி 

யடைந்து செல்கிற ; விரிமைய வளர்ச்சி வலிமையைப் 
cen timetre , n . கீழ் நூற்றுக்கோல் , பிரஞ்சு 

பிரஞ்சு நாட்டின் 

பயன்படுத்துகின்ற ; விரிமைய வளர்ச்சி வலிமையினால் 
நீட்டல் அளவையில் நூற்றில் ஒரு கூறு , 0.39 அங்குலம் . 

உண்டாகின்ற ; - ( தொ . ) centrifugal force , மையமொன் 
cen tipede, n . பூரான் , நூற்றுக்கால் பூச்சி வகை . 

றைச் சுற்றிச் சுழலும் பொருள்களில் மையத்துக்கு எதிர்த் 
cent ner , 11 , செர்மானிய நிறுத்தலளைவைக் கூறு , நூற்றுக் திசையில் செயற்படும் விசையாற்றல் ; centrifugal machine , 
கல்லெடை . 

வெவ்வேறு எடைச் செறிவுள்ள பொருள்களை விரைவேகச் 
cen to , 11. மூட்டுச்செய்யுள் , செய்யுட்குப்பை ; மேற்கோள் 

சுழற்சியினால் பிரிக்கும் இயந்திரம் ; பாலிலிருந்து பாலேட்டைப் 
மணித்தொடர் ; pl . cen tos . 

பிரித்தெடுக்கும் இயந்திரம் . 
cen tral , a . நடுவான , மையமான ; 

மையத்திலுள்ள ; centrif ugalise , v . விரிமையப் போக்குடைய தாக்கு . 
மையத்தை உட்கொண்ட ; மையத் தொடர்புடைய ; மையத்தி centrifuga tion , n . விரிமைய வளர்ச்சிச் சக்திக்கு 
லிருந்து செல்கிற ; தலைமையான , முதன்மையான , முக்கிய உட்படுத்தல் . 
மான ; ( தொ . ) central conic , கூம்பின் மையமுடைய 

cen trifuge , 11. வெவ்வேறு எடைச் செறிவுள்ள பொருள்களை 
வெட்டுவாய் வடிவம் ; central forces , ஒரு மையம் நோக்கி 

விரைவேகச் சுழற்சியினால் பிரிக்கும் இயந்திரம் ; பாலிலிருந்து 
அல்லது மையத்திலிருந்து விசைபெறும் ஆற்றல்கள் ; 

பாலேட்டைப் பிரித்தெடுக்கும் இயந்திரம் . 
central beating , மையமான தலைவாயிலிருந்து குழாய்களின் 
மூலம் செல்லும் சுடுநீர் அல்லது நீராவியால் கட்டிடத்திற்குள் 

cen tring , n . ( க - க . ) மேல்வளைவு அல்லது கவிகைமோடு 
வெப்பம் உண்டாக்கும் முறை . 

கட்டும் போது பயன்படுத்தப்படும் தற்காலிகமான பொருத் 

துச்சட்டம் . 
cen tralism , n . மைய அதிகார ஒருமிப்புக்கொள்கை . 

centrip etal , a . குவிமையப் போக்குடைய , மையத்தை 
cen tralist , 11. மைய அதிகார ஒருமிப்புக் கொள்கையாளர் . 

நோக்கிச் செல்கிற ; அடிப்பகுதியிலிருந்து நுனிமுனைக்குப் 
central ity , n . மையநிலை , மையத்தன்மை ; மையத்திலேயே போகிற; ( தொ . ) centripetal force , குவிமைய வளர்ச்சிச் சக்தி , 
இருக்கும் அமைப்பு . 

மையம் நோக்கிச் செல்லும் ஆற்றல் ; centripetal machine , 
centraliza tion , n . மையப்படுத்துதல் , மையம் நோக்கிய வெவ்வேறு பிரிவினை வேறுபாடுகளுள்ள பொருள்களைத் 
ஆட்சியமைத்தல் , அதிகாரங்களை மைய ஆட்சிக்குக்கொண்டு தன்னுடைய விரைவுச் சுற்றுதலினால் மையம் நோக்கிக் 
சேர்த்தல் , ஒருமுகப்படுத்துதல் . 

குவியும்படி செய்யும் இயந்திரம் . 
cen tralize , v . மையத்திற்கு மாறு ; மையத்துக்குக் கொண்டு centrip etalism , 1. குவிமைய வளர்ச்சித் தன்மை , மையம் 
வா , ஒரே மையம் நோக்கி ஒருமுகப்படுத்து ; மாகாண 

நோக்கிச் செல்லும் இயல்பு . 
ஆட்சிகளை மைய ஆட்சிக்கு உட்படுத்து . 

centrobar ic , a . எடை ஈர்ப்பு மையத் தொடர்புள்ள . 
cen tre , 11. நடு , மையம் ; மையப்புள்ளி ; மைய முளை , முளை centrocli nal, a . ( மண் . ) பலதிசைகளிலிருந்து மையம் 
யாணி ; ஊடச்சு , இருசு ; ஒருமிப்பின் கூடுமுகம் ; புறஞ்செல் நோக்கிச் சாய்கின்ற . 
போக்கில் பிரிமுகம் ; அணு மையம் , உட்கரு ; முக்கிய இடம் ; cen trode , 11. சுற்றுதலினால் உடனடியாகத் தோன்றிக் 
இடம் ; தோற்றுவாய் ; அமைப்பாளர் ; தலைவர் ; குறி இலக் கொண்டுவரும் மைய இடமாற்ற இணைவரை. 
கின் நடுப்புள்ளி , ஆட்டக்கள நடுவிடம் ; இடையாட்டக்காரர் ; 

cen trosphere , n . ( மண் . ) நிலவுலகின் மையக் கருவுள் . 
நடுநோக்கிய பந்தடி ; படையின் நடுவணி ; அரசியல் கட்சி 
களிடையே நடுநிலை வாதம் , மிதவாதம் ; ஈர்ப்பு ஆற்றல் இலக்கு ; 

centum virate , 11. நூற்றுவராட்சி . 
U. ஒருமுகப்படுத்து , ஒரிடத்தில் குவி ; மையத்தில் வை ; cen tuple , 11. நூறு மடங்கு ; a . நூறுமடங்கான ; U. நூறு 
மையக் குறியிடு ; மையத்தைக் கண்டுபிடி ; காற்பந்து அல்லது 

மடங்கு அதிகமாக்கு , நூற்றினால் பெருக்கு . 
வளைகோல் பந்தாட்டத்தில் பக்கவாட்டிலிருந்து மையத்திற் centup licate , n . நூற்றுமடிப் படிகளில் ஒன்று ; a . நூறு 
குப் பந்தடி ; ( தொ . ) centre of attraction , கவர்ச்சி மையம் ; மடங்கான ; U. நூறு மடங்காக்கு . 
centrc of buoyancy , centre of displacement , மிதக்கும் centur ial , a . நூற்றாண்டுக்குரிய ; ரோமப் படைப் பிரிவுக் 
பொருளால் தள்ளப்பட்ட நீர்மத்தின் ஈர்ப்பு மையம் ; குரிய . 
centre of gravity , ஏண் எடை ஈர்ப்பு மையம் ; centre of 

centur ion , 11. ரோமப்படையில் நூற்றுவர் தளபதி ; நூறெண் 
inertia , centre of mass ,, பொருண்மை மையம் ; centre of 

கெலித்தவர் . 
oscillation , ஊசல்குண்டு மையம் ; centre of percussion , 
தாக்கு தள மையம் ; centre of pressure , அமுக்க மையம் ; 

cen tury , n. ( வர . ) நூறு ரோம வீரர்கள் கொண்ட படை 
centre of suspension , தொங்கல் மையம் . 

வகுப்பு ; வாக்களிப்பதற்கான அரசியல் பிரிவு ; 

நூறு 

கொண்ட எண்ணிக்கை ; மரப்பந்தாட்டத்தில் நூறு ஓட்டங் 
cen tre - bit , 11. வட்டத்துளை செய்யும் தச்சன் கருவி ; கன்னக் 

கள் ; நூறுகல் பயணம் ; நூற்றாண்டு , முதன்மையான ஒரு 
கோல் . 

நிகழ்ச்சியிலிருந்து சிறப்பாக இயேசுநாதர் பிறந்ததிலிருந்து . 
cen tre - board , 11. கப்பல் பக்கவாட்டில் சாய்வதைத் தடுப் கணக்கிடப்பட்ட நூற்றாண்டுக்கால அளவு ; நூற்றாண்டு 
பதற்கான படகின் அடிமட்ட மையப் பலகை . 

நிறைவுநாள் ; ( தொ . ) century plant , அமெரிக்கக் கற்றாழை 
cen tre - piece , 11. மேசை மைய அணியொப்பனை உறுப்பு , வகை . 
மச்சின் மைய அணியொப்பனை உறுப்பு . 

cephalal gia , n . தலை நோய் . 


வினைமுறை 


163 
cephalalgic 

certainly 
cephalal gic, a . மண்டையிடிக்குரிய .. 

ce rebro - spin al , a . மூளைக்கும் முதுகந்தண்டு வடத்துக்கும் 
ceph alate , a . தலையையுடைய . 

ஒருங்கே தொடர்புடைய ; ( தொ . ) cerebro - spinal fever , 

மூளைப்போர்வை அழற்சி , சன்னி . 
cephal ic , 1. தலைநோய் மருந்து ; a . தலைக்குரிய ; தலையி 
லுள்ள ; தலைநோய் தீர்க்கிற ; ( தொ . ) cephalic index , ce rebrum , ( ல . ) 111. தலையின் முன்பக்கத்திலுள்ள பெருமூளை . 
மண்டையோட்டின் நீளத்துக்கும் அகலத்துக்கும் இடையே cere cloth , 1 . தண்ணீர் உட்புகவிடாமல் பண்டங்களைச் 
உள்ள நூற்றுவீதத் தகவு அளவு . 

சுற்றுவதற்காகப் பயன்படும் மெழுகு பூசிய துணி ; பிண 
cephali tis , n . மூளை அழற்சி . 

மூடாக்கு ; கல்லறை மூடாக்கு . 
Cephalochor da, n . pl . முதுகெலும்புக்கு மூலங்கோலும் cere ment , n . பிண மூடாக்கு ; கல்லறை மூடாக்கு . 
முதுகெலும்பில்லாத மீன் இன வகை . 

ceremon ial , 11. சடங்கு முறைமை ; புற ஆசாரம் ; மரபு 
ceph alopod , 11. கால்கள் வாயருகே இழைக்கைகளாக மாறு தழுவு வினை ; சிறப்புக்கால நடைமுறை ; ரோமன் கத்தோ 
பட்டுள்ள நத்தையினம் . 

லிக்கத் திருக்கோயிலின் வினைமுறைக்குறிப்புகள் அடங்கிய 
cephalothor ax , 1. சிலந்தி - நண்டு போன்ற உயிரினங்களின் சுவடி ; a . வினைமுறைகளுடன் கூடிய ; சடங்குகளுக்குரிய ; 
தலையும் மார்பும் ஒருங்கிணைந்த பகுதி . 

புற ஆசாரம் பற்றிய . 
cephalot omy, n . தலையின் பிளப்பாய்வு . 

ceremon ialism , n. புற ஆசாரங்களைக் கடைப்பிடித்தல் , 
ceph alous , a . தலையையுடைய . 

வினைமுறை வலியுறுத்தும் பண்பு . 
ce pheid , n . ஒளி உருமாறும் விண்மீன்களில் ஒன்று . 

ceremon ious , a . வினைமுறைகளுக்கு அடிமைப்பட்டுள்ள ; 

சடங்குகளில் பற்றுள்ளவராகப் பகட்டிக் கொள்ளுகிற ; 
Ce pheus , n . வடதிசை விண்மீன் குழுக்களில் ஒன்று . 

வினைமுறைகளில் உன்னிப்பான , ஆசாரங்களை நுணுகிப் பின் 
cera ceous , a . மெழுகுபோன்ற . 

பற்றுகிற ; சடங்குகள் நிறைந்த . 
ceram ic , a . மட்பாண்டத் தொழிலுக்குரிய . 

ce remony , n . வினைமுறை , சமயச்சடங்கு , கரணம் ; புறவினை , 
ceram ics , n . மட்பாண்டத்தொழில் , வேட்கோவர் கலை . 

ஒப்புக்குரிய நடைமுறை , மரியாதையான ஒழுகலாறு ; உள் 
ce ramist , n . மட்பாண்டங்கள் செய்பவர் ; மட்பாண்டங்கள் ளீடில்லாத வெறும் ஆசாரம் ; ஆரவாரம் , ஆடம்பரம் ; புறச் 
செய்யக் கற்றுக்கொள்பவர் . 

செயல் முறைமை ; ஆசாரங்களில் மிக்க நுட்பம் பார்க்கிற 
cer asin , n . மரவகைப் பிசினின் கரையாக்கூறு . 

தன்மை ; ( தொ . ) master of ceremonies , 
ceras tes , n . கண்களினருகே சிறுகொம்புகள் போன்ற உறுப் 

முதல்வர் , சடங்குகளின் தன்மையையும் வரிசை முறையையும் 
ய வட ஆப்பிரிக்க விரியன்பாம்பு வகை . 

வகுக்கிற பொது அதிகாரி ; stand on ceremony , stand 
புடைய 
ceras tium , n . ( தாவ . ) கொம்பு போன்ற பொதியுறை 

upon ceremony , மரபு முறைகளை வற்புறுத்து , புற ஆசாரங் 

களில் மிக்க நுட்பம் பார் ; கலந்துகொள்லாமல் சற்று 
களுள்ள பூண்டு வகை . 

விலகியே இரு . 
cerati tis , n . கண் மேற்சவ்வு அழற்சி . 

cer eous , a . மெழுகு போன்ற . 
Cerat odus , n . செதில் வழியாகவும் உயிர்ப்பீரல் வழி 
யாகவும் மூச்சுவிடும் ஆஸ்திரேலிய மீன்வகை . 

cerge , n . வேதிகையின்முன் ஏற்றப்படும் பெரிய மெழுகுத்திரி 

விளக்கு . 
cer atoid , a . கொம்புள்ள ; கொம்பு போன்ற ; கொம்பு 

cer ic , a . ( வேதி . ) உலோகவகைத் தனிமத்துக்குரிய , சீரிய த் 
வடிவமான . 

துக்குரிய . 
cerbe rian , a . நரகின் நுழைவாயிலைக் காக்கும் மூன்று தலை 

cerise , 11. தெளிவான இளஞ்சிவப்பு நிறம் ; a . தெளிவான 
நாய் போன்ற . 

இளஞ்சிவப்பு நிறமுள்ள . 
Cerb erus , n . கீழுலகினைப் பாதுகாப்பதாகக் கருதப்படும் 
மூன்று தலை நாய் ; ( தொ . ) sop to Cerberus , வாய்க்கரிசி , 

cer jum , n . அணு எண் 58 உள்ள உலோகத் தனிமம் , சீரியம் . 
கைக்கூலி . 

cer nuous , a . ( தாவ . ) அசைகிற ; கீழ்நோக்கி வளைந்துள்ள , 
cer cal , a . வாலுக்குரிய . 

கவிழ்ந்து தொங்குகிற , ஊசலாடுகிற . 
cerca rian , a . அட்டை வகைகளின் முட்டைப்புழு நிலைக்குரிய . 

ce rograph , n . மெழுகின்மேல் எழுதிய எழுத்து ; உருக்கிய 

மெழுகில் வரைந்த வண்ணப்படம் ; மெழுகு பரப்பியுள்ள 
cer cus , n . வால்போன்ற பின்னிணைப்பு . 

தட்டில் செய்யப்பட்ட செதுக்கு வேலை . 
cere , n . சில பறவைகளினுடைய அலகின் அடிப்பாகத்தில் cerograph ic , cerograph ical , a . மெழுகின்மேல் எழுது 
காணப்படும் தோல் மூடியிராத மெழுகு போன்ற சவ்வு ; வதற்குரிய ; மெழுகின்மேல் செதுக்கு வேலை 
U. மெழுகு பூசு . 

பற்றிய . 
cer eal , n . முதிரை , தானியம் , கூலம் ; காலைச் சிற்றுண்டிப் 

cerog raphy , n . மெழுகில் எழுதும் எழுத்து ; மெழுகைக் 
பணியாரம் ; a . உண்ணத்தக்க கூலவகைகளுக்குரிய . 

கொண்டு எழுதுதல் ; மெழுகின் மீது தீட்டும் செதுக்குக்கலை ; 
ce realist , 1 , கூலத்துறையில் தனி ஆய்வு நடத்துபவர் ; உருக்கிய மெழுகில் வண்ணப்படம் வரைதல் . 
முதிரைகளை உட்கொள்பவர் . 

ce romancy , 1 . நீரில் உருக்கிய மெழுகை விடுவதனால் 
cerebell ar , cerebell ous , a . சிறுமூளைக்குரிய , சிறு மூளை உண்டாகும் வடிவங்களைக் கொண்டு வருவதுணர்த்தல் . 
பற்றிய . 

ceroplas tic , a . மெழுகினால் உருவமைக்கப்பட்ட ; மெழுகில் 
cerebell um , ( ல . ) 11. தலையின் பின்பக்கத்திலுள்ள சிறு மூளை . உருவமைப்பது பற்றிய . 
ce rebral , a. மூளைக்குரிய ; பெருமூளைப்பகுதி சார்ந்த ; ceroplas tics , n . மெழுகில் உருவமைக்கும் கலை . 
( ஒலி . ) நுனிநா அண்ணத்தைத் 

அண்ணத்தைத் தொடுவதனால் எழும் cer ous , a . ( வேதி . ) சீரியம் கலந்த . 
மெய்யெழுத்து ஒலிகளுக்குரிய ; ( தொ ) cerebral hemis . 

cer tain , a . உறுதியான , நம்பகமான ; தவறாத , பிழைபட 
pheres , மூளையின் இருபெரும் பிரிவுகள் , 
t er ebralism , n. 

முடியாத ; முழுமன உறுதிப்பாடு கொண்ட , ஐயத்துக்கு 
மனத்தின் செயல்களெல்லாம் மூளையில் 

இடமற்ற ; வாதத்துக்கிடமில்லாத ; முடிந்துபோன , முடிவான , 
தான் தோன்றுகின்றன என்னுங்கோட்பாடு . 

தீர்மானமான ; விலக்கமுடியாத , நடந்து தீரவேண்டிய , 
cerebra tion , 11. மூளை இயக்கம் , மூளை செயற்படுதல் ; கட்டாயமான ; நிலையான ; ஒழுங்கான ; ஏதோ சில ; ஏதோ 
மனத்தின் தொழிற்பாடு ; எண்ணம் ; ( தொ . ) unconscious ஒரு ; ( தொ . ) a certain person , எவரோ ஒருவர் ; for certain , 
cerebration , உணர்வு நிலையில்லாத மூளையியக்க விளைவு . 

றுதியாக , ஐயமின்றி ; in a certain condition , சூலுற்று . 
cerebri tis , n . மூளை அழற்சி . 

cer tainly , ado . கட்டாயமாக ; உறுதியாக ; ஐயமற . 


செய்வது 


{ 


164 
certainty 

chain - armour 
cer tainty , n . ஐயுறவிலா உண்மை ; நிகழ்ச்சி உறுதிப்பாடு ; ce tane, 11 . நிலஎண்ணெயில் கண்டெடுக்கப்படும் மெழுகிய 
தவறாத தன்மை ; கட்டாயமாய் நேரிடக்கூடியது . 

லான நீர்க்கரியப் பொருள் ; ( தொ . ) cetane number , டீஸல் 

இயந்திர எரிபொருளின் எரிபண்பளவைக் கூற்றெண் . 
certes , ( பிர . ) ads . நிச்சயமாக ; ஐயமின்றி . 
cer tifiable, a . சான்று வழங்கத்தக்க . 

Cet eosaur , Ceteosau rus , 11. மரபற்றுப்போன புதை 

படிவப் பேருருவப் பல்லி . 
certif icate , 11. நற்சான்று , சான்றிதழ் , மெய்ம்மைக்கான 

Cet erach , n . செதில் உடைய சூரல் இனம் , செதில் பெரணி . 
எழுத்து மூலச் சான்றறிவிப்பு ; தகுதிச்சான்று , உறுதிச்சீட்டு ; 
U. நற்சான்றுப் பத்திரம் கொடு ; சான்று ஆவணம் கொடு . cet eris pa ribus ( ல . ) adv . மற்ற பொருட்கள் சமமாக 

இருப்ப . 
certifica tion , 11. நற்சான்றளித்தல் ; நற்சான்றிதழ் . 

cetol ogy , 11. திமிங்கிலத்தைப் பற்றிய ஆராய்ச்சித்துறை ; 
certif icatory , n . நற்சான்றிதழ் ; a . நற்சான்று அளிக்கிற ; 

திமிங்கில ஆய்வு நூல் . 
சான்றிதழ் இயல்பான . 

cey lanite , cey lonite , 1. கனிப்பொருள் வகை , வெளிம 
cer tified , a . அத்தாட்சி பெற்ற ; ( தொ . ) certified milk , 

இரும்புக்கலவைக் கனி . 
என்புருக்கி நோய் நுண்மத் தொடர்பற்றதென உறுதிச் சான் 

Ceylonese , 1 . இலங்கை நாட்டவர் ; a . இலங்கையைச் 
றிதழ் அளிக்கப்பட்டுள்ள பால் . 

சார்ந்த . 
cer tify , v . உறுதியென்று தெரியப்படுத்து ; அறிவி ; எழுத்து 

Chab lis , 11. பிரஞ்சு நாட்டில் வடிக்கப்படும் வெண்ணிற 
மூலம் அறிவி ; பித்தன் என்று சான்று பகர் . 

இன்தேறல் வகை . 
certiora ri , ( ல . ) n . பத்திரத்தைக் கொண்டுவந்து முன்னிலைப் 

cha cha , n . அமெரிக்க மேலை இந்தியத் ( West Indies ) 
படுத்தக் கீழ்மன்றங்களுக்கு இடப்படும் கட்டளை , 

தீவுகளுக்குரிய ஆடல் வகை . 
cert itude , n . ஐயமிலா நிலை , உறுதியான நம்பிக்கை , உறுதிப் 

chac ma , 11. பெரிய தென் ஆப்பிரிக்க மனிதக்குரங்கு வகை . 
பாடு , உறுதி எனும் உணர்வு . 

chad , 11. ஆற்றில் எதிர் நோக்கிச் செல்கின்ற மீன்வகை : 
ceru lean , a . வானீலமான ; அடர்ந்த நீல நிறமுடைய , 

Chad band , n . நயத்திறம் மிக்க பாசாங்குக்காரன் . 
பசுங்கடல் வண்ணமுடைய . 

chae topod , 11. இழைமயிர் போன்ற கால்களின் மூலம் ஊர்ந்து 
cerul ein , n . பழுப்புப் பச்சை வண்ணம் உ டுபண்ண 

செல்லும் புழு வகை . 
உதவும் கீல் வண்ணப் பொருள் . 

chafe , n . உரசித் தேய்ப்பதால் ஏற்படும் சூடு ; சீற்றம் ; 
cerum en , n . காதுக்குறும்பி . 

வெவ்வுணர்ச்சி ; 3. உரசித்தேய் , தேய்த்துச் சூடுண்டுபண்ணு ; 
ceru minous , a . காதுக்குறும்பி உடைய . 

தேய்மானம் செய் ; அரி , கரம்பு ; சினமூட்டு , புண்படுத்து ; 
cer use , 11 . 

வெள்ளை , 

அடியியலான ஈயக்கரியகி , கரகரப்புண்டாக்கு ; பரபரப்புக்கொள் , சினங்கொள் ; எரிச்சல் 
ஒப்பனைக்குரிய வெண்ணிற மைப்பொருள் . 

கொள் . 
ce rusite , ce russite , 11. இயற்பொருளாகக் கிடைக்கும் 

chaf er , 11. வண்டு வகை . 
ஈயக்கரியகை . 

chaff , 11 , உமி ; வைக்கோல் பதர் ; கழிபொருள் , குப்பை ; 
cerv ical , a . ( உட் . ) கழுத்தைச் சார்ந்த . 

புல் செத்தை ; போலிப் பொருள் ; பயனற்ற பொருள் ; 

ஏளனப் பேச்சு , கேலிப்பேச்சு ; நொடிப் பேச்சு ; 3. ஏளன 
cerv ine, a . மானைப்பற்றிய ; மானுக்குரிய ; மானைப்போன்ற ; 

மாகப் பேசு . 
இள மான் வண்ணமான . 

chaff - cut ter , chaff - en gine, 21 . வைக்கோலை வெட்டும் 
cer vix , n . கழுத்து , ஓர் உறுப்பின் கழுத்துப்பகுதி . 

இயந்திரம் . 
cesa revitch , cesa rewitch , 11 . ருசிய நாட்டுக்குரிய 

chaff er , n . பேரம் ; விலைபற்றிய சச்சரவு ; U. பேரம் பேசு , 
பேரரசரின் முதற் புதல்வர் ; ருசியப் பேரரசின் பட்டத்து 

விலைபற்றிய வாக்குவாதம் செய் . 
இளவரசர் ; இங்கிலாந்து நியூமார்க்கெட்டில் ( New Market ) 
ஆண்டுதோறும் நடைபெறும் குதிரைப் பந்தயம் . 

chaff erer , n . பேரம் செய்பவர் . 

chaff ering , chaff ery , n . வாணிகக் கொடுக்கல் வாங்கல் , 
cess , n . வரி , தீர்வை ; ப . வரி விதி . 

பேரப் பேச்சு . 
cessa tion , 1. ஒழிவு, தவிர்வு , ஓய்வு ; இடை நிறுத்தம் , 

chaff inch , n. பிரிட்டனில் பொதுவரவாகவுள்ள சிறு பறவை 
இடை ஓய்வு . 
cess er , 11. ( சட் . ) முடிவுறல் , நிறுத்தல் , இறுதி . 

chaf ing - dish , 11. நிலக்கரிமேல் வைத்துச் சூடாக்க உதவும் 
cess ion , n . விட்டுக் கொடுத்தல் , தவிர்கை , 

கலம் . 
ce ssionary , n . சட்டப்படி உடைமையுரிமை மாற்றி அளிக் chaf ing - gear , 11. கப்பல் மர உராய்வு தடுக்கப் பயன்படும் 
கப் பெற்றவர் . 

கந்தல் பொருள் வகை . 
cess pit , 1. எருக்கிடங்கு , குப்பைக் குழி . 

chagrin , n . கடும் ஏமாற்றம் , ஆரஞர்த் தன்னொடுக்கம் ; மன 
cess pool , 11 . வடிகுட்டை , மலக்குழிக்கழிவின் வண்டல் உராய்வுத் துன்பம் ; உள அரிப்பு ; 3. ஏமாற்றமடைவி , மன 
பிரித்து நீர் உள்வாங்கும் பள்ளம் . 

எரிச்சலூட்டு . 
ces tode, n. குடலில் வாழும் நாடா வடிவப் புழுவகை . 

chai , 11. சிறுக்கி . 
ces toid , n . குடலில் வாழும் நாடாப் போன்ற புழுவகை ; 

chain , 11. சங்கிலி ; தொடர் ; வரிசைத் தொகுதி ; நிகழ்ச்சிக் 
a . நாடாப்போன்ற . 

கோவை ; மலைத்தொடர் ; தீவுத்தொடர் ; கட்டுத்தளை ; 
ces tus 1 , 11. அரைக்கச்சை , பட்டிகை . 

விலங்கு ; சிறைப்பட்ட நிலை ; தடையாற்றல் ; கழுத்தணி ; 
ces tus 2 , n . குத்துச் சண்டைக் கையுறை , ரோம குத்துச் 

அணு இணைப்புத் தொடர் ; 66 அடி நீள அளவை ; இடை 

நிறுத்தம் இல்லாமல் புகைக்கும் சுருட்டு முறை ; பாய்மரத்தை 
சண்டையாளர் அணிந்த உலோக 

உள்ளுறையுடைய வெட்டுவதற்குப் பயன்படுத்தும்படி இரண்டு 
கையுறை . 

பந்துகள் 

அல்லது அரைப்பந்துகளை முனைகளில் கொண்ட சங்கிலி ; 
ceta cean, 11. மீனுருவ நீர்வாழ் பாலுணி இனம் ; a . மீனுருவ பாய்மரக் கயிறுகளின் சேமக்கட்டு ; 3. கட்டு ; தளையிடு ; விலங் 
நீர்வாழ் பாலுணி இனத்தைச் சார்ந்த . 

கிடு, தடைப்படுத்து , கட்டுப்படுத்து ; ( தொ . ) chain reactor , 
ceta ceous , a . மீன் வடிவ நீர்வாழ் பாலுணி இனத்தைச் 

அணு ஆற்றல் எதிர்வு இயக்க அமைவு . 
சார்ந்த . 

chain -arm our , n . இருப்புக் கவசம் . 


வகை . 


165 


challis 


chain - bolt 


chala za , 7. ( வில . ) பறவையின் முட்டைக் கருவைப் பிடிப்பில் 
இருக்கும்படி நிறுத்தும் மெல் இழைமம் ; ( தாவ . ) தண்டு 
முளையின் அடிப்பகுதி . 
chalcedon ic , a . படிகக்கல்லைச் சார்ந்த . 
chalced ony , n. 

நீலச்சாயலுடைய வெண்ணிற மணிக்கல் 


வகை . 


chain - bolt , n . சங்கிலி இணைக்கப்பட்ட கப்பலின் தாழ்க் 

கோல் . 
chain - bridge, n . சங்கிலிப்பாலம் , தொங்கு பாலம் . 
chain - cable , n . இரும்பு வளையங்களாலான வடக்கயிறு . 
chain - coup ling, n . புவைண்டிப் பெட்டிகளைத் தொடுக்கும் 

மிகைபடியான பாதுகாப்பு இடையிணைப்பு . 
chain - drive , n . சங்கிலியின்மூலம் ஆற்றல் தொடுப்பு . 
chain - driven , a . இணைப்புச் சங்கிலியின்மூலம் சக்தியை 

இயக்குவிக்கின்ற . 
chained , a . விலங்கிடப்பட்ட ; கட்டப்பட்ட ; சங்கிலியில் 

மாட்டப்பட்ட . 
chain - gang , 11. தொடர்சங்கிலியால் இணைக்கப்பட்ட கைதி 

கள் தொகுதி . 
chain - gear , chain - gearing , n.. சுழலும் பற்சக்கரங்கள் 

மீது சுற்றிக்சுற்றி வரும் சங்கிலி அமைவு . 
chain - less , a . விலங்கற்ற , சங்கிலி இல்லாத ; தடையற்ற . 
chain let , 11. சிறு சங்கிலி . 
chain - letter , 11 . பெறுபவர் படியெடுத்து அனுப்புவதன் 

மூலம் எல்லையற்றுப் பெருகித் தொடர்ந்துசெல்லும் சங்கிலித் 

தொடர்முறைக் கடிதம் . 
chain -light ning, n . தொடர் வெட்டு மின்னல் ; கடுமையான 

விஸ்கி வகை . 
chain - mould ing , 11. ( க - க . ) சங்கிலி வளைய உருவமைப்பு . 
chain pier , n. சங்கிலிக் கடற்பாலம் , சங்கிலி அமைப்பாதர 

வுள்ள அலைதாங்கி . 
chain plates , n . pl . கப்பலின் பாய்க்கயிறு கட்டுவதற்குரிய 

அடித்தகடுகள் . 
chain -pump , 11. முடிவற்ற சங்கிலியில் இணைத்த 

நீர் 
இறைக்கும் குழாய் . 
chain -reac tion , n . செயல் விளைவுத் தொடர் . 
chain - rule , n . ( கண . ) தொடர் தகவுமுறை , தொடர் தகவுக் 
கணிப்பில் பல கணிப்புக்களை ஒரே இணைதொடர் சமனீடாக்கி 

மதிப்புக்காணும் முறை . 
chain - shot , 11. கப்பல் பாய்மரத்தை வெட்ட உதவும் சங்கிலி 

யின் ஓரக்குண்டு . 
chain -stitch , 11. சங்கிலி வளையத் தையல் . 
chain work , 11. சங்கிலி இணைப்புப் போன்ற வேலை ; வலைப் 

பின்னல் . 
chair , 11. நாற்காலி ; சாய்விருக்கை ; பணிமுதல்வர் பீடம் ; 
தலைவர் இருக்கை ; தலைவர் பதவி ; தலைமை ; தலைவர் ; பேரா 
சிரியர் பதவி ; மாநகர் முதல்வர் பதவி ; கூட்டத்தலைவர்பதவி ; 
இருக்கை ; தனிமனிதர் இருக்கை ஊர்தி , தூக்கு நாற்காலி , 
அமர் சிவிகை ; தண்டவாளத்தை உரிய இடத்தில் உறுதிப் 
படுத்தும் எஃகுப்பிடிப்பு ; சான்றுப் 

பெட்டி ; சாவுத் 
தண்டனைக்கான மின்பாய்வு நாற்காலி ; V. அதிகார இருக்கை 
யில் அமர்வி ; வெற்றி ஊர்வலமாகத் தூக்கிச்செல் ; கூட்டத் 
தலைவராக இருந்து நடத்து . 
chair man , n . கூட்டத்தலைவர் ; தூக்கு நாற்காலியைச் 

சுமந்து செல்பவர் ; pl . chair men . 
chair manship , 1. தலைமைப் பதவி , தலைமைப் பொறுப்பு . 
chair .or gan , n . திருக்கோயில் பாடகர் குழுவின் இசைப் 

பெட்டி . 
chair woman , n . கூட்டத் தலைவி . 
chaise , n . ஒருவர் அல்லது இருவர் செல்லும் திறந்த இலேசான 

வண்டிவகை. 
chaise less , a . வண்டி வகை யில்லாத . 
chaise longue, n . ஒருபுறச்சாய்வு வசதியுள்ள நீளச் சாய் 

விருக்கை . 
chal , n . சிறுக்கன் , ஏடன் ; ஆள் , மனிதர் . 


chalced onyx, 11. வெண்மையும் பழுப்பும் மாறிக்கொண்டு 

வரும் சாயலுள்ள மணிக்கல் வகை . 
chalcog raphy , n . பித்தளை அல்லது செம்பில் செதுக்கும் 

கலை . 
chalcopyr ite , n . செம்புக் கலவை வகை , செம்புக் கந்தகக் 

கல் . 
chal daism , n . பண்டைக் கால்டியா ( Chaldaea ) நாட்டின் 

மொழி மரபு . 
Chalde an , Chalde e , n . பண்டைக் கால்டியா அல்லது 
பாபிலோன் ( Babylon ) நாட்டின் மொழி ; கால்டியா நாட்டுக் 
குடிமகன் ; குறிகாரர் , குறிசொல்பவர் , சோதிடம் கூறுபவர் ; 
கால்டியா திருக்கோயில் குழுவினர் ; a . கால்டியாவைச் 
சார்ந்த . 
chald ron , 11. நிலக்கரி அளவைக் கூறு . 
chal et , n . சுவிட்சர்லாந்தின் மலையிலுள்ள பால் பண்ணைக் 
குடிசை ; சுவிட்சர்லாந்துக் குடியானவரின் மரக்குடிசை ; 
தோட்டம் சூழ்ந்த மரமனை ; தெருவிலுள்ள சிறுநீர் கழிப்பிடம் . 
chal ice, n. கிண்ணம் ; கிறித்தவத் திருக்கோயில் இறை 

வழிபாட்டு இன்தேறல் குவளை , பூசைப் பாத்திரம் ; பூக்குடுவை . 
chal iced , a . கிண்ணம் போன்ற . 
chalk , n . 

சீமைச் சுண்ணாம்பு , வெண்சுதைப்பாறை ; 
சுண்ணக் காம்பு ; சுண்ண எழுதுகோல் , வண்ண ஓவியக் 
கோல் ; 3. சுண்ணக்கோலால் எழுது ; குறியிடு ; வரை 
திட்டம் இடு ; சுண்ணமிட்டுத் தேய்த்துத் துலக்கு ; சுண்ண 
உரமிடு ; ( தொ . ) as like as chalk and cheese , முக்கியமான 
கூறுகளில் முரண்பட்ட ; by a long chalk , மிகு தொலை 
வாக ; chalking the door , ஸ்காத்லாந்தில் குடி அகன்று 
செல்லும்படி எச்சரிக்கை செய் தல் ; chalk out ,, 

வரைத் 
திட்டமிடு ; not to know chalk from cheese, ஒரு பொருளைப் 
பற்றி எதுவும் அறியா 

நிலை ; the Chalk , ( மண் . ) 
இங்கிலாந்தில் மண்ணியல் நடு உயிரூழியின் உச்சத்தளப் 
பார் சார்ந்த சுண்ண நில அமைப்பு . 
chalk - bed , 11. சீமைச் சுண்ணப்படுகை , சுண்ண நில அடுக்கு . 
chalk iness , 11. சீமைச் சுண்ணத்தன்மை ; சுண்ண வெண்மை ; 

சுண்ணங் கலந்துள்ள நிலை . 
chalk -pit , n . சுண்ணச்சுரங்கப் பள்ளம் , சுண்ணச் சுதைகுழி . 
chalk - stone , 1 . சுண்ணக்கல் . 
chalk - stones , n . pl . கீல்வாதம் அல்லது முடக்கு வாதத்தில் 
கைகால் எலும்பு இணைப்பைச் சுற்றித் தோன்றும் வெண் 
கசிவுகள் . 
chalk y , a . சுண்ணம் நிறைந்த ; சுண்ண வெண்மையான ; 

சுண்ணக் கற்கள் போன்ற ; சுண்ணக் கற்களுள்ள . 
chall enge, 11. அறைகூவல் ; எதிர்ப்புத் தெரிவித்தல் ; மற் 
போருக்குரிய அழைப்பு ; காவலாளனின் அதிகாரக் குரல் ; 
விளக்கக் கோரிக்கை ; பணிமுறைக்கேள்வி ; குற்றச்சாட்டு ; 
உரிமைக்கோரிக்கை ; 3. மற்போருக்கழை , போரிட்டு முடிவு 
செய்ய அழை ; குற்றம் சாட்டு ; எதிர்த்துரை ; மறுதலி , 
மறுப்பைத் தெரிவி ; அதிகாரத்துடன் உசாவு . 
chall engeable , a . எதிர்ப்புக்குரிய , எதிர்ப்புக்கு ஆட்படத் 

தக்க . 
chall enger , 11. அறைகூவுபவர் ; எதிர்ப்பாளர் ; 

வினா 
எழுப்புபவர் , கோரிக்கையாளர் . 
chall enging, a . அறைகூவுகின்ற , போரிட அழைக்கின்ற ; 

மறுக்கிற , எதிர்த்துக் கேட்கின்ற , 
chall is , n . பெருமாட்டியின் உயரிய உடைத்துணி வகை ; 
பட்டுக் கம்பளித்துணி வகை . 


சிறு 


a . வீர 


166 

Chancellorship 
chalone 
chal one, 11. செயல் தடுக்கும் உட்கசிவு . 

champ , 1. நெறுநெறு எனும் ஒலி , பற்கடிப்பொலி ; 

பல்லரைப்பு அரவம் ; V. ஓசைப்படப் பல்லால் அரை ; அதுக்கு , 
chalumeau , 11. இசைக் குழல்வகை ; pl . chalumeaux . 

சப்பு ; நெறுநெறு எனக் கடி . 
chalyb eate, 11. இரும்புச் சத்துள்ள நீர் ; இரும்புக் கலப்புள்ள 

champ ?, n . ( கட் . ) கேடயத்தின் மேற்பரப்பு . 
குடிவகை ; a . இரும்புச் சத்துவளம் உடைய . 

champagn e, n . கிழக்குப் பிரஞ்சு நாட்டில் ( Eastern France ) 
cha lybite , 11. இரும்புச் சத்துள்ள விண்வீழ் கல் . 

வடிக்கப்படும் ஒள்ளிய வெண்ணிறமுடைய திராட்சை மது 
cham , 11. வல்லாளர் . 

வகை ; அம்பர் நிறவகை . 
chamade , ( பிர . ) 11. சமரசப் பேச்சுக்கழைக்கும் பறையொலி , 

cham paign , n . திறந்த சமவெளி ; a , சமவெளியான ; 
சரணடையும்படி அழைப்பு விடும் முரசறைவு . 

திறந்த . 
cham ber , n . அறை ; அரங்கு ; கூடம் , அறைவீடு ; கூட்டம் cham part , 11. பகுதிவரி , விளைவின் கூறாக வரையறுக்கப் 

கூடும் இடம் ; சட்டமன்றப் பிரிவு ; நீதி மண்டபம் ; வாணிகம் பட்ட நிலவரி முறை ; பண்ணை முதல்வர் பங்கு ; பகுதி 
முதலிய தனிநோக்குடன் கூடும் குழாம் ; உட்பிரிவு ; 

வரிக்குரிய நிலமானிய முறை . 
கண்ணறை ; உள்ளிடம் , உட்பொள்ளல் ; துப்பாக்கியின் 

cham pertous , a . ( சட் . ) வழக்கு வகையில் பங்கு ஊதிய 
பின்புறப் புழை ; பீரங்கி ; நீதிமன்றத்திற்குக் 

உடன்பாடு சார்ந்த . 
கொண்டுவராத வழக்குகளை விசாரணை செய்யும் நடுவர் தனி 
யறை ; 

cham perty, a . ( சட் . ) வழக்கு வகையில் வெளியார் உதவிக் 
U. அறையில் வை ; அடைத்து வை ; கட்டற்ற 

காகப் பேசப்படும் பங்குபேரம் . 
களியாட்டமாடு . 

champign on , n . உணவுக்குரிய காளான் வகை . 
cham ber - concert , n . அரங்கிசை நிகழ்ச்சி , துளைக்கருவி 

cham pion , 11 . 

மல்லன் ; பரிந்து செயலாற்றுவோன் , 
களற்ற நரப்பிசையரங்கு நிகழ்ச்சி . 

வாகையன் , வீரமுதல்வன் ; 

ஆதரவாளரான ; 
cham ber - counsel , cham ber - counsellor , n . நீதி 

முதன்மை சான்ற ; 3. பரிந்து வினையாற்று , ஆதரவு அளி . 
மன்றத்தில் வாதாடாமல் தனிப்பட்ட முறையில் சட்டக் 

cham pioness , 11. வீர முதல்வி , வாகையள் . 
கருத்து தெரிவிக்கும் வழக்குரைஞர் . 

cham pionless , a . வீர ஆதரவாளரற்ற ; கடமைப் போராடு 
cham bered , a . அறைகளையுடைய ; அறைக்குட்பட்ட ; 

வார் அற்ற . 
குனிந்த , மேல்வளைவான . 

cham pionship , n . வீர முதன்மை ; பரிந்து துணையாதல் . 
cham berer , n . மறை சூழ்ச்சிக்காரர் . 

வண்ண 
champ leve , n . உள்வரி 

மெருகுமுறை , 
cham ber - fellow , n . அறைத் தோழர் . 

மெரு . 

கூட்டலுக்குரிய உலோகப் பரப்பில் உள்வரிப் பள்ளமிட்டு 
cham bering , 11. கட்டற்ற காம ஒழுக்கம் . 

வண்ணப்பொடி நிரப்பி அதன்மீது மெருகுத் தகடு காய்ச்சும் 
cham berlain , n . அரண்மனை அகவினைஞர் ; ( தொ . ) முறை ; a . உள்வரி வண்ண மெருகூட்டு முறை சார்ந்த . 

Lord Chamberlain , உள்படு கருமத் தலைவர் , கோவள்ளுவர் , chance , n . தற்செயல் நிகழ்வு ; எதிர்பாரா நிகழ்ச்சி ; குருட் 
அரசகுடும்ப அலுவல் உயர் அதிகாரி ; Lord Great Chamber . 

டிணைவு ; பொறியுடைமை , நற்பேறு , பாக்கியம் , நல்வாய்ப்பு ; 
lain , பெருங்கோ வள்ளுவர் , வெஸ்ட்மின்ஸ்டர் ( Westminster ) நிகழக்கூடியது , நிகழ்ச்சிப்போக்கு ; கூடுதிறம் ; இடர் நேர்வு , 
மாளிகை ஆட்சிப்பரம்பரை மேற்பார்வையாளர் . 

வரத்தகும் இடர் , இடையூறு ; a . தற்செயல் நேர்வான , 
cham berlainship , n . அரண்மனை அகம்படியர் நிலை , இடைவரவான ; V. தற்செயலாக நிகழ் , நேர் , நேரப்பெறு ; 
கஞ்சுகிப்பதவி . 

வரத்தகும் இடர் துணிந்து இறங்கு ; ads . தற்செயலாக ; 

( தொ . ) by chance , தற்செயலாக ; எதிர்பாராத வகையில் ; 
cham ber - maid , n . வழிமனைப் பணிப்பெண் . 

even chance , சரிநிகர் வாய்ப்பு ; stand a good chance , 
cham ber - music , n . அரங்கிசை , கொட்டகைக்குரிய வாய்ப்பு நேர்வினை காரணத்தோடு எதிர்பார்த்திரு ; take 
துளைக்கருவி துணையற்றத் சிற்றறையின் நரப்பிசை நிகழ்ச்சி . 

one s chance , நிகழ்வதை ஏற்றுக்கொள் ; the main chance , 
cham ber - organ , 11. தனி அறைக்குரிய சிறிய இசைக்கருவி முக்கிய நோக்கம் , செல்வனாகும் நோக்கம் . 

chance - com er , 11 . எதிர்பாராது வருபவர் , தற்செயல் 
cham ber - pot , n . படுக்கையறைச் சிறுநீர்க்கலம் . 

வருகையாளர் . 
cham ber -prac tice , 11. முறைமன்றத்தில் வாதாடாமல் 

chance ful , a . இடையூறு நிரம்பிய . 
அறிவுரை கூறும் வழக்குரைஞர் தொழில் . 

chan cel , 11. திருச்சபைக் குருமார்களுக்கும் பாடற்குழுவின 
Chambertin , 11. புகழ்பெற்ற கொடிமுந்திரித் தோட்டப் ருக்கும் இடையே தட்டியிட்டுத் தனியாகப் பிரிக்கப்பட்ட 
பெயர் ; புகழ்பெற்ற செந்நிற இன்தேறல் வகை . 

திருக்கோயிலின் கிழக்குப்பகுதி . 
chamel eon , 11 . பச்சோந்தி ; 

அடிக்கடி மாறுபவர் , 

chance less , a . நல்வாய்ப்பு இல்லாத . 
சந்தர்ப்பவாதி . 

chan cellery , n . = chancellory . 

. 
chameleon ic , chamel eon - like , a . பச்சோந்தி போன்ற ; chan cellor , n . முக்கிய அமைச்சர் , மன்னாய முதல்வர் ; 
அடிக்கடி நிறம் மாறும் இயல்புடைய ; மாறும் பண்புள்ள . 

உயர் முறைமன்ற முதல்வர் ; பதிவு மன்ற நடுவர் ; கட்டியத் 
cham fer , n . சாய்செதுக்குமூலை , செங்கோணமாக இருந்ததன் துறையில் ஏடகத்தலைவர் ; பல்கலைக்கழக வேந்தர் ; 
ஓரங்களைச்சீவி வளை சரிவாக்குதல் ; குதை , வடு , பள்ளம் ; ( தொ . ) Chancellor of a cathedral , மாவட்ட முதன்மைக் 
உழுசால் , கால்வாய் ; 3. சரிவாக வெட்டு ; பள்ளம் செய் : கோயிற் கண்காணியார் , திருச்சபை மாவட்டத்தின் முத்திரை 
தூணில் பள்ளக்கீற்றிடு . 

காப்பு - கல்வி - இசைப்பயிற்சி - மேற்பார்வை ஆகியவற்றைக் 
cham fered , a . சாய்வளைவான ; சரிவுடைய ; பள்ளமான 

கவனிக்கும் பணி முதல்வர் ; Chancellor of a diocese , திருச் 
பள்ளம் போன்ற சுருக்கமுடைய . 

சபை மாவட்ட முதல்வரின் சமயத்துறை நடுவர் ; Chancellor 

of the Exchequer , பிரிட்டனில் பொருளியல் அமைச்சர் , Lord 
cham frain , cham fron , n . முகப்பட்டி , போர்க்குதிரையின் Chancellor , Lord High Chancellor, CLOGLOGOT A glovou , 
முகத்துக்குப் பாதுகாப்பான தோல் அல்லது எஃகுத்தட்டு . 

நீதித்துறையின் முதன்மை நடுவர் , பெருமுத்திரை நாயகம் . 
cham ois , 11. ஆட்டின் இயல்புடைய ஐரோப்பிய வரைமான் 

than cellorship , n. நீதித்துறை முதல்வரின் பதவி ; 
வகை ; மென்பதமுடைய தோல் வகை ; pl . cham ois . 

மன்னாய முதல்வர் பதவிக்காலம் ; பல்கலைக்கழக வேந்தர் 
cham omile , n . = camomile. 

பதவி ; பல்கலைக்கழக வேந்தர் பதவிக்காலம் . 


வகை , 


. 


167 
chancellory 

chapel 
chan cellory , n . நீதித்துறை முதல்வர் பதவி ; பதிவு chann el , n. பாய்க்கயிறுகளைக் கட்டும்படியாகக் கப்பலின் 
மன்றச் செயல் முதல்வர் நிலை ; மன்னாய முதல்வர் பணி ஒரு புறத்தினின்று நீட்டிக்கொண்டிருக்கும் பலகைத்துண்டு . 
யரங்கம் ; முக்கிய அமைச்சர் அலுவலகக் கட்டிடம் ; தூதர் chann el3 , 11. வானொலி தொலைக்காட்சி அலை அடையாளக் 
அலுவலகம் , தூதர் துறை அலுவலகக் கட்டிடத்தொகுதி . 

குறியீடுகளை இடையீடின்றி அனுப்பத்தகும் அலை இடை 
chance - med ley , n . ( சட் . ) வேண்டுமென்றே செய்யப்படாத வெளிப்பகுதி . 
ஆட்கொலைக் குற்றம் , கவனக் குறைவால் தீங்கு மிகுதிப் 

chann elled , a . கால்வாயினை உடைய ; வாய்க்காலை உட் 
பட்ட குற்றம் . 

கொண்ட ; பள்ளமுள்ள ; வாய்கால் வழி செலுத்தப்பட்ட , 
Chan cery , n . 

சட்ட மேல்மன்றத்துக்கு அடுத்தபடியான கால்வாய்க்குள் செலுத்தப்பட்ட ; கால்வாய்க்குட்பட்ட . 
நீதித்துறை முதல்வர் மன்றம் ; பொதுநேர்மைத் தனி மன்றம் ; 

chansonett e , 11. சிறு பாடல் . 
உயர் நீதிமன்றத்தின் பொது நேர்மைப் பிரிவு ; பணித்துறைப் 

chant , n . இன்னிசை ; பண்ணிசைப்பு ; கோயிலில் பண்ணி 
பதிவேடகம் ; ( தொ . ) in chancery , வழக்கில் சிக்கி ; 

சைத்துப் பாடப்படும் உரைப்பகுதி ; ப . பாடு ; பாட்டினால் 
குத்துச் சண்டையில் தலை எதிரியின் கைப்பிடியில் சிக்கிய 

வினை முறையாற்று ; பாடல் முறையால் கூறு ; குரலிசை 
நிலையில் . 

எழுப்பு ; குதிரை வகையில் ஏமாற்றுத்தனமாக விற்பனைசெய் . 
chan ces , n . pl . இடையூறுகள் , வாய்ப்புக்கேடுகள் ; நலந்தீங்கு 

chantage, ( பிர . ) n . பகற்கொள்ளை , அச்சுறுத்திப் பணம் 
வாய்ப்புக்கள் ; வெற்றி தோல்வி வாய்ப்புக்கள் . 

பறித்தல் . 
chanc re , n . கிரந்திப்புண் , மேகப் பிளவை . 

chan ter , n . பாடகர் , பாண்மகன் , திருக்கோயிற் பாடல் 
chanc roid ; 1. தொற்று மூலமாக மட்டுமே வரும் கிரந்தி 

இயக்குநர் ; விரல் துளைகளையுடைய தோற்பை போன்ற ஊது 
நோய்வகை . 

இசைக்கருவி ; ஏமாற்றும் குதிரை வியாபாரி . 
chanc roid ), chance rous , a . கிரந்திப்புண் உடைய ; chanterelle 1 , n . இசைக்கருவியின் மிக்குயர்ந்த நரம்பு . 
கிரந்திப்புண் சார்ந்த . 

chanterelle 2 , n . உண்ணும் மஞ்சள் காளான் வகை . 
chandelier , 1. சரவிளக்குச் சட்டம் , கொத்து விளக்குச் 

chan ticleer , n . வீட்டுச்சேவல் . 
சட்டம் . 
chand ler , 11. மெழுகுத்திரி செய்பவர் ; மெழுகுத்திரி விற்பவர் ; 

chan tress , 11. கோயிற் பாடகி , பாடினி . 
எண்ணெய் சவுக்காரம் முதலிய சில்லறைப் பொருள் விற்பனை chant ry , 11. கிறித்தவர்கள் வழிபாட்டுப் பாடல்கள் பாடும் 
யாளர் , பலசரக்கு வணிகர் . 

சிறுகோவில் ; அறநிலைய மூலமுதல்வர் ஆன்ம நிறைவு 
chand lering , n . பல்பொருள் வாணிகம் , பலசரக்கு விற்பனை . 

குறித்து வழிபாடியற்றுவதற்காக விடப்பட்ட மானியம் ; 

மானியம் பெறும் துணைக்கோவில் ; மானியக் குருக்கள் ; 
chand lerly , a . பல்பொருள் வணிகரைச் சார்ந்த . 

மானியத்துக்குரிய வழிபாட்டு மேடை . 
chand lery , n . பல்பொருள் வணிகர் விற்கும் சரக்கு ; மெழு 

chan ty , 11. கடலோடிகள் கூடிச்சேர்ந்து ஒருவன் இடைக்குரல் 
குத்திரி செய்யும் இடம் ; சிறுவாணிகக் கிடங்கு . 

கொடுக்கப் பாடும் பாடல் . 
change , n . மாற்றம் ; மாற்றுதல் ; மாறுதல் ; ஆள்மாற்றம் ; 

chan tyman , n . கடலோடிகளின் குழுப்பாடலில் இனிய 
இடமாற்றம் ; காலமாறுபாடு ; பொருள்மாறுபாடு ; டகரமா தல் , 
பதிலாக அமர்த்துதல் ; வேறுபாடு , 
வேறுபாடு , மாறுபாடு , திரிபு , 

தனிக்குரல் கொடுப்பவன் . 
விகற்பம் ; அலைவு , உலைவு ; சில்லறை ; மாற்றீடுபாடு , மாறு 

cha os , 11. பெருங்குழப்பம் , ஒழுங்கற்றநிலை . 
பாட்டுணர்வு ; காசுமாற்றம் ; காசுமாற்றகம் , செலாவணி chaot ic , a . குழப்பமான , தாறுமாறான , ஒழுங்கற்ற . 
யிடம் ; V. மாற்று ; வேறுபாடு செய் ; ஒன்றுக்கு மற்றொன் chaot ically , adv . ஒழுங்கில்லாமல் , தாறுமாறாக , குழப்ப 
றைக் கொடு ; நிலைமாற்று ; 

பண்டமாற்று ; கைமாறு , 
கொடுக்கல் வாங்கல் செய் ; மாறு ; உடைமாற்று ; ஊர்தி 

chap , 11. வெடிப்பு ; குளிர் பனி காரணமாக தோலில் ஏற்படும் 
மாற்று ; ( தொ . ) change colour , நாணுறு , வெட்கத்தால் 

கீறல் , பனி வெடிப்பு ; நிலவெடிப்பு ; தட்டுதல் , மோதுதல் , 
சிவப்பாகு ; நிறம் வெளிறு ; change of life , பெண்களுக்கு 

U. வெடி ; பிள ; வெடிப்புண்டாக்கு ; தட்டு . 
மாதவிடாய் நிற்கும் பருவம் ; change one s mind , 

எண் 
ணத்தை 

chap , 11. மோவாய் ; விலங்கின் தாடை ; கன்னம் . 
மாற்றிக்கொள் ; வேறுபட்ட கருத்துக்கொள் ; 
change one s tune , இன்பத்திலிருந்து துன்பத்திற்கு மாறு ; 

chap , 11. ( பே.வ. ) ஆள் , பேர்வழி ; பயல் , சிறுவன் . 
பேசும் முறையை மாற்று ; put the change on , ஏமாற்று ; chapara jos , chapare jos , n . pl . பாதுகாப்பிற்காக மாட் 
சூது செய் ; small change , சிறு காசு , சில்லறை ; அற்பப் டிடையர்கள் அணியும் தோல் காற்சட்டை . 
பொருள் . 

chaparral , 11. பசுமை மாறாக் குறுமரப் புதர்க்காடு ; ( தொ . ) 
changeabil ity , 11 . நிலையில்லாத் தன்மை , 

, மாறுபடும் chaparral cock , வேகமாக ஓடக்கூடிய குயில் இனப்பறவை . 
ஆற்றல் . 

chap - book , 11. மக்கள் விரும்பும் சிற்றேடு , விற்பனையாளர் 
change able , a . மாறுபடக்கூடிய , திரிபுடைய ; நிலையற்ற . அதிகமாக விற்கும் சிறு புத்தகம் . 
change ableness , n . = changeability . 

chape , 11. வாளுறை முனையிலுள்ள உலோகத் தகடு ; போர்க் 
change ful, a . மாறுதல் நிறைந்த ; அடிக்கடி மாறுபடக் கருவியின் உறையை அரைக்கசையோடு இணைக்கும் கொளுவி ; 
கூடிய . 

அரைக்கச்சையின் ச . 

சறுக்கு வளையம் . 
change ling , n . மாயக்குழந்தை , திருடராலோ குறும்புத் chapeau , ( பிர . ) 1. தொப்பி . 
தெய்வங்களாலோ மாற்றப்பட்ட குழந்தை ; வளர்ச்சி குறை 

chapeau - bras, ( பிர . ) n . முக்கோணத் தொப்பி . 
வுற்றவர் ; அறிவு மழுங்கியவர் . 

chap ei , n . திருக்கோட்டம் , தனிப்பட்ட தொழுகையிடம் ; 
change - o ver , n . முறைமாற்றம் . 

சிறிய துணைத்திருக்கோயில் ; கோயில் வீடு , மனைவழிபாட்டி 
chang er , n . ஒன்றின் உருவினை மாற்றுபவர் ; செலாவணியி 

டம் ; நிறுவனங்களின் கோயில் மனை ; கல்லறைக் கூடத்தி 
லீடுபடுத்தப்படும் இடையீட்டாளர் . 

லுள்ள தொழுமிடம் ; திருக்கோயிலில் தனிப் பலிபீடம் 
chann el 1 , n . , நீர்க்கால் , வாய்க்கால் , கால்வாய் ; அகல் இடை 

கொண்ட சிறு அறை ; நாட்டுத் திருச்சபையினின்றும் 
கழி , கடற்கால் ; கப்பல் செல்லத்தக்க கடலிடைவழி ; நீர் 

வேறுபட்ட நெறியினர் தொழுமிடம் ; தனித் திருக்கோட்ட 
செல்வழி ; பள்ளம் ; சாக்கடை ; செலுத்தும் வழி ; 3. கால் வழிபாடு ; பாடகர்குழு ; பல்லியம் ; அச்சு அலுவலகம் ; 
வாய் உண்டுபண்ணு ; பள்ளம் வெட்டு ; கொண்டு செலுத்து ; நாளச்சுத் தொழிலாளர்கள் சங்கம் ; நாளச்சுத் தொழிலாளர் 
( தொ . ) the Channel , இங்கிலாந்துக்கும் பிரான்சுக்கும் கள் கூட்டம் ; ( தொ . ) chapel cart , கடைச்சாமான்களைக் 
இடைப்பட்ட ஆங்கில நாட்டுக் கடற்கால்வாய் . 

கொண்டுவழங்கப் பயன்படுத்தப்படும் இருசக்கரமுள்ள 


மாக . 


168 


chapelle ardente 


charitable 


இலேசான 

வண்டி ; chapel of ease , வட்டம்சாரா 
அணிமைத் திருக்கோயில் ; chapel royal , அரண்மனைக் 
கோயில் மாடம் ; Lady chapel , திருக்கோயிலின் பீடத் 
திற்குப் பின்னால் கன்னிமரியாளிற்காக ஒதுக்கப்பட்ட 
தொழுமிடம் . 
chapelle ardente , ( பிர . ) 11 . மாண்ட பெரியோர் உடல் 

பார்வைக்கு வைக்கப்படும் மாடம் . 
chap elry , n . திருக்கோட்ட ஆட்சி 

வரம்பு , தனித் 
திருக்கோயிலின் ஆட்சி எல்லை . 
chap eron , n . இளம் பெண்ணின் துணைக்காவல் மாது ; 
தலை மூடாக்கு வகை ; தொப்பி வகை ; 3. காப்புத் துணை 
யாகச் செயலாற்று . 
chap fall en , a . முக வாட்டமான ; சோர்ந்த நிலையுடைய , 

கிளர்ச்சியற்ற . 
chap iter , 1. தூண் முகடு , தூணின் தலைப்பு . 
chap lain , n. தனி மதகுரு ; குடும்பப் புரோகிதர் ; சங்கச் 

சார்பான சமய வினைஞர் . 
chap laincy , 11. குடும்பப் புரோகிதர் வருமானம் ; சங்கச் 

சமய வினைஞர் பதவி . 
chap less , a . கீழ்த்தாடையற்ற . 
chap less , a . வெடிப்பற்ற , பிளவில்லாத . 
chap let , 11. தலைமாலை ; சூளிகை , தலையணிமணி , பொன் 
முடிச்சூட்டு ; தொழுகைக் குறுமணி மாலை ; கழுத்தணி 
மணிமாலை ; குழாயின் உலோக அடிதாங்கி ; தேரையின் 
முட்டை வரிசை ; கோவை . 
chap leted , a . தலைமாலையணிந்த . 
chap man , 11. ( வர . ) சிறு வணிகன் . 
chapped , a . வெடிப்புடைய ; பனி வெடிப்பினால் தோல் தடித்த ; 

வெப்ப வெடிப்பினால் மண் கெட்டியான ; குறுகத் தறித்த . 
chapp y , a . வெடிப்புக்கள் நிறைந்த , பிளவுகள் செறிந்த . 
chap ter , 11. ஏட்டின் தலைப்பிரிவு , அதிகாரம் , இயல் , அத்தி 
யாயம் ; முழுக்கூறு , பொருட் கூறு , நிகழ்ச்சிக்கூறு ; சட்டப் 
பெரும் பிரிவு ; கட்டளைக் குருக்களின் தொகுதிக் கூட்டம் ; 
துறவியர் குழுக்கூட்டம் ; சங்கம் , கழகம் , கூட்டுக் குழு ; 
மணிப்பொறியின் ரோம எண்கள் ; 3. இயல் வகு , இயல் 
களாகப் பிரி ; கடி ; கண்டித்துத் திருத்து ; ( தொ . ) chapter 
and verse , 

சரியான மேற்கோள் விவரம் ; chapter of 
accidents , எதிர்பாராத் தொடர் இடர்கள் ; தொடர்ந்து 
வரும் தற்செயல் நிகழ்ச்சிகள் தொகுதி ; to the end of the 
chapter , முழுவதும் ; கடைசி வரை . 
chap ter - house , 1. கட்டளைக் குருக்கள் கூடுமிடம் . 
chap trel , n . வளைவினைத் தாங்கும் தூணின் தலைப்புப்பகுதி . 
chari, n . நாள் வேலை ; இடைவேலை ; வீட்டுப்பெருக்கல் மெழு 

கல் பணி . 
char , 11. மலை ஏரிகளிலும் ஆறுகளிலும் உள்ள சிறு மீன் 


1 


cha racter - essay , 11 . குண நலக் கட்டுரை ; பண்போவிய 

விரிவுரை . 
cha racterism , n . தனிச்சிறப்புப் பண்பு ; பண்பு விளக்கம் , 

வருணனை . 
characteris tic , 1. தனிச்சிறப்புப் பண்பு , வேறுபடுத்திக் 
காட்டும் இயல்பு , பண்புருவாக்கும் அடிப்படைக்கூறு ; ( கண . ) 
மடக்கையின் நேர்கூறு ; a . முனைப்பான , தனிச்சிறப்பான , 
குறிப்பிடத்தக்க ; தனிப்பண்பு மூலமான , மரபுக் கூறான , மர 
பியைவான . 
characteris tically , adv . குறிப்பிடத்தக்க வகையில் , தனித் 

தன்மையாக ; சிறப்பியல்பாக . 
characteriza tion , n . பண்புரு வருணனை , பண்பேற்றக் 

குறிப்பீடு . 
cha racterize, v . பண்பு விரித்துரை , தனிச்சிறப்புக்களால் , 

விளக்கு ; வருணி ; தனித்தன்மையளி ; தனிச்சிறப்பாய் அமை . 
char acterless , a . குணச்சிறப்பற்ற ; தனிச்சிறப்புப் பண் 

பிலாத ; சான்று பெறாத . 
char acter - lite rature, 1 . குணநல இலக்கியம் ; பண் 

போவியக் கட்டுரை இலக்கியம் . 
charade , 11. சொல் அல்லது அதன் பகுதிபற்றிய குறிப்பு 
அல்லது சாடையைக்கொண்டு சொல்லை ஊகித்துக் காண : 
முயலும் விளையாட்டு . 
char as , ( இ . ) 11. கஞ்சா . 
charc oal, n . கரி , கட்டைக் கரி ; தீய்ந்து கரியான மரக்கட்டை . 
chare , 11. = char1. 
charge , n . தாக்குதல் ; மோதல் ; குற்றச்சாட்டு ; சுமை , 
பாரம் ; துப்பாக்கி கொள்ளத்தக்க வெடிமருந்தின் முழு 
அளவு ; மின் ஏற்ற முழுச்செறிவு ; எரிபொருள் கொள்ளும் 
முழு அளவு ; பொறுப்பு , பாதுகாப்பு ; பொறுப்பாணை , 
காவற் கட்டளை ; காப்புப்பொருள் , காப்புக்குரியவர் ; 
அறிவுறூஉ ; விலை ; 

சத்தம் , கட்டணம் ; கடமை , 
U. தாக்கு , திடீரென மோது ; சுமத்து , பாரம் ஏற்று , திணி ; 
உள்ளிடு , நிரப்பு , அடை ; மின் விசை செறிவி ; குற்றஞ் 
சாட்டு ; பொறுப்பேற்று ; ஒப்படை ; காப்பாணையிடு , 
பொறுப்பாணையிடு ; வரி விதி , கட்டணம் கூறு , ஆதாயப் 
பங்கு எடுத்துக்கொள் , விலைகுறி ; ( கட் . ) கேடயத்தில் மரபுச் 
சின்னம் பொறி ; அறிவுறுத்திக் கூறு ; ( தொ . ) give in 
charge , காவலர்களிடம் ஒப்படை ; take charge of , 
பொறுப்பினை ஏற்றுக்கொள் . 
charge, ( பிர . ) n . = charge d affaires . 
charge able , a . குற்றஞ்சாட்டப்படத் தக்க ; கட்டணம் கோரு 
வதற்குரிய : வரி விதிப்பதற்குரிய , செலவினமாக ஒதுக்கப் 
படத்தக்க , செலவாகச் சேர்க்கப்படுதற்குரிய . 
charge d affaires , ( பிர . ) 1. துணைநிலைத் தூதுவர் ; செயல் 

தூதுவர் ; தற்காலிகப் பொறுப்பாட்சியாளர் . 
charge - hand , charge - man , n. பணியாட்குழுத் தலைவன் . 
char ger , n . தாக்குபவர் ; செறிவூட்டி நிரப்புபவர் ; போர்க் 

குதிரை . 
char ges, 11. pl . செலவுகள் , சிறு செலவினத்தொகுதி . 
charge - sheet, n . குற்ற அறிக்கை , குற்றவாளிகளின்மீது 

சாட்டப்பட்ட குற்றங்களின் பட்டியல் . 
char ily , adv . மட்டற்ற எச்சரிக்கையுடன் , தயக்கத்துடன் ; 

சிறிது சிறிதாக ; கஞ்சத்தனமாக . 
char iness , 11. கஞ்சத்தனம் ; மட்டற்ற தயக்கம் . 
cha riot , 11. தேர் , இரதம் , நாலு சச்கரமுள்ள அரசாங்க 
வண்டி ; போர்ச்சகடம் ; வெற்றியூர்தி ; 3. தேரில் ஏற்றிச் 
செல் ; இரதத்தில் ஏறிச்செல் . 
charioteer , 11. தேர்ப்பாகன் , இரதமோட்டி ; 1. தேரோட்டு ; 

தேரேறிச் செல் . 
cha ritable , a. பெருந்தன்மையுள்ள ; விட்டுக்கொடுக்கிற , 
அறச்சிந்தனையுடைய ; உதவிசெய்கிற. 


வகை . 


char , 0. கரியாக்கு , தீய் ; தீய்க்கச் செய் ; தீய்ந்து போகச் செய் . 
Chara , n . நன்னீர்வாழ் கடற்பாசியினச் செடி வகை . 
char - a - banc, char - a - bancs , ( பிர . ) 1. நீண்ட உலாப்பயண 

ஊர்தி வகை , 
cha racter , 11. சிறப்பியல்பு , பண்பு ; மரபுக் கூறு ; நற்குணம் , 
ஒழுக்க உரம் , நற்பெயர் , நன்மதிப்பு ; மதிப்பு , படிநிலை ; 
பண்பு விளக்கம் ; நற்சான்று ; தனிக்குறியீடு , எழுத்து , வரி 
வடிவு , உருவடிவம் , குறிவடிவம் ; கையெழுத்து : நன்மதிப் 
புடையவர் ; பண்புடையவர் , பண்புரு ; தெரிந்த மனிதர் , 
ஆள் ; கலைஞர் கற்பனைப் பண்போவிய உரு ; பண்போவியம் ; 
நடிப்புறுப்பினர் ; நடிப்புப் பகுதி ; குறிப்பிடத்தக்க தனிச் 
சிறப்புப் பண்புடையவர் ; U. உருவாக்கு , செதுக்கு , வரை , 
எழுது , விரித்துக் கூறு ; ( தொ . ) in character , இயல்பாக, 
பொருத்தமாக ; சூழலுக்கியைய , நடிப்புப் பகுதிக்கேற்ற 
ஒப்பனையுடைய ; பண்பு மரபுக்கிணங்க ; out of character , 
பொருந்தாத , சூழலுக்கு ஒவ்வாத , மரபுக்கு முரணான . 





169 


Gharitableness 


Charybdis 


மட 


cha ritableness , 11. அன்பிணக்கமுடைமை ; ஒப்புரவு , அற 

ஈடுபாடுடைமை ; பரந்த மனப்பாங்கு . 
cha ritably , adv . அன்போடு ; அறச்சிந்தனையோடு ; பெரிய 

மனத்துடன் விட்டுக்கொடுத்து . 
cha rity , n . 

மன்பதை அன்பு ; நன் மனப்பாங்கு , அன் 
பிணக்கம் ; தாராள மனப்பான்மை ; ஒப்புரவு , இன்னலம் ; 
பெருந்தன்மை ; விட்டுக்கொடுத்தல் ; அருளிரக்கம் ; ஈகை , 
அறம் ; அற நிலையம் ; pl . cha rities ; ( தொ . ) Brother of 
Charity , ஏழைகளின் துன்பத்தைத் துடைக்கப் பாடுபடும் 
சமயக்குழு உறுப்பினர் ; Charity Commission , அறக்கொடை 
நிறுவனங்களைக் கட்டுப்பாடு செய்யும் கழகம் ; Charity 
Commissioners , அறக்கொடை நிறுவனங்களைக் கண்காணிக் 
கும் பொறுப்பாட்சி ஆணையாளர்கள் , அற ஆணையாளர்கள் ; 
Sister of Charity , ஏழைகளின் துன்பத்தைத் துடைக்கப் 

பாடுபடும் சமயக் கழகத்தின் பெண் உறுப்பினர் . 
cha rity -boy , n . அறக்கொடை நிறுவனத்தின் ஆதரவில் 

படிக்கும் மாணவன் . 
cha rity - girl , 11. அறக்கொடை நிறுவனத்தின் ஆதரவில் 

படிக்கும் மாணவி . 
cha rity - school , 11. அறக்கொடை நிறுவனப்பள்ளி . 
charivar i , 11 . ஆரவாரக் கேலிக்கூத்து , பல்கூட்டொலி , 

இரைச்சல் , கம்பலை . 
chark , 11. கரி ; சுட்ட நிலக்கரி ; V. எரித்துக் கரியாக்கு . 
chark a , ( இ . ) 11. கைராட்டை .. 
char lady , n . = charwoman . 
charl atan , 11. போலி மருத்துவன் ; போலி அறிஞன் ; பகடி ; 

திறமையற்றவன் . 
charlatan ic , charlatan ical , a . போலி அறிஞனுக்குரிய ; 

போலியான . 
charl atanism , n . போலி அறிஞர் இயல்பு , பகட்டாரவார 

நடிப்பு . 
charl atanry , 11 . திறமை உள்ளவர்போல் நடித்தல் ; 

வைத்தியர்போல் பாசாங்கு செய்தல் . 
Charles s Wain , n . கலப்பை விண்மீன் 

குழு , சப்தரிஷி 
மண்டலம் . 
Charles ton , 11. முழங்காலைப் பக்கவாட்டில் எறிந்தாடும் 

அமெரிக்க நடனவகை . 
char lock , n . காட்டுக் கடுகு , மஞ்சள் வண்ணச் சிறு பூ 

உடைய களைச்செடி வகை . 
char lotte , n . அப்பத் துண்டுகளிட்டுப் பொதிந்த பழப் 
பாகடைப் பண்ணிய வகை ; ( தொ . ) charlotte russe , 
பாலடை உள்ளே வைக்கப்பட்ட மெல் அப்ப வகை . 
charm , n . மயக்கும் ஆற்றல் ; மருட்சி ; கவர்ச்சிக் கூறு ; 
அழகு ; இனிமையூட்டும் பொருள் ; மாயச்சொல் , மந்திரத் 
தொடர் , மறை ஆற்றல் வாய்ந்த வாசகம் ; மந்திரம் ; 
தாயத்து ; சிறுதிற அணிமணி ; ப . மயக்கு ; மகிழ்வி ; 
மனத்தைக் கவர் ; கவர்ச்சி செய் ; இசையோடு பாடு ; 
மந்திரத்தால் மயக்கு . 
charm , n . சிறுபறவை வகைகளின் தொகுதி . 
charmed , a . மந்திரத்தால் மயக்கப்பட்ட ; மகிழ்விக்கப்பட்ட ; 

தனி ஆற்றலால் காக்கப்பட்ட . 
charm er , n . மந்திரத்தால் மயக்குபவர் ; பேரழகி . 
charm euse , 11. மென்மையும் வழவழப்பும் கொண்ட பட்டு 

ஆடைக்கான இழைமப்பொருள் . 
charm ful , a . கவர்ச்சி மிக்க ; வனப்புக் கூறுகள் செறிந்த . 
charm ing , a . கவர்ச்சி மிக்க ; வனப்புடைய ; இனிமை 

யூட்டுகிற , மகிழ்ச்சியளிக்கிற , 
charm ingly , ado . அழகொழுக , கவரும் வகையில் ; மருட்சி 

யூட்டும் முறையில் . 
charm less , a . கவர்ச்சியற்ற ; வனப்புக் கூறுகள் இல்லாத . 
charms , n . pl . தனிக் கவர்ச்சிக் கூறுகள் , வனப்புக்கள் . 

22 


charn el - house , 12. எலும்புக் கிடங்கு , கல்லறை எலும்பு 

களைக் கொட்டும் இடம் . 
Char on , n . கிரேக்க பழங்கதைகளில் கீழுலக ஓடக்காரன் , 
இறந்தவர்களின் ஆவிகள் எரியுலக ஆற்றினைக் 

கடக்க 
உதவும் படகோட்டி . 
char pie , n . காயங்களைக் கட்டப் பயன்படும் மென் பஞ்சுத் 

துணிப்பட்டை . 
char poy , ( இ . ) 11. எளிய கட்டில் , சித்திரப் பூவேலை செய்த 

படுக்கை . 
char qui , n . வற்றவிட்ட மாட்டிறைச்சிக் கீற்று . 
charr y , a . கரி சார்ந்த ; கரியைப்போன்ற . 
chars , 11. pl . வீட்டு வேலைகள் . 
chart , n . மாதிரிப்படம் ; கடல் பரப்பு விவர விளக்கப்படம் ; 
புள்ளி விவர விளக்கக் காட்சிப்படம் ; விளக்க அட்டவணை ; 
U. விளக்க வரைப்படம் அமை . 
char ta , 11. பட்டயம் , உரிமைப்பத்திரம் . 
charta ceous , a . தாளுக்குரிய ; காகிதம் போன்ற , 
chart er , 11. பட்டயம் , தனியுரிமைப் பத்திரம் ; நகர ஆட்சி 
உரிமையாவணம் ; சிறப்புரிமைச் சான்று , சலுகை உரிமைச் 
சீட்டு ; சலுகை ; விலக்கு , விடுபாடு ; ப . பத்திரத்தால் நிலை 
பெறச்செய் ; ஒப்பந்தமூலம் வாடகைக்கு விடு ; 

தனி 
உரிமையளி. 
chart ered , a . பட்டயம் பெற்ற ; ஆவணமுடைய ; தனி 
உரிமை வாய்ந்த ; சலுகை பெற்ற ; வாடகைக்கு விடப்பட்ட ; 
( தொ . ) chartered accountant , உரிமைக் கணக்காளர் ; 
chartered company , 

அரசுரிமை 

பெற்று 

நடத்தப்படும் 
வணிகச் சங்கம் . 
Chart erhouse , n . பழைய 

டத்து மனையில் நிறுவப் 
பட்டுள்ள லண்டன் ஏழை விடுதியின் பெயர் ; லண்டன் 
மருத்துவ மனையின் பெயர் ; லண்டன் பள்ளியின் பெயர் . 
char ter - mem ber , 11. தொடக்கத்திலிருந்து நிலைபெறும் 

உறுப்பினர் . 
chart er - party , 1. கப்பலுரிமையாளர் - வணிகர் 

ஆகிய 
வரிடையே முற்றுவிக்கப் பெறும் கப்பல் வாடகை ஒப்பந்தம் . 
chart house , 11. கப்பலில் கடல்நெறி செய்தி விளக்க வரைப் 

படங்கள் வைக்கப்படும் அறை . 
Chart ism , n . ( வர . ) இங்கிலாந்தில் 1838-இல் நடைபெற்ற 
பேருரிமைக் கிளர்ச்சியியக்கம் ; a . பேருரிமைக் கிளர்ச்சி 
இயக்கம் சார்ந்த . 
chart less , a . கடல் நெறி விளக்கப்படங்கள் இல்லாத ; 

செய்தி விளக்கக் குறியீட்டுப் படமற்ற . 
chartography , 11. நிலப்படம் அமைத்தல் . 
chartreuse , 11. பிரஞ்சு நாட்டில் உள்ள துறவி மடம் ; 

புருனோ ( St. Bruno ) என்பவரால் ஆயிரத்து 
எண்பத்தாறாம் ஆண்டு 

நிறுவப்பெற்ற கார்த்தூசிய 
துறவிகள் பிரிவின் மடம் ; மணம் ஊட்டப்பெற்ற இன்தேறல் 
வகை ; மணி மெருகிடப்பட்ட மட்பாண்ட வகை ; சோற்றுத் 
திரள் ; வெளிறிய பச்சை வண்ணம் . 
chartreux , 11. கார்த்தூசிய துறவி ( Carthusian ) ; கார்த் 

துறவிகள் மடத்தினைச் சார்ந்த மனையில் கட்டப் 
பட்ட பள்ளிக்கூடம் . 
chart room , 11. = charthouse . 
chart ulary , 11. மடத்துப் பதிவேடு ; பதிவுக்கட்டுகளைப் 

பத்திரமாக வைப்பவர் ; பதிவேடு வைக்கும் இடம் . 
char woman , n . வீடு பெருக்கும் பணிப்பெண் , முரட்டு 

வேலைகளைச் செய்யும் வீட்டு வேலைக்காரி . 
cha ry , a . எச்சரிக்கையாயிருக்கிற ; கஞ்சத்தனமான , கொடுக் 

கத் தயங்குகிற . 
Charyb dis , n . கிரேக்க பழங்கதையில் ஆறுதலைகள் கொண்ட 
பேருருவ விலங்கு ; சிசிலித் ( Sicily ) தீவு அருகிலுள்ள 
கடற் சுழி . 


தூய 


தூசிய 


170 


chase 


chauvinist 


chase , 1. பின் தொடர்கை ; வேட்டை ; வேட்டையாடுதல் ; 
வேட்டை விலங்கு , வேட்டையாடப்படும் விலங்கு இனம் ; 
துரத்தப்பட்ட கப்பல் ; ஆட்டக்களரி , பந்தய ஆட்டவெளி ; 
வரிப்பந்தாட்டப் பந்தடி வகை ; V. பின்பற்றி ஓடு , பின் 
தொடர்ந்துசெல் ; வேட்டையாடு ; துரத்து ; வெருண்டோடச் 
செய் ; ( தொ . ) beasts of chase , உணவுக்குரிய வேட்டை 
விலங்கு ; வேட்டைக்குரிய காட்டு விலங்கு ; give chase , 
பின்தொடர்ந்து வேட்டையாடு ; துரத்திச்செல் ; the chase , 
வேட்டைக் களியாட்டம் ; wild.goose chase , திட்டமற்ற 
ஓட்டசாட்டம் , பயனிலா வேட்டை ; பயனில் 

ஆரவார 
முயற்சி . 
chase 2 , 11. துப்பாக்கியின் குழற்புறப் பகுதி ; குழாய் வைப் 

பதற்குரிய குழிவுத் தளம் . 
chases , 11. அச்செழுத்துக்களைப் பிணைத்துப் பிடிக்கும் இரும் 

புச் சட்டம் , உருப்பள்ளம் . 
chase4 , ப . சுற்றிப் பதிக்க வை ; புடைப்புருப் பதிய வை ; 

செதுக்கு ; செதுக்கி அழகு செய் . 
chase .port , n . துரத்தி அல்லது துரத்தப்பட்டு ஓடும்பொழுது 
துப்பாக்கி வைத்துச் சுடுவதற்கான கப்பல் பக்கத்திலுள்ள 


புழை வாய் . 


chas er 1 , 11. பின்தொடர்பவர் ; வேட்டைக்காரர் ; தடை 
தாண்டிப் பந்தயக் குதிரை ; எதிரி விமானத்தைத் தொடர்ந்து 
துரத்திச் செல்லும் வேட்ட வானூர்தி ; ஆடவர்களை விடாது 
பற்றித் தொடரும் மாது ; வெறியார் குடிக்குப்பின் அருந்தும் 
குளிர்ந்த குடி வகை ; சிறு தேறலின்பின் உட்கொள்ளப்படும் 
குடி வகை . 
chas er 2, 11. செதுக்கு வேலைக்காரர் ; செதுக்குக் கருவி . 
chas ing , 11. செதுக்குக் கலை ; மரை - திருகாணியின் இழைகளை 

வெட்டும் கலை . 
cha sm , 11. ஆழ் கெவி , கசம் , பாழ்ங்கிடங்கு ; எல்லையற்ற 
பாழ்வெளி ; பெரும் பிளவு , வெடிப்பு ; எட்டிப் பிடிக்க 
முடியாத வேறுபாடு . 
cha smed , a . பெரும் பிளப்புக்களையுடைய . 
chasmog amy , n . ( தாவ . ) அயல் பூந்தாது ஏற்பதற்கு 

இசைவாகத் திறந்த மலர்களைக் கொண்டிருக்கும் நிலை. 
cha smy , a . ஆழ்ந்தகன்ற ; ஆழ்கெவி போன்ற ; விடருடைய , 

பெரும் பிளவுகள் கொண்ட ; பாழ் வெளியான . 
classe 1 , ( பிர . ) n . நடனத்தில் சறுக்குவது போன்று அடி 
யெடுத்துவைத்தல் , சறுக்கடி ; நடனத்தில் சறுக்கடி 
எடுத்து வை . 
classe , classe - cafe , ( பிர . ) 11. காப்பி அருந்தியபின் உட் 

கொள்ளுதற்குரிய மணம் ஊட்டப்பெற்ற இன்மது வகை . 
chassepot , ( பிர . ) 11 . 1866- ஆம் ஆண்டில் பிரஞ்சு நாட்டு 

இராணுவம் பயன்படுத்திய சுழல் துப்பாக்கி வகை . 
chasseur , ( பிர . ) 11. வேட்டைக்காரர் ; பிரஞ்சுப் படையின் 
பொறுக்கி யெடுக்கப்பட்ட காலாள் வீரர் ; பொறுக்கியெடுக் 
கப்பட்ட குதிரை வீரர் ; பணிச் சின்னமுடைய ஏவலாள் . 
chass is , 11 . பொறி வண்டியின் அடிச்சட்டம் ; பிரங்கி 
வண்டியின் அடித்தளம் ; விமானம் வந்திறங்கும் வண்டிக் 
கூண்டு ; pl . chass is . 
chaste , a . கற்புடைய ; வழுவாத , சட்டவரம்பு மீறாத ; அடக்க 
ஒடுக்கமுடைய , பண்பு நயமுடைய ; தூய்மையான ; கன்னி 
நலமுடைய ; கற்புநெறி வழாத ; குற்றமற்ற ; வாக்கு நாணய 
தன்னடக்கமுடைய ; இயலெளிமை 

வாய்ந்த , 
பகட்டற்ற . 
cha sten , . தண்டித்துத் திருத்து ; தண்டி , கண்டி ; தூய் 
மைப் படுத்து ; பண்புடையதாக்கு ; படிமானம் பண்ணு ; 
மட்டுப் படுத்து ; பணியச் செய் ; அடக்கு . 
cha stener , 11. தண்டித்து குற்றம் களை பவர் ; தூய்மை 

செய்பவர் ; தண்டித்து அடக்குபவர் ; கண்டிப்பவர் . 
chaste ness , 11. கற்புடைமை ; தூய்மை ; பகட்டற்ற நிலை . 
chas tenment , 11. தூய்மைப் படுத்தும் செயல் ; தண்டனை . 


chastis able, a . தண்டித்துத் திருத்தக்கூடிய ; அடித்து 

அடக்கத்தக்க . 
chastise , ப . திருத்துவதற்காகத் தண்டி ; கண்டி , கடிந்து 

கொள் ; ஒழுங்கிற்குக் கொண்டுவா ; படிய வை ; பணிய வை . 
chas tisement, n . தண்டனை ; கண்டனம் ; கண்டித்துத் 
திருத்துதல் ; ஒறுப்பு ; கண்டிப்பு ; கண்டனக் கருவி ; 
கண்டன விளைவு . 
chas tity , 11. தன்னடக்கம் , தற்கட்டுப்பாடு ; கற்புடைமை ; 
கன்னித் தன்மை ; தூய்மை ; பண்புயர்வு ; நடுநிலைமை ; 
எளிமை நயம் . 
chas uble , 11. கடையுணா வழிபாட்டின்போது கிறித்தவக் 

குருமார் அணியும் கையற்ற புற ஆடைவகை . 
chat1 , 11. இன்னுரையாடல் ; 3. அளவளாவி உரையாடு . 
chat2 , 11. குயிலினம் உள்ளிட்ட சிறு பறவை வகை . 
chateau , ( பிர . ) 11. அரண் , மாளிகை ; கோட்டை வீடு ; நாட்டுப் 

புற மாளிகை ; pl . chateaux . 
chat elain , 11 , மாளிகைத் தலைவன் ; கோட்டை முதல்வன் . 
chat elaine , 11. மாளிகை முதல்வி ; அரைக்கச்சையில் கத்தி 
முதலியன தொங்கவிடுவதற்குரிய வளையம் ; கைக்கடிகாரச் 
சங்கிலியின் சிங்கார வளையம் . 
chaton , 11. மோதிர முகப்பு . 
chatoy ant , a . இருளில் பூனைக்கண் போன்று மாறுபடும் 

ஒளியையுடைய . 
chatt el , 11 . 

புடைபெயர்பு உடைமை , இயங்குடைமைப் 
பொருள் ; தளவாடம் , தட்டுமுட்டுப் பொருள்கள் ; ( தொ . ) 
goods and chattels , கொண்டுசெல்லத்தக்க உடைமைப் 
பொருள்கள் ; chattel mortgage, அடகுவைப்பு , இயங் 
குடைமை ஈடுவைப்பு . 
chatt er , 1. நெறுநெறெனும் அரவம் , பற்களைக் கடித்தலால் 
உண்டாகும் ஒலி ; சலசலப்பு ; மாக்பை ( magpie ) எனும் 
பறவையின் ஒலி ; பயனில் பேச்சு ; U. தொடர்ந்து பறவை 
ஒலி எழுப்பு ; குளிரில் பல் நறநறவென ஒலிப்பது போல்செய் ; 
பயனின்றிப்பேசு ; கடகடவெனப்பேசு . 
chatt erbox , 11 . தொணதொணவெனப் பேசுபவர் , அலப்பு 

வாயர் ; வாயாடிக் குழந்தை . 
chatt erer, n . கடகடவெனப் பேசுபவர் ; பயனில் சொல் 

பேசுவோர் , வாயாடி ; பறவை வகை . 
chatt ering , 11. பறவை ஒலிபோல ஒலிசெய்தல் ; வாயலப்பல் . 
chatt iness , 11. அளவளாவிப் பேசும் பண்பு ; வம்பளப்பு , 

வெற்றுரையாட்டு . 
chatt y , a . இன்னுரையாடல் பண்புடைய ; வம்பளக்கிற ; 

கதைபேசும் விருப்புடைய . 
chatt y2 , ( த . ) 1 , சட்டி , நீர்க்கலம் . 
chaud -froid , ( பிர . ) n . பாகில் அல்லது காரக்குழம்பிலிட்டுக் 

குளிர்பதப்படுத்தப்பட்ட துண்டுக் கோழிக்கறி . 
chauff er , 11. நெருப்பு வைக்கும் உலோகக் குடுவை ; கணப்புப் 

பெட்டி ; தூக்கு கணப்புக்கலம் . 
chauff eur , chauffeur , 11. உந்துவண்டி ஓட்டி ; மோட்டார் 

ஓட்டி , 
chauffeuse , n . மோட்டார் ஓட்டுபவள் ; உந்துவண்டி 

ஓட்டுபவள் . 
chaulmoo gra , chaulmu gra , 11. எண்ணெய்விதை தரும் 
மரவகை ; ( தொ . ) chaulmoogra oil , தொழுநோய் சிகிச் 
சைக்குப் பயன்படும் எண்ணெய் . 
chaumontel , n . பெரிய பேரியினக்காய் வகை . 
chau sses , n. pl . காலோடு இணைந்த நீள் உறை ; நீள் 

காலுறை ; பண்டைய போர்க்கவசத்தில் கால் மூடும் பகுதி. 
chaussure , 1. புதையடிப் பொதுப் பெயர் . 
chauv inism , 11. குறுகிய வெறிகொண்ட நாட்டுப்பற்று ; 

பிறநாட்டுப் பழிப்பு . 
chauv inist , 11. அளவுமீறிக் குறுகிய காட்டுப் பற்றுடையவர் . 


மான , 


பக்க " 


171 
chauvinistic 

cheeper 
chauvinis tic , a . மட்டும்றித் தன்னாட்டுப் பற்றுடைய ; check - action , n . இசைப் பெட்டியில் சம்மட்டி இரண்டாம் 
பிறநாட்டைப் பழிக்கிற . 

முறை அடிக்காதவாறு பொறியமைப்புமூலம் தடுத்து 

நிறுத்துதல் . 
chaw , n. வாயிலிட்டு மெல்லும் அளவு ; புகையிலை நறுக்கு ; 
U. மெல்லு ; குதப்பு ; ( தொ . ) chaw up , நன்கு முறியடி . 

check - clerk , 1 . கணக்கு முதலியவற்றைச் சரிபார்க்கும் 

எழுத்தர் . 
chaw -ba con , 1. பட்டிக்காட்டுக் கோமாளி , பாங்கறியா 

check er 1 , 11. தடங்கல் செய்பவர் ; கண்டிப்பவர் ; நுழைந் 
நாட்டுப்புறத்தான் . 

தாய்பவர் . 
chawl , 1. தொழிலாளர் குச்சுத் தொகுதி . 

check er , 11 . 

மாறிமாறி வரும் வண்ணக் கட்டங்களின் 
chay , chay a , 11. சாயவேர் , சிவப்புச் சாயம் செய்ய உதவும் 

அமைப்பு ; ப . மாறிமாறி வரும் நிறங்கள் கொண்ட சதுரங் 
வேரினை உடைய செடி வகை . 

களாக அமை ; பன்னிறமாக்கு ; பல்வகைப் பெருக்கமூட்டு ; 
cheap , a . மலிவான , விலை குறைந்த , நயவிலையில் விற்பனை ஒரு சீரான தன்மையை மாற்று ; இடையிட்டுத் தடு . 
செய்கிற ; குறைந்த விலையில் கிடைக்கிற ; மதிப்பை check er - board , n . பல்வண்ணக் கட்டங்கள் வாய்ந்த 
நோக்குமிடத்து விலை குறைவான ; எளிதாகக் கிடைக்கிற ; ஆட்டப்பலகை. 
பயனற்ற ; சிறு மதிப்புள்ள ; சிறு மதிப்பிட்டுக் கணக்கிடப் 

check ered , a . மாறிமாறிவரும் பல்வண்ணக் கட்டங்களைக் 
படுகிற ; இழிவான ; கீழ்த்தரமான ; பொருட்படுத்த 

கொண்ட ; பல் சீரான ; நன்மை தீமைகள் விரவி நிரம்பிய . 
வேண்டாத ; புதுமையற்ற ; கவர்ச்சியற்ற ; ado . மலிவாக , 
எளிதாக ; " ( தொ . ) cheap and nasty, விலையில் தாழ்ந்து 

check ers , n . pl . 64 சதுரக்கட்டங்கள் போட்ட பலகையில் 
தரத்திலும் இழிந்ததான ; 

ஆளுக்கு 12 கழங்குகளை வைத்துக் கொண்டு இருவர் ஆடும் 
Cheap Jack , Cheap John , 
பண்டங்களை விலைகூறித் திரிபவர் ; dirt cheap , கொள்ளை 

விளையாட்டு ; மாறுபட்ட பல்வண்ணக் கட்டப்படிவம் . 
மலிவாக ; feel cheap , தாழ்வு மனப்பான்மை கொண்டிரு ; 

check - key , n. கதவின் விசைத்தாழினை வெளியேயிருந்து 
on the cheap , விலை மலிவாக ; நயமாக . 

தளர்த்தித் திறக்கும் திறவுகோல் . 
cheap en , U. விலைகுறை , மலிவாக்கு ; விலைமலிவாகு ; மதிப்புக் 

check - list , 1. சரிபார்ப்பதற்கான பட்டியல் . 
குறை ; விலைகேள் . 

checkmate , n . சதுரங்க ஆட்டத்தில் “ மன்னர் " தப்பிச் 
cheap ly , adu . சிறுவிலையில் ; மிகுதி செலவின்றி ; எளிதாக . 

செல்ல வழியின்றிக் கட்டுண்டுக் கிடத்தல் ; முடிவான தோல்வி ; 

ப . சதுரங்க ஆட்டத்தில் எதிரியின் " மன்னரை " த் தப்பிச் 
cheat , n . சூது , மோசடி ; வஞ்சிப்பவர் , ஏமாற்றுகிறவர் , 

செல்ல வழியின்றிக் கட்டிப்போடு ; தோல்வியுறச்செய் , ஒருவர் 
மோசம் செய்பவர் ; கண்டுபிடிக்கப்படாமல் ஏமாற்று 

முயற்சியை வீணாக்கு ; int . சதுரங்க ஆட்டம் வகையில் எதிரி 
வதற்கான உரிமையுள்ள சீட்டாட்ட வகை ; V. ஏமாற்று , 

மன்னர் தப்ப வழியில்லையென்ற அறிவிப்பு விளி . 
மோசம் செய் , வஞ்சி ; இழக்கச்செய் ; போக்குக்காட்டு , கழி , 
கடத்து ; இரண்டகமாக நட , நம்பவைத்து ஏமாறச்செய் ; check - nut , n . தடுப்பு மரை , மரை கழன்று போகாதவாறு 

அதன்மேல் இறுக்கமாகத் திருகப்படும் மற்றோர் அமைவு . 
( தொ . ) put a cheat upon , மோசடி செய் . 

check - rein , n . குதிரை தலைகுனியாதபடி செய்யும் கடிவாள 
check1, 1. தடை ; தடுத்து நிறுத்தும் பொருள் ; தடுப்பமைவு ; 

வார் ; குதிரையின் கடிவாளத்தை அடுத்த குதிரையின் வாய் 
தடுப்பு நடவடிக்கை ; இடைத் தடங்கல் ; இடர்ப்பாடு ; முறிவு , 
தோல்வி ; சதுரங்க ஆட்டத்தில் ஒருபுற ஆட்டக்காரருடைய 

முள்ளுடன் இணைக்கும் வார் . 
( மன்னர் " தாக்கப்படும் தறுவாயிலுள்ள நெருக்கடி நிலை ; check - string , 11. வண்டியை நிறுத்துமாறு வலவனுக்குப் 
வேட்டை நாய் மோப்பத்தடை ; பட்டியல்களின் இனங்களுக் 

பிரயாணி உணர்த்துவதற்குரிய அமைவின் கயிறு . 
கெதிரே இடப்படும் அடையாளக்குறி ; கட்டுப்பாடு ; சரி check -tak er , 71 . கொட்டகை அடையாளச் சின்னம் திருப்பி 
பார்த்தல் , கணக்குச் சரியீட்டு முறை ; எதிரிடைச்சீட்டு ; வாங்குபவர் . 
பொருளகத்தில் பணம் 

பெறுபவர்க்குரிய அடையாளச் 

check - till , n . கடைகளில் பெற்றுக்கொள்ளப்படும் தொகை 
சின்னம் ; நாடக - திரைப்படக் கொட்டகைகளில் வெளிச் 

களைப் பதிவு செய்வதற்கான அறைப்பெட்டி . 
செல்பவர்கள் பெறும் அடையாளச் சீட்டு ; சீட்டாட்டங்களில் 
பணத்தின் குறியீடாகப் பயன்படுத்தப்படும் அடையாள 

check - up , 11. சோதிப்பதற்கான நுண்ணாய்வு . 
வில்லை ; சிற்றுண்டிச்சாலைச் செலவுப் பட்டியல் ; இசைப் 

check -weigh er , n . சுரங்க வாயிலில் நிலக்கரியின் 

யைச் சரிபார்ப்பவர் . 
பெட்டியில் சம்மட்டி 

சம்மட்டி இரண்டாம் முறை அடிக்காதபடி 
தடுத்து நிறுத்தும் பொறி அமைப்பு ; ப . தடு , அடக்கு ; 

Chedd ar , 11. பாலடைக்கட்டி வகை ; ( தொ . ) Cheddar pink , 
தடங்கலுண்டாக்கு ; கட்டுப்படுத்து ; வேகம் தடு , நிறுத்து ; இளஞ்சிவப்பு நறுமணமலர்களையுடைய ஐரோப்பியச் செடி 
சதுரங்க ஆட்டத்தில் எதிரியின் " மன்னரைக் ” கட்டப் 
போவதாக அச்சுறுத்து ; ஒன்றன் இயக்கத்தைத் திடீரென chedd ite , 11. ஆற்றல் மிக்க வெடி மருந்து வகை . 
நிறுத்து ; வேட்டை நாய் வகையில் வேட்டை விலங்குகளின் cheek , 11 . கன்னம் , கதுப்பு ; ( பே.வ. ) துடுக்குத்தனம் , 
மோப்பம் அற்றுப்போவதனால் நின்று போ ; படைத்துறை 

நாணமில் நடத்தை ; மட்டு மீறிய தன்னம்பிக்கை ; கதவு - 
மேலிடத்திலிருந்து குற்றங் காண் , கண்டி ; ஒப்பிட்டுச் 

பலகணிகளின் பக்க நிலைக்கால் ; குதிரைச் சேணத்தில் கன் 
சரிபார் ; தணிக்கை செய் , சரியா என்று நன்கு ஆராய் ; 

னத்தை அடுத்த தோல் வார் ; குறட்டின் பக்கக்கை ; இயந் 
சீட்டுத் துளையிடு ; பறவை வேட்டையில் துரத்தப்பட்ட 

திரத்தின் சிறையலகு ; கடிவாளத்தின் முனையிலுள்ள வளையம் ; 
பறவையை விடுத்து வேறு பறவையைத் துரத்தி வேட்டை 

ப . துடுக்குத்தனமாகப் பேசு ; ( தொ . ) cheek by jow ] , அரு 
யாடு ; தற்காலிக சேமக்காப்புக்காக பிணைய முறிமீது பெறு ; 

கருகே , பக்கத்துக்குப் பக்கமாக ; நெருங்கிய தோழமையுடன் . 
பிணையமுறிமீது கொடுத்து வை ; int . சதுரங்க ஆட்டத்தில் 

cheek - bone , 11. கன்ன எலும்பு . 
எதிர் ஆட்டக்காரரின் ( 1 மன்னர் நெருக்கடி பற்றிய 
எச்சரிக்கை விளி ; ( தொ . ) check in , பணி செய்பவரின் 

cheek iness ; n . திண்ணக்கம் , திமிர் . 
வருகை பதிவு செய் ; check out , பணி செய்பவர் வெளிச் cheek - pouch , n . 

தாடைப்பை , 

குரங்கினது போன்ற 
சென்றதைப் பதிவு செய் . 

கன்னத்தின் தொங்கு சதை . 
check 2 , n . சதுரங்கப் பலகையின் கட்டங்கட்டமான அமைவு ; 

cheek -tooth , n . பின்கடைவாய்ப் பல் . 
குறுக்கு நெடுக்கு வரைச்சட்டம் உடைய துணி ; a . கட்டங் cheek y , a . துடுக்குத்தனமான ; ஆணவமான . 
கட்டமான அமைவுடைய , குறுக்கு நெடுக்கு வரைச்சட்ட 

cheep , 11. பறவைக்குஞ்சு கீச்சிடும் ஒலி ; 3. பறவைக் குஞ்சு 
முடைய ; 3. குறுக்கு நெடுக்கு வரைகளிட்டுக் கட்டம் அமை . போல் கீச்சிடு . 
check , n . = cheque . 

cheep er , 11. கீச்சிடும் பறவைக் குஞ்சு ; கவுதாரிக் குஞ்சு . 


எடை 


வகை . 


172 


cheer 


chemise 


cheer , 11. மகிழ்ச்சி ; மனநிலை ; ஊக்குரை , மகிழ்ச்சிக்குரல் ; 
பாராட்டொலி ; முகமனுரை ; வரவேற்பு ; 

அன்பாதரவு ; 
விருந்துணவு ; 3. மகிழ்வி , கிளர்ச்சியூட்டு ; ஊக்கு ; ஊக் 
கொலி எழுப்பு ; மகிழ்ந்தார்ப்பரி ; பாராட்டு ; களிகொள் ; 
ஆறு தல்கொள் ; ( தொ . ) cheer up , மகிழ்வூட்டு ; கிளர்ச்சி 
கொள் . 
cheer ful , a . மனநிறைவோடு கூடிய , மனமகிழ்வோடிருக்கிற ; 
நல்லார்வம் கொண்டுள்ள ; எழுச்சி தருகிற ; இன்பமான ; 
விருப்பமுள்ள , இணங்கும் மனப்பாங்குடைய ; இன்முகமான . 
cheer ily , adv . இன்ப மனஎழுச்சியுடன் . 
cheer iness , 11. முகமலர்ச்சி . 
cheer io , int . உனக்கு நன்மை உண்டாகட்டும் ! மகிழ்ச்சி 

யோடு போய் வா ! 
cheer less , a . எழுச்சியற்ற , துயரம் நிரம்பிய . 
cheer lessness , 11. மனவாட்டம் . 
cheer ly , a . முகமலர்ச்சியான ; adu . ( கப் . ) மனமார ; 

மகிழ்வுடன் . 
cheer y , a , கிளர்ச்சியுடைய , இன்முகங்கொண்ட ; மகிழ்ச்சி 

யூட்டுகிற . 
cheese , 11. உறைபாலேடு , பாலடைக்கட்டி ; அழுத்தப்பட்ட 
அப்பவகை ; காட்டுச் செடிவகையின் கனி ; நவதாய ஆட்டத் 
தில் பயன்படும் தட்டையான மரப்பந்து ; ( தொ . ) green 
cheese, உலராத பாலடைக்கட்டி ; make cheeses , பள்ளிச் 
சிறுமிகள் வகையில் பாவாடை விளிம்புக்குள் காற்று புகுந்து 
உப்பலாய்த் தோன்றும்படி வேகமாகச் சுழன்று கதுமெனக் 
கீழே உட்கார் . 
cheese - cake , n . மாப்பணியார வகை . 
cheese - cloth , n . பாலடையை அழுத்துவதற்குத் தக்கவாறு 

தளர்த்தியாக நெய்யப்பட்ட துணி . 
cheese - cutter , 11 . பாலடைக்கட்டியை வெட்டுவதற்கேற்ப 
அகன்று வளைந்த அலகினையுடைய கருவி ; சதுர உச்சியினை 
யுடைய தொப்பி . 
cheese - fly , 11 . இரண்டு சிறகுகளையுடைய கறுப்புப்பூச்சி 


chef , chef de cuisine, ( பிர . ) 1. தலைமைச் சமையற்காரன் ; 

தலைவடிவமான பண்டை நினைவுச் சின்னங்களின் கொள்கலம் . 
chef - d oeuvre , ( பிர . ) n . தலை சிறந்த படைப்பு , ஒருவரது 

மிகச்சிறந்த நூல் முதலியவை ; pl . chefs - d oeuvre , 
cheirog nomy , n . கைவரை ஆய்கலை , இரேகை சாத்திரம் . 
cheirog raphist , n . கையெழுத்து வல்லுநர் . 
cheirog raphy , 11 . கையெழுத்து ; எழுத்துத்திறன் , 

கையெழுத்துப் பாங்கு ; எழுத்தாண்மை . 
cheirol ogist , n . கைகளின் இயல்புகளை ஆய்பவர் ; சைகை 

ஆய்வியலார் . 
cheirol ogy , n . கை பற்றிய ஆய்வு ; சைகை பற்றிய நூல் . 
chei romancy , n . கைவரை ஆய்வியல் , கை பார்த்துக் குறி 

சொல்லும் கலை . 
cheiromant ic , cheiromant ical , a . கைவரைக் குறி 

நூலுக்குரிய , கைபார்த்துக் குறிசொல்லும் கலை பற்றிய . 
cheiron omer , n . அவிநயக்காரன் , சைகையாளர் . 
cheironom ic , a . அவிநயக் கலைக்குரிய , கைச்சாடை சார்ந்த ; 

ஊமைக்கூத்துக்குரிய . 
cheiron omy , 11. அவிநயக்கலை , ஊமைக்கூத்து . 
Cheirop teran , 11 . வெளவால் இனப்பறவை ; 

pl . 
Cheirop tera .. 
cheirop terous , a . வௌவால் இனப் பறவைகளுக்குரிய . 
chek a , n . 1917 முதல் 1922 வரையிலிருந்த ருசிய காவல்துறை ; 

ருசிய வேவுத்துறை . 
chel a 1 , n . சீடன் , பௌத்த சமயத்தில் புதிதாய்ப் புகுந்தவன் . 
chel a 2 , 11. நண்டு - தேள் போன்ற உயிரினங்களின் கொடுக்கு ; 

Pl . chel ae . 
chel ate , a. பிடிக்கும் நகங்கள் போன்ற ; கொடுக்கினை 

யுடைய . 
chelic era , 11. சிலந்திப் பேரினப்பூச்சி வகைகளில் முன்புறத்தி 

லுள்ள கடிக்கும் உறுப்பு . 
Che lifer , 11. புத்தகப்பூச்சி வகை , புத்தகத் தேள் . 
Chell ean , a . ( தொல் . ) பிரான்சில் உள்ள செல்லிஸ் ( Chelles) 
என்னுமிடத்தில் காணப்படும் எச்சமிச்சங்களைக்கொண்டு 
அறியப்படும் பழங்கற்காலப் பகுதிக்குரிய . 
chelo nian , n . ஆமை இனம் ; a . ஆமை இனத்துக்குரிய . 
Chel sea , n . லண்டன் நகரப்பகுதி ; ( தொ . ) Chelsea bun , 
உலர்த்திய கொடிமுந்திரிப் பழங்கள் இட்டுச்செய்யப்பட்ட 
பொங்கப்ப வகை ; Chelsea pensioner , வயது முதிர்ந்த 
அல்லது தளர்வுற்ற வீரர்களுக்கான செல்சி ( இங்கிலாந்து ) 
அரச மருந்தகத்தில் உள்ளவர் ; Chelsea ware , 18 - ஆம் 
நூற்றாண்டில் செல்சியில் செய்யப்பட்ட பீங்கான் கலங்கள் . 
Chelton ian , n . GFUL..SOTT ( Cheltenham ) கல்லூரி 

யினர் ; a . செல்டன் ஹாம் கல்லூரிக்குரிய . 
chemiat ric , a . வேதியியல் மருத்துவஞ்சார்ந்த . 
chem ic , n . வண்ணகக்காரம் , நிறம்போக்கி வெண்மையாக்கும் 
தூள் ; 3. வெண்மையாக்கும் பொடிகலந்த நீர்மங்கொண்டு 
செயற்பட வை . 
chem ical , n . வேதியியல் முறையில் பெறப்பட்ட பொருள் ; 
வேதியியல் செயன்முறைகளில் பயன்படுத்தப்படும் பொருள் ; 
a . வேதியியலுக்குரிய , இயைபியலுக்குரிய ; வேதியியல் 
சார்ந்த ; வேதியியலாலான ; 

வேதியியல் நன்குணர்ந்த ; 
வேதியியல் கற்று வருகிற ; ( தொ . ) chemical affinity , 
வேதி நாட்டம் , வேதி ஈர்ப்பு , இயைபுக் கவர்ச்சி ; chemical 
engineering , வேதியியல் சார்பான தொழிற்சாலைக்கும் 
பொறிக்கும் உரிய அமைப்பாண்மை முறை . 
chem ically , adv . வேதியியல் கோட்பாடுகளுக்குத் தக ; 
வேதியியல் வல்லுநர் நோக்கின்படி ; வேதியியல் செயல் 

முறையினால் . 
chelmin de fer , ( பிர . ) n . சூதாட்டச் சீட்டு வகை . 
chemist , n . பெண்கள் அணியும் உட்சட்டை . 


வகை . 


cheese - hopper , 11 . பாலடையில் காணப்படும் ஈயினப் பூச்சி 

வகையின் முட்டைப் புழு . 
cheese - mite , n . பாலடைக்கட்டியை மொய்க்கும் வெள்ளை 

நுண் பூச்சிவகை . 
cheese - monger , 11 . 

பாலடைக்கட்டியில் சிறு வாணிகம் 
செய்பவர் . 
cheese - paring, 11 . மிக மெலிந்தவர் ; கஞ்சத்தனம் ; a . 

கஞ்சத்தனமான ; ஈனத்தனமான . 
cheese - parings , n . pl . பயனற்ற எச்சமிச்சங்கள் . 
cheese - press , 11. பாலடைக்கட்டிக்காகத் தயிரை அழுத்திச் 

செறிவாக்குவதற்குரிய இயந்திரம் . 
cheese -renn et , 11. உறையூட்டுவதற்காகப் பயன்படுத்தப் 

படும் செடிவகை . 
cheese - scoop , n . = cheese - taster . 
cheese - straw , 11. பால் ஏட்டினால் மணம் ஊட்டப்பெறும் 

நீண்ட மெல்லிய மாப்பண்ட வகை . 
cheese - taster , 11. பாலடைக்கட்டியின் உட்புறத்திலிருந்து 

மாதிரிக்காகக் கொஞ்சம் எடுப்பதற்கான கருவி . 
cheese - vat , 11. தயிரைச் செறிவாக்கி அழுத்துவதற்குப் பயன் 

படும் மரத்தொட்டி . 
cheese - wring , 11. = cheese - press . 
chees iness , 11 . பாலடைக்கட்டியின் சுவைபெற்றிருத்தல் ; 

பாலடைக் கட்டி போன்றிருத்தல் . 
chees y , a . பாலடைக்கட்டி போன்ற ; பாலடைக்கட்டியின் 

சுவையுள்ள . 
cheet ah , n . சிறுத்தைப்புலி வகை . 
cheewink , n . சிவப்புக்கண்களையுடைய வட அமெரிக்கப் 

பறவைவகை . 


173 


chemisette 


chest 


a . 


cher ishment , 1. போற்றிப் பேணுதல் , சீராட்டு , பாராட்டு ; 

ஊக்குதல் . 
cheroot 1, ( த . ) 1. சுருட்டு . 
cheroot , 1. சாயவேர் , சிவப்புச் சாயந்தரும் வேரையுடைய 

செடி வகை . 
che rry , a . சிறு கொட்டையுடைய சிவந்த கனி வகை ; 

சிவந்த கனிதரும் மரவகை ; மரவகையின் கட்டை ; 
கொவ்வைச் சிவப்பான ; 

( தொ . ) make two bites at a 
cherry , தட்டித் தயங்கு ; பயனற்ற வேலை செய் ; சிறு 

காரியங்களில் மட்டின்றி கண்டிப்பாயிரு . 
cherr y - bean , n . தட்டைப்பயறு . 
che rry - bob , n . இணைந்த காம்புகளையுடைய இரண்டு கனிகள் . 
cherr y - bounce , cherr y - brandy , n . 

இன் கனிவகை 
ஊறவைத்த நறுமது வகை . 
cherr y- coal , n . மென்பதமுள்ள பளபளக்கும் நிலக்கரி வகை . 
cherr y - lau rel , n . ஐரோப்பிய இலையுதிராப் புதர்ச் செடி 


வகை . 


வகை 


chemisette , n . உட்கச்சுப் போலிறங்கிய பெண்டிர் கச்சு 
வகை ; சட்டையினால் மூடப்படாத பெண்களின் உட்கழுத்தை 
அணி செய்யும் பூ வேலை . 
chem ist , n . வேதியியல் வல்லுநர் ; மருந்து சரக்குகள் 
செய்பவர் ; மருந்து கலந்து கொடுப்பவர் ; மருந்துக்கடைக் 
காரர் ; ( தொ . ) chemist and druggist , மருந்து செய்து 
கொடுப்பவராகத் தம்மைத் தகுதியுடைவராக்கும் கீழ்படித் 
தேர்வில் தேறியவர் ; pharmaceutical chemist , மருந்து 
கலக்கிக் கொடுப்பவராகத் தம்மைத் தகுதியுடையவராக்கும் 
மேல்படித் தேர்வில் தேறியவர் . 
chem istry , 11. வேதியியல் , பொருளியை பாராயும் நூல் 
துறை ; ( தொ . ) applied chemistry , practical chemistry , 

பயன்முறை வேதியியல் . 
chem itype, n . 

செதுக்கு வேலையினின்றும் படிவங்களைப் 
பெறுவதற்கான வேதியியல் செயன்முறை . 
chemopsychi atry , 11 . மருந்து மூலம் மனநோய் 

குணப் 
படுத்தும் முறை . 
chemotax is , n . ( தாவ . , வில . ) வேதியியல் தூண்டுதலுக் 
கிணங்க குறிப்பிட்ட திசையில் உயிரி 

முழுமையாகப் 
பெயர்ந்து செல்லும் இயக்கம் . 
chemotherapeu tics, chemother apy, n . ( மரு . ) நோய் 
உண்டாக்கும் நுண்மங்களை அழிக்குந் திறனுள்ள வேதியியல் 
சேர்மத்தைக்கொண்டு நோய் குணப்படுத்தும் முறை . 
chemot ropism , n . ( தாவ . , வில . ) வேதித்திருப்பசைவு , 
வேதியியல் தூண்டுதலுக்கிணங்க வெவ்வேறு அளவில் வளர் 
வதனால் திசைத்திருப்பம் ஏற்படுதல் . 
chem urgy , n . உழவுத் தொழில் மூலப்பொருள்களைத் தொழி 

லுக்குப் பயன்படுத்துவது பற்றிய செயல்முறை வேதியியல் 
பிரிவு . 
chenille , n . ஆடைகளின் ஓரக்கரை புனையணியாகப் பயன் 
படும் மென் பட்டிழைக் கச்சை வகை ; மென்பட்டு மேசைத் 
துணி வகை . 
chenopodia ceous , a . ( தாவ . ) அக்காரக் கிழங்குச் செடி 

யினத்துக் குரிய . 
cheque , n . 

காசோலை , பணமுறி , உண்டியல் ; ( தொ . ) 
blank cheque , தொகை குறிப்பிடாமல் கையெழுத்திடப் 
பட்ட காசோலை , எல்லையற்ற காசோலை ; எல்லையற்ற அதி 
காரம் செலுத்தும் உரிமை ; crossed cheque , பொருளகக் 
கணக்கு மூலமாகவே பணம் பெறப்படும் கட்டுப்பாட்டின் 
சின்னமாகக் குறுக்கே இணைகோடிட்ட காசோலை . 
cheque -book , 11. காசோலை ஏடு , பணமுறிப் படிவங்களை 

இதழ்களாகக் கொண்ட ஏடு . 
cheq uer , n . சதுரங்கப் பலகையில் உள்ளது போல் நிறங்கள் 

மாறி மாறி வரும் அமைப்பு ; சதுரங்க ஆட்டப்பலகை ; 
ப . மாறி மாறி வரும் நிறங்களையுடைய கட்டங்கள் அமை ; 
பல் வண்ணப்படுத்து ; பலவகைப்படுத்து ; ஒரு சீரான தன்மை 
யைக் குலை ; குறுக்கிடு . 
cheg uered , a . 

வண்ணமுடைய ; 

பல்வகை வேறு 
பாடுடைய ; சீரமைதிக் குலைவுடைய ; மாறி மாறி வரும் 
இயல்புள்ள ; இன்பதுன்பம் கலந்த . 
Cheq uers, n . இங்கிலாந்து முதலமைச்சரின் அலுவலக வீடு . 
cheq uers , n . pl . பல்வண்ணக் கட்டப்படிவம் ; சதுரங்கப் 

பலகைக்குறி . 
cheq uer - wise , adv . சதுரங்கப் பலகை அமைந்துள்ள வகை 
யாக ; மாறி மாறி வெவ்வேறு நிறங்கள் அல்லது தோற்றங் 
கள் கொண்ட சதுரங்களாக . 
cheq uer - work , n . வெவ்வேறு நிறங்களுள்ள சதுரங்கள் 

மாறி மாறி வரும் அமைப்புடைய வேலைப்பாடு . 
cher alite, n . தோரிய யுரேனியங்களின் வளம் நிரம்பிய 

கதிரியக்கமுடைய கனிப்பொருள் வகை . 
che rish , v . பேணு , போற்றி வளர் , காத்து ஆதரி , சீராட்டு ; 
பாராட்டு ; நெஞ்சார நேசி ; பற்றுக்கொள் ; நினைவில் பேணு ; 
மதிப்புக் கொள் . 


cherr y - pepp er , 11. மேற்கிந்திய மிளகாய் வகை . 
che rry -pie , n . சிறு கொட்டைக் கனிவகைகளைக் கொண்டு 
செய்யப்படும் மசியல் உணவு வகை ; நீல நிறமுள்ள நறிய 
மலர்ச்செடி வகை . 
cherr y -pit , n . சிறு துளைக்குள் கொட்டைகளை எறிந்தாடும் 

விளையாட்டு வகை . 
cherr y - plum , n . நறுஞ்சுவையும் மணமுமுடைய பழ வகை . 
cherr y - stone, 11. கனிவகையின் கொட்டை . 
cher sonese , n . ( நில . ) தீவக்குறை . 
chert , n . சக்கிமுக்கிக் கல்போன்ற படிகக் கல் வகை . 
chert y , a. படிகக்கல் வகைபோன்ற ; 

படிகக்கல் 
* கலந்துள்ள. 
che rub , 11. அரமைந்தன் , தேவதூதன் , சிறகுடைய தெய்வ 
வடிவம் ; யூத இறைவனுடன் தொடர்பு கொண்ட தெய்வதம் ; 
இளங்கொழுமை வாய்ந்த முகத்தையுடைவர் ; குழந்தை ; 
சிறகுடைய குழந்தை உரு ; அழகுக் குழந்தை ; கள்ளங் 
கபடற்ற குழந்தை ; pl . cher ubim , cher ubs . 
cheru bic , cheru bical , a . தேவ தூதன் போன்ற , தெய்விக 

வனப்புடைய . 
cherv il , 11. குழம்பு -சாறு முதலியவற்றுற்குப் பயன்படும் 

தோட்டப் பூண்டு வகை . 
Chesh ire , 11. இங்கிலாந்திலுள்ள மாவட்டங்களில் ஒன்று ; 
( தொ . ) Cheshire cat , இளிச்சவாயன் ; grin like a Cheshire 
cat , பல்லிளி. 
ches il , 11. கூழாங்கல் , சரளைக்கல் ; தவிடு , குத்துமி . 
chess , 11. சதுரங்க ஆட்டம் , அறுபத்து நான்கு கட்டங்கள் 
இட்ட பலகையில் முப்பத்திரண்டு கவறுகளை வைத்து இருவர் 
ஆடும் ஆட்டம் . 
chess 11. படகுப் பாலத்தின் தளப் பலகைகளில் ஒன்று . 
chess board , 11. சதுரங்கப் பலகை ; மாறிமாறி வரும் நிறங் 

களையுடைய கட்ட அமைவு . 
chess el , 11. பாலடைக்கட்டி செய்வதற்கான அச்சுரு. 
chess man , 11. கவறு , சதுரங்க ஆட்டக்காய் . 
chess ylite, n . செப்பு நீலக்கல் , செம்புக்கு இயன்மூலமாயுள்ள 

கரிகை. 
chest , 1. நெஞ்சு , மார்புக்கூடு , மார்பு ; பேழை , பெட்டி ; 
பட்டறைப்பெட்டி ; மருந்தறைப் பேழை ; இழுப்பறைப் 
பெட்டி ; வாணிகச் சிப்பம் ; பேழை அடங்கிய அளவு ; கரு 
வூலம் , பணக்குவை ; நிதியம் ; ( தொ . ) chest of drawers , 
படுக்கையறையில் ஆடை வைத்துக் கொள்வற்காக இழுக்கத் 
தக்க அறைகளுள்ள பெட்டி ; get thing off one s chest , 
( பே - வ . ) மனத்திலுள்ளதை வெளிப்படுத்தி மனச்சுமையைக் 
குறைத்துக்கொள் . 


பல 


2 
. 


174 


chicken - feed 


. 


நினை ; 


chested 
chest ed , a . பெட்டியையுடைய ; பேழையில் வைக்கப்பட்ட . 
ches terfield , n . 

நீண்ட புறமேற்சட்டை ; மெத்தென்ற 
பொருள்கள் நிரம்பத் திணிக்கப்பெற்ற அகல் சாய்விருக்கை 
chest ful , 11. பெட்டி நிரப்புவதற்குப் போதிய அளவு . 
chest -note, 11. ஆழ்ந்த பண் இசைக்குரல் . 
chest nut , n . மரவகையின் தவிட்டு நிறக்கொட்டை ; தவிட்டு 
நிறக்கொட்டையையுடைய மரவகை ; மரவகையின் கட்டை ; 
சுவையற்ற நொடிக்கதை ; செந்தவிட்டு நிறம் ; செக்கர் நிறக் 
குதிரை ; குதிரைக்கால் புடைப்பு ; a . செக்கர் நிறமான , செந் 
தவிட்டு நிறமான , 
chest - protec tor , n . மார்புக்குக் குளிர்காப்பான ஆடை . 
chest .register , chest - tone , 11. குறை குரல் பதிவு , குரலின் 

மிகத் தாழ்ந்த அளவு . 
chest - trouble , n . உயிர்ப்பீரல் கோளாறு . 
chest - voice , n . = chest - register . 
chest y , a . மிக மெல்லிய குரலில் பேசும் இயல்புடைய , தாழ் 
வாகப் பாடும் இயல்புடைய ; ( பே.வ. ) மார்பு நோய் வந்துள்ள 
தாகத் தெரிகிற . 
cheval -glass , n . செங்குத்தாய் நிற்கும் சட்டங்களில் தங்கி 

ஊசலாடும் உயரமான நிலைக்கண்ணாடி . 
chevalier , n . குதிரை வீரன் ; வீரத்திருத்தகை ; நாகரிகப் 
பாங்குள்ளவர் ; பெண்டிரிடம் மென்னயப் பாங்குடன் பழகும் 
திறமுடையவர் ; ( தொ . ) Chevalier of industry , எத்தன் , 
மோசக்காரன் ; பணவேட்டையாடுபவன் ; The Chevalier , 
Chevalier de St. George , ( வர . ) முற்கால பிரஞ்சு நாட்டு 
மன்னர் ஜேம்சு ஸ்டூவர்ட் ( James Stuart ) ; The Young 
Chevalier , ( வர . ) முற்கால பிரஞ்சு நாட்டு இளவரசர் சார்லசு 
எட்வர்டு ஸ்டூவர்ட் ( Charles Edward Stuart ) . 
chevalier d industrie , ( பிர . ) 1 . பணவேட்டையாடுபவன் ; 

எத்தன் , மோசக்காரன் . 
chevaux de frise , ( பிர . ) n . pl . குதிரைப்படைகளைத் தடுத்து 
நிறுத்துவதற்கான முள்வேலி அரண் வரிசை ; முள் வேலி ; 
செடிகளின் இழைவரைக் காப்பு ; உயிர்களின் மயிர்க் காப்பு 
வரை . 
chev elure , 1. பொய்மயிர்க் குல்லாய் , மயிர்த்தலை , தலை 

மயிர் ; ( வான் . ) வான்மீன் ஒளிக்கற்றை . 
chev erel , n . ஆட்டுக்குட்டி ; மென்மைப்பதமான குட்டி 
ஆட்டுத்தோல் ; a . குட்டி ஆட்டுத் தோல் போன்ற ; நெகிழ் 
வுடைய . 
chevet , 11. திருக்கோயில் ஒதுக்கிடம் ; திருக்கோயில் ஒதுக் 

கிடங்களின் தொகுதி . 
chev iot , n . செவியட் குன்றுகளில் ( Cheviot hills ) வளர்க் 
கப்படும் குறுமயிருடைய உறுதியான உடலமைப்பு வாய்ந்த 
ஆட்டு வகை ; ஆட்டுவகையின் கம்பளம் ; கம்பள ஆடை 
வகை ; a . செவியட் குன்றுகளில் வளர்க்கப்படும் ஆட்டு வகை 
யிலிருந்து கிடைத்த : ஆட்டு வகையின் கம்பளத்தினால் 
செய்யப்பட்ட . 
chev isance , 11 . சாதனை , செய்து முடித்த காரியம் ; மூல 

வளம் ; ஆதாயம் ; பணக் கொடுக்கல்வாங்கல் . 
chev ron , 11. உத்திரம் , கைம்மரம் ; ( க - க . ) வீட்டின் இரண்டு 
கைம் மரங்கள் உச்சியில் 

ஒன்று கூடுவதாகக் காட்டும் 
சின்னம் ; படைத்துறையில் நீண்டகாலப் பணியையும் நன் 
னடத்தையையும் காட்டுதற்காகச் சட்டைக் கையின்மேல் 
பொறிக்கப்படும் கம்பு வடிவச் சின்னம் . 
chev roned , a . இடம் வலமாக அல்லது மேலுங்கீழுமாக 

வளைந்து செல்லும் அமைப்புடைய . 
chev rony , a . கம்பு வடிவச் சின்னங்களால் ஆன ; சமனெண் 
ணிக்கையான கம்புச் சின்னங்கள் பக்கத்துக்குப் பக்கமாக 
நிறைந்த ; கோணல்மாணலான . 
chev rotain , chev rotin , n . சிறு கத்தூரிமான் 


chev y , n .. வேட்டைக்குரல் ; பின்தொடர்ந்து வேட்டையாடு 
தல் ; பிடி விளையாட்டு வகை ; 3. துரத்திச் செல் ; வேட்டை 
யாடு ; தொல்லைப்படுத்து ; தப்பி ஓடு . 
chew , 11. சவைப்பு , பல்லரைப்பு ; அதுக்கும் அளவு ; புகையிலை 
யின் மெல்லும் அளவான துண்டு ; V. பல்லால் அரை , சவை , 
கடித்து அதுக்கு ; புகையிலை மெல்லு ; ஆழ்ந்து 
சென்றது நினை ; நினைந்து நினைந்து சிந்தனைசெய் ; ( தொ . ) 
chew the cud , அசைபோடு ; பழைய நினைவுகளிலேயே நினைந் 
தாழ் . 
chew et 1 , n . காக்கையினம் சார்ந்த செங்காற் பறவை . 
chew et , n . குறுக அரியப்பட்ட இறைச்சித் துவட்டல் 

உணவு வகை . 
chew ing - gum , 11. அதுக்கும் சவ்வு . 
chewink , n. சிவந்த கண்களையுடைய குருவி வகை . 
chi , 11. சிறுக்கி , சிறுமி . 
Chi an , a . கிரேக்க நாட்டை அடுத்த கீயாஸ் ( ( Chios ) என்ற 

தீவுக்குரிய . 
Chian ti , n . இத்தாலி நாட்டு முந்திரித் தேறல் வகை . 
chiaroscur o , 1. ஒவிய ஒளி நிழல் வண்ண நயம் ; ஒளி நிழல் 
வேறுபாடு ; இலக்கியத்தில் முரண் நயத்திறம் ; படிமாற்ற 
மென்னயப்பண்பு ; முனைப்பகழ்வு வேறுபாடு ; a . ஒளிநிழல் 
வண்ணமுடைய ; அரைகுறையாக வெளிப்படுகிற , தெளிவுக் 
குறைவான . 
chi asm , chias ma , 1. ( உள் . ) கண் நரம்புக் குறுக்கீடு . 
chias mus , n . முரண்தொடர் அணி நயம் , சொற்றொடரில் 

முற்பாதியின் முறை பிற்பாதியில் மாறுபட அமைத்தல் . 
chias tic , a . தொடரில் முன்பின் முரண்நயமுடைய . 
chib ol , n . வெங்காயத்தாள் , பசுந்தாளுடன் கூடிய வெங் 

காய முளை . 
chibouk , chibouque , n. நீள் புகையிலைக் குழாய் . 
chic , ( பிர . ) n . நயம் , நேர்த்தி , ஒயில் ; கலைநயத்திறம் ; 
ஆணித்தரம் , மேம்படு தகுதி ; a . ஒயிலான ; புத்தம் 
புதுப்பாணியான , நடைநயப் பகட்டுடைய . 
chicane , n . ஏய்ப்பு , ஏமாற்று ; கை மோசம் , கைச்சாலம் , 
புரட்டு ; சீட்டாட்ட வகையில் துருப்புச்சீட்டில்லாத 
வரிசை ; U. ஏய் , பொறியில் சிக்க வை ; மோசம் செய் , கைத் 
தந்திரத்தால் ஏமாற்று . 
chica ner , 11. ஏமாற்றுபவன் , எத்தன் . 
chican ery , 11 . 

சட்டப்பொறியில் சிக்க வைத்தல் , குறுஞ் 
சூழ்ச்சி ; வாயடி , போலிவாதம் , சொற்புரட்டு . 
chica ning , n . சொற்பொறி , சொல்மாறாட்டம் . 
chich , n . சணகம் , கடலையினப் பயறு . 
chich a , 11. சோளத்திலிருந்து வடித்த தென்னமெரிக்கத் தேறல் 


1 . 


கை 


வகை . 


chick1 , 1. கோழிக்குஞ்சு ; பறவைக்குஞ்சு; மழவிளங்குழந்தை ; 

செல்வக்குழந்தை . 
chick 2 , ( இ . ) 1. வரிச்சுத்தட்டி . 
chickadee , 1. பாடும் அமெரிக்கச் சிறுபறவை வகை . 
chickaree , 11. அமெரிக்கச் செவ்வணில் . 
chick ent , n . கோழிக்குஞ்சு ; பறவைக்குஞ்சு; கோழிக்குஞ்சு 

இறைச்சி ; குழந்தை , இளஞ்சிறார் ; கோழை ; ( தொ . ) count 
one s chickens before they are hatched , காரியம் ஆகுமுன் 
அவசரப்படு ; அவசரப்பட்டுக் கெடுத்துவிடு ; Mother Carey s 
chicken , கருமை வெண்மை கலந்த நிறங்கொண்ட நீள் 

சிறகுடைய சிறு கடற்பறவை வகை . 
chick en 2 , ( இ . ) 11. பின்னல் வேலை , பூவிழைத்துன்னல் . 
chick en - breast , 11. உலர்ந்து முன் தள்ளிய நெஞ்செலும்பு . 
chick en - breasted , a . நெஞ்செலும்பு கூடாகி முன் தள்ளப் 

பெற்ற . 
chick en - feed , n . கோழித்தீனி ; அற்பப் பொருள் . 


175 


chicken - hazard 


chill 


சிறு 


chick en - hazard , n . அற்பப் பந்தயத்துக்குரிய 

சொக்கட்டான் வகை ஆட்டம் . 
chick en - heart , n . கோழை நெஞ்சு , தைரியமற்ற இதயம் . 
chick en - hearted , a . உரமற்ற உள்ளமுடைய , கோழையான . 
chick en -pox , 11. சின்னம்மை , தட்டம்மை , பயற்றம்மை . 
chick en - wallah , ( இ . ) 1. துன்னாடை கொண்டு திரிந்து 

விற்பவர் . 
chick ling , chick ling vetch , 11. பயற்றினத்தின் வகை 
chick -pea , 11 . 

சணகம் , பயற்றினத்தின் வகை . 
chick weed , 1. பறவைகள் விரும்பித்தின்னும் களையினத்தின் 


chika ra , ( இ . ) n . நான்கு கொம்புகள் வாய்ந்த மான் வகை . 
chik ara , ( இ . ) 1. நரப்பிசைக் கருவி வகை . 
chil blain , 1. கடுங்குளிரால் ஏற்படும் கன்னிய கைகால் 

கொப்புளம் . 
child , n . குழந்தை ; சிறுவன் ; சிறுமி ; மகவு , மகன் ; மகள் ; 
கான்முளை , மரபில் வந்தவர் , பின்னார் , மரபினர் ; மாணவர் ; 
உயர்குடி இளவல் , ஏந்தல் ; ஆக்க உரு , விளைவுருவானவர் ; 
pl . chil dren ; ( தொ . ) child s play, மிக எளிய செய்தி ; 
from a child, of a child, குழந்தைப் பருவ முதலாக ; with 

child , சூலுற்று , கருக்கொண்டு . 
child - bearing , n . குழந்தைப்பேறு , குழந்தைகளைப் பெறுதல் ; 

a . குழந்தைகளைப் பெறுவதற்குரிய . 
child bed , n . பேறுகால நிலை , பிள்ளைப் பேற்று நிலை . 
child - birth , n . பிள்ளைப்பேறு ; குழந்தைப் பெறுதல் . 
Chil dermas , 11. டிசம்பர் 28 - ஆம் நாளில் நடைபெறும் 

புனிதக் குழந்தைகள் விழா . 
child hood , 11. குழந்தைப் பருவம் ; குழந்தை நிலை , மிகு 
இளமை ; ( தொ . ) second childhood , ( குழந்தை இயல்பு 
மீண்டும் ஏற்படுவதாகக் கருதப்படும் ) முதுமைப் பருவம் . 
child ish , a . சிறுபிள்ளைத்தனமான , விளையாட்டுத் தன்மை 

யுள்ள ; அற்பமான . 
child ishly , adv . சிறுபிள்ளைத்தனமாக, தெரியாத்தன 


வகை . 


chi cle , n . மரவகையின் பால் , அதுக்கு சவ்வின் அடிப்படைக் 


கூறு . 


. 


மாக , 


chic ory , n . நீலமலர்ச் செடி வகை ; காப்பிப்பொடிக்குப் பதி 

லாக அல்லது அதனுடன் கலந்து வழங்கப்படும் பொடிவகை 
யின் வேர் . 
chid , v. chide என்பதன் இறந்தகால - முடிவெச்சம் . 
chidd en , v . chide என்பதன் முடிவெச்ச வடிவங்களுள் ஒன்று . 
chide , v . கடிந்துகொள் , குற்றங்கூறு ; மெல்லக்கண்டி , 

குறைகாண் , குற்றங் கண்டு கண்டி , திட்டு . 
chid ing , n . இடித்துரைப்பு ; குற்றங்கண்டு திருத்துதல் ; a . 

இடித்துக் காட்டுகிற , குற்றங்கண்டுரைக்கிற . 
chief , n . 

தலைவர் ; குடித்தலைவர் ; உரிமை முதல்வர் ; 
பணிமனை முதல்வர் ; முக்கியமானவர் ; தலைமையானது , 
முக்கியத்துவம் உடையது ; தலைமை , முக்கியத்துவம் ; a . 
தலைமையான ; முக்கியமான ; முதன்மையான ; முனைப்பான ; 
மேம்பட்ட ; குறிப்பிடத்தகுந்த ; ads . முக்கியமாக , சிறப்பாக ; 
( தொ . ) in chief , நிலவகையில் அரசரிடமிருந்து நேர் உரிமை 
உடைய ; ( கட் . ) கேடய முகப்பிடம் சார்ந்த , தலைமை 
நிலையான . 
chief - bar on , n . பொருண்முறை மன்றத் தலைவர் . 
chief dom , 11. தலைவன் நிலை ; தலைமை , தலைமையுரிமை . 
chief less , a . தலைவரற்ற . 
chief ling , 11. சிறுதலைவர் , குட்டித்தலைவர் . 
chief ly , a . தலைவருக்குரிய , குடித்தலைவருக்கு உகந்த ; 

ads . முதன்மையாக , மற்ற எல்லாவற்றையும் தாண்டி ; 
சிறப்பாக , தனிவகையில் . 
chief ship , 11. தலைமைநிலை , தலைவன் பதவி . 
chief tain , 11 . தலைமகன் , குலமரபுத் தலைவர் , பழங்குடித் 

தலைவர் ; மக்கள் தலைவர் ; படைவீரர் தலைவர் , தளபதி. 
chief taincy , n . தலைமகனாட்சி , குடிமரபுத் தலைவர் நிலை ; 

தலைமகனாட்சி எல்லை . 
chief tainess , 1. குலமரபுத் தலைவி ; பெண் தலைவர் , தலைவி . 
chief tainship , n . தலைமகன்நிலை ; தலைமை ; தலைமைப்பதவி . 
chiff - chaff , 11. பாடும் சிறு பறவை வகை . 
chiffon , ( பிர . ) 7. ஆடையோர வேலைப்பாட்டில் பயன்படுத்தப் 

படும் வலையாடை வகை : 
chiffonier , 11. சிங்கார நிலைப் பெட்டி , வண்ண வேலை அடுக்கு 

மேடை . 
chiffons, ( பிர . ) n . pl . சிறு சிங்காரிப்புக்கள் , ஒப்பனை 

மினுக்குகள் . 
chigg er , n . = chigoe. 
chignon , 11. தொங்கல் முடிக்கற்றை , வார்முடி , பின்னல் முடி . 
chig oe , chig re , n . தோல் 

துளைத்து நோயுண்டாக்கும் 
வெப்பமண்டல ஈ வகை . 
Chihua hua , n . அஸ்டக் ( Aztecs ) என்ற பண்டைச் செவ் 

விந்திய இனத்தவரால் தெய்விகமாகக் கருதப்பட்ட 
குறுங்கண் பெருஞ்செவி வாய்ந்த சிறுநாய் வகை . 


child ishness , n . குழந்தை இயல்பு , விளையாட்டுத்தனம் , 

சிறு குறும்புத்தனம் . 
child less , a . குழந்தையற்ற , மகப்பேறில்லாத . 
child - life , n . குழந்தை வாழ்க்கை , பிள்ளைப்பருவ வாழ்க்கை 

நிலை . 
child like , a . குழந்தை 

போன்ற ; 

சூதுவாதற்ற ; 
மெல்லிணக்கமான , எளிதில் குழைகிற . 
child ly , a . குழந்தைக்கு இயல்பான , குழந்தைக்குகந்த . 
child - wel fare , n . குழந்தைநலம் , குழந்தைகளின் உடல் 

உளநலங்கள் பற்றிய திட்டமிட்ட சமூகப் பணித்துறை . 
child - wife , 11 . இளமை சான்ற மனைவி . 
chil e , 11, = 

= chilli . 
Chil e , 11. தென் அமெரிக்காவிலுள்ள ஒரு நாடு ; a . தென் 
அமெரிக்காவிலுள்ள சிலி நாட்டுக்குரிய ; ( தொ . ) Chile 
saltpetre , உவர வெடியகி . 
Chil ean , n . தென் அமெரிக்காவிலுள்ள சிலிநாட்டுக்குரியவர் ; 

a . சிலிநாட்டுக்குரிய . 
chil i , 11. = chilli . 
chilliad , 11. ஆயிரம் ; ஆயிரம் அடங்கிய தொகுதி . 
chil iagon , 11 . 

ஆயிரக்கோணம் ; ஆயிரங்கோணங்கள் 
கொண்ட வரையுரு . 
chil iahedron , 11 , ஆயிரம் முகப்பரப்புக்களைக் கொண்ட 

பிழம்புரு. 
chil iarch , 11. ஆயிரமுதல்வர் , ஆயிரம் பேருக்குத் தலைமை 

தாங்குபவர் . 
chil iasm , 11. திரு ஆயிரக்கோட்பாடு , இயேசு நாதர் ஆயிர 
ஆண்டுகள் 

உடல் வாழ்வுடனே ஆட்சி செய்வார் என்ற 
நம்பிக்கை . 
chil iast , 11. திருஆயிரக் கோட்பாட்டாளர் , இயேசு நாதர் 
ஆயிர ஆண்டுகள் உடல் வாழ்வுடன் உலகில் ஆட்சி செய்வார் 

என்ற நம்பிக்கையுடையவர் . 
chilias tic , a . திருஆயிரக் கோட்பாடு சார்ந்த ; இயேசு நாதர் 
ஆயிர ஆண்டுகள் உடல் வாழ்வுடன் உலகில் ஆட்சி செய்வார் 
என்ற நம்பிக்கையுடைய . 
chill , 11 . தணுப்பு , கடுங்குளிருணர்ச்சி ; குளிர் நடுக்கம் , 
சன்னி ; மிகத்தாழ்ந்த தட்பவெப்பநிலை , பொறுக்க முடியாத 
குளிர் நிலை ; ஆர்வம் கெடுக்கும் செய்தி , தளர்வூட்டும் ஆற்றல் , 
உணர்ச்சியற்ற நடைப்பாங்கு ; அச்சுருப்படிவ 


வகை 


176 


chilled 


Chinese 


4 


மர 


a . குளிரால் நடுக்குகிற ; மிதமான குளிருடைய ; குளிர் 
மிக்க , குளிரால் துன்பம் அளிக்கிற ; ஆர்வங்குன்றிய ; 
உணர்ச்சியற்ற ; எழுச்சியற்ற ; 

புலனுணர்ச்சி 

கடந்த ; 
3. கடுங்குளிரூட்டு ; உணர்ச்சிகெடு , எழுச்சி அழி ; வெறுப் 
பூட்டு ; கடுங்குளிருக்கு ஆளாக்கி அழி ; ( தொ . ) take the 
chill off , வெதுவெதுப்பாக்கு , கதகதப்பாக்கு . 
chilled , a . கடுங்குளிரால் தாக்கப்பட்ட ; தணுப்பாக்கப்பட்ட ; 
இரும்பு வகையில் குளிரால் கடினமான ; மாட்டிறைச்சி 
முதலியவற்றின் வகையில் குளிர்பதனப்படுத்தப்பட்ட ; 
ஆர்வம் கெடுக்கப்பெற்ற ; உணர்ச்சி அழிக்கப்பெற்ற . 
chill i , 11. மிளகாய் , மிளகாய் வற்றல் . 
chill iness , n . கடுங்குளிர்நிலை , தணுப்பு . 
chill ing , a . கடுங்குளிர் ஊட்டுகிற ; 

ஊட்டுகிற ; ஆர்வங்கெடுக்கிற ; 
வெறுப்பூட்டுகிற . 
chill um , ( இ . ) 11. புகைக்குழாய் அலகு ; புகைக்குழாய் ; 

புகைக்குழாய் வழி புகைகுடித்தல் . 
chill y , a . கடுங்குளிரான ; குளிர்ச்சியூட்டுகிற ; குளிருக்கு 

ஆற்றாத . 
chill y2 , n = chilli . 
Chilog natha , n . pl . ஆயிரங்கால் அட்டைகள் , 

வட்டைகள் . 
Chilop oda , 11. pl . பூரான்கள் . 
Chil tern Hun dreds , 11. pl . இங்கிலாந்தில் முடியரசுத் 
தனிமானியப் பகுதி நிலக்கூறு ; ( தொ . ) accept the Chiltern 
Hundreds , apply for Chiltern Hundreds , முடியரசின்கீழ் 
உள்ள பதவியாகிய மானியப்பகுதியின் ஏற்பு உறுப்பினர் 
பதவி துறந்தே பெறப்படுவதாதலின் அது பெறுமுன் மக்கள் 
பொதுமன்றத்தில் உறுப்பினரிடத்தைத் துற . 
chimaer a , 11 . == chimera . 
chimb , 11. = chime ?. 
chime , n . ஒத்திசைக்கும் மணிகளின் கூட்டொலி ; அடுத் 
தடுத்துத் தொடரும் பன்மணி ஒலி , கலகல வென்ற ஓசை ; 
ஒத்திசைப்பு , கூட்டிசைப்பு , செவ்வொலி , பண்ணிசைப்பு , 
சந்தம்பட்ட ஓசை ; உரைப்பாட்டு ; ஒத்திசைவு , செவ்விசைவு ; 
ஒலியியைபு , எதுகை , 

வண்ணம் ; V. கூட்டு மணி ஒலி 
எழுப்பு ; ஒத்திசை ; மணி அடி ; மணி அடித்து நேரம் குறி ; 
மணி ஓசை செய்து அழை ; அடுத்தடுத்து ஓசை செய் , பொறி 
முறையில் ஓசை செய் ; இயை , ஒத்துப்போ ; உடன் சேர் ; 
இணக்கம் தெரிவி , 
chime 2 , 11. மிடாவின் வாயலகு ; ( கப் . ) தளத்தில் நீர் செல் 

வதற்குரிய சாய்வான அடித்தளமுடைய வடிகால் . 
chimer a , 11. பழம் புராணகதைகளுக்குரிய சிங்கத்தின் 
தலையும் வெள்ளாட்டின் உடலும் பாம்பின் வாலும் உடைய 
வேதாள விலங்கு வகை ; கதம்பப் புனைவுருவான விலங்கு ; 
கலப்படப்புனைவு ; பொருந்தாக் கற்பனை , கட்டற்ற கற்பனை ; 
கதம்ப உரு ; கதம்ப விலங்குச் சித்திரம் ; சுறாப்போன்ற 
முதிரா எலும்புடைய மீனினம் ; இருவகைத் தளசம மரபின் 
இணைவுடைய உயிரினம் . 
chimere , 1. கிறித்தவ மாவட்ட முதல்வரின் கைப்பகுதியற்ற 

மேலுடுப்பு . 
chimer ic , a , கதம்ப விலங்குருச் சார்ந்த ; வெறும்புனைவான , 

மெய்யல்லாத ; கட்டற்ற புனைவியலான ; நம்ப முடியாத . 
chimer ical , a . பொருந்தாப்புனைவான , கட்டற்ற கற்பனா 
காரமான , கதம்ப உருவான , நம்ப முடியாத , மெய்ம்மையில் 
இல்லாத . 
chim ney , 11. புகைப்போக்கி ; மோட்டின் மேலுள்ள புகைப் 

போக்கியின் கம்பம் ; விளக்கின் ஆவி செல்குழாய் , மேற்கூடு . 
chim ney - board , n . அடுப்பங்கரைத் தட்டி . 
chim ney - corner , n . அடுப்பங்கரையடுத்த கதகதப்பான 

இருக்கை , வெதுவெதுப்பான மூலை . 
chim ney -jack , n . காற்றோட்டத்துக்கான புகைப்போக்கியின் 
சுழல் முகடு . 


chim ney - piece , 21. அடுப்படி மாடத்தட்டு , 
chim ney -pot , n . புகைப்போக்கியின் முகட்டுக்குழல் ; 

( தொ . ) chimney - pot hat , நீடுயர் பட்டுத் தலைக்கவிகை . 
chim ney -shaft , 11. புகைப்போக்கிக் குழாய் . 
chim ney - stack , n . புகைப்போக்கித் திரள் , ஒரே அடியிடத் 

தில் தொடங்கும் புகைப்போக்கிகளின் தொகுதி . 
chim ney - stalk , 11. நீடுயர் புகைப்போக்கி . 
chim ney -swallow , n . குருவி வகை . 
chim ney- sweep , n . புகைப்போக்கி துப்புரவாக்குபவர் , 

ஒட்டடையடிப்பவர் . 
chim ney - sweeper , n . புகைப்போக்கி ஓட்டடையடிப்பவர் ; 

ஒட்டடை வாருகோல் . 
chim ney - top , n . புகைப்போக்கி முகடு . 
chimpanzee , n . மனித உருவை மிகுதியும் ஒத்த வாலில்லா 

ஆப்பிரிக்கக் குரங்கு வகை . 
chin , 11. முகவாய்க்கட்டை . 
Chin a , 11. சீனநாடு ; a . சீனநாட்டுக்குரிய ; ( தொ . ) China 
Aster , விண்மீன் வடிவத் திரள் மலருடைய செடிவகை ; 
China ink , விளக்குக் கரியும் பசையும் கொண்டு கெட்டிப்பாள 
வடிவில் செய்யப்படும் மை வகை ; China jute , நார் தரும் 
பகட்டான மலர்ச்செடி வகை . 
chin a 1 , n . மங்கு , பீங்கான் ; a . மங்கினால் செய்த . 
chin a - clay , n . மங்கு செய்ய உதவும் களிமண் வகை . 
chin a - closet , n . மங்குக்கலக் காட்சி நிலைப்பெட்டி . 
Chin a -grass , n . தாளும் நாரும் தரும் பூச்சிமுள் பூண்டுவகை. 
Chin aman , 1. சீனாக்காரன் , சீனநாட்டான் ; மரப்பந்தாட் 
டத்தில் வலக்கை ஆட்டக்காரன் எல்லைக்குள் இடக்கை ஆட்டக் 
காரன் பந்தின் புகுதரவு , புகுதரவுப் பந்தெறி . 
chin a - man ia , n. மட்டுமீறிய மங்கார்வம் , பீங்கான் 

பைத்தியம் . 
chin a - man iac , 11 . மங்குக்கல ஆர்வ வெறியர் , பீங்கான் 

பித்தர் . 
chinam pa , 11. மிதவைத் தோட்டம் , நடு அமெரிக்காவில் 
மெக்ஸிகோ ( Mexico ) நாட்டில் ஏரிகளில் பாசிச் செடிவகை. 
களைப் பரப்பி வளர்த்துப் பேணும் தோட்டம் . 
Chin atown , 11. நகரில் சீனர் வாழும் பகுதி . 
chin a - ware , 11. மங்குக்கலத் தொகுதி , பீங்கான் கலங்கள் . 
chinch , 11. அமெரிக்க மூட்டைப்பூச்சி வகை . 
chinchill a , 11. மென்மயிர்த்தோலுடைய எலிபோன்ற தென் 
அமெரிக்கக் கொறிக்கும் இன விலங்கு வகை ; கொறிக்கும் 
இன விலங்கு வகையின் மென்மயிர்த்தோல் . 
chin - chin , 11. வரவேற்பு வணக்கமுறை ; விடைபெறு 
வணக்கமுறை ; 3. வரவேற்பு முகமனாற்று ; விடையனுப்பு 
வணக்கமுறை நிகழ்த்து ; int . வருக ! வருக ! ( சீனநாட்டு 
வரவேற்பு வணக்கமுறை ) ; 

போய் வருக ! 
( சீனநாட்டு விடைகொள் வணக்கமுறை ) . 
chin cough , 11. கக்குவான் இருமல் . 
chine , 

11 . தண்டெலும்பு ; முதுகெலும்புக்கணு ; முது 
கெலும்புக்கண்ட இறைச்சி ; வாள்போன்ற 
வரை , ஏறு சரிவான கூர்ம்பாறை ; V. முதுகை முறி. 
chine 2 , 1. நெடுவிடர் , ஆழ்ந்திடுங்கிய பள்ளத்தாக்கு . 
chines , a . ஆடையிற் பன்னிறப்படிவம் பயிற்றிய , ஊடிழை 

யில் உருப்படிவம் படிவிக்கப்பட்ட . 
Chinese , 11. சீன நாட்டவர் ; சீனமொழி ; a . சீன நாட்டுக்குரிய ; 
சீனமக்களுக்குரிய ; சீனமொழிக்குரிய ; ( தொ . ) Chinese 
lantern , மூடுதாள் ஒளி விளக்கு , வண்ணத்தாள் விளக்கு ; 
Chinese paper , செதுக்குப் பதிவுக்குப் பயன்படத்தக்கதாக 
மூங்கிலிலிருந்து செய்யப்படும் மென் பழுப்புத்தாள் வகை ; 
Chinese pavilion , கூட்டொலி மணிகள் தொங்கவிடப்பட்ட 
மேற்கட்டி . 


போய் வருக ! 


மலை முகட்டு 


. 


| 


177 


chink 


chitterlings 


chink 1 , n . ஓட்டை , பிளவு , புடை ; புழை , துளை . 
chink ?, n . 

கணகண ஒலி ; நாணய ஒலி ; 3. கணகண ஓசை 
செய் ; நாணயத்தைக் கணீரென்று ஒலிக்க வை . 
chinks , 11. மூச்சு வாங்கமுடியாத எய்ப்பு நிலை , திணறல் . 
Chinook , n . ஆங்கிலம் - பிரஞ்சு - அமெரிக்கப் பழங்குடி 

மொழிகள் முதலிய பன்மொழி கலந்த வணிகர் பேச்சுவகை . 
chinook , 11. வட அமெரிக்கக் கீழ்க்கரை மலைப்பகுதியிலுள்ள 

குளிர்கால வெதுவெதுப்பான கடற்காற்று . 
chinov nik , n . ருசிய அரசியலின் உயர் அதிகாரி ; ஆட்சிக் 

குழுவினர் , அதிகாரவர்க்கத்தார் . 
chintz , n . சீட்டித்துணி ; பல்வண்ண அச்சுத்துணி ; a . அச் 

சடித்த ; அச்சுத்துணியாலான . 
Chionodox a , 11. விடியற்காலத்தில் அலரும் நீலமலர்ச் 

செடி வகை . 
chip , n . மரத்தின் துண்டு , துணுக்கு ; கட்டையின் சுள்ளி , 
வரிச்சல் , சிம்பு , சிராய் ; சில்லு , கல்லின் சிறுதுண்டு ; காய் 
கறியின் சிறுநறுக்கு , பூழி ; அரிதல் , துண்டித்தல் ; பரப்பின் 
வடு , தழும்பு ; பொன்காசு , பவுன் ; 3. மரத்தைக் குறுக 
வெட்டு ; கல்லை ஓரமாகக் கொத்து , சிறு சில்லாக உடை ; 
கொத்திச் செதுக்கு , செதுக்கி உருவாக்கு ; சீவு , அரி ; 
வாய்ச்சியால் சீவியெடு ; அலகால் முட்டைத் தோட்டைக் 
குத்தி உடை ; குழிப்பந்தாட்டத்தில் பந்தை மெல்லெறியுடன் 
அடி ; சீவப்பெறு ; ( தொ . ) chip in , மேசைமீது மரநறுக் 
கிட்டு ஆட்டத்தில் சேர் ; தலையிடு , இடையிடு ; chip of the 
old block , தந்தையைப்போன்ற மகன் ; chip on one s 
shoulder , எதிர்ப்பை வரவேற்கும் தோற்றம் ; dry as & chip , 
சுவையற்ற , கவர்ச்சியற்ற . 
chip , 1. மற்போர்ப் பொறி முறை வகை ; ப . மற்போர்ப் 

பொறிமுறை வகையைக் கையாளு. 
chip - bas ket , n . வரிச்சல் கூடை , பழக்கூடை . 
chip board , n . ஒட்டுமரக்கட்டை , மரத்தூள் சருகு செத்தை 
களுடன் மெழுகிணைத்து ஆக்கப்படும் கட்டை ; கழிவுத்தாள் 
கூழால் செய்யப்படும் பெட்டிக்குரிய அட்டைத்தாள் . 
chip - car ving , n . இடையிடையே சிம்பு செதுக்குவதன் 
மூலம் இயற்றப்படும் செதுக்குவேலை , கொத்துச் செதுக்குப் 
பணி . 
chip - hat , n . பனை ஓலை நறுக்குகளால் இயற்றப்பட்ட தலைக் 

கவிகை , ஓலைத்தொப்பி . 
chip muck , chip munk , 1. வட அமெரிக்க அணில் வகை . 
chipped , a . கொத்தப்பட்ட . 
Chipp endale , n . 18 - ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த தச்சு 
விற்பனர் ; சிப்பெண்டேல் என்ற தச்சு விற்பனர் வகுத் 
தமைத்த உயர் தரச் சித்திர வேலைப்பாடுடைய மரத்தாலான 
தட்டுமுட்டுக் கலன் வகை ; புத்தக மேலட்டைப் பாணி வகை ; 
a . சிப்பெண்டேலுக்குரிய ; சிப்பெண்டேலின் பாணியுடைய ; 

உயர் தரச் சித்திரவேலைப்பாடுடைய மரக்கலன்கள் சார்ந்த . 
chipp ing , n . கொத்துதல் ; a . கொத்துகிற . 
chipp y , a . துண்டுத்துணுக்குகள் நிறைந்த ; பசையற்ற , 

கவர்ச்சி தராத ; குடியினால் நிலையிழந்த . 
chips , n . pl . உருளைக்கிழங்கு வட்டுக்கள் ; உருளைக்கிழங்கு 

வற்றல் ; வற்றல் ; பணம் ; படைத்துறைத் தச்சர் . 
chip - shot , n . குழிப்பந்தாட்டத்தில் மெல்லெறிப் பந்தடி . 
chirag ric , chirag rical , a . கைச்சந்துவா தம் சார்ந்த , 

கைவா த சூலையுடைய . 
chirk , U. அகவு , கூவு , கீச்சிடு . 
chirm , n . சந்தடி , இரைச்சல் ; குருவி வகையின் திரள் ; 

5. கூவு , அகவு . 
chirog nomy , n . = cheirognomy . 
chir ograph , n . முறைப்படி எழுதிக் கையொப்பமிட்ட 
பத்திரம் . 

23 


chirog raphist , n . = cheirographist . 
chirog raphy , n . = cheirography . 
chirol ogy , n . = cheirology . 
chi romancy , n . = cheiromancy . 
chiromant ic , chiromant ical , a . = cheiromantic , 

cheiromantical . 
chiron omer, n . = cheironomer . 
chiron omy , n . = cheironomy . 
chirop odist , n . காலின் காய்ப்பு -விரற்கணுவீக்கம் - மெய்க் 

குரு முதலியவற்றின் மருத்துவ விற்பனர் . 
chirop ody, 11. காலின் காய்ப்பு - விரற்கணுவீக்கம் - மெய்க்குரு 

முதலியவற்றுக்கான மருத்துவம் . 
chiroprac tic , n . வர்மமருத்துவ முறை , தண்டெலும்பில் 
தடவி நரம்புகளின் செயல் தடுத்து நோவு குணப்படுத்தும் 
முறை . 
chiroprac tor , n . வர்மமுறை மருத்துவர் . 
chirop terous, a . = cheiropterous. 
chirp , 11. பறவைகளின் குற்றுயிர்ப்பொலி , கிறீச்சொலி ; 

பல்லியின் முரல் ஒலி ; கலகலப்பு ; மென்குரல் பேச்சு ; 
U. கலகல ஒலிசெய் ; முரல் ஒலி செய் ; கீசுகீசென்று இசை ; 

மென்குரலில் முணுமுணு . 
chirp er , n . சிறுபறவை . 
chirp ily , adv . கலகலப்புடன் . 
chirp iness , 11. கலகலப்பு . 
chirp ing - cup , n . களிநறாக்கலம் . 
chirp y , a . கிளர்ச்சிவாய்ந்த , மகிழ்வுடைய , கலகலப்பான . 
chirr , v . தத்துக்கிளிபோல் வீறிட்டிரை , கரகரவென்றொலி 

செய் . 
chi rrup , 11 , நீடித்தடுக்கிய குற்றுயிர்ப்பொலி , களகளப்பு ; 
குதிரை 

ஊக்கொலி ; குழந்தையை மகிழ்வூட்டும் ஒலி ; 
குடுகுடுப்பொலி , குரவை ஒலி ; U. குதிரை ஊக்கொலி செய் ; 
குரவையிடு ; ஊக்கு , கிளர்ச்சியூட்டு . 
chirt , n . அமுக்குகை ; தாரைபீற்றுகை ; 3. அமுக்கு ; 

கொட்டித்தெளி . 
chis e11 , 11. உளி , சிற்றுளி, கொத்துளி ; . உளிகொண்டு 

செதுக்கு ; குடை , கொத்தி இழை , செதுக்கி 
உருவாக்கு . 
chis e12 , n . பரல் , கூழாங்கல் , சரளை ; சாவி ; தவிடு . 
chis elled , a . உளியால் செதுக்கப்பட்ட ; உளியால் செதுக்கப் 
பட்டது போன்ற செம்மையான வடிவமைப்புடைய , செப்ப 
முடைய . 
chis elling , n . கொத்திழைப்பு , அருமையான கலை 

வேலைப்பாடு . 
chis el -tooth , 1. கொறிக்கும் விலங்கின் பல் , கொத்துளிப் பல் . 
chit 1 , 11. சிறுமதலை ; சிற்றிளம்பெண் , சிறுக்கி , சிற்றுருவினள் 
chita , ( இ . ) n . சிறுமுறி, சீட்டு , குறிப்புத்துண்டு ; பணக் 

குறிப்புச்சீட்டு . 
chit al , ( இ . ) n . புள்ளிமான் வகை . 
chit - chat , 11 . சிற்றுரையாடல் , நேரப்போக்குப் பேச்சு , 

இன்ப உரையாடல் , வம்பளப்பு . 
chit in , 11. உயிரினத்தோட்டின் மூலப்பொருள் . 
chit inous , a . தோட்டு முதற்பொருள் சார்ந்த ; தோடான ; 

தோடு போன்ற . 
chi ton , n . பண்டைக் கிரேக்கரின் மெல்லிய உட்சட்டை . 
chitt ack , 11. வங்காள எடையளவுக் கூறு , ஆங்கிலக் கல் 

லெடையில் 16- இல் ஒரு பங்குக்கு ஒப்பான அளவை . 
chitt erlings, n . pl . உணவுக்குரிய பன்றிச் சிறுகுடற் 
கொடிகள் ; சிறு விலங்கு உட்குடற் கூறுகள் . 


கொத்து , 


178 


choir - organ 


chitty 


chitt y , n . = chit ?. 
chitt y , a . சிறுமதலையான ; சிறுக்கியான . 
chiv alric , a . வீரப்பெருந்தகை அமைப்புச்சார்ந்த ; சான்றாண் 

மைக்குரிய . 
chiv alrous , a . வீரப்பெருந்தகைமையுடைய ; பெண்பாலரிடம் 
அன்பாதரவுடைய , 

சால்புமிக்க ; விட்டுக்கொடுக்கின்ற , 
பெருந்தன்மைவாய்ந்த ; வீரப்பண்பு நயத்துக்குரிய ; முற்கால 
வீரப்பண்புநய அமைப்புக்குரிய , சான்றாண்மைக்குரிய . 
chiv alrously , adv . பெருந்தன்மையுடன் ; பெண்பாலருமை 
யறிந்த பீடுடன் , பெண்பாற் காப்புக்கடம் பூண்ட நிலையில் ; 
விட்டுக்கொடுப்பு மனப்பான்மையுடன் . 
chiv alry , 11. வீரப்பண்புமரபு , வீரதர்மம் ; நயநாகரிக வீர 
மரபு , வீரப்பெருந்தன்மை ; காப்புக் கடப்பாட்டுணர்வு , மாதர் 
துணையிலார் மாட்டு ஆதரவுடைமை ; பண்பகலம் , 
அகலம் , பெருவீரம் , சால்பு ; மேலை யுலகின் முற்கால வீரப் 
பெருந்தகை அமைப்பு , அருள்வீரர் குழுமம் , வீரச்சான்றோர் 
குழாம் ; குதிரை வீரர் தொகுதி ; ( தொ . ) flower of chivalry , 
வீறாண்மைக்கொழுந்து , வீரநலஞ் சிறந்த இளைஞர் தொகுதி . 
chive , 11. வெங்காய இனப்பூண்டு வகை . 
chivv y , chivy , n . வேட்டைக் குரல் ; வேட்டை ; பின் 
தொடர்கை ; விளையாட்டு வகை ; 3. வேட்டையாடு ; பின் 
தொடர் ; துள்ளிக்குதி ; துன்புறுத்து , தொல்லைப்படுத்து ; 
பரிசுகெடு . 
chlan ydospore, 11. திண்தோற்சிதல் . 
chlam ys , 11. குட்டையான மேலுடுப்பு ; செந்நீல மார்ச் 

சட்டை- ; pl . cblam ydes . 
chloas ma , n . பொன் தவிட்டு நிறம் படரும் படைநோய் 


மன 


வகை , 


chlor al , n . பாசிக உலர்வெறியம் , நீரகற்றப்பட்ட வெறி 
யத்தில் பாசிகம் இயைந்து செயற்படுவதால் உண்டாகிற 
நிறமற்ற கூர்மணமுடைய தெளிவான நீர்மம் ; நச்சுத்தடை 

காப்பிலும் வசியத்திலும் பயன்படுகிற நீரியல் பொருள் . 
chlor alism , 11. பாசிக உலர்வெறியப் பழக்கம் ; பாசிக உலர் 

வெறியந் தரும் மயக்கக் கோளாறு . 
chlor alize , v . பாசிக உலர்வெறியமூட்டு , பாசிக உலர்வெறிய 

மூலம் மயக்கமூட்டு . 
chlorar gyrite , n . வெள்ளிப் பாசிகை , கொம்பின் திண்ணியல் 

புடைய கனிப்பொருள் வகை . 
chlo rate , n . பாசிகக்காடியின் உப்புவகை . 
chlo ric , a . பாசிகத்துக்குரிய ; பாசிகங்கலந்துருவான . 
chlo ride , 11. பாசிகை , வேறொரு தனிமத்துடன் இயைந்த 

பாசிகம் ; வண்ணகத்தூள் . 
chlorim eter , 11. பாசிகச்செறிவுமானி , வண்ணகத்தூளில் 

பாசிகச் செறிவை அளக்கும் கருவி . 
chlor inate, v . பாசிகச் செயற்படுத்து , நீரின் நுண்ம அழிப்பு 
வகையிலும் கனிவிளைவிலிருந்து 

தங்கம் 

பிரிப்பதிலும் 
பாசிகத்தை ஈடுபடுத்து . 
chlorina tion , 11. பாசிகச் செயற்பாடு . 
chlor ine , n . ( வேதி . ) பாசிகம் , நிறநீக்கம்- நுண்மத்தடை 
காப்பு - போருக்குரிய நச்சுவளிப்படைகள் ஆகியவற்றில் பயன் 
படும் நெஞ்சு திணற அடிக்கும் கார மணம் உடைய வளியிய 
லான தனிமங்களுள் ஒன்று ; ( தொ . ) chlorine water , 
பாசிக நீர்க்கரைசல் . 
chlo rinise , v . chlorinate . 

. 
chlo rite , 11 . ஊகநிலையான பாசிகக்காடியின் ( நீரகப்பாசிக 

மூவுயிரகையின் ) உப்பு வகை . 
chlo rite - schist , 11. பாசிக உப்புக் கலந்த மடிப்புப் பாறை 


chlor oform , n. மயக்கமருந்து , எளிதில் ஆவியாகும் இனிமை 
கலந்த சுவையுடைய நிறமற்ற உணர்ச்சியகற்றும் நீர்மம் ; 
ப . மயக்கமருந்து வழங்கு . 
chlor oformer , chlor oformist , 11. மயக்கமருந்து வழங்கு 

பவர் , மயக்க மருந்து ஈடுபடுத்துபவர் . 
chlorom eter , 11. = chlorimeter . 
chloromy cetin , 11. நச்சுக்காய்ச்சல் - முதுகந்தண்டுநோய் . 
மூளை அதிர்ச்சி ஆகியவற்றில் பயன்படுத்தப்படும் மருந்து 
வகை . 
chlor ophyl , chlor ophyll , 7. பாசியம் , இலை - தழை - தண்டு 

களில் பசுமையூட்டும் கூறு . 
chlo roplast , n . பாசணு , இலை - தழைகளில் பசுமைக்குக் 

காரணமான பாசியம் ஆக்கும் கூறு . 
chlo roquin , 1 . முறைக்காய்ச்சலில் பயன்படுத்தப்படும் 

மருந்துச்சரக்கு . 
chloro sis , n . இளம்பெண்டிரின் பசலைத் தளர்ச்சிநோய் , 

பசுமை நிறம் படரும் சோகை . 
chlorot ic, a . இளம்பெண்டிரின் பசலைத்தளர்ச்சி நோய் 

சார்ந்த , பசுமைச் சோகைக்குரிய . 
chlor ous , a . பாசிகச் சார்பான ; ( தொ . ) chlorous acid, 
பாசிகச் சார்பான கரைசலிலும் உப்பு வகையிலும் மட்டுமே 
இருப்பதாகக் கருதப்படும் ஊக நிலையான பாசிகக்காடி வகை 
( நீரகப் பாசிக மூவுயிரகை ). 
chock , 11. ஆப்பு , அடைப்புக்கட்டை , அடைகல் , முட்டுக்கட்டை ; 
( கப் . ) படகு வைப்பதற்குரிய அண்டைக்கட்டை ; 3. ஆப் 
பிட்டிறுக்கு , அடைகல் வைத்து அசைவில்லாமல் 

செய் ; 
( தொ . ) chock up , அண்டைக்கட்டை வைத்து . இறுக்கு . 
chock -a - block , a . செம்மிய , மிடைந்து நிரம்பிய . 
chock ful , a , திணிக்கப்பட்ட ; முட்ட நிரம்பிய , செறிந்த . 
chock -tight , a . மிக இறுக்கமான . 
choc olate , n . இன்பசைப்பண்டம் ; கொக்கோ விதை மாவுடன் 
வெல்லம் கலந்து செய்யப்படும் இனிப்புத் தின்பண்டம் ; 
நறுவிதைக்குடி தேறல் வகை , பாலிலோ வெந்நீரிலோ கலந்த 
நறுவிதைச்சத்து ; a . இன்பசைப் பண்டம் கலந்த ; திண்ணிய 
கருந்தவிட்டு நிறம் வாய்ந்த ; ( தொ . ) chocolate cream , 
இன்பசை உட்பொதிந்த தின்பண்டம் . 
choc taw , n . கால்மாறு சறுக்காட்டம் , பனிச்சறுக்கு விளை 
யாட்டில் சறுக்கு கட்டத்தின் கோடியிலிருந்து கோடிக்கு 
எதிரெதிர்க் கால்களால் சறுக்கிச் சென்று மீளுதல் . 
choice , n . தெரிவு , தேர்ந்தெடுப்பு ; மிகு விருப்பம் , விருப்ப 
மேம்பாடு ; தேர்வு முதன்மை ; விருப்பத் தேர்வு ; தேர்ந் 
தெடுக்கப்பட்டது , விருப்பேற்பு ; தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ; 
தேர்வாற்றல் ; தேர்வுரிமை ; a . தேர்ந்தெடுக்கப்பட்ட ; நனி 
சிறந்த , சுவைமை முனைப்பான ; பண்புயர்வுடைய , தகவார்ந்த ; 
( தொ . ) at choice விருப்பப்படி ; for choice, தேர்வு வாய்ப் 
பாக ; Hobson s choice, இது அல்லது இல்லை எனும் நிலை ; 
make choice of , தேர்ந்தெடு ; of one s choice , தேர்ந் 
தெடுத்த , விருப்பார்ந்த ; take one s choice , பெற்ற 
வாய்ப்பினில் உற்றது தேர்ந்தெடு . 
choice ly , adv . நன்கு தேர்ந்தாய்ந்து ; விழிப்பாய்வுடன் . 
choice ness , 11. தனிச்சிறப்பு ; நேர்த்தி ; நயமேம்பாடு . 
choir , 11. பாடகர் குழு ; திருக்கோயிற் பாடகர் குழாம் ; திருக் 
கோயிலில் பாடற்குழுவுக்குரிய பகுதி ; கம்பி வேலியால் 
தனியாகப் பிரிக்கப்பட்ட திருக்கோயிலின் கீழ்ப்புறக்கோடி ; 
பறவைகளின் கூட்டம் ; தேவ தூதர்களின் ஈட்டம் ; 3. ஒருங்கு 
கூடிப்பாடு . 
choir - boy , n. பாடகர்குழுச் சிறுவன் . 
choir - man , n . பாடகர் குழுவினன் . 
choir - master , 11. பாடற்குழுவின் இயக்குநர் . 
choir - organ , n . பேரிசைக்கருவியின் உறுப்பு. 


வகை . 


chlor odyne, n . 


நோவகற்றும் கூட்டு 


மருந்துச்சரக்கு 


வகை . 


179. 


choke 


chopper 


உடைய 


உணவை 


choke , 11. மூச்சுத் தடை : திணறல் ; மூச்சடைப்பு ஒலி ; 
அடைப்பு , நெரிப்பு ; நீரோட்டத் தடைமுறை ; மின்னொழுக் 
குத் தடங்கல் அமைவு ; 3. மூச்சடைக்கச் செய் ; மூச்சடைக் 
கப் பெறு ; மூச்சுத்திணற அடி ; மூச்சுத்திணறுதல் உறு ; 
தடைப்படுத்து ; தடைப்படு ; சங்கைப் பிடித்து நெரி ; 
தொண்டை அடைத்துக்கொள் ; உணர்ச்சிகளுக்கு அடைப்பிடு ; 
உள்ளடங்கிப் போ ; ( தொ . ) choke down , 
விழுங்கு ; உணர்ச்சி அல்லது குரலை மறைத்தடக்கு ; choke 
off , வலிந்து கைவிடும்படிச் செய் ; choke up, வழி அடைத் 
துத் தடு . 
choke - bore, 11 . துப்பாக்கியின் இடுங்கிய முகட்டுத்துளை . 
choke - damp , n . சுரங்க நச்சாவி ; கிணறுகளிலுள்ள நச்சு 

வளி . 
choke ful , a . முட்டநிரப்பிய , திணிக்கப்பட்ட . 
choke - pear , n . தசைமஞ் சுருக்கும் ஆற்றலுடைய பேரி 

யினப்பழ வகை ; வாயடைப்பு , பேசாதிருக்க வைக்கும் செய்தி , 
chok er , 11. திணறவைப்பவர் ; திணறடிப்பது ; அடைப் 
பவர் ; அடைப்பது ; அகல் கழுத்துக்குட்டை ; முறைப்பான 
அகல் கழுத்துப்பட்டை . 
chok ing , a . திணற அடிக்கிற ; வாயடைக்கிற ; ஓட்டம் 

தடைப்படுத்துகிற . 
chok ing - coil , n . மின்னோட்ட வேகம் தடுத்தாளும் திருகு 

கம்பிச்சுருள் அமைவு . 
chok ra , ( இ . ) n . சிறுவன் , வேலைக்காரப்பையன் . 
chok y , ( இ . ) n . சிறைக்கூடம் , காவற்சாவடி . 
chok y2 , a . மூச்சடைக்க வைக்கிற ; தடைப்படுத்துகிற . 
cholae mia , 11. பித்த சோகை , குருதியில் பித்தநீர் தேங்கு 

வதனால் ஏற்படும் நோய் . 
_ cholagog ic , a . பித்தபேதி உண்டுபண்ணுகிற ; பித்தபேதி 

மருந்துக்குரிய . 
cho lecyst , 1. பித்தப்பை . 
cholecysti tis , n . பித்தப்பை அழற்சி. 
cholecystos tomy , cholecystot omy , 11 . பித்தப்பை 

அறுவை . 
chol er , 11. பித்தநீர் , முற்கால ஐரோப்பிய மருத்துவக் கோட் 
பாட்டின்படி தாதுநீர் நான்கினுள் ஒன்று ; கோபம் , சினம் , 
சிடுசிடுப்பு . 
chol era , 11. வாந்திபேதி ; ( தொ . ) chicken cholera , கோழி 

நோய்வகை . 
chol era - belt , 11. கொள்ளை நோய் தடுத்துக் காக்கும் நோக் 
குடன் அணியப்படும் பட்டு அல்லது மென் 

சணல் 
அரைக்கச்சை . 
cholera ic , a . வாந்திபேதிக்குரிய , கொள்ளைநோய் சார்ந்த . 
chol eric , a . பித்தம் நிரம்பிய ; ( செய் . ) கடுஞ்சினமுடைய , 

எளிதில் சீற்றம் கொள்ளுகிற , சிடுசிடுப்பான 
chol erine , n . வேனிற்கால வாந்திபேதி . 
chol iamb , 11. கிரேக்க ரோம மொழிகளில் குறுந்துள்ளல் 

ப்பு வகை , கடைச்சீர் மட்டும் இருநெடிலாயமைந்த மூ 
எறுசிர்யாப்பு . 
choliam bic , a . மூ ஏறு சீர்யாப்புக்குரிய , குறுக்துள்ளல் 

(பாப்பிலமைந்த . 
chol ic , a . பித்தநீர் சார்ந்த ; ( தொ . ) cholic acid , பித்தநீரி 

லிருந்து உருவாகிய காடி வகை . 
chon dral , a . எலும்புக் குருத்தியலான ; குருத்தெலும்பு 

சார்ந்த . 
chon dre , n . பரற்குரு , வான்வீழ் கோளங்களிலும் கடலடிப் 

படிவங்களிலும் காணப்படும் உருள் பரல் . 
chon drify , T. எலும்புக் குருத்தாக மாறு . 
chon drin , 11 . எலும்பின் குருத்துமூலம் , எலும்புக்குக் கரு 
மூலமான வெண்ணீல நிறமுடைய கெட்டிப்பான மணிப் 
பசைப் பொருள் . 


chon drite , n . பரற்குரு - அடங்கிய வான்வீழ் கோளம் ; 
எலும்பின் குருத்தியலான செந்நிறக் கடற்பாசிபோல் தோன் 
றும் புதைபடிவம் . 
chondropteryg ii, n . pl . எலும்பின் குருத்தினம் , முதிரா 
எலும்பு மூலப்பொருளை எலும்புக்கூடாக 

சுறா 
முதலிய மீனினங்களை ஒத்த உயிரினம் . 
Chon drus , n . எலும்பின் குருத்தியலான செந்நிறக் கடற் 

பாசி இனம் ; pl . Chon dri . 
chon drus , 1. எலும்பின் குருத்து , முதிர்ச்சிபெறா நிலையி 

லுள்ள கருமூல எலும்பு . 
choose , 3. தேர் , பலவற்றினின்று தேர்ந்தெடு , பொறுக்கி 
யெடு ; ஒன்றை அல்லது மற்றவற்றைக் காட்டிலும் விரும்பித் 
தெரிந்தெடு ; விரும்பித்தேர் ; விருப்பந்தெரிவி ; விரும்பு ; 
துணிந்தெடு , துணி ; தேர்வுசெய் ; தக்கதெனக் கருது , ஒரு 
முகமாகத் தீர்வுசெய் ; பிரதிநிதியாகத் தெரிவுசெய் ; துணைவ 
ராகத் தேர்ந்துகொள் ; ( தொ . ) cannot choose but , வேறு 
வழியின்றி , கட்டாயமாக : choose between , தகுதி ஒப்பிட்டுத் 
தேர் ; pick and choose , நன்கு பார்த்துத் தெரிந்தெடு . 
choos er , 11. தெரிந்தெடுப்பவர் . 
chop , n . வெட்டுதல் ; வெட்டிக் கூறுபடுத்திய உணவு ; 
வெட்டுத்துண்டு , கறித்துண்டு , எலும்புடன் துண்டிக்கப் 
பட்ட இறைச்சிக்கண்டம் ; நீர்ப்பரப்பில் வேலி எதிர்த்துக் 
காற்றினால் ஏற்படும் முறிபள்ளம் ; பிளவு ; 3. வெட்டு , 
துண்டித்துத் தள்ளு ; குறுக நறுக்கு , அரி , சிதை ; சொல்லை 
வெட்டிக் குறுக்கு ; பிளவுபட ஒலி ; குத்து , இடி , தட்டு ; 
திடுமெனச் செல்லு ; தற்செயலாக எதிர்பாராது வருகை 
அளி ; பிளவுறு ; திசையில் வெட்டிச்செல் ; முட்டிச்செல் ; 
( தொ . ) chop at , இலக்குவைத்து வெட்டு , மீது மொத்து ; 
chop away , chop down , chop off, Gul.19. Goir ; chop 
back , திடுமென எதிர்த்திசை திரும்பு , மடங்கிச்செல் ; chop in , 
பேச்சிடையே தலையிடு ; chop out , பரப்பின்மேல் வந்து 
தோன்று ; chop through , வெட்டிச் செல் , ஊடறுத்துச்செல் ; 
chop up , குறுக அரி ; திடுமென மேற்பரப்புத் துளைத்துத் 
தோன்று . 
chop , n. விலங்கின் தாடை , மூஞ்சி , மோவாய் ; கன்னம் , 
கதுப்பு ; பன்றிபோன்ற விலங்கின் கீழ்த்தாடை அல்லது 
கதுப்பு இறைச்சித்துண்டு ; பற்று கருவியின் அலகு ; 
U. விழுங்கு ; கடித்து நொறுக்கு . 
chop , ( இ . ) 1. இந்தியா -சீனா போன்ற நாடுகளில் முத்திரை , 
பொறிப்பு ; முத்திரைப் பொறிப்பிட்ட பத்திரம் ; தனி இசை 
வாணைச் சின்னம் ; இசைவுச்சீட்டு ; நுழைவுச்சீட்டு ; சீனாவில் 
வாணிக அடையாளச் சின்னம் ; சரக்குத்தரத்தின் அடை 
யாளம் ; பண்புப்படி , தரம் ; ( தொ . ) first chop , முதல் தரம் ; 
no chop , மோசம் . 
chop , n . மாற்றம் ; திசைதிருப்பம் ; பரிமாற்றம் , கொடுக்கல் 
வாங்கல் ; ப . மாறுபடு ; திசை திரும்பு ; பண்டமாற்றுச் 
செய் ; ( தொ . ) chop about , chop round , திடுமெனத் திசை 
திரும்பு ; chop and change , கொடுக்கல் வாங்கல் ; மாறு 
பாடு ; ஊசலாட்டம் , தயக்கம் ; இடையூறு ; chop logic , 
நச்சு வாதிடு . 
chop - chop , adu . , int . விரைவாக , உடனடியாக , தாமத 

மின்றி . 
chop - fallen , a . நாடிதளர்ந்த ; முகஞ்சோர்ந்த , கிளர்ச்சி 

யற்ற , ஊக்கம் குலைந்த . 
chop .house, 11. மலிவான உணவுவிடுதி . 
chop in , 11. பிரான்சின் நீர்மங்களுக்குரிய பழங்காலச் சிறு 

முகத்தலளவைக்கூறு . 
chopin , chop ine, n . சேற்றில் செல்வதற்கு உதவியாகப் 

புதை படிகளுக்கிடும் உயரிய அடிக்கட்டை . 
chop - log ic , n . விதண்டாவாதம் , நச்சுவாதம் . 
chopp er ,, n . வெட்டுபவர் , தறிப்பவர் ; கைக்கோடரி : 
வெட்டுக்கத்தி ; விட்டுவிட்டு உரக்கப்பாடும் பறவை வகை . 


. 


யாலான 


180 
chopping 

chowder 
chopp ing , n . வெட்டுதல் , சிதைத்தல் ; வெட்டுத்துண்டு cho reograph, choreog rapher , n . கூடியாட்ட ஆடல் 
களின் தொகுதி ; வெட்டப்பட்ட அளவு ; குறைக்கப்பட்ட வகையின் அமைப்பாளர் . 
பொருள் ; மரம் வெட்டப்பட்டுக் கிடக்கும் காட்டுப்பகுதி ; 

choreograph ic, a . கூடியாட்ட ஆடல் வகை அமைப்புக் 
a . வெட்டுவதற்குரிய ; நிலையற்ற . 

குரிய ; ஆடல்வகை ஏற்பாட்டுக்குரிய . 
chopp ing , a . குழந்தை வகையில் தடித்த ; உறுதியான ; choreog raphy , n . ஆடற்கலை , கூடியாட்டவகைக்குரிய 
கொழுமழுவான . 

கலை ; கூடியாட்ட வகைக் கலைக்குறியீட்டுப் பதிவு ; ஆடல் 

தொகுதி 
chopp ing - block , n . தறிப்பதற்குரிய அடிக்கட்டை , பட்ட 

அமைப்பாண்மை ; கூடியாட்டவகை அமைப் 
டைக்கட்டை . 

பாண்மை . 
chopp ing - knife , n . வெட்டுக்கத்தி . 

cho riamb , n. நெடில் குறிலிணை நெடிலான நாலசைச்சீர் . 
chopp y , a . கீறல் நிறைந்த ; மேடுபள்ளமான , கரடுநிர choriam bic , 11. நெடில் குறில் இணை நெடிலான நாற்சீரடி 

பாவகை ; a . நெடில் குறில் இணை நெடிலான 
டான ; கொந்தளிப்பான . 

நாலசைச் சீர்சார்ந்த ; நெடில் குறில் இணை நெடில் அசை 
chopp y , a . விட்டுவிட்டுச் செல்கிற , அலைஅலையாய்ச் செல் 

களடங்கிய . 
கிற ; எதிரெதிர்ப் போக்குடைய ; இசைவுப் பொருத்தமற்ற . 

choriamb us , n . = choriamb . 
chopp y , a . காற்றைப்போல நிலையற்ற , அடிக்கடி மாறு 

chor ic , a . கிரேக்க நாடகங்களின் ஆடல்பாடற் குழுவுக் 
படுகிற , விட்டுவிட்டுத் திசைமாறுகிற . 

குரிய ; ஆடல் பாடற் குழுப்போன்ற . 
chops , n . pl. குறட்டின் கௌவு வாய் ; பீரங்கியின் பேழ் 
வாய் ; உப்பலான முகமுடையவர் . 

cho rioid , a . கருப்பையின் புறத்தோல் போன்ற , 
chop - sticks , n . pl . சீனர் ஒரு கையால் உணவெடுத்தருந்தப் chor ion , n . கருப்பையின் புறத்தோல் : pl . cho ria . 
பயன்படுத்தும் தந்தத்தாலான குச்சியிணை . 

choripet alous, a . ( தாவ . ) தனித்தனி வேறான இதழ்களை 
chop - su ey , n . சீன நாட்டில் நல்லெண்ணெய்த் தாளித்த 

யுடைய . 
புலவுச் சோறுவகை . 

cho risis , n . கிளைவழிப் பெருக்கம் , கிளைப்பதன்மூலம் 
chorag ic , a . ஆடல்பாடல் குழுத்தலைவருக்குரிய . 

உறுப்புப் பலவாகும் முறை . 
chora gus , 11 . 

கிரேக்க நாட்டின் ஆடல்பாடற்குழுவின் chor ister , 1. பாடற்குழு உறுப்பினர் ; பாடற்குழுவிலுட் 
அமைப்பாளர் , ஆடல்பாடற்குழு இயக்குநர் . 

பட்ட சிறுவன் , பாடற் பைதல் . 
chor al , n . எளிய இன்னிசைப் பாட்டு , தேவபாணிப் பாசுரம் ; chorog rapher , n . விரிநிலநூலார் , மாவட்ட வாரியாக 
ரோமன் கத்தோலிக்கத் திருக்கோயிலில் பாடகர் குழு முழுமை நிலநூல் விரித்தாராய்பவர் . 
யும் இணைந்து பாடும் வழிபாட்டுப் பாடல் . 

chorograph ic, chorograph ical , a . விரிநிலநூல் சார்ந்த , 
chor al , a . பாடகர் குழாத்துக்குரிய ; பாடற்குழுவினரால் விரிநில நூலுக்குரிய . 
மிழற்றப்பட்ட , பாடகர் குழாத்தின் உடனிசைப்புடைய . 

chorog raphy , n . விரிநிலநூல் , மாவட்ட வழியாக விரிந்து 
chorale , n . = choral 1 . 

செல்லும் நிலநூல் . 
chor alist , 11. பாடற்குழுவினர் , பாடகர் குழாத்தின் உறுப் cho roid , a . = chorioid. 
பினர் , பாடுவார் . 

chorolog ical , a . நிலப்பரப்பு வளம்சார்ந்த . 
chor ally , adu . ஒரே பாடற்குழுவாக ; பாடற்குழுவுக்கேற்ப ; chorol ogist , 11. நிலப்பரப்பு வள ஆய்வாளர் , பரப்பு வளத் 
பாடகர் குழாத்தினரைச் சார்ந்து ; பாடகர்குழு உடனிசைக் துக்குரிய நிலநூல் ஆராய்ச்சியாளர் . 
கும் நிலையில் . 

chorol ogy , 1. நிலப்பரப்பு வள நூல் . 
chord 1 , 1. யாழ்நரம்பு , வீணைத்தந்தி ; ( உட . ) திண்ணிய chor us , 11. கிரேக்க நாடகங்களிலும் சமயவிழாக்களிலும் 
நரம்பு நாளம் , நாடி ; ( வடி . ) வில்வளைவின் நாண்வரை ; பங்கு கொள்ளும் ஆடல்பாடற்குழு ; எலிசபத் அரசிகால 
( தொ . ) spinal chord , முதுகந்தண்டின் நடுநாளம் , சுழிமுனை ஆங்கில நாடகங்களில் ( English Elizabethan plays ) முகப் 
நாடி ; touch the right chord , உணர்ச்சியைத் திறம்பட புரையும் இடை நிகழ்வுரையும் ஆற்றியவர் ; சூத்திரதாரர் ; 
இயக்குவி ; vocal chord , குரல்வளை நாளம் . 

பாடகர்குழு ; பலர் கூடிப் பாடும் பாடல் ; பலர் குரல் பேச்சு ; 
chord 2 , 11. நிறஇயைபு ; ( இசை . ) ஒத்திசைக்கும் சுர இயைபு ; ( இசை . ) பல சுதிக் குரலிணைவு ; கேட்போரும் கலந்து 
( தொ . ) break chord , spread chord , மூன்றாம் ஐந்தாம் சுர கொள்ளும் பல்லவிப் பகுதி ; 3. பாடகர் குழுவில் இணைந்து 
நிலை இயைபு . 

பாடு ; குழுவின் குரலில் இணைந்து பேசு ; ( தொ . ) in chorus , 
chord al , a . யாழ்நரம்பு சார்ந்த ; நரம்பு நாளம் சார்ந்த ; 

எல்லாரும் சேர்ந்து ஒரே குரலில் . 
நாண்வரைக்குரிய ; தளை நாண்போன்ற ; நிறஇயைபுக்குரிய ; chor us -girl, n . நாடக அரங்கத்தில் பாடற்குழுவுடனே 
சுர இயைபு சார்ந்த . 

பங்கு கொள்ளும் பெண் . 
chor date , 11. தண்டெலும்பு அல்லது அதன் கருமூலத் 

chose , v. choose என்பதன் இறந்தகாலம் . 
தடங்கள் உடைய உயிரினப் பெரும்பிரிவு சார்ந்த உயிர் . 

chose jugee , ( பிர . ) n. முடிந்துபோன செய்தி . 
chore , n . இடைக்கால வேலை , அவ்வப்போது இடையிடையே chos en, v. choose என்பதன் முடிவெச்சம் . 
தேவைப்படும் வேலை : வீட்டுப்பெருக்கல் மெழுகல்வேலை ; chot a haz iri , chot a haz ri , ( இ . ) n . காலைச் சிற்றுண்டி . 
3. நாட்கூலிக்கு வீட்டுவேலை செய் ; வீட்டுப்பெருக்கல் chou , 11. பெண்டிர் தொப்பியிலோ ஆடையிலோ புனைந்து 
மெழுகல் வேலை செய் ; அவ்வப்போது தற்காலத்திய வேலை கொள்ளும் அணியிழைபூ . 
செய் . 

chough , n. செங்காற் காக்கையினத்தின் வகை . 
chore a , ( ல . ) 11. காக்காய் வலிப்பு வகை. 

choul try, 11. வழித்தங்கல் மனை ; கொட்டகை , சத்திரம் . 
choree , 11. நெடில் குறிலிணைந்த ஈரசைச்சீர் . 

chouse , 11. ஏமாளி ; அப்பாவி ; சூழ்ச்சிப்பொறி ; V. ஏமாற்று , 
cho regraph , n. = choreograph . 

பொறியில் தள்ளு . 
choreg raphy , 11. = choreography . 

chow , 1. சீன வளர்ப்பு நாயினம் . 
chore ic , a . காக்காய் வலிப்புடைய . 

chow - chow , 11 . ஆரஞ்சுச்சுளை - இஞ்சி முதலியன கலந்த 
chore ica , a . நெடில் குறில் இணைந்த ஈரசைச் சீர்கொண்ட ; சீனப்பதன உணவு வகை ; உணவு ; சீன வளர்ப்பு நாயினம் . 
நெடில் குறில் அடங்கிய ஈரசைச் சீருக்குரிய . 

chow der , 11. மீனும் மாச்சில்லும் கலந்த உணவு வகை . 


181 


chowkidar 


chroma 


Chris tianly , a . கிறித்தவப் பண்புக்குகந்த . 
Chris tie , n . Christiania என்பதன் சுருக்கக் குறிப்பு . 
Chris tie s , n . லண்டன் மாநகரில் கலைப்பொருள் விற்பனை 

யிடப் பெயர் . 
Christ less , a . இயேசுகிறித்து இல்லாத ; இயேசுகிறித்து 

விடம் நம்பிக்கையற்ற ; கிறித்தவப் பண்புக்கொவ்வாத . 
Christ - like , a . இயேசுகிறித்து போன்ற ; இயேசுநாதரின் 

பண்புவாய்ந்த ; இயேசுநாதரின் செயலொத்த . 
Christ liness , n . இயேசுநாதரது போன்ற உயர்பண்புத் 

தகுதி . 
Christ ly , a . இயேசுநாதரைப்போன்ற ; இயேசுநாதர் பண்புக் 

குகந்த . 
Christ mas , n . 

இயேசுநாதர் பிறந்தநாள் விழா , இயேசு 
நாதரின் திருப்பிறப்பு நாட் பண்டிகை ( டிசம்பர் 25 ) ; திருப் 
பிறப்புப் பண்டிகைப் பருவம் ; வாடாப் பசுந்தழை வகை ; 
பண்டிகை ஒப்பனைக்குரிய பசுந்தழைச் செடிகொடியினம் . 
Christ mas - box , 11. திருப் பிறப்புப் பண்டிகைக்குரிய 
பரிசுகள் அடங்கிய பெட்டி ; திருப்பிறப்புப் பண்டிகைப் பரிசு ; 
அஞ்சல்காரனுக்கு அளிக்கப்படும் திருப்பிறப்புப் பண்டிகை 
நல்லெண்ணப் பரிசு . 
Christ mas - card , 1. இயேசுநாதரின் பிறந்த நாள் விழா 

வாழ்த்துச்சீட்டு . 
Christ mas - day , n . இயேசுநாதரின் பிறந்த நாள் , திருப் 

பிறப்புப் பண்டிகை நாள் ( டிசம்பர் 25 ) . 
Christ mas - eve, n . இயேசுநாதர் பிறந்த நாள் பண்டிகைக்கு 

முந்திய நாள் ( டிசம்பர் 24 ) . 
Christ mas - pudding , n . திருப்பிறப்பு விழாவுக்கான அப்ப 


வகை . 


chow kidar , ( இ . ) 11. காவலாள் . 
chowry , ( இ . ) 1. சாமரை , ஈ யோட்டும் மயிர்க்குச்சம் . 
choy - root , n . செஞ்சாய வேர் வகை . 
chre matist , 1. நாட்டுப் பொருளியல்வாதி . 
chrematistic , a . நாட்டுப்பொருளியல் பற்றிய ; செல்வநிலை 

பற்றிய ; பணவளம் பற்றிய . 
chrematis tics , n . செல்வ இயல் ; பொருள் நிலை பற்றிய 

ஆய்வு நூல் . 
chrestomath ic , chrestomath ical , a . தொடக்கப் 

பயிற்சிக்குரிய திரட்டு வடிவான . 
chrestom athy , n . அயல்மொழி மாணவர்க்குரிய தொடக்க 

நிலைத் திரட்டுச்சுவடி . 
chri sm , n . திருக்கோயில்களில் பயன்படுத்தப்படும் திரு 

முழுக்கு நெய் . 
chris mal , 11. திருமுழுக்கு நெய் வைக்கப்படத்தக்க பேழை ; 

பெயரீட்டு விழாவின்போது பயன்படுத்தப்படும் திரை ; a . 

திருமுழுக்கு நெய்யைக் குறித்த ; திருமுழுக்குக்குரிய . 
chris matory , 1. திருமுழுக்கு நெய்க்குரிய கலம் . 
chris om , n . 

பெயரீட்டு விழாவில் குழந்தைமீதிடப்படும் 
மெல்லாடை ; பெயரிடுவதற்குரிய குழந்தை , ஒருமாதக் குழவி . 
chris om - child , 11. பெயரிடுவதற்குரிய குழந்தை , ஒருமாதக் 

குழவி . 
Christ , 1. திருப்புதல்வர் , மீட்பர் , இயேசு கிறித்து . 
chris ten , v . பெயரீட்டு விழாவில் கிறித்தவப் பெயர் சூட்டு ; 

திருத்தீக்கை விழாவினால் கிறித்தவனாக்கு , கிறித்துவின் 
பெயரால் நாமஞ்சூட்டு ; பெயரிடு ; பெயரிட்டழை ; குழூஉப் 

பெயர் சூட்டு . 
Chri stendom , n . கிறித்தவ உலகு ; கிறித்தவ நாடுகளின் 

தொகுதி ; உலகக் கிறித்தவர் குழு . 
Christ hood , n . திருமீட்பர் நிலை , திருப்புதல்வர் தன்மை , 

இயேசுவின் பண்பு . 
Chris tian , 11. கிறித்தவர் , இயேசுகிறித்துவின் சமயத்தைச் 
சார்ந்தவர் ; இயேசுவைப் பின்பற்றுபவர் ; இயேசுவை நம்பு 
பவர் ; இயேசுவின் பண்பாளர் ; கடவுட்பற்றாளர் ; நல்லார் ; 
தக்கார் ; மனிதர் ; a . கிறித்தவ ; இயேசுகிறித்துவுக்குரிய ; 
கிறித்தவ சமயஞ்சார்ந்த ; இயேசுவின் திருச்சபைக்குரிய ; 
இயேசுவைப் பின்பற்றுகிற ; இயேசுவின் கோட்பாடு மேற் 
கொண்ட ; இயேசுகிறித்துவின் பண்பு அளாவிய ; கடவுட் 
பற்றார்ந்த ; தகுதிவாய்ந்த ; அருளிரக்கமுடைய ; மனிதப் 
பண்பு நிரம்பிய ; ( தொ . ) Christian burial , கிறித்தவ 
சமய வினைமுறைகளுடன் கூடிய புதைவினைமுறை ; Christian 
era , கிறித்தவ ஊழி , இயேசுகிறித்துவின் பிறந்த நாளி 
லிருந்து கணிக்கப்படுவதாகக் கருதப்படும் ஆண்டுக் கணிப்பு 
வரிசை ; Christian name , 

பெயரீட்டு விழாவில் குடிப் 
பெயருடனிணைய அளிக்கப்படும் கிறித்தவ சமயச் சார்பான 
இயற்பெயர் ; Christian Science , மருந்தில்லாமலே கடவுட் 
பற்று மூலம் நோய்க்குணம்காண அவாவும் முறை ; Christian 
Scientist , கடவுட்பற்றுமூலமே மருந்தின்றி நோய்க்குணம் 
காட்டுபவர் ; Christian Socialism , கிறித்தவ சமதருமம் , 
கிறித்தவ அறநெறி அடிப்படையாகச் சமூகச் சீர்திருத்தம் 

நாடிய 19 - ஆம் நூற்றாண்டின் நடுவில் எழுந்த இயக்கம் . 
Christian ia , n . பனிச்சறுக்கலில் திடீர் நிறுத்தத்துக்கு 

உதவும் திருப்புச் சறுக்கல் முறை . 
Christ ianism , 11. கிறித்தவ இயல்பு ; கிறித்தவப் பண்பு ; 

கிறித்தவர் சமயக்கோட்பாடு . 
Christian ity , 11. கிறித்தவ சமயம் ; கிறித்தவ சமயநெறி 

முறை ; கிறித்தவ சமயக்கோட்பாடு ; கிறித்தவப் பண்பு . 
Christianization , n . கிறித்தவராக்குதல் ; கிறித்தவ மய 

மாக்குதல் ; கிறித்தவப் பண்பூட்டுதல் ; கிறித்தவராதல் . 
Christianize , . கிறித்தவ சமயத்துக்கு மாற்று ; கிறித்தவ 

மயமாக்கு ; கிறித்தவராகு ; கிறித்தவப் பண்பூட்டு . 
Christ ian - like , a . கிறித்தவத் தகுதிவாய்ந்த . 


Christ massy , a . திருப்பிறப்புப் பண்டிகைக்குரிய மகிழ்வு 

ஊட்டுகிற . 
Christ mas - tide, n . இயேசுநாதர் திருப்பிறப்புக்குரிய 

பண்டிகைப் பருவம் . 
Christ mas - time , 1. திருப்பிறப்புப் பண்டிகைக் காலம் ; 

திருப்பிறப்புப் பண்டிகைக்குரிய பருவம் . 
Christ mas - tree , 11. பண்டிகைக்குரிய பரிசுகளும் விளக்கு 

களும் நாட்டி ஒப்பனை செய்யப்பட்டுள்ள விழா மரம் . 
Christ masy , a . = Christmassy . 
Christol atry , n . இயேசுநாதர் வழிபாடு . 
Christolog ical , a . இயேசுநாதர் ஆளுமைத்துறை பற்றிய , 
இயேசுநாதர் வாழ்க்கைப்பண்பு கூறும் இறையியல் பகுதிக் 
குரிய . 
Christol ogist , n . இயேசுநாதர் பண்பாய்வாளர் , இயேசு 
நாதர் வாழ்க்கைப் பண்பாயும் இறை நூற்பகுதி ஆராய்ச்சி 
யாளர் . 
Christol ogy , n . இயேசுநாதர் ஆளுமைப்பண்பு பற்றிக் 
கூறும் கிறித்தவ இறை நூற் பகுதி ; இயேசுநாதர் பற்றிய 
பண்பாய்வு நூல் . 
Christoman iac , 11. இயேசுநாதர் பற்றார்வ வெறியர் . 
Christoph any , 1. இயேசுநாதர் திருக்காட்சி வெளிப்பாடு . 
Christ s - thorn , 1. முட்செடிவகை . 
Christ ward , a . இயேசுநாதரை நோக்கிய , இயேசுநாதர் 
பண்பினைக் குறிக்கொண்ட ; adu . இயேசுநாதரை நோக்கி , 
இயேசுநாதர் அருட்பண்பினைக் குறிக்கொண்டு . 
Christ wards , adu . இயேசுநாதரை நோக்கி , இயேசுநாதர் 

அருட்பண்பினைக் குறிக்கொண்டு . 
Chris ty min strels , n . pl . முகத்தில் கரிபூசிக்கொண்டு 

நீகிரோக்களாக நடிக்கும் பாடற்குழுவினர் . 
chro ma , n . வண்ணப்பண்பு , நிறத்தின் சாயல் . 


a . 


182 

chrysocracy 
hromatic 
chromat ic , a . நிறம் சார்ந்த ; வண்ணத்தினால் உண்டா 
டாகிற ; chrom osphere , 1. கதிர் மண்டலம் சூழ்ந்து போர்த்துள்ள 

வெவ்வளி வட்டம் . 
நிற முனைப்புடைய ; ( இசை . ) அயலுருக்கள் விரவிய ; ( தொ . ) 
chromatic printing , பல்வண்ண மை பூசிய பாளங்களின் chrom otype, n . = chromatype . 
துணைக்கொண்டு அச்சிடும் முறை ; chromatic scale , ( இசை . ) 

chro mo- typog raphy , n . வண்ண அச்சு வேலை . 
அயலுருக்கள் விரவிச்செல்லும் இசைப்பட்டி . 

chro mo -xylog raphy , n . வண்ண மரப்பாள அச்சு முறை . 
chromat ics , 11. நிற ஆய்வியல் . 

chron ic , 11. நாட்பட்ட நோயாளி ; சீர்ப்பட முடியாதவர் ; 
chrom atin , n . இனக்கூறு , எளிதில் நிறம் மாறிக் கறைப் a . நாட்பட்ட , நீடித்த , சீர்கேடுற்ற ; எளிதில் உருப்பட 
படும் இயல்புடைய உயிர்மத்தின் கருவுட் பகுதி . 

முடியாத . 
chromat’ogram , m . 

இயலீர்ப்பாற்றல்மூலம் சேர்மானப் chron ical , a . நாட்பட்ட , சீர்கேடுற்ற .. 
பிரிவினையில் கிட்டும் வண்ணப் படிகப்பட்டி . 

chron icle , n , ஆண்டுக் கணிப்பு ; தொடர்வரலாறு ; செய்திப் 
chromatography , 11. நிற ஆய்வியல் ; இயலீர்ப்பாற்றல் பட்டியல் ; நிகழ்ச்சித் தொடர் , கதை ; U. தொடர்புபடுத்திப் 
மூலம் சேர்மானம் பிரிக்கும் முறை . 

பதிவுசெய் ; காலவரன் முறையாக எழுது , வரிசையாகக் கூறு . 
chromat ophore , n . ( வில . ) நிற உயிர்மம் ; ( தாவ . ) ஊன் chron icler , 11. நிகழ்ச்சித் தொகுப்பாளர் , வரலாற்றுப் 
மத்தில் நிறப்பொருள் கொண்ட பகுதி . 

பதிவாளர் . 
chromatop sia , chromatop sy , 11 . வண்ணக்காமாலை , chronique scandaleuse , ( பிர . ) 11. அலர் தூற்றல் தொகுப்பு . 
நிறமாறிய காட்சி தரும் கண்ணோய் வகை . 

chron ogram , n . ஆண்டுக் குறிவாய்பாடு , இலத்தீன் மொழி 
chro matosphere , n . = chromosphere . 

யில் ( Latin ) ரோம எண் இலக்க ( Roman numerals ) வடிவ 

மாய் வரும் எழுத்துக்களின் எண் மதிப்பைக் கூட்டி ஆண்டுத் 
chrom atrope , 11. சுழல்வட்டாடிமூலம் பல்வண்ணங்காட்டும் 
ஒளிக்காட்சி . 

தொகை உய்த்துணர வைக்கும்படி அமையும் எழுத்துப் 

பதிவு . 
chro matype , 11. குரும உப்புக்களைப் பயன்படுத்தும் நிழற் 
படமுறை ; வண்ண நிழற்படம் ; வண்ண அச்சு பதிக்கப் chronogrammat ic , a . ஆண்டுக்குறி வாய்பாடு குறித்த ; 
பட்ட தாள் . 

எழுத்துக்களிலிருந்தே ஆண்டுக் குறிப்புத் தருகிற . 
chrome , 11. குருமம் . குருமச்சேர்மானம் ; ஈயக்குருமிகையி 

chron ograph , 1. நுட்பதிட்பமுடைய காலக் கணிப்புப் 
லிருந்து எடுக்கப்படும் மஞ்சள் வண்ணப்பொருள் ; ஈயக்குரு 

பொறி ; நொடிப்பொழுது காட்டும் மணிப்பொறி ; விசை 
மிகையிலிருந்து எடுக்கப்படும் பொருளாலான மஞ்சள் வண் 

கணித்துக் காட்ட உதவும் நுண் மணிப்பொறி ; ஆண்டுக் 
ணம் ; குருமச்சார்பான , குருமஞ்சேர்ந்த ; ( தொ . ) 

குறிவாய்பாடு . 
chrome green , chrome orange , chrome red , குருமச்சேர்மான chronog rapher , 11. காலக்கணிப்பு வரலாற்றாளர் ; ஆண்டுக் 
வகைகளிலிருந்து எடுக்கப்படும் வண்ணப் பொருள்கள் . 

குறிவாய்பாடு வகுப்பவர் . 
chrome - leath er , 11. குரு மச்சேர்மான வகைகளால் chronograph ic , a . நுண்காலக் கணிப்புக்குரிய . 
பதனிடப்பட்ட தோல் , குருமத்தோல் . 

chronog raphy , 1. கால வரிசைக் கணிப்பு ; கால முறை ; 
chrome -plating , n . குரும மின் பூச்சுமானம் . 

நுண்ணிடைக்காலக் கணிப்புமுறை . 
chrome - steel , n . குருமமும் இரும்பும் சேர்ந்த எஃகு , குரும 

chronol oger , 11. = chronologist . 
எஃகு . 

chronolo gic , chronolo gical , a . காலக்கணிப்பு முறை 
chrome -tann ing , n. குரும உப்புக்களின் உதவியால் 

சார்ந்த ; காலவரிசையான ; கால வரிசைப் படுத்தப்பட்ட 
தோற்பதனீடு செய்தல் . 

chronolo gically , adv . கால வரிசைப்படி . 
chrome - yell ow , 11. ஈயக்குருமிகையிலிருந்து எடுக்கப்படும் chronol ogist , 1. காலக் கணிப்பாய்வாளர் ; காலக்கணிப்பு 
மஞ்சள் வண்ணப்பொருள் . 

வல்லுநர் . 
chro mic , a . முத்திறக் குருமம் சார்ந்த ; ( தொ . ) chromic chronol ogize , v . காலவரிசைப்படுத்து ; காலமுறைப்படி 
acid , சாயமிடுவதிலும் கறை போக்குவதிலும் பயன்படும் மாற்று . 
பொன் சிவப்பு நிறமான குருமக் காடி வகை . 

chronol ogy , n . காலக்கணிப்புமுறை நூல் ; காலவரிசை 
chro mite , n . கனிப்பொருள் வகை , இரும்புக் குரும 

முறை ; காலவரிசைப் பட்டி . 
ஈருயிரகை . 

chronom eter , n . திட்பக்காலக் கணிப்பளவுக் கருவி . 
chrom ium , 11. குருமம் , அழகிய வண்ணங்கள் வாய்ந்த chronomet ric , chronomet rical , 

நுண்காலக் 
சேர்மானங்களையுடைய உலோக வகை . 

கணிப்பு முறை சார்ந்த . 
chro mo , 11. = chromolithograph . 

chronom etry , n . நுண்காலக் கணிப்பளவை முறை ; கால 
chrom ogram , n . கலப்பால் இயற்கை வண்ணந்தரும் பல் அளவைமுறை . 
வண்ணத் தொகுதி . 

chron opher , n . மின்குறி அமைவு , குறி . அடையாள 
chrom ograph , 1. வண்ணச் சாயமூலம் எடுக்கப்படும் அறிவிப்புக்களைப் பரப்பி வழங்குவதற்கான மின்பொறி 
பசைமப் படியெடுப்புக் கருவி ; V. பசைமப் படியெடுப்புக்கருவி அமைவு . 
மூலம் படியெடு . 

chron oscope, n . உந்து விசைமானி , உந்து விசைப்பொறி 
chromolith ograph , 1. வண்ணக்கல் அச்சு , வண்ணக் களின் விசை அளக்கும் பொறியமைவு . 
தோய்த்து அடிக்கத்தக்க கற்படிவ அச்சு . 

chrys alid , chrys alis , n . முட்டைப்புழு ; முட்டைப்புழுக் 
chromolithog rapher , n . வண்ணக்கல் அச்சாளர் . 

கூடு ; pl . chrysal ides, chrys alids , chrys alises. 
chromolithograph ic , a . வண்ணக்கல் அச்சுக்குரிய . 

chrysan themum , n . கொத்து மலருடைய செடிவகை . 
chromolithog raphy , 11. வண்ணக்கல் அச்சு முறை . 

chrysaro bin , 11. மஞ்சள் நிறமான மருந்துக் கலவைப்பொடி 
chro moscope , 11. வேறுவேறு நிற வடிவங்களை இணைத்துக் 

வகை ; முனைத்த பேதிமருந்து வகை . 
காட்டும் கருவி . 

chryselephan tine , a . தந்தத்தாலும் தங்கத்தாலும் இழைத் 
chrom osome , 11. இனக்கீற்று , உயிர்மப் பிளவுப்பருவத்தில் 

தியற்றப்பட்ட . 
உயிரியலான பங்கு கொண்டு இனமரபுப் 

இனமரபுப் பண்புகளைக் chrysobe ryl , 11 . பொன்வண்ணப் பச்சைநிற மணிக்கல் 
கொண்டிருப்பதாகக் கருதப்படும் இனக்கூற்றின் கம்பியிழை 
போன்ற பகுதி . 

chrysoc racy , 11. செல்வ ஆட்சி , பொன்னாட்சி . 


a . 


வகை . 


காயா 


183 

church -rate 
chrysolite 
chrys olite , n . பச்சைமணிக்கல் வகை . 

chug , n . சிக்கென்ற ஒலி , மெல்ல இயங்கும் எண்ணெய் 

இயந்திரம் செய்யும் ஒசை. 
chrysophan ic , a . மஞ்சள் நிற மருந்துக் கலவைப்பொடி 
சார்ந்த ; ( தொ . ) chrysophanic acid , தோல் நோய்களில் chukk a , chukk er , 1. செண்டாட்டத்தில் இடைப்பிரிவு . 
வழங்கப்படும் மஞ்சள்நிற மருந்துப் பொடி வகையின் உயிரக 

chukor , ( இ . ) n . நிலா முகிப்புள் , சகோரப் பறவை . 
ஊட்டச்சரக்கு . 

chum , 11. ஏடன் , உழுவலன்பன் ; உடனுறைதோழர் , ஓர 
chrysoph ilite, n . பொன் ஆர்வலர் . 

றைத்துணைவர் ; V. ஒரே அறையில் உடனுறை ; தோழமை 
chrys oprase, n . அக்கிக்கல் , பச்சைமணிக்கல் வகை . 

உறவாடு ; உடனுறை தோழராகு ; உடன்செல் ; உடனுறை 
chrys otile, 1. பாம்புத்தோல் போன்ற புள்ளிகள் வாய்ந்த தோழராக அமர்த்தப் பெறு ; ( தொ . ) chum up with , 

நெருங்கிய தோழமை கொள் . 
இழைம இயல்புடைய பச்சை மணிக்கல் வகை . 
chtho nian , chthon ic , a . அடிநிலத்துக்குரிய ; கீழுலகுக் 

chum , 11. பசிபிக் மாகடலில் ( Pacific Ocean ) காணப்படும் 

மீன் வகை . 
குரிய . 
chub , 1. மேல்புறம் கரும்பசுமையான கொழுவிய சிறிய 

chumm age, 11. உடனுறைவு ஏற்பாடு ; மிகை உடனுறைவுக் 

குரிய கட்டணம் . 
ஆற்று மீன்வகை . 
chubbed , chubb y , a . உருண்டு திரண்ட , கொழுங்குட்டை chumm y , n . ஏடன் , உடனுறை தோழர் ; ஒரு சிலர் செல்லத் 
யான ; உருண்டு திரண்ட வட்ட முகமுடைய . 

தக்க அடக்கமான உந்து வண்டி , பெட்டி மோட்டார்வண்டி . 
chub - faced , a . கொழுமையான முகத்தையுடைய . 

chump , 11. குற்றி , தறிக் கட்டை ; தறித்த இறைச்சித் துண்டு , 

கறிக்கண்டம் ; ஆட்டிறைச்சி இடுப்புக் கண்டம் ; ( தொ . ) 
chuck1, 11. பெடைக் கோழியின் அடங்கிய கொக்கரிப்பு ஒலி ; 

off one s chump , ஆர்வ வெறியில் தன்னை மறந்து . 
கோழியை அழைப்பதற்குரிய ஒலி ; குதிரை ஊக்கொலி ; 
கோழிக்குஞ்சு : செல்லக்கட்டி 

chunk , 11. கெட்டித்துண்டு , பாளம் . 
( அருமை விளிச்சொல் ) ; 
ப .. பெடைக்கோழியின் அடங்கிய குரலில் கொக்கரி ; குரல் chupat i , chupatt ie , chupatt y , ( இ . ) 1. முரட்டு அடை , 
கொடுத்துக் கோழியை அழை ; குரல் கொடுத்துக் குதிரையை 

திண்ணமான வறட்டப்பம் , சப்பாத்தி . 
ஊக்கு . 

church , n . கிறித்தவக் திருக்கோயில் ; வழிபாட்டு மனை ; 
chuck , 11. தாடையின்கீழ்ச் செல்லமாகத் தட்டுதல் ; திருக்கோயில் வழிபாடு ; கிறித்தவக் குருமார் குழு , திருச்சபை ; 
சுண்டுகை ; எறிவு ; பூவா 

எனக் கண்டு முடிவு குருமார் பணியரங்கத் துறை ; கிறித்தவர் தொகுதி ; கிறித் 
காணும் விளையாட்டு வகை ; நீக்கம் , தள்ளுபடி ; சிறு 

தவக் கிளை நெறி ; பொது சமய வழிபாட்டுக்குழு ; a . கிறித் 
கூழாங்கல் ; 3. தாடையின்கீழ்ச் செல்லமாகத் தட்டு ; சுண்டு ; தவத் திருக்கோயிலுக்குரிய ; கிறித்தவத் திருச்சபைக்குரிய ; 
எறி ; நீக்கு , ஒதுக்கித்தள்ளு ; ( தொ . ) chuck away, வீணாக சமயத்துறைக்குரிய ; 3. திருமண முடித்த மணத் துணைவர் 
இழ ; chuck it , விட்டுத்தள்ளு ; chuck out , வெளியேற்று ; களையோ - பிள்ளைப் பேற்றுக்குப்பின் புனிற்றிள மாதையோ 
chuck up, வெறுத்தொதுக்கு , தள்ளிக்களை ; chuck up the பதவியேற்ற நகரவை உறுப்பினரையோ உடன்கொண்டு 
sponge , போட்டி தவிர்த்துவிடு ; முயற்சியை ஒதுக்கித் தள்ளு ; வழிபாட்டுவினை நிறைவேற்று ; பேறு கழிந்த அணங்கினை 
give one the chuck , நீக்கு , 

நன்றியறிவிப்பு வழிபாட்டை முன்னிட்டுத் திருக்கோயிலுக்கு 
chuck , 1. கட்டி , முண்டு ; சுழல் கொளுவு வார் , பணிக்குரிய 

இட்டுச்செல் ; ( தொ . ) Church Army , சமயத்தொண்டர் 
பொருள்களை ஏந்தி வாக்காகச் சுற்றவல்ல தோல்வார் , 

அணி ; church militant , தீமை எதிர்த்துப் போர்புரியும் பூவு 
இயந்திரப்பணி ஏந்தமைவு . 

லகத் திருச்சபை ; church triumphant , திருச்சபையின் மேலு 

லகப் பகுதியாகக் கருதப்படும் அணி . 
chuck er - out , 11. வேண்டா தவரை வேலையிலிருந்து நீக்கு 

church - ale , 11. திருக்கோயில் விழாக்களில் ஒன்று . 
பவர் . 

church - court , 11 . 
chuck -far thing, 11. சிறு நாணயத்தைக் குழிகளில் சுண்டி 

திருக்கோயில் திருச்சபை ஆகியவை 
வீழ்த்தி விளையாடும் விளையாட்டு வகை . 

சார்ந்த வழக்குகட்குரிய முறை மன்றம் ; திருக்கூட்டம் ; 

திருக்கூட்டத்துத் திணையாட்சியின் ஆட்சிமுறை மன்றம் . 
chuck - full , a . முழுதும் நிரம்பிய . 

church - goer , 21. வழக்கமாகக் கோயில் செல்பவர் . 
chuck ie , n . சிறுகோழிக்குஞ்சு . 

church -going , 11. வழக்கமாகக் கோயிலுக்குச் செல்லுதல் ; 
chuck ie ?, n . சிறுகூழாங்கல் , 

a . வழக்கமாகக் கோயிலுக்குச் செல்கிற ; கோயிலுக்குச் 
chuck ies , n . pl . சிறுகூழாங்கற்கள் கொண்டு விளையாடும் செல்லுகிற . 
விளையாட்டு வகை . 

churchian ity , 11. இயேசுநாதருக்குப் பதிலாகத் திருச் 
chuc kle " , n . கோழி கொக்கரிப்பு ; அடங்கிய சிரிப்பு , வாய் சபையையே மையமாகச் சார்ந்த சமயப்பண்பு. 
மூடி நகைப்பு ; ஏளன நகை ; அகமகிழ்வு ; V. கொக்கரி , church ing, 11. புனிற்றிளந்தாயின் திருக்கோயில் வழிபாட் 
கோழியின் அடங்கொலி செய் ; உள்ளாரநகு , வாய்விடாது டேற்பு வினை , புனிற்றிளந்தாயை வழிபடுவித்தல் . 
சிரி ; கேலியாக நகைசெய் ; எக்களி ; அகமகிழ் ; தருக்கிக் 

church ism , 11. சமயக்கிளையினைப் பின்பற்றும் குறுகிய 
களிப்புறு . 

வினைமுறைப்பற்று . 
chuc kle , a . அருவருப்பான தோற்றமுடைய . 

church less , a . தனித்திருச்சபைத் தொடர்பற்ற , தனிச் 
chuc kle - head , 11. மட்டி , மண்டு . 

சமயக்கிளைத் தொடர்பற்ற. 
chuc kle - headed , a . மூளையற்ற. 

church ly , a . திருக்கோயில் தொடர்புடைய ; திருச்சபைச் 
chuck ling , 11. அகமகிழ்வு , எக்களிப்பு . 

சார்புடைய . 
chuck - wagon , 11. உணவு கொண்டு செல்லும் வண்டி . 

church man , 1. திருச்சபைக் குரு ; நிலைபேறுற்ற திருச்சபை 

உறுப்பினர் ; நிலைபேறுற்ற திருச்சபை ஆதரவாளர் . 
chuck y , 11. செல்லக்கட்டி ( அருமை விளிச்சொல் . ) 
chudd ah , chudd ar , ( இ. ) 11. மேலாதது , பெண்டிர் தலை 

church .mouse , 11. திருக்கோயில் சுண்டெலி நிலையில் 
கவித்தணியும் சவுக்கம் ; இஸ்லாமியர் கல்லறைமீது விரிக்கும் 

இடையறா வறுமைக்கு ஆட்பட்டவர் . 
துண்டு . 

church - parade , 11. திருக்கோயில் செல்வதற்குரிய படைத் 

துறைப்பாணி அமைந்த அணிவகுப்பு ; வழிபாட்டுக்குப்பின் 
chuff , n . கோமாளி , காட்டான் . 

வழிபாட்டாளர் அணிவகுப்பு . 
chuff y , a . பண்புக்கேடான , காட்டாண்மை வாய்ந்த . 

church - rate , n . ஊர்க்கோயில் காப்பு வரி . 


மணமான 


மணமான 


184 
church - service 

ciliate 
church - ser vice , 1. திருக்கோயில் வழிபாட்டுத் திருவினை ; cibo rium , n . ரோமன் கத்தோலிக்கத் திருக்கோயிலில் வளை 
திருவழிபாட்டு வினைமுறை ; வழிபாட்டு வினைமுறைத் திரு மூடியுள்ள இறுதி உணவுவினைக்கு உரிய கலம் ; திவ்விய 
வேடு . 

நற்கருணைப் பாத்திரம் ; பலிபீடத்தின்மீது நான்கு தூண் 

களால் தாங்கப்பட்டு நிற்கும் மேற்கட்டு விதானம் ; 
church - text , n . ஒடுங்கி உயர்ந்த கெட்டி அச்செழுத்து 

pl. cibo ria . 
உருப்படிவம் . 
church ward , a . திருக்கோயில் நோக்கிய , 

திருச்சபை 

cicad a , cica la , n . சிள் வண்டு , சுவர்க்கோழி . 
நோக்கிய ; சமயக் கண்ணோட்டமுடைய ; ads . திருக்கோயில் cic atrice , n . புண் தழும்பு ; மரப்பட்டை வடு ; இலை உதிர் 
நோக்கி , திருச்சபை நோக்கி . 

தடம் ; விதை வரை ; pl . cicatri ces , cic atrixes . 
churchward en , n . ஊர்த்திருக்கோயில் காப்பாளர் . 

cicat ricle , cicatric ula , cicat ricule , n . முட்டை 

மஞ்சட் கருவின் முளை உயிர்க்கும் முனை . 
churchwards , adv . திருக்கோயில் நோக்கி , திருச்சபை 
நோக்கி . 

cicat rix , n . = cicatrice . 
church woman , 1. திருச்சபையின் பெண்பால் உறுப் 

cicatriza tion , 11. தழும்பேறிப் புண்ணாறும் முறைமை . 
பினர் ; ஆங்கில நாட்டுத் திருச்சபை ஆதரவாளரான பெண் 

cic atrize , U. தழும்பிடச்செய் , புண்மூடித்தடமேறச் செய் ; 
பாலர் . 

புண்ணாறு , தழும்பிடு . 
church y , a . மிகமுனைப்பான திருச்சபைச்சார்பு மேற் ci cely , 11. மறிகுடைவடிவக் கொத்து மலர்ச்செடி வகை . 
கொண்ட ; திருச்சபை வெறியார்வமுடைய ; திருச்சபையின் 

cic ero , n . இடைத்தரமான அச்சுரு அளவு வகை . 
நீங்காத்தடம் கொண்ட . 

ciceron e , n . வழிகாட்டி , அயலாருக்குக் காட்சிக்குரிய பழமை 
church yard , n . . திருக்கோயில் சுற்றுப்புறத்தை அடுத் 

சான்ற அரும்பொருள்களைக் காட்டி விளக்குபவர் ; 3. வழி 
துள்ள கல்லறை வெளி . 

காட்டியாகப் பணிசெய் ; pl . ciceron i . 
churl, n . கீழ்மகன் , பண்பற்றவன் , கயவன் , முரடன் ; 

Ciceron ian , a . புகழ்பெற்ற ரோமப் பேருரையாளராகிய 
நாகரிகமறியாத குடியானவன் ; நாட்டுப்புறத்தான் ; 

சிசரோ ( Cicero ) வைப் போன்ற ; சிசரோவுக்குரிய ; சொல்வள 
காட்டான் . 

மார்ந்த . 
churl ish , a . காட்டினத்தன்மையுடைய , முரட்டுத்தனமான , Ciceron ianism . 11. சிசரோவின் மொழிநடைப் பண்பு . 
பண்பாடற்ற ; தன்மூப்புடைய . 

Cicho rium , n . " சிக்கரி ( chicory ) உள்ளடக்கிய கூட்டு 
churn , n . வெண்ணெய் கடையும் பொறி ; கடைவதற்கு ரிய மலர்ச்செடி இனம் . 
போகணி ; V. கடை , நுரையெழக் கலக்கு ; தயிர் கடைந்து 

cicisbe ism , n . 

பெண் உரிமைக் காதலனைக் 
வெண்ணெய் எடு ; கடைபொறி இயக்கு ; கடல் நீரைக் 

கொள்ளும் இத்தாலிய நாட்டு மரபு . 
கொந்தளிக்க வை . 

cicisbe o , ( இத் . ) 1 . இத்தாலியில் 

பெண்ணின் 
churn - dash , churn - dasher , n . மத்து , கடைவதற்குரிய 

காதலுரிமையாளன் ; pl . cicisb ei . 
பொறி . 

Cid , n . ஸ்பானிய நாட்டு இலக்கியத்தின் பெருங்காவிய 
churn - drill, 1. கைக்கடைசல் மூலம் துளையிடும் கருவி . 

வீரன் , 11 - ஆம் நூற்றாண்டுக்குரிய காஸ்டிலிய ( Castilian ) 
churn ing , n . கடைதல் , வெண்ணெய் எடுத்தல் ; ஒரு 

வீரன் . 
கடைவு வெண்ணெய் . 

cid er , n . ஆப்பிள் பழச் சாற்றினாலான குடிவகை . 
churn - milk , n . மோர் . 

cid er - cup , n . இனிமையூட்டப்பட்ட ஆப்பிள் பழ மதுக் 
churn -staff , n . = churn - dash . 

கலவை . 
churr , n . புள்வகையின் கூர்த்த சில்லொலி ; 3. புள்வகையின் 

ci derkin , 1 , கீழ்த்தரமான ஆப்பிள்பழ மது . 
கூர்த்த சில்லொலி எழுப்பு , கூவிளி செய் . 

cid er - press, 11. ஆப்பிள்பழ மது வடிக்கும் இயந்திரக் கருவி . 
churr us , ( இ . ) 11. கஞ்சா , வெறிப்புகை தரும் சணல் வகை 

ci dery , a . ஆப்பிள் பழ மதுபோன்ற , 
யின் பிசின் . 

ci - devant , ( பிர . ) a . முன் வழக்காற்றின்படியான ; ads . முன் 
churr -worm , n . சதுப்பு நிலப் பாச்சை வகை . 

னாள் வழக்கின்படி . 
chut , int . சூ , " வாய் மூடு , பொறுமையிழப்புக் குறி , 

cierge , n . வழிபாட்டு மேடை முன்னுள்ள நெடு மெழுகுத்திரி 

விளக்கு . 
chute , n . மென்சரிவோடை ; சரக்குக் கொண்டுய்ப்பதற்குரிய 
சாய் நீரோடை ; சரக்குக் கொண்டுய்ப்பதற்குரிய சறுக்குச் 

ciga la , n . = cicada . 
சாய்வு நெறி ; குப்பை கழிபொருள்களைத் தொலைவாக்கும் 

cigar , n. சுருட்டு வகை , புகைச் சுருள். 
சாய்சரிவு ; பனிச்சறுக்கு வழி . 

cigarette , n . சிகரெட்டு , புகைப்பூஞ்சுருள் . 
chut nee , chut ney , ( இ . ) 1 , காரத்துவையல் . 

cigarette - card , 11. புகைப்பூஞ்சுருள் கட்டுடன் வழங்கப் 
chyle , n . உணவுப்பால் , உடலில் உணவிலிருந்து 

படும் சிறு பட அட்டை . 

ஊறும் 
கொழுப்புக் கலந்த வெள்ளை நிணநீர் . 

cigarette - paper , n . புகைப்பூஞ்சுருள் செய்யப் பயன்படும் 
chylu ria , n . சிறுநீரில் உணவுப்பாற்கூறு காணும் உடற் 

தாள் வகை . 
கோளாறு . 

cigar - holder , 1. புகைச்சுருள் வைத்துப் புகை உட்கொள் 
chyme , n . உணவுச்சாறு , குடலில் உருவாகும் உணவின் 

வதற்குரிய கொள்குழல் . 
குழம்பு . 

cigar - shaped , a . புகைச்சுருள் வடிவான , உருட்சியும் 

நீட்சியும் உடைய . 
chymifica tion , 11. உணவு குழம்பாக மாறும் மாறுபாடு ; 
உணவு குழம்புருவாக மாறுபடுதல் . 

cil ia , n. pl . கண்ணிமை மயிர் ; இலையில் இமை போன்ற 
chym ify , U. உணவு வகையில் குழம்பாக மாறுபடு . 

இழை ; பூச்சிச் சிறகின் ஓர இழை ; ( உ ) இழையுறுப்பு , 

கீழின உயிர்களில் கால் போலப் பயன்படும் இழை உறுப்பு . 
chym istry , n . = chemistry . 

cilliary , a. கண்ணிமை சார்ந்த ; மயிர்போன்ற உறுப்புக் 
chy pre , n. சைப்பிரஸ் (Cyprus ) தீவிலிருந்து வரும் நறுமணப் கொண்டுள்ள , இழை உறுப்புச் சார்ந்த . 
பொருள் வகை . 

cil iate , cil iated , a . இழை உறுப்புக்களைக் கொண்ட ; 
cib ol , n. வெங்காய வகை . 

இழைமயிர் ஓரமுடைய . 


185 


ciliation 


cinnamon - bear 


cilia tion , n . மயிர்போன்ற உறுப்பால் இயங்கும் தன்மை . 
cil ice , n . மயிர்த்துய்யாடை , தன் பழி ஒறுப்புக்குரிய சின்ன 

மான ஆடை . 
cilic ious , a . மயிர்த்துய்யாலான . 
cil iolate ,a . மெல்லிய மயிர்களாலான ஓரமுடைய . 
cil ium , n . cilia என்பதன் ஒருமை வடிவம் . 
cimar , 1. திருச்சபை மாவட்ட முதல்வர் மேலங்கி , கையற்ற 


உடை . 


cime lia , 11. pl . பொருட்குவியல்கள் , கருவூலங்கள் . 
cimier , n . தலைக்கவசத்தின் முகடு . 
cim inite, 1. பாறை வகை , நெருப்புக் கற்பாறைக்கும் எரி 

மலைப் பாறைக்கும் இடைப்பட்ட பாறை வகை . 
Cimme rian , a . என்றென்றும் இருளிலேயே வாழ்ந்ததாகக் 
கூறப்படும் சிம்மெரி (Cimmerii ) என்ற மரபுக் குழுவைச் 
சார்ந்த ; இருள் கவிந்த ; கருமை செறிந்த . 
cim olite , n . உவர்க்களிமண் , களிமண் வகை , அலுமினியச் 

சிலிகை நீர்மம் . 
cinch , n . மெக்சிகோ ( Mexico ) வில் வழங்கும் சேணச் சுற்று 
வார் ; ( பே.வ. ) உறுதியான கருத்து ; பாதுகாப்பான பிடிப்பு ; 
3. சேணச் சுற்றுவாரை இறுக்கு . 
cinchon a , n . காய்ச்சல் மருந்துப் பொடிக்குப் பயன்படும் 
பட்டை , சிங்கோனா பட்டை ; காய்ச்சல் பொடிக்குரிய பட்டை 
தரும் தென் அமெரிக்க மரம் . 
cinchona ceous, a . 

காய்ச்சல் மருந்துப் பொடி தரும் 
பட்டைக்கு உரிய மரத்தினைச் சார்ந்த . 
cinchon ic , a . சிங்கோனா என்னும் மரப்பட்டையைச் சார்ந்த . 
cinch onine , 11. சிங்கோனா மரப்பட்டையிலிருந்து கிடைக்கும் 

காரச்சத்து . 
cinchonin ic , a . சிங்கோனா மரப்பட்டையின் காரச் சத்துச் 

சார்ந்த . 
cin chonism , 11. பட்டையிலுள்ள காரச்சத்தின் ஆற்றல் 

அளவு கடந்து செயற்படுவதால் ஏற்படும் கோளாறு . 
cin chonize , v . சிங்கோனா பட்டையின் காரச்சத்தின் 

ஆற்றல் செயல்படச் செய் . 
Cincinnat us , 11. ஒதுங்கி வாழ்ந்து நெருக்கடி நேரத்தில் 
வந்துதவும் இயல்புடைய பெரியார் ; உழவு வாழ்விலிருந்து 
தனி வல்லாட்சிப் பொறுப்பேற்க அழைக்கப்பட்ட ரோம வீரர் . 
cincinn us , n . ( தாவ . ) தண்டிலிருந்து ஒரேகிளை ஒரே நுனி 
மலர்க்கொத்துடன் மாறிமாறி எதிரெதிராகக் கிளைக்கும் 
செடிவகை. 
cinc ture, a . அரைக்கச்சை , இடைவார் ; சுற்று வளையம் ; 
நெற்றிப் பட்டம் , தலைக்கட்டு ; தூணின் சுற்றுக்கட்டு ; 
5. சுற்றிக்கட்டு ; சூழ் . 
cinc tured , a . அரைக்கச்சையுள்ள ; சூழ்பட்டமுடைய . 
cin der , n . கங்கு , தணல் , கனல் ; எரிந்துபோன நிலக்கரி ; 
தணல் கரி , கனல்கட்டை ; சாம்பல் ; தீயால் கரியாக்கப்பட்ட 
பொருள் , நீராவித்துளைகளுள்ள எரிமலைக்குழம்புத்துண்டு ; 
pl . cin ders . 
cin der - cone , 11 , எரிமலைப்பொருள்கள் குவிந்துள்ள குன்று . 
Cinderella , n . பாராட்டப்படாத அழகுடையவர் ; புறக் 
கணிக்கப்பட்ட பண்பு உடையவர் ; வெறுத்து ஒதுக்கப் 
பட்டவர் ; சமையல் பின்னறைப் பணிப்பெண் . 
Cinderel la - dance , n . நள்ளிரவில் முடியும் நடன நிகழ்ச்சி . 
cin der - path , 11. கரித்தூள் பாட்டை , தீக்கரிப் பொருள் 

களால் சமனிடப்பட்ட ஓட்டப்பந்தயப் பாதை . 
cin der - sifter , n . கரியையும் சாம்பலையும் வேறாக்கும் 

சல்லடைக் கருவி . 
cin dery , a . கங்கு கரியான , சாம்பரான . 
cin e - biology , n . திரைப்படப் பதிவுகளின் மூலமான உயிர் 
நூல் சார்ந்த ஆராய்ச்சி , 

24 


cin e - camera , n . திரைப்படத்துக்குரிய நிழற்படக் கருவி . 
cin e - film , n . திரைப்படச் சுருளின் மென் தகடு . 
cin ema , m . திரைப்படக் கொட்டகை ; ( தொ . ) the cinema , 

திரைப்படத் துறை . 
cin ema - or gan , n . திரைப்படக் கொட்டகையின் இசைக் 

கருவிப்பெட்டி வகை . 
cin emascope , n . மூவளவைக் காட்சி தரும் வளை திரைப்பட 

முறைக்குரிய வாணிக உரிமைப் பெயர் . 
cinemat ic , a . திரைப்படக் காட்சியைச் சார்ந்த ; திரைப்படத் 

துறைக்குகந்த ; திரைப்படப்பண்பு வாய்ந்த . 
cinemat ograph , n . திரைப்படக்கருவி ; திரைப்படம் ; 
ப . திரைக்குரிய காட்சிப்படமெடு ; திரைப்படம் எடு ; திரைப் 

படம் பயன்படுத்து . 
cinematog rapher , n . திரைப்படக் காட்சி பிடிக்கும் 

தொழிலர் . 
cinematograph ic , a . திரைப்படத்தைச் சார்ந்த . 
cinematog raphist , n . திரைப்படத் தொழிலர் . 
cinematog raphy , n . திரைப்படக் கலை , திரைப்படத் 

துறை . 
cinemicrog raphy , n . நுண்ணோக்காடியில் தெரியும் உரு 

மாறுதல்களின் திரைப்படப் பதிவு . 
cinemir acle , n . = cinemascope . 
cin eol , cin eole , n . நச்சுத்தடை மருந்தாகப் பயன்படும் 

சூடம் போன்ற மணமுடைய தாவரக் கலவைத் தைலம் . 
cin e - projector , n . திரைப்படம் காட்டும் கருவி . 
cinera ma, n . = cinemascope . 
cinerar ia , n . கண்ணாடிக் கலங்களில் வைத்து வளர்க்கப் 

படுகிற பகட்டு வண்ணமுடைய கொத்துமலர்ச்செடி . 
cinerar ium , n . எரியூட்டுச் சாம்பற் கலத்தை வைக்கும் 

ஒதுக்கிடம் . 
cin erary , a . சாம்பலுக்குரிய ; இறந்தவரின் சாம்பலைக் 
கொண்ட ; ( தொ . ) cinerary urn , எரியூட்டிய சாம்பலைக் 
கொண்ட தாழி , புதைகலம் . 
cinera tion , 1 , சாம்பலாக்கல் , எரியூட்டுதல் . 
cinerat or , n .. பிணங்களை எரியூட்டும் உலை . 
cine rea , n . சாம்பல் நிற நரம்புப் பொருள் . 
cine real , a . சாம்பல் தன்மையுடைய ; இறந்தவரின் எரி 

யூட்டுச் சாம்பலைக் கொண்ட . 
ciner eous , a . சாம்பல் நிறமுடைய ; சாம்பல் தன்மையுடைய . 
cineri tious , a . சாம்பல் வண்ணமுடைய ; சாம்பல் நிற 

நரம்புப் பொருளைச் சார்ந்த . 
cin e - variety , n . திரைப்படக் காட்சியடங்கிய 
பலவகைக் 

களியாட்டம் . 
cing ulum , ( ல . ) 11. அரைக்கச்சை ; வளையம் ; சுற்றி வளைக் 

துள்ள அமைப்பு . 
cinn abar , n . சிவப்பு நிறமான கனிப்பொருள் வகை , 
சக்கந்தகை ; a . குருதிச் சிவப்பான ; ( தொ . ) cinnabar moth , 

பெரிய சிவந்த விட்டில் பூச்சி . 
cinnabar ic , cinn abarine , a . இரசக் கந்தகையைச் சார்ந்த ; 

கந்தகையை உட்கொண்ட ; இரசக் கந்தகையாலான ; இரசக் 
கந்தகை போன்ற . 
cinn amate , 11 . 

இலவங்கக் 

காடி 

உப்பு ; இலவங்கக் 
காடிமம் . 
cinnam ic , cinnamom ic , a . = cinnamonic . 
cinn aamon , n . இலவங்கப் பட்டை ; இலவங்க மரம் ; மென்மை 

மஞ்சள் தவிட்டுநிறம் ; a . இலவங்கப் பட்டையைச் 
சார்ந்த ; இலவங்க மரத்தைச் சார்ந்த ; மென்மையான மஞ்சள் 
தவிட்டு நிறமுள்ள . 
cinn amon - bear , 11. வட அமெரிக்க மஞ்சள் தவிட்டு நிறக் 
கரடிவகை . 


யான 


186 

circumambient 
cinnamonic 
cinnamon ic a . இலவங்கத்தைச் சார்ந்த ; இலவங்கத்தி cir cled , a . வட்டவடிவமான ; சுற்றி வளைக்கப்பட்ட . 
லிருந்து கிடைத்த . 

cir cler , n . சுற்றிச் செல்பவர் ; சுற்றிச் செல்வது . 
cinn amon - stone , n . தவிட்டு நிற அல்லது மஞ்சள் cir cle -rider , n . கால்நடைகளை ஒருங்கிணைத்துச் செலுத்துவ 
வண்ண மாணிக்கக் கல்வகை. 

தற்காகக் குதிரைமேல் ஏறிச் சுற்றிச்சுற்றிச் செல்பவர் . 
cing , n . ஐந்தெண் கவறு ; ஐந்தெண் சீட்டு . 

cir cle - riding , 11. கால்நடைகளை ஒருங்கிணைத்துக் கொண்டு 

போவதற்காகக் குதிரை ஏறிச் சுற்றிச்சுற்றிச் செல்லுதல் . 
cinq foil , n . = cinquefoil . 
cinque , 11. = cing . 

circ let , n . சிறுவட்டம் , சிறு வளையம் ; சிறு முடி , நெற்றிப் 

பட்டம் . 
cinquecen tist , n . மறுமலர்ச்சி சிற்பக் கலைஞர் . 

cir cling , 11. வட்டமாகச் செல்லுதல் , சுற்றி வருதல் , வளைய 
cinquecen to , 1. பதினாறாவது நூற்றாண்டு மறுமலர்ச்சிக்கு 

மிடல். 
உரிய கலை சிற்ப வகை . 

circs , n . pl . ( Cu - ww . ) = circumstances . 
cingue foil , n . ( கட் . ) ஐந்து இதழ்களையுடைய மலர்முகப்பு 

circ uit , n . சுற்றுப்பயணம் , சுற்றுலா ; சுற்றிச் செல்லும் 
உருவம் ; ( க - க. ) வாயில் பலகணி வளைவுகளில் ஐயிதழ் அணி 

பாதை ; சுற்றளவு ; சுற்றான பாதை ; சுற்றடைப்பு , வேலி 
உரு ; ( தாவ . ) ஐந்து அலகுகளையுடைய மணப்புல் . 

யிடப்பட்ட நிலப்பகுதி ; மின்வலி இயக்கம் செல்லும் நெறி ; 
cinque - pace , n . ஐயடி ஆடல்கூறு வகை . 

உலா நடுவர் புடைபெயர்ச்சி ; உலாநடுவர் குழு ; மெதடிஸ்ட் 
Cinque Ports , n . pl . ( வர . ) இங்கிலாந்தின் தென்கரையி ( Methodist ) போதகர்களும் வணிகப் பிரயாணிகளும் சுற்றி 
லுள்ள துறைமுகங்கள் . 

வரும் வட்டார எல்லை ; வட்டகை , நாடகக் கொட்டகைகள் 
ciph er , n . சுழி , சுன்னம் ; இன்மைக்குறி ; தான வெறுமைக் 

அல்லது திரைப்படக் கொட்டகைகள் கொண்ட தொகுதி ; 
குறி ; பயனற்றது ; பயனற்றவர் , மதிப்பு ஏதுமற்றவர் , ப . சுற்றிச் செல் . 
முக்கியத்துவமற்ற ஆள் ; அரபு இலக்கம் , அரபுக்குறியீடு ; cir cuit - breaker , n . மின் ஓட்டத்தைத் தடுக்கும் பொறி 
பெயரின் முதலெழுத்துக்களின் இணைப்பு ; சொற்குறி ; புரியா அமைப்பு . 
எழுத்து , மறைகுறியீடு ; குறிப்பெழுத்து ; மறை திறவு ; இசைக் circuiteer , n . சுற்றுலா நடுவர் . 
கருவிக் குறைபாட்டினால் தொடர்ந்தெழும் ஒலி ; 3. கணக்குச் 

circu itous , a . சுற்று வளைவான . 
செய் ; கணக்கிடு , திட்டம் செய் ; மறை எழுத்தாக்கு ; 

circu itousness , n . சுற்றி வளைந்து செல்லும் இயல்பு . 
மறைகுறியீடாக எழுது ; கணி , திட்டமிடு ; இசைக் கருவி 

cir cuit -ri der , 1. சுற்றுப் பயணம் செய்யும் சமய போதகர் . 
வகையில் மீட்டப்படாமலே தொடர்ந்து ஒலி செய் . 

circu ity, 11. வளைநெறி , சுற்றி வளைத்துச் செல்லும் முறை . 
ci phering , n . மறைகுறிப்பாக எழுதுதல் . 

cir culable , a . சுற்றிப்பரப்பத்தக்க . 
ci pher - key , n . குறியீட்டெழுத்தின் மறை திறவு . 

circ ular , n . சுற்றறிக்கை ; சுற்றோலை ; a . வட்டமான ; 
cip olin , cipolli no , 11. பச்சைப் பட்டையுடைய இத்தாலிய 

வட்டத்தைச் சார்ந்த ; சுற்றி வருகிற , மண்டலிக்கிற , தன் 
வெண் சலவைக்கல்வகை , அப்பிரகமும் வெளிம கன்மகியும் 

னிலே தொடங்கி தன்னிலே முடியும் இயல்பான ; சுழற்சி 
இடைமிடைந்த சுண்ணக் கரியகி . 

யாகத் தொடர்ந்து நிகழ்கின்ற ; பலருக்குச் சேர்த்து அனுப் 
cipp us, n . தண்டனைக்காகக் கணைக்காலில் பூட்டப்படும் பப்பட்ட ; ( தொ . ) circular function , ( கண . ) வட்டச்சார்பு 
கால் கட்டை ; தூபி ; pl . cipp i . 

செங்கோண முக்கோணப்பக்கத் தகவு ; cicular letter , பல 
circ a , ( ல . ) prep . ஏறத்தாழ , குத்தாயமாக . 

படிகளாகப் பலருக்கு ஒரே வேளையில் அனுப்பப்படும் கடிதம் ; 

circular measure , ஆர வட்ட அளவை ; வட்டத்தில் ஆர 
Circa ssian , 11 . ருசியாவிலுள்ள சர்கேசிய பகுதிக்குரிய 

அளவான நாண்வரையுடைய வில் வளைவுக்கோண அளவை ; 
காகேசிய ( Caucasian ) மரபுக் குடியினர் ; காகேசிய மரபுக் 

circular note , வழிப்போக்கர் அயலிடப் பொருளகத்தில் 
குழுவினரின் மொழி ; a . காகேசிய மரபுக் குடியினருக்குரிய ; 

பணம் பெறுவதற்குரிய சான்றுரிமைச் சீட்டு . 
காகேசிய மரபுக் குடிவகையின் மொழி சார்ந்த ; காகேசிய 

circula rity , n . வட்டமாக உள்ள தன்மை . 
பகுதியைச் சார்ந்த . 

circ ularize , . வட்டமாகச் செய் ; சற்றறிக்கை அனுப்பு . 
circa ssian , circassienne , n . மென்மையான கம்பளி வகை . 
Cir ce , n . கிரேக்க புராணப் பெண் மாயாவி ; மாயக்காரி , 

circ ularly , adv . வட்டமாக . 
சூனியக்காரி . 

circ ulate , . சுற்றிச் செலுத்து , பரப்பு ; எங்கும் செல் , 

பரவு ; மண்டலி ; ( கண . ) மீண்டும் மீண்டும் இரட்டித்துக் 
Circe an , a . கிரேக்க புராணப் பெண் மாயாவியான செர்ஸி 
( Circe ) யைச் சார்ந்த ; கீழ்த்தர மாயத்துக்குரிய , சூனியஞ் 

கொண்டு போ ; ( தொ . ) circulating library , உலா நூலகம் , 
சார்ந்த . 

நூல்நிலையப் பங்குவரியாளர்களிடையே 

நூல்களைப் பரி 

மாறிக்கொள்ளும் நூலகம் . 
cir cinate, a . வளைய உருவான , 

மோதிர வடிவுள்ள ; circula tion , n . சுற்றோட்டம் ; காற்று - குருதி ஆகியவற்றின் 
( தாவ . ) இலைகள் வகையில் அடிநோக்கிச் சுருள்கிற . 

சுழற்சி ; போக்குவரவு இயக்கம் , இடையறாப் புடைபெயர்ச்சி ; 
cir citer , ( ல . ) prep . = circa . 

புழக்கம் , செயல் வழக்கு ; நாணயச் செலாவணிப் பரப்பு ; 
cir cle, 11. வட்டம் ; வட்டச் சுற்றுவரை ; வட்டமான 

செய்தித்தாள் விற்பனைப் பரப்பு ; வாங்குவோரின் எண் 
பொருள் ; வளையம் ; கோளினத்தின் சுற்று நெறி ; துவங்கிய 

ணிக்கை . 
இடத்தில் முடிவுறும் நிகழ்ச்சிக் கோவை ; மாயச்சக்கரம் ; circ ulative, a . சுற்றோட்டம் ஊக்குகிற ; சுற்றியோடுகிற , 
வட்டத்திற்குள்ளிருக்கும் பொருள்களின் தொகுதி ; ஆளைச் எங்கும் பரவுகிற . 
சுற்றியுள்ள தொடர்புகொண்ட குழு ; இனக்குழு , கூட்டுக் circ ulator , 11. பரப்புகிறவர் ; செய்தி பரப்புபவர் ; தூற்று 
குழு ; வகுப்பு ; ப . சுற்றிச்செல் ; வளைந்து செல் , சுற்றித் பவர் ; புரளிக்காரர் ; நாணயச் செலாவணியாளர் . 
திரும்பு ; சூழ் , சுற்றி வளை ; வட்டமாகச் செல் ; வளையமாக 
அணிவகுத்து நில் ; ( தொ . ) dress circle , திரைப்படம் 

circ ulatory , a. சுற்றுகிற ; பரவுகிற ; சுழல்கிற ; குருதி 

யோட்டம் சார்ந்த ; தாவர உணவுச் சாற்றின் சுழற்சிக்குரிய . 
அல்லது நாடக அரங்கில் அமைந்த உயர்வகுப்பு வட்டம் ; 
great circle , உருளையில் மையமூடு செல்லும் தளவட்டம் ; 

circumamba ges , n . pl . சுற்றி வளைத்த பேச்சு . 
fairy circle , வனதெய்வங்களின் குழு அடங்கிய வட்டம் ; 

circumam bience , circumam biency , 1. சுற்றி வளைத் 
reasoning in a circle , வளைத்து வளைத்துக் கூறியதையே 

துச் செல்லும் தன்மை ; சூழ்வு , சுற்றி வளைத்தல் . 
கூறி மெய்ப்பிக்க முடியாமல் வாதாடுதல் ; small circle , circumam bient , a. சுற்றி வளைக்கும் தன்மையுடைய ; 
உருளையில் மையமூடாகச் செல்லாத தளவட்டம் . 

சுற்றிச் சூழ்ந்துள்ள , 


** 


187 
circumambulate 

circumstantiate 
circumam bulate , U. சுற்றித்திரி , சுற்றி நட , வளைந்து circumnaviga tion , n . முழு வட்டஞ்சுற்றிய கடற்பயணம் , 
செல் ; பயனில் முயற்சி செய் . 

கப்பற் சுற்று மண்டலப் பயணம் . 
circumambula tion , 11. சுற்றிச் செல்லல் ; வீண்முயற்சி circumnav igator , n . கடல்வழி உலகு சுற்றுபவர் . 
செய்தல் . 

circumnut ate, v . ( தாவ . ) செடியின் வளரும் நுனி வகையில் 
circumba gious , a . சுற்றி வளைத்துப் பேசுகிற , நேராகப் ஆடி நுடங்கியபடியே சுற்றித் திருகி இயங்கு . 
பேசாத . 

circumnu tatory , a . செடியின் வளரும் நுனி யினைப் 
circumben dibus , n . சுற்றி வளைத்துப் பேசுதல் , சுற்றுமுக போன்ற சுழலசைவு கொண்ட . 
நடவடிக்கை . 

circumor al , a . ( உட . ) வாயைச் சுற்றி அமைந்துள்ள . 
cir cumcentre, 11. ( வடி . ) புறநிலை வட்ட மையம் , முக் 

circumpol ar , a . ( மண் . ) நிலக்கோடிகளின் அருகாமை 
கோணம் முதலிய வடிவுருக்களின் புறக்கோடி தொட்டுச் 

யான , துருவங்களைச் சுற்றி அமைந்துள்ள ; ( வான் . ) நாள் 
செல்லும் வட்டத்தின் மையம் . 

முழுவதும் அடிவானத்துக்கு மேலேயே காணப்படுகிற . 
circumcise , U. யூத - இஸ்லாமிய மரபின்படி சுன்னத்து 

circumpose , . சுற்றி வை . 
செய் , உறுப்பின் நுனித்தோல் இதழ் அகற்று ; தூய்மைப் 

circumposi tion , 11. சுற்றிவைக்கும் செயல் , சூழ வைத்தல் . 
படுத்து . 
circumci sion , 11. தோல் நுனியிதழ் அகற்றும் வினை , 

circumsciss ile , a . ( தாவ . ) சுற்றுவட்டப் பிளவின்மூலம் 
சுன்னத்து வினைமுறை , சுன்னத்து விழா ; சுன்னத்துச் 

திறக்கிற . 
செய்துகொள்ளும் நிலை ; யூத இனம் . 

circ umscribe , U. சுற்றி வட்டமிடு ; ( வடி . ) வெட்டாத் 

தொடுவரையாகச் சுற்று வட்டமிடு ; எல்லைக்குட்படுத்து ; 
circumdenuda tion , n . ( மண் . ) சூழ் அரிப்பு , சுற்றுப்புற 

கட்டுப்படுத்து : சுருக்கு ; வட்ட வரிசையாகக் கையொப்ப 
மண் அரிப்பு ; சுற்றியும் மண் அரித்துவிடலால் நடுவில் எஞ்சி 

மிடு . 
யுள்ள உயர்ந்த பகுதி , விடு திட்டு , சூழரி மேடு . 

circumscrib er , 11. கட்டுப்படுத்துபவர் ; கட்டுப்படுத்துவது . 
cir cumduct , v . சுற்றி அழைத்துச் செல் ; கற்பனை இருசினைச் 
சுற்றிச் சுழலச் செய் . 

circumscrip tion , n . வரையறுப்பு ; எல்லைப்படுத்துதல் , 
circum ference , 11. வட்டத்தின் சுற்றுவரை , பரிதி , சுற் 

கட்டுப்படுத்துதல் ; கட்டுப்பாடு ; வரையறை ; கட்டுப் 

படுத்தும் எல்லை ; 
றளவு . சுற்றெல்லை . 

சுற்றுவட்டமிடுதல் ; சுற்றுவட்டம் ; 
circumferen tial , a . வட்டச் சுற்றுவரை சார்ந்த ; வட்டச் 

கட்டுப்படுத்தப்பட்ட எல்லை ; நாணய உள் வட்ட வரைவு . 
சுற்றளவு சார்ந்த . 

circumscrip tive , a . புற உருவரை குறிக்கிற ; புறத் 

தோற்றம் குறித்த . 
circumflect , U. வட்டமாக வளை ; உயிர் அல்லது அசை 
மீது ஏற்றிறக்க அழுத்தக்குறி ( A ) இடு . 

circumsol ar , a . கதிரவனைச் சுற்றிச் சுழல்கிற ; கதிரவனுக்கு 
circ umflex , 11. உயிர் அல்லது அசைமீது ஏற்ற இறக்க 

அருகாமையில் உள்ள . 
இணைவாக முன்பு அமைந்திருந்த அழுத்தக் குறியீடு ; a . 

circ umspect , a . உறு விழிப்புள்ள , மிக்க எச்சரிக்கையோடு 
ஏற்ற இறக்க அழுத்தக் குறியான ; ( உள் . ) சுற்றி வளை 

கூடிய ; 

எச்சரிக்கையோடு எல்லாப் பக்கங்களிலும் 
கிற , சுற்றுவளைவான . 

நோக்குகிற . 
circumfle xion , n. வட்டமாக வளைதல் ; வளைவுக்குறி . 

circumspec tion , 11. விழிப்புடைமை , எச்சரிக்கையாயிருத் 
circum fluence , n . சுற்றி ஓடுதல் ; ( உயி . ) உணவைச் 

தல் ; கவனம் ; பரிசீலனை செய்தல் . 
சூழ்ந்து உட்கொள்ளும் முறை . 

circ umspective, a. சுற்றிக் கவனிக்கிற , எச்சரிக்கை 
circum fluent , circumflu ous , a . சூழ்ந்து செல்கிற ; சுற்றி 

யுடைய , விழிப்பான , எளிதில் ஏமாற்ற முடியாத . 
ஓடுகிற . 

circ umspectly , adv. எச்சரிக்கையாக , விழிப்பாக , கவன 

மாக . 
circumfuse , 0. நாற்புறமும் தெளி ; சுற்றிலும் ஊற்று ; 
சூழ் ; அமிழ்த்தி வை , தோய்வி . 

circ umspectness , n . விழிப்போடுள்ள தன்மை , எச்சரிக்கை 

யான நிலை . 
circumfus ile , a . உருகிய . 
circumfu sion , n . சுற்றிச் சூழ்தல் ; சூழப்பாய்தல் . 

circ umstance, 11. சூழ்நிலை , கால இடச்சூழல் ; உடனிகழ்வு ; 

தொடர்புடைய செய்தி ; புறநிலைச் செய்தி , புறக் கூறு ; 
circumgyr ate, 3. வளைந்து திரும்பு ; சுற்றுப் 

நுணுக்க விவரம் ; புற ஆரவாரம் , ஆசாரம் , சடங்கு முறை ; 
செய் . 

U. சூழ்நிலையில் கொண்டுவிடு . 
circumgy ratory , a . சுற்றிச்செல்கிற ; சுழல்கிற ; சுற்றுப் 

circ umstanced , a . 
பிரயாணம் செய்கிற . 

சூழற்பட்டுள்ள , 

நிலைமைகளுக்குக் 

கட்டுப்பட்ட . 
circumja cency , 11. சுற்றிச் சூழ்ந்து அமைந்துள்ள நிலை , 
சூழ்வுநிலை . 

circ umstances , n . pl . சூழ்நிலைமைகள் ; ( தொ . ) in the 

circumstances , under the circumstances , தற்போதைய 
circumja cent , a . சூழ்ந்துள்ள ; சுற்றிலுமுள்ள ; எல்லாப் 

சூழ்நிலையில் , நிலைமைகளுக்கு இணங்க . 
பக்கங்களிலும் பரவியுள்ள . 

circumstan tial , a . நுணுக்க விவரங்கள் அடங்கிய ; தற் 
icircumlitt oral , a . கரையோரமான , கடற்கரைப் பக்கமான . 

செயலான ; முக்கியத்துவமில்லாத , சிறுதிற ; ( தொ . ) 
circumlocu tion , n . சுற்றி வளைத்துப் பேசல் , மிகுசொல் circumstantial evidence , சூழ்நிலைக்கேற்ற பொருத்தங் 
லாடல் : நெடு நீளச் சொற்றொடர் வழக்கு ; தட்டிக் கழிக்கும் காட்டும் சான்று . 
பேச்சு . 

circumstantial ity , 1. தற்செயலான தன்மை ; நுணுக்க 
circumlocu tional , circumlocu tionary , a . சுற்று விவரங்கள் கொண்ட நிலை 
வளைப்புப் பேச்சுச் சார்ந்த . 

circumstan tially , adu . தற்செயலாக ; நேர்முகத் தொடர் 
circumloc story , a . சுற்றி வளைத்துப் பேசுகிற . 

பில்லாமல் ; நுணுக்க விரிவாக ; போலிப் புறத்தொடர்புடன் . 
circum - merid ian , a . ( வான் . ) மைவரைக்கு அருகிலுள்ள . circumstan tials , n. pl. முக்கியத்துவமற்ற விவர நுணுக் 
circumnav igable , a . கப்பலில் சுற்றிச் செல்லக்கூடிய ; கங்கள் , நுணுக்க விவரங்கள் . 
கடல்வழி உலகைச் சுற்றிப் பயணம் செய்யத்தக்க . 

circumstan tiate, 0. சூழ்நிலை வாய்ப்புக்களால் நிலைநிறுத்து ; 
circumnav igate , v. கப்பலில் சுற்றுப் பிரயாணம் செய் ; நுணுக்க விவாங்களால் மெய்ப்பி ; நுணுக்க விரிவாக . 
கடலில் உலகு சுற்றிச் செல் , சுற்றிக் கப்பலோட்டு . 

விளச்கு . 


188 


circumvallate 


cittern 


ப 


circumvall ate , v . கோட்டை மதில்களால் 

வளைத்துக் 
காப்பீடு செய் ; சூழ் அரண் காப்புச் செய் . 
circumvalla tion , 11. மதில் சூழுதல் , கோட்டைச்சுவர் 
அமைப்பு ; நகரப் பாதுகாவல் அமைப்பு ; ( வில . ) உணவைச் 
சூழ்ந்து பரவி உட்கொள்ளுதல் . 
circumvent , v . சுற்றிச்செல் , வளைத்துக்கொள் ; மேற் 
சென்று செய்துமுடி ; சூழ்ந்து கைப்பற்று , சுற்றி இடை 

இடைமறி ; 
பொறியுட்படுத்து ; ஏமாற்று . 
circumven tion , 11. மேற்செலவு , சூழ்ந்து செயலாற்றுதல் ; 

சூழ்ச்சி . 
circumvent ive, a . சூழ்ச்சி செய்கிற , வளைத்து ஏமாற்றுகிற . 
circumvolu tion , 11. உருளுதல் , புரளுதல் , பிறழ்வு ; சுருளு 

தல் , நுடங்கி முடங்கிச் செல்லும் இயக்கம் . 
circ us , n . சுற்றிலும் வட்டடுக்கான இருக்கை மேடைகளை 
யுடைய விளையாட்டு வேடிக்கைக்கான வட்டரங்கு , காட்சிக் 
கொட்டகை ; 

சுற்றிலும் அடுக்கடுக்கான மலைக்காட்சிகளை 
யுடைய நடுவரங்கப் பள்ளத்தாக்கு ; தெருக்கள் நாற்புறமு 
மிருந்து வந்திணையும் வட்டவடிவான மையக் கூடல்வெளி ; 
வட்டக் கட்டுமனைத்தொகுதி ; உலா வரு காட்சிக்குழு . 
cirque , n . வட்டரங்கு ; இயற்கைக் காட்சிக் கோட்டம் . 
cirr ate, a . சுருட்டையான ; தளிர்க் கைகள் 

போன்ற ; 
( வில . ) சுருண்ட இழைபோன்ற . 
cirrhos is , n . ஈரலரிப்பு ; உறுப்பின் இழைமம் இற்று இணை 

மங்கள் மட்டுமீறி வளர்ச்சிகொள்ளும் கோளாறு . 
ci rriform , a . = cirrate . 
cirr igrade, a . பற்றிழைகளால் இடம் பெயர்கின்ற . 
ci rriped , cirripede , a . சுருட்டை மயிர் வடிவான கால்களை 

யுடைய சிப்பி இன ஓட்டுயிர்வகை சார்ந்த . 
cirrose , a . தளிர்க் கைகளை உடைய . 
•ci rrous , a . தளிர்க் கையுடைய ; ( வில . ) சுருண்ட இழை 

யுடைய . 
ci rrus , n . மென்பஞ்சியல் முகில் , அடித்த பஞ்சு போன்ற 
தோற்றமுள்ள மேகக் கூட்டம் ; ( தாவ . ) தளிர்க் கை ; 

( வில . ) சுருண்ட இழை ; pl . ci rri . 
cisalpline, a . ஆல்ப்ஸ் ( Alps ) மலைத் தொடரின் அக எல்லைப் 
புறத்திலுள்ள , ஆல்ப்ஸ் தொடருக்குத் தெற்கிலுள்ள ; ரோம் 
நகருக்கும் ஆல்ப்ஸ் தொடருக்கும் இடைப்பட்ட இடத்துக் 
குரிய . 
cisatlan tic , a . அட்லாண்டிக் மாகடலுக்கு அகவெல்லை 

யிலுள்ள , அட்லாண்டிக் மாகடலின் கிழக்கேயுள்ள . 
cise leur, n . 

உலோக வேலையில் செதுக்கி ஒப்பனை 
செய்பவர் . 
cise lure , n . உலோக வேலைப்பாட்டின்மேல் செதுக்கி ஒப்பனை 

செய்தல் . 
cismon tane , a . மலைகளுக்கு இப்பக்கமான ; ஆல்ப்ஸ் 

மலையின் வடக்கிலுள்ள இத்தாலிய எல்லைகடந்த . 
cispa dane , a . போ ( Po ) ஆற்றின் இப்பக்கமான , ரோம்நகர் 

அருகாமையான . 
cispon tine , a . பாலத்துக்கு இப்பக்கமான ; லண்டன் நகரில் 

தேம்ஸ் ( Thames ) ஆற்றுக்கு வடக்குப் பக்கமான . 
cist , n . ( தொல் . ) கற்பலகைகளால் மூடப்பட்ட கல்லறை ; 

வட்டமான வழிபாட்டுக் கலம் . 
cist ed , a . ( தொல் . ) வரலாற்றுக்கு முந்திய காலத்திய 

கல்லறைகள் கொண்ட . 
Cister cian , 11. பிரான்சில் உள்ள 1098 - இல் நிறுவப்பட்ட 
துறவி மடத்தைச் சேர்ந்த துறவிகளில் ஒருவர் ; 
சிஸ்டெர்சியன் துறவி மடத்துக்குரிய . 
cis tern , n . நீர்த்தொட்டி ; நீர்த்தேக்கம் ; நீராவிப்பொறியில் 

வாலையின் சூழ்புறக்கலம் . 
cist ic , a . ( தொல் . ) வரலாற்றுக்கு முந்திய காலத்திய கல் 
லறை போன்ற . 


Cis tus , n. 

( தாவ . ) பெரிய வெள்ளை அல்லது சிவப்பு 
மலர்களையுடைய புதர்ச்செடி வகைகள் . 
cist vaen , n . தட்டைக் கற்களாலான பெட்டி வடிவமுள்ள 

கல்லறை . 
cit able , a . சான்றாகக் காட்டப்படத் தக்க . 
cit adel , 11 . நகர் அரண் , நகரத்துக்கு அண்மையிலுள்ள 
கோட்டை ; போர்க் கப்பலில் துப்பாக்கிகள் வைக்கப்படும் 
இடம் ; இன்னலுக்காளானவர்களின் கடைசிப் புகலிடம் ; 
தத்தளித்துக் கொண்டிருக்கும் கொள்கைக்கான கடைசிப் 
பிடிப்பிடம் . 
cit al , n . வந்து தோன்றுமாறு விடுவிக்கப்படும் அழைப்பு . 
cita tion , n . வந்து தோன்றுமாறு சட்டமுறைப்படியான 
அழைப்பு ; அழைப்புத் தாங்கியுள்ள ஆவணம் ; மேற்கோள் 
காட்டல் ; எடுத்துக் கூறப்பட்ட வாசகம் ; குறிப்பிடப்பட்ட 
பெயர் ; அரசாங்கப் பத்திரங்களில் கண்டுள்ள குறிப்பீடு . 
cit atory , a . தோன்றுமாறு விடுக்கப்படும் அழைப்பின் 

தன்மையுள்ள ; வர அழைப்புவிடும் பழக்கமுடைய . 
cite , v . வரவழை , நீதிமன்றத்தில் வந்து - தோன்றுமாறு 
அழை ; மேற்கோள் காட்டு ; பெயர் குறிப்பிடு ; சான்றாகக் 
காட்டு ; எடுத்துக்காட்டாகக் கூறு . 
cith aran. பண்டைய கிரேக்க இசைக்கருவி வகை . 
cith er , cith ern , n . உலோகத் தந்திகளையுடைய இசைக் 

கருவி வகை . 
citied , a . நகரம் போன்ற ; நகரம் ஆக்கப்பட்ட ; நகரம் 

அடங்கிய ; நகரங்களை உட்கொண்ட . 
cit igrade , a . சிலந்தியினங்களின் வகையில் விரைந்த இயக்க 

முடைய . 
cit izen , n . நகர்வாழ்நர் , குடி உரிமையாளர் ; சுதந்திர 
உரிமையுடையவர் ; படைத்துறை 

படைத்துறை சாராப் பொதுமகன் ; 
நாட்டில் பிறந்தவர் , பிறப்புரிமைக் குடிமகன் ; ஒரு நாட்டின் 
குடிமையை ஏற்றுக்கொண்டவர் ; fem . cit izeness . 
cit izenhood , n . குடிமகனாயிருக்கும் நிலை . 
cit izenise , V. குடிமகன் ஆக்கு . 
cit izenry , n . குடிமக்கள் ஆயம் ; நகர மக்கள் தொகுதி . 
cit izenship , n . குடிமை உரிமைத்தொகுதி ; குடிமகனா 

யிருக்கும் நிலை . 
citole , 11 . இடைநிலைக் காலத்திய தந்தி இசைக்கருவி 


வகை . 


cit range , n . நாரத்தையும் ஆரஞ்சும் கலந்து உண்டான 

பழம் . 
cit rate , n . நரந்தக் காடியின் உப்பு . 
cit reous , a . எலுமிச்சை நிறமுள்ள , கரும்பச்சைச் சாய 

லுடைய ; மஞ்சள் வண்ணமுடைய . 
cit ric , a . ( வேதி . ) நாரத்தையிலிருந்து வடித்திறக்கிய ; 

( தொ . ) citric acid , நரந்தக்காடி . 
cit rin , 1 . 

இழைக்குருதி நாளங்களின் முறிவெளிமைப் 
பண்பை 

இயக்குவதாகக் கருதப்பட்டு நீரில் எளிதாகக் 
கரையும் பண்புடைய எலுமிச்சைப் பழ ஊட்டச் சத்து 


வகை . 


cit rine , 11. எலுமிச்சை நிறம் ; கரும்பச்சை மஞ்சள் நிறமான 

படிகப் பாறை ; a . எலுமிச்சை வண்ணமுடைய . 
cit ron, n . நாரத்தை , துரிஞ்சி ; நாரத்தை மரம் ; எலுமிச்சை 

நிறம் . 
citronell a , n . மிகுவெப்ப மண்டலப் புல்வகை ; மிகுவெப்ப 
மண்டலப் புல் வகையினின்றும் வடித்திறக்கப்படும் நறுமணத் 
தைலம் . 
Cit rus , 1. நாரத்தை - எலுமிச்சை - கிச்சிலி முதலியவை உள் 
ளிட்ட மரப்பேரினம் ; ( தொ . ) citrus fruits, நாரத்தம் 
பழம் - எலுமிச்சம் பழம் - கிச்சிலிப்பழம் - கொடி முந்திரி உள் 
ளடக்கிய பேரினவகைப் பழங்கள் . 
citt ern , n. = cither . 


d . 


உடைய 


189 
city 

clairvoyant 
cit y , 1. மாநகரம் , பெரிய நகரம் , முதன்மைவாய்ந்த பேரூர் ; civil ity , n . நயநாகரிகம் ; பண்புநயம் , பண்பட்ட பழக்க 
உரிமைப்பட்டயம் பெற்றுருவாக்கப்பட்ட நகரம் ; மேல் வழக்கமுறை ; மட்டுமதிப்புப் பண்பு . 
படித்தரத்திலுள்ள நகரசபைவாய்ந்த பட்டணம் ; நகரத்தில் civ ilizable , a . சீர்ப்படுத்தத்தக்க , நாகரிகப்படுத்தப்படத் 
வாணிக மைய இடம் ; நகரின் மூலமுதல் பகுதி ; ( தொ . ) 

தகுந்த . 
Celestial City , பொன்னுலகு , துறக்கம் ; City article , செய் 

civiliza tion , n . நாகரிகம் ; நாகரிகமடைந்துள்ள நிலை ; 
தித்தாளில் நிதி அல்லது வாணிகம் பற்றிய கட்டுரை ; City 

பண்பாடு , பண்பட்டநிலை ; சமூக முன்னேற்றத்தில் மேம் 
Company , லண்டன் மாநகரில் இடைநிலைக்காலத்திய 

பட்டநிலை ; நாகரிக உலகு , நாகரிகமடைந்துள்ள நாடுகள் . 
வாணிக சங்கங்களுக்குப் பிரதிநிதியாயுள்ள கூட்டவை ; 

civ ilize, v . நாகரிகப்படுத்து , சீர்திருத்து , பண்பு பெறப் 
City editor , பத்திரிகைகளில் நிதிச்செய்திகளைப் பற்றி எழுது 

பழக்கு . 
பவர் ; city fathers , குற்ற நடுவர்கள் ; நகர அவை உறுப் 
பினர்கள் ; City man , நகரத்தில் வாணிபத்தில் அல்லது நிதித் 

civ ilized , a . நாகரிகமக்களுக்குரிய , பண்பு நிறைந்த மக்க 
துறையில் ஈடுபட்டிருப்பவர் ; city manager , நகர நிருவாகத் 

ளின் இயல்புகள் வாய்க்கப்பெற்ற . 
திற்கெனத் தேர்வுக் குழுவினரால் அமர்த்தப்பட்டவர் ; city civ illy , adu . நயமாக . 
mission , பெரிய நகரங்களில் ஏழைகளுக்கு விவிலிய போதனை civ ism , n . குடியுரிமைநலம் ; ( வர . ) 1789 - ஆம் ஆண்டுக்கு 
செய்வதற்கான குழு ; City of God , விண்ணுலகு , துறக்கம் ; உரிய பிரஞ்சுப்புரட்சியின் அடிப்படைக் கொள்கை பற்றிய 
city of refuge , ( யூதர் சட்டம் ) புகலிட நகரம் ; City of the 

ஆதரவு . 
Seven Hills , ஏழுமலை நகரம் , ரோமாபுரி ; city state , தனி clabb er , n . சேறு . 
உரிமை நகர அரசு ; Eternal City , ரோமாபுரி ; 

clack , n . கடகடப்பு , சடசடப்பு , கட்டைகளை ஒன்றோடொன்று 
Heavenly City , துறக்கம் , விண்ணுலகு ; Holy City , எரு 
சலம் ; the City , மேயர் ஆட்சிக்குட்பட்ட லண்டன் நகரத்தின் 

தட்டும்போது உண்டாவதைப் போன்ற ஓசை ; கடகடப்பு 

ஒலி உண்டுபண்ணும் 
நகரப்பகுதி ; லண்டன் நகரத்தின் வாணிகப்பகுதி . 

கருவி ; பலருடைய பேச்சரவம் ; 

( பே - வ . ) நா ; .. உரக்கப்பிதற்று ; ஓயாது பேசு ; மரக் 
* cit yless , a . நகரம் இல்லாத . 

கட்டைகள் கல்லின்மீது உராய்வது போன்ற ஒலியெழுப்பு , 
-cit yward , a . நகரம் நோக்கிய ; adu . நகரத்தை நோக்கி . 

சடசட ஓசை உண்டுபண்ணு . 
cit ywards , adv . நகரத்தை நோக்கி . 

clack -box , n . பொறியின் தடுக்கிதழ் கொண்ட பெட்டி . 
cive, n . வெங்காய வகைச் செடியினம் . 

clack - valve , n . இயந்திரங்களில் தடாலெனும் ஒலியுடன் 

மீளும்படி கீல் பொருத்தப் பெற்றுள்ள தடுக்கிதழ் அமைவு . 
civ et , n . புனுகுப் பூனை ; புனுகு . 

clad , a . உடுப்பு அணிந்த , ஆடை அணிபூட்டப்பட்ட , ஒப் 
civ et - cat , n . புனுகுப் பூனை . 

பனை செய்யப்பட்ட . 
* civ ic , a . நகரம் சார்ந்த , நகரமக்களுக்குரிய ; நகரவைக்குரிய ; 

cladd ing , 11. உலோகத்துக்குரிய உலோகப்பொதிவு ; அணு 
குடியுரிமைக்குரிய ; குடிமக்களுக்குத் தகுந்த ; ( தொ . ) 

ஆற்றல் எதிர்வு இயக்க அமைவில் உலோகப் பொதிகாப்பு . 
civic centre , பட்டணத்தின் முதன்மையான பொதுக் கட்டி 
டங்கள் நெருங்கியிருக்குமிடம் ; civic crown , குடிமகனொருவ 

cladocarp ous , a . ( தாவ . ) சிறு பக்கக்கிளை களில் காய்களை 
னுடைய உயிரைக் காத்ததற்காக ரோம வீரனுக்கு அளிக்கப் 
பட்ட வெற்றிப் புகழ்மாலை . 

clad ode , n . ( தாவ . ) இலையின் தோற்றமும் செயற்பாடும் 

கொண்ட கிளை . 
* civ ics , 11. குடியியல் , குடியுரிமை பற்றிய நூல் . 

claim , n . உரிமைக் கோரிக்கை ; கோரிப்பெறும் தகுதி ; 
civ il , a . கூடிவாழும் இயல்புடைய ; சமுதாயத்துக்குரிய ; 

கோரிக்கை உரிமை ; பெறுவதற்கான உரிமை ; கோரிப் 
நடைநயமுடைய ; நாகரிகமான ; வணக்க இணக்கமான ; 

பெறும் உரிமை உடைய பொருள் ; உரிமை கோரிப் பெறப் 
-சமுதாய வரம்பிகவாத ; பொதுத்துறை சார்ந்த ; படைத்துறை 

பட்ட பொருள் ; உரிமைப் பொருள் ; உரிமைப் பங்கு ; சுரங்கத் 
-சாராத ; சமயச்சார்பற்ற ; குற்ற இயல் சாராத ; ( சட் . ) 

துறையில் பங்கிட்டு ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலம் ; U. 
குடிமக்களுக்கிடையிலுள்ள தனிப்பட்ட தொடர்புபற்றிய ; 

டரிமை கோரு ; உரிமையாகக் கேள் ; உரிமை கொண்டாடு ; 
தனிப்பட்டவர் வாழ்க்கையினின்றும் எழும் வழக்குகள் 

உரிமைபற்றி வாதாடு ; உரிமை வலியுறுத்து ; மெய்யென 
சார்ந்த ; இயல்பாகவே நல்லொழுக்கம் வாய்ந்த ; ( தொ . ) 

வாதிடு ; உண்மையை ஒப்புக்கொள்ளும்படி கேள் ; தகுதி 
-civil day , பொதுநடைமுறைக் கணித்து வகுக்கப்பட்ட நாள் ; 

உடையதாயிரு ; ( தொ . ) lay claim to , ஒன்றன் மாட்டுள்ள 
• civil death , உரிமை அறவு ; உரிமைச்சாக்காடு ; civil உரிமையை வலியுறுத்திக் கூறு . 
defence , போர்க்கால விமானத் தாக்குதல் இடர்களிலிருந்து 
பொதுமக்களைக் காப்பதற்கான படைத்துறை சாராப் பாது 

claim able , a . உரிமை கொண்டாடத்தக்க , உரிமை கோரத் 
காப்பு ஏற்பாடு ; civil disobedience , சட்டமறுப்பு , வரிகொடா 

தக்க . 
இயக்கம் ; civil engineer , அமைதிக்கால ஊர்தி - பாலம் முதலி 

claim ant , claim er , n . உரிமை கொண்டாடுபவர் , உரிமை 
யன கட்டும் பொதுத்துறைப் பொறிவலாளர் ; civil law , 

கோருபவர் . 
உரிமைச்சட்டம் , உரிமை வழக்குச் சட்டம் , அமைதிக்காலச் claim - jump er , n . சுரங்க மறுக்க மற்றொருவருக்குள்ள 
சட்டம் ; Civil Law , ரோமன் சட்டம் ; civil list , மன்னர் உரிமையைத் தமதாக்கிக் கொள்பவர் . 
குடும்பச் செலவினப்பட்டி , அரசர்க்கென ஒதுக்கப்பட்ட விடு clairaud ience , 1. சேணோசை , புலன்கடந்த கேள்வியாற் 
பொருள் ; இந்தியாவில் அரச ஊழியர் அட்டவணை , 

றல் , பொறிகளுக்கு அப்பாற்பட்டவற்றைக் கேட்கும் ஆற்றல் . 
அலுவலர் பட்டியல் ; civil list pensions , அரசர் தண்ணளி clairaud ient , n . புலன்கடந்தவற்றைக் கேட்கும் ஆற்ற 
யால் கொடுக்கப்படும் உதவிச்சம்பளம் ; Civil Services , 

லுடையவர் ; a . சேணோசயுடைய , புலன்கடந்தவற்றைக் 
படைத்துறை சாராத அரச அலுவலர்கள் , அமைதிக்கால 

கேட்கும் ஆற்றலுடைய , புலன்கடந்த கேள்வி ஆற்றலுக் 
அரச ஊழியர்கள் ; civil time , பொது நடைமுறைக்காகக் 

குரிய . 
கணக்கிடப்படும் காலம் ; civil war , உள்நாட்டுக் கலகம் ; 
civil year , பொதுக்காரியங்களுக்காகக் 

clair schach , 11. கெல்டிய இனமக்கள் ( Celts ) கையாண்ட 

கணக்கிடப்பபடும் 
ஆண்டு . 

தந்திக் கம்பிகளுடன் கூடிய பழைய யாழ்வகை . 

clairvoy ance , n . தொலைவிலுணர்தல் , உண்ணோக்கு , புல 
civil ian , n . பொதுத்துறைச் சட்டப் பேராசிரியர் ; பொதுத் 

னாகா தவற்றைக் காணும் ஆற்றல் , இயல்பு கடந்த நுண் 
துறைச் சட்ட மாணவர் ; படைத்துறை சாராத அரசாங்க நோக்காற்றல் . 
அலுவலர் ; a . படைத்துறை சாராத . 

clairvoy ant , n . கட்புலனுக்கு அகப்படாதவற்றைக் காணும் 
civ ilist , 11. பொது உரிமைத்துறைச் சட்ட வல்லுநர் . 

திறனுடையவர் ; a . புலனாகாவற்றைக் காணும் திறலுடைய 


உடைய . 


190 


clam 


clarifier 


clann ish , a . குறுகிய இனப்பற்றுள்ள ; மற்றவர்களிடமிருந்து 

பிரிந்து வாழும் இயல்புடைய ; குறுகிய குழுப்பற்றுடைய . 
clann ishness , 11. குறுகிய இனப்பற்றுடைமை , பிற்போக் 4 

கான குலமரபு மனப்பான்மை . 
clan ship , n. 

ஒரு முதல்வனுக்குட்பட்ட குடும்பங்களின் 
தொகுதி ; குலமரபுக் கட்டுப்பாட்டுணர்வு ; குலமரபு முறை ; 
இனப்பிரிவு வேறுபாடு ; இனப்பிரிவுகளின் உட்பகை 
வெறுப்பு : குழு - உட்குழு இடைப்பட்ட பகைமை வெறுப்பு . 
clans man , 11 , குலமரபினன் , இனத்தவன் . 
clans woman , n . குலமரபினள் , இனத்தவள் . 
clap , 11. இடிஒலி ; வெடிப்போசை ; கைதட்டொலி ; தட்டல் , 
கைதட்டும் ஓசை ; கொட்டல் , அறை ; U. மொத்து , அறை , 
ஓசையுண்டாகும்படி அடி ; திணி , திடுமென நெக்கித்தள்ளு ; 
உடனடியாக இறுக்கிக்கட்டு ; ஊக்கந்தரும் வகையில் தட்டு ; 
அறைந்து தட்டு ; கைகொட்டி ஆர்ப்பரி ; கைகொட்டு ; 
கைதட்டு ; திடுமென (சிறையில் ) அடை ; தொ . ) clap eyes 
on , காணப்பெறு ; clap bold of , முரட்டுத்தனமாகப் பற்று . 
clap , 11. மேகநோய் , வெட்டை ; U. வெட்டை நோய்த் 

தொற்றுபடர் . 
clap board , 1. சாரல் தடுக்கு , மழைச்சாரல் அடிக்காதபடி 

கதவின்மீது சாய்வாகப் பொருத்தப்படும் பலகை . 
clap - bread , n . முரட்டு மாவினால் செய்யப்படும் சூட்டப்ப 


வகை . 


clam , 1. இடுக்கி , இறுக்கிப்பிடிக்கும் கருவி ; எதிர் எதிரா 
யுள்ள பாகங்கள் திருகாணியினால் இறுக்கப்படத்தக்க அழுத் 
தக்கருவி ; . பற்று , இடுக்கு ; இடைவைத்தழுத்து ; ( பே.வ. ) 
வாய்மூடு , பேசாதிரு. 
clam , n . இரட்டையோட்டுச் சிப்பி வகை ; சிப்பியோடு . 
clam , n. ஈரம் ; ப . தடு ; அடை ; பூசு . 
clam , 1. கூட்டுமணி ஒலி , இரண்டு அல்லது பல மணிகளை 
ஒருங்கே இசைப்பதனால் உண்டாகும் ஓசை ; 3. கூட்டுமணி 
ஒலி எழுப்பு ; கலகலக்கும் மணியோசை செய் . 
clam ancy , 11. அவசரத்தன்மை , பொறுதியற்ற படபடப்பு . 
clam ant , a . உரக்கக்கூவுகிற ; அவசரமான ; வற்புறுத்துகிற . 
clam - bake , 11 , சிப்பி வறுவல் , சூடேற்றப்பட்ட கற்களின் 
மேல் சிப்பி மீனைப் போட்டு வறுத்து உருளைக்கிழங்கு மீன் 
சோளம் முதலியன மேலிட்டு உண்டுபண்ணும் உண்டிவகை ; 

சிப்பி வறுவல் பரிமாறப்படும் புறவெளி விருந்துக் குழு . 
clam ber , 11. இடர்ப்பட்டுத் தவழ்ந்தேறும் முயற்சி ; U. 
தொற்றி ஏறு , தத்தித்தாவு , கைகால்களால் பற்றிக்கொண்டு 
மேற்செல் . 
clam - chow der , n . சிப்பி மீன் கலந்து செய்யப்படும் 

பணியார வகை . 
clamm y , a . ஒட்டிக்கொள்கிற , பசைபோன்ற ; ஈரமான . 
clam orous , a . கூச்சலிடுகிற , ஆரவாரம் செய்கிற . 
clam our , 11. ஆரவாரம் , சந்தடி ; அமளி , இடைவிடாத 
உரத்த கூச்சல் ; அடுத்தடுத்துக் குறை வற்புறுத்துதல் ; ஆர 
வார வேண்டுகோள் ; U. ஆர்ப்பரி , உரக்கக் கேள் ; இடை 
விடாமல் கூச்சலிடு . 
clam ourer , n. ஆரவாரம் செய்பவர் , கிளர்ச்சிக்காரர் . 
clamp , 11. பற்றுக்கட்டை , பற்றிரும்பு , அள்ளு , இறுக்கிப் 
பிடிக்கும் கருவி ; பற்றுக்கருவி ; 3. இறுகப்பற்று , பிணைத்து 
முடுக்கு ; அள்ளுவைக் கொண்டு பிணி . 
clamp , 11. கால்பளுவுடன் நடத்தல் , காலெடுத்து வைத்து 

நடத்தல் ; V. காலை அழுத்திவைத்து நட , நிலம் அதிர நட. 
clamp , 1. குவியல் , போர் ; செங்கற் சூளை ; மூடிவைத்த 
உருளைக் கிழங்குக் குவியல் ; U. போராகக் குவி ; செங்கல்லைச் 
சூளையில் வைத்துச் சுடு . 
clam per , v . 

ஒட்டுப்போட்டுச் சமாளி , போலி வேலை 
செய் . 
clam - shell , n. சிப்பி மீனின் தோடு , சிப்பி . 
clan , n . பொதுக்குடி மரபுக் குழு ; ஸ்காத்லாந்து நாட்டு 
மேட்டுநில மக்களிடையே (Scottish Highlanders ) பொது 
முன்னோனையுடைய கூட்டுக்குழு ; பங்காளிக் கிளை , தந்தை 
வழியுரிமைச்சுற்றம் ; குலமரபு ; இனம் , கிளை மரபு ; குறுகிய 
தனிப்பற்றுடைய குழு , தனிக்குழு , சிறுகுழு . 
clandes tine , a . கள்ளத்தனமான , ஒளிவு மறைவான : 

வஞ்சகமான . 
clang , n . உலோகங்கள் அடிபடுவது போன்ற கணீரென்ற 
பேரொலி ; எக்காள ஒலி ; பெரிய மணியோசை ; நாரை 
வாத்து போன்ற பறவைகள் எழுப்பும் உரத்த ஒலி ; V. கணீ 
ரென்ற ஒலி செய் . 
clang , n , ( இசை . ) பல நயங்கள் வாய்ந்த குரல் ; நயத்தரம் . 
clang ing, n . கணீரென்று ஒலித்தல் ; a . கணீரென்று 

ஒலிக்கிற . 
clang orous , a . அலை அலையாய் ஒலிக்கும் ஓசையுடைய ; 

உலோகங்கள் அடிபடுவது போன்ற கணீரென்ற ஓசைமிக்க. 
clang our , n. உரத்த மணியோசை ; . உரத்த மணியோசை 

எழுப்பு . 
clank , n . கனத்த சங்கிலி சலசலக்கும்போது உண்டாவது 
போன்ற ஓசை ; 3. சங்கிலி சலசலக்கும்போது உண்டாவது 
போன்ற ஓசை எழுப்பு . 
clank less , a . சங்கிலியோசை எழுப்பாத . 


clap - net , 11. சுருக்கு வலை , கயிற்றை இழுப்பதனால் திடுமென 

மூடிக்கொள்ளும்படி அமைக்கப்பட்டுள்ள புள் வலை . 
clapp er , 1 . கை தட்டி ஆதரிப்பவர் ; மணியின் 

நா ; 
பறவைகளைத் துரத்துவதற்கான கிலுகிலுப்பை ; மாவாலையில் 
அரிதட்டினைத் தட்டி மா வீழ்த்தும் கட்டை அல்லது உலோக 
அமைவு . 
clapp er , 11. கற்பலகைகளால் அல்லது மரப்பலகைகளால் 
ஆன கரடு முரடான பாலம் ; மேடான நடைபாதை ; 
முயல்வளை . 
clapp erclaw , I. பிறாண்டித் தாக்கு ; திட்டு ; கறுவுகொள் 

நெஞ்சொடு குற்றங்காண் . 
clapp ers , 11. Pl . விரல்களிடையே வைத்தடிக்கும் நீகிரோ 
வர்கள் இசைக் கருவியாகப் பயன்படுத்துகிற எலும்புத் 
துண்டுகள் . 
clapp ing : 1. அடிப்பதனால் எழும் ஓசை ; கைதட்டல் . 
clap - sill , n . கால்வாய் அணை அடைப்பின் அடிவாய்ச்சட்டம் . 
clap trap , n . பிறர் மெச்சுவதற்கான போலிச்செயல் ; 
வெற்றுப்பசப்புரை ; பகட்டு ஆரவாரக் கருத்து ; a . பகட்டார 

வாரமான . 
claque , claqueur , ( பிர . ) n . கூலிக்குப் புகழ்ந்து கைதட்டும் 

கூட்டம் . 
cla rabella, 11. இனிய ஓசையெழுப்பும் இசைக்கருவித் 

துளையின் அழுத்துக்கட்டை . 
cla rence , 11. நால்வர் அமர உட்புறத்திலும் வலவன் அமர 
வெளிப்புறத்திலும் இருக்கைகள் அமைந்த நான்கு சக்கர 
வண்டிவகை . 
Cla renceux , Cla rencieux , 11. ( கட் . ) இங்கிலாந்தில் 

முக்கிய கட்டியர் ஐவர்களுள் ஒருவர் , இரண்டாம் கட்டியர் . 
cla rendon , 11. கனத்த முகப்புவாய்ந்த அச்செழுத்து வகை ; 

a . கனத்த முகப்பு வாய்ந்த . 
cla ret , n . பிரான்சிலுள்ள போர்டோவிலிருந்து ( Bordeaux ) 
தருவிக்கப்படும் திண்சிவப்பு இன்தேறல் வகை ; a . திண் 
சிவப்பு நிறம் வாய்ந்த ; ப . திண் சிவப்பு இன்தேறல் அருந்து . 
clar et - cup , 11. பனிக்கட்டி - சாராயம் -சர்க்கரை முதலியவை 

கலந்த திண் சிவப்பு; இன்தேறல் கலவை வகை . 
clarifica tion , 11 , தெளிவு ; தெளிவாக்கல் ; துப்புரவாக்கல் . 
clar ifier , n . தெளிவாக்குபவர் ; தெளியச் செய்யும் பொருள் . 


பிணை ; 


191 
clarify 

clavichord 
cla rify , 1. தெளிவுறும்படி செய் , தெளிவாக்கு , துலக்கி class ical , a . ஒப்புக்கொள்ளப்பட்ட சிறப்புடைய ; முதல் 
அழுக்கு நீக்கித் துப்புரவாக்கு ; பளிங்குபோல் ஆக்கு ; தரமான இலக்கிய நலம் வாய்ந்த ; பண்டைய கிரேக்க 
வெண்ணெயைத் துப்புரவாக்கி நெய்யாக மாற்று ; தெளி இலத்தீன ஆசிரியர்களுக்குரிய ; பண்டைய கிரேக்க இலத்தீன 
வாகு , துலங்கு ; தெளிவுபடு , பளிங்கு போலாகு . 

கலைக்குரிய ; பண்டைய கிரேக்க இலத்தீன கலை இலக்கியங் 
cla rinet , n . ( இசை . ) மரத்தினாலான ஊது துளைக்கருவி 

களில் புலமை வாய்ந்த ; பண்டைய கிரேக்க இலத்தீன 
வகை ; இசைப் பெட்டியின் குழலிசைப்பகுதி ; ( தொ . ) the நூல்களை அல்லது கலைகளை அடிப்படையாகக் கொண்ட ; 
bass clarinet , தாழ் குரல் துளைக்கருவி வகை . 

பண்டைய கிரேக்க ரோம ஆசிரியர்களின் நடையைப் பின் 

பற்றிய ; தூய இன்னெளிமை நயமும் கட்டமைதியும் வாய்ந்த . 
clarinett ist , 11. துளைக்கருவி வகை வாசிப்பவர் . 

class icism , n . பண்டைக் கிரேக்க இலத்தீன மொழிமரபு ; 
cla rion , 11. சில்லிட்டிசைக்கும் எக்காளம் ; எழுச்சியூட்டும் 

பண்டைய கிரேக்க இலத்தீனக்கலை இலக்கிய மரபுப் பண்பு ; 
உரத்த ஒலி ; எக்காள ஓசை ; எக்காளத்தினது போன்ற ஒசை ; 

பண்டைய கிரேக்க இலத்தீன கலைத் துறைப் புலமை ; 
a . தெளிவான ; உரத்த . 

பண்டைய கிரேக்க ரோமமொழிகள் கலை கல்விமுறை ஆதரவு . 
*cla rionet , 11. = clarinet . 

class icist , n . பண்டைய கிரேக்க இலத்தீன நூல்களின் 
cla rity , n . துலக்கம் , தெளிவு . 

நடையைப் பின்பற்றுபவர் ; பண்டைய கிரேக்க இலத்தீன 
Clark ia , n . பகட்டான மலர்களையுடைய செடியினம் . 

கலைத்துறைகளில் புலமை பெற்றவர் ; பண்டைய கிரேக்க 
clar y , 11. காய்கறித் தோட்டப் பூண்டு வகை . 

இலத்தீன மொழிக்கல்வியை ஆதரிப்பவர் . 

class icize , v . முதல் தரமான தாக்கு ; பண்டைய கிரேக்க 
clash , n . மோதல் ஒலி ; மோதுதல் , கைகலப்பு , சச்சரவு ; 

இலத்தீன மொழிப்பாணியைப் பின்பற்று . 
கருத்து வேற்றுமை , முரண்பாடு ; 3. மோதொலி எழுப்பு ; 
எதிர்த்து நில் ; முட்டி மோது ; முரண்படு , சிக்கற்படு . 

classicol atry , 11. பண்டைய கிரேக்க இலத்தீன மொழிக் 

கலைத்துறைகளில் ஈடுபாடு . 
clasp , 11 . பிடிப்பு , பற்றுதல் ; அணைப்பு , தழுவுதல் ; 
கைகுலுக்கல் ; கொளுவி , அள்ளு ; கச்சு இறுக்கி , ஆடை 

class ics , n . பண்டைய கிரேக்க இலத்தீன மொழிக்கலைத் 
ஊக்கு ; ( படை . ) பதக்க நாடாவின்மேல் ஒப்பனையாகப் 

துறைகளின் தொகுதி , உயர் தனிச் செம்மொழித்துறை . 
பொருத்தப்படும் வெள்ளிப்பட்டை ; U. நெருக்கிப்பிடி , பற்றிப் class ifiable, a . வகைப்படுத்தத்தக்க . 
பிடித்துக் கைகுலுக்கு ; தழுவு ; அள்ளு வைத்துச் செருகு , classifica tion , 11. வகைப்படுத்துதல் ; வகுப்பு முறை , வகுப் 
அள்ளுவைக் கொண்டு 

( தொ . ) clasp hands , 

பொழுங்கு . 
கைகுலுக்கு ; கைகோத்து ஒத்துழை ; clasp one s hands , 

class ified , a . வகைப்படுத்தப்பட்ட ; பாட்டைகள் வகையில் 
விரல்களுடன் விரல்கள் பிணை . 

அரசியல் பொருள் உதவிக்கு உரிமையுடைய . 
clas per , n . பற்றிப்பிடிப்பவர் ; பற்றிப்பிடிக்கும் பொருள் ; 

class ify , U. வகைப்படுத்து , இனவாரியாகப் பிரி ; வகுப்பில் 
( தாவ . ) செடியின் தளிர்க்கை ; ( வில . ) பற்றிப் பிடிக்கும் 

இணை ; பாதுகாப்பை முன்னிட்டு புதைமறைவாக்கி வை . 
உறுப்பு . 

class - lead er , 11. கிறித்தவ சமய மெதடிஸ்ட் ( Methodist ) 
clasp - knife, 11. மடக்குக் கத்தி . 

பிரிவினருள் ஒரு வகுப்பின் தலைவர் . 
class , n . பள்ளி வகுப்பு , கல்வி வகுப்பு ; ஒரே ஆண்டுப் class man , n . பல்கலைக்கழகத் தேர்வுகளில் மதிப்பெண் 
படியில் பயிலும் மாணவர்குழு ; இனவகுப்பு , ஒத்தபொருள் நிரம்பிய வகுப்புப்பெற்றுத் தேறியவர் . 
களின் குழு ; வகை ; உயிர் நூற் பெருங்குழுவின் பிரிவு ; 

class - room , n . வகுப்பு அறை . 
சமுதாயப்பிரிவு , ஒத்த பண்புடைய மக்கள் குழு ; ஒத்த படி 
நிலையுடைய சமுதாயக் குழு ; மெதடிஸ்டு ( Methodist ) என்ற 

clas tic , a . ( மண் . ) பழம் பாறைகளின் உடைந்த துண்டு 
சமயக்கிளையின் பிரிவு ; படைத்துறை உரிமைப் படிநிலை ; 
உரிமைப் படிநிலைக் குழு ; படிநிலை ; திறமைப்படி ; தேறுதல் 

clatt er , 11 . கடகட ஒலி ; உரத்த பேச்சு ; ப . சடசடவென்று 
தரம் ; பண்பின் தரம் ; ஊர்தி - நாடகம் முதலியவற்றின் ஒலி ; உரத்த ஒலியெழுப்பு ; ஓயாது பேசு , பிதற்று . 
இருக்கைப் படித்தரம் ; மேன்மை , உயர் தரம் ; 5. வகு ; 

claudica tion , 11. நொண்டுதல் . 
வகுப்புக்களாக அமை , வகைப்படுத்து ; வகைதேர்ந்து இணை , 

clause , 1. ( இலக் . ) தனி எழுவாய் பயனிலையுடைய வாக்கிய 
வகுப்பில் இணை , தரப்படுத்திச் சேர் ; வகுப்பில் படு , தரக் 

உறுப்பு , துணை வாசகம் ; சட்ட விதியின் கூறு ; உடன் 
குழுவில் இடம் பெறு ; ( தொ . ) class legislation , சமுதாய படிக்கை விதியின் கூறு . 
வகுப்பின் நலங்கருதி இயற்றப்படும் சட்டம் ; take a class , 

claus tral , a . துறவி மடத்துக்குரிய ; கன்னிமடம் சார்ந்த ; 
தேர்வில் சிறப்பு மதிப்பெண்கள் பெற்றுத் தேறு . 

குறுகலான ; ஒதுக்கிடமான ; மூளைக்கோளங்களில் உள்ள 
class able , a . வகைப்படுத்தத்தக்க வகையுள் சேர்க்கத்தக்க . சாம்பல் நிறப்பொருளின் மென்படலம் சார்ந்த . 
class - con scious , a . வகுப்பு உணர்வுள்ள , சமூகத்தில் தாம் claustra tion , 11. ஒதுப்புறப்படுத்துதல் , 

ஒதுப்புறப்படுத்துதல் , ஒதுக்கிடத்தில் 
ஒரு வகுப்பைச் சேர்ந்தவரென நன்கு அறிந்திருக்கிற . 

தள்ளி அடைத்து வைத்தல் . 
class ic , 11. புகழ்சான்ற எழுத்தாளர் ; தலைமைசால் கலைஞர் ; 

claustrophob ia , 11. ஒதுக்கிடம் என்றாலே அச்சமுண்டாகும் 
பண்டைக் கிரேக்க ரோம இலக்கியச் சான்றோர் ; பண்டை 

கோளாறு . 
உயர் தனிச் செம்மொழி இலக்கிய மாணவர் ; புகழ்சான்ற claus trum , n . மூளைக்கோளங்களில் உள்ள சாம்பல் நிறப் 
ஏடு ; பண்டை உயர் தனிச் செம்மொழிப்பாணி பின்பற்று பொருளின் மென்படலம் . 
பவர் , செம்மொழி முன்மாதிரி மேற்கொள்ளுபவர் ; a . முதல் claus ular , a . வாக்கியப்பகுதிக்குரிய ; விதிமுறை அடங்கிய . 
தரமான ; ஒப்புக்கொள்ளப்பட்ட மேம்பாடுடைய ; பண்டைய 

clav ate , clav ated , a . ( தாவ . ) செண்டு போன்ற , குண் 
கிரேக்க இலத்தீன மொழியின் இலக்கிய ஆசிரியருக்குரிய ; டாந்தடி உருவுடைய . 
பண்டைய கிரேக்க ரோமக் கலை சார்ந்த ; பண்டைய கிரேக்க 

clava tion , n . ( தாவ . ) தடிபோன்று உருவுள்ள தன்மை ; 
ரோமரின் நாகரிகப் பண்பாடு சார்ந்த ; கிரேக்க இலத்தீனப் 

( உள் . ) அசையாக்குண்டு குழிப்பொருத்தம் . 
பழமைக்குரிய ; பண்டைக் கிரேக்க ரோமக் கலையின் இன் 
னெளிமைக் கட்டமைதி வாய்ந்த ; பண்டைய கிரேக்க ரோம 

clave , v . cleave என்பதன் முற்கால இறந்தகால வடிவம் ; 
இலக்கிய காலத் தொடர்புடைய ; பண்டை வரலாற்றுத் 

cleave ” என்பதன் இறந்தகால வடிவங்களுள் ஒன்று . 
தொடர்புடைய ; ( தொ . ) classic races , ஆண்டுதோறும் 

clav ecin , 11. இசைக்கருவி வகை , இசைப்பெட்டி வகை . 
நடக்கும் ஐந்து முதன்மையான உலகக் குதிரைப் clav ichord , 1. இசைப்பெட்டியின் முன்னோடி , இசைக்கருவி 
பந்தயங்கள் . 

வகை . 


களாலான , 


5 . 


192 

Clearing-House 
clavicle 
clav icle , n . கழுத்துப்பட்டை எலும்பு . 

clean , adv . முழுதும் , தீர , ஓட்டற ; கலப்பின்றி ; வழு 

வில்லாமல் . 
clav icorn , n . வண்டு வகை ; a . செண்டு வடிவான உணர் 

clean er , n . தூய்மையாக்குபவர் ; தூய்மையாக்கும் பொருள் . 
இழை உறுப்புக்களையுடைய . 
clavic ular , a . கழுத்துப்பட்டை எலும்பைச் சார்ந்த . 

clean ing, n . தூய்மையாக்கும் செயல் ; a . தூய்மையாக்கு . 

கின்ற . 
clavier , n . இசைப்பெட்டி வகை ; இசைப்பெட்டி வகையின் 
இசைக் கட்டைப்பகுதி . 

clean - limbed , a . கட்டமைவுடைய , நேர் ஒழுங்கான , திட்ப 
clav iform , a . செண்டுருவான , குண்டாந்தடி போன்ற வடி 

நயமுடைய . 
வுடைய . 

clean liness , 7. உடல் தூய்மை ; செயல் துப்புரவு ; தூய்மைப் 
clav iger , n . தண்டேந்தியவர் , செண்டு தாங்கிய வீரர் . 

பழக்கவழக்கம் . 
clav iger , n . திறவுகோல் காப்பவர் , கடைகாப்பாளர் . 

clean ly , a . தூய்மையான பழக்கமுள்ள ; தூய்மைக் கவன 
clavig erous , a . தண்டேந்திய , செண்டுதாங்கிய . 

முள்ள ; ads . தூய்மையான முறையில் , துப்புரவாக . 
clavig erous , a . திறவுகோல் காத்துப் பேணுகிற . 

clean ness , n . துப்புரவு , தூய்மை . 
cla vis , n . திறவுகோல் ; மறைதிறவு , புதைமறை விளக்கக் cleans able , a . தூய்மையாக்கப்படத்தக்க . 
குறிப்பு ; pl . cla ves . 

cleanse , . க ழு வித் தூய்மையாக்கு ; துப்புரவுப்படுத்து ; 
clav ulate , a . செண்டுருவின் சாயலுடைய . 

( விவி . ) நோய் நீக்கிக் குணப்படுத்து . 
claw , n . விலங்கின் வளை நகம் ; பறவையின் கூருகிர் ; cleans er , n . தூய்மையாக்குபவர் ; தூய்மை செய்யும் 
நண்டின் கொடுக்கு ; வண்டு முதலியவற்றின் இடுக்கிக் கால் 

பொருள் . 
நுனி ; வளைநகம் போன்ற கருவி ; ( தாவ . ) மலரிதழின் 

cleans ing , n . தூய்மையாக்கும் செயல் . 
குறுகிய அடிப்பகுதி ; U. நகத்தால் கீறு , பிறாண்டு , கிழி , 
பிள ; சுரண்டு ; பிடி ; பற்றி இழு ; முகமன் கூறு , முகப் 

clean - up , n . முழுத்துப்புரவு ; தீமை ஒழிப்பு . 
புகழ்ச்சி செய் , நேரடியாகப் புகழ்ந்து பேசு ; செல்வமாகக் clear , a . தெளிந்த ; ஒளி ஊடுருவுகின்ற , பளிங்குபோன்ற ; 
கொஞ்சு ; ( கப் . ) காற்று முகமாகச் செல் . 

கலங்கலில்லாத , தூசுதும்பற்ற ; எளிதான , விளக்கமான , 
claw back , n . இச்சகம் பேசிப் பிழைப்பவர் , முகமன் வல்லவர் . சிக்கலற்ற ; சிக்கலுக்கு இடமில்லாத ; மங்காத , மறை திரை 
clawed , a . உகிருடைய , 

யற்ற ; குற்றமற்ற , கறையற்ற ; தவறுக்கிடமற்ற ; கறைப் 
வளைநகங்களுடைய ; வளைவான 

படாத ; விடுபட்ட ; வெட்டவெளியான ; இடநெருக்கடியற்ற ; 
இரு பிரிவுகளுள்ள . 

தடைப்படாத , தடங்கலற்ற , குந்தகமற்ற ; ஈடுபாடற்ற ; 
claw - hammer , n . வார்சுத்தியல் , ஆணி பற்றி இழுக்கும் 

இடர்ப்பாடற்ற , இடையூறில்லாத ; தொடர்பற்ற , அப்பாற் 
அமைவுடைய சுத்தியல் . 

பட்ட ; 3. தெளிவுபடு ; தெளிவாக்கு ; தடைநீக்கு ; வறி 
claw - hamm er - coat , n . கருநிற மேல்சட்டையைக் குறிக்கும் தாக்கு , துடைத்தொழி , வெற்றிடமாக்கு ; விடுவி ; கறை நீக்கு ; 
ஏளனப்பெயர் . 

குற்றமில்லையென்று விளக்கமளி ; தாண்டிக் குதி ; கடந்து 
claw less , a . வளைநகமற்ற . 

செல் ; கடன் வகையில் தீர் ; தொழில் வகையில் ஆதாய 

மாகப்பெறு ; ( தொ . ) clear off , விட்டொழி , விலக்கித்தள்ளு ; 
clay , n . களி , களிமண் ; தூய்மையற்ற அலுமினியக் கன்மக் 
கலவை மண்வகை ; மண் ; மனித உடல் ; புகைக்குழல் ; 

முடித்துவிடு ; கலைந்து சென்றுவிடு ; clear out , விலக்கு , 
ப . சர்க்கரை முதலியவற்றைக் களிமண் கொண்டு துப்புரவு 

ஒழிவு செய் , ஒதுக்கித்தள்ளு ; ( கப் . ) துறைமுகத்தைவிட்டு 
செய் ; ( தொ . ) wet one s clay , குடி . 

நீங்கு ; விலகிச் சென்றுவிடு ; clear the air , நிலைமையைத் 

தெளிவாக்கு , நெருக்கடி நிலையைத் தளர்த்து ; clear the way , 
clay - cold , a . உயிரற்ற . 

வழி திறந்துவை ; clear up , தெளிவாக்கு ; தெளிவாகு ; 
clay - eater , n . களிமண் தின்னி , பிரேசில் ( Brazil ) முதலிய in the clear , ஐயுறவினின்று விலகிய ; சிக்கல் நீங்கிய ; 
நாடுகளில் கொழுப்புள்ள களிமண்ணை மென்றுகொண் நிலைய முறிவுக்குரிய நெருக்கடி நிலை கடந்த . 
டிருக்கும் பழக்கத்திற்கு அடிமையானவர் . 

clear age, n. பயிரிடுவதற்காக மரம் வெட்டித் திருத்திய 
clayed , a . களிமண் போன்ற . 

நிலப்பகுதி . 
clay ey , a . களிமண்ணாலான ; களிமண்ணால் மூடப்பட்ட ; clear ance , n . தடை ஒழிப்பு ; இட ஒழிப்பு , அகற்றுதல் , 
களிமண் போன்ற . 

நீக்குதல் ; நிலத்திலிருந்து அப்புறப்படுத்துதல் ; மரம்வெட் 
clay ish , a . களிமண் இயல்புடைய . 

டித் திறந்த வெளியாக்கல் ; இடைவெளி ; இயங்கும் இயந் 
clay - marl , n . வெண்ணிறக் களிமண் வகை . 

திரப் பகுதிகளுள் இரண்டின் இடையில் விடப்படும் இடை 
வெளி ; 

காசோலை மாற்று மூலமான 
clay - mill , n . களிமண் உருவாக்கும் ஆலை . 

கணக்குத் தீர்ப்பு : 

அரசின் அலுவலிலிருந்து விலக இசைவுப்பேறு ; சுங்கநிலை 
claymor e , n . பண்டைக்கால ஸ்காத்லாந்தில் வழங்கிய இரு 

யத்தில் கப்பல் புறப்பட்டுச் செல்வதற்குரிய இசைவுச்சான்று . 
புறமும் கூருடைய நீண்ட வாள் . 

clear cole, n . வண்ணந்தீற்றுவதற்கு முன்னீடான முதற் 
clay - pigeon , n . புறா வடிவுடைய களிமண் எய்குறி . 

பசை வெள்ளடிப்பு . 
clay - pipe , n . புகை குடிக்கும் மட்குழல் , புகைக்குழல் . 

clear - cut , a . திட்டவட்டமான , தெளிவான . 
clay - pit , n . களிமண் தோண்டியதனால் ஏற்பட்ட குழி . 
clay - slate , n . திண்ணமான களிமண் பாறை . 

clear - eyed , a . தெளிவான பார்வை உடைய ; அறிவுத் 

தெளிவுடைய . 
clean , a . துப்புரவான ; கறைபடியாத , அழுக்குப் போக்கப் 

clear - head ed , a . உணர்வுத் தெளிவுடைய . 
பட்ட ; உள்ளத் தூய்மையுடைய ; களங்கமில்லாத ; தவ 
றில்லாத ; எழுதப்படாத ; தெளிவான ; வரையறை செய்யப் 

clear ing , n . அடைசல் அகற்றல் ; தடை நீக்கம் ; இடஒழிப்பு, 
பட்ட ; முழுமையான ; தூண்டில் வகையில் இரைபற்றாத ; 

காடுவெட்டி வெளியிடம் உண்டுபண்ணுதல் ; காடு வெட்டித் 
கதிரியக்கச் சிதறுதல் இல்லாத ; ப . துப்புரவாக்கு , மாசு 

திருத்தப்பட்ட நிலம் ; பணச்சீட்டு - பணமுறி ஆகியவற்றின் 
துடை ; மேசை - தட்டம் முதலியவற்றின் மீதிருப்பன அகற்றி 

கணக்குத்தீர்வு . 
வெற்றிடமாக்கு ; ஒழுங்குபடுத்து ; மெருகேற்று ; ஒப்பனை Clear ing - House , n . காசோலை - பணச்சீட்டு முதலியவற்றை 
செய் ; ( தொ . ) clean hands , குற்றம் பற்றாநிலை ; clean slate , மாற்றிக் கணக்குத் தீர்வு செய்யும் நிலையம் ; இருப்புப்பாதைக் 
வில்லங்கமற்ற தன்மை ; புதுத் தொடக்கம் ; show a clean கழகங்கள் அஞ்சற் கூட்டுக்களிடையே கட்டணப் பரிமாற்றக் 
pair of heels , தப்பியோடு . 

கணக்குத் தீர்வகம் . 


ஊ 


வகை . 


. 


193 
clearing - nut 

cliff 
clear ing -nut , 11. தேற்றாங்கொட்டை . 

cle ric , 11. திருச்சபைக்குரு ; a . திருச்சபைக் குருமரபுக்குரிய ; 
clear ly , ads . தெளிவாக ; வெளிப்படையாக ; எளிதாக ; எழுத்தாயருக்குரிய . 
தடையின்றி ; ஐயத்துக்கிடமில்லாமல் . 

cle rical , 11. அரசியல் மன்றக் கட்சி வகையினர் ; a . திருச் 
clear ness , 11. தெளிவு ; மங்கலின்மை ; மறைப்பின்மை ; ஒளி சபைக் குருமரபைச் சார்ந்த ; எழுத்தாயரைச் சார்ந்த . 

ஊடுருவும் தன்மை , பளிங்கு இயல்பு ; மனத்தெளிவு , அறி cler icals , n . pl . திருச்சபைக் குருமரபினர் உடை . 
வுத் தெளிவு . 

cler icate , n . திருச்சபைச் சமயகுருவின் பதவி . 
clear -sight ed , a . தெளிவான பார்வையுடைய ; அறிவுத் cleric ity , 11 , திருச்சபைச் சமயகுருவின் நிலை . 
தெளிவுடைய . 

cle rihew , n , நகைச்சுவையுள்ள துணுக்குப்பாட்டு . 
clear - starch er , n . ஆடைவெளுப்பவள் , வண்ணகப் பணிப் 

cler isy , 11. கற்றோர் குழு . 
பெண் . 

clerk , n . எழுத்தாயர் ; பணிமனைத் துணைவர் ; பொருளகப் 
clear - starch ing , 11. தெளிந்த கஞ்சிப் பசையால் துணிகளை 

பணியாளர் ; படியெடுப்பாளர் ; அலுவலகக் கடிதப்போக்கு 
விறைப்பாக்கும் செயல் . 

வரவு வரைவாளர் ; கணக்கர் ; வாணிகச் செயலர் , பதிவக 
clear wing , n . பளிங்கு போன்ற சிறகுடைய விட்டில் வகை . அலுவலர் ; நகரவைப் பணியாளர் ; திருக்கோயில் சமயச் 
cleat , 1. கப்பல் பாய்மரத்தில் உள்ள ஆப்பு ; முளை . 

சார்பற்ற பல்பணி முதல்வர் ; கற்றார் ; கல்வியறிவுடையவர் , 
cleav age , 11. பிளத்தல் ; பிளவு ; வேறுபாடு , மனவேறுபாடு ; 

புலவர் ; திருக்கோயில் சமயகுரு ; V. எழுத்தராகப் பணிபுரி ; 
பிரிவினை . 

( தொ . ) clerk of the works , கட்டிடவேலை ஊழியர் மேற் 

பார்வையாளர் . 
cleave 1, U. பிரி , பிள ; பிளவுறு ; வல்லந்தமாகப் பிரி ; 

கிழித்துச்செல் ; ஊடுருவு ; துளை ; வெட்டு , துண்டுபடுத்து . clerk ess , 1. பெண் எழுத்தர் . 
cleave , 3. ஒட்டிக்கொள் , விடாதுபற்று , தொற்றிக்கொள் . 

clerk ish , a . எழுத்தாயரின் இயல்புடைய , எழுத்தாளர் 

போன்ற . 
cleav er , 1. இறைச்சிக்கடைக்காரனின் வெட்டுக்கத்தி ; பிளப் 
பவர் ; பிளப்பது ; பிரிப்பவர் ; பிரிப்பது . 

clerk less , a . அறியாமையுள்ள ; படிப்பில்லாத . 
cleav ers , n . ஒட்டுப்புல் , துணியில் ஒட்டிக்கொள்ளும் கொடி 

clerk - like , a . புலமை சான்ற . 

cler omancy , n . திருவுளச் சீட்டின் மூலம் வருவதுணர்த்தல் . 
clech e , a . ( கட் . ) முழுதும் உட்குடைந்து ஒடுங்கிய வரம் cleve , n . செங்குத்தான பாறை ; குன்றுசூழ் பகுதி . 
புடையதாயமைந்த . 

clev er , a . திறமையுள்ள ; கைத்திறம் வாய்ந்த ; தேர்ச்சித் 
cleek , 11. இரும்புத் தலைப்புடைய குழிப்பந்தாட்டத் தடி . 

திறனுள்ள ; சூழ்ச்சி நயம் வாய்ந்த . 
clef , n . இசையொலியின் அதிர்வெல்லையைக் குறிக்கும் மூன்று clev erness , 11. கைத்திறமை ; சூழ்ச்சிநயம் , மதியுடைமை , 
அடையாளங்களுள் ஒன்று . 

செயல்திறம் . 
cleft1 n . பிளவு , வெடிப்பு . 

clev is , 11. கயிறு கப்பி 

இணைப்பதற்காக விட்டத்தில் 
cleft2 , v . cleave என்பதன் இறந்தகால வடிவங்களில் பொருத்தப்பட்டுள்ள இருப்பு வளைகம்பி . 
ஒன்று ; முடிவெச்ச வடிவங்களில் ஒன்று . 

clew , 1. நூற்கண்டு , பந்தாகக் கட்டப்பட்டுள்ள நூல் திரள் ; 
cleg , 1. உண்ணி வகை , குதிரை ஈ . 

பழங்கதைகளில் திருகு நெறிகளில் வழிகாட்ட உ.தவும் கண்டு 
cleistogam ic , a . ( தாவ . ) திறவாத் தற்கருப் பொலிவுடைய , 

நூல் ; புரியாத மறை செய்தியை விளக்கும் குறிப்பு ; கப்பற் 

பாய் மூலைப்பகுதி , பாய்மர மூலை ; 
நிலையாக மூடியபடியேயிருந்து தானே கருப்பொலிவுறும் 

கருத்து , எண்ணம் , 

( கப் . ) வலைப்படுக்கையைக் கட்டும் சிறு கயிறு ; U. நூலைப் 
இயல்பு கொண்ட . 

பந்துபோல் சுருட்டு ; பாய் நுனியை இழுத்துக்கட்டு . 
cleistogam y , n . திறவாமலே தற்கருப்பொலிவுறுதல் . 

cliche , ( பிர . ) n . வார்ப்புரு , நிலையச்சுப்பதிவுரு ; மின்படிப் 
clei thral , a . முழுதும் மோடு இட்ட , முற்றிலும் கூரை 

பெருக்க முறையின் படிவுரு ; வழங்கி அடிபட்ட சொற்றொடர் , 
கவிந்த . 

வெறுஞ்சொல் துணுக்கு . 
clem , U. பட்டினிபோடு , பட்டினிகிட . 

click , 

1 . 

கிளிக் என்ற ஒலி ; கிளிக் எழுவதற்குக் 
clem atis , n . தழுவியேறும் கொடிவகை . 

காரணமாகும் இயந்திரப்பகுதி ; குதிரை முன்கால் இலாட 
clem ency , n . அருளிரக்கம் , தயவு ; எளிதிற் பிழைபொறுக் மும் பின்கால் இலாடமும் இடித்துக்கொள்ளும் கோளாறு ; 
கும் தன்மை ; மட்டியல்பு , மென்னயப்பு . 

தென்னாப்பிரிக்க மொழியில் நாவை அண்ணத்தில் அழுத்தித் 
clem ent , a . அருளிரக்கமுடைய ; இன்னமைதியுடைய . 

திடுமெனப் பின்வாங்குவதால் ஏற்படும் ஒலி ; கொண்டி , 
clench , n . விடாப்பிடி , இறுகுபிடி ; தீர்முடிவு ; முடிவுத் தீர்வு ; 

தாழ்ப்பாள் ; V. கிளிக் என்னும் ஓசை எழுப்பு . 
3. கைவிரல்களை இறுக்கிமூடு ; பற்களை அழுத்திமூடு ; இறுகப் click , v . ஒத்துறவாடு ; காதலில் இழைந்து ஒன்றுபடு . 
பற்று , இறுக்கிப்பிடி ; ஆணி முதலியவற்றின் முளையைப் click - bee tle, 11. சடக்கென்ற அரவத்துடன் குதிக்கும் இயல் 
பக்கவாட்டில் மடக்கியடிப்பதன் மூலம் பிடியிறுக்கு ; வாதத் புடைய விட்டில் வகை . 
துக்குத் தீர்வான முடிவுகொடு , வலியுறுத்தி முடிவுசெய் ; 

click - clack , 11. இடைவிடா அரவம் . 
( கப் . ) தனி முடிச்சால் கயிற்றின் கட்டிறுக்கு . 

click er , 11. அச்சுக் கோக்கும் படிவங்களைப் பகிர்ந்தளிக்கும் 
clen cher , 1. = clincher . 

பணியர் ; மிதியடித் தோல்களை வெட்டுபவர் . 
Cleopat ra s nee dle , 11. லண்டனிலுள்ள தேம்ஸ் ( Thames ) click et , 11. தாழ்ப்பாள் ; v . கிளிக் என்ற ஒலி செய் . 
ஆற்றோரத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் எகிப்திய தூபி . 

cli.ent , 11. கட்சிக்காரர் ; வாடிக்கைக்காரர் ; சார்ந்திருக்கிறவர் . 
clep sydra , n . பழங்கால நீர்வட்டில் நாழிகைப்பொறி . 

cli entage, n . வாடிக்கை , வாடிக்கைக்காரரின் தொகுதி ; 
clere story , 1. திருக்கோயில் சாய்விறக்கிற்கு மேலுள்ள 

முகவருடன் கட்சிக்காரருக்குரிய தொடர்பு . 
பலகணி வரிசையுடைய மதிற்பகுதி . 

client al , a . வாடிக்கை சார்ந்த ; கட்சிக்காரர் தொடர்பான . 
cler gy , n . திருச்சபைக் குருமார் தொகுதி ; சமய குருமார் cli entele , n . தொடர்சுற்றம் , பரிவாரம் ; வாடிக்கைக்குழு ; 
மரபு . 

சார்பாளர் தொகுதி ; பின்பற்றுபவர் குழாம் . 
cler gyman , n . திருச்சபைச் சமயகுரு , நிலைபெற்ற திருச்சபை cliff , n . கொடும்பாறை , செங்குத்தான பாறை ; மலையின் 
அமர்வு பெற்ற திருக்கோயிற்குரு . 

செங்குத்தான பகுதி ; கடல் கவிந்து நோக்கும் செங்குத்தான 
cler gywoman , 11. திருச்சபைப் பெண்குரு . 

பாறை . 
25 


194 
cliff -hanger 

clipping 
cliff - hanger , 11. சிலிர்ப்பு ஊட்டும் திடீர் இடர்நிகழ்ச்சிகள் cling y , a . ஒட்டிக்கொள்கிற . 
நிரம்பிய புதுமைக்கதை , திடுக்கிடச் செய்யும் உணர்ச்சி 

clin ic , 11. மருத்துவப் பயிற்சிப் போதனைச்சாலை , நோயாளி 
கொண்ட புதினம் ; வாசகரை ஊசலாட்டத்தில் கொண்டு 

கள் படுக்கை அருகிலேயே மருத்துவத்துறை அல்லது அறு 
நிறுத்தும் முடிவு கட்டம் , உணர்ச்சி கிளறிவிடும் கடைசிவரி . 

வைத் துறைக்குரிய பயிற்சி போதிக்கும் வகுப்பு அல்லது 
cliffs man , 11. மலையேறி , பாறைகளில் ஏறுவதில் திறமை நிலையம் ; படுக்கை மருத்துவப் பயிற்சிப்போ தனை ; தனி 

மருத்துவமனை , பண்டுவமனை ; வெளியு தவி மருத்துவ ஊழி 
யுடையவர் . 

யர்மனை ; படுக்கை சார்ந்த நோயாளி ; தனித்துறை வல்லு 
clift , 11. = cliff . 

நர் குழுக்கூட்டம் ; குறுகியகாலச் செறிபயிற்சித் திட்டம் ; 
clift ed , clift y , a . கொடும் பாறைகளாகப் பிளவுற்ற . 

a . நோய்ப்படுக்கை சார்ந்த . 
climac teric , 11. வாழ்க்கையின் முக்கிய திருப்புக் கட்டம் , 

clin ical , a . நோய்ப்படுக்கைத் தொடர்புடைய ; படுக்கை 
உடல் மாறுதல் ஏற்படுவதாகக் கருதப்படும் நெருக்கடிக் 

மருத்துவப் பயிற்சியைச் சார்ந்த ; ( தொ . ) clinical baptism , 
கண்டம் ; a . நெருக்கடி நிலைமையான 45-60 வயதுகளுக்கு 

நோய்ப்படுக்கையாளர்க்கு இறப்பின் முன் அளிக்கப்படும் 
இடைப்பட்ட தளர்ச்சிமிக்க பருவத்தில் நிகழ்கிற ; ( தொ . ) 

கிறித்தவ சமயத்தீக்கை ; clinical convert , நோய்ப்படுக்கை 
grand climacteric , மனித வாழ்க்கையில் நெருக்கடியான 

யில் சமயம் மாற்றப்பட்டவர் ; clinical lecture , நோயாளிப் 
63 - ஆவது ஆண்டு . 

படுக்கையருகில் செய்யப்படும் சொற்பொழிவு ; clinical 
climact ic , climact ical , a . உணர்ச்சி ஏற்றமுடைய ,, medicine , படுக்கை மருத்துவச்சாலையில் கற்பிக்கப்படும் 
உணர்ச்சி முகடுசார்ந்த . 

மருத்துவமுறை ; clinical surgery , படுக்கை மருத்துவச் 
cli matal , climat ic , climat ical , a . தட்பவெப்பநிலை சாலையில் கற்பிக்கப்படும் அறுவைமுறை ; clinical thermo . 
சார்ந்த , சூழமைதிக்குரிய . 

meter , நோயாளிகளின் தட்பவெப்பநிலையை அறியப் பயன் 
clim ate, 11 , தட்பவெப்பநிலை ; காலப்போக்கு ; சமுதாயச் 

படும் வெப்பமானி . 
சூழ்நிலை அமைதி ; காலச் சூழ்நிலை அமைதி ; பண்பமைதி ; clink1 , 11. கண்கண் என்ற ஒலி , உலோகம் அல்லது கண் 
( தொ . ) climate of opinion , கருத்தமைதிநிலை , ஆய்வு நிலை ணாடியில் கொட்டினால் ஏற்படும் ஒலி ; 3 . 

கண்கண் என்ற 
அமைதி . 

ஓசை எழுப்பு ; கண்கண் என ஒலி ; கண்கண் என்ற 
cli matise , v . = acclimatise . 

ஒலியுடன் இயங்கு . 
climatog raphy , 11. தட்பவெப்ப நிலைகளின் விரிவு விளக்கம் . clink , U. பற்றிப்பிடி ; ஆணியை மடக்கி அடித்து இறுக்கு . 
climatol ogy , 11. தட்பவெப்ப நிலைநூல் , தட்பவெப்பநிலை clink er1, 11. கண்கண் என்று ஒலிப்பது ; கடும்பதமான 
யின் காரணகாரியத் தொடர்புபற்றிய ஆராய்ச்சித்துறை. 

செங்கல் ; கடுஞ்சூட்டினால் மேற்பரப்பு மணிப்பதமாக்கப் பெற்ற 
cli max , n . ஏறணி , உணர்ச்சி ஏற்றம் , நுகர்பவர் உணர்ச்சி 

செங்கல் ; சிவக்கக் காய்ச்சிய இரும்பைச் சம்மட்டியால் அடிப் 
யைப் படிப்படியாக உயர்த்தும் கலைப்பண்புநயம் ; உணர்ச்சி 

பதால் கிடைக்கும் கரிய இரும்பு உயிரகைக் கட்டி ; கொல்லு 
முகடு ; 3. உணர்ச்சியைப் படிப்படியாக ஏற்றிச்செல் , உச் 

லைச் சாம்பற் கட்டி ; எரிமலைக் குழம்பின் கரிய ஓடு ; பெருஞ் 
சிக்குக் கொண்டு செல் ; படிப்படியாக உயர்ந்துசெல் . 

சூட்டினால் திண்ணிதாக்கப்பெற்ற செங்கல் திரள் ; எரிமலைக் 

குழம்பின் இறுகிய கற்குழம்பின் தொகுதி . 
climb , 11. ஏற்றம் ; ஏறுதல் ; ஏறும் முயற்சி ; ஏறவேண்டிய 

clink er 2 , n . போற்றத்தக்க ஒன்று , இனத்திற் சிறந்தது . 
இடம் ; V. ஏறு ; தவழ்ந்தேறு ; தாவியேறு ; மீதேறு ; 
மேற்செல் , உயர்ந்துசெல் ; ( தொ . ) climb down , தோல்வி , clink er - built , a . ( கப் . ) கீழுள்ள பலகைகள் மேற்கவிந்து 
நோக்கம் கைவிடுதல் ; இறங்கு ; பின்வாங்கு ; விட்டுக்கொடு ; கட்டப்பட்டிருக்கும் பலகைகளாலான . 
climb up , மேலே செல் . 

clink - stone, n . * கண்கண் என்று ஒலிக்கும் பாறை வகை . 
cli mber , n . ஏறுபவர் , ஏறிச்செல்பவர் ; சமுதாயத்தில் தன் cli nochlore, 11. பச்சை நிறக் கனிப்பொருள் வகை . 
முன்னேற்றங் குறிக்கொண்டவர் ; ஏறிச்செல்வது ; தழுவு 

clinom eter , 11. தளச்சாய்வுமானி , சாய்வு அளக்கும் கருவி . 
கொடி ; ஏறுவதற்கு வாய்ப்பாகக் காலில் முன்னிரண்டு 
விரல்களையுடைய பறவை வகை . 

Cli o , n . கிரேக்க புராண மரபில் வரலாற்றுக்கலைத்தெய்வம் . 
climb ing - iron , 11 . மரத்தின்மீதோ பனிச்சரிவின்மீதோ 

Cli o , 1. சிறகுபோல் விரிந்த சினைகளால் நீந்துகிற ஓடில்லாத 
ஏறும்போது மிதியடியுடன் இணைக்கப்படத்தக்க கம்பிமுள் 

நீர்வாழ் இப்பி வகை . 
அமைவு . 

clip , 1. கத்திரிப்பு , கத்திரியால் வெட்டுதல் ; கத்திரித்த 
clime , 11. ( செய் . ) நாடு , தேசம் , பல்வேறு தட்பவெப்ப நிலை 

துண்டு ; கத்திரிக்கப்பட்ட கம்பளி அளவு ; உறைக்கும் அடி ; 

சாட்டை வீச்சு ; 3. கத்திரி , கத்திரியால் வெட்டு ; துண்டு 
யுடைய நிலப்பரப்பு , 

படுத்து ; மயிர் செடி ஆகியவற்றின் நுனி கத்திரித்து 
clina men , 11. சாய்வு , மனக்கோட்டம் , மனச்சார்பு , இயற்கை 

ஒழுங்கு செய் ; பயன்படுத்திவிட்டதற்கறிகுறியாகப் பயணச் 
விருப்பப்போக்கு . 

சீட்டு முனை வெட்டிக்கொடு ; ஓரத்தைச் சீவு , நுனி குறை , 
clinch , n . விடாப்பிடி ; தீர் முடிவு ; முடிவுத் தீர்வு ; 3 . சுருக்கு ; தெளிவில்லாது சுருங்கப் பேசு ; விரைவாகச் 
ஆணியை அடித்து மடக்கி இறுக்கு ; வாதத்துக்குத் தீர்வான 

செல் ; 

( தொ . ) clip coin , நாணயத்தின் ஓரத்தைச்சீவு , 
முடிவுகொடு , வலியுறுத்தி முடிவுசெய் ; ( கப் . ) தனி முடிச் 

வெட்டு ; clip the wings , இறக்கைகளின் இறகுகளை 
சால் கயிற்றின் கட்டிறுக்கு ; குத்துச்சண்டையில் கை ஓங்க வெட்டிப் பறப்பதைத் தடு ; பேராவல் தடு ; மேலேறும் 
முடியாத அளவில் நெருங்கிப்பிடி . 

வாய்ப்புக்களைக் கெடு . 
clin cher , 11. பற்றிப்பிடிப்பவர் ; வலியுறுத்துபவர் ; வலி clip2, 1. பற்றுகருவி ; பிடிப்பு ஊக்கு ; ஆடைமீது செருகி 
யுறுத்தும் முடிவு , தீர்முடிவு . 

வைக்கும் இணைப்பு ஊக்கு ; வெடிமருந்துக் கலங்களின் 
clinch er - built , a . = clinker -built . 

தொகுதி ; 3. சூழ் ; பற்று . 
clinch er - work , 11. கப்பலின் பக்கத்தில் கீழிருந்து ஒன்றன் clip - hook , 11. இடுக்கி இணைகொக்கி . 
மீதொன்றான பலகைகளின் மேற்கவிவு அமைவு . 

clipp er , n . வெட்டுபவர் , கத்திரிப்பவர் ; கத்திரிக்கும் கருவி ; 
cling , 11. ஓட்டுதல் , சார்பு ; . பற்றிக்கொள் , விடாது ஒட்டிக் விரைந்தியங்குவது ; விரைபரி ; வேகக்கப்பல் ; 

மாகடல் 
கொள் ; பற்றி உறுதியாயிரு ; கொள்கை கடைப்பிடித்து கடக்கும் விரைவு விமானம் ; முன்புறம் முன் உந்தியும் பாய் 
நில் ; மரம் உட்சுருங்கு . 

மரம் பின்சாய்ந்தும் உள்ள பாய்க்கப்பல் வகை . 
cling stone , 1. சதை கொட்டையுடன் ஒட்டிக்கொள்ளும் clipp ing , n. வெட்டல் ; நுனி கத்திரித்தல் ; நாணய விளிம்பு 
இயல்புடைய பழவகை ; a . கொட்டையுடன் சதை உ 

உறுதி வெட்டு ; வெட்டப்பட்ட துண்டு ; பத்திரிகைத் துணுக்கு ; 
யாக ஒட்டிக்கொள்ளப்பெற்ற . 

a . மிகச் சிறந்த ; மிகவிரைவாகச் செல்கிற . 


195 


clique 


cloop 


clique , 11. தனிக்குடி , சிறு குழு , கும்பு ; தன்னலக்குழு , குழு 
வினுள்ளிருந்துகொண்டு தனி நலங்களுக்காகத் தனிச் செய 
லாற்றும் சிறு உட்குழு . 
cli quish , a . தன்னலக்குழுவைச் சார்ந்த , குறுகிய குழு நல 

மனப்பான்மையுள்ள . 
cli guism , 11 , சிறுகுழு அமைக்கும் போக்கு , உட்குழுவம் , 

தன்னலக்குழுவின் சார்பு , 
clitall ar , a . புழுக்கூட்டிழையினை உருவாக்கும் புழுவின் 

சுரப்பி வளையம் சார்ந்த . 
clitell um , 11. புழுக்கூட்டிழையினை உருவாக்கும் புழுவின் 

சுரப்பி வளைய அமைப்பு ; p !. clitella . 
cli thral , a . = cleithral . 
clit oris , n . மகளிர் கந்து . 
clit ter , v. கடகடவென்ற உரத்த ஒலி எழுப்பு : கடகட ஒலி 

எழுப்புவி . 
clitt er - clatt er , 11. வம்பளப்பு , சோம்பேறிப்பேச்சு . 
cliv ers , n . = cleavers . 
cloa ca , ( ல . ) 11. பறவைகள் - ஊர்வன முதலியவற்றின் முடை 
நாற்ற உடலிடுக்குப் பகுதி ; தீமை தேங்கிடம் , கயமைச் 
செறிவு ; pl . cloa cae . 
cloa cal , n . முடைசெறிந்த ; கயமையின் செறிவிடம் சார்ந்த , 

கயமை செறிந்த . 
cloak , n . தளர் மேலுடுப்பு , தளர்ச்சியான மேலங்கி ; மேற் 
போர்வை ; மறைக்கும் பொருள் ; உருமாற்றம் ; பொய்க் 
காரணம் , சாக்குப்போக்கு , தலைக்கீடு , போலித்தனம் , பகட்டு ; 
U. மேலங்கி அணிவி ; மூடு , மறை ; உரு மாற்று . 
cloak - and -dagg er , a . சூழ்ச்சி சதித்திட்டங்களின் தொடர் 

புடைய . 
cloak -and -sword , a . போருடனும் புத்தார்வ வீரக் 

காதலுடனும் தொடர்புடைய , 
cloak - room , n . 

மேல் சட்டை - தொப்பி முதலியவற்றை 
வைப்பதற்கான அறை ; 

மூட்டைகளை வைப்பதற் 
கான புகைவண்டி நிலைய அலுவலக அறை . 
cloam , 11. மட்கலம் , களிமண் பாண்டம் ; a . களிமண்ணா 


clock work , 11 . கடிகாரத்தின் பொறியமைப்பு ; மணிப் 
பொறி போன்று தானாகவே ஒழுங்காக இயங்கும் இயந்திர 
அமைப்பு ; a . தானாகவே ஒழுங்குபட இயங்குகிற . 
clod , 1. மண்ணாங்கட்டி ; மண்கட்டி , புல்கரண் ; திரள்கட்டி ; 
நிலம் , தரை ; நிலக்கரிச்சுரங்கத்தின் சரிதாங்கு கடுங்களிப் 
படுகை ; மனித உடல் ; அறிவிலி , மூடன் ; எருதின் சொர 
சொரப்பான கழுத்துப் பகுதியின் இறைச்சி ; 3. எறி , வீசு , 
மண்ணாங்கட்.டியால் எறி ; ( தொ . ) the clod , மண் ; நிலம் ; 
உயிர்க்கூறில்லாத பருப்பொருள் . 
clodd ish , a . மண்ணாங்கட்டி போன்ற , மண்ணின் தன்மை 

யுடைய . 
clodd y , a . மண்ணாங்கட்டி செறிந்த ; மண்ணாலான : 
clod hopper , 11. நாட்டுப்புறத்தான் ; பாங்கறியா தவன் ; 

அறிவிலி ; வேளாளன் . 
clodhopp ing , a . முரட்டுத்தனமான , நாகரிகமில்லாத , 

காட்டுத் தன்மையுள்ள . 
clod pate , clod pole , clod poll , 11. பேதை , அறிவிலி . 
cloff 1 , 11. பிளவு . 
cloff " , n . மொத்த வாணிகத்தில் வாங்குபவர்க்குரிய தள்ளிக் 

கணிப்புச்சலுகை . 
clog , 11. மரக்கட்டை ; காற்கட்டு ; முட்டுக்கட்டை , தடை , 
தடங்கல் ; சதுப்புநில மீது நடப்பதற்குரிய கட்டையாலான 
பெண்டிர் புறமிதியடி ; உலோக விளிம்புடைய கட்டை 
மிதியடி ; 3. கட்டைகட்டிவிடு ; முட்டுக்கட்டையிடு ; தடு , 
தடங்கலிடு ; பளுவினால் இயக்கம் தடு ; 

திணித்துவை , 
திணித்துத் திணறவை ; ஒட்டும் பொருள் மூலம் திக்கு 
முக்காட்டு ; ஒட்டுப்பொருளால் இயக்கம் தடைபடு ; ஒட்டுப் 
பொருளால் இயக்கம் கெடப்பெறு ; மிதியடியின் அடியில் 
கட்டையிடு . 
clog - dance, n . கட்டை மிதியடியின் தாளத்துக்கியைய 

ஆடும் நடனவகை . 
clogged , a . தடங்கலுக்கு இடமான , தடுப்புக்கு ஆளான . 
clogg er , 11. புறமிதியடிக்கட்டை செய்பவர் . 
clogg y , a . கட்டிகள் நிரம்பிய , முடிச்சுக்களுள்ள ; ஒட்டிக் 

கொள்கிற . 
cloi son , 11 . இழைப்பட்டைகளைப் 

பிரித்துக் 

காட்டும் 
இடையீடு . 
cloisonnag e , 11. பட்டையிட்ட மெருகு வேலை ; மெருகுப் 

பட்டை முறை . 
cloisonne enamel , ( பிர . ) 11. உலோக வரைக்கட்டிடங்களில் 

இடப்படும் பட்டை மெருகுவேலை . 
clois ter , n. துறவுக்கன்னியர் மாடம் , துறவுமடம் ; துறவு 
மடத்தின் பாதுகாப்பான மூடுபாதை ; சமயவாழ்வுக்கான 
காப்பிடம் ; ஒதுக்குப்புறமான இடம் ; வளைவு , சுற்றி வேயப் 
பட்ட இடம் ; துறவு வாழ்க்கை ; 3. மடத்தில் அடைத்துவை ; 
மதிலகத்தே கட்டுப்படுத்தி வை . 
clois tered , a . மடத்தில் வாழ்கின்ற . 
clois tral , a . மடத்தைச் சேர்ந்த , மடத்தோடு தொடர்புடைய ; 

ஒதுக்கமான . 
cloke , 11. = cloak . 
clomb , v. climb என்பதன் முற்கால இறந்தகால முடிவெச்ச 


பயண 


லான . 


clobbler , n . தோற்கீறலை மறைக்கச் செம்மான் பயன்படுத்தும் 

பசைப் பொருள் . 
clocle , ( பிர . ) n . மணிவடிவான மகளிர் தொப்பி ; செடிகளைப் 

பாதுகாக்கும் கண்ணாடி மூடி . 
clock 1 , 1. மணிப்பொறி , மணியடிக்கும் கடிகாரம் , காலக் 
கணிப்புப் பொறி ; 3. மணிப்பொறியினால் காலக் கணக்கிடு ; 
பதிவு மணிப்பொறியால் கால நுட்பத்தை அறுதியிடு ; பந்தய 
வினையை வரையறைக் காலத்தினுள் செய்துமுடி ; ( தொ . ) 
clock in , வருகிற நேரத்தைப் பதிவு செய் ; clock off , வேலை 
விட்ட நேரத்தைப் பதிவு செய் ; clock on , வேலை தொடங்கு 
நேரத்தைப் பதிவு செய் ; clock out , செல்கிற காலத்தைப் 
பதிவு செய் ; know what o clock it is , முழுவிழிப்பாய் இரு ; 
உள்ள நிலையை அறி ; o clock ( = of clock ) ,...மணிக்கு, 

கடிகாரப்படி ........... மணிக்கு . 
clock , 11 . அடைகாக்கும் 

பெட்டைக்கோழியின் கூவல் ; 
5. அடைகா . 
clock , 11 . காலுறை விளிம்பில் பட்டினால் புனையப்படும் 

துன்னல் ஒப்பனை . 
clocked , a . காலுறை வகையில் விளிம்புத்துன்னல் ஒப்பனை 

செய்யப்பட்ட . 
clock er , n . அடைகாத்துக்கூவும் பெட்டைக்கோழி . 
clock - golf , 1 . மணிப்பொறி வடிவில் அமைந்த நிலச் 

சட்டத்தின் மீது ஆடப்படும் குழிப்பந்தாட்ட வகை . 
clock wise , a . வலஞ்சுழித்த ; adv. கடிகார முள் செல்லும் 
திசை :பில் , வலஞ்சுழித்து , இடமிருந்து வலம் செல்வதாக . 


வடிவம் . 


clon al , a . பால்படு பிறப்புடைய ஒரே விதையிலிருந்து பால் 

படாது பிறந்த செடித்தொகுதி சார்ந்த . 
clone , 11. ( உயி . ) பால்படப்பிறந்த ஒரே விதையிலிருந்து 

பால்படாது பிறந்த செடிகளின் முழுத்தொகுதி . 
clon us , 11. மாறிமாறிச் சுருக்கமும் தளர்வுமாக வரும் தசைத் 

துடிப்பு , 
cloop , n . தக்கையை இழுத்துத் திறப்பதால் உண்டாகும் ஓசை ; 
V. தக்கை திறப்பதால் ஏற்படும் ஓசை உண்டுபண்ணு . 


196 


clop 


cloud 


clop , n . சடார் ஒலி , குதிரைக்குளம்படி ஓசை ; ப . சடாரொலி 
யுடன் செல் ; சடார் ஒலியுடன் செலுத்து ; ads . சடாரொலி 
யுடன் . 
close 1 , 1 , அடைப்பு , வளைவு , தனி எல்லை ; வேலியிடப்பட்ட 
விளைநிலம் ; குறுகிய தெரு ; தலைமைத் திருக்கோயிலின் 
சுற்றெல்லை ; பள்ளிக்கூட விளையாட்டு வெளி ; a . அடைக்கப் 
பட்ட : திறப்பில்லாத ; காற்று வெளிச்சமில்லாத ; திக்கு 
முக்காடுகிற ; குறுகிய ; கடுஞ்சிக்கனமான ; அண்மையான ; 
அணிமைக்காலத்துக்குரிய ; நெருங்கிய ; அடக்கமான , 
இறுக்கமான ; நெருக்கமான ; மறைக்கப்பட்ட , தனிமறை 
வான ; புதைமறைவான ; ஒதுங்கிய ; ( ஒலி. ) உயிர் ஒலிகளில் 
உதடுகள் குவித்து ஒலிக்கப்படுவதான ; adu . நெருக்கமாக , 
நெருங்கி ; இறுக்கமாக ; அண்மையில் ; அடர்த்தியாக ; 
மறைவாக ; ( தொ . ) close corporation , உறுப்பினர் இடங் 
களை வெளியார் தலையீடின்றி நிறைவு செய்துகொள்ளும் 
கூட்டுக் கழகம் ; close season , close time , சட்டப்படி 
பறவைகளையும் மீன்களையும் பிடிப்பது தடை செய்யப்பட்ட 
காலம் ; close tennis , வரிப்பந்தாட்டம் . 
close , 11. முடிவு ; முடிவுநேரம் ; முடியும் வகை ; நிறுத்தம் ; 

இடை நிறுத்தம் ; தளர் சந்தம் ; இணைப்பிடம் , சந்திப்பிடம் ; 
நெருங்கிய போராட்டம் : ப . மூடு , அடை ; வேலைமுற்றுவி , 
முடி , முடிவுசெய் ; சூழ் , அடைத்துவை ; வேலை நிறுத்திவை ; 
நெருக்கு ; நெருங்கு ; நெருக்கிப்போட்டியிடு ; எல்லையாயிரு ; 
அணுக்கமாகு ; ஆர்வ இசைவு தெரிவி ; ( தொ . ) close a 
bargain , ஒப்பந்தம் முற்றுவி , உடன்பாட்டுக்கு வந்தமை ; 
close down , வேலைநிறுத்து , செயலற்று நில் ; கடையை மூடு ; 
close in upon , சூழ்ந்து நெருக்கு ; close with , இணங்கு , 
பற்று , இறுக்கிப்பிடி .. 
close - ban ded , a . நெருக்கமாக இணைக்கப்பட்ட . 
close -barred , a . இறுக்கமாக மூடப்பட்ட . 
close - bod ied , a . உடலோடு பொருந்திய , உடம்புடன் 

ஒட்டினாற்போல . 
closed , a . அடைத்த ; முடிவுற்ற ; கட்டுப்படுத்தப்பட்ட ; 
தடை செய்யப்பட்ட ; ( தொ . ) closed circuit , வரையறுக்கப் 
பட்ட பார்வையாளர்களுக்கு மட்டும் உரிய தொலைக்காட்சி 
முறை ; closed shop , பொதுவான தொழிற்சங்க உறுப் 
பினர்கள் மட்டும் வேலைக்கு ஏற்றுக்கொள்ளப்படும் 
நிறுவனம் ; தனித் தொழிற்சங்க உறுப்பினர் மட்டும் 
ஏற்றுக்கொள்ளப்படும் நிலையம் ; நிறுவனங்களில் தொழிற் 
சங்க உறுப்பினர் மட்டும் ஏற்றுக்கொள்ளப்படும் கட்டுப் 
பாடு ; தொழிற்சங்கங்களால் ஒதுக்கிவைக்கப்பட்ட நிறு 
வனம் ; closed syllable , சொல்லில் மெய்யெழுத்தை இறுதி 
யாகக் கொண்ட அசை ; with closed doors , தனியடக்க 
மான முறையில் , வெளியார் விலக்கப்பட்ட நிலையில் . 
close - fist ed , close - hand ed , a . கஞ்சத்தனமான , 

பேராசையுள்ள . 
close - grained , a . நெருக்கமாக இணைக்கப்பட்ட ; அடர்த்தி 


clos et - drama , clos et - play , 11. அறையிலிருந்து வாசிப்ப 

தற்குரிய நாடகம் . 
clos et -strat egist, 12. போர் முறை வாய்க்கோட்பாட்டாளர் . 
close - up , 11. மிக அருகிலிருந்து எடுக்கப்பட்ட முனைப்புருவ 
நிழற்படம் அல்லது திரைப்படம் ; 

நுணுகிய 

விளக்க 
ஆராய்ச்சி . 
clos ing , 21. சூழ்வு ; மூடுதல் , முடிவா தல் ; உடன்பாடு . 
clo sure , n . முடிவுசெய்தல் ; மூடுதல் , முடிவு ; சட்ட சபை 
வாதத்தை அதனுடைய தீர்மானத்தின்படி நிறுத்திவிடுதல் , 
வாத நிறுத்தத் தீர்மானம் ; 3. வாத நிறுத்தத் தீர்மானத்தைச் 
செயற்படுத்து . 
clot , 11. உறைகுருதி ; உறைகட்டி ; பேதை , அறிவிலி ; 
V. குருதி உறை ; கெட்டிப்படு ; ( தொ . ) clotted cream , 
கட்டிப்பாலாடை , பாலாடைக் கட்டியால் செய்யும் தின் 
பண்டம் . 
cloth , 11. துணி , துகில் ; நெய்யப்பட்ட துண்டு ; அழுத்தக் 
கம்பிளி அறுவை ; துணிச்சீட்டி ; ஆடை , உடை ; பணி 
யுடை ; சமயநிலையுடை ; மேசை விரிப்புத் துணி ; கப்பல்பாய் 
இரட்டு ; நாடக அரங்கின் திரைச்சீலை ; ( தொ . ) cloth of gold , 
பொன்னாடை , பொன்னிழையாடை , கசவு , சரிகை ; cloth of 
state , மேற்கட்டி , விதானம் ; lay the cloth , உணவுக்காக 
மேசையை ஒழுங்கு 

செய் ; the cloth , திருக்கோயில் 
குருத்துவத் தொழில் ; திருக்கோயில் குருக்களின் தொகுதி . 
clothe , 0. ஆடை அணி ; ஆடையால் மூடு ; மூடு , போர்த்து ; 
( தொ . ) clothe in words , சொற்களால் தெரிவி ; clothe on , 
clothe upon , ஆடை உடுத்து ; பதவியில் அமர்த்து ; மூடு . 
clothes , n . pl . ஆடைகள் ; போர்வைகள் ; படுக்கை 

விரிப்புக்கள் . 
clothes -basket , n . துவைக்கும் துணிகளைக் கொண்டு 

செல்வதற்குரிய கூடை . 
clothes - brush , n . ஆடை , துடைப்புத்தூரிகை . 
clothes -horse, 1. துணி உலர்த்தும் சட்டம் . 
clothes - line , n . துணி உலர்த்தும் கொடி . 
clothes - moth , n . கம்பளி ஆடைகளை அரித்துண்ணும் 

பூச்சிவகை . 
clothes - peg , clothes - pin , n . துணிக்கொக்கி , கொடியில் 

துணியைப் பிணித்துப் பிடிக்கும் கொளுவி . 
clothes -pole , n . துணி தொங்கவிடும் கொடி தாங்கும் 

கம்பு . 
clothes - press , n . துணி அழுத்து பொறி ; துணிகளின் 

மடிப்புக்கலையாமல் வைத்திருக்கும் பெட்டி . 
clothes - prop , n . துணி தொங்கவிடும் கொடிதாங்கி . 
cloth - hall , 11. துணி விற்பனைக்களம் , அங்காடி . 
cloth ier , n . துணி செய்பவர் ; ஆடை செய்பவர் ; துணி 

விற்பவர் . 
clo thing , 1. ஆடை , 

போர்வை , மூடியிருப்பது ; 
புறத்தோல் , புறப்பொதிவு . 
cloth - yard , n . இருமுழமுடைய துணிக்கோல் 

அளவை ; 
( தொ . ) cloth.yard shaft , இருமுழ நீளமுள்ள அம்பு . 
clott er , U. உறைந்துபோ , கெட்டியாகு , தோய்ந்துபோ . 
clott iness , clott ing , 11. உறைதல் , தோய்ந்துபோதல் , 

தோய்தல் , கெட்டியாகுதல் . 
clou , ( பிர . ) n . கவர்ச்சிமிக்க மையக்கூறு , உயிர்ச்சுவைக்கூறு , 

கருப்பொருள் குறிப்பு . 
cloud , n. முகில் ; பனிப்படலம் ; ஆவித்திரள் ; புகைமேகம் ; 
நிலையின்றி விரைந்தோடுகிற பொருள் ; ஆவி, திட்பமற்ற 
பொருள் ; புகை , ஒளி மங்கலாக்கும் பொருள் ; கறை ; 
மங்கலான தன்மை ; புழுதிப்படலம் ; திவலைத் தொகுதி ; 
நுண்ணுயிர்த்திரள் ; பின்விளைவு அறிவிக்கக்கூடிய பொருள் ; 
பறவைக்கூட்டம் ; படைத்திரள் ; நிழல் ; கருநிறம் ; மெல்லிய 
கம்பளியாலான கழுத்துக்குட்டை ; மறைப்பு , திரை ; 


யான . 


உடை ; 


close - hauled , a . காற்றுவாட்டத்தில் கப்பல் புறப்பட 

ஆயத்தமாயுள்ள . 
close ly , adv . கட்டுப்பாடாக ; கவனமாக , உன்னிப்பாக ; 

அணுக்கமுடன் ; மறைவடக்கமாக . 
close ness , 1. நெருக்கம் ; அடர்த்தி ; ஒடுக்கம் ; தனி 

ஒதுக்கம் , தொடர்பின்மை ; மறைவடக்கம் ; அணிமை . 
clos er , 11. முடிவு செய்பவர் ; முடிவாக்கும் பொருள் ; செங்கல் 

அமைப்பின் முடிவை நிறைவு செய்யும் செங்கல் பகுதி . 
close .reef ed , a . கப்பற்பாயின் மடிப்புக்கயிறுகள் ஒருங்கே 

உள்வாங்கப்பட்ட . 
close - stool , n. பெட்டியில் அடைக்கப்பட்ட கழிப்புக்கலம் . 
clos et , n . சிறு தனியறை ; ஒதுக்கிடம் ; அறையில் தனி 
அடைப்பிடம் ; மறைவிடம் ; கழிப்பிடம் ; அரசனுடைய தனிப் 
பேட்டி அறை ; தனி வழிபாட்டு அறை ; ப. தனி அறையில் 
இட்டடை ; தனி அறைக்கு இட்டுச்செல் ; மறை , மூடு . 


. 


197 


cloud -built 


clubs 


தெளிவற்றநிலை ; மனவருத்தமான நிலைமை ; துன்பம் ; ஐயம் ; 
சிடுசிடுப்பான அல்லது சோர்வு மிகுந்த தோற்றம் ; 
U. வானம் கவி , மூடாக்கிடு ; ஒளிமறை , இருளடையச்செய் ; 
நற்பெயரைக் கெடு ; கறைப்படுத்து , களங்கமாக்கு ; ஒளி 
மங்கலாக்கு ; இருளாகு , மங்கலாகு ; தெளிவற்ற 

தெளிவற்ற நிறப் 
படலங்களால் பலதிறப்படுத்து ; துயருறு , சோர்வுறு ; 
( தொ . ) in the clouds , மறை பொருளான ; அறிவு கடந்த ; 
கற்பனைத் தன்மையுடைய ; under a cloud , துயருட்பட்ட ; 
பழிப்புக்காட்பட்ட , ஐயுறவுக்காளான ; நல்லாதரவு இழந்த 

நிலையுடைய . 
*cloud - built , a . மெய்ந்நிலையற்ற . 
cloud - burst , 1. கடுமையான இடிமின்னல் மழை ; சிறுபகுதி 

மீது பெய்யும் பெருமழை . 
cloud - capped , a . முகில் சூழ்ந்த உச்சியை உடைய . 
cloud - castle , 1 . பகற்கனவு , மனக்கோட்டை ; ஆர்வக் 

கற்பனை நாடு . 
cloud - chamber , 1. உறை ஆவி நீர்த்திவலைகளின் வாயிலாக 

மின்துகளின் நிலையும் போக்கும் தெரிவிக்கும் அமைவு . 
cloud - compeller , n . முகிலை ஆளும் தெய்வம் , ஜியூஸ் 

( Zeus ) என்ற கிரேக்கப் பெருந்தெய்வம் . ) 
cloud - compell ing, a . முகிலை ஆட்கொள்ளுகிற . 
cloud - drift , n . இயங்குநிலையிலுள்ள முகில் . 
cloud ed , a . மேகங்களால் மூடப்பட்ட ; இருளடைந்த ; 

தெளிவில்லாத ; மங்கலான ; புள்ளிகளால் பலதிறப்படுத்தப் 

பட்ட . 
-cloud ing , 11. மங்கலான தோற்றம் ; a . மங்கலாகிக்கொண்டு 

வருகின்ற . 
cloud less , a . மேகமில்லாத , தெளிவான . 
cloud let , n . சிறுமுகில் . 
cloud rack , 11. முகில் அடுக்கு , 
cloud - scape , n . முகில் அணி வரிசைக்காட்சி , முகிலணி 

ஓவியம் . 
cloud -topped , a . முகிலால் மூடப்பட்ட ; மேகமளாவிய . 
cloud y , a . முகில் மூடிய ; முகிலார்ந்த ; மங்கலான , விளக்க 

மற்ற ; புகைபோன்ற ; இருளார்ந்த ; கரும்புள்ளிகளுடைய . 
clough , 11. மலைவிடர் , ஆழ்ந்த செங்குத்தான பள்ளத்தாக்கு , 

ஆறுசெல்லும் மலைப்பிளவு . 
clout , n . துணிப்பத்தை , ஒட்டிட்டுத் தைப்பதற்குகந்த துணிக் 

கண்டம் ; ஒட்டுத்துண்டு ; கந்தை ; செருப்படியில் ஆணி 
வில்லை ; வில்லாளர் எய்குறி ; வெற்றிகரமான இலக்கெய்வு , 
குறிதாக்கு ; அடி , கைத்தாக்குதல் , குட்டுதல் ; 3. துணியால் 
ஒட்டுப்போடு ; செருப்புக்கு வில்லையாணியால் பாதுகாப்புச் 

செய் ; துணியால் மூடு ; கையால் அடி , குட்டு . 
clout erly , a . கோமாளித்தனமான . 
clout - nail , n . செருப்பின் வில்லையாணி . 
clout - shoe , 11. வில்லையாணி பதித்த செருப்பு ; கோமாளி. 
clove 1 , v . cleave என்பதன் இறந்தகால வடிவங்களுள் 

ஒன்று . 
clove2 , 11. கிராம்பு , இலவங்கம் . 
cloves , 1. வெள்ளைப்பூண்டு வகையின் கிளைக்கதுப்பு . 
clove4, n . கம்பளி- பாலடை போன்றவற்றின் பழைய நிறுத்த 

லளவைக்கூறு ( 7 முதல் 8 கல் எடைவரை யுடையது . ) 
clove - gill yflower , n . இலவங்க மணமுள்ள செவ்வண்ண 

மலர்வகை . 
clove hitch , n . ( கப் . ) கயிறு அல்லது பொருளுடன் கயிற்றை 

இறுகக் கட்டுவதற்குரிய முடி வகைகளுள் ஒன்று . 
clove hook , n . துணைக்கொக்கி , பக்கக்கொளுவி . 
clov en 1 , v . cleave 1 என்பதன் முடிவெச்ச வடிவங்களுள் 
ஒன்று . 


clov en 2 , a . பிளந்துள்ள , பிளவுள்ள , பிரிந்துள்ள ; ( தொ . ) 

the cloven hoof , தீயவழி உய்க்கிற சைத்தானுடைய செயல் . 
clov en - foot ed , clov en - hoofed , a . பிளவுள்ள குளம் 

புடைய . 
clove -pink , 11. = clove - gillyflower . 
clov er , n . கால்நடைத் தீவனமாகப் பயன்படும் மணப்புல் 
வகை ; ( தொ . ) be in clover , live in clover, இன்ப வாழ்வில் 
இரு , சொகுசாக வாழ் , மிக்க செல்வத்துடன் வாழ் . 
clov ered , a . கால்நடை உணவுக்குரிய மணப்புல் வகை 

நிரம்பிய . 
clov erleaf , n . பாதையுடன் பாதை நேரே குறுக்கிடாமல் 

ஒழுங்கு செய்யப்படுகிற போக்குவரத்துப் பாதை அமைப்பு . 
clov ery , a . கால்நடைத் தீவன மணப்புல் வகை செறிந்த . 
clown , 71. நாட்டுப்புறத் தான் , காட்டான் ; பண்பாடற்றவன் ; 

கோமாளி ; 3. கோமாளியாக நடி . 
clown ery , n . கோமாளிக்கூத்து . 
clown ish , a . கோமாளிக் குரிய ; கோமாளி போன்ற ; 

கோமாளித்தனமான . 
clox , 11. = clocks. 
cloy , U. உவட்டு , நிறைவு காரணமாக வெறுப்பூட்டு ; சலிப் 
பூட்டு ; அருவருப்படையச் செய் ; அளவு மீறி உண் ; கொம்பி 
னால் குத்து ; பீரங்கியை ஆணி அறைந்து செயலற வை ; 
துளையை அடைத்துவிடு . 
cloy ing , cloy some , a . தெவிட்டுகிற , தெவிட்டும் தன்மை 

யுள்ள . 
club , 1. செண்டு , கைத்தண்டு ; குண்டாந்தடி , முனைபருத் 
துள்ள குறுந்தடி ; குழிப்பந்தாட்ட மட்டை ; ( தாவ . ) குமி 
முடியும் பருத்த முகடும் உள்ள குலை , கொத்து ; ஆட்டச் 
சீட்டின் நால் வகைகளில் ஒன்று , கரிய முக்கவரிலைக்குறி 
யுடைய சீட்டு ; பொதுநோக்குள்ள உறுப்பினர்களடங்கிய 
கூட்டுக்குழு , தனிக்குழு , கழகம் ; கூட்டு , கும்பல் ; கழக 
மனை ; V. தடியாலடி ; துப்பாக்கியடியினால் மோது ; குறுந் 
தடியாகப் பயன்படுத்து ; ஒருங்கிணை , பொதுநோக்குடன் 
கூடு ; பொதுவாகச் சேர்ந்து செலவினம் தாங்கு ; ( படை . ) 
சிதறடி , குழப்பத்துக்குள்ளாக்கு . 
club able , clubb able , a . பழகுந்தன்மையுள்ள , சமூகப் 

பாங்குடைய 
clubbed , a . குறுந்தடியைப்போல் முனைபருத்துள்ள . 
clubb ing , 11. அடித்தல் ; ஒன்று கூட்டுதல் ; பூச்சிக்கடி 
யினால் விரல் நுனி பருத்துப்போ தல் ; நோய் நுண்மச் செய . 
லால் முட்டைக் கோசுத்தண்டுகள் வீங்குதல் . 
clubblish , a . கழகங்களில் ஊடாட்டம் மிக்க . 
clubb ism , 11. கழகமுறைமை . 
clubb ist , n . கழக உறுப்பினர் , கழகத்தொடர்புடையவர் . 
club - face , n . குழிப்பந்தாட்ட மட்டையின் முகப்புத்தோற்றம் . 
club - foot , 1. கோணக்கால் , தொட்டிக்கால் . 
club haul , v . ( கப் . ) காற்றோட்டத்துக்கு எதிர்ப்புறமாயுள்ள 

நங்கூரத்தைத் தாழ்த்திக் கப்பலை திசைமாறிச் செலுத்து . 
club - head , 11. குழிப்பந்தாட்டக்கோலின் தலைப்பு . 
club - head ed , a . மட்டியான . 
club - house, 11. கழகமனை ; கூட்டுப் பொழுதுபோக்கு மனை , 
club - law , n . வல்லவர் ஆட்சிமுறை . 
club - line , n . பத்தியின் முடிவிலுள்ள குறுகிய கோடு . 
club - man , 1. தண்டேந்தி , குறுந்தடி வைத்திருப்பவர் ; 
கழக உறுப்பினர் ; கழகங்களுக்கு அடிக்கடி போகிறவர் ; 
நகர வாழ்வுப் பழக்கமுடையவர் . 
club - master , 11. கழக நடைமுறை மேலாளர் , கழகத்திற்கான 

தட்டு முட்டுப் பொருள்கள் சேகரிப்பவர் . 
clubs , n. = clumps . 


198. 


coal - cutter 


cluck 


cluck , n . அடைகாக்கும் கோழியின் கொக்கரிப்பு ; பெட்டைக் 
கோழி தன் குஞ்சுகளை அழைக்கும்போது மிடற்றினின்றும் 
எழுப்பும் ஒலி ; 3. கொக்கரி . 
clue , n . மறை செய்தியை விளக்கும் குறிப்பு , மறைதிறவு ; 
வழிகாட்டும் குறிப்பு , தடம் ; கதைத் தொடர்பு ; எண்ணத் 
தொடர்பு . 
clue less , a . தடம் அற்ற ; துணைக்குறிப்பற்ற . 
clum ber , 11. வேட்டை நாய் வகை . 
clump , n . மரங்களின் அல்லது புதர்ச்செடிகளின் செறிவு , 
கும்பு ; கொத்து ; கட்டி ; செருப்பில் காலடியுடனிணைந்த 
மேலடைத் தோல் ; பலத்த அடி ; 

1. நிலம் அதிர நட ; 
ஒன்றாகக்குவி ; கெட்டியாகு ; கும்பில்வை ; அடி . 
clumps , 11. வினாவிடை விளையாட்டு வகை . 
clump - sole , 11. செருப்பில் ஆணியடித்துச் சேர்க்கப்படும் 
திண்ணித 

தான அடித்தோல் . 
clump y , a . உருவமற்ற ; கட்டிகள் நிறைந்த ; மொத்தை 

யான ; பளுவான . 
clum sy , a . அருவருப்பான ; உருவமற்ற ; ஏடாகோடமான , 
அலங்கோலமான ; அமைப்புக்கேடான ; செயல் நயமற்ற , 
திறமை நயமில்லாத . 
clunch , n . உறுதிவாய்ந்த களிமண் ; உட்செதுக்கு வேலைக் 

குப் பயன்படும் வெண் சுண்ணக்கல் வகை . 
clung , v . cling என்பதன் இறந்தகால முடிவெச்ச வடிவம் . 
clu peoid , n . கடல்வாழ் மீன் வகை . 
clus ter , n . கொத்து , குலை ; கூட்டம் ; தொகுதி ; V. கொத் 
தாகச் செய் ; கொத்தாகத் திரள் ; கொத்தாக வளர் ; 
கொத்துகளால் நிரப்பு . 
clus ter - cup , n . காளான் குடை வகை . 
clus tered , a . இனமாகச் சேர்க்கப்பட்ட ; திரண்ட ; கொத் 
தான ; ( தொ . ) clustered column , ( க- க . ) தூண்கோவை , 
தூண் வரிசைக் கட்டமைவு . 
clutch 1 , 1. இறுக்கமான பிடிப்பு ; இரக்கமற்றபிடி ; வளைந்த 
கூர்நகம் ; சட்டெனப் பறித்தல் ; பாரந்தூக்கியின் பற்று 
உறுப்பு ; ( இய . ) இயங்குறுப்புக்களை ஓடவும் நிறுத்தவும் 
செய்யும் பொறியமைப்பு ; U. ஆவலுடன் பற்று , இறுகப் 
பிடி ; பற்றிப்பிடுங்கு , பற்றிக் கௌவு ; சட்டெனப் பறிப்பது 
போல் கைகுவி . 
clutch 2 , 11. ஓரீட்டுமுட்டைகளின் தொகுதி ; ஓரீட்டுக்குஞ்சு 

களின் தொகுதி . 
clutch es , 11. pl . இறுகப்பற்றும் கைகள் ; கொடும்பிடி , 
clutt er , m . ஆரவாரம் , இரைச்சல் ; கம்பலை , கலவரம் ; 
அமைதிக்கேடு ; குழம்பிய திரள் ; தாறுமாறான துப்புரவற்ற 
நிலை ; குப்பைக்கூளம் ; U. ஆரவாரமாகத் திரி ; கும்புகூடு ; 
குப்பையாக்கு . 
Clydes dale , 11. கடுஞ்சுமை இழுக்கவல்ல குதிரை வகை ; 

a . பெருங்சுமை இழுக்கும் குதிரை இனத்துக்குரிய . 
clyp eal , a . பூச்சித்தலையின் கேடயம்போன்ற பகுதிக்குரிய . 
clyp eate , clyp eiform , a . கேடய வடிவமுள்ள . 
clyp eus , 11. பூச்சித் தலையின் கேடயம்போன்ற பகுதி . 
clys ter , n . ( மரு . ) குடல் கழுவு நீர்மம் ; U. எருவாய்வழி 

நீர்மம் செலுத்திக் குடல் கழுவு .. 
cni da , 11. ( வில . ) இழுது மீன் முதலிய உயிரினங்களின் 

கொடுக்கு ; pl . cni dae . 
coac ervate, a . குவிக்கப்பட்ட , திரட்டப்பட்ட . ; 3. குவி , 

கூட்டு , சேர் . 
coach , 11. தனிவண்டி ; மூடுவண்டி ; ஆடம்பரவண்டி ; 
வாடகை வண்டி ; இருப்பூர்திப் பெட்டி வண்டி ; சுற்றுலாக் 
காரர்களுக்கான உந்துவண்டி ; நெடுந்தூரம் செல்லும் 
பேருந்து வண்டி ; கப்பலின் பின்புற அறை ; பயிற்சி ஊக்கு 
விப்பவர் , தனிப்பாடங் கற்பிப்பவர் ; தொழில்முறை உடற் 
பயிற்சியாசிரியர் ; விலங்குகளைப் பிடிப்பதற்குப் பயன்படும் 


விலங்கு ; 3. பெட்டி வண்டியில் ஏற்றிச் செல் ; மூடுவண்டி 
யில் ஏறிச்செல் ; பாடம் கற்பி ; பந்தயத்துக்குப் பயிற்சி 
அளி ; தேர்வுக்குப் பயிற்றுவி ; ஆசிரியருதவியுடன் படி . 
coach -box , 11. பெட்டி வண்டியின் வலவன் பீடம் . 
coach - builder , 1. பெட்டி வண்டி செய்பவர் . 
coach ee , n. வண்டிவலவன் . 
coach er , n . பயிற்சி அளிப்பவர் ; வண்டிக்குதிரை . 
coach - fellow , 11 . துணைக்குதிரை ; வண்டிக்குதிரைகள் 

இரண்டிலொன்று ; பயிற்சித்தோழன் , கூட்டாளி . 
coach -horn , 1. பழங்கால அஞ்சல் வண்டி வலவரின் குழ 

லூத்து . 
coach ing , 11. வண்டியில் ஏறிச்செல்லுதல் ; பாடங்கற்பித்தல் ; 

பயிற்சியளிப்பு . 
coach man , n . வண்டிவலவன் , வண்டியோட்டும் பணியாள் . 
coach - office , 11. பழங்கால அஞ்சல் வண்டிக்குப் பயணச் 

சீட்டுக் கொடுக்குமிடம் . 
coach - stand , 
11 . வாடகை வண்டி நிற்குமிடம் . 
coach work , n . உந்து வண்டியின் உடற்பகுதியில் செய்யப் . 

படும் அழகிய வேலைப்பாடு . 
coach y , n . வண்டி வலவன் ; a . வண்டிக்குரிய . 
coact , v . கட்டாயப்படுத்து . 
coadjac ent , a . ஒட்டணிமையான , அடுத்தூர்கிற . 
coadju tant , n . பிறருக்கு உதவிசெய்பவர் ; a . ஒருவர்க் . 

கொருவர் உதவியாயுள்ள . 
coadj utor , n . துணைவர் , கூட்டாளி ; திருச்சபை மாவட்ட 

முதல்வரின் உதவியாளர் . 
coadju tress , coadju trix , 11. துணைவி , உதவியாயிருப் 

பவள் . 
coad unate, a . ஒன்றிய , ஒருங்கிணைந்த ; ( உட . , தாவ . ), 

பிறப்பிலேயே ஒருங்கிணைந்த ; V. ஒன்றுபடு , ஒருங்கிணை . 
coad unative , a . ஒருங்கிணைந்த . 
co - a gency , n . ஒருங்கிணை செயலாண்மை . 
co - a gent , n . இணைமுகவர் . 
coag ulant , n . இறுகி உறையச் செய்யும் பொருள் . 
coag ulate, v . கட்டியாகு , உறை ; இறுகு , தயிர்போலாகு ; 

குருதிகட்டு ; மீளா மாறுதலுறு ; உறுதிப்படு . 
coagula tion , n . உறைதல் ; குருதிக்கட்டு , 
coag ulum , n . உறையச்செய்யப்பட்ட பொருள் . 
coai ta , n . சிவந்த முகமுள்ள சிறு தென் அமெரிக்கக் 

குரங்கு வகை . 
coal , n . கரி ; நிலக்கரி ; நிலக்கரிப்பாறைத் துணுக்கு ; கங்கு ; 
கனல் ; 3. கப்பல் முதலியவைகளில் நிலக்கரியிடு ; நிலக்கரி 
நிரப்பு ; பயன்படுத்துவதற்குரிய நிலக்கரியை ஏற்றிக்கொள் ; 
நிலக்கரியாக்கு , கருக்கு ; ( தொ . ) blow the coals , உணர்ச்சி 
யைக் கிளறு , சண்டைக்குத் தூபமிடு ; call over the coals , 
haul over the coals , அதட்டிக்கூறு ; carry coals to New 
castle , பொருள் மலிந்திருக்கும் இடத்திற்கு அப்பொருளைக் 
கொண்டுபோ , கொல்லன் தெருவில் ஊசி விற்பது போன்ற 
வீண் செயல் செய் ; coaling station , நிலக்கரி ஏற்றும் துறை 
முகம் ; Coal Measures , ( மண் . ) நிலக்கரி ஊழியின் உச்ச 
மேற்படிவப்பாறைகள் ; heap coals of fire on the head , 
இன்னாசெய்தார்க்கு இனியவே செய்து சிந்தனைப் பரிவூட்டு . 
coal ball , n . நிலக்கரியில் காணப்படும் சுண்ணமடங்கிய 


கடை . 


coal - bed , n . நிலக்கரி அடுக்கு . 
coal - black , a . நிலக்கரிபோல் கறுப்பான , மிகு கறுப்பான . 
coal - brass , 1 . நிலக்கரியோடு காணப்படும் இரும்புக் 

கந்தகக்கல் . 
coal - cutter , n . நிலக்கரி அடுக்கைக் கீழறுப்பதற்கான இயந் 

திரம் . 


199 


| -35 / 


coalesce 


coaxal 


coalesce , v . ஒன்றுபடு ; ஒன்றில் ஒன்று இணை , கலந்து 

ஒன்றாகு ; ஒன்றுபட்டு வளர் ; கூட்டாகச்சேர் , கூடிக்கல , 

கூட்டுக்கலவையில் சேர் , கூடி ஒன்றாகச்சேர் . 
coales cence, 11. ஒன்றோடொன்று பிணைந்து வளர் தல் ; 

ஒருங்கிணைவு , கூடிக்கலப்பு , கூடி ஒன்றாயிணை தல் . 
coal -face , n . நிலக்கரி முகப்பு , சுரங்கத்தில் கண்ணுக்குத் 

தெரியும் நிலக்கரிப் பக்கம் . 
coal - field , 11. நிலக்கரிக்களம் , நிலக்கரி அடுக்குகள் உள்ள 

மாவட்டம் . 
-coal - fish , n . முதுகுப்புறம் பச்சையான கடல் மீன்வகை . 
coal - flap , 1. நிலக்கரிச் சுரங்கப் புழைமீது பாதையில் இடப் 

பட்டுள்ள மூடி . 
coal - gas, 7. கரி வளி , விளக்குக்கும் வெப்பத்துக்கும் உரிய 

எரிபொருளாகப் பயன்படுத்தப்படுகிற நிலக்கரி வடிப்பின் 

இடைவிளைவான வளிக்கலவை . 
coal - heaver , 11. நிலக்கரி தூக்கிச் செல்லும் தொழிலாளி, 
coal - hole, n . சிறு நிலக்கரிக் கீழறை . 
coal ite, n . நிலக்கரியை இளஞ்சூட்டில் எரிப்பதனால் 

கிடைக்கும் புகைபடா நிலக்கரி . 
coali tion , 11. கூட்டிணைவு , செயற் கூட்டுறவு , அரசுகளோ 
கட்சிகளோ தத்தம் கொள்கைகளை விட்டுக்கொடுக்காமலே 
சில நோக்கங்களுக்காகச் சிறிது காலம் ஒன்றாக இணைதல் ; 
( தொ . ) coalition government , கட்சிகள் கூட்டாக 

இணைந்து நடத்தும் ஆட்சி . 
coal - master , n . நிலக்கரி விளைபுலத்தின் உரிமையாளர் ; 

நிலக்கரி விளைபுலத்தின் குத்தகைக்காரர் . 
coal mouse , 11. கருநிறமுடைய சிறு பறவை வகை . 
coal - owner , n . நிலக்கரிச் சுரங்க உரிமையாளர் . 
coal - plate , n . = coal - flap . 
coal - scutt le, n . நிலக்கரிக்கூடை ; ( தொ . ) coal - scuttle 

bonnet , தலைகீழான கரிக்கூடை போன்ற வடிவுள்ள மகளிர் 

தொப்பி . 
coal - tar , n . கீல் , கரி எண்ணெய் . 
coal -tit, coal .tit mouse , n . = coalmouse . 
coal -whipper, n . நிலக்கரியைக் கப்பலிலிருந்து படகில் 

இறக்குபவர் . 
coally , a . நிலக்கரி சார்ந்த ; நிலக்கரி போன்ற ; நிலக்கரி 

யார்ந்த . 
coam ing, n . கப்பல் தளத்தின் புறவாயிலில் தண்ணீர் உட் 

புகுந்துவிடாதபடி சுற்றி ஓரங்களில் எழுப்பப்படும் மேடான 

கட்டுமானம் . 
coapt , 0. பொருந்தவை , இணக்கு , சரிப்படுத்திக்கொள் . 
coarc tate, a . அழுத்தப்பட்ட , இறுக்கப்பட்ட . 
coarse , a . கரடுமுரடான , சொரசொரப்பான ; இழிந்த ; 
முரட்டுத்தனமான , நாகரிகமற்ற ; சொற்கள் 

வகையில் 
கீழ்த்தர உணர்ச்சி சார்ந்த ; கொச்சையான ; பண்பு நயமற்ற ; 
செப்பமற்ற ; உருநயமற்ற ; பருவெட்டான , பருங்கூறு 
களாலான ; ( தொ . ) coarse fish , உயர்வகையல்லாத நன்னீர் 
மீன்வகை ; coarse metal ,, வார்ப்பின்போது ஏற்படும் 

உலோகக்கழிவு, தாமிரக் கந்தகைக் கலவை . 
coarse -grained , a . பருவெட்டான ; பண்பு நயமற்ற ; 

முரட்டுத்தனமான . 
coars en , U. சொரசொரப்பாக்கு ; சொரசொரப்பாகு ; கீழ்த்தர 

மாக்கு ; இழிவுறு . 
coast , n . கடற்கரை , கரை ஓரம் ; கீழ்நோக்கிச் சறுக்கிச் 
செல்வதற்குத் தகுதியான குன்று ; மலையில் கீழ்நோக்கிச் 
சறுக்கிச் செல்லுதல் ; 3. கரை ஓரமாகக் கப்பலில் செல் ; 
கடற்கரையையொட்டிக் கப்பல் செலுத்து ; ஒரேகரையில் 
இரண்டு துறைமுகங்களுக்கிடையில் வாணிகம் 

செய் ; 
சறுக்கு வண்டியிலேறி மலையிலிருந்து கீழ்நோக்கிச் சறுக்கு : 


மிதிவண்டியை மிதித்தியக்காமலேயே மலையிலிருந்து கீழ் 
நோக்கிச் செலுத்து ; இயந்திரம் இயக்காமலே 

உந்து 
வண்டியை மலையிலிருந்து கீழ்நோக்கிச் செலுத்து ; ( தொ . ) 
the coast is clear , வழியில் இடர் அல்லது பொல்லாங்கு 
எதுவுமில்லை . 
coast al , a . கடற்கரையோரம் சார்ந்த . 
coast er , n . கரையோரமாகச் செல்லும் கப்பல் ; மிதிவண்டி 
யின் முன் சக்கரக் கால்மிதியிடம் ; மேசைமேல் பெரிய 
சாராயப்புட்டி முதலியவை வைப்பதற்கான வெள்ளித்தட்டு . 
coast guard , n. கரையோரக் காவல் 
படை ; கரைகாவற் 

படைஞன் . 
coast - guardman , coast - guardsman , n . கரைகாவற் 

படைஞன் . 
coast ing , 11. கரையோரக் கப்பல் செலவு ; கரையோரக் கடல் 
வாணிகம் ; வலிந்து பழகுதல் ; மேற்சென்று காதலித்தல் ; 
காதல் ஊடாட்டம் ; மலையிலிருந்து கீழ்நோக்கிச் சறுக்குதல் ; 
a . கரையையொட்டிச் செல்கிற ; ஒரே நாட்டின் இரண்டு 
துறைமுகங்களுக்கிடையில் வாணிகம் செய்கிற . 
coast - line , 1. கரையோரம் , கரையோர எல்லை ; கரையோர 

எல்லைக் கோடு . 
coast wait er , n . கரையோரக் கப்பல் வாணிகம் சார்ந்த 

சுங்கத் துறை அலுவலர் . 
coast - ward , a . கரைநாடிய , கரையின் திசையிலுள்ள . 
coast ward ? , coast wards , adv . கடற்கரையை நோக்கி . 
coast wise , a . கரை வழியாகச் செல்கிற ; adu . கரை 

நெடுக . 
coat , n . உடுப்பு , மேற்சட்டை , கைகளுடன் கூடிய ஆடவர் 
புறச்சட்டை ; மேல் உடுப்பு ; தடித்த பித்தான்களுள்ள மகளிர் 
மேற்சட்டை ; மகளிர் மேலங்கி ; மேலு ற , மேற்போர்வை ; 
மூடியிருப்பது ; மேல்தோல் ; தோடு ; விலங்குகளின் மயிர் ; 
புறத்தோல் ; சாயத் தோய்வு ; கட்டியத்துறையில் மரபுரிமை ; 
U. உடுப்பு அணி ; போர்த்து , அணி , உடு ; வண்ணப்பூச்சுத் 
தோய்வி ; ( தொ . ) coat of arms , ( கட் . ) மரபுரிமைச் சின்னந் 
தாங்கிய மேலங்கி ; பெருமகனாரின் குடும்ப மரபுச் சின்னங்கள் ; 
coat of mail , உடலின் மேற்பாகத்துக்கான போர்க்கவசம் ; 
dust one s coat , அடி ; trail one s coat -tails , சண்டைக்குத் 
தொண்டுபிடி ; turn one s coat , கொள்கைகளை மாற்றிக் 
கொள் ; கட்சிவிட்டுக் கட்சி மாறு ; படையிலிருந்து தப்பி 
யோடு : wear the king s coat , 

படை 

டத்துறையில் வேலை 
செய் . 
coat - arm our , n . ( கட் . ) மரபு வழிப் படைக்கலச் சின்னங்கள் . 
coatee , n . பின்புற அடிப்பகுதி குறுகலாயுள்ள இறுக்கமான 

மேற்சட்டை . 
coat -frock , 11. மேற்சட்டை அல்லது கக்சு இன்றிப் பயன் 

படுத்து தற்குரிய உடுப்பு . 
coat - hanger , 11. சட்டைமாட்டி , மேற்சட்டையை மடிப்புக் 
கெடாமல் மாட்டி வைக்கப் பயன்படும் கொக்கியுடைய 
வளைகொம்பு , 
coa ti , coati - mon di , coatj - mun di , n . புனுகுப் பூனை 

போன்ற புலாலுண்ணும் அமெரிக்க விலங்குவகை . 
coat ing , 11 . 

வண்ணப்பூச்சு ; மேற்படலம் ; மேற்சட்டை 
தைப்பதற்கான துணி . 
coat , style, a . உட்சட்டை வகையில் மார்புப்புற நெடுகிலும் 

குமிழ் மாட்டிகளையுடைய . 
coax , n . இச்சகம் பேசுபவர் ; U. நயந்து பேசி இணங்கச் செய் , 

முகமன் கூறித் தூண்டு ; சீராட்டு ; மயக்கிச் சிக்கவை . 
coax al , coax ial , a . 

ஊடச்சுடைய , 
இருசுடைய ; ( கண . ) பொது ஆயமுடைய ; ( தொ . ) coaxial 
cable , தந்தி தொலைபேசி அறிகுறியீடுகளுடன் தொலை 
நோக்கிக் குறியீடுகளையும் ஒருங்கே அனுப்பும்படி பொருத்திய 
தந்தி வட இணைவு. 


. 


பொது 


பொது 


200 


cob 


cockatoo 


கலந்து 


cob , 11. அன்னச் சேவல் ; குறுங்காலுடைய பலமிக்க குதிரை ; 
பெரிய மரக்கொட்டை வகை ; உருண்டையான நிலக்கரித் 
துண்டு ; உருண்டைத்தலைப்புடைய சூட்டப்ப 

வகை ; 
உருண்டை வடிவுடைய பொருள் ; சோளக்கதிரில் மையக் 
காம்பு முனை ; மீன் வகையின் தலை ; ( பே - வ . ) பெரிய 
மனிதர் . 
cob 2 , 11 , வைக்களி, சுவர் எழுப்புதற்குப் பயன்படும் களிமண் 

சரளை- வைக்கோல் கலவை வகை . 
cobs , 11. விதை விதைப்பவர்கள் பயன்படுத்தும் பிரப்பங் 

கூடை . 
cob , . பிட்டத்தின்மேல் தட்டு ; அடி , மொத்து . 
cob alt , n . வெண்ணிற உலோக வகை , 

அணு எண் 27 
உடைய தனிம வகை ; உலோக வகையிலிருந்து உருவாக்கப் 
படும் நீல வண்ணப்பொருள் வகை . 
co balt - blue , 11 . வெண்ணிற உலோக வகையிலிருந்து 

உருவாக்கப்படும் நீலவண்ணப்பொருள் ; a . நீலநிறமுள்ள . 
coba lt ic , cobaltif erous , a . வெண்ணிற உலோக வகை 

சார்ந்த ; வெண்ணிற உலோக வகை உட்கொண்ட . 
cob ble1 , 1 , உருளைக்கல் , தளம் பாவுவதற்குப் பயன்படும் 
உருண்டைக்கல் ; உருண்டையான நிலக்கரித்துண்டு ; 
V. உருளைக் கற்களினால் தளம்பாவு . 
cob ble , v . ஓட்டுப்போடு ; அரைகுறையாகப் பொருந்தவை ; 

பருவெட்டாகச் செப்பனிடு ; செருப்புப் பழுதுபார் . 
cobb ler , n . செம்மான் , செருப்புச் செப்பனிடுபவர் ; திருத்த 
மற்ற வேலையாள் , அரைகுறையாக 

வேலை செய்பவர் ; 
இன்தேறல் - சர்க்கரை முதலியவை 

வைக்கோல் 
குழலினால் உறிஞ்சப்படும் மது வகை ; ( தொ . ) cobbler s 
punch , சர்க்கரை -நறுமணப் பொருள்கள் கலந்த சூடான 
சாராய வகை . 
cob bles , n . pl . ஒரே அளவுள்ள நிலக்கரி உருண்டைகள் . 
cob ble - stone, n . தளம்பாவுவதற்குரிய உருளைக்கல் . 
cobb y , a . மட்டக்குதிரை போன்ற ; தடித்த , செறிவான ; 

துடுக்கான ; கிளர்ச்சிகரமான . 
Cob denism , 11. தடையிலா வாணிகம் - அனைத்து நாடுகளின் 
கூட்டுறவு -சிக்கனம் - அமைதி - பிற அரசுகளில் தலையிடாமை 
பேரரசுக்கு எதிர்ப்பு ஆகியவற்றை அடிப்படைக் கொள்கை 
களாகக் கொண்ட காப்டன் ( மறைவு - 1865 ) என்பாரின் 
கோட்பாடு . 
Cob denite, 11 . காப்டன் கோட்பாட்டாளர் , 

தடையிலா 
வாணிகக் கொள்கை ஆதரவாளர் . 
co ble , 1. ஸ்காத்லாந்திலும் வடமேற்கு இங்கிலாந்திலும் 

மீன்பிடிப்பதற்குப் பயன்படும் படகு வகைகள் . 
cob ra , cob ra de capell o , n . நல்ல பாம்பு , நாகப்பாம்பு . 
cob ric , cob riform , a . நல்லபாம்பு போன்ற . 
co burg , n . ஒருபக்கம் வரிப்பின்னலுடைய பருத்தி அல்லது 

பட்டுக் கலந்த கம்பிளி மென்துகில் வகை . 
cob - wall , n . களிமண்- சரளை- வைக்கோல் கலவையினால் 

எழுப்பப்பட்ட சுவர் . 
cob web , 11. நூலாம்படை , ஒட்டடை , சிலந்தி வலை ; நொய் 
தான கட்டமைப்புள்ள பொருள் ; நுண்ணிய சூழ்ச்சி நயமிக்க 
வாதம் ; தூசு நிறைந்த குப்பை ; மாய வலை ; கடுஞ்சிக்கல் ; 
a . மெல்லிய , நொய்தான . 
cob webbery , 11. சிலந்திவலைப்பின்னல் ; சிலந்தி வலைக்களம் ; 

நூலாம்படைபோன்ற நிலை . 
cob webby , a . சிலந்தி வலை போன்ற . 
coc a , 1. கிளர்ச்சியூட்டும் பொருளாக மென்று தின்னப்படும் 
இலைகளையுடைய தென் அமெரிக்கச் செடிவகை ; செடி 
வகையின் கிளர்ச்சியூட்டும் இலை . 
Co ca - Co la , 11. கரிய வளியூட்டப்பட்ட மென்குடிநீர் வகை . 
cocaine , 11. தென் அமெரிக்கச் செடிவகையிலிருந்து உண்டு 
பண்ணப்பட்டு உடற்பகுதியை உணர்ச்சியிழக்கச் செய்யும் 
மருந்துச் சரக்கு வகை . 


cocain ism , 11. மரத்துப்போகச் செய்யும் மருந்து வகையை 
அளவுக்கு மிஞ்சிப் பயன்படுத்துவதனால் உண்டாகும் 
கோளாறு . 
coc cagee , n . இனிப்புப் பழவகை ; இனிப்புப் பழத்திலிருந்து 

உண்டுபண்ணப்படும் மதுவகை . 
coccin eous , a . ஒண் சிவப்பான . 
Cocc us , 11. ( வில . ) மூட்டுப்பூச்சித் தொடர்புடைய பூச்சி 

இனம் . 
cocc us , 11. ( தாவ . ) பழவற்றலில் வெடிக்கும் இயல்புள்ள 

ஒற்றை விதைப்பகுதி ; கோளவடிவ நுண்ம வகை ; pl . coc ci . 
coccy geal , a . குதஎலும்பு சார்ந்த . 
coc cyx , 11. உள்வால் எலும்பு ; குத எலும்பு ; pl . coc cyges . 
coch in , coch in - chin a , 11. வளர்ப்புக்கோழியினத்தின் 

வகை ; a . வளர்ப்புக்கோழியினத்தின் வகை சார்ந்த . 
coch ineal , 11. தம்பலப்பூச்சி , இந்திரகோபம் , உடலுலர்த்திச் 
செஞ்சாயமாகப் பயன்படுகிற செந்நிறப் பூச்சி வகை ; உலர்ந்த 
பூச்சி வகையிலிருந்து எடுக்கப்படும் செஞ்சாயப்பொருள் . 
coch lea , n . சுருள் வடிவப்பொருள் ; நத்தைத்தோடு ; வளை 
கொடுங்காயுடைய மணப்புல்வகை ; வளைந்து ஏறும் படிக் 
கட்டு ; ( உள் . ) செவியின் சுருள்வளை ; pl . coch leae . 
coch lear , n . கரண்டி ; a . ( உள் . ) செவியின் சுருள்வளை 

சார்ந்த . 
coch leate, coch leated , a . சுருளாக முறுக்கப்பட்ட ; . 

கரண்டி போன்ற . 
cock , 1. பறவைச் சேவல் ; சேவற்கோழி ; சேவல் கூவும் 
நேரம் ; வைகறை ; காற்றுநிலை காட்டி ; தன்முனைப் 
புள்ளவர் ; இறுமாந்த நடையுடைய குழுத்தலைவர் ; விறைப் 
பான பொருள் ; குழாய் ; குழாய் முனை ; துப்பாக்கிக் குதிரை; 
மேல்நோக்கிய வளைவு ; மேல்நோக்கிய தொப்பி ஓரம் ; 
துலாக்கோல் முள் ; மூக்கின் மேல்நோக்கிய வளைவு ; மாறு 
கண் நோக்கு ; V. நிமிர்த்திவை ; தொப்பி ஓரத்தை மேல் 
நோக்கி வளைத்து வை ; சுடுவதற்காக துப்பாக்கிக் குதிரை 
யைப் பின்னுக்கிழு ; ஒருபக்கமாகச் சாய் ; ஒருச்சாய்த்துப் 
பார் , ஏளனமாகப் பார் ; அதட்டலாகப் பார் ; கேள்விக் 
குறியுடன் நோக்கு ; வேண்டுமென்றே கண்சிமிட்டு ; பீடு 
நடைபோடு , வீம்புடன் கைவீசி நட ; ( தொ . ) cock a snook , 
ஏளனக்குறியாக பெருவிரலை மூக்கின்மேல் வை ; cocked hat ,. 
மூன்று மூலைகளையுடைய பழம்பாணியிலுள்ள தொப்பி வகை ; 
மூன்று மூலை வடிவமாக மடிக்கப்பட்ட தாட்குறிப்பு ; cock 
lobster , நண்டுபோன்ற உயிரினவகையில் ஆணினம் ; cock 
of the walk , கும்புத் தலைவர் , குழு ஆதிக்கம் வகிப்பவர் ; 
cock salmon , மீன்வகையில் ஆணினம் ; knock into a cocked 
hat , நையப்புடை . 
cock , n . வைக்கோல் போர் ; சாணம் முதலியவற்றின் சிறு 

குவியல் ; V. வைக்கோல் சாணக்கூளம் குவி . 
cockabon dy , n . தூண்டிற்புழு வகை . 
cockade , n . தொப்பிமீது சின்னமாக அணியப்படும் சூட்டு . 
cock -a -doo dle , cock - a - doo dle -doo , n . சேவலின் 

கூவல் ; குழந்தை வழக்கில் சேவல் ; V. கூவு . 
cock - a - hoop , a . பெருமித உணர்ச்சியுள்ள ; adu . பெருமித 

மாக ; வீம்புடன் , வீறாப்புடன் கூவிக்கொண்டு . 
Cockaigne , n . போகமும் களிப்பும் நிறைந்த கற்பனை உலகம் , 

கற்பனைப் பொன்னாடு . 
cock -a- leek ie , n. = cocky - leeky . 
cockalor um , n . தன் முனைப்புள்ள வாலிபன் ; பச்சைக் 

குதிரைபோன்ற பிள்ளைகளின் விளையாட்டுவகை . 
cock - and - bull , a . பொருந்தாப் புனைவான், நம்ப முடியாத . 
cockateel , cockatiel , 11. சிறு சூட்டுடைய ஆஸ்திரேலிய 

நாட்டுக் கிளி . 
cockatoo , n . பெரிய சூட்டுடைய ஆஸ்திரேலிய நாட்டுக் கிளி ; 
சிறு குடியானவன் . 


201 


cockatrice 


coctile 


cock atrice , n . நச்சுக்கண் பாம்பு , திட்டிவிடம் ; ( கட் . ) 
பறவை நாகத்தின் வாலுடைய சேவல்போன்ற அச்சந்தரும் 
விலங்குருவம் . 
Cockayne , n . = Cockaigne . 
cock boat , n . கப்பலைச்சேர்ந்த சிறு படகு ; உறுதியான 

கட்டமைப்பில்லாத சிறு படகு . 
cock - crow , cock - crowing , n . சேவல்கள் கூவும் வைகறை 

நேரம் . 
cocked , a . நிமிர்த்தி வைக்கப்பட்ட ; மேல்நோக்கி அல்லது 
ஒருபக்கம் வளைத்து வைக்கப்பட்ட ; குவியல்களாகக் குவிக்கப் 
பட்ட . 
Cock er , n . முற்காலக் கணக்காசிரியர் பெயர் ; ( தொ . ) 

According to Cocker , சரி நுட்பமாக , மயிரிழை பிழைபடாமல் . 
cock er 1, n . சேவல் சண்டையில் நாட்டமுள்ளவர். ; சிறு 

வேட்டை நாய் வகை . 
cock er 2 , ப . மட்டற்ற அன்புகாட்டு , இளக்காரங் கொடு ; 

ஊட்டிக் கொழுக்க வை ; கொஞ்சு . 
cock erel , 1. விடைச்சேவல் ; தன்முனைப்பான இளைஞன் . 
cock et , n . ( வர . ) சுங்கச்சாவடி முத்திரை ; சுங்கச் சாவடிச் 

சான்றுச் சீட்டு . 
cock - eye , m . ஓரப்பார்வைக் கண் ; வண்டியிழுக்கும் விலங் 
கினை வண்டிச்சட்டத்துடன் இணைக்கும் கயிற்றுமுனை 
வளையம் . 
cock - eyed , a . ஓரப்பார்வையான ; கோணலான , சாய்வாக 

வைக்கப்பட்ட , ; சரிமட்டமாயிராத ; அறிவற்ற . 
cock - fight , cock - fighting , n . கோழிச் சண்டை , சேவல் 

களுக்கிடையில் நடக்கும் போட்டி ; போட்டிச் சண்டை . 
cock - horse , m . குழந்தையின் பொம்மைக் குதிரை ; குதிரை 
யாகப் பாவிக்கப்படும் பொருள் ; உயரமான வண்டிக்குதிரை ; 
ஊக்கமிக்க விலங்கு ; a . துள்ளுகிற ; செருக்குடைய ; ads . 
குதிரை மீதிவர்ந்து ; கால்விரித்துக் கொண்டு ; மிக்க மகிழ்ச்சி 
யுடன் . 
coc kle , 

11. களைவகை ; கூலங்களைக் கறுப்பாக மாற்றி 
விடும் கோதுமைச் செடியின் நோய் . 
coc kle , n . இரண்டு சிப்பித்தோடுகளையுடைய பெரிய நத்தை 
வகை ; நத்தைச் சிப்பி வகையின் தோடு ; இரட்டைச் சிப்பித் 
தோடு ; ஆழமற்ற சிறு படகு ; ( தொ . ) cockles of the heart , 
நெஞ்சுப்பை , நெஞ்சம் ; மன உணர்ச்சிகள் . 
coc kle , n . மடிப்பு , சுருக்கம் ; 3. சுருள் ; சுருள்வி ; சுருக்கு ; 

சுரிக்கச் செய் . 
coc kle , 1. கணப்படுப்பு . 
cock le - bur , n . ஊமத்தை வகை . 
cock led , a . நத்தையைப்போல் தோடுடைய . 
cock le - hat , n . புண்ணியப் பயணம் செய்பவரின் 

சின்ன 
மாகிய கிளிஞ்சில் செருகப்பட்ட தொப்பி . 
cock le - shell , 11. நத்தையின் தோடு ; நொய்தான படகு . 
cock - loft , n . பரண் கூரைக்கு அடுத்துக் கீழுள்ள அறை . 
cock ney , n . லண்டன் நகரத்தான் ; நகர அனுபவமும் 
அறிவும் மட்டுமே உள்ள வன் ; லண்டன் நகரத்துப்பேச்சு 
வகை ; a . லண்டன் நகரில் பிறந்தவர்க்குரிய இயல்புள்ள ; 
( தொ . ) the Cockney School , லண்டனைச் சேர்ந்த கவிஞர்க 
ளெனக் கருதப்படும் லே ஹண்டு ( Leigh Hunt ) கீட்சு 
( Keats ) முதலியவர்களுக்கு வழங்கிய பழைய சாட்டுப் பெயர் . 
cock neydom , n . லண்டன் வாணர்களின் உலகம் . 
cock neyfy , U. லண்டன் நகரவாசியாக்கு ; லண்டன் நகர 

வாசியைப் போலாக்கு . 
cock neyism , m . லண்டன் வாணனின் இயல்புகள் - 

பழக்கவழக்கங்கள் . 
cock - of - the - rock , 1. அழகிய 

தென்னமெரிக்கப் 
பறவை வகை . 

26 


cock pit , n . 

சண்டைச் சேவல்கள் போரிடுதற்கான குழி 
அல்லது அடைப்பிடம் ; அடிக்கடி சண்டை நிகழும் களம் ; 
போர் அரங்கம் ; போரில் காயமடைந்தவர்களுக்காகப் பயன் 
படுத்தப்படும் போர்க்கப்பலின் கீழறைகள் ; சிறு கப்பலின் 
மேல் தளத்தில் மறைவிடமாயுள்ள பள்ளம் ; விமான உடற் 
பகுதியில் வலவனுக்கு அல்லது பிரயாணிக்குரிய அறை ; 
பந்தய உந்து வண்டியில் வலவனது இருக்கை . 
cock roach , 1. கரப்பான் பூச்சி . 
cocks comb , cock s - comb , n . சேவல் கொண்டை , சேவல் 
சூட்டு ; கோமாளியின் குல்லாய் ; சேவல் கொண்டையொத்த 
உருமணிக் கனிப்பொருள் செறிவு ; ஒளிர் சிவப்பு அல்லது 
மஞ்சள் மலர்த்தொகுதிகளையுடைய தோட்டச் செடிவகை ; 
பசப்பன் ; முட்டாள் . 
cocks - foot , n . மேய்ச்சல் நிலப் புல்வகை . 
cock shot , n . இலக்கு நோக்கிய வீச்சு . 
cock - shy , n . இலக்கு நோக்கிய எறிவு ; வீசுவதற்கு இலக் 
காக வைக்கப்படும் பொருள் ; இலக்காக அடிப்பதற்கென்று 
காட்சிக்காரன் அடுக்கிவைக்கும் தேங்காய் முதலிய 
பொருள்கள் . 
cock - sure , a . முற்றும் நம்பத்தகுந்த , உறுதியான , நிச்சய 

மான , ஐயத்துக்கிடமில்லாத . 
cock swain , n . , v . = coxwain . 
cock sy , a . = coxy . 
cock tail , n . முழுப்பயிற்சி பெறாத வால்குறுகத்தறிக்கப் 
பட்ட பந்தயக்குதிரை ; பெரிய மனிதரைப்போல் நடிப்பவன் ; 
தேறல் கலவை வகை ; வண்டு வகை ; a . பந்தயத்துக்குரிய 
தாயிருந்தும் நன்கு வளர்க்கப்படாத . 
cock tailed , a . நிமிர்ந்த வாலுள்ள , வால் தூக்கிக் கொண் 

டிருக்கிற . 
cock - up , n . ( அச்சு . ) மற்ற எழுத்துக்களைவிட உயர்ந் 
திருக்கிற முதலெழுத்து ; a . மேல் வளைந்த ; ( அச்சு . ) மற்ற 
எழுத்துக்களின் உச்சிகளுக்குமேல் உயர்ந்திருக்கிற ; உயர் 


வான . 


cock y , a . துடுக்கான , இறுமாப்புள்ள , தன்முனைப்பான . 
cocky - leek y , n . வெள்ளுள்ளி சேர்த்துச் சேவலை வேக 

வைத்துச் செய்யப்படும் ஸ்காத்லாந்து நாட்டுச் சாறுணா. 
cockyoll y bird , n . குழந்தை வழக்கில் பறவையின் செல்லப் 

பெயர் . 
coc o , coc oa , n . தென்னை மரம் . 
coc oa , n . கெக்கேயோ ( cacao ) மரத்தின் விதை ; சாக்குலட் 
( chocolate ) செய்யப்படும் கெக்கேயோ விதைத் தூள் ; 
கெக்கேயோ விதையிலிருந்து இறக்கப்படும் பானவகை . 
co coa -beans , 1. கெக்கேயோ மரத்தின் விதைகள் . 
co coa - nibs , n . கெக்கேயோ மரத்தின் விதைப் பருப்புகள் . 
coc oa - nut , 11. தேங்காய் , 
cocon scious , a . இரண்டாவதான துணை உணர்வு நிலையி 

லுள்ள . 
coc onut , n . = cocoa - nut . 
coc o - nut matting , n . தேங்காய் நாரினால் பின்னப்பட்ட 

பாய் . 
coc o - nut milk , 11. இளநீர் , தேங்காயிலுள்ள நீர் . 
cocoon , 11. புழுக்கூடு ; பட்டுப்பூச்சிக் கூடு ; நாங்கூழ்ப் 
புழுக்களும் அட்டைகளும் முட்டையிடும் 

பொதியுறை ; 
3. புழுக்கூடு அமை ; கூட்டினுள் புகுந்து போர்த்திக் கொள் . 
cocoon ery , 11. பட்டுப்புழு வளர்ப்பிடம் . 
co co - palmsn . = coco . 
cocotte , ( பிர . ) n . நடையினிய பரத்தை , ஒழுக்கங்கெட்ட 
இளம்பெண் ; அடுப்பின்மீது வைத்து இறக்கக்கூடிய 
இரண்டு கைப் பிடிகளுள்ள சிறு வட்டில் வகை . 
coc tile , a . வேகவைக்கப்பட்ட செங்கல் வகையில் தீயினால் 
சுட்டுக் கெட்டியாக்கப்பட்ட . 


நகர 


சிறு 


202 


coffin 


coction 


coc tion , n . கொதிக்க வைத்தல் ; சமைத்தல் . 
cod ?, n . 

உணவுக்குப் பெரிதும் பயன்படும் பெரிய கடல் மீன் 


வகை . 


. 


codi , n . அறிவிலி ; கேலி , ஏமாற்றுச்செயல் . 
cod - bank , n . மீனினம் நாடி அடையும் கடல் கீழ்க்கரை . 
cod dle , n . கோழை ; 

நோயாளியைப்போல் நடத்து ; 
இடங்கொடுத்துக் கெடு , கொஞ்சு ; அரைகுறையாக வேகவை . 
code , 11. சட்டத் தொகுப்பேடு ; விதிகளின் அடைவு ; ஓர் 
இனத்தினரிடையே அல்லது வகுப்பினரிடையே வழங்கி 
வரும் ஒழுக்கமுறை ; படைத்துறை முதலியவற்றின் குறி 
யீட்டுச் செய்தி முறை ; குழூஉக்குறி ; ( தந்தி . ) சுருக்கம் 
அல்லது மறைபொருளைக் குறிப்பதற்கான இலக்கம் - எழுத்து 
அல்லது சொற்கோவை ; தொகு ; தொகுப்பு மூலம் 
வகைப்படுத்து ; குழூஉக்குறியாகச் சொல்லு . 
co - declina tion , n . ( வான் . ) சரிவின் நிரப்பி , வடதுருவத் 

திலிருந்து உள்ள தொலைவு . 
cod eine , n . தூங்கவைக்கும் மருந்தாகப் பயன்படுத்தப்படும் 

அபினியிலுள்ள உப்புச்சத்து . 
cod ex , ( ல . ) n . தொகுப்பு நூல் ; கையெழுத்துச்சுவடி ; 

pl . cod ices . 
cod fish , n . 

உணவுக்குப் பெரிதும் பயன்படும் பெரிய கடல் 
மீன் வகை . 
codg er , n . ( பே - வ . ) இழிசினன் ; சிறு பயல் ; கிழடு , கிழம் . 
cod icil , n . விருப்ப ஆவணப் பிற்சேர்க்கை , உயில் அனு 

பந்தம் . 
cod ify , U. தொகுத்தமை ; ஒழுங்காக்கு , முறைப்படுத்து ; 

மனத்திற்கொள் . 
codill a , n . சணலின் சொரசொரப்பான பாகம் . 
codille , n . சீட்டாட்ட வகையில் கேள்வி கேட்டவர் தோல்வி 

யுறும் நிலை . 
cod ist , n . தொகுப்பவர் ; தொகுப்பு நூல்களைக் கற்றுத் 

தேர்ந்தவர் . 
cod lin , n . = codling . 
cod ling , n . உணவாகப் பயன்படும் கடல் மீன்வகையின் 

குஞ்சு . 
cod ling , n . 

நீண்டு கூம்பிய 

வடிவுடைய ஆப்பிள் 


coemp tion , n . வாணிகத்தில் தனிக் குத்தகையாகச் சரக்கு 
முழுவதையும் வாங்கிவிடுதல் ; ( ரோமன் சட்டம் ) ஒருவரை 
ஒருவர் விற்றுக்கொள்ளும் நடிப்புடன் நடைபெறும் திருமண 
முறை . 
coenaesthe sis , n . பொதுநிலை உடலுணர்வு . 
coen obite, n . சமுதாயக் கூட்டுவாழ்வு வாழும் துறவி . 
coeno bium , n . துறவர் ஆயம் ; (உயி . ) ஒரே உயிர்மமுள்ள 

உயிரினங்கள் வாழுமிடம் ; pl . coen obia . 
coeq ual , n . ஒத்த தகுதியுடையவர் ; a . ஒத்த , சமமான . 
coerce , 0. வல்லந்தப்படுத்தித் தடு ; கட்டாயப்படுத்து ; 

வற்புறுத்தித் தூண்டு . 
coer cion , n . கட்டாயப்படுத்துதல் ; வல்லந்தத் தடுப்பு ; 

உரிமைத் தடை ஆட்சி . 
coer cive, a . வல்லந்தப்படுத்தும் இயல்புடைய , கட்டாயப் 

படுத்துகிற , வன்கண்மையான . 
coessen tial , n . உடனொத்த பொருண்மைநிலை கொண்ட ; 

உடனொத்த உள்ளார்ந்த நிலையுடைய . 
coetan eous , a . உடனொத்து ஒரே காலத்தில் இயல்கிற ; 

சமகால வாழ்வுடைய . 
coetern al , a . சரிசம நித்தியமான , உடனொத்து நிலைத்த . 
coev al , n . சமகாலத்தவர் ; உடனொத்த ஒரே ஊழியைச் சேர்ந்த 

பொருள் ; a . ஒரே ஊழியைச் சேர்ந்த ; சம காலத்தவரான . 
co - exec utor , 11 . 

உடனிணை 

ஆய முதல்வர் , விருப்ப 
ஆவணத்தை உடனிருந்து நிறைவேற்ற அதிகாரம் பெற்றவர் ; 
fem . co - exec utrix . 
coexist , n . ஒருங்கிரு ; உடனியலு , உடனொத்து வாழ்வு 


பெறு . 


. 


வகை . 


cod lin -moth , n . முட்டைப்புழு நிலையிலிருக்கும்பொழுது 
ஆப்பிள் பழங்களைத் துளைத்துச் சேதம் விளைவிக்கும் பூச்சி 


வகை . 


cod .liver oil , n . மருந்தாகப் பயன்படும் மீன் ஈரல் 

எண்ணெய் , மீன் எண்ணெய் . 
cod - piece , n . ஆடவர் குறுங்காற் சட்டையின் முன்புறத் 

தொங்கற் பை . 
co - ed , 1. ( பே - வ . ) ஆண் - பெண் 

( பே - வ . ) ஆண் - பெண் இணைக்கல்வி நிலைய 
மாணவி . 
co - educa tion , 11. ஆண் - பெண் இணைக்கல்வி முறை . 
coeffi cient , n . ( கண . , இய . ) கெழு , குணகம் , துணைக் 

காரணம் . 
co ehorn , 11 . ( படை . ) குண்டுகளை எறிவதற்கான சிறு 

பீரங்கி . 
coe lacanth , n . மிகப் பண்டைக் காலத்தில் வாழ்ந்து அழிந்து 

போன மீன் இனம் . 
coel iac , a . ( உட . ) வயிற்றுக்குரிய . 
coe lom , coe lome , 11. ( உள் . , வில . ) பவளம் போன்ற பல 
உயிர்மங்கள் கொண்ட உயிரினங்களுக்கு மேம்பட்ட உயிர் 
வகைகளின் வயிற்றுக்குழி . 
coe lostat , n . ( வான் . ) தொடர்ந்து ஒரே வானப்பகுதியை 
நிழலிட்டுக் காட்டும்படி நிலவுலக அச்சுக்கியையக் கடிகாரப் 
பொறியினால் இயக்கப்படும் கண்ணாடி . 


coexis tence, n . உடனிருத்தல் , உடனியல்வு ; உடனொருங்கு 
வாழ்தல் , கூட்டு வாழ்வு ; ( தொ . ) peaceful coexistence , 
நட்பமைதியுடன்கூடிய கூட்டு வாழ்வு . 
co - extend , . உடனொத்து 

உடனொத்து நீடித்திரு ; உடனொருங்கு 
பரவியிரு . 
coexten sive, a . உடனிணைந்து பரவியிருக்கிற ; ஒரேகாலம் 

வரையில் நீடித்திருக்கிற . 
coff ee, n . காப்பி , வறுத்திடித்த கொட்டை வகையிலிருந்து 
உண்டுபண்ணப்படும் இன்குடிநீர் வகை ; காப்பிக்கொட்டை ; 
காப்பிக்கொட்டை தரும் செடிவகை ; இன்குடிநீருடன் 
இணைந்த சிற்றுண்டி . 
coff ee - bean , 11. காப்பிக்கொட்டை , காப்பிச்செடியின் விதை . 
coff ee- berr y , n . காப்பிக்கொட்டை , காப்பிக்கொட்டைக் 

குரிய செடியின் பழம் . 
coff ee - house , 11. காப்பிக்கடை , அருந்தகம் , 
coff ee - mill , n . காப்பிக்கொட்டை அரைப்பதற்கான இயந் 

திரம் . 
coff ee - pot , n . காப்பி நீரை இறக்கிப் பரிமாறுவதற்கான 

கலம் . 
coff ee -room , n . உணவகச் சிற்றுண்டி அறை ; அருந்தகப் 
பொ . 

எது அறை . 
coff ee - stall , n . சிற்றுண்டிச் சாவடி , சிற்றுண்டிக்குரிய 
பெட்டிக்கடை ; இயங்கும் அருந்தகம் . 

பணப்பேழை ; கருவூலப் பெட்டி ; தள முகட்டின் 
உட்குழிவான கண்ணறை ; 3. சேர்த்து வை ; திரட்டி வை . 
coff er - dam , n . நீருக்கடியில் கடைகால் போட உதவும் நீர் 

புகாக் கூண்டு அமைவு . 
coff ered , a . பணப்பெட்டியுள் வைக்கப்பட்ட ; உட்கண்ண 

றைகள் வாய்ந்த ; சுரங்கத்தின் கசிவுக்காப்பூட்டப்பட்ட . 
coff in , n . பிணப்பெட்டி , இறந்தவர் உடலை வைத்தடக்கம் 
செய்ய வழங்கப்படும் பேழை ; கடலுக்கொவ்வாக் கப்பல் ; 
குதிரைக்குளம்பின் பகுதி ; V. சவப்பெட்டியில் வை ; ( தொ . ) 
drive a nail in one s coffin , விரைவில் அழிவுறுவதற்குரிய 
செயல் செய் ; மட்டற்ற குடி - கவலை ஆகியவற்றுக்கு ஆளாகு . 


coff er, n . 


203 


coin 


coffi in -bonė 


மோசடி 


coff in -bone, 11. குதிரைக்குளம்படுத்த எலும்பு . 
coff in - joint ; 11 , குதிரைக்குளம்படுத்த கணுப்பொருத்து . 
coff in - plate, n . பிணப்பெட்டிமீது பதிக்கப்படும் இறந்தவர் 

பெயர் பொறிக்கப்பட்ட தகடு . 
coff in - ship , n . கடலில் ஆரிடர் தரத்தக்க அளவில் பழு 

தான மரக்கலம் , 
coff le , 11. அடிமைக்குழு ; பயணக்குழுவில் கட்டியினைாக்கப் 

பட்டுச் செல்லும் அடிமைகள் விலங்குகளின் தொகுதி . 
cog , n . இயக்கவிசை படர்விக்கும் இயந்திரச் சக்கரத்தின் 
பல் ; இயக்கவிசை இணைக்கும் இயந்திரத்தின் முனைப்பான 
பகுதிகள் , இயந்திரப்பகுதியின் கொளுவி ; 3. சக்கரத்தில் 
பற்கள் அமை ; பற்களுக்குமுன் தடை வைத்துச் சக்கரத்தின் 

சுழற்சியை நிறுத்து . 
cog , n . போர்க்கப்பல் ; சிறுபடகு ; வள்ளம் , 

பரிசல் ; கப்பு 
லின் சிறு படகு . 
cogs , m . ஏமாற்றுதல் ; மோசடி ; U. ஏமாற்று , 
செய் ; வஞ்சனை செய் ; கெஞ்சிக் காரியமாற்று , இச்சகம் 
பாடி இணக்குவி ; சூதாட்டத்தில் சூழ்ச்சியால் பகடையை 
விரும்பியபடி விழச்செய் . 
co gence , co gency , n . நம்பவைக்கும் திறம் , ஒத்துக் 

கொள்ள வைக்கும் ஆற்றல் . 
co gent , a . நம்பவைக்கும் ஆற்றலுடைய ; நம்பத்தக்க . 
cogg le , 1. மணியாசுக்கல் , பாவுவதற்கு வழங்கப்படும் உரு 

ளைக்கல் ; 3. நிலையற்றிரு ; உறுதியின்றியிரு . 
co gitable, a . எண்ணக்கூடிய , சிந்தனை செய்யத்தக்க ; 

அறிவால் பற்றக்கூடிய . 
co gitate , v . நினைந்தது நினை , மனனம் செய் ; ஆழ்ந்து 
நினை , நினைந்தாராய் ; உளத்தில் வகு ; ( மெய் . ) கருத்துரு 
வாக்கு , கருது . 
cogita tion , n . ஆழ்ந்த சிந்தனை , கருத்தாய்வு . 
co gitative, a . ஆழ்ந்த சிந்தனையுள்ள , நீடு ஆய்வுக்குரிய . 
cogn ac , n . பிரான்சு நாட்டு உயர் சாராய வகை . 
cog nate , n . குருதி உறவுடையவர் ; ஒரே இனத்தவர் ; உற 
வினர் ; ஸ்காத்லாந்து சட்டத்தில் தாய்வழி உறவினர் ; 
a . ஒரே இனமான , ஒரே மரபு மூலத்தைச் சேர்ந்த ; ( தொ . ) 
cognate object , 097267 0907 பொருட் கூறாகச் செயப்படு 
பொருள் குன்றிய வினையுடன் செயப்படுபொருள் வடிவில் 
வரும் சொல் , வினையகச் செயப்படுபொருள் . 
cogna tion , 11. உறவுடைமை , குருதிக்கலப்பு ; மொழியிடையே 

இன உறவு . 
cogni tion , n . அறிவு , அறிவுக்கூறு , அறியும் ஆற்றல் ; 

( உள . ) புலனுணர்வு உட்பட்ட முழு அறிவாற்றற்கூறு . 
cog nitive, a . அறிவாற்றலுடைய , அறியும் ஆற்றலுடைய ; 

புலனுணர்வுடைய . 
cog nizable , a . புலனாலுணரக்கூடிய ; அடையாளங் கண்டு 
கொள்ளக்கூடிய ; அறிந்துகொள்ளக்கூடிய ; நீதிமன்ற ஆட்சி 
எல்லைக்குட்பட்ட . 
cog nizably , adu . அறிந்துகொள்ளக்கூடியதாக ; புரியும்படி 

படியாக . 
cog nizance , n . தெரிதல் ; காட்சியறிவெல்லை ; கவனம் , 
கவனிப்பு ; கவனிப்பெல்லை ; காட்சி , புலனுணர்வு ; ( கட் . ) 
அறிகுறி ; ( சட் . ) செயலாட்சி வரம்பு . 
cog nizant , a . அறிவுடைய ; எச்சரிப்புள்ள ; தெரிந்திருக்கிற ; 
விவரம் உணர்ந்துள்ள ; கவனிப்புடைய , கவனம் செலுத்தி 
யுள்ள ; ( மெய் . ) அறிவாற்றல் இயங்குகிற , காட்சியறிவுடைய . 
cognize , ப . அறி , தெரிந்துகொள் ; ( மெய் . ) அறிந்துணர் , 

உணர்விற்கொள்ளு. 
cognom en , m . சாட்டுப்பெயர் ; அடைபெயர் ; பண்டை 
ரோமர் பெயரின் மூன்றாம் கூறான குடும்பப் பெயர் ; பண்டை 
ரோமர் பெயரின் நான்காம் கூறான சிறப்புப் பெயர் ; சுட்டுப் 
பெயர் . 


cognom inal , a . அடைபெயரைச் சார்ந்த ; குடிப்பெயருக் 
குரிய ; சிறப்புப்பெயர்பற்றிய ; தன்னொத்த அதே பெயரை 
யுடைய . 
cognom inate, 3. அடைபெயர் சூட்டு . 
cognoscen te, ( இத் . ) 11. நுண்ணய அறிஞர் , கலைப்பண்பாய் 

வாளர் , நுகர்வுநய வல்லுநர் ; pl . cognoscen ti. 
cognos cible , a . அறியத்தக்க ; தீர்ப்புக் கூறத்தக்க . 
cognor it, ( ல . ) n . ( சட் . ) எதிர்வாதி செலவுப் பொறுப்பி 
லிருந்து தான் விடுபடுவதற்காக வாதி வழக்கின் நேர்மையை 
ஏற்றல் . 
cog - wheel , 1 . பற்சக்கரம் 
cohab it , v . கணவன் மனைவிபோன்று கூடி வாழ் . 
cohabita tion , n . பிறரோடு கூடிவாழ்தல் ; கணவன் மனைவி 

போன்று இணைந்து வாழ்தல் . 
coheir , n . இணை மரபுரிமையாளன் . 
coheir ess , 11. இணை மரபுரிமையுடையவள் . 
cohere , I. ஒட்டி இணை ; பொருந்து , இசைவுடையதாயிரு ; 
கூடி இணை , ஒன்றுபடு , உறுப்புக்களாக இணைந்து ஒன்று 
பட்டு ஒரு முழு முதலாகு . 
coher ence , 11. இசைவிணைவு , கூட்டுப்பொருத்தம் . 
coher ency, 1. இசைவிணைவுத்தன்மை , கூட்டுப்பொருத்த 

நிலை ; முரண்பாடின்மை . 
coher ent , a . இசைந்திணைகிற , ஒட்டிணைவான ; கூட்டிசை 
வான ; ஒத்திசைவான , முழுதும் ஒத்தியலுகிற ; கருத்து 
சொல் ஒத்த , அகமும் புறமும் ஒத்திருக்கிற . 
coher er , 1 , மின் அலைகளைக் கண்டுபிடிக்கும் கருவி . 
cohe ritor , n . = coheir . 
cohe sion , n . ஒட்டிணைவாற்றல் ; அணுத்திரள் கவர்ச்சி ; 
ஒன்றியிருக்கும் திறம் ; வாத இசைவு ; காரண காரியத் 
தொடர்பு ; ( தாவ . ) ஒத்தபகுதிகளின் இணைவளர்ச்சி . 
cohes ive, a . ஒட்டக்கூடிய ; பிண்டமாக இணையும் தன்மை 

யுள்ள . 
cohib it, . தடுத்து நிறுத்து , அடக்கி வை . 
co hort , 11. ரோமர் படையின் ஓர் பிரிவு ; போர் வீரர் குழு ; 

( தாவ . ) பல தாவரக் குடும்பங்களின் தொகுதி ; மக்கள் குழு . 
cohor tative , n . எபிரேய இலக்கணப்படி தொடர் இறந்த 

வினையின் நீட்டித்த வடிவம் ; a . ஊக்குவிக்கிற , 
எழுச்சியூட்டுகிற . 
coif , n . தலையோடு ஒட்டினாற்போன்று அமைந்துள்ள குல் 
லாய் ; உயர்நிலை வழக்கறிஞரின் பட்டுக்குல்லாய் ; மகளிர் 
தொப்பி வகை ; ப . குல்லாய் மாட்டிவிடு ; முடி ஒப்பனைசெய் . 
coiffeur , ( பிர . ) n . முடி ஒப்பனையாளர் . 
coiffeuse, ( பிர . ) n . முடி ஒப்பனை மாது . 
coiffure , ( பிர . ) n . முடி அழகுபடுத்தும் பாணி ; குல்லாய் 

வகை ; U. முடியழகுசெய் . 
coign , coigne , n . மூலைக்கல் ; மூலை ; ( தொ . ) coign of van 

tage, வாய்ப்பான காட்சியுடைய இடம் , அருவாய்ப்பான இடம் . 
coil 1 , n . கயிற்றுச்சுருள் ; கம்பி வளையம் ; திருகு வில் ; 
வட்டத்துக்குள் விட்டமான வளைய அமைப்பு ; வட்டம் , 
வளையம் ; திருகு வளையம் ; திருகு சுருள் ; மின் இயக்கக் 
கம்பிச்சுருள் ; 3. திருகு , வளையமாகச் சுற்று ; சுருளாக்கு ; 
சுருள் வடிவாக முறுகு ; திருகு சுழலாக்கு . 

குழப்பம் ; சந்தடி , இரைச்சல் ; ஆர்ப்பாட்டம் , 
வீண் ஆரவாரம் ; ( தொ . ) mortal coil , மனித வாழ்க்கை 
யாகிய புயல் . 
coin , 

n . உலோகப் பணம் ; முத்திரை கொண்ட நாணயம் ; 
பணம் ; காசு : ப . தம்பட்டமடி , நாணயம் உண்டு பண்ணு ; 
முத்திரையிட்டு நாணயமாக்கு ; புதிது புனை , படைத்துரு 
வாக்கு ; ( தொ . ) coin money , விரைவாகப் பணம் ஈட்டு ; 
pay & man in his coin , பதிலுக்குப் பதில் செய் , செய்த 
பாணியிலேயே திரும்பிச்செய் . 


கால 


coil , n . 


204 


collar -bone 


coinage 
coin age , n . நாணயம் அடித்தல் ; நாணயத் தொகுதி ; 
வழக்கிலுள்ள நாணயமுறை ; புதுப்புனைவு , புதுப்படைப்பு ; 
புதுப்புனைவான சொல் ; புதிதாகப் படைக்கப்பட்டது . 
coincide , 0. மேவு , தற்செயலாக ஒரே இடத்தில் வந்திணை ; 
ஒரே சமயத்தில் சென்று பொருந்து ; ஒருங்கு நேரிடு ; இசை , 
ஒன்றுபடு ; கருத்தில் ஒத்திரு ; இணங்கு . 
coin cidence , 11. தற்செயல் இணைவு , நிகழ்வுப்பொருத்தம் ; 

நிகழ்ச்சிகள் எதிர்பாராது ஒருங்கொத்து நிகழ்தல் . 
coin cident , a . தற்செயலாக ஒருங்கு நிகழ்கிற , ஒத்தியல்கிற ; 

ஒன்றுபடுகிற . 
coinciden tal , a . தற்செயல் நிகழ்வான ; உடனிகழ்ச்சியான ; 

தற்செயல் பொருத்தமான . 
coin er , n . 

நாணயமடிப்பவர் ; புதிதாக உண்டுபண்ணுபவர் ; 
கள்ள நாணயமடிப்பவர் . 
co - inher ence , 11. ஒன்றுடனொன்று பற்றியிருத்தல் , உரிமை 

இணைவு . 
co - inher itance , 11 . இணைமரபுரிமை , ஒருவருக்கொருவர் 

பின்மரபுரிமையாளராயிருக்கும் நிலை . 
coinstantan eous , a . ஒரே கணத்தில் ஒருங்குநிகழ்கிற . 
co - insu rance , n . கூட்டுவாழ்வுக்காப்பீடு . 
coir , ( ம . ) 1. கயிறு செய்யப் பயன்படும் தென்னை நார் . 
coi tion , n . கலவி , மெய்யுறு புணர்ச்சி . 
coke , n . சுட்ட நிலக்கரி , கல்கரி , எளிதில் எரியும் ஆவிகள் மூட் 

டத்தில் எரிந்தபின் மீந்த நிலக்கரி ; ப . சுட்ட நிலக்கரியாக்கு . 
co kernut , n . = cocoa - nut . 
col , n . ( மண் . ) மலைத்தொடரிலுள்ள இடைப்பள்ளம் . 
col a , n . வெறியத்திற்கு மாற்று மருந்தாகவும் சுவைப்பொரு 
ளாகவும் உடல் வலிமை தரும் மருந்தாகவும் பயன்படும் 

கொட்டையை உடைய தென் ஆப்பிரிக்க மரவகை . 
col ander , n. வடிகட்டி , அரிகலம் , சிப்பல் ; குண்டுகள் 
உருக்கி வார்ப்பதற்கான சிப்பல் போன்ற வார்ப்பிரும்பு ; 
U. சிப்பலில் அரித்து வடிகட்டு . 
co - lat itude , n. நிரப்பு நேர்வரை , நேர்வரை அளவுடன் 

சேர்ந்து 90 பாகையாகத்தக்க அளவுடைய நேர்வரை . 
col bertine , n . பின்னலாடை வகை . 
colcann on , n . கோசுக்கீரையும் உருளைக்கிழங்கும் வெண் 
ணெயோடு புழுக்கப்பட்ட அயர்லாந்து ( Irish ) நாட்டு 

உணவு வகை , 
Col chicum , n . கீல்வாதம் - முடக்குவாதம் முதலிய வாத 
நோய்க்குப் பயன்படும் மருந்துப்பூண்டு வகை , 

இரணிய 
துத்தம் . 
col cothar , n . கண்ணாடியைப் பளபளப்பாக்கப் பயன்படும் 

செந்நிறமுடைய இரும்பு மீ உயிரகை . 
cold , n . மிகுகுளிர்ச்சி ; கடுங்குளிர் , தணுப்பு , குளிர்மிக்க 
வானிலை ; நீர்க்கோப்பு , தடுமல் , சளி ; a . குளிர்மிக்க ; வெப்ப 
மிழந்த , வெப்பமற்ற , தண்ணிய ; உணர்ச்சியற்ற ; கிளர்ச்சி 
யற்ற ; நட்பார்வமில்லாத ; பாசமற்ற ; கருத்தில்லாத ; 
ஒட்டாத ; கிளர்ச்சி தரா நிறமுடைய , 

நீலம் சாம்பல் 
வண்ணமான ; ( தொ . ) catch cold , தடுமல்கொள் ; cold as 
charity , பாசமில்லாத 

நிலையில் ; cold feet , 

, ஊக்கம் 
கெடுத்தல் ; cold harbour , வழிமனை ; cold pig , உறங்குபவனை 
எழுப்ப நீர் தெளித்தல் ; cold rubber, 41 பாகை வெப்பில் 
உருவாக்கப்படும் செயற்கை தொய்வகம் ; cold snap , திடீர்க் 
குளிர்நிலை ; cold steel , குத்துவெட்டுப் படைக்கலங்கள் ; 
cold storage , குளிர்பதனச்சேமம் ; cold war , பனிப்போர் ; 
சூழ்ச்சிப்போர் ; cold water , தண்ணீர் ; cold wave , முடி 
ஒப்பனையில் இயைபியல் கரைசல் மூலம் உண்டுபண்ணப்படும் 
செயற்கை அலைச்சுருள் ; give the cold shoulder to , புறக் 
கணிப்புக்காட்டு ; in cold blood , உணர்ச்சி வசப்படாமல் , 
மனமார , வேண்டுமென்றே ; leave one cold , செய்தியில் 
நம்பிக்கையூட்டத் தவறு ; leave out in the cold , கவனியாது 
விடு , பராமுகமாயிரு ; throw cold water on , ஆர்வமிழக்கச் 
செய் , ஊக்கம் கெடு . 


cold blood ed , a . உணர்ச்சியற்ற , கல்நெஞ்சுடைய ; 
( உயி . ) மீனினம்போலச் சூழல் தட்பவெப்பநிலை சார்ந்த 
குருதி வெப்பநிலையுடைய ; உணர்ச்சிவசத்தால் செய்யப் 
படாத , மனமாரச் செய்யப்பட்ட . 
cold blood edly , adv . வேண்டுமென்று , திட்டமிட்டே , 

மனமாரத்துணிந்தே . 
cold - chis el , 1. அனலிலிடாமலே உலோகங்களை வெட்டும் 

வல்லுளி வகை . 
cold - cream , 11. உடலில் கட்டிடுவதற்குரிய குளிர் நறுங் 

களிம்பு வகை . 
cold -drawn , a . 

அனலிலிடாமலே துளைப்பொறியிலிட்டு 
இழுத்து நீட்டப்பட்ட ; ஆமணக்கு விதை முதலியவற்றி 
லிருந்து வெப்பூட்டாமலே பிழிந்தெடுக்கப்பட்ட . 
cold feet, n. கோழை ; படையில் முன்னணியில் நிற்க 

அஞ்சும் தன்மை . 
cold hear ted , a . உணர்ச்சியற்ற ; கருத்தில்லாத , பொறுப் 

பற்ற . 
cold ish , a . ஓரளவு கடுங்குளிருடைய 
cold ly , adv . கடுங்குளிருடன் ; உணர்ச்சியற்ற தன்மையில் ; 

பாசமின்றி , வெறுப்புடன் . 
cold ness , n . கடுங்குளிர் ; வெதுவெதுப்பின்மை ; விறைப்பு ; 

உணர்ச்சியின்மை ; புறக்கணிப்பு ; வெறுப்பு . 
cold - pig , v . நீர் தெளித்து உறக்கத்தைக் கலை ; தூங்குபவனை 

நீரூற்றி எழுப்பு . 
cold - short , a . இரும்பு வகையில் குளிர்ந்த நிலையில் 

உடையக்கூடிய ; எளிதில் தாங்காத மனநிலை சார்ந்த . 
cold -shoul der , . முகஞ்சுளித்து வரவேற்புக்கொடு , பராமுக 

மாயிரு . 
cold - without , 1 . சர்க்கரை இல்லாமல் குளிர்நீர்கலந்த 

சாராய வகை . 
cole , n . கோசுக்கீரை வகை . 
coleop teral , coleop terous, a . பறக்கப் பயன்படும் பின் 
சிறகுகளுக்கு உறையாகக் கடினமான முன் சிறகுகளையுடைய 
வண்டினத்தைச் சார்ந்த . 
cole - seed , n . எண்ணெய் விதைகளையுடைய செடி வகை . 
cole -slaw , n . கோசுக்கீரைக்கூட்டு . 
col ic , 11. கடு வயிற்றுவலி , அடிவயிறு வீக்கத்துடன் கூடிய 

குடல் நோவு ; a . பெருங்குடலின் உடற்பகுதி சார்ந்த . 
col icky , a . கடு வயிற்று வலிபோன்ற ; கடுவயிற்றுவலி 

உண்டு பண்ணுகிற ; வயிற்று வலியால் துன்பப்படுகிற . 
colise um , n . = colosseum . 
colit is , 11. குடலழற்சி , பெருங்குடல் வீக்கம் . 
collab orate , v . உடனுழை ; புத்தக முதலியவற்றை 
உடனிணைந்து இயற்று ; பகைவனோடு உடந்தையாயிருந்து 
வேலைசெய் . 
collabora tion , n . உடனுழைப்பு . 
collab orator , n . உடனுழைப்பாளர் . 
collap sable , a . வேண்டும்போது மடக்கி அடக்கக்கூடிய . 
collapse , n . நொறுங்குதல் , தகர்வு ; முறிவு ; தளர்ந்து 
வீழ்தல் , மடங்கல் , வீழ்ச்சி ; 3. சுருங்கு ; மூடு ; முறிந்து 
உள்விழு ; தகர்ந்துபோ , அழிந்துபோ ; மனம் இடிந்துபோ . 
collap sible, a . = collapsable. 
coll ar , n . கழுத்துப்பட்டை ; சட்டையின் கழுத்துப்பகுதி ; 
குதிரை - நாய் முதலியவற்றின் கழுத்துவார் ; வளையம் ; 
சுற்றுப்பட்டை ; செடியின் தண்டும் வேரும் இணையும் இடம் ; 
3. கழுத்துப்பட்டையைப் பற்றிப்பிடி ; கழுத்துப்பட்டை 
அணிவி ; உதைபந்து விளையாட்டில் பந்தைப் பிடித்து 
நிறுத்து . 
coll ar - beam , n . சாய்வான இரண்டு உத்தரக்கைகளை 

இணைக்கும் விட்டம் . 
coll ar - bone , n. காறையெலும்பு , சவடியெலும்பு 


205 


collocutor 


collared 


coll ared , a . கழுத்துப்பட்டை அமையப்பெற்ற ; கழுத்துப் 

பட்டைபோல வளைத்துக் கட்டப்பட்ட ; கைப்பற்றப்பட்ட . 
collaret , collarette , n . சிறுகழுத்துப்பட்டை ; மகளிர் 

பூவேலையிட்ட கழுத்துப் பட்டை . 
coll ar - work , 11. கடினமான மேட்டு ஏற்றம் ; மிகக் கடுமை 

யான உழைப்பு . 
collate , ப . அருகருகே வை , ஒருங்கு வை ; நுணுக்கமாக 

ஒத்துப்பார் ; ஏட்டின் பக்க ஒழுங்கு ஆய்ந்து ஒப்பிட்டுப்பார் ; 
சீர்செய்து ஒழுங்காக அடுக்கு ; கோவில் மானியமளி . 
-collat eral , n . ஒன்றுபட்ட கிளை மரபினர் , அயல்கிளை 
வழி பொதுமரபுரிமையாளர் ; ஒன்றுபட்ட கிளை மரபுக் 
குரியது ; இணையுறவினர் ; சமகாலத்தவர் ; சமகாலத்தது ; 
எதிராளி, சரிசமப்போட்டிக்குரியது ; a . ஒரே மரபின் இரு 
வேறு கிளையில் தோன்றிய ; ஒத்திசைவான ; பக்கத்துக்குப் 
பக்கமான , உடனொத்த , உடனிணைவான ; உடனிகழ்ச்சியான ; 
துணைமையான ; துணையாதரவான ; ( தொ . ) collateral 

security , துணை ஈடு , துணைப் பிணையம் . 
colla tion , n . ஒத்துப்பார்த்தல் , சரிபார்த்தல் , ஒப்பாய்வு ; 
கோவில் மானிய நன்கொடை , ரோமன் கத்தோலிக்க நோன்பு 
நாட்களில் மாலை வேளையில் எடுத்துக்கொள்ளும் எளிய 

சிற்றுண்டி ; தனிப்பட்ட வேளைகளில் கொள்ளும் சிற்றுண்டி . 
coll eague, n . உடன் கூட்டாளி , ஒரே தொழிலகத்தோழர் , 

உடனுழைப்பாளர் . 
colleague , v . கூடி உழை , ஒத்துறவாடு , உடந்தையாக 

இருந்து சூழ்ச்சிசெய் . 
coll ect , n . துதிபாடற்றிரட்டின் சிறு வழிபாட்டுப்பகுதி , 

தனிவாசக உருவான வழிபாடு . 
collect , 0. ஒருங்குகூட்டு ; திரட்டு ; திரள் , கூடு ; உய்த்தறி , 

ஊகி ; எண்ணங்களை ஒழுங்கமை ; உள்ளத்தை ஒருநிலைப் 
படுத்து ; கட்டுப்படுத்தி ஆளு ; பணம் பிரி , வரி தண்டு ; 
( பே - வ . ) கொணர் . 
collectan ea , ( ல . ) n . pl . பல்கூட்டுத்திரட்டு , சில்லறைத் 

தொகுப்பு , 
collect ed , a . சேர்த்த ; தொகுத்த ; ஆர்ந்தமைந்த ; அறிவுத் 

தெளிவுள்ள . 
collect ing , 11. திரட்டுதல் ; a . திரட்டுகிற ; திரட்டுவதற் 
கான ; ( தொ .) collecting box , செடியின நூலறிஞரின் 

மாதிரிகள் சேர்க்கும் பெட்டி ; நன்கொடைப்பணப் 
பெட்டி . 
collec tion , n . ஒன்றுசேர்த்தல் , திரட்டுதல் ; நன்கொடை 
திரட்டுதல் ; திரட்டிய பணம் ; கூட்டம் ; திரட்டு ; திரட்டு 
நூல் ; கல்லூரி ஆண்டுக்கூற்றின் இறுதிக்காலத்தேர்வு ; 

நீரின் திரள் தேக்கம் ; குப்பையின் திரள் கூளம் . 
collec tive , 11. கூட்டம் , திரள் ; திரள்கூட்டு ; கூட்டாண்மை 

முறையின் ஆக்கக்கூறு , கூட்டின் பகுதி ; a . திரண்ட , முழு 
மொத்தமான ; கூட்டான ; 

தொகுக்கப்பெற்ற ; பொது 
வான ; ( இலக் . ) தொகுதி குறித்த ; ( தொ . ) collective 
agreement , கூட்டுப்பேரத்தின் பயனாக ஏற்பட்ட ஒப்பந்தம் ; 
collective bargaining, கூட்டுப்பேரம் , தொழில் முதல் 
வருடன் தொழிலாளர் கூட்டாக நடத்தும் பேச்சு வார்த்தை 
கள் ; collective security , கூட்டுப்பிணையம் , நல நாட்டமைப் 
பில் ஒன்று அனைத்துக்கும் அனைத்தும் ஒன்றுக்கும் பிணைய 

மாயிருக்கும் நிலை . 
collect ivise, U. பொதுமூலதன அமைப்பு உண்டுபண்ணு , 

கூட்டாண்மையாக்கு . 
collec tivism , n . கூட்டாண்மை , தொழில் மூலதனம் பொது 

வுரிமையால் இருக்க வேண்டுமென்ற கோட்பாடு . 
collec tivist, n . கூட்டாண்மைக் கோட்பாட்டாளர் ; a . 

கூட்டாண்மைக் கோட்பாட்டுக்குரிய . 
collec tor , n . வரிதண்டலாளர் ; இந்தியாவில் மாவட்ட 

முதல்வர் ; திரட்டாளர் , அரும்பொருள் மாதிரிகள் சேகரிப் 
பவர் ; சீட்டுத் தண்டுபவர் . 


collec torate, 11. இந்தியாவில் மாவட்ட முதல்வரின் பணி 
மனை ; மாவட்ட முதல்வர் ஆட்சியெல்லை ; மாவட்ட ஆட்சி 
முதல்வரின் பணிநிலை . 
colleen , n . பெண் , சிறுமி . 
coll ege , 1. கல்லூரி, பல்கலைக்கழகத்தோடு இணைந்த ஓர் 
பகுதி ; கல்விச்சாலை ; கல்லூரிக்கட்டிடம் ; கலைக் கழகம் , 
இலக்கிய உரிமைக்குழு ; இயல் நூலாராய்ச்சி உரிமைச் 
சங்கம் ; அரசியல் உரிமைக்குழாம் ; ( தொ . ) College of Arms , 
Herald s College , 1483 - இல் அமைந்த கட்டிய உரிமைக்குழு ; 
college of cardinals , போப்பாண்டவரைத் தேர்ந்தெடுக்கும் 
உரிமையாளர் குழு ; College of Justice , ஸ்காத்லாந்து நாட் 
டில் நடுவர்களையும் வழக்கறிஞர்களையும் உட்கொண்ட 
சட்டஞ்சார்ந்த குழு . 
coll eger , 11. கலைக்கழக உறுப்பினர் ; ஈட்டன் ( Eton ) கல் 

லூரியின் 70 உதவிநிதி மாணவருள் ஒருவர் . 
colle gial , a . கல்லூரி சார்ந்த ; கலைக்கழகத் தொடர்புடைய ; 
உரிமைக்குழுச் சார்பான ; ( தொ . ) collegial church , உரி 
மைக் - குழுவைக் கொண்ட திருக்கோயில் ; ஒன்றுக்கு மேற் 
பட்ட நல்லாயர்களையுடைய திருக்கோயில் . 
collegian, 1. 

கல்லூரி உறுப்பினர் ; கலைக்கழகத்தவர் ; 
உரிமைக் குழுவினர் ; கல்லூரி வாழ்நர் . 
colle giate, n . சிறைக்கைதி ; a . கல்லூரி சார்ந்த ; கலைக்குழு 
வுக்குரிய ; உரிமைக் குழுவிற்குரிய , கல்லூரி போன்ற ; 
கல்லூரியையுடைய ; கல்லூரி போன்ற அமைப்புக்கொண்ட ; 
ஓரமைப்பாகச் சேர்ந்துள்ள ; ( தொ . ) collegiate church , உரி 
மைக் குழுவினையுடைய திருக்கோயில் , ஒன்றுக்கு மேற்பட்ட 
நல்லாயர்களையுடைய திருக்கோயில் . 
coll et , n . வளையம் ; மணி பதிக்கும் சூழ் பதியம் . 
collide , U. மோது , இடி ; முரண்படு . 
coll ie , n . ஸ்காத்லாந்து நாட்டில் ( Scotland ) ஆடுகளின் 
காவலுக்குப் பயன்படுத்தப்படும் நாய் வகை , நீண்ட உரோம 
மும் கூர் அறிவுமுள்ள நாய் வகை . 
coll ier , 11 . நிலக்கரிச் சுரங்கத் தொழிலாளி ; நிலக்கரிக் 

கப்பல் ; நிலக்கரிக் கப்பலோட்டி , 
coll iery , n . நிலக்கரிச் சுரங்கம் . 
coll igate, U. தொடர்புபடுத்து , பொது விதியின் மூலம் 

இணைத்துக் காட்டு ; ஒன்றுபடுத்து , இணைத்துக்கட்டு . 
colliga tion , 11. இணைப்பு , பொது அமைதியின் கீழ்க் 

கொண்டு வருதல் . 
coll imate , . தொலைநோக்காடி முதலியவற்றில் விழிவரை 

நோக்குச் சரிசெய் ; ஒளிக்கதிர்களை இணைத்தியலுவி . 
collima tion , 11. நேர்வரிப்பாடு , தொலைநோக்காடியின் பார் 

வைக் கோட்டினை ஒழுங்குபடுத்தல் . 
coll imator , 11 , வரி நோக்காடி , இயந்திரக் கருவியை நேர் 
வரிப்படுத்துவதற்காக அதனுடன் இணைக்கப்படும் சிறு 
தொலைநோக்காடி ; வரிக்குழாய் , ஒளிக்கதிர் வண்ணப் 
பட்டையில் பட்டைமீது நேர் இணைவரிக்கதிர்களை வீசுகிற 
ஒளிக்குழாய் . 
collin ear , a . ஒரே நேர்கோட்டிலுள்ள . 
Coll ins , n . விருந்திற் கலந்துகொண்டபின் அதற்கு நன்றி 

அறிவிப்புத் தெரிவிக்கும் கடிதம் . 
coll iquate , 3. உருகவை , நலிவி , மெலிவி . 
colliguesc ence , n . எளிதில் இளகும் தன்மை . 
colli sion , n . மோதல் , கடுமையான இடி ; சண்டை ; கடுந் 

தாக்குதல் ; எதிர்ப்பு ; போர் ; முரண்பாடு . 
colli sion - mat , n . மோதலால் கப்பலில் ஏற்பட்ட துளையை 

மூடும் பாய் . 
coll ocate , v . ஒருங்கு வை ; ஒழுங்குபடுத்து ; சீர் செய் , 

அமைந்த இடத்தில் வை . 
colloca tion , 11 . இணைவமைதி , 

ஒழுங்கமைதி ; 
இரட்டைச் சொல் . 
coll ocutor , n . உடன் பேச்சாளர் . 


வகை 


206 


colour 


collocutory 
colloc utory , a . உடனிருந்து பேசுகிற . 
collod ion , 11. மரக்கூர் காலகைக் கரைசல் ; நிழற்படத் 
தொழிலிலும் அறுவை மருத்துவத்திலும் பயன்படும் மரக் 
கூற்று வெடியகக் கரைசல் . 
collogue , . மறைவடக்கத்துடன் பேசு , கூடிப்பேசு . 
coll oid , 11. கூழ்நிலைப்பொருள் , இழுதுப்பொருள் ; ( வேதி . ) 
கரைதக்கை , கரைந்த நிலையிலும் சவ்வூடு செல்லுமளவு கல 
வாப் பொருள் ; a . கூழான , இழுது நிலையுடைய ; கரை 

தக்கை நிலையுடைய . 
colloid al , a . கரை தக்கை நிலையுடைய , கரைந்த நிலையிலும் 

சவ்வூடு செல்லுமளவு ஒன்றுபட்டுக் கலவா த . 
coll op , 11. இறைச்சித் துணுக்கு ; பருத்த மனிதர்கள் - விலங்கு 

களிடத்துக் காணப்படும் சதைமடிப்பு . 
collo quial , a . பேச்சு வழக்கிலுள்ள ; பேச்சோடு தொடர் 

புடைய . 
collo quialism , a . பேச்சு வழக்குப் பாங்கு , பேச்சுப்படிவம் . 
coll oquist , 11. = collocutor . 
colloquy , n . உரையாடல் , பேச்சு ; குருசங்கத் திருக்கோயி 

லின் ( Presbyterian Church ) நீதி.சட்டமன்றம் . 
coll otype, 1. புத்தகப் படங்கள் விளம்பரங்கள் முதலிய 
வற்றை அச்சிடுவதற்காகக் கதிர் வேதி முறையில் உருவாக்கப் 
பட்ட மென் தகடு . 
collucta tion , 11. சண்டை , எதிர்ப்பு . . 
collude , . எதிரிகள் போலப் பாவித்துக் கூடிச்சதிசெய் , 

மோசடிக்கு உடந்தையாயிரு . 
collu sion , n . கூட்டுச் சதி , ஏமாற்று ; வழக்கில் எதிரிகள் 
போல நடித்து உள்ளாரக் கூடிச் சதிசெய்து ஏமாற்றுதல் ; 

இரகசிய ஏமாற்று உடன்படிக்கை . 
collus ive , a . மோசடியாக இணைந்து செய்யப்பட்ட ; மறை 

சூழ்ச்சியான . 
collu vies , n . திரண்ட குப்பைக் கூளம் ; வீணர் கூட்டம் , 

ஒழுங்கற்ற கும்பல் . 
coll y 1 , 11. = collie . 
coll y , U. நிலக்கரிப் புழுதியில் புரண்டு கரிபூசிக்கொள் . 
colly rium , 11. கண்ணுக்குத் தீட்டும் மை , அஞ்சனம் . 
coll ywobbles , n . ( பே - வ . ) வயிற்றில் இரைதல் , வயிற்று 

வலி . 
col ocynth , n . சுரைக்காய் 

வகை , 

சுரைக்காய் வகையி 
லிருந்து எடுக்கப்படும் பேதிமருந்து . 
co lon 1 , n . நிறுத்தக் குறிகளில் ஒன்று , முக்காற் புள்ளி ; 
தொடர்பொருள் தனிவாசகக் குறியீடு ; முரண் குறிப்புக் 
குறியீடு . - 
co lon , 11. பெருங்குடல் , குடல் வாலிலிருந்து மலக்குடல் 

வரையுள்ள பெருங்குடற்பகுதி . 
colon , 11 . எல் சல்வடார் ( El Salvador ) கோஸ்டா ரீகா 

( Costa Rica ) ஆகிய இடங்களின் பொதுவழக்கு நாணய வகை . 
colon el , 11. படைப்பகுதி முதல்வன் ; துணைத்தலைவன் . 
Col onel - Comm andant , 11. உயர் பணிமுதல்வர் , துணை 

மைத் தலைவர் . 
colon elcy , 11. படைப்பகுதித் தலைவனின் ஆட்சிப் படிமை , 

துணைத் தளபதி நிலை . 
col onel - in - chief , 11. மதிநிலைத் துணைத்தளபதி . 
col onelling , n . துணைத்தளபதியாகச் செயலாற்றுதல் . 
colon ial , 11. குடியேற்ற நாட்டினர் ; வந்தேறு குடி ; a . குடி 
யேற்றஞ் சார்ந்த ; குடியேற்ற நாட்டைச் சார்ந்த ; குடி 
யேற்ற நாட்டின் இயல்பான ; ( தொ . ) colonial animals , 
உடலினைந்து ஓருயிர்போல வாழும் பல தனி உயிரிகள் ; 
colonial experience man , ஆஸ்திரேலியாவில் அறிமுக 
மில்லாத புது நண்பன் ; பழகும் மாணவன் ; colonial system , 
குடியேற்ற நாட்டுக்கொள்கை ; குடியேற்ற நாட்டு வளத்தைத் 
தாய்நாடு பயன்படுத்தும் கொள்கை . 


colon ialism , 11. குடியேற்ற நாட்டு வாழ்க்கை மரபு ; குடி 
யேற்ற நாட்டுப் பேச்சு மரபு ; குடியேற்றக் கோட்பாடு , குடி 
யேற்ற நாடுகள் தாய்நாட்டு நலத்திற்காகப் பயன்படுத்தப்பட 
வேண்டியவை என்ற கொள்கை . 
col onist , 1. குடியேற்ற நாட்டவர் ; தேர்தல் வேலைக்காக 
அமர்த்தப்பட்ட வாக்காளர் ; ( தாவ . ) பண்படுத்தப்பட்ட 
நிலத்துக் களை . 
coloniza tion , 11. குடியேற்றம் ; குடியேற்றப்பண்பு , புது 

நாட்டில் குடியேறல் ; குடியேற்ற நிலை , 
col onize , . குடியேற்ற நாடு அமை ; குடியேற்ற நாடாக்கு ; 
கட்சி நலங்கருதித் தேர்தல் தொகுதிக்குள் வாக்காளர்களை 
உண்டுபண்ணு ; குடியேறுவி , குடியேற்று . 
colonnade , n . சம இடைவெளிகளில் நிறுத்தப்பட்ட தூண் 

களின் வரிசை ; சாலை மரங்கள் வரிசை . 
col ony , n . குடியேற்ற நாடு ; குடியேற்றம் , புதுக்குடியிருப்பு ; 
கடல் கடந்த குடியமைப்பு , நாடு கடந்த குடியினம் ; வந்தேறு 
குடி ; நகரின் அயல்நாட்டுக் குடியிருப்பு ; தொழிலாளர் தனிக் 
குடியிருப்பு ; தனிக்குடியமைப்பு ; குடியமைப்பிடம் ; ரோமரின் 
பாளையக் குடியமைப்பு ; கிரேக்கக் கடல்கடந்த இனக்குடிப் 
பகுதி ; ( உயி . ) இன வாழ்வுக் கூட்டமைவு ; ( உயி . ) அணு 
உயிர்க்குழு . 
col ophon , n . ஏடு குறித்த தகவலை உட்கொண்டிருந்த பழங் 
காலப் புற அணியுரை , பின்னணியுரை ; வெளியீட்டாளர் 
பொறிப்புச்சின்னம் . 
coloph ony, n. கருப்பூரத் தைலம் வடிக்கும்பொழுது 

கிடைக்கும் மிகுதிப்பொருள் வண்டலான பிசின் வகை . 
coloquin tida , n . = colocynth . 
Colora do bee tle , 1. உருளைக்கிழங்கை அழிக்கும் கறுப்புக் 

கோடுகள் உள்ள மஞ்சள் நிற அமெரிக்க வண்டு வகை . 
colora tion , n . வண்ணந்தீட்டும் முறை ; வண்ண அமை 

வொழுங்கு ; இயற்கைவண்ண அமைதி ; பன்னிற அமைதி . 
coloratur a , ( இத். ) n . ( இசை . ) வாய்ப்பாட்டின் இன்சந்தப் 
பகுதிகள் ; a . பகட்டான ; அணிமயமான ; ( தொ . ) coloratura 
soprano , பகட்டான பகுதிகளைப் பாடக்கூடிய உச்சக்குரல் ; 
பகட்டிசை பாடக்கூடிய உச்சக்குரலுடையவர் . 
colorif ic , a . நிறம் உண்டாக்குகிற ; மிகுநிறம் ஊட்டப் 

பெற்ற . 
colorim eter , n . நிறமானி, வண்ணத்தை அளக்கும் கருவி , 
coloss al , a . பேருருவம் படைத்த ; பேருருவச்சிலை போன்ற , 

பிரம்மாண்டமான . 
colosse um , 11. ரோம் நகரத்தின் நடு வட்டரங்கிலுள்ள மிகப் 

பெரிய கேளிக்கைக் கூடம் ; பெரிய கேளிக்கைக் கூடம் . 
coloss us , a . பேருருவச்சிலை , அரக்க வடிவம் ; ரோட்ஸ் 
( Rhodes ) துறைமுக வாயிலில் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த 
கிரேக்க மாபேருருவச்சிலை . 
colostra tion , n . குழந்தைநோய் வகை , ஈன்றணிமைக்குழவி 

அருந்தும் முதற்பாலால் ஏற்படும் நோய்வகை . 
colos trum , n . குழவி முதலில் உண்ணும் தாய்ப்பால் . 
colot omy , 11. பெருங்குடல் இறுதியில் கீறிச் செயற்கைக் 

குதம் உண்டாக்குதல் . 
colo ur , 11. நிறம் , வண்ணம் ; வெண்ணிற ஒளியினின்றும் 
பிரிக்கப்படக்கூடிய பகுதி ; முகத்தில் தோன்றும் குருதிக் 
கனிவு : ஐரோப்பியரல்லாத மரபினம் ; மரபினக்கலப்பு ; 
தோற்றம் ; புறக்காட்சி ; காரணம் ; போலிக்காரணம் 
பொன் துகள் ; அணியழகு ; போலிப்பகட்டு ; விளக்கக் 
காரணம் ; போலிவிளக்கம் ; சாயல் ; ஒளிமறைப்பு ; சாயம் ; 
களை , பொலிவு ; ( இசை. ) பண்பு ; பண்புவளம் ; பல்திற 
உணர்ச்சி வன்மை ; இயல்பு ; தொனி ; பொருளின் நயம் ; 
அணியழகு நடை ; தனிப்பண்பு , தனிக்குறிப்பு விவரம் ; 
படையின் கொடி ; V. நிறமேற்று ; வண்ணந்தீட்டு ; கறைப் 
படுத்து ; மிகைப்படுத்து ; உருமாறுபடுத்து ; முனைப்பாக்கிக் 


. 


207 


comb 


colourable 


காட்டு ; தவறாக விவரி ; வண்ணங்கொள் ; சிவப்பாகு ; 
வெட்கப்படு ; ( தொ . ) come off with flying colours , 
வாகைமுடி , நிறைவேற்றி மகிழ் ; come out in one s true 
colours , உண்மை இயல்போடு தோற்றமளி ; false colours , 
போலிநடிப்பு : fear no colours, எதிரிக்கு அஞ்சாதே ; 
give colours , நம்பக்கூடிய நிலை அளி ; high colours ,, 
மேனியின் செந்நிறம் ; join the colours , படையிற் சேர் ; 
lose colour , வனப்பிழ ; nail one s colours to the mast , 
கட்சியில் ஈடுபடு ; செயல் திட்டத்தில் இறங்கு ; off colour , 
வாடிய ; மங்கிய ; நலமிழந்த ; உச்சநிலை கழிந்துவிட்ட , 

இறங்குமுகமான . 
col ourable , a . நல்ல தோற்றமுள்ள ; நன்கு மறைக்கும்படி 

அமைந்த . 
coloura tion , n . = coloration . 
col our - blind , a . சில நிறங்களைப் பிற நிறங்களினின்றும் 

பிரித்தறிய இயலாத ; சில நிறங்களைக் காண இயலாத . 
col our - cast , 11. வண்ணத் தொலைக்காட்சிப் பரப்பீடு . 
col oured , a . நிறமுள்ள ; வெண்மையல்லாத பிற நிறம் 

வாய்ந்த ; ஐரோப்பிய இனமல்லாத வேறு மரபினத்தைச் 

சார்ந்த . 
col our - film , 1. வண்ணத் திரைப்படச்சுருள் . 
col our - filter , 11. வேண்டிய சில நிற ஒளிக்கதிர்களை மட்டும் 

ஊடுருவவிடவல்ல திரைத் தகடு . 
• col ourful , a . வண்ணப்பகட்டான ; பல நிறங்களுடைய ; 

முனைப்பான தோற்றமுடைய , விளக்கமாகத் தெரிகிற . 
col our - hearing, 11. வண்ண ஓசைத்தொடர்பிணைவு . 
col ouring, n . வண்ணப்பொருள் ; பொருளின் இயல்பான 

நிறம் , நிற அமைதி ; நிறஒழுங்கு ; வண்ணந்தீட்டும் முறை ; 

தோற்றம் , சாயல் . 
col ourist , n . 

வண்ண 

ஓவியர் ; வண்ணத்திறங்களின் 
வல்லுநர் . 
col ourless , a . நிறமற்ற ; பளிங்கு போன்ற ; தெளிவான ; 

வெளிறிய ; பொது நிலையான ; தனித்தன்மையற்ற . 
col our - line , 11 . வெள்ளையர்களுக்கும் மற்றவர்களுக்கும் 

இடையே காட்டப்படும் சமூகச்சார்பான வேறுபாட்டுணர்ச்சி . 
•col our - man , n. வண்ண வணிகர் , சாயங்களை விற்பவர் ; 

வண்ணப்பொருள் உண்டுபண்ணுபவர் . 
col our - music , 11. இசை இயல்பினை வண்ணங்கள் மூலம் 

திரையில் காட்டும் கலை . 
col our - organ , n . இசை இயல்பினை வண்ணங்கள் மூலம் 

திரையில் காட்ட உதவும் கருவி . 
col our - party , 11. பிரிட்டிஷ் படைப் பிரிவின் கொடிக் 

காவலர். 
col ours , 11. pl . நிறுவனச்சின்னம் ; கொடி . 
col our - scheme, 1. நிற அமைப்பு பற்றிய திட்டம் , நிறக் 

கலப்பமைதித் திட்டம் . 
col our - screen , 11. = colour - filter . 
col our - ser geant , 11. கொடிப்படைக் காவலன் . 
col oury , a . வண்ண மிகுதியுடைய . 
col portage , 11. திரிந்து விற்பவர் மூலம் நூல்களின் பரப்புறு 

விற்பனை . 
colporteur , n . சமய நூல்களைத் திரிந்து விற்பவர் . 
colt , n . குதிரைக்குட்டி ; தடுமாற்றமுடையவன் ; அனுபவ 

மில்லாத இளைஞன் , விளையாட்டுத்துறையில் கற்றுக்குட்டி ; 
ஒட்டகம் அல்லது கழுதைக்குட்டி ; ( கப் . ) தண்டனைக்குரிய 
சாட்டை வார் ; 3. ( கப் . ) தண்டனைக்குரிய சாட்டைவாரால் 

அடி . 
Colt , 11 , சாமுவேல் கோல்ட் ( Samuel Colt 1814-1862 ) என்பவ 

ரால் கண்டுபிடிக்கப்பட்ட கைத்துப்பாக்கி வகை . 
col ter , 11. = coulter . 


colt ish , a . குதிரைக்குட்டி போன்ற , துள்ளிக் குதிக்கின்ற ; 

குறும்புத்தனமான . 
col ubrine , a . பாம்பு போன்ற ; நஞ்சில்லாப் பாம்பினம் 

சார்ந்த . 
colu go , n . பறப்பதுபோலத் தோன்றும்படி தாவும் வாலில் 

லாக் குரங்கினத்தின் வகை . 
columbar ium , 11. புறாக்கூடு ; இறந்தவர்களின் சாம்பல் 
கொண்ட தாழிகள் வைப்பதற்குரிய புறாக்கூடு போன்ற 
அமைப்புடைய மாடம் ; உத்தரங்களின் நுனி பொருந்து 
வதற்காகச் சுவரில் உள்ள பள்ளம் . 
col umbary , 11. புறாக்கூடு . 
Colum bian , a . அமெரிக்காவைச் சார்ந்த ; பதினாறு அலகுப் 

புள்ளி அளவுள்ள அச்செழுத்து வகை . 
col umbine , n . புறாக்கூட்டமைவுடைய மலர்களைக்கொண்ட 
செடிவகை ; a . புறாவினுக்குரிய ; புறாப்போன்ற ; புறாநிறங் 
கொண்ட . 
Colum bine , 11. அவிநயக்கூத்திலே விகடனின் காதலியான 

நடிகை . 
colum bite , 11. கனிப்பொருள் வகை . 
colum bium , 1. ( வேதி . ) அணு எண் 41 கொண்ட உலோகத் 

தனிமப்பொருள் . 
col umel , 11. சிறு தூண் ; சிறு பத்தி . 
columell a , 11. திருகு சுருளாய் அமைந்த ஒருவழி அடைப் 
பிதழின் நடு அச்சு ; முதுகெலும்புள்ள கீழ்த்தர விலங்குகளின் 
செவியெலும்பு ; பாசியின் சிதல் விதைப்பெட்டியின் நடுக் 
கோடு ; சூலறை வெடித்துத் திறந்தபின் உள்ளே எஞ்சி 
யிருக்கும் நடுப்பகுதி . 
col umn , n, தூண் ; தூபி ; படையின் நீளணி ; நிமிர்நிலை 
அணிவரிசை ; பக்கத்தின் அகலக் கூ றான பத்தி நிரல் ; 
பத்திரிகை நிரலணி , பத்திரிகைத் தனிப்பகுதி ; நரம்பு நாள 
மையம் ; தோட்டச் செடி வகையின் தண்டு . 
column nal , colum nar , a . தூணினைச் சார்ந்த ; தூண் 

போன்ற ; பத்தியாய் அமைந்த . 
col umnated , col umned , colum niated , a . 

தூண் 
களுள்ள ; பத்திகளுள்ள . 
columnia tion , n . தூண்கள் அமைத்தல் , தூண்களின் 

ஒழுங்கமைப்பு . 
col umnist , 1 . பத்திரிகையில் குறிப்பிட்ட பத்தியில் 

தொடர்ந்து எழுதுபவர் . 
colure , 11. ஒன்றையொன்று செங்கோணமாக வான துருவங் 

களில் வெட்டிக் குறுக்கிடும் இரு நிரைவட்டங்களில் ஒன்று . 
col za , 11. = cole -seed . 
com a , 11. இயல்பு கடந்த ஆழ்ந்த உறக்கநிலை , எல்லா 

உணர்ச்சியும் இழந்த முழு மயக்கநிலை ; செயலின்மை . 
com a ?, 1. ( தாவ . ) விதை நுனியின் குஞ்சம் ; மரத்தின் 
உச்சித் தழைக்கொத்து ; ( வான் . ) வால் வெள்ளியின் தலைப் 
புறத்தில் மேகம் போன்று சூழ்ந்துள்ள உறை ; ( தொ . ) 
Coma Berenices , வடக்குத் திசையிலுள்ள விண்மீன் குழு. 
co mal , co mate, a . ( தாவ . ) மரஉச்சியின் தழைக்கொத்துச் 

சார்ந்த ; ( வான் . ) வால் வெள்ளியின் தலைப்புச் சார்ந்த . 
com atose, a . உணர்விழப்பால் தாக்கப்பட்ட ; அரைகுறைத் 

தூக்கமான ; மயக்கமான . 
comb , 11. சீப்பு ; சீப்பு போன்ற கருவி ; இழைமங்களைத் 
துப்புரவுப்படுத்தும் பல்வரிசையுள்ள வார்கருவி ; பறவைகளின் 
கொண்டை ; அலைஉச்சி ; கூரை அல்லது மலையுச்சி ; தேன் 
கூடு , தேனடை ; 3. சீப்பினால் ஒழுங்குசெய் ; துப்புரவாக்கு ; 
சீவு ; வாரு , குதிரையைத் தேய் ; முழுதும் தேடிப்பார் ; 
கடுமையாக அலசிப்பார் ; தேடி ஒழி ; அலசித்திரட்டு ; 
சுருண்டு திரள் ; வெண்ணுரையோடு சிதறு . 
comb , 1. காடார்ந்த ஆழ்ந்த சிறு பள்ளத்தாக்கு ; குன்றின் 

சரிவிலுள்ள குடைவு . 
comb * , 11 , முகத்தலளவைக்கூறு ( நான்கு மரக்கால் ) . 


2081 


comfit 


விளைவாகு : 


combat 
com bat , n . சண்டை , போர் ; ப . எதிர் ; போரிடு ; எதிர்த் 
துப்போராடு ; 

மல்லாடு ; போட்டியிடு ; எதிர்த்துநில் ; 
வாதிடு ; சொற்போர் செய் ; உழன்று முயற்சிசெய் . 
com batable , a . போரிடும் இயல்புள்ள. 
com batant , n . பொருநர் , 

போரிடுபவர் , சண்டையில் 
ஈடுபடுபவர் ; a . போரிடுகிற ; சண்டையில் ஈடுபடுகிற , 

போர் நாட்டமுள்ள . 
com bative , a . எதிர்ப்புச் செய்கிற ; சண்டைக்குணமுள்ள , 

போர் மனப்பான்மையுடைய . 
combe , 11. = comb ?. 
com ber 1 , 11. கம்பளி சிக்கெடுப்பவர் ; தூய்மையாக்குபவர் , 

வார் கருவி ; சுருள்பேரலை , நுரையுடைய நீண்ட அலை . 
com ber 2 , a . கடல் மீன் வகை ; முள்மீன் இனம் . 
combina tion , n . இணை தல் , ஒன்று சேர்தல் ; செயற் 
கூட்டுறவு , தனிப்பொருள்களின் இணைப்பு ; பக்கவண்டி , 
இணைப்புள்ள இயங்கு மிதிப்பொறி வண்டி ; பொதுநோக்கிற் 
காக ஒன்றுசேர்ந்த குழு ; சேர்மானம் . 
combina tion - room , 11 . கேம்பிரிட்ஜ் ( Cambridge ) பல் 

கலைக்கழக உறுப்பினர்களின் பொது அறை . 
combina tions , n . pl. கையில்லாத சட்டையும் குறுங்கால் 
சட்டையும் இணைந்த முழு உள்ளாடைத்தொகுதி ; ( கண . ) 
சேர் வகைகள் , குறிப்பிட்ட உருக்கள் குறிப்பிட்ட தொகை 
யடுக்காக இணையும் வகைப்படிவங்கள் . 
com bine1 , 1. வணிகச்சங்களின் கூட்டு நிறுவனம் ; பொறுப் 
பாட்சிக் குழு ; 

அறுவடைக் கருவியோடு போரடிக்கும் 
கருவியும் இணைந்த கூட்டுப்பொறி . 
combine , ப . ஒருங்கிணை , ஒன்றுசேர் ; திரள் , ஒன்றுகூடு ; 
நெருங்கித் தொடர்புகொள் ; ஒத்துழை ; ( வேதி . ) இணைத் 
துருவாக்கு ; இணைந்து உருவாகு . 
combi ngs , n . pl . சீவப்பட்ட மயிர்க்கூளம் , வாரப்பட்ட 

இழைக்கூளம் . 
comb - out , n . தேடிப்பார்த்துத் தேவையற்றதை நீக்கும் 
முறை ; இராணுவப் 

பணிக்குத் 

தகுதியுடையவர்களைத் 
தேடிப் பிடிக்கும் முறை , 
combur gess , 1. தன்னாட்சி பெற்ற நகரத்தின் உடன் 

உரிமைக் குடிமகன் . 
combust , n . சுட்டெரிக்கப்பட்ட பொருள் ; a . கதிரவனால் 
எரிக்கப்பட்ட ; கோள்கள் வகையில் கதிரவனிடமிருந்து வரும் 
கடுவெப்பு எல்லைக்கு ( 8 ) பாகை அளவுக்கு ) உட்பட்ட . 
combustibil ity , 11. எரியும் தன்மை . 
combus tible , 11. தீப்பற்றி எரியக்கூடியபொருள் ; a . தீப் 

பற்றி எரியக்கூடிய ; எளிதில் தூண்டிவிடப்படத்தக்க . 
combus tion , 

1 , 11. எரிதல் ; தீயின் எரிப்பாற்றல் ; உள்ளெரி 
தல் ; கருகுதல் ; உயிரகக் கலப்பால் மாறுபடல் ; குமுறல் ; 
குழப்பம் ; ( தொ . ) spontaneous combustion , தன்னிடத்தி 
லேயே எழும் வெப்பத்தினால் தீப்பற்றிக்கொள்ளும் இயல்பு . 
combust ive , a . எளிதில் தீப்பற்றும் தன்மையுள்ள , தீப் 

பற்றத்தக்க . 
come 1 , ப . வா ; அணுகு ; அணுகிவா ; நிலைக்கு வந்துசேர் ; 
வெளிப்படு ; வந்தணை ; கொணரப்பெறு ; வந்து விழு ; 
வந்திறங்கு ; வந்துறு ; நிகழ் , நேரிடு ; ஆகு ; உண்டாகு ; 
மொத்தமாகு ; எட்டு , அடை ; ஆகத்தொடங்கு ; உருவாகு ; 
செயலாற்று ; ( தொ . ) as they come , இயல்வரவு முறைப்படி , 
வருந்தோறும் அம்முறையிலேயே ; come about,, 
நேரிடு ; 

come and go , ஊசலாட்டம் , அலைவு ; come at , 
எட்டு ; அடை ; சேர் ; come back , திரும்பிவா , மீண்டும் 
மக்கட் செல்வாக்கு பெறு ; come by , நெருங்கு ; கடந்து 
செல் ; அடை , பெறு ; come down , இறங்கி வா ; இழிநிலை 
அடை ; come down upon , கடுமையான கண்டனத்துக்கு 
ஆட்படுத்து , கண்டிப்பாக நடத்து ; come down with , 

, 
பணம் கட்டிவை , உடனடியாகக் கொடு ; come high , மிகுச் 
செலவாகு , பெருவிலை பெறு ; come home , தன் வீடு திரும்பு , 


தன் இடத்துக்குவா ; கருத்தில் அல்லது உணர்ச்சியில் நன்கு 
பதிவுறு ; ( கப் . ) நங்கூரத்தின் வகையில் அடிநிலத்திலிருந்து 
எளிதாக மேலெழு ; come in , நுழை ; பணி , இணங்கு ; 
விட்டுக்கொடு ; come in for, தன் பங்காகக் கொள்ளும் தகுதி 
பெறு ; தற்செயலாகப் பெறு ; come into , மரபு வழியாகப் 
பெறு , மரபுரிமையாளனாகு ; come low , குறைவிலை பெறு ; 
குறைந்து செலவாகு ; come of , மரபில் வா ; மரபுக்கு உரிமை 
ஆகு ; come of age , உரிய அகவை பெறு , சட்ட நிறைவு 

பதடை ; come off , வந்துவிடு ; கழன்றுவிடு ; வெளிவா , 
விட்டு வெளியேறு ; விடுவிக்கப்பெறு ; நிறைவெய்து ; 
come on , முன்னேறு ; வந்து தொடங்கு ; வந்து தெரிவி ; 
எதிர் , தாக்கு , எதிர்த்துப்பார் ; come out , வெளிவா , வெளி 
யிடப்பெறு ; 

தெரியவரலாகு ; சமுதாயத் 
தொடர்புகொள் ; வெற்றியுடன் மீளு ; வெளிப்படு , காட்சிப் 
படு ; தோற்றமளி ; வெளியேறு ; come out with , சொல்லு ; 
உரை ; கூவு ; உரத்துப்பேசு ; come over , நிகழ் ; வந்து நேர் ; 
மனத்தில் தோன்று ; come round , சுற்றுப் பாதையில் வா ; 
உலாவா , சுற்றிப்பார்க்கச்செல் ; இயல்பாக நிகழ் ; திரும்பச் 
செய் ; திரும்பு ; மனமாறிச் சாதகமாகு : மயக்கந்தெளிவுறு ; 
come short , தவறு ; தோல்வியடை ; தகுதி குறைபடு ; 
come short of , பெறமுடியாமல் தவறு , சிறிது குறையால் 
உரிமையிழ ; come to , பெறு ; தொகையாகு ; திரும்பவும் 
தெளிநிலை பெறு ; come to grief , கடுந்துன்பத்தை அடை ; 
come to oneself , இயல்பான தன்னிலைக்குத் திரும்பு ; come 
to pass , நிகழ் , நடைபெறு ; come to stay , நிலையாகிவிடு ; 
நிலையாயிரு ; come true , மெய்யாகு ; நிறைவேறு ; come 
under , உட்படு , பாற்படு , சேர்க்கப்படு ; come up, காட்சி 
யளி , தோன்று ; come upon , தாக்கு ; பாதிக்கவை , மீது 
பொறுப்பு ஏற்று ; கண்ணுறு , சந்தி ; come up with , 
தொடர்ந்து சென்று எட்டு , உடனொத்துச் சென்றுசேர் ; 
to come , வருகிற , வருங்காலத்துக்குரிய . 
come , int . ஊக்குரை அல்லது எதிர்ப்பு அல்லது கடிதல் 

அல்லது தடை குறிக்கும் சொல்லசை . 
come -and - go , n . போக்குவரவு . 
come - at - able, a . கிட்டக்கூடிய ; அணுகக்கூடிய . 
come - back , 1. திரும்பிவருதல் ; மீட்டுயிர்ப்பு ; புதுப்பிப்பு ; 

எதிருரை , தெறியுரை . 
co - medd le , 1. கல , கூடியுறவாடு . 
comed ian , n . இன்ப இயல் நாடக ஆசிரியன் 

களிநாடக 
நடிகன் . 
comedienne , n . இன்பநாடக நடிகை . 
comediett a , n . நகைச்சுவை சிறுதுணுக்கு . 
com edist , n . இன்பியல் நாடக ஆசிரியர் . 
com edo , n . தோலடியில் காணப்படும் கரியமுகடு கொண்ட 

வெண்ணிறமான சுரப்பி வகை . 
come down , 11. இறக்கம் ; தன் மதிப்புக்கேடு ; இழிவு. 
com edy , 1. நகைச்சுவை நாடகம் ; இன்பியல் நாடகம் ; 
மகிழ் முடிவுக் கதை ; நகைச்சுவையைக் குறிப்பாகத் தெரி 
விக்கும் நிகழ்ச்சி . 
com ely , n . மகிழ்ச்சி உண்டாக்குகிற ; நயஞ்செறிந்த ; 

அழகுள்ள ; ads . அழகான தன்மையில் . 
come - cff , 11. முடிவு ; கடமையினின்று நழுவுதல் . 
come - 0 -will , n . தன்னியல்பாக வருதல் ; முறைகேடாகப் 

பிறந்த குழந்தை . 
com er , n . வந்திருப்பவர் ; நம்பிக்கையளிப்பவர் , 
comes tible , a . தின்னத்தக்க . 
comes tibles , 11. pl . தின்பண்டங்கள் . 
com et , 11. வால்மீன் , வால்வெள்ளி . 
com et - finder , n . வால்வெள்ளி ஆய்வுத் தோலைநோக்கி . 
com fit , n . இனிப்புத் தின்பண்டம் , சர்க்கரையால் சூழப்பட்ட 
கொட்டை வகை . 


நிகழ் , 


2391 


comfort 


commentation 


மைய 


உடைமை 


com fort , 11. ஆறுதல் , தேறுதல் , ஊக்குதவி ; ஓய்வமைதி ; 
இன்பநலம் , வாய்ப்புநலம் ; துணைவர் ; துணை தருவது ; 
இன்பமளிப்பது ; ஆறுதலளிப்பது ; அன்னவகையின் தூவி 
களாலான திண்டு ; 3. துயராற்று ; நோவு தணி ; ஆறு 
தலளி ; தளர்வகற்று , ஓய்வமைதி வழங்கு ; இன்ப வாய்ப்பு 
நல்கு ; மகிழ்ச்சியூட்டு ; ( தொ . ) cold comfort , மிகச் சிறு 
நலம் ; வசதிக்குறைவு . 
com fortable, a . ஆறுதலளிக்கக்கூடிய ; மகிழ்ச்சி வாய்ந்த ; 

அமைதியான . 
com forter , 1. ஆறுதலளிப்பவர் , அமைதி நல்குபவர் ; 
தேற்றரவாளர் ; நீண்ட ஒடுக்கமான கம்பளிக் கழுத்துக் 
குட்டை ; பொய்ப் பாற்காம்பு ; . ( தொ . ) Job s comforter , 
ஆறுதல்கூறி ஊக்கங்கெடுக்கும் அறிவுரையாளர் ; the 
Comforter , பரிசுத்த ஆவி . 
com ic , n . நகுமியல்பு , நகுதிறம் ; நகைச்சுவை நடிகர் ; 
விகடன் ; நகைச்சுவைப் பத்திரிகை ; a . இன்பியல் நாடகம் 
சார்ந்த ; நகைப்பூட்டுகிற ; வேடிக்கையான . 
com ical , a . நகைப்புக்கிடமான ; கோமாளித்தனமான , 

விசித்திரமான . 
Com inform , 11. 1947 - ஆம் ஆண்டில் நிறுவப்பட்ட உலகப் 
பொதுவுடைமை 

நிலையம் ( Communist Information 
Bureau ) . 
com ings - in , n . வருவாய் . 
Com intern , n . அனைத்து நாட்டுப் பொது 
அமைப்பு , 1947 - ஆம் ஆண்டுக்குமுன் இருந்த மூன்றாவது 
உலகத் தொழிலாளர் பொதுவமைப்பு . 
comique , n . நகைச்சுவை நடிகர் அல்லது பாடகர் . 
comitadj i , n . பல்கேரிய ( Bulgaria ) நாட்டுப் புரட்சிக் குழு 

வின் உறுப்பினர் ; பல்கேரிய கொள்ளைக்காரர் . 
comita tus , 11 . அரசிளங்குமரனின் வழித்துணை , மெய்க் 

காவலன் ; மாவட்டம் , கோட்டம் . 
comit ia , 11. pl . குற்ற நடுவர்களைத் தேர்ந்தெடுப்பது - சட்டங் 
களை நிறைவேற்றுவது முதலியவற்றைச் செய்யும் ரோம் 
நாட்டுப் பேரவைகள் . 
com ity , n . மட்டுமதிப்பு , மரியாதை ; பண்பமைதி , பழக்க 
வழக்க ஒழுங்கமைவு ; ( தொ . ) comity of nations , 
அனைத்து நாட்டுச் சட்ட ஒப்புரவுப்பண்பு , கூடுமானவரை ஒரு 
நாட்டுச்சட்டம் மற்றொரு நாட்டில் செயற்படும் ஒழுங் 
கமைவு . 
comm a , 11. காற்புள்ளி, கால்மாத்திரை நிறுத்தக்குறி ; மிகச் 
சிறு இடைவெளி ; சிறு நிறுத்தம் ; சிறிய இடைத்தொடர்பு 
முறிவு ; ( இசை . ) நுணுக்க இடையீடு ; ( தொ . ) comma 
bacillus , வாந்திபேதி நுண்மம் ; comma butterfly , பின் 
சிறகில் கால்நிறுத்தப் புள்ளிபோன்ற வெண் குறியுள்ள 
வண்ணத்துப்பூச்சி ; inverted commas , மேற்கோள் குறிகள் . 
command , 11. ஆணை ; அதிகாரம் ; ஆதிக்கம் ; கட்டுப் 

பாடு ; கட்டளை ; கட்டளை இடப்பட்ட செய்தி ; I. ஆணை 
யிடு , அதிகாரம் செலுத்து ; செயற்படும்படி செய் ; ஆட்சி 
செலுத்து ; ( தொ . ) at command , தேவைக்குக் கிடைக்கக் 
கூடிய ; command paper , அரச ஆணையால் 

பாராளு 
மன்றத்தின் முன் வைக்கப்படும் தாள் ; command performance , 
அரச ஆணையால் நடத்தப்படும் செயல் , காட்சிச் செயல் . 
commandant , 1. படைத்தலைவன் . 
commandeer , ப . இராணுவ சேவைக்குக் கட்டாயப்படுத்து 
அல்லது இராணுவ பணிக்குக் கைப்பற்று ; படைத்துறைக் 
காகக் கைப்பற்று . 
comman der , n . படைத்தலைவர் , ஆணை அதிகாரி ; கப்பற் 
படையில் மாலுமிக்கு அடுத்த அதிகாரி , மேலாள் ; வீரத் 
திருவுடையர் ; ( தொ . ) Commander of the Faithful , இஸ்லாமிய 
நாட்டுத் தலைவர்களின் விருதுப்பெயர் , கலீபாக்களின் 
பட்டப்பெயர் . 

27 


Comman der - in - Chief , முதற்பெரும் படைத் தலைவர் . 
command ery , n . ஆணை அதிகாரியின் மாவட்டம் . 
comman ding , a . ஆண்மையுடைய , பணியவைக்கத்தக்க ; 
மனத்தில் பதியவைக்கத்தக்க ; மேம்பட்ட ; முனைப்பான ; 
விரிந்த சூழ்புலக் காட்சியையுடைய . 
command ment , 11 . ஆணை , கட்டளை ; விதி ; ( தொ . ) 
the ten commandments , மோசேயினால் கொடுக்கப்பட்ட 
பத்துக்கட்டளைகள் . 
comman do , n . போர்முனைக்கு அனுப்பப்படும் சிறப்புப் 
படைப்பிரிவு ; ( தொ . ) on commando , களப்போர்பணி 
புரிகிற . 
Comman do , n . இரண்டாம் உலகப்போரில் ( 1939-1945 ) 

பிரிட்டிஷ் பேரரசுத்துறை அதிர்ச்சித் தாக்குதல் படை . 
comine il faut , ( பிர . ) a . ஒழுங்கான , நயத்தக்க . 
commem orate , v . நினைவுவிழாக் கொண்டாடு ; நினைவுச் 
சின்னமாகப் பேருரையாற்று ; நி னை வி னைப் பேணிக் 
காப்பாற்று ; நினைவுச் சின்னம் நாட்டு ; எழுத்துருவில் நிலை 
நிறுத்து . 
commemora tion , 11. நினைவுவிழா ; நினைவுக்காப்பு ; நினைவு 
வழிபாடு ; வழிபாட்டில் நினைவுக்குறிப்பு ; வழிபாட்டில் 
புனிதர் பற்றிய நினைவுக் குறிப்பீடு ; ஆக்ஸ்போர்டுப் பல் 
கலைக் கழகத்தில் நிறுவன முதல்வர் ஆண்டு நினைவு 
விழா . 
commem orative , commem oratory , a . நினைவுக்குரிய , 

நினைவு வைக்கத்தக்க . 
commence , . தொடங்கு ; தோற்றுவி ; புகுமுகம் செய் ; 

முழுநிறைவான பல்கலைக்கழகப் பட்டம் பெறு . 
commence ment , 1 . தொடக்கம் ; பல்கலைக்கழகங்களில் 

பட்ட நிறைவுரிமையளிப்பு வினைமுறை ; பட்டமேற்பு . 
commend , ப . அடைக்கலமாக ஒப்படை ; தகுதியுடையது 
என மேவி உரை , நலம் கூறு ; பரிந்துரை, புகழ்ந்துரை ; 
அணி செய் ; அழகுபடுத்து ; ( தொ . ) commend me to , 
அன்போடு நினைவு கூர் ; தகுதி எனக்கருதி அளி . 
commen dable , a . பாராட்டத்தக்க , போற்றத்தக்க . 
commen dam , n . தற்காலிகத் திருக்கோயில் மானியம் , 

மதிப்புநிலை மானியம் . 
commenda tion , n . பாராட்டுதல் , மெச்சுதல் ; இறக்கும் 
தறுவாயிலுள்ளவர்களுக்கு இறைவனின் கருணை கிட்டும்படி 
பரிந்து இறைஞ்சுதல் ; புகழ்ச்சி ; உயர்வினை அறிவித்தல் . 
commen datory , a . மெச்சத்தக்க , பாராட்டத்தக்க ; 
புகழ்ச்சி பொதிந்துள்ள ; பாராட்டல் சார்ந்த ; ஆதரவான 
வரவேற்பில் முன்னிலைப்படுத்தப்பட்ட ; மானியத்துட்படுத்தப் 
பட்ட . 
commen sal , 11 . உணவுப்பொழுது நண்பன் , உடன் உண் 
ணும் தோழன் ; கூட்டு வாழ்வு வாழும் உயிரினம் ; a . ஒரே 
மேசையில் உண்ணுகிற ; ( உயி . ) ஒன்றுக்கொன்று உதவிக் 
கொண்டு இணைந்து வாழ்கிற . 
commen surable , a . ஒரே அளவான ; பொது அளவுடைய ; 
ஒரே அளவால் சரியாக அளக்கத்தக்க ; சரியான விகிதத்தி 
லுள்ள . 
commen surate , a . ஒரே அளவான . 
comm ent , 11. விளக்கக் குறிப்பு ; கருத்துரை , குறிப்புரை , 
குறிப்பீடு ; மதிப்புரை ; ப . கருத்துரை அல்லது மதிப்புரை 
கொடு ; விளக்கவுரை அளி ; 

இடங்காலம் கூறி 
விளக்கு . 
comm entary , 11 . 

விளக்கவுரை ; கருத்துரை ; குறிப்புக் 
களடங்கிய நூல் . 
commenta tion , n . சந்தர்ப்பம் கூறி விளக்கல் , 
காலம் கூறி விளக்குதல் . 


இடம் 


210 


commentator 


commodore 


comm entator , n . கருத்துரையாளர் ; உரையாசிரியர் , 
மதிப்புரைஞர் ) விளக்கவுரையாளர் ; நடப்பு நிகழ்ச்சியின் 
விளக்கவுரை ஒலிபரப்பாளர் . 
commentato rial , a . விளக்கவுரை சார்ந்த , விரிவுரை 

பற்றிய . 
comm erce , 11. பெரு வாணிகம் ; வாணிகத் தொடர்பு ; 
விரிவான கொடுக்கல் வாங்கல் தொடர்பு ; போக்கு வரவுத் 
தொடர்பு ; செயல் தொடர்பு ; தோழமைத் தொடர்பு ; 
U. வாணிகம் செய் ; தொடர்புகொள் . 
commer cial , n . வாணிகப் போக்குவரவாளர் , பிரயாணம் 
செய்யும் வாணிகத்துறைப் பணியாள் : வானொலி - தொலைக் 
காட்சித் துறைகளில் வணிகத்துறையினர் நடத்தும் நிகழ்ச்சி 
நிரல் , வானொலி - தொலைக்காட்சிகளில் வாணிக விளம்பரச் 
சார்பான நிகழ்ச்சி ; a . வாணிகத் தொடர்புடைய , வாணிகஞ் 
சார்ந்த ; 

( தொ . ) coamercial room , உணவுச்சாலையில் 
வணிகப் பயணிகளின் தனி அறை ; commercial traveller , 
வணிகப்பயணி , வணிக நிலையத்தின் உரிமை பெற்றுப் 
பயணம் செய்யும் பிரதிநிதி . 
commer cialism , 1. வாணிகப்பண்பு , வாணிக 

மனப் 
பான்மை ; வாணிகத் துறை மொழிவழக்கு . 
commer cialize , U. வாணிகத்துறையாக்கு ; வாணிகப்பண் 

பூட்டு ; வாணிகச் சார்பாக்கு . 
commere , n , compere என்பதன் பெண்பால் வடிவம் . 
commina tion , n . அச்சுறுத்தல் ; பழிப்பு , கண்டனம் ; 
ஆங்கில நாட்டுரிமைத் திருக்கோயிலில் ( Anglican Church ) 
சிறப்பு நாட்களில் தொடர்ச்சியாக வாசிக்கப்படும் இறை 
வனின் அச்சுறுத்தல் தொகுதி . 
comm inative , comm inatory , a . தண்டனை பற்றி 

அச்சுறுத்துகிற . 
commin gle , U. ஒருங்கு கல , இடைவிரவு , ஒன்றாகச் சேர் . 
comm inute , U. நுண் துகள்களாகச் செய் , பொடியாக்கு ; 
நில உடைமைகளை மிகச்சிறு துண்டுகளாகப் பிரி ; ( தொ . ) 
comminuted fracture , ஒரே எலும்பில் பல விடத்து ஏற்படும் 
முறிவு , சிக்கல் முறிவு , பெரும்படி முறிவு . 
Commiph ora , 11. பிசின் வகை தரும் ஆசிய - ஆப்பிரிக்க 

மரவகை . 
commis erable , a . இரக்க உணர்ச்சிக்குரிய ; இரக்கப்படத் 

தக்க . 
commis erate , v . பரிவுகொள் , இரக்கம் காட்டு , வருத்தம் 

தெரிவி . 
commisera tion , 11. பரிவிரக்கம் . 
commis erative , a . இரக்க உணர்வு செறிந்த ; வருத்தம் 

தெரிவிக்கிற . 
commissar , 11. பொறுப்பாளர் ; சோவியத் ருசியா ஒன்றி 
யத்தின் ( U.S.S.R. ) அரசியற் பணியரங்கப் பொறுப்புடைய 
அமைச்சர் . 
commissar ia ) , பொறுப்பாளர்க்குரிய ; படைத்துறை 

உணவுப்பொருள் மேலாளைச் சார்ந்த . 
commissar iat , n . படைத்துறை உணவுத்துறை அரங்கம் ; 
சோவியத் ருசியாவின் ( U.S.S.R. ) அரசியற் பணியரங்கத் 
துறை ; உணவுத்துறை அரங்கப் பணிமனை ; பொறுப்பாளர் 
குழு ; ருசிய அமைச்சர் குழு . 
comm issary , n . பொறுப்பாளர் ; ஆட்பேர் ; தனிமன்ற 
நடுவர் ; உயர்நிலைக் காவல்துறைப் பணிமுதல்வர் ; 
வட்டத் தலைவரின் தனிப்பேராள் ; படைத்துறை உணவு 
வள ஆதாரப் பணியரங்கத்தலைவர் ; ( தொ . ) Commissary 
general , படைத்துறை உணவு அரங்க மா முதல்வர் . 
commi ssion , 11. செயல்துறைப்படுத்திவிடல் ; செய்துவிடல் ; 
செய்தல் ; செயல் ; ஒப்படைத்துவிடல் , பொறுப்பளிப்பு ; 
அனுப்பிவைத்தல் , செயல் தீர்வு ; செயலுரிமையளிப்பு ; 
உ.ரிமைக்கட்டளை , ஆணைப்பத்திரம் ; தனிப்பொறுப்பு ; 
பொறுப்பான பணி ; பொறுப்பாண்மைக் குழு ; விற்பனை 


முகவர் பங்கு வரி , தரகு ; வாணிகக் கட்டளை ; வேண்டுத 
லறிவிப்பு ; போர்க்கப்பலின் செயல் ஆயத்த நிலை ; பொறுப் 
புரிமை , பணி ஆணை ; இணைந்து பணி செய்யும் குழுவினரிடம் 
தற்காலிகமாக அல்லது நிலையாக உரிமையை ஒப்படைத்தல் ; 
3. பொறுப்பளி ; அதிகாரம் கொடு ; அமர்த்து ; ஒப்படை ; 
செயற்படுத்து ; செயற்படச் செய் . 
commiss ion - agent , n . தரகு 

வணிகர் , தரகுக்காக 
வாணிகம் செய்பவர் . 
commissionaire , n . பணிமுறைத் தூதர் ; வாயிற்காப் 
போன் ; வாயிற்காப்போராகப் பணியாற்றும் வயது முதிர்ந்த 
கடல் நிலப் படைவீரர் . 
comm issioned , a . பொறுப்புரிமை அளிக்கப்பட்ட ; தனிக் 
கட்டளையமர்வு பெற்ற ; செயல் நிலைப்படுத்தப்பட்ட ; 
( தொ . ) commissioned officer , பொறுப்பு ஒப்படைக்கப்பட்ட 
மேலாளர் . 
commi ssioner , n . ஆணையர் , தனிக் கட்டளை மூலம் பணி 
ஏற்றவர் ; பொறுப்பாண்மைக் குழு உறுப்பினர் ; பிரதிநிதி , 
பேராள் ; ( தொ . ) High Commissioner , உயர் தனிப் பேராள் . 
comm issure, 1. இணைப்பு ; சந்திப்பின் மேற்பரப்பு ; தையல் 
வாய் விளிம்பு ; இருநரம்பு மையங்களை இணைக்கும் நரம் 
பிழைத் தொகுதி . 
commit , v . பொறுப்பு ஒப்படை ; ஓம்படையாக ஒப்புவி ; 
சேர்ப்பி ; குற்றவாளியாகு , குற்றம் செய் ; குற்றத்துக்கு 
உட்படுத்து , சிக்கவை ; உறுதி செய் ; ( தொ . ) commit 
oneself to , தன்னை ஒப்படைத்துவிடு , கட்டுப்படுத்தி ஈடு 
படுத்த உறுதி கொள் ; commit to memory , மனப்பாடம் 
செய் . 
commit ment , n . ஒப்படைப்பு , சேர்ப்பித்தல் ; சிறைக்குக் 
குற்றவாளியை அனுப்பும் ஆணை ; சிறையில் அடைத்தல் ; 
மேற்கொள்ளப்பட்ட பொறுப்பு , ஈடுபாடு பற்றிய கடப் 
பாட்டுநிலை . 
committ al , n . ஒப்படைப்பு ; வாக்குறுதி , நேரடியாக அல்லது 

குறிப்பாக அளிக்கப்பட்ட வாக்குறுதிப் பொறுப்பு . 
committ eesm . குழு , வாரியம் , பெருங்குழுவிலிருந்து சிறப்பான 
பணிக்காக அமைக்கப்பட்ட சிறுகுழு ; ( சட் . ) பொறுப்பு ஒப் 
படைக்கப்பட்ட ஒருவர் ; பைத்தியக்காரரின் பொறுப்பை 
ஏற்பவர் ; ( தொ . ) Committee of the whole House , தலைவ 
ருடன் தன் உறுப்பினர் அனைவரையுமே சட்டமன்றம் ஒரு 
குழுவாக்கிக் கொண்ட நிலையிலுள்ள சட்டமன்ற நிறைகுழு ; 
committee stage, சட்டப் பகர்ப்பின் இரண்டாவது மூன்றாவது 
வாசிப்புக்கு இடைப்பட்ட நுணுக்க விரிவான ஆய்வாராய் 
வுப்படி ; goes into Committee , House resolves itself into a 
Committee , is in Committee , சட்டமன்ற வகையில் நிறை 
குழுவாக இயங்கத்தொடங்கு ; in committee , குழுவின் 
ஆய்வுப்படியில் ; Joint Committee , ஒன்றுக்கு மேற்பட்ட 
பெருங்குழுக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கூட்டுக்குழு ; 
Standing Committee , நிலைக்குழு . 
commix , V. கல , ஒருமிக்க கல . 
commix tion , commix ture , n . ஒருங்கு கலத்தல் ; 
கலக்கும் நிலை ; கலவை , கூட்டு ; உடலும் ஆவியும் இணைந்த 
திருமீட்டெழுச்சியின் அடையாளமாகத் திருவுணா அப்பச் 
சில்லைத் திருக்கலத்திலிடும் கிறித்தவ சமயத் திருவினை . 
commode , n . பக்கச் சுவரில் 

பதித்துள்ள சிறுபலகை , 
பக்கப்பலகை ; கோக்காலி ; இழுப்பறைப் பெட்டி ; படுக்கை 
அறைக் கழிவுக் கலம் ; பழங்காலச் சீமாட்டிகளின் உயர் 
தொப்பி . 
commod ious , a . இடமகன்ற , இடவாய்ப்பு மிக்க ; இன்ப 

நலவாய்ப்புடைய ; தகுதியான , பொருத்தமான . 
commod iousness , 1. இடவசதி , போதிய இட அகற்சி . 
commod ity , 11 . பயனுடைய பொருள் , சரக்கு ; விளை 

பொருள் . 
comm odore , 1. கடற்படைப் பணிமுதல்வர் ; வாணிகக் 
கப்பற்படையின் முதல்நிலை மீகாமன் ; பந்தயப் படகுச் சங்கத் 
தலைவர் ; கடற்படைப் பணிமுதல்வரின் கப்பல் . 


சமய 


211 


common 


commutator 


சமய 


. 


common 


சமய 


comm on , 11 . பொதுநிலம் ; பொது வெளி ; a . பொதுப் 
படையான , எல்லோருக்குமுரிய ; வழக்கமான , அடிக்கடி 
நிகழ்கிற ; பொதுமுறையான , வழக்கமாக நிகழ்கிற ; 
எளிதாகக் கிடைக்கிற ; குறைமதிப்புள்ள ; நாகரிகமில்லாத ; 
கீழ்த்தரமான ; ( கண . 

* ) பொதுவான , ஒன்றுக்கு மேற்பட்ட 
இனங்களுக்கு ஒருங்கே உரிய ; ( தொ . ) Book of Common 
Prayer , இங்கிலாந்தின் திருக்கோயிலைச் சார்ந்த பொது 
வழிபாட்டு நூல் ; common chord , ( இசை . ) மூன்றாவது 
பெரு நரம்பு சிறுநரம்புகளுடன் ஐந்தாவது முழுநரம்பும் 
இயைந்த தொனி வகை ; common gender , ஆண்பெண் 
இரண்டும் குறிக்கும் பொதுப்பால் ; common ground , 
பொது வாத ஆதாரம் ; common law , இங்கிலாந்து நாட்டின் 
பண்டைப் பழக்கவழக்க மரபுச்சட்டம் ; common market , 
நாடுகளின் வாணிகக் கூட்டணி அமைப்பு , தங்கு தடையற்ற 
அக இடை வாணிகமும் புறக்காப்பு வரிமுறையும் உடைய 
நாடுகளின் வாணிகத்துறைக் கூட்டமைப்பு ; 
measure , ( கண . ) ஒன்றுக்கு மேற்பட்ட எண்களின் பொது 
வகுத்தல் மூல எண் ; ( இசை . ) பொதுத் தாளம் ; common 
- noun , பொதுப்பெயர் , இனஞ்சுட்டும் ஒருமைப் பெயர் ; 
common sense , பொது அறிவு , நல்லறிவு ; coamon stair , 
பொது மாடிப்படி , வசிக்கும் இடங்கள் பலவற்றிற்குச் 
செல்வதற்குரிய பொதுவான மாடிப்படி ; common time , 
( இசை. ) நான்கு அல்லது இரண்டு அளவையுள்ள தாள 
வகை ; Court of Common Bench , Court of Common Pleas , 

, 
உயர்நீதிமன்றப் பிரிவுகளில் ஒன்று ; in common , பொது 
வில் ; பிறருடன் ஒப்ப ; make common cause with , பிறரோடு 
ஒத்த நோக்கு உடையவராகு ; 

short commons , 

மிகக் 
குறைந்த உணவு ; 

the common , பொதுப்படையானது , 
இயல்பாயமைவது ; the common good , பொதுநலம் , பொது 
நன்மை ; இனநலம் ; ஸ்காத்லாந்தில் நகரப்பொது உரிமை 
யாளர் உடைமை ; the common people , பொதுமக்கள் . 
comm onable , a . பொதுவுரிமையாகக் கொள்ளப்பட்ட . 
comm onage , n . பொதுநில மேய்ப்பு உரிமை ; பொதுப் 

பயனீட்டு உரிமை ; பொது உரிமை நிலம் , பொது நிலம் . 
comm onalty , 11. பொதுமக்கள் , பொதுமக்கள் தொகுதி . 
comm oner , n . பொது மக்களில் ஒருவர் ; பெருமக்கள் 
தொகுதியில் சேராதவர் , பெருமக்கள் மரபுத் தகுதியற்றவர் ; 
பாராளுமன்ற மக்கள் சபை உறுப்பினர் ; ஆக்ஸ்போர்டுப் 
பல்கலைக்கழகத்தில் பணம் கொடுத்து உணவு உண்ணும் 
மாணவர் . 
comm oney , 11. பொதுநிலையான விளையாட்டுக் கோலி வகை . 
comm onplace , n . பொதுச்செய்தி ; அடிக்கடி அடிபடும் 
பொருள் ; அடிபட்ட தலைப்பு ; அடிபட்ட பொருளற்ற 
வழக்கு ; குறித்தெடுக்கத்தக்க சிறப்புடைய ஏட்டுப்பகுதி ; 
a . சிறப்பற்ற ; வழங்கித் தேய்ந்த , பழமைப்பட்ட ; ப . சிறப் 
புடைய ஏட்டுப்பகுதி குறித்தெடு ; பொதுக்குறிப்புப் புத்த 
கத்தில் எழுது ; பொருளற்ற வழக்குச் சொல் பேசு . 
comm onplace - book , n . நினைவுக்குறிப்புப் புத்தகம் . 
comm on - room , 11. பொது அறை ; கல்வி நிலையப் பொதுக் 

கூடம் . 
comm ons , n . pl . பொதுமக்கள் ; பொதுமக்கள் பிரதிநிதிகள் , 
பொதுமக்களின் பிரதிநிதித்துவ மன்றம் , பிரிட்டனின் சட்டப் 
பொதுமன்றம் ; பொதுநிலம் ; ஆக்ஸ்போர்டுப் பல்கலைக் 
கழகத்தில் பொதுமேசை உணவு ; ஆக்ஸ்போர்டுப் பல்கலைக் 
கழகத்தில் குறிப்பிட்ட விலைக்குப் பரிமாறப்படும் உணவுப் 
பொருள் பங்கீடு ; பொதுவான உணவு , 

பங்கீட்டு 
உ.ணவு . 
comm onweal , comm onwealth , n . தன்னுரிமையுடைய 
இனக்குழு ; மக்கட் பொதுவுரிமையரசு ; பிரிட்டனின் மன்னர் 
இல்லாக் குடியுரிமைக்கால அரசு ( 1649-1660 ) ; சரிசமத் 
தனி உரிமையுடைய கூட்டரசு ; சரிசம வருவாய்ப்பங்கு 
கொள்ளும் நடிகர் குழு . 
commo tion , n . கிளர்ச்சி , குமுறல் , குழப்பம் , கொந்தளிப்பு ; 
சந்தடி . 


comm unal , a . நகராட்சி மன்றப் பிரிவைச் சேர்ந்த ; சமுதாயத் 
தைச் சேர்ந்த , சமூகப் பொது உடைமைக்குரிய ; சாதிக் 
குரிய , வகுப்புக்குரிய . 
comm unalism , n. திணையாட்சி யுரிமைக் கோட்பாடு . 
comm unalize , V. திணையாட்சியுரிமைப்படுத்து . 
comm une , n . நகராட்சி மன்றம் ; தன்னாட்சி நகரப்பகுதி ; 
பிரான்சு முதலிய நாடுகளில் தன்னாட்சியும் மாநகரத் 
தலைவரும் உள்ள சிறு நில ஆட்சிப்பகுதி . 
comm une , n . பேசுதல் , உரையாடல் . 
commune 8 , V. கூடிப்பேசு அல்லது உரையாடு ; 
ஒழுக்கத்திற்குரிய செயல் தொடர்புகொள் , ஆன்மிகக் கூட் 
டுறவுகொள் , தூயநற்கருணை பெறு . 
commun icable, a . தெரிவிக்கக்கூடிய , அறிவிக்கத்தக்க , 

சொல்லத்தக்க ; அன்பான . 
commun icant , n . தூயநற்கருணையில் பங்குகொள்பவர் . 
commun icate, V. பங்குகொடு , பகிர்ந்துகொடு ; அறிவி , 
தெரிவி ; கற்பி , வெளிப்படுத்து ; கொடு , அளி , மற்றொருவ 
ரோடு பொதுவாக யாதானும் தொடர்புவைத்துக்கொள் ; 
போக்குவரத்து வைத்துக்கொள் , கூட்டுறவுத் தொடர்பு 
கொள் ; தூயநற் கருணையில் பங்குகொள் . 
communica tion , 1. அறிவிப்பு , அறிவிக்கும் செயல் ; அறி 
விக்கப்பட்ட பொருள் , தெரிவிக்கப்பட்ட செய்தி ; தொடர்பு ; 
செய்தி இணைப்பு ; கடிதப் போக்குவரத்து ; அறிவிக்கும் 
வகைதுறை ; இணைப்பு வழி ; இணைப்புக் கால்வாய் . 
commun icative, a . அறிவிக்கும் இயல்புடைய , செய்தி 

தெரிவிக்கும் குணமுள்ள ; தாராளமாகப் பழகுகிற . 
commu nicatory , a . அறிவு கொடுக்கிற , அறிவூட்டுகிற . 
commun ion , n . கூடிக் கலந்து பேசுதல் , சிந்தனை செய்தல் ; 
ஆன்மிகக் கூட்டுறவு ; தோழமை ; பொது உரிமை ; 
வழிபாட்டு ஒற்றுமை ; சமய வழிபாட்டுக்கு ஒன்றுகூடிய 
மக்கள் குழு ; இயேசுநாதரின் இறுதி விருந்து . 
commun ionist , n . தூய நற்கருணையிற் பங்கு கொள்பவர் . 
communique, ( பிர . ) n . பணித்துறை அறிவிப்பு . 
comm unism , n . பொதுவுடைமைக் கொள்கை ; பொது 
வுடைமை ; பொதுவுடைமை இயக்கம் ; பொதுவுடைமைக் 
கட்சி , தொழிலாளர் இன சர்வாதிகாரத்தின் தேவை வலி 
யுறுத்தும் கட்சி . 
comm unist , n . பொதுவுடைமைக் கொள்கையர் . 
communitar ian , n. சமுதாய உறுப்பினர் . 
commun ity , 11. பொதுச் சொத்துரிமை , உடைமைகளைப் 
பொதுவாகக் கொண்டு அனுபவிக்கும் முறைமை ; பொதுச் 
சொத்துரிமைக் குழு ; சமுதாயம் , பொது 

உரிமைநலக் 
குழுமம் ; பொதுக் குடிவாழ்வுக் குழுமம் ; பொது அரசியல் 
அமைப்புக் குழுமம் ; நகரவை மக்கட் பொதுக் குழுமம் ; 
சமயக்கூட்டுக் குழு ; பொதுவழிபாட்டுக் குழுமம் ; தொழிற் 
கூட்டுக்குழு ; பொது மக்கள் குழு ; தனிமுறைக் கூட்டுக் 
குழு ; ஒத்த பொதுப் பண்பு , ஒத்த குழுநலம் ; தோழமை , 

உடன்பாடு ; ( தொ . ) community centre, சமூக 
உ.றவு 

நிலையம் ; community singing , கூட்டிசை ; 
கோஷ்டி பஜனை . 
comm uniza , U. பொதுவுடைமையாக்கு ; பொதுவுடைமைய 

ராக்கு . 
commut able , a . மாற்றீடு செய்யக்கூடிய ; இனமாற்றுச் 
செய்யக்கூடிய ; பொருளைக் கொடுத்துச் சமரசமாகத் தீர்க்கக் 
கூடிய . 
comm utate , v . மின் ஓட்ட வகையை மாற்று . 
commut ation , 1. இன மாற்றுதல் ; தண்டனையைக் 

குறைத்து மாற்றல் ; பண ஈடுசெய்து மாற்றுதல் , 
commut ative , a . இளமாற்றத்துக்குரிய ; 

பரிமாற்றம் 
செய்யக்கூடிய . 
comm utator , n . மின்னோட்ட அலைகளைத் திருப்பிவிடும் 
கருவி ; இனமாற்றம் செய்பவர் . 


பொது 


மைய 


212 
commute 

compensate 
commute , . மாற்றிப்பெறு , கொடுத்துவாங்கு ; கடுமை compare , 11. ஒப்பீடு ; 3. ஒத்துப்பார் ; ஒப்பிடு ; ஒரே 

குறைந்த தண்டனைக்கு மாற்று ; தண்டனையைக் குறை ; மாதிரியானதென்று தெரிவி ; ஒத்ததென விவரித் துரை ; 
ஒன்றுக்கொன்றாக இனமாற்று ; பொருள் கொடுக்கல் வாங் ( இலக் . ) ஒப்புப்படிகளைத் தா ; ஒப்பீடு செய் ; ஒப்புமை காட்டு ; 
கல் மாற்றீடு செய் ; கடமை மாற்றீடு செய் ; இருதிசை ஒப்பாக நில் ; போட்டி இடு ; போராடு ; ( தொ . ) beyond 
மின்னோட்டத்தை ஒருதிசை மின்னோட்டமாக்கு அல்லது compare , ஈடு இணையற்ற ; ஒப்பாரும் மிக்காருமில்லா . 
மாற்றி அமை . 

compa rison , 11. ஒப்புமை காண்டல் ; ஒப்பீடு செய்தல் ; 
comose , comous , a . மரவகையில் உச்சியில் தழையுடைய ; ஒப்புக் காணும் அளவு ; ஒப்பீடான மதிப்பீடு ; ஒப்பிட் 
விதைகளில் நுனியில் இழைக்கொத்துடைய . 

டுணர்ந்த மதிப்பீடு ; இருபொருட்களை ஒத்துக்காட்டும் 
com pact , 11. நெருக்கமான பொருள் ; கச்சிதமான பொருள் 

உவமை , உவமை அணி ; உருவகம் ; ( இலக் . ) தரத்தின் வெவ் 

வேறு தளங்களைக் காட்டுவதற்காக பெயரடை அல்லது 
அல்லது கட்டிடம் ; கூட்டு ; இணைப்பு ; சுண்ணச் சிமிழ் ; 

வினையடை அடையும் மாறுதல் . 
கைப்பையில் கொண்டுசெல்லக்கூடிய சிறு முக ஒப்பனைச் 
சுண்ணப்பெட்டி . 

compart , v . தனி அறைகளாகப் பிரி ; தனிப் பிரிவு 
compact ? , a . நெருக்கமாக வைக்கப்பட்ட ; நெருக்கமாக களாக்கு ; பல தடுப்புக்களாகப் பிரி . 
இணைக்கப்பட்ட ; அமைக்கப்பட்ட ; இயற்றப்பட்ட ; compart ment , 11. தடுத்த தனி இடம் ; அறை ; பிரிவு ; 
உறுதியான ; வன்மையான ; நெருக்கமான ; சுருக்கமான ; புகை வண்டிப் பெட்டி ; ஏதாவதொன்றின் பிரிவு . 
3. இணைப்பாகச் சேர்த்து அழுத்து ; திடமாக்கு ; வலுப் com pass , 71. வட்டம் ; சுற்று ; இடம் ; எல்லை ; வரம்பு ; 
படுத்து ; இணைந்து ஆக்கு . 

குரல் எடுப்பின் பரவெல்லை ; சுற்றளவு ; வட்டத்தின் சுற்றுக் 
com pact , 11. உடன்படிக்கை ; ஒப்பந்தம் , கட்டுப்பாடு ; கோடு ; திசையறி கருவி ; திசைகாட்டி ; 3. சுற்றிச் செல் ; 
கூட்டுக்குழு . 

சூழ்ந்துகொள் ; சுற்றிக்கொள் ; செய்து முடி ; நிறைவேற்று ; 
compa ges , 11. சட்டம் ; கட்டிடம் ; சிக்கல் வாய்ந்த அடி 

பேறு ; திட்டம் செய் ; சூழ்ச்சி செய் ; சதி செய் ; ( தொ ) 
அமைப்பு ; pl . compa ges . 

fetch a compass , வட்டமாகச் சுற்றிவா . 
compa ginate , . இணை , சேர் , பொருத்து . 

com passable , a . சுற்றி வளைக்கத்தக்க ; கைப்பற்றத்தக்க ; 

வரம்பிற்குட்பட்ட ; செய்துமுடிக்கத்தக்க ; அறிந்துகொள்ளத் 
compan ion1 , 11. தோழன் ; உடனிருப்பவன் ; நண்பன் , 

தக்க . 
கூட்டாளி ; உயர்நிலைப்பணியாள் ; ஆள் ; பயனற்றவன் ; 
ஓர் அமைப்பின் உறுப்பினர் ; சோடியில் ஒன்று ; a . கூடச் 

com pass - card , 11. திசையறிகருவியின் வட்டமான முகப்பு . 
செல்கின்ற ; தோழன் தன்மையான ; 3. சேர்ந்து செல் ; com passes , 12. pl . வட்டம் வரைய உதவும் கருவி , கவராயம் . 
உடனியங்கு . 

com passing , n . சூழ்ச்சி முறை ; திட்டம் . 
compan ion 2 , 11. ( கப் . ) மேல் தளத்தினின்று கீழ்த்தளத்திற்கு compa ssion , 11. பரிவு , இரக்க உணர்ச்சி ; V. இரங்கு . 
வெளிச்சம் அனுப்பும் சாளரச்சட்டம் ; பலகணிக் கிராதி ; compass ionable , a . இரங்கத்தக்க ; இரங்கக்கூடிய . 
கீழ்த் தளத்திற்கு வர உதவும் ஏணி . 

compass ionate, a . இரக்க குணமுள்ள , பிறர் துயர் தம் 
compan ionable , a . தோழனாய் இருக்கத்தக்க ; மனத்திற் 

துயர்போல் உணரும் இயல்புடைய ; 3. இரக்கங்கொள் ; 
கொத்த ; இசைவான . 

இரக்கங்காட்டு . 
compan ionate, a . தோழமையில் பங்குகொள்கிற ; ( தொ . ) com pass - plane , 11 . வளைந்த மரத்தை மழமழப்பாக்கும் 
companionate marriage , சட்டப்படி கருத்தடையோடு கூடி 

கருவி , கோட்ட இழைப்புளி, குவி மட்டம் . 
யதும் திருமண விலக்கிற்கு எளிதாக இடங்கொடுப்பதும் 

com pass - plant , n . திசையுணர் செடி ; உச்சி வெயிலை 
ஆகிய திருமணம் . 

விலக்குவதற்காக வடக்கு தெற்கு நோக்கி இலைகள்விடும் 
compan ioned , a . தோழன் உள்ள , நண்பன் உடைய . 

செடிவகை . 
compan ion - hatch , 11. ( கப் . ) தளத்தில் உள்ள துளையின் 

com pass - saw , n . வளைவாக வெட்டும் இரம்பம் . 
அல்லது திறப்பின் மூடி ; மரமூடி . 

com pass - tim ber , n . கப்பல் கட்டுவது முதலியவற்றிற்குப் 
compan ion -hatchway , 11. ( கப் . ) தளத்தினின்று அறைக் பயன்படும் வளைந்த வடிவுடைய மரம் . 
குச் செல்லும் வழி . 

com pass - win dow , 11. அரைவட்டப் பலகணி . 
compan ion - Jadd er , 11. ( கப் . ) மேல் தளத்தினின்று 

compatibil ity , n . ஒத்தியல்வு , உடனியைவு ; தொலைக் 
அறைக்குச் செல்லும் படிக்கட்டு ; ஏணி . 

காட்சியில் நிறமிலி அமைவு ஒளிநிழல்வண்ணம் மட்டும் 
compan ionship , 11. தோழமை ; தோழன் நிலை ; கூட்டுக் 

ஏற்கும் நிலை . 
குழு நண்பர் குழாம் . 

compat ible, a . இணைவொத்த , ஒத்தியலக்கூடிய , ஒன்றுட 
compan ion - way , 11. = companion - hatchway . 

னொன்று இணையக்கூடிய . 
com pany , n . மக்கள் கூட்டம் ; சங்கம் , கழகம் ; பறவை compat riot , n . உடனொத்த ஒரே தேசத்தவர் , ஒரே நாட் 
அல்லது விலங்குத் தொகுதி ; வாணிகச் சங்கம் ; சமூகம் ; டைச் சேர்ந்தவர் . 
படைப்பிரிவு ; கப்பலோட்டிகள் தொகுப்பு ; தோழமை நிலை ; 

compeer , n . சரி ஒத்தவர் , உடன் துணைவர் , தோழர் , கூட் 
சமூகக் கூட்டுறவு ; தொடர்பு ; 3. கூடிச்செல் ; தொடர்பு 

டாளி . 
கொள் ; கூட்டுச்சேர் ; கூடி வாழ் ; ( தொ . ) bad company , 
தோழமைப் பண்புகள் இல்லாத ; பழகத்தக்க பண்புகள் 

compel , . கட்டாயப்படுத்து ; வல்லந்தமாக நிறைவேற்று ; 

அன்புரிமையால் வலியுறுத்து ; வலிந்து செயற்படுத்து . 
இல்லாத ; company promoter , கூட்டு முதல் கழகங்களின் 
ஆதரவாளர் ; மேற்பார்வையாளர் ; good company , நல்ல 

compell ing , a . வலிந்து கருத்தீர்க்கிற ; விலக்கமுடியாக் 
தோழமைப்பண்புகள் பொருந்தியுள்ள ; தோழமைக் குண 

கவர்ச்சியுடைய ; ஆர்வமாகப் பாராட்டித் தீரவேண்டிய . 
இயல்புடைய ; keep company , உடனிரு ; காதல் வேட்கை com pend , n . == compendium . 
தெரிவி ; know & inan by his company , 

ஒருவர் நண்பர் 

compen dious , a . சுருக்கச்செறிவான ; பலவற்றை உட் 
களின் குணத்தால் அவர் நடத்தையினைத் தீர்மானி . 

கொண்டுள்ள , எல்லாம் அடங்கிய . 
com parable , a . ஒப்பிடக்கூடிய . 

compen dium , 11. செறிவடக்க ஏடு ; பெரிய ஏட்டின் சிறு 
compa rative , 11 , உறழ்படி ; a . ஒப்புமை செய்கிற ; ஒப்பீடு சுருக்கப் பதிப்பு ; மணிச்சுருக்கம் , பொழிப்பு ; சாரம் ; கருத் 
சார்ந்த ; பிறவற்றோடு ஒத்துப்பார்த்து உயர்வாகப் போற்றப் துரை . 
பட்ட ; நேர் நிலையல்லாத , முழுமையற்ற ; ( இலக் . ) அதிகத்தை com pensate , U. சரியீடு செய் ; இழப்பீடு அளி ; பயன் அளி , 
அறிவிக்கிற ; உறழ்படியான . 

ஊதியம் கொடு . 


213 
compensation 

complicity 
compensa tion , 11. சரியீடு செய்தல் , இழப்பீடு ; சம்பளம் , செங்கோண அளவாகிய 90 பாகையில் கோணம் குறைப்படும் 
கூலி , ஊதியம் ; ( இய . ) எதிரெதிர் ஆற்றல் இணைவால் அளவு ; ( இலக் . ) வினையுடனிணைந்து பயனிலைப்பொருள் 
ஏற்படும் செயலற்ற தன்மை ; ( தொ . ) compensation நிரப்பும் சொல் ; ( இசை . ) சுர இடையீடு பாலையில் குறை 
balance , தட்பவெப்ப நிலைகளுக்கேற்பச் சரிசெய்யப்பட்ட படும் அளவு ; வண்ணத்தை வெண்மையாக மாற்றவல்ல 
நிறைகோல் ; compensation pendulum , தட்பவெப்பநிலைக் எதிர் வண்ணக்கூறு , எதிர் நிரப்பு வண்ணம் ; எண் மடக்கை 
கேற்ப விரிந்து சுருங்கிச் சரிநிலை காத்துக்கொள்ளும் அமை பத்தில் குறைபடும் அளவு ; முழுமை . 
வுடைய ஊசல்குண்டு . 

complement 2 , V. நிரப்புக்கூறாயமை ; குறைநிரப்பு . 
compensa tional , compen sative , compen satory , a . complement al , a . முழுமையாக்குகிற ; நிரப்புகிற , 
குறைவு நிரப்புகிற , கூடுதல் குறைவு சரிசெய்கிற ; இழப்பீடு 

complemen tary , a . முழுமையாக்குகிற ; இணைந்து முழுமை 
செய்கிற. 

யாகவல்ல ; இணைந்து செங்கோணமாகவல்ல ; இணைந்து 
com pere, 11. சூத்திரதாரர் , காட்சிமேடை அமைப்பாளர் , வெண்ணிறமாகவல்ல ; இணைந்து மடக்கையைப் பத்தாக்க 
பொழுது போக்குக் கேளிக்கை உருப்படிகளை இணைப்பவர் ; வல்ல ; இணைந்து இசையிடையீட்டை ஒருபாலையாக்கவல்ல . 
களியாட்ட நடிகர்களை அறிமுகப்படுத்துபவர் ; 3. சூத்திர 

complete , a . குறைபாடற்ற ; முழுநிறைவுடைய , முழுமை 
தாரராகச் செயலாற்று . 

யான ; முடிந்த ; நிறைவான ; முழுமையும் ஆயத்தமான ; 
compete , v . போட்டியிடு ; பரிசிலுக்குரிய போட்டியில் நிறைவு செய்யப்பட்ட ; நிறைவான ; 3. முடி ; முழுமை 
பங்குகொள் ; பண்பில் மேம்பாடு நாடு . 

யாக்கு ; நிறைவேற்று . 
com petence, com petency , 11. தகுதி , ஆற்றல் , திறன் ; comple tion , n . நிறைவுசெய்தல் ; நிறைவு ; முழுமையான 
போதிய அளவு ; சட்ட உரிமை ; சட்ட இசைவு . 

நிலை . 
com petent , a . தகுதிவாய்ந்த ; போதுமான ; பொருத்த complet ive, complet ory , a . முழுமையாக்குகிற ; நிறை 
மான ; சட்டப்படி உரிமையுடைய ; சட்ட இசைவுடைய ; வேற்றுகிற . 
தகை நேர்மையுடைய . 

com plex , n . சிக்கல் வாய்ந்த முழுமை ; பல்திறக்கூட் 
competit ion , 11. போட்டியிடுதல் ; போட்டி ; ஒரே குறிக் டொருமை ; ( உள . ) செறிதேக்க உணர்ச்சித் தொகுதி ,, 
கோளுக்கான போட்டிப்போராட்டம் ; போட்டிப் பந்தயம் ; அடக்கி உணர்வாழத்தின் மறதியில் செறிவிக்கப்பெற்றுக் 
திறமை அறுதிசெய்யும் போட்டித்தேர்வு . 

குமுறும் உணர்ச்சித் தொகுதி ; உள்ளுணர்ச்சிச் சிக்கல் நிலை ; 
compet itive, a . போட்டிக்குரிய ; போட்டியால் 

a . பல்கூட்டான , பல்கூட்டுத் தொகுதியான 

யான ; எளிதற்ற , 
முடிவு 
செய்யப்படுகிற . 

உட்சிக்கல் வாய்ந்த ; கடுமைவாய்ந்த ; ( இலக் . ) உள்ளிணை 

வான , வாக்கியங்கள் வகையில் சார்பு வாசகங்களை உட் 
compet itor , 1. போட்டியிடுபவர் ; எதிரி ; எதிராளி . 

கொண்ட ; ( தொ . ) complex number , ( கண . ) மெய்ந்நிலை 
compila tion , 1. திரட்டல் , தொகுத்தல் ; தொகுப்பு , எண் - புனைவியலெண் ஆகியவற்றின் கூட்டுத்தொகை ; 
திரட்டு ; தொகுப்பு ஏடு , பல ஆசிரியர் ஏட்டுப் பகுதிகளின் complex sentence , கலப்பு வாக்கியம் , சினைவாசகங்களுடன் 
திரட்டு , 

ஒரு நேர்வாசகம் உட்கொண்ட வாக்கியம் ; inferiority 
compile , U. தொகு , திரட்டு ; சேகரித்து ஏடாக இயற்று , 

complex , தாழ்வு மனப்பான்மை ; superiority complex , 
சேகர ஏடு உருவாக்கு ; ஆட்டக் கெலிப்புக்களைத் தொகை உயர்வு மனப்பான்மை . 
யாக்கு . 

complex 2 , 3. சிக்கலாக்கு ; கடினமாக்கு . 
compile ment , 11. தொகுத்தல் ; தொகுப்பு . 

comple xion , n . இயல் நிறம் ; மேனி வண்ணம் ; உடலின் 
compil er , 11. தொகுப்பவர் ; பல இலக்கியங்களினின்றும் புறத்தோற்றம் , முகத்தோற்றம் ; தோற்றம் ; மனநிலை ; 
சிறந்தவற்றைத் திரட்டுபவர் . 

குணம் , பண்பு ; 3. நிறங்கொடு . 
compla cence , compla cency , 11. தன்னிறைவு ; அக complex ional , a . மேனி நிறஞ்சார்ந்த ; இயல்நிறம்பற்றிய ; 
மகிழ்வு , மனநிறைவமைதி . 

முகத்தோற்றத்துக்குரிய . 
compla cent , a . உள்ள நிறைவினைத் தெரிவிக்கிற ; மன complex ioned , a . நிறம்கொண்ட ; தோற்றம் உடைய ; 
நிறைவினையுடைய ; அகமகிழ்வுடைய , தன்மகிழ்வுள்ள . 

பண்புள்ள . 
complain , 11. முறையீடு ; ப . முறையிடு , குறை தெரிவி ; complex ionless , a . தனிநிறமற்ற ; வெளிறிய . 
வருத்தம் வெளியிடு ; குற்றங்கூறு ; கண்டி ; மனக்குறை 

complex ity , n . உட்சிக்கல் நிலை , கடுஞ்சிக்கல் . 
உணர்த்து ; முணுமுணுத்துக்கொள் ; ஏங்கு , நோவுகொண்டு 
இரங்கு . 

compli ance , compli ancy , 11. கீழ்ப்படிதல் ; இணக்கம் ; 

உடன்பாடு ; பணிவிணக்கப் பண்பு . 
complain ant , n . முறையீட்டாளர் , குறை கூறுபவர் ; 
( சட் . ) வாதி , வழக்காடுபவர் . 

compli ant , a . கீழ்ப்படிகிற ; இணங்குகிற ; நெகிழ்வுடைய ; 
complain er , 1. முணுமுணுப்பவர் , 

விட்டுக் கொடுக்கிற . 

குறை கூறுபவர் ; 
முறையிடுபவர் ; வாதி . 

com plicacy , n . சிக்கலான நிலை . 
complaint , 11. முறையீடு ; குறையீடு , குறை தெரிவிப்பு ; com plicate, a . சிக்கலான , சிக்கிக்கிடக்கிற , உள் மடித்துப் 
குற்றச்சாட்டு , குறை , குற்றம் ; நோவு , பிணி ; பிணிபற்றிய 

பின்னிக்கிடக்கிற ; குளறுபடியான ; ப . சிக்கலாக்கு ; முறுக்கு , 
குறையீடு ; வழக்கு , வருத்தமறிவிப்பு ; மனக்குறை ; இரங் 

பின்னு ; மாட்டவை , சிக்கவை . 
கற்பா , துயர்ப்பாடல் . 

com plicated , a . சிக்கலான ; புரியாத ; குழப்பமான ; 
complaisance , n . இன்முகமுடைமை , மகிழ்வூட்டும் பண்பு , ( தொ . ) complicated fracture , சிக்கலான எலும்பு முறிவு , 
துணைமை நயம் , விட்டுக் கொடுப்பு மனப்பான்மை . 

புறம்பான வேறு ஊறுபாட்டின் சிக்கலுடைய எலும்பு 
complaisant , a . அன்பாதரவான ; மகிழ்வூட்டும் விருப் முறிவு . 

புள்ள ; எளிமைத் திறமுள்ள ; மன்னிக்கும் பாங்குடைய , complica tion , 11. சிக்கலான கலப்பு ; பின்னல் கோளாறு ; 
com planate, a . தட்டையான . 

( தொ . ) complication of diseases , ஒரே சமயத்தில் பல 
complect , . தழுவு ; இணைத்துப்பின்னு . 

நோய்கள் உடனியலுதல் . 
com plement1 , 11. நிரப்புக் கூறு ; முழுமையாக்குவது ; 

com plicative , a . சிக்கலாக்கும் இயல்புடைய . 
குறைநிரப்புப் பொருள் ; இணைநிறைவுப்பொருள் ; இணைவள complic ity , 11. சிக்கியிருத்தல் ; உடந்தைமை , குற்றப் 
நிறைவு ; ( வடி . ) செங்கோண நிரப்புக்கூறு , நிரப்புக்கோணம் , பொறுப்பில் பங்கு ; சிக்கல் தன்மை . 


யான . 


214 
compliment 

compress 
com pliment 1,11 . முகமன் , இன்புகழ்ச்சியுரை , நயநாகரிக 

composs ible , a . ஒரேசமயத்தில் ஒருங்கு உடனொத்து இருக் 
மொழி ; ஆசாரமொழி , உபசார வார்த்தை ; நுண்ணயம் கக்கூடிய , மற்றொன்றோடு உடனிணைவாய் இயலத்தக்க . 
வாய்ந்த முகப்புகழ்ச்சி ; ஆசார நடைமுறை ; பரிசு ; ( தொ . ) 

com post , 11. கலப்பு உரம் ; இணைப்பு , கலவை ; . கலப்பு 
compliments of the season , சிறப்பான காலங்களுக்குப் 

உரமிடு ; கூட்டு உரம் உண்டுபண்ணு . 
பொருத்தமான வாழ்த்துரைகள் , பருவ வாழ்த்துரைகள் ; 

compo sure , n . தன்னிறைவமைதி , சமநிலையமைதி , அமை 
left - handed compliment , போலிப் பாராட்டுரை, வஞ்சப் 

வடக்கம் . 
புகழ்ச்சி உரை ; pay one s compliments , present one s 
compliments , வணக்கம் தெரிவி , வாழ்த்துத் தெரிவி . 

com pot , 11. தேம்பாகில் பதனம் செய்யப்பட்ட பழம் . 
compliment 2 , ப . இன்புகழ்ச்சி கூறு ; நுண்ணயத்துடன் 

compota tion , 11. கூட்டமாக மதுக்குடித்தல் . 
முகப்புகழ்ச்சி செய் ; நேசமதிப்புத் தெரிவி ; பாராட்டு , com potator , n . குடிகாரத் தோழன் . 
மகிழ்ச்சி தெரிவி ; அன்பளிப்புச் செய் . 

com pote , 11. = compot . 
compliment al , a . புகழ்ச்சி தெரிவிக்கிற ; நேசப்புகழ்ச்சி com pound , n . பல்சினைப்பொருள் , பல கூறுகளடங்கிய 

திரள் ; பல் பொருட் கூட்டு ; ( வேதி . ) சேர்மானம் , ஆக்கக் 
com plimentary , a . புகழ்ச்சி தெரிவிக்கிற ; பாராட்டு 

கூறுகள் தம் இயல்மீறிய புதுப்பண்புகளையுடைய புதுப் 
முறையான ; அன்பளிப்பான ; இலவசமான . 

பொருளாகும் நிலையுடைய கலவை ; சொற்கூட்டு , தொகை 

மொழி ; ( மரு . ) கூட்டுச்சரக்கு ; a . பலகூறுகளால் ஆக்கப் 
com plin , com pline , n . நாளின் கடைசி ஆராதனை , துயில் 

பட்ட ; பல பகுதிகளைக் கொண்ட ; கலப்பினமான ; ( கண . ) 
கொள்ளும் முன் ஓதும் செபம் . 

கூட்டு நிலையான , பல் கவரான ; ( மரு . ) சிக்கல் வாய்ந்த ; 
comply , v . பிறர் விருப்பத்திற்கு இணங்கச் செயலாற்று ,, 

( வேதி . ) கூட்டான , ஆக்கக்கூறுகள் தம் இயல்மீறிய புதுப் 
இசைந்து கொடு , உடன்படு . 

பண்புகளையுடைய புதுப்பொருளாகும்படியான இணைவு 
com po , n . சிமிட்டி கலந்த காரை ; சுவரை அழகு செய்யும் சார்ந்த ; ( தொ . ) compound animal , உடல்கள் ஒன்றுபட் 
பசைக் கலவைப் பொருள் ; கடன் தீர்க்க வகையற்றவரிடம் டிணைந்த உயிர்களின் தொகுதி ; compound engine , ஒரே 
கடன்கொடுத்தோர் பெற்றுக்கொள்ளும் நூற்றுவீதம் . 

நீராவி உருளையால் இயக்கப்படும் இயந்திரத்தொகுதி ; 
compon ent , n . ஆக்கக்கூறு, உள் உறுப்பு , உள்ளடங்கிய compound fracture , தோல்சதைக் காயங்களுடனிணைந்த 
பகுதி ; a . ஆக்கக்கூறான , பகுதியாயுள்ள , அங்கமான . 

சிக்கலான எலும்பு முறிவு ; compound householder , வாட 
comport , n . நடத்தை ; 3. இணங்கு , இசைவுறு ; மதிப் கைப் பணத்துடன் வரியையும் சேர்த்து வீட்டுக்காரரிடம் 
புடன் நடக்கும்படி செய் , தகுதியுடன் நடந்துகொள்ளுவி . 

கட்டும் நிலைக் குடிக்கூலிக்காரர் ; compound interest , கூட்டு 

வட்டி ; compound leaf , பல்லலகிலை , நடுநரம்புவரை முழுதும் 
comport ment , n . நடைநயம் , நடந்துகொள்ளும் முறை , 

பிளவுபட்டுத் தனிச் சிற்றிலைகள் போலமைந்துள்ள பகுதி 
நடத்தை . 

களையுடைய இலை ; compound quantity , ( கண . ) கலப்பினக் 
compose , ப . இணைந்து ஆக்கு , ஒன்றுபட்டு உருவாக்கு ; 

கூட்டளவெண் ; compound ratio , தொடர் தகவெண் , ஒன் 
சொற்களை இணைத்துப் பாட்டியற்று , யாப்பமைதிப்படுத்து ; 

றுக்கு மேற்பட்ட தகவுகளின் சினைப்பெருக்க எண்களின் 
பண் புனைந்து உருப்படுத்து , பாட்டிசைப்படுத்து ; கருத்துரு தகவெண் ; compound sentence , கூட்டு வாக்கியம் , துணை 
வாக்கு , சொல்லமைதிப்படுத்து ; அச்சுக்கோத்திணை ; அச் 

வாசகங்களுடனோ அவை இல்லாமலோ தலைவாசகங்கள் 
சுருப்படுத்து ; இணக்கமாக்கு ; பிணக்குத் தீர்த்துவை ; 

ஒன்றுக்கு மேற்பட்டன இணைந்துவரும் வாக்கியம் ; 
அமைதிப்படுத்து , தணியச்செய் ; கலை ஒழுங்குபடுத்து ; சரிப் 

compound time , (இசை. ) கூட்டுத்தாளக் குறி . 
படுத்து , முன்னேற்பாடு செய்தமை . 

compound , . கலந்து இணை ; சேர்த்து ஒன்றுபடுத்து ; 
composed , a . தணிந்த ; தீர்ந்துபோன ; அமைந்த ; அமைதி 

இருதரப்பும் ஒருங்கொத்து முடிவுகாண் ; குற்றச்சாட்டு 

வழக்கை ஏதேனும் நலம் பெற்றுப் பின்வாங்க இணங்கு ; 
compos er , n . இசைப்பாடல் ஆக்குவோர் , பண்ணமைப் சமரசத்துக்கு ஒத்துப்போ , உடன்பாட்டுக்கு இசை ; மொத்தப் 
பாளர் ; எழுத்தாசிரியர் ; ஏட்டாசிரியர் . 

பேரம் செய் . 
compos ing -stick , 11. அச்சுக்கட்டை , பெட்டி போன்ற com pound 4 , 11. வளாகம் , வீட்டைச்சுற்றிய மதிலக வளைவு . 
அச்சுக்கோப்புக் கருவி . 

compound er , 11. மருந்துகலப்பவர் , 
com posite, n . பல சேர்ந்தமைந்த பொருள் ; சூரியகாந்திக் comprador , compradore , n . சீன வணிகருடன் வாணிகம் 
குடும்பத்தைச் சேர்ந்த செடி ; a . பலவின் ஆக்கம் சார்ந்த , செய்ய ஐரோப்பிய வாணிகக் கழகங்கள் பயன்படுத்தும் 
பல்வகை தொக்க ; ( க - க . ) கட்டிடக் கலைப்பாணிகள் மிடைந்து இடையாள் ; ஐரோப்பிய வாணிகக் கழகங்களின் சீன வேலை 
மிளிர்கிற ; ( தாவ . ) தனி மலர் வடிவான கொத்துமலர் யாள் . 
சார்ந்த ; ( தொ . ) composite carriage, பல வகுப்புகளுள்ள comprehend , ப . மனத்தால் பற்று , தெரிந்துகொள் , புரிந்து 
புகைவண்டிப் பெட்டி ; composite portrait , பல படங்களின் 

கொள் , அறி ; உட்கொள் , தன்னகம்படக் கொள் . 
இணைப்போவியம் ; பலர்பட எதிர்படிவ இணைப்பச்சு வடிவம் ; 
ஒரே மனிதரின் பலபடிவ இணைப்பச்சு வடிவம் . 

comprehen sible , a . புரிந்துகொள்ளக்கூடிய , அறிந்து 

கொள்ளத்தக்க ; உட்கொள்ளத்தக்க . 
composi tion , n . இணைப்பாக்கம் ; கூட்டமைவு ; ஆக்க 

comprehen sion , 
1 . உணர்வாற்றல் , 
அமைவு ; ஆக்க இசைவுப்பொருத்தம் , உறுப்பளவமைதி , 

புரிந்து கொள்ளும் 

திறன் ; பிறவற்றை அகங்கொண்டியலும் நிலை ; இங்கிலாந்து 
கூறமைதி ; கலவை ; கட்டுரை ; இசைப்பாட்டு ; இசைப் 

நாட்டுத் திருச்சபையினுள் ( Church of England ) அதற்குப் 
பாட்டுருப்படி ; கலைப்படைப்பு ; கட்டுரையாக்கம் , கட்டுரை 

புறம்பானவர்களையும் அகங் கொள்ளுதல் ; சொல்லின் 
யாக்கக் கலை ; கூட்டமைதி ஒப்பந்தம் ; விட்டுக்கொடுப்பு ; பொருள்கவிவு ஆற்றல் ; ( அள . ) பதப்பொருளிலடங்கிய 
இருதிசைக்கலப்பு இணைப்பாலேற்படும் ஒருமை , சமரசம் ; பண்புக் குறிப்புத் தொகுதி . 
வகையற்றவர்களின் கடன்காரர் பெறும் பங்குவீதம் ; ( கண . ) 
பல்திற ஆற்றல் வேகங்களின் ஒருமுகச் செயல்திற இணைவு ; 

comprehen sive , a . உணர்வாற்றல் சார்ந்த ; புரிந்து . 
( தொ . ) composition of felony , கொடுங் குற்றத்திற்கான 

கொள்ளும் திறனுள்ள ; கவிவாற்றல் மிக்க , விரிபொருள் 
வழக்கைத் தொடராமலிருத்தல் . 

அகப்படுத்தவல்ல ; அகல் விரிவான ; அகல் பெருந்தொகுதி 
compos itive , a . இணைகிற , சேருகிற . 

யான ; ( தொ . ) comprehensive school , பல்வகைப் பயிற்சி 

களை உடைய உயர்நிலைப் பள்ளிக்கூடம் . 
compos itor , n . அச்சுக்கோப்பவர் . 

com press , n . உறுப்புகட்கு அழுத்தந்தரப் பயன்படுத்தப் 
com pos men tis , ( ல . ) a . நலமார்ந்த உள்ளத்துடன்கூடிய , படும் பஞ்சு திணித்த கட்டுத்துணி ; வீக்கமடக்கக் கட்டும் 
அறிவுக்கோளாறற்ற மனநிலையில் உள்ள . 

நீர் தடையிட்டுப் பொதியப்பட்ட ஈரத்துணி . 


யான . 


215 


conceive 


vcompress 
compress ?, v . நெருக்கி அழுத்து ; சிறு இடத்திற்குள் 

திணித்துச் செலுத்து ; சுருக்கு ; திட்பம் மிகுவி , செறிவி , 

அடர்த்தியாக்கு . 
• compressed , a . சேர்த்து அழுத்தப்பட்ட ; நெருக்கமாக 
அமைக்கப்பட்ட ; ( உயி . ) பக்கவாட்டில் தட்டையாக்கப் 

பட்ட , ஒடுக்கப்பட்ட . 
compressibill ity , compress ibleness , 11. அழுத்தத்தினால் 

பரும அளவு குறையும் தன்மை ; பரும அளவுக்கு அழுத்த 

எடையின் அழுத்த வீதம் . 
compress ible , a . அழுத்தக்கூடிய ; சுருக்கக்கூடிய . 
compress ion , n . அழுத்துதல் ; அழுத்தம் ; அழுத்தப்படும் 

நிலை : அமுக்கம் , அடர்த்தி , நெருக்கம் ; சுருக்கம் ; அழுத்தத் 
தால் ஏற்படும் உருத்திரிவு ; தட்டையாதல் ; உள்வெப்பாலை 

யில் வளி அமுக்கும் இயக்கம் . 
• compress ive, a . அழுத்தக்கூடிய ; அடர்த்தியாக்குகிற ; 

நெருக்கித் தட்டையாக்கக்கூடிய . 
compress or , n . அழுத்தும் கருவி , அமுக்கம் பெருக்கும் 

இயந்திரப் பகுதி ; அழுத்தும் தசைநார் . 
compris al , n . உட்கொண்டிருத்தல் , உள்ளடக்கமாகக் 

கொள்ளுதல் , பாகமாகப் பெற்றிருத்தல் . 
comprise , . உட்கொண்டிரு, உள்ளடக்கமாகக் கொண்டிரு , 

உட்கூறாகக் கொண்டிரு ; ஆக்கக் கூறாக்கு . 
com promise , n . சமரச இணக்கம் , இருபுற விட்டுக்கொடுப் 

புடன் ஏற்படும் உடன்பாடு ; சமரச விட்டுக்கொடுப்பு , இளக் 
காரச்சலுகை ; இடைநிலைப்பாடான ஒன்று , இரண்டுங்கெட்ட 
நிலையுடைய செய்தி ; 5. இருதிறமும் விட்டுக்கொடுக்கச் 
செய்து உடன்பாடு உண்டுபண்ணு ; உடன்படு , ஒப்பந்தம் 
செய் ; விட்டுக்கொடு ; கவர் நிலைக்கு ஆளாக்கு , ஐயுறவு 

நிலைக்கு உட்படுத்து . 
comprovin cial , n . சமயவட்டத்தலைவர் வகையில் அதே 

மாகாணத்தைச் சேர்ந்தவர் . 
comptroll , 1. = control . 
comptroll er , 11. கணக்குத் தணிக்கையாளர் , தம்பட்ட 

சாலையிலும் கடற்படையிலும் செலவுக் கட்டுப்பாட்டாளர் . 
compulse , v . கட்டாயம்பண்ணு . 
compul sion , n . வலுக்கட்டாயம் , வல்லந்தம் , நிர்ப்பந்தம் . 
compul sionist , 11. வலுக்கட்டாயம் செய்வதில் நம்பிக்கை 

யுள்ளவர் . 
compul sitor , 11. ( சட் . ) கட்டாயம் செய்யும் வகைதுறை . 
compul sive, a . வலுக்கட்டாயம் வாய்ந்த ; கட்டாயப்படுத் 

தும் ஆற்றலுள்ள . 
compul sory , a . வலுக்கட்டாயமான , வல்லந்தமான ; பெருங் 

கட்டுப்பாடுடைய . 
compunc tion , n . மனச்சான்றின் உறுத்தல் , உள்ளுறுத் 

தல் ; கழிவிரக்கம் , வருத்தம் ; உணர்ச்சித் தயக்கம் . 
compunc tious, a . மனச்சான்றின் உறுத்தலுடைய ; குத்த 

லுணர்ச்சியுடைய , உணர்ச்சித் தடையுடைய ; கழிவிரக்க 

முடைய . 
compurga tion , n . குற்றச்சாட்டு நீக்கம் , குற்றவாளிக்குச் 

சார்பான சான்றாளர் சான்று முடிவு . 
• com purgator , 11. மற்றொருவருடைய குற்றமற்ற தன்மைக்கு 

உறுதிச் சான்றளிப்பவர் . 
comput able, a . கணிக்கத்தக்க , கணக்கிடத்தக்க ; அளவிட்டு 

மதிப்பிடக்கூடிய . 
com putant , n . கணக்கிடுபவர் . 
computa tion , n . கணக்கிடுதல் , மதிப்பிடுதல் , எண்ணி 

அளவிடுதல் , கணிப்பு . 
com putative , a . கணக்கிடும் இயல்புடைய . 
com putator , n . = computant . 
compute , T. கணக்கிடு , எண்ணி அளவிடு , கணி , மதிப்பிடு . 
comput er , n . கணக்கிடுபவர் ; கணக்கிடும் பெரிய பொறி . 


com putist , n . = computant . 
com rade , n. தோழன் , ஏடன் ; நெருங்கிய துணைவன் , 
உற்ற நண்பன் ; பொதுவுடைமை பொதுவறச் சூழல்களில் 
தனி மனிதர் குறித்த மதிப்படைமொழி . 
Com stockery , n . கலை இலக்கியத் துறையில் ஆன்டனி 
காம்ஸ்டாக் ( Anthony Comstock 1844-1915 ) என்ற அமெ 
ரிக்கர் எழுப்பிய பட்டாங்க மெய்ம்மைப்பாங்கெதிர்ப்பு . 
Comti sm , n . அகஸ்ட் காம்டே { Auguste Comte 1798.1857 ) 

தோற்றுவித்த நேர்க்காட்சி வாதம் ( Positivism ) . 
con 1 , 3. கவனத்தோடு படி ; மேலோட்டமாகப் பார் ; மனப் 

பாடம் செய் . 
con , n . விமான முதலியவற்றை ஓட்டுதற்கு வழிகாட்டுதல் ; 
விமான முதலியவற்றை ஓட்டுபவர்க்குரிய வழிகாட்டு நிலை 
யம் ; V. விமான முதலியவற்றை ஓட்டுபவருக்கு வழிகாட்டு . 
con , 1 . எதிராக உள்ளது ; prep . எதிராக ; ( தொ . ) pros 
and cons , ஆதரவாகவும் எதிராகவும் 

உள்ளவை , சாதக . 
பாதகங்கள் . 
con 4 , 1 . நம்பிக்கையார்வம் ; 3. நம்பிக்கைமோசம் செய் ; 

ஏமாற்று ; ( தொ . ) con game , நம்பிக்கை மோசடி . 
con acre , corn acre , n . guicurring ( Ireland ) 1517249.00 

நிலக்கிளைக் குத்தகைமுறை ; V. கீழ்க்குத்தகைக்கு விடு . 
con amor e , ( இத் . ) adu . ஆர்வத்தோடு ; பற்றவாவுடன் . 
cona tion , n . செயல் துணிவாற்றல் , விருப்பு வெறுப்புணர்ச்சி 

களைச் செயல்படத் தூண்டும் மன ஆற்றல் . 
cona tus , n . முயற்சி ; உள் தூண்டுகை ; போக்கு , சார்பு . 
concat enate , v . தொடராக இணை ; தொடர்புபடுத்து , 

சங்கிலிபோல் தொடு , கோவைப்படுத்து . 
concatena tion , 1. கண்ணிகளின் தொகுதி , சங்கிலித் 
தொடர்கோவை ; ஒன்றோடென்று சார்பு 

கொண்டுள்ள 
பொருட்களின் தொடர்வரிசை . 
con cave , 11. உட்குழிவான வடிவம் , குழிவு , பள்ளம் ; மேல் 
வளைவு , வான வளைவு , நிலவறை வளைவு மாடம் ; a . உட் 
குழிவான , பள்ளமான ; 3. உட்குழிவாக்கு ; பள்ளமாக்கு . 
concav ity , 11. உட்குழிவு நிலை ; பள்ளம் . 
conca vo - con cave , a . இருபக்கங்களும் உட்குழிவான . 
conca vo - con vex , a . ஒருபுறம் உட்குழிந்து மறுபுறம் 

வெளிக்குவிவான . 
conceal , ப . முழுதும் மறை ; நன்கு மறைத்துவை ; மறை 
வடக்கமாக வைத்திரு ; மாற்றுருக்கொள் ; வெளியிடாதிரு , 
மறையடக்கு . 
conceal ment, n . மறைத்தல் ; மறைவடக்கம் , ஒளிவு 

மறைவு ; மாற்றுருவம் ; மறைவிடம் , பதுங்கிடம் . 
concede , v . எதிர்ப்பின்றி விட்டுக்கொடு ; சலுகையளி ; 

அட்டியில்லா மல் ஏற்றுக்கொள் , ஒத்துக்கொள் . 
conceit , n . இறுமாப்பு , போலித் தற்பெருமை , தற்செருக்கு ; 
கருத்துப் படிவம் ; கற்பனை , தற்புனைவு ; சொல்திறம் , திறம் 
பட்ட கருத்து ; வீணெண்ணம் ; போலிக் கருத்து ; செயற் 
கைக் கற்பனை ; போலிப் புனைவு ; செயற்கை அணி , போலி 
நயம் ; மதிப்பீடு , பாவனை ; 3. புனைந்து கற்பி , இல்லாததை 
உள்ளதாகத் தன்னையே நம்ப வை ; ( தொ . ) out of conceit 
with , வெறுப்புடன் . 
conceit ed , a . போலித் தற்பெருமையுடைய , செருக்குள்ள , 

இறுமாப்புடைய ; தன்முனைப்புள்ள , ஆணவமுடைய , 
conceit y , a . இறுமாப்பு வாய்ந்த . 
conceiv able , a . கருதத்தக்க , எண்ணிப்பார்க்கக் 

கூடிய , 
மனத்தால் பாவிக்கவல்ல . 
conceive , ப . கருக்கொள் , சூலுறு ; கருது , கருத்தில் உரு 
வாக்கு ; பாவனை செய் , எண்ணிப்பார் ; உணர் , புரிந்து 
கொள் ; கருத்துப்பற்றிக்கொள் ; சொல்லுருவில் கருத்துக் 
குறிப்பிடு . 


216 


concluding . 


con celebrate 


( Į 


concel ebrate, v . ரோமன் கத்தோலிக்கத் திருச்சபையில் 
சமய மாவட்ட முதல்வரால் புதிதாக அமர்வுபெற்ற சமயகுரு 
வகையில் அமர்வு செய்த முதல்வருடனிருந்து திருவுணா வினை 
முறை நிகழ்த்து . 
concent , 11. பல் குரல் இசைவு . 
concent er , v . = concentre . 
con centrate 1 , 11. மனம் ஒருமுகப்படுத்துவதன் விளை பயன் ; 
1. பொதுமைய நோக்கி இயக்கு ; பொதுமையம் நோக்கிச் 
செல் ; ச.ருத்தை ஒருமுகப்படுத்து , எண்ணங்களை 
பொருள் நோக்கிச் செலுத்து , முழுக் கவனத்தையும் ஒருங்கே 
ஒருதிசையில் செலுத்து ; ஒருமுகப்படு , ஒருமுக நோக்கு ; 
கெட்டியாக்கு , முழுச்செறிவூட்டு ; குறிப்பிட்ட பருமனளவுக்கு 
அணுத்திரள் வீத மிகுதியாக்கு . 
concen trate ?, a . பொது மையமுடைய ; கெட்டியான ; 

செறிவான . 
concentra tion , 11. ஒருமுகப்படுத்துதல் ; ஒருமுகப்படல் ; ஒரு 
முகச் சிந்தனை ; கூர் நோக்கு ; கருத்தூன்றல் , ஒருமித்த 
கவனம் ; கெட்டியாக்குதல் ; திட்பம் , அடர்த்தி , செறிவு ; 
பிழம்பளவில் அணுத்திரளின் மிகு வீதம் ; ( தொ . ) concen . 
tration camp , அரசினருக்கு எதிர்ப்பானவர்களை ஒதுக்கி 
வைக்கும் குடியேற்றப் பகுதி . 
con centrative , a . ஒருமுகப்படுத்தும் தன்மை வாய்ந்த . 
con centrator , 1. கரைசல்களைக் கெட்டியாக்கும் கருவி ; 
சுரங்க உலோகக் கலவையிலிருந்து கனிப்பொருள்களைப் 
பிரித்து எடுக்கும் கருவி . 
concent re , I. பொதுமையத்தில் கூடு ; பொது மைய 
நோக்கிச் செல் ; ஒரே மையம் கொண்டிரு ; பொது மையத்தை 
நோக்கி இயக்கு . 
concen tric , concen trical , a . ஒரே மையமுள்ள , பொது 

மையம் கொண்டுள்ள . 
con cept , n . கருத்துப்படிவம் ; பொதுக்கருத்து ; ஓரினப் 

பொருளைச் சுட்டும் கருத்து ; கருதப்பட்ட ஒன்று . 
concep tacle , n . வைக்குமிடம் , கொள்ளுமிடம் ; கருக்குழி . 
concep tion , 11. கருக்கொள்ளுதல் ; மலர்த்துகள் பொலி 
வுறுதல் ; கருதுதல் , கருத்துருவாக்கல் ; எண்ணம் , கருத்து ; 
கருத்தாற்றல் ; கற்பனையாற்றல் ; திட்டப்புனைவாற்றல் ; 
கருத்துருவம் , திட்டம் . 
concept ive , a . எண்ணங்களுக்குரிய ; கருத்தரித்தல் 

தொடர்பான . 
concep tual , a . பொதுக்கருத்துத் தொடர்பான ; கருக் 

கொள்ளுதல் சார்ந்த . 
concep tualism , 1. பொதுமைக் கருத்துக்கள் மனத்தில் 

தான் உள்ளன என்னும் மெய்விளக்கியல் கோட்பாடு . 
concern , 11. சார்புடையது ; தொடர்பு , சார்பு ; அக்கறை ; 
கவலை ; மதிப்பு ; கவனம் ; 

தொழில் நிறுவனம் , 
அமைப்பு ; 3. தொடர்புடையதாயிரு , சார்புடைய தாயிரு , 
பற்றிய தாயிரு , உரியதாயிரு ; நலந்தீங்குகளுக்கு உரித்தா 
யிரு ; பாதிப்பதாயிரு ; தொழில் கடமை அல்லது நலங்கள் 
சார்ந்ததாயிரு ; ஈடுபாடு கொண்டிரு ; தொடர்புபடுத்து , சார்பு 
படுத்து ; அக்கறை யூட்டு ; மன அமைதி கலை , கவலையுண்டு 
பண்ணு ; ( தொ . ) as concerns , பற்றி , சார்பாக , வகையில் , 
concern ancy , n . தொடர்பு , பொருத்தம் . 
concerned , a . தொடர்பு கொண்ட , சார்புடைய ; அக்கறை 

யுள்ள ; கவலையுடைய ; ஈடுபட்டுள்ள ; துன்பப்படுகிற . 
concern ing , prep . பற்றி , குறித்து ; சார்பாக , வகையில் . 
concern ment , n . முக்கியத்துவம் ; ஈடுபட்டுள்ள செய்தி , 

தொழிலீடுபாடு , 
con cert , n . ஒற்றுமை , இசைவு , உடன்பாடு ; ஒத்திசைவு ; 
இசைத்திற இயல்பு ; இசையரங்கு நிகழ்ச்சி ; ( தொ . ) concert 
pitch , இசையரங்க முழக்கதிர்வெல்லையின் கட்டளைப் பொது 
அளவு . 
concert 2 , 0. ஒன்றுசேர்ந்து திட்டமிடு ; ஏற்பாடு செய் ; 
சரி செய் . 


concert ed , a . பலர் : சேர்ந்து ஒன்றுபட்டுத் திட்டமிட்ட ; 

( இசை . ) பகுதி பகுதியாக வகை செய்யப்பட்ட . 
con cert - goer , n . 

இசை 

நிகழ்ச்சிகளுக்கு வழக்கமாகச் 
செல்பவர் . 
con cert -grand , n . இசை நிகழ்ச்சிகளுக்கேற்ற பேரிசைப் 

பெட்டி . 
concerti na , 1 . துருத்திபோன்ற இசைக்கருவி 

வகை , 
J. இசைக்கருவி வகையில் மடங்கிச் சுருக்கப்பெறு . 
concerti no , 1 . தனி இசைக்கருவிக்காக அமைக்கப்பட்ட 

சிறு பாடல் . 
concer to , 11. தனி இசைக்கருவிக்கும் பல்லியத்திற்கும் பயன் 

படும்படி அமைக்கப்பட்ட பாடல் ; pl . concer tos . 
concessi on , 11. விட்டுக் கொடுத்தல் ; விட்டுக்கொடுப்பு ; 
சலுகை ; கொடைப்பொருள் , பொருளுதவி ; சலுகை உரிமைக் 
கொடை , தனியாள் - குழு அல்லது அரசினர் பயன்படுத்திக் 
கொள்ளும்படி நிலப்பகுதி விட்டுக்கொடுக்கப்படுதல் . 
concessionaire , 11. கொடைப்பொருள் பெற்றவர் ; சலுகைக் 

கொடை உரிமை பெற்றவர் . 
concess ive , a . விட்டுக்கொடுக்கும் இயல்புள்ள ; விட்டுக் 

கொடுக்கும் குறிப்புடைய ; சலுகையான . 
concett ism , 11 . செயற்கைச் சொல்லடுக்குகளைப் பயன் 

படுத்தல் . 
conch , n . சங்கு ; கிளிஞ்சல் சிப்பி வகை ; ஊது சங்கு , 
( க - க . ) வளைவுமாடத்தின் அரையுருளை முகடு ; அரைவட்ட 
வளைவு மாடம் ; புறச்செவி ; புறச்செவி மையம் . 
conch a , 11. அரைவட்ட வளைவுமாடம் ; வளைவுமாடத்தின் 

அரையுருளை முகடு ; புறச்செவி ; புறச்செவி மையம் . 
conch ate , conch iform , a . கிளிஞ்சல் வடிவான ; சிப்பி 

போன்ற அமைப்புள்ள . 
conchif erous , a . தோடுள்ள ; மேலோடுடைய . 
conchol ogy , 11. சிப்பி -சிப்பியோட்டாய்வு நூல் . 
concierge, ( பிர . ) 11 . பாதுகாவலர் ; சிறைச்சாலை - மாணவர் 
விடுதி இவற்றின் மேலாள் ; வாயில் காப்போன் ; வாயில் 
காக்கும் பெண் . 
concil iar , a . மன்றம் சார்ந்த , திருச்சபை குழாத்துக்குரிய . 
concil iate , v . இணக்கப்படுத்து , சந்து செய்வி ; சரி 
செய்திணை ; தன் வயப்படுத்திக்கொள் , நட்பினராக்கு ; 
நன்மதிப்புப் பெறு ; நட்பாடு . 
concilia tion , n . இணக்கப்படுத்தல் , சந்து செய்வித்தல் ; 

ஒப்புரவிணக்கம் , சமரசம் . 
concinn ity , 1. இலக்கிய அழகுநயம் ; இசைவிணக்கம் ; 

பொருத்தம் ; நடை நயம் ; நேர்த்தி . 
concinn ous , a . அழகு செறிந்த ; இசைவிணக்கமுடைய ; 

நேர்த்தியான . 
concise , a . சுருக்கமான , பொழிப்பான , அடக்கமான . 
concise ness , 11. சுருக்கம் , அடக்கம் , திட்பம் . 
conci sion , 11 . வெட்டுகை ; உறுப்பழிவு ; சுன்னத்து ; 

சுருக்கம் : பொழிப்பு. 
conclama tion , 11. பலர் சேர்ந்து எழுப்பும் பேரொலி . 
con clave, n . போப்பாண்டவரைத் தேர்ந்தெடுக்கக் கத்தோ 
லிக்க கருதினால்மார் ( cardinals ) கூடியிருக்கும் அறை ; 
போப்பாண்டவரைத் தேர்ந்தெடுக்கும் உரிமையுடைய கருதி 
னால்மார் குழு ; தனிக் கூட்டுக்குழு . 
con clavist , n . போப்பாண்டவரைத் தேர்ந்தெடுக்கக் கூடும் 

கருதினால்மார் குழுவின் ஊழியன் . 
conclude , ப . முடிவுறு ; முடிவுக்குக் கொண்டுவா ; ஏற்பாடு 
முற்றுவி , செய்து முடி ; முடிவு செய் ; தீர்மானி ; . ஆய்ந்து 
முடிவுகாண் , முடிவுக்கு வா , முடிவு உருவாக்கு ; ( சட் . ) 
நோக்கம் தெரிவி . 
conclud ed , a . முடிந்த ; தீர்க்கப்பட்ட . 
conclud ing , a . முடிவான ; இறுதியான . 


217 


conclusion 


condensed 


கட 


ஒரு சீர் 


conclu sion , n . முடிவு செய்தல் ; முடிவு ; முடிபு , தீர்மானம் ; 
முடிவுரை , முடிவுப் பகுதி ; வாத முடிபு ; ஆய் முடிபு ; 
( தொ . ) in conclusien , இறுதியாக , முடிவாக , to try 
conclusion , சோதனை செய் ; போட்டி அல்லது போரில் 
ஈடுபடு . 
conclu sive , conclu sory , a . இறுதியான ; முடிவான ; 

நம்பவைக்கிற ; மெய்ப்பிக்கிற . 
concoct , 0. சேர்த்து வடித்திறு ; இணைத்து உருவாக்கு ; 
புனைந்தியற்று , கற்பனை செய் , இட்டுக்கட்டு ; திட்டமிடு ; 
சதி செய் ; உண்டுபண்ணு , குதிர வை , பாகம்பண்ணு ; 
செரிமானம் செய் . 
concoc tion , n . கலந்து வடித்திறுத்தல் ; வடிசாறு ; மருந்துக் 
கலவை ; பொய்புனை தல் ; புனைசுருட்டு , கட்டுக்கதை ; முதிர்வு , 
குதிர்வு . 
con color , concol rate, concol orous , a . 

வண்ணம் கொண்ட . 
concom icance , concom itancy , n . இணை நிலை ; ஒருங் 

கிணைந்து இயலும் தன்மை . 
concom itant , 11. உடனிணை துணைவர் ; உடனிணை துணை ; 
இணைந்தியலும் பொருள் ; a . உடனியங்குகிற , இணைந்த , 
ஒன்றுசேர்ந்த . 
conc ord 1 , n . உடன்பாடு , இசைவு , இணக்கம் , ஒருமனப் 
பாடு ; ஒப்பந்தம் ; ( இசை . ) செவிக்கின்பந்தரும் ஒலிகளின் 
சேர்க்கை , செவ்விசைவு ; ( இலக் . ) சொற்களுக்கிடையே 
பால் - எண் - இடம் பற்றிய ஒத்திசைவு . 
concord 2 , U. உடன்படு , இணங்கு , இசைவுறு . 
concord ance , 11 . ஒத்திசைவு ; ஏட்டின் சொல்தொகுதி 

விளக்கப்பட்டியல் . 
concord ant , a . ஒத்திருக்கிற , இணக்கமான , இசைவான ; 
ஒருமனப்பட்ட , ஒருமைப்பட்ட ; ( இசை . ) செவ்விசைவான , 
ஒத்திசைவான . 
concord at , 11. திரு உடம்படிக்கை , போப்பாண்டவருக்கும் 

சமயச்சார்பற்ற ஓர் அரசுக்கும் ஏற்பட்டுள்ள உடன்படிக்கை . 
concor dial , a . இசைவிணக்கமான . 
conc ourse , n . 

கூட்டம் ; பெருந்திரள் ; ஒருங்கிணைவு ; 
சந்திப்பு ; இணையியக்கம் , ஒருங்கிணைந்து செல்லும் திரள் ; 
பெரிய மண்டபம் ; சாலைச் சந்திப்புவெளி ; இருப்பூர்திநிலையப் 
பொது வெளியிடம் . 
concres cence , 1. ( உயி . ) இணை திரட்சி , திரள்வளர்ச்சி . 
conc rete " , 11. பருப்பொருள் ; திரள் பிழம்பு ; திரள்வளர்ச்சி ; 
காரைக்கட்டு , திண்காரை , பசைமண் கூழாங்கற்கலவைப் 
பிழம்பு ; a . பருப்பொருளான , பிழம்புருவான ; திண்ணிய , 
பொருளியலான , புலனீடான ; மெய்யான ; காரைக்கட்டான ; 
( தொ . ) concrete steel, எஃகுக்கம்பிகொண்டு வலுவாக்கப் 
பட்ட திண்காரை . 
concrete 2 , ப . காரைக்கட்டாகக் கட்டியெழுப்பு ; திரண்டுரு 

வாகச்செய் ; கெட்டிப்படுத்து ; கடினமாகு . 
concre tion , n . ஒன்றுசேர் தல் ; திரட்சி , திரண்ட பிண்டம் ; 
( மரு . ) உடற்கட்டி ; ( மண் . ) திரள் துகள் கணு , சிறு துகள் 
சேர்ந்திறுகுவதால் அமைந்த பாறையின் உட்கணு . 
concre tionary , a . பாறையுள் திரள் துகள் கணு இயல்பான . 
concret ive , a . கெட்டியாகத் திரளும் ஆற்றலுடைய . 
concub inage, n . காமக்கிழத்தியர் கூட்டுறவு , திருமண 
மாகாத ஆணும் பெண்ணும் கூடிவாழ்தல் ; வைப்பாட்டி 
யைக் கொண்டிருத்தல் ; வைப்பாட்டியாயிருத்தல் . 
concub inary , 1. திருமணமாகாமல் கூடிவாழும் ஆண் 
பெண்களில் ஒருவர் ; a . திருமணமாகாமல் கூடிவாழ்கிற ; 
சட்டத்துக்குப் புறம்பான ஆண்பெண் கூட்டுறவுக்குரிய ; 
சட்டப்புறம்பான கூட்டுறவிலிருந்து தோன்றிய . 
conc ubine, 11. காமக்கிழத்தி , வைப்பாட்டி , மனைவியாயிரா 
மல் ஒருவருடன் கூடிவாழ்பவள் ; ( பன்மனைவியர் கொள்ளும் 
மக்களிடையே ) துணைமை நிலையான மனைவி . 

28 


concu bitancy , 11. திருமணம் செய்துகொள்வதற்குக் 

மைப்பட்டிருக்கும் பழக்கம் ; முறைக்கட்டுநிலை . 
concu bitant , n . முறைமணத் துணைவர் , முறைப்பெண் ; 

முறைமாப்பிள்ளை . 
concup iscence, n . இணைவிழைவு , பால்வகைச்சேர்க்கை 
விருப்பம் ; மட்டுமீறிய சிற்றின்ப வேட்கை ; ( விவி . ) உலகி 
யல் பற்று , உலகப் பொருள்கள்பால் தோன்றும் அவா . 
concup iscent , a . சிற்றின்ப வேட்கையுள்ள ; பேரவா 

வுடைய . 
concur , U. உடனிகழ் , முற்றும் பொருந்து ; ஓரிடத்தில் கூடு ; 
இசைவுறு , கூடிச் செயலாற்று ; கருத்தில் ஒன்றுபடு , உடன் 
படு . 
concu rrence , concurr ency , n . ஒருமுனை , கோடுகள் 
ஒரு புள்ளிமுனையில் சென்றிணைதல் ; ஒருங்கு நடைபெறுதல் , 
உடனிகழ்வு ; முழுதுறழ் இசைவு , முற்றும் பொருந்துதல் ; 
கூட்டுச்செயல் ; உடன்பாடு ; போட்டி . 
concu rrent , n . உடன்படுபவர் , இசைபவர் ; போட்டியிடு 
பவர் ; ஒரு புள்ளியில்சென்று கூடுகிற கோடு ; நாட்டாண் 
மைக்காரரின் அலுவலருடன் சான்றாளராகச் செல்பவர் ; 
a . ஒரே புள்ளியில் கூடுகிற ; உடன் இருக்கிற ; உடன் 
நிகழ்கிற ; உடன் இயங்குகிற ; முற்றும் பொருந்துகிற . 
concu rrently , adv . ஒருங்கிணைவாக , ஒரேசமயத்தில் நிகழ் 

வதாக . 
concurr ing , a . இசைகிற , உடன்படுகிற . 
concuss , ப . கலக்கு , அதிர்ச்சியுறும்படி குலுக்கு ; அச் 

சுறுத்து ; வல்லந்தப்படுத்து , வலுக்கட்டாயப்படுத்து . 
concu ssion , n . தாக்குதல் , மோதல் ; தலைமீது பேரடி ; 
அதிர்ச்சி , கலக்கம் ; வலுக்கட்டாயப்படுத்துதல் , நெருக்கடி 
உண்டுபண்ணுதல் . 
concuss ive , a . மோதும் ஆற்றலுடைய ; அதிர்ச்சி விளை 

விக்கும் இயல்புடைய . 
condemn , . பழித்துரை , கண்டி ; எதிராகத் தீர்ப்புக் 
கொடு ; குற்றத் தீர்ப்பளி ; எதிர்வாக முடிவுசெய் , பா தக 
மாக முடிவுகட்டு ; முன்கூட்டி முடிவுக்கு வா ; தீதறிவி , 
condem nable , a , பழிப்புக்கிடமான . 
condemna tion , n , கண்டனம் , சட்டமன்றக் குற்றத்தீர்ப்பு ; 

கண்டிப்பதற்கான காரணம் ; கண்டிக்கப்பட்ட நிலை . 
condem natory , a . கண்டனம் தெரிவிக்கிற , பழிப்பு இயல் 

பான . 
condemned , a . பழிக்கப்பட்ட ; குற்றவாளி என்று முடிவு 
செய்யப்பட்ட ; தீர்த்தொதுக்கப்பட்டுவிட்ட ; கைவிடப்பட்டு 
விட்ட ; குற்றத் தண்டனை அளிக்கப்பட்டவருக்குரிய ; தீய 
தென்று அறிவிக்கப்பட்ட . 
condens able, a . சுருக்கத்தக்க ; அடக்கப்படக்கூடிய ; செறி 
விக்கக்கூடிய ; உறையக்கூடிய ; நீர்மமாக வடிக்கப்படக் 
கூடிய . 
condens ate , n . சுருக்கிச் செறிவாக்கப்பட்ட 

பொருள் ; 
உறைபொருள் ; வடிமானம் ; ப . சுருக்கு , 

செறிவாக்கு ; 
சுருங்கு : செறிவாகு . 
condensa tion , 11. சுருக்குதல் ; அடக்குதல் ; செறிவித்தல் ; 
செறிவு ; உறைவித்தல் ; உறைவு ; வடித்தல் ; வடிபடல் ; 
சுருங்கிய பொருள் , சுருக்கம் , அடக்கம் , செறிமானம் ; செறி 
பொருள் ; உறைமானம் , உறைபொருள் ; வடிமானம் ; வடி 
பொருள் ; சேர்மானத்தில் இடைநீர்மம் நீக்கப்பெற்ற இணைவு , 
• எடைமிகும் சேர்மானம் . 
condense , ப . சுருக்கு ; சுருக்கிக்கூறு ; சுருங்கு ; செறிவி , 
நீர்மத்தை உறைவி , வளிப்பொருளை வடித்தெடு ; செறி ; 
உறை , வடிமானமாக உருவாகு ; கெட்டிப்படுத்து ; ஒருமுகப் 
படுத்து ; மின்வீறு பெருக்கு ; நீர்மநீக்கித் திண்மைப்படுத்து . 
condensed , a . உறைவிக்கப்பட்ட , நீர்வற்றச் 
உறைந்த ; சுருக்கப்பட்ட ; சுருங்கிய ; ( தொ . ) condensed 
milk , கட்டிப்பால் , உறைபால் ; condensed type , குறுகிய 
முகப்பினையுடைய அச்செழுத்து . 


செய்த , 


218) 


cone 


condenser 
condens er , n . வடிகலம் , வாலை , நீராவிப்பொறியில் ஆவியை 
நீர்ப் பொருளாக மாற்றுவதற்கான அமைவு ; ( இய . ) 
ஒளிக்கதிர்களை ஒருமுகப்படுத்தும் குவிமுகவில்லை ; மின்விசை 
யேற்றி , மின் ஆற்றலின் வீறுபெருக்குவதற்கான அமைவு . 
conden sery , 11. உறைபால் தொழிற்சாலை . 
condescend , ப . திருவுளங்கொள் , எளிமைதோன்ற இறங்கி 
வந்தருள்செய் , அருள்பாலி , அளிசெய் ; பெருமிதநிலையினை 
விட்டுக்கொடுத்துச் செயலாற்று , வீறுதுறந்து செயல்முனை ; 
இரங்கியருள் , கருணை நயம்படச் செயலாற்று , பணிவு நயம் 
பட நட : தகா தன செய் ; விட்டுக்கொடு , பணிந்துபோ ; 
உடம்படு , இசை . 
condescend ence , n . இணக்கம் , அமைவு ; ( சட் . ) ஸ்காத் 
லாந்தில் முறைமன்ற அழைப்பாணையுடன் இணைக்கப்படும் 
குற்றச்சாட்டு விவரப்பட்டியல் . 
condescend ing , a . அருள் பாலிக்கிற ; ஆதரவு நல்குகிற ; 
கீழோரிடத்துக் கருணை காட்டுகிற ; புண்படுத்துமுறையில் 
ஆரவார இரக்கம் காட்டுகிற . 
condescen sion , 1. கீழோரிடத்து அன்புடைமை ; அருள் 

பாலிக்கும் பண்பு . 
condign , a , ஏற்ற , உரிய ; போதிய ; தகுதிவாய்ந்த . 
con diment , 71. கவையூட்டுப் பொருள் ; V. சுவையூட்டு . 
condi tion , n . நிலைமை ; நன்னிலை , தகுதி ; முறைமை ; 
பண்பு ; படிநிலை , தரம் ; உயர்நிலை ; மனநிலை , உணர்ச்சி 
நிலை ; ஒப்பந்த விதியின் வரையறைக்கூறு , கட்டுப்பாடு ; 
முன்னீடு , செயலுக்கு முன்பே பெற்றிருக்கவேண்டிய இன்றி 
யமையாக்கூறு ; ( அள . ) காரியத்துக்குரிய காரணக்கூறான 
இன்றியமையா முன்னிகழ்ச்சி ; ( சட் . ) கடப்பாட்டுக்குரிய 
முன்வரையறை ; ( இலக் . ) முன்வரையறைக் குறிப்பு , முன் 
வரையறை வாசகம் ; 3. கட்டுப்பாடு விதி ; வரையறைமீது 
ஒப்புக்கொள் ; தக்க சூழலில் வை , வேண்டும் சூழ்நிலையமை ; 
தகுதியுடையதாக்கு ; கட்டுப்படுத்து ; வரையறு ; உறுதிசெய் ; 
வாணிகச்சரக்கின் நிலையை ஆராய்ந்து பார் . 
condi tional , n . ( இலக் . ) வாக்கியத்தின் சார்புநிலைவாசகம் ; 
சார்புநிலைக் குறிப்புச்சொல் , சார்புநிலை இணை இடை ; சார்பு 
நிலை குறித்த வினைப்பாங்கு ; a . கட்டுப்பாடு தெரிவிக்கிற ; 
வரையறைமீது நிகழ்கிற , கட்டுப்பாடு சார்ந்த ; சார்புநிலை 

குறித்த . 
condi tionally , adv . துணிபின்றி , சார்புநிலையில் ; வரை 

யறையுடன் , கட்டுப்பாட்டின்மீது . 
condi tionate , v . கட்டுப்பாடு விதி , நிபந்தனை கூறு ; வரை 

யறு . 
condi tioned , a . வரையறுக்கப்பட்ட , கட்டுப்பாட்டுக்கு உட் 
பட்ட ; ஒருநிலைப்படுத்தப்பட்ட ; சூழ்நிலைக்கு உட்பட்ட ,, 
சூழல் சார்பான ; சார்புடைய ; தொடர்புடைய ; நிலையுடைய , 
பாங்குடைய ; ( தொ . ) conditioned reflex , வழக்கமான 
நிகழ்ச்சித் தொடர்பு காரணமாக முன் அனுபவத்தை ஒட்டி 
உள்மனத்தில் இயல்பாக ஏற்படும் எதிர்த்தூண்டுதல் 
குறிப்பு. 
condi tioner , 11. பண்படுத்துமுறைக்கு முன்னீடாக நிலத் 

தைப் பக்குவப்படுத்தவல்ல பொருள் வகை . 
condi tioning , n . தக்க சூழ்நிலையமைப்பு ; a . தக்கசூழ்நிலை 
யமைக்கிற ; வரையறுக்கிற ; ( தொ . ) conditioning house , 
வாணிபப் பண்டங்களின் எடை - அளவு - பண்புகள் விஞ்ஞான 
முறைப்படி நிச்சயிக்கப்படும் நிலையம் . 
condi tions , n . pl . சூழ்நிலைகள் ; வாழ்க்கைச்சூழற் பண்புகள் . 
condol atory , a . வருத்தம் தெரிவிக்கிற , ஒத்துணர்வு வெளிப் 

படுத்துகிற . 
condole , . வருத்தந்தெரிவி ; ஒத்துணர்வு அறிவி , மற்றொரு 

வருடன் சேர்ந்து துயரப்படு , 
condole ment , condol ence , n. மற்றொருவர் துயரத்துக் 

காக வருத்தந் தெரிவித்தல் . 
con dom , n . கருத்தடை உறை . 


condomin ium , ( ல . ) n. கூட்டுத் தலைமை ஆட்சி , ஓர் அரசின் 

ஆட்சியில் இருவேறு அரசுகள் சரிபங்கு பெற்றிருக்கும் நிலை . 
condona tion , n . குற்றம் பொறுத்தல் , மன்னிப்பு ; ( சட் . ) 
கணவன் அல்லது மனைவி மணவொழுக்கந்தவறி மணமுறிவு 
கோரும்போது குற்றத்தினால் பாதிக்கப்பட்டவர்களால் முதல் 
தடவையாக அளிக்கப்படும் மன்னிப்பு . 
condone , ப . குற்றத்தைப் பாராட்டாமல் பொறுத்தருள் , 

மன்னித்துவிடு ; கழுவாய் தேடு . 
con dor , n. பெரிய தென் அமெரிக்கக் கழுகுவகை . 
condottier e, ( இத் . ) n . கூலிப்படைத்தலைவர் ; pl . condot 

tie ri. 
conduce , . செயல் துணையாயிரு , நிறைவேற்றத்துக்கு 

உதவு ; விளைபயனுக்கு உகந்ததாயிரு . 
conduc ible , condu cive, a . செயல்துணையான , உகந்த ; 

மேம்பட உதவுகிற ; நன்மை பயக்கவல்ல , சாதகமான . 
con duct , n . நடத்தை , ஒழுகலாறு ; வழித்துணை , காப்பு தவி ; 
தொழிலின் நடைமுறையாட்சி , செயலாட்சி ; கலைத்துறைக் 
கையாட்சி , கைந்நலம் . 
conduct 2 , 3. வழிகாட்டு ; வழியாக இட்டுச்செல் ; வழியாயமை ; 
குழாய் முதலியவற்றின் வகையில் நீர் முதலியன கொண்டு 
செல் ; ஏற்றிச்செல் ; படை - இசைக்குழு முதலியவற்றை 
நடாத்து ; நிலையம் இயக்கு ; தொழில் நடத்து ; நடை 
முறைப்படுத்து , ஒழுகுவி ; நடக்கும்படிசெய் ; ( இய . ) வெப்பம் 
ஊடுசெல்லவிடு ; மின்வலி ஊடுகடத்து , 
con ducts , n . ஈடன் ( Eton) நிறுவனச் சமயகுரு . 
conduct ance , 1. ( இய . ) மின்னூடு கடத்தியின் மின் கடத் 

தாற்றல் . 
conduc tible, a . சூடு முதலியவற்றைக் கடத்தக்கூடிய ; 
நடத்திச் செல்லப்படத்தக்க ; கொண்டு செல்லப்படக்கூடிய ; 
கடத்தப்படத்தக்க . 
conduc tion , n. ( இய . ) இகைப்பு ; குழாய் முதலியவை 
மூலமாக நீர்மத்தைக் கொண்டுசெல்லுதல் ; இகைப்பாற்றல் , 
கொண்டுசெல்லும் ஆற்றல் . 
conduct ive , a . கடத்தும் இயல்புள்ள ; கொண்டுசெல்லும் 

ஆற்றலுடைய . 
conductiv ity , 1. ஊடுகடத்தும் ஆற்றல் , இகைப்புத் திறன் . 
conduc tor , 1. வழிகாட்டி , வழித்துணை ; செயல்முதல்வர் , 
தொழில் ஆட்சியாளர் ; இசைக்குழு இயக்குநர் ; ஊர்தி 
வழித்துணைவர் , நெறி காப்பாளர் ; படைத்துறைத் தடை 
காவலர் ; ( இய . ) வெப்ப ஊடியக்கி ; மின் ஊடுகடத்தி . 
conduc tress , 11. வழித்துணை மாது ; ஊர்தி நெறிகாப்பு 

நங்கை . 
con duit , n . நீர்செல்குழாய் ; குழாய்க்கால்வாய் ; மின் கம்பி 
களின் காப்புக்குழாய் , ஊர்ப்பொது ஊற்றுநீர்க்குழாய் , 
பொது ஊருணி . 
condup licate, a . ( தாவ . ) நீளவாட்டில் நடுவே மடிக்கப் 

பட்ட . 
Con dy , 11. = Condy s fluid . 
con dyle, 11. ( உள் . ) எலும்புமுனை முண்டுப்பொருத்து . 
condylo ma , n . ( மரு . ) சளிவரும் வழிகளுக்கருகில் கரணை 

போன்ற தோலின் புறவளர்ச்சி ; pl . condy lo mata . 
Con dy s fluid, n . நச்சுத்தடை மருந்தாகப் பயன்படும் உவர 

பரமங்கனிகைக் கரையம் . 
cone , n. கூம்பு , குவிகை வடிவு , கூர்ங்குடை உரு ; தேவதாரு 
வகையின் குவி செதிற்கூடு ; கடற்கிளிஞ்சில் வகை ; கூம்பு 
வடிவப் பொருள் ; வானிலை அறிவிப்புக்கருவி ; இயந்திரத்தின் 
குவி முகடு ; எரிமலைக்குன்று ; சரிவினடியில் அல்லது ஏரி 
முகப்பில் ஆற்றில்படிந்து பரவும் வண்டல் நிலம் ; கண்திரைப் 
பகுதி ; குளிர் பாலேட்டுக் குவளை ; V. கூம்பு வடிவாக்கு ; 
வானில் எதிரி விமானத்தை நீடொளிவிளக்கக் கீற்றுக்களால் 
கண்டுபிடி ; விமானமீது நீடொளி விளக்கம் காட்டு . 


219 


cone - in - cone 


confines 


cone - in - cone , a . ( மண் . ) பாறைகள் வகையில் கூம்பினுள் 

கூம்பாய் அமைந்துள்ள . 
cones , n . அப்பக்காரர் மாப்பிசையும் கலத்தில் தூவுவதற்குப் 

பயன்படுத்தும் நேர்த்தியான மாவு . 
cone - shell , n . கூம்புவடிவத் தோடுடைய நத்தை வகை . 
cone - wheat , n . துய்ம்முடியுடைய கோதுமை வகை . 
con ey , n . குழிமுயல் ; குழிமுயல் தோல் ; சிறுகுழிமுயல் 

போன்ற நாற்கால் பாலுணி விலங்கின வகை . 
confab , confab ulate, I. கூடிப்பேசு , உரையாடு , அளவ 

ளாவு . 
con fect , n . சர்க்கரை சேர்த்துச் செய்யப்பட்ட தின்பண்டம் . 
confect 2 , 0 . உண்டுபண்ணு ; பதனம் செய் , கெடாமல் 

வைத்திரு. 
confec tion , n . கலத்தல் , சேர்த்தல் , கலவை ; மருந்துக் 
கலவை ; பதனம் செய்யப்பட்ட பொருள் ; தின்பண்டம் ; 
தைத்து வைக்கப்பட்டுள்ள மகளிர் உடுப்பு ; ப . தின்பண்டம் 
செய் .. 
confec tionary , 11. தின்பண்டம் செய்பவர் ; மிட்டாய் விற் 
பவர் ; 

தின்பண்டம் , இனிப்புப்பண்டம் ; தின்பண்டம் 
செய்யுமிடம் ; தின்பண்டசாலை ; தின்பண்டக்கடை ; a . தின் 
பண்டவகைகளுக்குரிய ; தித்திப்புப்பண்ட வகைகளின் 
தன்மையுள்ள . 
confec tioner , n . தின்பண்டம் செய்பவர் , தின்பண்டம் 

விற்பவர் . 
confec tionery , 1. தின்பண்டத்தொழில் ; தின்பண்டத் 

தொகுதி ; தின்பண்டக் குவை . 
confed eracy , n . அரசியற்கூட்டு , நாடுகளின் இணைவு ; 
கூட்டுக்குழு , இணைவுறவு ; 

நேச 

ஒப்பந்தம் ; கூட்டு ; 
சதிக்குழு , சதி . 
Confed eracy , n . ( வர . ) அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் உள் 
நாட்டுப் போரில் விலகிப்போன பதினொரு நாடுகளின் 
கூட்டமைவு . 
confed erate , n . கூட்டாளி , குற்ற உடந்தையாள் , உட் 
கையாள் , 

சதியின் உள்ளாள் ; a . இணைவுறவுகொண்ட , 
நேசக்குழுவில் இணைந்த ; 3. நேசக்கூட்டுறவில் சேர் ; நேசக் 
கூட்டுறவு அமை . 
confedera tion , n . நேசக்குழு , கூட்டுக்குழு ; நேசக்கூட் 

டமைவு . 
confed erative, a . நேச இணைக்குழு சார்ந்த . 
con fer 1 , ( ல . ) 3. ( சுருக்கக்குறிப்பு cf. ) ஒப்பிட்டுப்பார்க்க . 
confer 2 , ப . அளி , கொடு ; உரையாடு ; அறிவுரைகோரு , 

கலந்தாய் . 
conferee , n . அறிவுரை கோரப்பெறுபவர் , கலந்தாய்வதற் 

குரியவர் . 
con ference , 11. சேர்ந்து உரையாடல் , கலந்தாய்வு ; கலக் 
தாய்வுக் கூட்டம் , மாநாடு ; மெதடிஸ்ட் திருச்சபையினரின் 
( Methodist Church ) ஆண்டுக்கூட்டம் . 
confer ment , 1. அளித்தல் , அளிப்பு , வழங்கல் ; வழங்கப் 

பட்ட பொருள் . 
confess , ப . குற்றத்தை ஒத்துக்கொள் , முழுமையும் வெளிப் 
படத் தெரிவித்துவிடு , தானாக ஏற்றுக்கொள் ; 

செய்த 
பாவங்களைச் சமயகுருமாரிடம் முறைப்படத் தெரிவித்துவிடு ; 
சமயகுருமார்வகையில் பாவ அறிவிப்பை ஏற்றுக்கொள் ; 
( தொ . ) confess to , ஒப்புக்கொள் , ஏற்புத் தெரிவி . 
confessed , a . ஒப்புக்கொள்ளப்பட்ட ; உறுதியான ; தெளி 
வான , வெளிப்படையான ; ( தொ . ) stand confessed , வெளிப் 
படையாகத் தெரியப்பெறு . 
confe ssion , n . குற்றத்தை ஒப்புக்கொள்ளுகை ; குறை 
ஏற்பு ; ஒப்புக்கொள்ளப்பட்ட செய்தி ; வெளியிடப்பட்ட 
மறை மெய்ம்மை ; சமயகுருமாரிடம் பழிபாவங்களை வெளி 
யிட்டுரைக்கை ; சமயக்கோட்பாட்டு அறிவிப்பு ; பொது சமய 


நம்பிக்கைக்குரிய கோட்பாட்டுத் தொகுப்பு ; ( தொ . ) confes 
sion of faith , சமயப்பிரிவினரின் கோட்பாடுகள் அடங்கிய 
ஏடு . 
confess ional , n . பாவமன்னிப்புக் கேட்கும் இருக்கை ; சமய 
குரவரின் பாவமன்னிப்பறை ; பாவமன்னிப்பு முறைமை ; 
a . பாவமன்னிப்புப் பற்றிய . 
confe ssionary , n . சமயகுரவர் பாவமன்னிப்புக் கேட்கும் 

இருக்கை ; a . பாவமன்னிப்புக் குறித்த . 
confe ssionist , n . வரையறுக்கப்பட்ட சமயக்கொள்கையைக் 
கடைப்பிடிப்பவர் ; மார்ட்டின் லூதர் ( Martin Luther ) கோட் 
பாடு பின்பற்றுபவர் . 
confess or , n . பாவங்களை ஒப்புக்கொள்பவர் ; பாவச்செய்தி 
களைக் கேட்டு மன்னிப்பு வழங்கும் குரவர் ; இடர்கள் தாங்கித் 
தம் சமயத்தை நிலைநாட்டுபவர் ; ( தொ . ) The Confessor , 
எட்வர்ட் தி கன்பெசர் ( Edward the Confessor 1042-1066 ) 
என்னும் முற்கால இங்கிலாந்து நாட்டின் மன்னர் . 
confest , a . = confessed . 
confett i , n . pl . தித்திப்புப்பண்டம் ; தித்திப்புப்பண்டம் 
போலச் செய்யப்பட்ட குழைமவண்ணத் துணுக்குகள் ; 
திருமணக்காலங்களில் மணமக்கள் மீது வேடிக்கையாய் 
எறியப்படும் வண்ணத்தாள் துண்டுகள் . 
confidant , 11 . நம்பகமானவன் , 

அணுக்கத் துணைவன் ; 
காதல் துணைவன் ; பாங்கன் ; fem . confidant e . 
confide , " . நம்பிக்கை வை , முழுவதும் நம்பு , நம்பியிரு , 
நம்பிச் செயலாற்று ; நம்பிக்கையாகத் தெரிவி ; நம்பி 
ஒப்படை . 
con fidence , n . உறுதியான நம்பிக்கை ; நம்பகத்தன்மை ; 
பற்றுறுதி ; தன்னம்பிக்கை ; ஆர்வ நம்பிக்கை ; துணிவார்வம் ; 
தன் முனைப்பு ; மறை செய்தி ; இரகசிய காரியங்களை அறியும் 
தனியுரிமை ; ( தொ . ) confidence trick , நம்பவைத்து 
மோசம் செய்தல் , மோசடி . 
con fident , n . நம்பிக்கைக்குரிய நண்பர் , அந்தரங்கத் தோழர் ; 
a . உறுதியாக நம்புகிற , ஆர்வத்துடன் எதிர்பார்க்கிற ; 
துணிவார்வமிக்க ; மிகு முனைப்பான . 
confiden tial , a . நம்பிக்கைக்குரிய , நம்பகமான ; இரகசியப் 
பணி ஒப்புவிக்கப்பட்ட ; இரகசியமாக அறிவிக்கப்பட்ட ; 
அந்தரங்கமான ; தனிமனிதருக்குரிய ; தனிப்பட்ட காரியங் 
களுக்குரிய , மறைவடக்கமான . 
confid er , 11. நம்பிக்கை வைப்பவர் ; இரகசியம் சொல்லி 

வைப்பவர் . 
confid ing , a . நம்பியிருக்கும் இயல்புடைய , ஆர்வ நம்பிக்கை 

யுடைய . 
config urate, U. உருவங்கொடு , உருவாக்கு . 
configura tion , n . கோலம் , வடிவமைதி , ஒழுங்கமைதி ; 
புறவடிவமைதி , வெளித்தோற்றம் ; உருவரை ; ( வான் . ) 
கோள்நிலை அமைதி ; ( வேதி . ) அணுத்திரளில் அணு அமைதி . 
config ure, v . உருவங்கொடு , உருவாக்கு . 
con fine 1 , 11. = confines . 
confine 2 , 11. கட்டுப்பாடு ; சிறை ; U. எல்லைக்குட்படுத்து , 
கட்டுப்படுத்து , வரையறு ; அடை , சுற்றி வளை ; சிறைப் 
படுத்து ; உடனிணை ; அடுத்துள்ளதாக்கு . 
confined , a . வரையறுக்கப்பட்ட ; கட்டுப்படுத்தப்பட்ட ; 

சிறைப்படுத்தப்பட்ட ; குறுகலான ; ( தொ . ) be confined , 
பெண்டிர் வகையில் 

பிள்ளைப்பேற்றுக்குரிய படுக்கையில் 
கிடக்கப்பெறு . 
confine ment , n . கட்டுப்பாடு , வரையறை ; சிறைப்பட்ட 
நிலை ; நோய் காரணமாக வெளியே போகமுடியாத நிலை ; 
பிள்ளைப்பேற்று நிலையிலிருத்தல் . 
confin er , n . எல்லைக்குட்பட்டு வசிப்பவர் . 

. 
con fines , n. pl . எல்லைப்பகுதி ; இடைநிலம் , இடைவரம்புப் 
பகுதி ; இடைநிலைப்பண்பு. 


220 
confining 

congenial 
confin ing, a . 

எல்லையருகிலமைந்துள்ள ; வரையறுக்கிற , confound , . தோல்வியுறச் செய் ; அவமாக்கு ; கலை , சீர்குலை , 
கட்டுப்படுத்துகிற . 

அலங்கோலமாக்கு ; குழப்பு , திகைப்பூட்டு , பிரித்துணர 

முடியாமல் மயக்கமூட்டு ; வியப்படைவி ; வாதத்தில் தோல்வி 
confirm , . உறுதிசெய் , வலியுறுத்து ; நிலைநாட்டு , உறுதிப் 

யடையச் 

செய் ; int . பாழ்படுக ( மென்பழிமொழி ) ; 
படுத்து ; தொடர்ந்து ஊக்கு , நிலைப்படுத்து , திடப்படுத்து ; 
மெய்ப்பி , மேற்கொண்டு வலியுறவு செய் ; முறை முற்றுவி , 

( தொ . ) confound you , ( தெறுமொழி ) அட கெடுவாய் ! 
நிறைவேற்றுவி ; தீக்கைமுறை முற்றுவி . 

confound ed , a . குழப்பமடைந்த ; திகைப்புற்ற ; ( பே - வ . ) 

முதல் தரமான, மிகச்சிறந்த . 
confirma tion , n . நிலைநாட்டுதல் ; வலுப்படுத்தல் ; உறுதிப் 
பாடு ; சான்றுகொண்டு மெய்ப்பித்தல் ; வலியுறுத்தும் confound edly , ads . ( பே - வ . ) மிக மோசமாக , பழிகேடாக , 

வெட்கக் கேடாக . 
சான்று ; திருக்கோயிலில் ஒருவருக்குச் செய்யப்படும் தீக்கைச் 
சடங்கு . 

confound ingly , adv . வியக்கத்தக்க முறையில் . 
confirm ative, a . நிலைநாட்டக்கூடிய , உறுதிப்படுத்தத்தக்க . confratern ity , n . தோழமைக் கூட்டுறவு , உடன்பிறப் 
confirm atory , a . மேற்கொண்டு 

புரிமைக் குழாம் ; உடன்பிறப்புரிமை ; குலம் , குடியுரிமைக் குழு . 
வலிமையான 

சான்று 
தருகிற , உறுதிப்படுத்துகிற . 

confrere , ( பிர . ) 1. தொழிற்கூட்டாளி , கலைக்குழுத்தோழர் . 
confirmed , a . நன்கு ஊன்றிய , ஊன்றி உறைத்துப்போன . 

confront , U. எதிர்முகமாக நில் , எதிரெதிராயிரு ; எதிர்ப்படு , 
சந்தி ; நேர் எதிர்ப்புறமாயிரு ; எதிர்த்து நில் ; 

எதிர்த்து நில் ; முரணு ; 
confirmee , a . தீக்கைச் சடங்கு செய்யப்பெறுபவர் . 

நேருக்குநேர் நிறுத்து , எதிர்முகப்படுத்து ; ஒப்பிட்டு நோக்கு . 
con fiscate, a . பறிமுதலாக்கப்பட்ட ; U. பறிமுதல் செய் ; 

confronta tion , n . நேருக்குநேர் சந்திக்கச் செய்தல் ; எதிர்ப் 
தண்டத் தொகையாக அரசுக்கு உரிமையாக்கு ; அதிகாரத் 

படுதல் . 
தைக் கொண்டு கைப்பற்று . 

confront e, a . நேருக்கு நேரான . 
confisca tion , n . பறிமுதல் செய்தல் ; பறிமுதல் ; அதிகாரங் 
கொண்டு கைப்பற்றல் ; ( பே - வ . ) ஆட்சியினரின் அனுமதி 

confront ment , n . = confrontation . 
யுடன் சட்டப்படி கொள்ளையடித்தல் . 

Confu cian , 11. பண்டைச் சீன நாட்டு மெய்விளக்கியலாரான 
con fiscator , n . பறிமுதல் செய்பவர் . 

கன்பூசியசை ( Confucius ) பின்பற்றுபவர் ; a . கன்பூசியஸ் 

என்ற பண்டைச் சீன மெய்விளக்கியலாரைச் சார்ந்த . 
con fiscatory , a . பறிமுதல் செய்யும் தன்மையுள்ள . 

Confu cianism , n . கன்பூசியசின் மெய்விளக்கியல் , கன்பூசி 
confit eor , ( ல . ) n . திருக்கோயில் பாவமன்னிப்புத் தொடர் 

யசின் கோட்பாடு , கன்பூசியஸ் நெறி . 
புடைய செபம் . 

Confu cianist , n . சீன நாட்டு மெய்விளக்கியலாரான 
con flagrate , v. எரித்தழி . 

கன்பூசியசைப் பின்பற்றுபவர் . 
conflagra tion , n . பெருந் தீ , காட்டுத் தீ , பேரழிவுசெய்யும் 

confuse , . தாறுமாறாக்கு , அலங்கோலமாக்கு ; மனத்தைக் 
நெருப்புப் பிழம்பு , ஊழித்தீ . 

குழப்பு ; மலைப்பூட்டு , வெட்கச்செய் . 
conflate , v . பற்றவை ; கலந்திணைவி , இரண்டு 

confused , a . குழப்பமான , அலங்கோலமான ; மலைப்புற்ற . 
பேதங்களை ஒருங்கிணை . 

confus edly , adv . குழம்பிய நிலையில் ; தாறுமாறாக . 
confla tion , 11. பற்றவைத்தல் ; வெவ்வேறான இரண்டு பாட 
பேதங்களை ஒருங்கிணைத்தல் , 

confus edness , 11. குழம்பிய நிலை ; சீர்குலைவு . 
con flict 1 , n . சண்டை , சச்சரவு , பிணக்கு ; மனப்போராட்டம் ; confu sion , n . குழப்புதல் ; குழப்பம் , குழம்பிய நிலை ; சந்தடி ; 
மோதல் ; முரண்பாடு , 

மனக்குழப்பம் ; வெட்கம் ; திகைப்பு ; கலக்கம் ; குலைவு . 
conflict 2 , 3. சண்டையிடு , மோது ; எதிர்த்து நில் ; முரண் 

confut ative , a . மறுக்கும் நோக்கமுடைய , 
படு , ஒன்றுடனொன்று ஒவ்வா திரு . 

confute , ப . தவறு எண்பித்துக்காட்டு ; வாதம் தவறென்று 
conflict ing, a . போராடுகிற , மோதுகிற ; ஒன்றுக்கொன் 

தெளிவுபடுத்து , மறுத்துரை . 
றொவ்வாத , முரண்பாடான . 

conge , ( பிர . ) n . தலைதாழ்த்தல் , வணக்கம் தெரிவித்தல் ; 
conflict ive, a . முரணும் பாங்குள்ள . 

விடையளிப்பு ; உபசரிப்பின்றி அனுப்பிவைத்தல் ; V. தலை 
con fluence , n . 

தாழ்த்து , வணக்கம் செய் ; விடைபெறு . 
கூடல் , சங்கமம் , ஆற்றுச் சந்திப்பு ; 
கூடுமிடம் . 

congeal , . உறையச்செய் , குளிரால் கெட்டியாக்கு ; குருதி 

கட்டுவி ; குளிரினால் கெட்டியாகு , உறை , இறுகு ; குருதி 
con fluent , n . இணையாறு , ஆற்றுடன் கூடிக்கலக்கும் ஆறு ; 

கட்டு , 
a . இணைந்து பாய்கிற , இணைந்து சென்று கலக்கிற , கூடி 
ஒன்றுபடுகிற . 

congeal ment , n . = congelation . 
con flux , 11. ஒன்றாகப் பாய்தல் , இணை கூட்டு , சந்திப்பு . 

conge d elire , ( பிர . ) n . தேர்ந்தெடுக்க அனுமதி ; மாவட்டச் 
conform , . உருவொத்த படிவமாக்கு , ஒத்திருக்கச் செய் ; 

சமய முதல்வரைத் தேர்ந்தெடுப்பதற்கான அரசரின் இசைவு . 
முன்மாதிரியாகப் பின்பற்று ; ஒத்திரு ; இணக்குவித்துச் சரி 

con gee, n. , v . = conge . 
செய் ; இணங்கு , ஒத்துப்போ ; கீழ்ப்படி , 

congela tion , n . உறைதல் ; உறையவைத்தல் ; உறைந்த 
conformabil ity , n . ஒப்புரவு , பொருந்து நிலை . 

நிலை ; உறைந்த பொருள் . 
conform able , a . ஒத்திருக்கிற ; தொடர் தகவுடைய ; 

con gener , n . ஒரே வகைப்பட்டவர் , ஒரே தன்மையுடையவர் ; 
பொருத்தமான ; இணக்கமான , வழிக்குக் கொண்டுவரத்தக்க ; 

ஒரே வகைப்பட்டது , ஒரே தன்மையுடையது ; ஓரினப்பொருள் ; 
( மண் . ) அடிநிலப்பாறை வகையில் ஒரே இடையறாத் தொடர் 

a . ஒரேவகைப்பட்ட , இனத்தொடர்புடைய . 
நிலையுடைய . 

congene ric , congene rical, a . ஒரே இனத்தைச் சேர்ந்த , 
conforma tion , n . வடிவமைதி , கட்டமைப்பு ; இணக்க ஒரே இனமரபுடைய ; ஒரேவகைப்பட்ட ; தன்மையில் ஒத்த , 
இசைவு . 

congen erous , a . ஒரே இனத்தைச் சார்ந்த ; ஒரே குடும்பத் 
conform ist , n . இங்கிலாந்துநாட்டுத் திருக்கோயிற் பிரிவின் தைச் சேர்ந்த ; ஒரேவகையைச் சேர்ந்த ; ஒரே செயற்பண்பில் 
பழக்க வழக்கங்களைக் கடைப்பிடிப்பவர் . 

ஈடுபட்ட . 
conform ity , 11 . ஒத்துப்போ தல் ; ஒப்பு , பொருத்தம் , congenet ic , a . மூலத்தில் ஒத்த , ஒரே தோற்ற மூலத்தை 
இணக்கம் ; ( மண் . ) அடிநிலப்பாறையின் இடைவிடாத 

உடைய , 
தொடர் நிலை ; ( தொ . ) in conformity with , இணங்க , congen ial, a . இன அமைவுடைய , உறவமைதி வாய்ந்த , 
இசைவாக . 

ஒத்துணர்வுள்ள, மனதுக்கொத்த , உகந்த , இசைவான . 


பாட 


( 


வகை . 


( C 


221 
congenital 

conjoin 
congen ital , a . பிறவியோடுபட்ட , 

கருமுதலமைவுடைய , congrega tional , a . பேரவைக்குரிய ; கூட்டு வழிபாட்டுக் 
பிறவிக்கூறான . 

குரிய . 
-cong er 1 , 11. விலாங்கு இனத்தைச் சேர்ந்த பெரிய கடல்மீன் 

Congrega tionalism , 1. திருக்கோயில் உரிமை ஆட்சி 

முறை , திருக்கோயில் திருக்கூட்டம் ஒவ்வொன்றும் தன் 
con ger , n . கூட்டுறவாகப் புத்தகம் விற்பவர்களின் கழகம் . செயலாண்மையில் கட்டற்றதாக உடைய திருச்சபை ஆட்சி 
con ger - eel , n . = conger . 

முறை . 
conge ries , n . திரள் , தொகை , பிண்டம் , குவியல் , தொகுதி ; Congrega tionalist , 1. கட்டற்ற திருக்கூட்டத்தை உடைய 
pl. conge ries. 

திருச்சபை வகை சார்ந்தவர் . 
congest , . மட்டுமீறி ஓரிடத்தில் குவி , அடர்த்தி மிகுதி cong ress , 11. ஒருங்கு கூடுதல் ; குழுமம் ; பேராண்மைக் 
யாக்கு , நெருக்கடிப்படுத்து . 

கழகம் ; பேராட்களோ அரசியல் தூதுமுதல்வரோ பல்துறை 
congest ed , a . மட்டுமீறி நெருக்கமிக்க ; அடர்த்தியான ; அறிஞரோ வந்து கூடிக்கலந்தாய்ந்து கொள்வதற்குரிய அகல் 
மிகச் செறிவான ; நெருக்கடியான ; செம்மிய , இயங்க முடியா 

பேரவை ; திருச்சபை ஆட்டைப் பெருங்கூட்டம் ; அறிஞர் 
மல் தடைப்பட்ட ; வாழ்மக்களுக்கு ஆதாரமளிக்க இயலா 

மா பேரவை ; U. பேராண்மைக் கழகமாகக் கூடு ; அகல் 
நிலைப்பட்ட ; இயல்புமீறிக் குருதி ஒரு திசை திரண்டுள்ள . 

பேரவையில் கூடு . 
congest ion , n . ( மரு . ) மட்டுமீறிய குருதித் திரட்சி ; நெருக் Cong ress , 11 . அமெரிக்க கூட்டரசின் சட்டமாமன்றம் ; 
கடி ; அடர்த்தி . 

அமெரிக்க குடிஅரசுகளின் 

சட்டமாமன்றம் ; 1885 - இல் 
• congest ive , a . மட்டுமீறிய செறிவுகொண்டுள்ள , 

காணப்பட்ட இந்திய அரசியல் நிறுவனம் ; இந்திய அரசியல் 

கட்சி வகை . 
நெருக்கடிக்குரிய . 
con globate, a . உருண்டையாக உருவாக்கப்பட்ட ; 

congre ssional , a . அமெரிக்க சட்டமாமன்றத்துக்குரிய . 
U. உருண்டையாக்கு ; பந்துபோலாகு . 

Con gressman , 11. அமெரிக்க சட்டமாமன்ற உறுப்பினர் ; 
conglobe , ப . உருண்டையாகத் திரள் ; உருண்டையாகத் 

இந்திய அரசியல் நிறுவன வகையின் உறுப்பினர் ; இந்திய 
திரட்டு . 

அரசியல் கட்சி வகை சார்ந்தவர் . 
-conglob ulate, v. சிறு உருண்டையாகத் திரள் . 

Cong reve, n . உராய்வுத் தீப்பெட்டி வகை ; முற்காலப் 
conglom erate, n . கதம்பத்திரள் , பல்கூட்டுத் திரட்டு ; போர்த்துறை வாணவெடி வகை . 

( மண் . ) பல்கூட்டுப் பாறை , கூழாங்கற்கள் திரண்டு ஒன்று Con greve - match , n . உராய்வுத் தீப்பெட்டி வகை . 
பட்டு உருவான பாறை வகை ; a . உருண்டு திரண்ட , பல் 

cong ruence , cong ruency , 11. முழு ஒப்பு , முழுதுறழ் 
கூட்டுருவான ; ( மண் . ) கூழாங்கற்கள் இணைந்து திரண்டு 

பொருத்தம் , முற்றிசைவு . 
உருவான ; 3. உருண்டு திரண்டு உருவாகு ; பல்கூட்டாகத் 
திரட்டு . 

cong ruent , a . முழுதொத்த , முற்றிசைவான ; ஏற்றபடி 

யான ; ( வடி . ) முழுதுறழ் பொருத்தமுடைய , கூறுகூறு 
conglomerat ic , a . ( மண் . ) கூட்டுப்பாறையின் இயல்புள்ள . 

ஒப்பான , முற்றிலும் கூறுதோறும் பொருந்துமாறு மேற் 
conglomera tion , n . திரளை , பந்துபோல் திரட்டப்பட்ட 

படியவைக்கத்தக்க ; ( கண . ) நிறைதகவுடைய , ஒரே எண்ணால் 
நிலை ; பல பட்டடைக்குவை , கதம்ப கூளம் . 

வகுக்க ஒரே மீதம் வரத்தக்க பொருத்தம் கொண்ட . 
conglu tinate, v . பசைகொண்டு ஒட்டு ; பசையினால் ஒட்டிக் 

congru ity , 1 . சரி ஒப்பு , இரண்டு பொருள்களுக்கிடை 
கொள் ; இணைவித்துக் குணப்படுத்து ; ஒன்றுபடு , ஒன்று 

யிலுள்ள ஒற்றுமை ; சரி நேர் பண்பு , விடா ஒருமைப்பாடு ; 
பட்டு வளர் . 

பொருத்தம் , தகுதி . 
conglutina tion , n . பசைப்பொருளைக்கொண்டு இணைத்தல் ; 

cong ruous , a . தக்க , முழுதும் பொருத்தமான , ஒப்பமைதி 
இணைவித்துக் குணப்படுத்துதல் . 

யுடைய , சரியிசைவான , சரிநேரான . 
conglu tinative , a . ஒட்டவைக்கவல்ல . 

co nia , 11. = coniine. 
congo , cong ou , n . கறுப்புத்தேயிலை வகை . 
congrat ulant , 

con ic , n . கூம்பு வெட்டு , கூம்பின் வெட்டுவாய் வடிவம் ; 
n . பாராட்டுபவர் , மங்கலங்கூறுபவர் ; 

a . கூம்பு 

வடிவமுள்ள ; கூம்புக்குரிய ; 
a . வாழ்த்துகிற , மகிழ்ச்சி தெரிவிக்கிற . 

( தொ . ) conic 

section , கூம்பறை , கூம்பு வெட்டுவாயின் வடிவம் . 
congrat ulate, v . மகிழ்ச்சி தெரிவி , நலம் பாராட்டு , மங்க 
லங்கூறு . 

con ical , a . கூம்பு வடிவான , கூம்பு வடிவுக்குரிய . 
congratula tion , n . மகிழ்ச்சி தெரிவித்தல் ; பாராட்டு , 

con ics , n . ( வடி . ) கூம்பு வெட்டளவையியல் , கூம்பு பற்றியும் 
வாழ்த்துரை. 

கூம்பு வெட்டுகளைப்பற்றியும் ஆராயும் நூல் துறை . 
congratula tions, n . pl. மகிழ்ச்சி தெரிவிக்கும் சொற் 

con ifer , n . குவிந்த காய் காய்க்கும் மரவகை. 
றொடர்கள் , நலம் பாராட்டுரை . 

conif erous , a . குவிந்த காய் காய்க்கிற ; குவிந்த காய் 
cong regate, U. ஒருங்கு திரள் , கூட்டங்கூடு ; ஒருங்கு 

காய்க்கிற மரப்பேரினத்தைச் சேர்ந்த . 
கூட்டு ; கும்பலாகத் திரட்டு . 

con iform, a . கூம்பு வடிவமைந்த . 
congrega ted , a . சபை கூடியுள்ள ; மொத்தமாகத் திரட்டப் con iine , n . செடிவகையினின்று எடுக்கப்படும் வெடியக் 
பட்டுள்ள . 

கலப்புடைய கொடிய நச்சு நீர் . 
congrega tion, 11. ஒருங்கு கூட்டுதல் ; ஒன்று கூடுதல் ; co nine , n . = coniine. 
திரளுதல் ; கூட்டம் , சபை ; பல்கலைக்கழகப் பேரவை , தகுதி 
நிரம்பிய பல்கலைக்கழக உறுப்பினர்கள் திரள் குழாம் ; திருக் 

conject urable , a . ஊகிக்கத்தக்க . 
கூட்டம் , திருக்கோயிலுக்கு வழக்கமாகச் செல்பவர்களின் 

conjec tural , a . உய்த்துணர்வுக்குரிய , ஊகத்துக்கிடமான ; 

ஊகம்பண்ணும் பழக்கமுடைய . 
தொகுதி ; ஸ்காத்லாந்தில் முற்காலத் தீவிரப் புராட்ட 
ஸ்டாண்டுக் ( Protestants ) கிறித்தவர்களின் குழாம் : conjec ture , 1. முன்னறி கூற்று ; ஊகம் , சான்றில்லாமல் 
ரோமன் கத்தோலிக்கத் திருச்சபையின் அரங்க ஆட்சிப் 

அல்லது அற்பச் சான்றினடியாகக் கொண்ட கருத்து ; உய்த் 
பொறுப்பேற்கும் குழு ; போப்பாண்டவர் தேர்வுரிமை நிலைக் துணர்வு , உத்தேசம் , அனுமானம் , கற்பனை , எண்ணம் ; 
குழு ; நோன்பு இன்றி இயங்கும் துறவிமட வகையின் துறவி 5. ஊகம்பண்ணு ; உய்த்துணர் , அனுமானம்செய் , குத்தாய 
யர் தொகுதி ; ( விவி . ) இஸ்ரவேலர் தொகுதி ; தொகுதி , மாகக் கருது ; போதிய சான்றில்லாமல் கற்பனை செய் . 
குழாம் . 

conjoin , . ஒருங்கிணை , ஒன்று சேர் , பிணை ; ஒன்றுபடு . 


டான . 


222 

connective 
conjoined 
conjoined , a . ஒன்றிய , இணைக்கப்பட்ட . 

conjunc ture, 11. நிகழ்ச்சிகளின் இணைவு ; சூழ்நிலை இணைவு ; 

முக்கிய தறுவாய் ; நெருக்கடி . 
conjoint , a . ஒருங்கிணைக்கப்பட்ட ; கூட்டாளியான , கூட் 

conjura tion , n . சதிச்செயல் ; தெய்வப்பெயர் . சொல்லி 
con jugal , a . திருமணத்துக்குரிய ; மணவாழ்க்கைக்குரிய , அழைத்தல் , நிறைமொழி பகர்ந்து அழைத்தல் ; மந்திரிப்பு ; 
கணவன் மனைவியருக்குரிய , 

கணவன் 

மனைவியருக்கு மனமார்ந்த வேண்டுகோள் . 
இடையேயுள்ள ; ( தொ . ) conjugal rights , ( சட் . ) கணவன் con jurator , 11. சதிகாரர் . 
மனைவியர் உரிமைகள் , வாழ்க்கைத்துணை நல உரிமைகள் . 

con jure , 3. சாலவித்தை செய் ; வணக்க வழிபாட்டுடன் 
Conjuga tae , 1. pl . ( தாவ . ) அயலினக் கலப்புடன் இனம் வேண்டிக்கொள் ; மந்திர உச்சரிப்பினால் ஆவிகளைத் தோன் 
பெருக்கும் நன்னீர்ப்பாசி வகை . 

றும்படி வற்புறுத்து ; மாயத்துக்குட்படுத்து ; செப்பிடு 
con jugate, n . மூலமொத்த சொல் ; மற்றொன்றுடன் இணைக் 

வித்தைகளால் விளைவி ; மனக்கண்முன் கொண்டுவா . 
கப்பட்ட அல்லது தொடர்பான ஒன்று ; a . இணைக்கப்பட்ட , conjure 2 , ப . தெய்வப்பெயர் சொல்லிக்கூப்பிடு ; வேண்டி 
சேர்க்கப்பட்ட , பிணைக்கப்பட்ட ; ( தாவ . ) இரட்டையாக வற்புறுத்து : மன்றாடிக்கேள் ; மனமார வேண்டிக்கொள் . 
இயல்கிற ; பரிமாற்றத் தொடர்பு பூண்ட ; ( கண . ) துணை 

conjure ment , 11. ஆணைவழிப்படுத்தல் , சூளுரைத்து ஏவுதல் . 
யிய ; ( இலக் . ) ஒரே வேர்ச்சொல் உடைய ; ( உயி . ) ஒன்றாகப் 

con jurer , n . செப்பிடு வித்தைக்காரர் , மந்திரவாதி . 
பொருத்தப்பட்ட ; V. ( இலக் . ) வினைவிகற்பம் கூறு , வினைச் 
சொல் அடையும் மாறுதல்களைக் கூறு ; இணைவுறு , மெய் 

con juring, n . மாயவித்தை செய்தல் ; அற்புதம்போல் காட்டி 
யுறப்புணர் ; ( உயி . ) கலந்தொன்றுபடு , ஒருங்கு கல ; ( தொ . ) 

விளைவுகளை உண்டாக்குதல் . 
conjugate diameters , ( வடி . ) இணைவிட்டங்கள் , கூம்பு 

con juror 1 , n . = conjurer . 
வெட்டில் ஒன்று மற்றொன்றின் கோடியிலுள்ள தொடு conju rore, 1. பிறருடன் ஒத்து ஆணைவழிக் கட்டுப்பட்டவர் . 
வரைக்கு ஒருபோகு ஆக அமையும்படி உள்ள இரண்டு 

con jury , n . மாயவித்தை , செப்பிடு வித்தை . 
விட்டங்கள் ; conjugate foci , ( இய . ) இணை குவியங்கள் , 

conk 1 , n . காளான் வகையினால் உண்டாகும் மரநோய் வகை ; 
ஒன்றிலிருந்து புறப்படும் கதிர்களுக்கு மற்றது குவியமாக 

மரநோயினால் ஏற்படும் வெட்டுமரக்கோளாறு . 
மாறிமாறி அமையும் இரு குவியப்புள்ளிகள் ; conjugate 
mirrors, ( இய . ) இணை ஆடிகள் , ஒன்றன் குவியத்திலிருந்து 

conk 2 , 3. ( பே - வ . ) கெட்டுப்போ ; முறிந்து போ , இயந்திர 
வெளிப்படும் கதிர்கள் மற்றொன்றின் குவியத்துக்கு மீளும்படி 

வகையில் சீர்கேடுறு . 
அமைக்கப்பட்ட கண்ணாடிகள் . 

conk er , n . கயிற்றில் கோத்துப் பிள்ளைகள் விளையாட்டு 
con jugated , 

வகையில் பயன்படுத்தப்படும் நத்தை ஓடு அல்லது மரக் 
a . இணைக்கப்பட்ட ; இணையிணையான ; 

வகையில் 
( வேதி . ) அணுத்திரள்கள் - அணுக்கூட்டுக்கள் 

கொட்டை வகை . 
கரியகப் பகுதிகள் ஒன்றுடனொன்று இணைவமைவுடைய . 

conk ers , 10. 11. நத்தை ஓட்டினை அல்லது மரக்கொட்டை 
conjuga tion , 11. ஒன்று சேர்த்தல் , இணைவு ; ( இலக் . ) 

வகையைக் கயிற்றில் கட்டி அதை வீசி எதிரியின் கயிற்றை 
வினைவிகற்ப வகுப்புப்பட்டி ; வினைக்கணம் , வினைத்திரிபு 

அறுப்பதையே நோக்கமாகக் கொண்ட பிள்ளைகள் விளை 

யாட்டு . 
அமைவுக்குழு ; ( உயி . ) இனப்பெருக்கத்துக்காக ஒருங்கிய இரு 
உயிர்ம நிலை . 

conk y , a . மரவகையில் காளான்வகை நோயினால் பீடிக்கப் 

பட்ட . 
conjuga tional , a . இணைந்த , இணைவான ; கலந்திணைவது 
பற்றிய . 

conn , n . கப்பலை நெறிப்படுத்துதல் ; கப்பலை இயக்குபவர் 

நிலை ; 3. கப்பலை வழிப்படுத்து , இயக்கு . 
con jugative, a . கலந்திணையும் பாங்குள்ள . 
conjunct , n . மற்றொருவருடன் சேர்க்கப்பட்டவர் ; மற்றொன் 

connasc ent , a . ஒரே சமயத்தில் உண்டான ; அதே வேளை 

யில் உண்டுபண்ணப்பட்ட . 
றுடன் இணைக்கப்பட்ட பொருள் ; a . ஒருங்குசேர்க்கப்பட்ட ; 
இணைக்கப்பட்ட ; இணைந்தியல்கின்ற , கூட்டிணையான ; conn ate , a . பிறப்புடனமைந்த , உள்ளார்ந்த ; ஒருங்குடன் 
( தொ . ) conjunct tetrachords , கிரேக்க இசை முறையில் 

தோன்றிய , சமகால வாழ்வுடைய ; ( தாவ . , வில . ) பிறவியி 
ஒன்றன் உச்ச சுரத்தந்தி மற்றதன் முதற் சுரத்தந்தியுடன் லேயே ஒட்டிக்கொண்டுள்ள . 
ஒன்றுபட்டுத் தொடரும் நிலையிலுள்ள நான்கு நரம்பு இசைக் conna tion , n . ( உயி . ) இணையொத்த உறுப்புக்கள் பிறப்பி 
கருவிகளின் இணைவு . 

லேயே ஒட்டிக்கொண்டிருத்தல் . 
conjunc tion , n . சந்திப்பு , இணைப்பு : நிகழ்ச்சிகளின் conn atural , a . இயல்பாயமைந்துள்ள ; இணையொத்த. 
இணைவு ; ஒருங்கு நிகழும் செய்திகளின் தொகுதி ; தொடர் இயல்புள்ள . 
புடைய மக்கள் கும்பு ; தொடர்புடைய பொருள்களின் குவை ; connect , 3. இணை , சேர் , பொருந்தவை ; ஒன்றுபடுத்து , 
( இலக் . ) இணையிடைச்சொல் , சொற்களையும் தொடர்களையும் சேர்த்துக்கட்டு ; இசைவி , இணக்கி ஒருநிலைப்படுத்து ; 
வாசகங்களையும் ஒன்றுடனொன்று இணைக்கும் சொல் ; 

கருத்தில் இணை , தொடர்புபடுத்து ; பிறவற்றுடன் கூடு . 
( வான் . ) தோற்ற அளவான கோள் அணிமை . 

connect able, a . இணைக்கப்படத்தக்க . 
conjunc tional, a . இணையிடைச் சொல்லுக்குரிய . 

conne cted , a . இணைக்கப்பட்ட ; தொடர்பான ; பொருத்தப் 
conjunctiv a , ( ல . ) 11. ( உள் . ) இமையிணைப்பு , இமையிணைப் பட்ட ; பிணைப்புடைய ; உறவுத் தொடர்புடைய ; ஒருசீரான் ; 
படலம் , புற இமைபையும் விழிக்கோளத்தையும் இணைக்கும் ( தொ . ) be connected , உறவு கொண்டிரு ; செயல் துறைத் 
படலம் . 

தொடர்பு கொண்டிரு . 
conjuncti val , a . ( உள் . ) இமையிணைப் படலத்துக்குரிய . connect edly , adv . பொருத்தமாக , வரன்முறையாக , முன் 
conjunc tive , 11. இணைக்கும் சொல் ; a . நெருங்கி இணைந்த ; 

னுக்குப்பின் முரணின்றி . 
இணைக்கப்பயன்படுகிற ; சேர்க்கிற ; ( இலக் . ) இடைநின்று connect er , n . இணைப்பவர் ; இணைக்கும் பொருள் . 
பொருந்த வைக்கிற ; இணையிடைச் சொல்லின் தன்மையுள்ள ; connect ible , a . இணைக்கப்படத்தக்க . 
இணையிடைச் சொல்லை 

முதலாகக் கொண்ட- ; ( தொ . ) 

connec tion , n . = connexion . 
conjunctive mood , ( இலக் . ) ஈரொட்டு வினைவிகற்பப்பாங்கு , 
புனைவு ஐயுறவு நிலைகளையுடைய பிறசார்பு வினைகளுடன் 

connective , 1. ( இலக் . ) இணைப்பிடைச் சொல் , வாக்கியங் 
தொடர்பு கொண்ட வினைமுற்று வடிவப் பாங்கு . 

களையும் சொற்களையும் இணைக்கும் சொல் ; a . சேர்த்துக் 

கட்டுகிற ; இணைக்கப் பயன்படுகிற ; இணைக்கும் பாங்குள்ள ; 
conjunctivi tis, 11. ( மரு . ) இமையிணைப் படலத்தின் அழற்சி . 

( தொ . ) connective tissue , உடலின் இணைப்பு இழைத் 
conjunct ly , ads . கூட்டாக . ஒன்றுசேர்ந்து . 

தொகுதி , தசை நார் . 


223 


connector 


consension 


சுட்டி 


connect or , n . = connecter . 
conne xion , n . ஒன்று சேர்த்தல் ; இணைப்பு , இணைக்கப் 

பட்டுள்ள நிலை ; ஒட்டுறவு , பொருத்தம் ; இடையிணைப்பு , 
ஒன்று சேர்க்கும் பகுதி ; கூட்டிணைப்புக் குழு , நேச உறவுக் 
குழு ; தொழில் தொடர்பு ; வாடிக்கைக்காரர் தொகுதி ; 
சமயக்குழு ; உறவினர் ; குடும்ப உறவு , இனத்தொடர்பு ; 
நெருங்கிய பழக்கம் ; இருபால் புணர்ச்சியுறவு ; சந்திப்பு 
வாய்ப்பு , ஊர்தி - இருப்பூர்தி வண்டிமாற்று வாய்ப்பு . 
conn ing , 11. வலவனுக்கு வழிகாட்டுதல் ; a . வழிகாட்டுகிற . 
conn ing- tow er , n . போர்க்கப்பலின் வலவன் அறை ; நீர் 

மூழ்கிக் கப்பலின் இயக்குநர் மனை . 
conniv ance , conniv ancy , 11 . கண்டுங்காணாததுபோல் 

இருத்தல் , உட்கையாயிருத்தல் , மறைமுக ஆதரவு . 
connive , ப . கண்டுங்காணாதது போலிரு ; உட்கையாயிரு , 

மறைமுக ஆதரவு கொடு ; ( உயி . ) குவி , ஒருமுகப்படு . 
conniv ence , conniv ency , n . = connivance. 
conniv ent , a. ( தாவ . ) படிப்படியாய்க் குவிகிற. 
conniv er , n . உட்கையாள் , உள்ளாள் . 
connoisseur , n . சுவைத்திற வல்லுநர் , கலை - பண்பாடு - சுவை 

முதலியவற்றின் திறனாய் நடுவர் . 
connoisseur ship , n . சுவைத்திறனாய்வுடைமை , கலைப் 

பண்பறிஞரின் திறன் . 
conn otate , v . பண்புக்கூறுகளைக் குறிப்பிலுணர்த்து . 
connota tion , 11. சொல்லில் பருப்பொருளுக்குப் புறம்பாக 
உய்த்துணரக் கிடக்கும் பொருள் , சொல் குறிக்கும் பண்பு 
களின் திரள் . 
connote , ப . மூலக்கூறாக உய்த்துணரவை ; பின்விளைவாகக் 

குறிப்பிடு ; உள்படுத்து , அகப்படுத்து ; உள்ளார்ந்த பண்பு 
களைக் குறிப்பிலுணர்த்து ; துணைப்பண்புகளைச் 
உணரவை ; பொருள்படு ; ( அள . ) பருப்பொருள் சுட்டுவ 

தன்றிப் பண்புத்தொகுதி உணர்த்து . 
connub ial , a . திருமணத்துக்குரிய ; கணவன் மனைவியர் 

பற்றிய . 
con oid , n . ( வடி . ) போலிக்கூம்புரு ; கூம்பு வெட்டுத் தன் 
அச்சின்மேல் சுழல்வதனால் உண்டாகும் பிழம்புரு ; ஏறத் 

தாழக் கூம்பு வடிவமைந்த பொருள் ; a . கூம்பு வடிவமுள்ள . 
cong uer , ப . வலிமையினால் வெல் , முயன்று வெற்றிகொள் ; 

வென்று அடை ; கீழ்ப்படுத்து ; வெற்றி வீரனாகு . 
-conq ueress , n . வெற்றிகொண்ட பெண் . 
conq ueror, n . வெல்பவர் ; 

கைக்கொண்டவர் ; 
வெற்றியாளர் ; பிள்ளைகளின் விளையாட்டு வகையில் எதிரி 
யின் காயை அடித்து ஒடித்த காய் ; ( தொ . ) the Conqueror , 
இங்கிலாந்தின் முதலாவது வில்லியம் ( William I ) மன்னர் . 
conq uest , n . அடிப்படுத்தல் , கீழ்ப்படுத்தல் ; வென்று நிலம் 
கொள்ளுதல் ; வென்ற நிலப்பகுதி ; அன்பு வெற்றி ; 
அன்பினால் ஆட்கொள்ளப்பட்டவர் ; ( தொ . ) the Conquest , 
பிரஞ்சு 

நாட்டு நார்மண்டிப் பகுதிக்குரிய வில்லியம் 
( William of Normandy ) 1066 - இல் இங்கிலாந்தின் அரசுரி 
மையைக் கொண்ட நிகழ்ச்சி . 
conquis tador , ( ஸ்பா . ) n . வெற்றி வீரன் ; ( வர . ) 16 - ஆம் 
நூற்றாண்டில் மெக்ஸிகோ ( Mexico ) வையும் பெரு ( Peru ) 
வையும் வென்ற ஸ்பானிய வீரர் . 
consang uine, consanguin eous , a . குருதிக் கலப்புடைய ; 
ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ; உறவான , ஒரே மரபைச் 
சேர்ந்த . 
consanguin ity , n . குருதி உறவு . 
- con science , 11. உளச்சான்று , நன்மை தீமையறியும் நேர்மை 

யுணர்வு ; மனச்சான்றுக்குக் கட்டுப்பட்ட நிலை ; நெஞ்சங் 
கோடாமை ; ( தொ . ) bad conscience , தம் செயல்கள் 
தீயன என்னும் உணர்வு ; case of conscience , முரண்படு 
கொள்கைகளுக்கிடையே மனச்சான்றைக் கொண்டு முடிவு 
காணவேண்டிய செய்தி ; conscience clause , சட்டத்தினால் 


உறுத்தப்படுபவர்கள் துயருறாதபடி அவர் தம் மனச்சான் 
றுக்கு மதிப்பளிக்கும் சட்ட வாசகம் ; conscience money , 
வருமானவரி முதலியவற்றில் 

முன்பு 

செலுத்தவேண்டி 
யிருந்தும் செலுத்தாததனால் ஏற்பட்ட மனவுறுத்தலைத் 
தவிர்ப்பதற்குச் செலுத்தப்படும் பணம் ; good conscience , 
தம் செயல்கள் நல்லன என்னும் உணர்வு ; in all conscience , 
உறுதியாக ; ( பே - வ . ) நீதி நேர்மை ஆகியவற்றின் பெயரால் ; 
make a matter of conscience, நுட்பநுணுக்கமாக ஆய் 
வாராய்வுக்குரியதாக்கு ; 0 my conscience , upon conscience , 
உண்மையாக ! 
con science -proof, a . மனச்சான்றுறுத்தலுக்குச் செவி 

சாய்க்காத . 
con science -smitten , a . மனச்சான்றுறுத்தலுக்கு ஆளான . 
conscien tious , a . மனச்சான்றுக்குக் கட்டுப்பட்ட ; இம்மி 
யளவும் மனச்சான்றினின்றும் பிழைபடாத ; ( தொ . ) 
conscientious objector , மனச்சான்று இடந்தரவில்லையெனக் 
கூறி படைத்துறைப் பணியை எதிர்ப்பவர் ; உறுத்தப்பட்ட 
மக்கள் துயருறா வண்ணம் ஏற்படுத்தப்பட்ட சட்ட விதியைப் 
பயன்படுத்திக்கொள்பவர் . 
conscien tiously , ads . உளச்சான்றுக்குக் கட்டுப்பட்டு . 
conscien tiousness , n . கடமையுணர்ச்சி , நெஞ்சங் 

கோடாமை . 
con scionable , a . மனச்சான்றின்படி நடக்கிற ; நேர்மை 

யான . 
con scious , a . உணர்வு நிலையுடைய ; உணர்வு விழிப்புடைய ; 
உணர்கிற ; தெரிகிற ; தெரிந்துள்ள ; நெஞ்சறிந்த , உணர்ச்சி 
முனைப்புடைய . 
con sciously , adv . நெஞ்சறிந்து , மனமார . 
con sciousness , n . உணர்வு நிலை , மனத்தின் விழிப்பு நிலை , 
நனவு ; எ ண்ணத்தொகுதி ; உணர்ச்சிகளின் திரள் ; 
எண்ணம் ; புல உணர்வு . 
con script , n . கட்டாயப் படைத்துறைப் பணிக்குப் புதிதாகச் 
சேர்க்கப்பட்டவர் ; a . கட்டாயப் படைத்துறைப் பணிக்குப் 
பெயர்ப் பதிவு செய்யப்பெற்ற ; ( தொ . ) conscript fathers , 
பண்டைய ரோமாபுரி மேன்மக்கள் , மேலவையினர் . 
conscript 2 , 3. படைத்துறைக்குக் கட்டாயநிலையில் சேர் . 
conscrip tion , 11. படைத்துறைக் கட்டாய ஆள் சேர்ப்பு ; 

கப்பல் படை -விமானப்படைக்குரிய கட்டாய ஆளெடுப்பு . 
con secrate, a . புனித காரியத்துக்கென ஒதுக்கிவைக்கப் 
பட்ட , நேர்ந்துவிடப்பட்ட , தெய்விகமாக்கப்பட்ட ; 

5 . 
தெய்வப்பணிக்கென ஒதுக்கிவை ; நேர்ந்துவிடு ; தெய்வப் 
பண்புள்ள தாக்கு ; நற்றூய்மையுள்ள தாக்கு . 
consecra tion , n . படையல் , புனிதப் பணிக்கென நேர்ந்து 
விடல் ; எழுந்தேற்றம் , திருநிலைப்பாடு , திருக்கோயிற் 
பதவிக்கு தீக்கை செய்யப்பெறல் ; கடமை ஒப்படைப்பு , 
கருமத்தில் கண்ணாயிருத்தல் . 
consecra tory , a . புனிதமாக்குகிற , எழுந்தேற்றத்துக்கு 

உரிய . 
consect ary , 11. தொடர் விளைவு , கிளை முடிபு , விதி தரு 

முறை , மெய்ம் முடிபிலிருந்து பெறுவித்த மறு முடிபு . 
consecu tion , 11 . அளவை முறையான காரணகாரியத் 
தொடர்பு , நிகழ்ச்சிகளின் தொடர் கோவை ; ( இசை . ) பல 
பண்திற இசைவில் ஒரே மாதிரியான இடையீடுகள் அடுத் 
தடுத்து வருதல் ; ( இலக் . ) சொற்களின் தொடர்பு ; காலத்தின் 
இடைத்தொடர்பு . 
consec utive, a . இடைவிடாது தொடருகிற ; தொடர்ச்சி 

யாக வருகிற ; ( இலக் . ) விளைவைத் தெரிவிக்கிற . 
consenes cence , consenesc ency , 1. இயலழிவு , பாழ் , 

முழுநாசம் . 
consen sion , 11. பரிமாற்றமான உடன்பாடு , இருதரப்பாரும் 
ஒருவருக்கொருவர் செய்துகொள்ளும் ஒப்பந்தம் . 


வென்று 


224 


consomme 


consensual 


இணக்க 


consen sual , a . உடனிணக்கத்துக்குரிய , ஒத்தியைவான ; 
( உட . ) விருப்பாற்றல் இயலாற்றல் திறங்களின் ஒத்தியை 
வினால் தோற்றுவிக்கப்பட்ட ; ( தொ . ) consensual contract , 
கட்சிக்காரர்களின் ஒத்தியைவு மட்டுமே வேண்டியிருக்கிற 
ஒப்பந்தம் . 
consen sus , n . பல்வேறுபாகங்களின் பொருத்தம் ; ( உட . ) 
செயல் நிறைவேற்றத்தில் வெவ்வேறு 

உறுப்புக்களின் 
ஒத்துழைப்பு ; கருத்து ஒருமைப்பாடு ; முழு ஒற்றுமை , 
இசைவு . 
consent , n . உடன்பாடு , இசைவு , இணக்கம் ; 
மளிப்பு , ஒப்புதல் ; 3. உடன்படு , இணங்கு ; ஒப்புதலளி , சரி 
யென்று சொல் ; ( தொ . ) age of consent , ( சட் . ) இணக்க 
உரிமை அகவை , திருமணம்- கலவி போன்ற சில செயல் 
களுக்கு ஒருவர் சட்டப்படி இணக்கம் தெரிவிக்கவல்ல வயது ; 
with one consent , ஒருமனதாக , ஒரு கருத்தாக . 
consentan eous , a . இணங்கிய , இசைவான ; ஒத்தபடி 

யான , பொருத்தமான , உகந்த ; ஒருமனதான , ஒத்தியங்குகிற. 
consen tience , n . உடன்பாடு ; உணர்வுநிலை கடந்த உணர் 
வற்ற உள்ளுணர்வுத்தள நினைவுகளை ஒருமுகப்படுத்தும் 
ஆற்றல் ; அரைகுறையான உணர்வு நிலை . 
consen tient , a . உடன்படுகிற ; இணங்குகிற ; ஒத் 
தியங்குகிற ; ஒருங்கியல்கிற ; அரைகுறையான உணர்வு 
நிலையிலுள்ள. 
con sequence , 11. விளைவு , பயன் ; காரணகாரியத் தொடர்பு ; 
முக்கியத்துவம் ; சமுதாய மதிப்பு , சமுதாயச் செல்வாக்கு ; 
விளைவாக உண்டான செயல் . 
con sequent , n . விளைவு ; காரணத்தின் இயல்பான பயன் ; 
a . செயல்விளைவான , பயனாக ஏற்பட்ட ; ( நில . ) தொடக் 
கத்தில் இருந்த நிலச்சாய்வுப் போக்கின்படி செல்கிற . 
consequen tial , a . விளைவாகப் பின்தொடர்கின்ற ; தற் 

பெருமையுள்ள . 
conserv ancy , 11. பேணுகை , ஆறு - காடு - தெரு - உடல்நலம் 
முதலியவற்றின் பாதுகாப்பு ; பாதுகாப்புக்குழு ; பாதுகாப்புத் 
துறை ; பாதுகாப்புச் செயல் . 
conserva tion , 11 . பாதுகாப்புச் 

செயல் ; பேணுகை ; 
முழுதும் பாதுகாத்தல் ; ( தொ . ) conservation of energy , 
தனிப்பட்ட அமைப்பில் உள்ள முழுச்சக்தியும் நிலை பெயராத் 
தன்மையது என்ற கொள்கை ; conservation of matter , 
இயற்பொருள் என்றும் அழியாது என்னும் கொள்கை . 
conser vatism , n . பழம் பண்புப் பாதுகாப்புக் கொள்கை ; 

புதுமை வெறுப்பு . 
Conser vative , 11. பழமை பேணும் கட்சியினர் , பழமைப் 

பற்றாளர் ; மாறுதல் விரும்பா தவர் . 
conser vative , a . பாதுகாத்துக் கொள்ளும் இயல்புடைய ; 
மாறுதல் விரும்பாத ; நடுத்தரமாக மதிக்கப்பட்ட அல்லது 
குறைத்துக் கூறப்பட்ட . 
conservatoire , ( பிர . ) n . ( ஐரோப்பிய பெருநிலப்பகுதியி 

லுள்ள ) இசை - சொற்பொழிவு ஆகியவற்றில் பயிற்சி 
அளிக்கும் பொதுப்பள்ளிக்கூடம் . 
con servator , 11. பாதுகாப்பவர் , காவலாளர் , காப்பாளர் . 
conservato rium , n . இசைப்பள்ளி , 
conser vatory , 11. களஞ்சியம் , கிடங்கு ; அருமையான 
செடிகொடிகளை வளர்க்கும் கண்ணாடி வீடு ; இசைப்பள்ளி ; 
a . பாதுகாக்கிற . 
conserve , n . பாதுகாத்து வைக்கப்பட்ட பொருள் ; ப . பழுது 
படாமல் பேணு ; முழுதும் வைத்திரு ; விடாமல் கொள் ; 
பாதுகாத்து வை ; சேமித்து வை ; தீங்கு சிதைவு அல்லது 
இழப்பு இல்லாமல் பாதுகாவல் செய் . 
consid er , 

கவனமாய்ப் பார் , ஆழ்ந்து ஆராய் , எண்ணிப் 
பார் ; சிந்தி ; அமைந்து எண்ணு ; கவனி ; பரிசு கொடு . 
consid erable , a . எண்ணத்தக்க ; சிறிது முக்கியத்துவம் 
வாய்ந்த ; சிறிதளவின் மேம்பட்ட , மிகுதியான , பெரிய , பல . 


consid erate , a . எண்ணிப்பார்க்கிற ; அன்பாதரவுடைய , 

விட்டுக்கொடுக்கும் பண்புடைய ; முன்கவனமான , மதியுள்ள . 
consid erateness , 11. பிறர் நலத்தை எண்ணிப்பார்க்கும் 

தன்மை . 
considera tion , n . ஆராய்வு ; சலுகை ; முக்கியத்துவம் , 
சிறப்பு ; நோக்கம் அல்லது காரணம் ; நட்ட ஈடு , இழப்பீடு , 
பரிசு ; ஒப்பந்தத்தின் காரணம் அல்லது அடிப்படை ; ( சட் . ) 
பிறர் தந்ததற்கேற்பத் தருதலும் பிறர் விட்டதற்கேற்ப 
விடுதலும் . 
consid ering , prep . பார்க்குமிடத்து , நோக்குகையில் , கவ 

னித்தால் . 
consign , V. கையெழுத்து அல்லது முத்திரை இடு ; ஒருமுகப் 
படுத்து ; மாறுபாடு செய் , இடமாற்று , உரிமை மாற்று ; 
நம்பகமாக ஒப்படை ; கடத்து , அனுப்பு . 
consigna tion , n . சட்டப்படி அமர்த்தப்பட்டவரிடம் ஒழுங்கு 
முறையின்படி பணம் கொடுத்தல் ; சரக்கை ஒப்படைக்கும் 
செயல் . 
consigned , a . நம்பகமாக ஒப்படைக்கப்பட்ட . 
consignee , n . சரக்கை ஏற்றுக்கொள்பவர் , பொருள் ஒப் 

படைக்கப்பட்டவர் . 
consign ment , n . ஒப்படைப்புச் செயல் ; ஒப்படைப் 

பொருள் ; ஒப்படைக்கப்பட்ட பொருள்களின் தொகுதி ; 
அனுப்புச் சரக்கு . 
consil ient , a . ஒத்துக்கொள்கிற . 
consist , v . கூறாகக் 

கொண்டிரு ; 

உளதாகு , 
அமைந்திரு ; உடனமைந்திரு ; ஒருங்கிரு ; ஒப்புக்கொள் ; 
இணைந்திரு ; ( தொ . ) consist of , அடக்கிக் கொண்டிரு. 
consist ence , n . நெருக்க அளவு ; பதார்த்தம் . 
consist ency , n . நெருக்க அளவு , உடன்பாடு ; நிலையா 

யிருத்தல் , கொள்கை மாறாமை . 
consist ent , a . கொள்கை மாறாத , நிலைபேறுள்ள , ஒத்திருக் 

கிற , முரண்பாடற்ற ; கொள்கைப்பற்றுள்ள . 
con sistory , n. பேரவை கூடும் இடம் ; பண்டை ரோமப் 
பேரரசர் அந்தரங்க ஆலோசனைக்குழு ; மன்றம் அல்லது 
குழு ; திருக்கோயில் முறை மன்றம் . 
conso ciate, n . கூட்டாளி ; a . கூட்டாளியான ; 

கூட் 
டாகச் சேர் . 
consola tion , n . ஆறுதல் ; துயராற்றுதல் ; ஆறுத . 
லளிக்கும் நிகழ்ச்சி ; ( தொ . ) consolation match , consolation 
prize , consolation race , consolation stakes , தோல்வியுற் 
றோரின் ஆறுதலுக்கான போட்டி - பரிசு - பந்தயம் . 
consol atory , a . ஆறுதலளிக்கிற . 
console 1 , 3. தேற்று , துயராற்று , ஆறுதலளி, பெருந்துயர் 

நீக்கி மகிழ்வி . 
con sole 2 , n . ( கட் . ) மூலைதாங்கும் தள நேரிணை ; நெஞ்சள 
வுச் சிலை - மலர்க்குவளை - சிற்பஉருவம் முதலியவற்றைத் தாங் 
கும் மூல இணைப்பு ; இசைப்பெட்டித் திருகுச் சாய்வு மேடை ; 
பெரிய வானொலிப்பெட்டி . 
con sole - mirror , n . சுவரொட்டியுள்ள முகம்பார்க்கும் 

கண்ணாடி . 
con sole - table , n . சுவரொட்டு மேசை . 
consol idate , a . ஒன்றாக்கப்பட்ட ; கெட்டியாக்கப்பட்ட ; 
V. திடமாக்கு ; வலுப்படுத்து ; கெட்டியான தொகுதியாக்கு ; 
ஒன்றாக்கு ; இரண்டறக்கல ; கெட்டியாகு ; ஒன்றாகு ; ( தொ . ) 
consolidated fund , பல்வேறு வரிகளின் இணைப்பு நிதி ; 
தேசியக்கடனுக்காகக் கொடுக்கப்படும் வட்டியும் பிரித் 
தானிய அரச குடும்பத்திற்கு அளிக்கப்படும் பொருளுதவியும் 
வேறு சில இனங்களும் கூடிய நிதி ; consolidation acts ,. 
தனிப்பட்ட வெவ்வேறு சட்டங்களைப் பொதுத் தொகுதி 
யாக்கும் பாராளுமன்றச் சட்டங்கள் . 
consomme , ( பிர . ) n . தெளிவான இறைச்சிச் சாறு . 


. 


0 . 


225 


consonance 


construct 


L 


con sonance , 1. உடன்பாடான நிலை ; ஒலி இணைப்பு அல்லது 

உடன்பாடு ; இசை ஒலிக்கூட்டணி ; இசைப்பொருத்தம் . 
con sonant , n . மெய்யெழுத்தொலி ; மெய்யெழுத்து ; 

a . 
முரணில்லாத , ஒத்திருக்கிற ; தகுதியுள்ள ; இசைவிணக்க 
முள்ள . 
con sort 1 , 11. வாழ்க்கைத்துணைவர் ; கூட்டாளி ; பங்காளி ; 
மனைவி அல்லது 

கணவன் ; கூடச் செல்லும் கப்பல் ; 
கூட்டிணைப்பு : கூட்டுக்குழு ; ஒப்பந்தம் ; உடன்பாடு ; 
( தொ . ) in consort , தோழமையாக , இணைப்புப் பொருத்த 


அரசியல் 


மாக . 


consort 2 , ப . கூடச்செல் ; கூட்டாக இணை ; ஒப்புக்கொள் . 
consor tium , 11. தோழமை , நல்லுறவு , நட்பு , தொடர்பு ; 
அனைத்து நாட்டு வங்கி அல்லது நிதியின் கூட்டிணைப்பு ; 
காளான் வகைகளின் கூட்டிணைப்பு. 
conspecif ic , a . ஒரே இனத்தைச் சார்ந்த , ஒரே வகுப்பை 

அல்லது வகையைச் சார்ந்த . 
conspec tus , n . விரிவான மதிப்பீடு , பலவற்றை உட்கொண் 

டுள்ள தோற்றம் அல்லது மேற்பார்வை ; சுருக்கம் , பொழிப்பு. 
conspic uous , a . தெளிவாகத் தெரிகிற ; முனைப்பான . 
conspi racy , n. கூட்டுச் சதி செய்தல் ; மறைமுக நோக்கத் 

துடன் ஒன்று சேர்தல் ; சதித் திட்டம் ; உடன்பாடு , 
conspi rator , 11. கூட்டுச் சதியாளர் . 
conspire , . கூடிச் சதிசெய் ; ஒன்று கூடிச் செயலாற்று 

திட்டமிடு ; ஒருமுடிவுக்காக ஒத்தியங்கு , இசைவுறு . 
co nstable , n . கோட்டைக் காவலர் ; அமைதி அதிகாரி ; 
ஊர்க்காவலர் , போலீசுக்காரர் ; ( தொ . ) Constable of 
France, பண்டை பிரஞ்சு அரசர்களின் அரண்மனை அலுவல் 
தலைமை அதிகாரி ; இராணுவத் தலைமைத் தளபதி , இராணு 
வப் பண்பு - போட்டிப் பந்தயம் - படைத்திறன் - காட்சியணி 
முதலியவற்றின் நடுவர் ; High Constable , படைக்கலக் 
காட்சி 

செய்தல் - அமைதியைப் பாதுகாத்தல் ஆகியவை 
கவனித்த இரு பண்டைக் காவலர்களில் ஒருவர் ; Lord High 
Constable of England , இங்கிலாந்து அரசரின் அதிகாரி ; 
முன்னாள் நல்வீரர் பண்பு மன்றத்தின் நடுவர் ; outrun the 
constable , அதிவிரைவாகச் செல் ; கடனாளியாகு ; petty 
constable , திருக்கோயில் வட்டாரப் பகுதியின் துணைக் 
காவலர் ; special constable , அமைதிப் பாதுகாப்பு உறுதி 
மொழியாளர் , சிறப்பான தறுவாய்களில் பற்றாணை நிறை 
வேற்றும் அதிகாரி . 
constab ulary , 11. ஊர்க்காவலரின் படைத்தொகுதி ; a . ஊர்க் 

காவலரைச் சார்ந்த , அமைதி அதிகாரிகளின் சார்பு கொண்ட . 
con stancy , 11. உறுதி ; மாறாத்தன்மை ; திடப்பற்று . 
cons tant , 11. ( கண . 

T. ) நிலை எண் , மாறாமதிப்பளவை ; a . 
நிலையான , மாறாத , உறுதியான ; தொடர்ச்சியுள்ள ; திடப் 

பற்றுடைய . 
Constan tia , 11. இன்தேறல் , தென்னாப்பிரிக்காவிலுள்ள கேப் 

டவுன் ( Cape Town ) அருகே கான்ஸ்டாண்டியா ( Cons 
tantia ) என்னும் ஊர்ப்புறத்தில் உற்பத்தி செய்யப்படும் 

இனிய மது . 
con stantly , adv . எப்போதும் ; அடிக்கடி , ஓயாது , இடை 

விடாமல் , என்றும் , ஓய்வொழிவின்றி . 
con stellate , U. கொத்தாகச் சேர் ; விண்மீன்கள் வகையில் 

குழுவாயமை ; நட்சத்திரபலன் பாதிக்கச்செய் . 
constella tion , 1. விண்மீன் குழு ; சிறப்புடையோர் கூட் 
டம் ; மனித வாழ்க்கையைப் பாதிப்பதாகக் கருதப்படும் 
கோள்நிலை அமைதி . 
con sternate , v . திகைக்க வை , கிலியூட்டு . 
consterna tion , 11. பரபரப்பூட்டும் அச்சம் , கிலி , திகைப்பு , 

திண்டாட்டம் . 
con stipate , v . தடைப்படுத்து ; மலச்சிக்கல் உண்டாக்கு . 
constipa tion , 11. மலச்சிக்கல் . 

29 


constit uency , 21. வாக்காளர் தொகுதி , தேர்தல் தொகுதி , 
மொழியுரிமையாளர் குழுமம் ; வாக்காளர் பட்டியலுக்குரிய 
வட்டாரம் . 
constit uent , 1. இன்னொருவரைத் தம் முகவராக அமர்த்து 
பவர் , மூலவர் ; ஆக்கக்கூறு ; மூலக்கூறு ; முக்கிய பகுதி ; 
வாக்காளர் குழுவினர் ; தேர்தல் தொகுதியாளர் ; a . ஆக்கக் 
கூறாயுள்ள ; மூலப்பகுதியாயுள்ள ; முக்கியமான , உயிர் 
நிலையான ; தேர்வுரிமையுடைய ; அரசியலமைப்பை 
வாக்குகிற ; ( தொ . ) constituent assembly , 
நிர்ணயசபை . 
con stitute , U. அமைப்பு உருவாக்கு , ஆக்கிப்படை ; சட்ட 
உருக்கொடு , உரிமைப்படுத்து ; நிறுவு , ஏற்படுத்து ; உருக் 
கொடுத்து அமைவி ; இணைந்து உருவாக்கு , சேர்ந்து அமை . 
constitu tion , 11. அமைத்தல் , நிறுவுதல் ; ஆக்க அமைவு , 
அமைப்பு ; யாக்கை , உடல் கட்டமைவு ; மனத்தின் ஆக்க 
நலம் ; அரசியல் அமைப்பு ; அமைப்பாண்மை , அமைப்பு 
விதித்தொகுதி . 
constitu tional , 11 . உடல் 

நலத்துக்கான உலாவரவு , 
a . இயற்கை அமைப்புச் சார்ந்த ; இயல்பான ; உள்ளார்ந்த ; 
ஆக்க அமைவு சார்ந்த ; அடிப்படைப் 

பண்புக்குரிய ; 
உடலமைப்புக்குரிய ; மன ஆக்காலத்துக்குரிய ; அரசியலமைப் 
புக்குரிய ; அரசியலமைப்புக்குகந்த ; அரசியலமைப்போடு 
இசைவான ; நடைமுறை அரசியலமைப்பின்படியான ; நடை 
முறைச் சட்டத்தைப் பின்பற்றிய ; ( தொ . ) constitutional 
government , அரசியலமைப்போடு இசைவான ஆட்சி ; 
constitutional sovereign , அரசியலமைப்புக்குகந்தவாறுள்ள 
அரசர் அல்லது அரசி . 
constitu tionalism , 1 . அரசியலமைப்பில் பற்றுடைய 

கோட்பாடு . 
constitu tionalist , constitu tionist , n . அரசியலமைப்பின் 

ஆய்வாளர் ; அரசியலமைப்பின் ஆதரவாளர் . 
constitu tionalize , . அரசியலமைப்போடிசைவி ; சட்ட 
ஒழுங்குப்படுத்து , சட்ட அமைதிப்படுத்து ; உடல் நலத்துக் 
குரிய உலாவரல் மேற்கொள்ளு. 
con stitutive , a . இணைந்து உருவாக்குகிற ; நிறுவுகிற ; 
அமைக்கும் உரிமையுடைய ; முக்கியமான ; ஆக்கக்கூறாயுள்ள , 
ஆக்கமான , கட்டுமானப்பகுதியாயுள்ள . 
con stitutor , 11. அமைப்பாளர் , உருவாக்குபவர் , நிறுவனர் , 

ஏற்படுத்துபவர் . 
constrain , U. வற்புறுத்து ; வல்லந்தமாகச் செய்வி ; கட்டாயப் 
படுத்து ; வலுக்கட்டாயமாக நடைபெறுவி ; கைப்பற்று ; 
வலக்காரமாக அடைத்து வை ; கட்டுப்பாட்டுக்கு உட்படுத்து , 
வரம்பிட்டுக் கட்டுப்படுத்து . 
constrained , a . வலிந்து உண்டுபண்ணப்பட்ட , கட்டான ; 
செயற்கையான ; மன மீடுபடாது குழம்பிய ; ( தொ . ) 
constrained manner, குழம்பிய நடை , மனக்குழப்பம் உண்டு 
பண்ணும் நடைமுறை ; 

constrained voice , இயல்பல்லாத 
குரல் . 
constraint , 11 வலுக்கட்டாய நிலை , தடுக்க முடியாத 
வலியுறவு ஆற்றல் ; புறக்கட்டுப்பாடு ; கட்டுப்பாட்டு விதி , 
கட்டுப்படுத்தும் செய்தி ; சிறை வைப்பு ; இக்கட்டு நிலை , 
நிர்ப்பந்த நிலை ; வலிந்த உணர்ச்சியடக்கம் . 
constrict , v. நெரி , இடுக்கு , ஒடுக்கு ; இறுக்கு , நெருக்கு ; 

சுருக்கு ; தசை சுருங்கவை . 
constric tor , 11. நெருக்கி இறுக்கும் பொருள் ; நெருக்கி 
அழுத்தும் தசை ; வெங்கிணாத்தி , இரைவிலங்குகளை வளைத்து 
நெருக்கிக் கொல்லும் இயல்புடைய மலைப்பாம்பு . 
constringe , . ஒருங்கு சேர்த்து இழு ; சுரிக்கவை , சுருக்கு ; 

சுருங்கு . 
construct , U. கட்டிடம் கட்டு , கட்டியெழுப்பு ; இனைத்துரு 
வாக்கு , கட்டமை ; உண்டுபண்ணு , ஆக்கு ; புனைந்தியற்று , 
பாடல் இயற்று ; வரை , கோடிணை ; தொடர்புபடுத்து ; 
( இலக் . ) வாசகத்தில் சொற்களைத் தொடர்புபடுத்து . 


226 


containment 


construction 


construction , 11 . கட்டுதல் ; 

கட்டிடம் ; கட்டுமானம் , 
கட்டமைப்பு முறை ; அடுக்கமைவு , அடுக்கப்பட்ட பொருள் ; 
நாடகக் கட்டுமானம் ; உருவமைதி ; பொருள்கோள் வகை , 
பொருள் விளக்க வகை ; கொள்பொருள் ; வாக்கியத்திலுள்ள 
சொற்களின் இலக்கணத் தொடர்பு ; ( தொ . ) bear 
a construction , குறிப்பிட்ட பொருள்கோளுக்கு இடம் 
அளிப்பதாயிரு . 
construc tional , a . கட்டும் செயலைச் சார்ந்த ; கட்டிட 
வேலைக்கான ; கட்டிடங்களைப் பயன்படுத்துகின்ற ; கட்டுமான 
முறைக்குரிய ; கட்டமைப்புக்குரிய , அடிப்படை சார்ந்த 
construc tive , a . கட்டு தல் சார்ந்த ; கட்டிடத்துக்குரிய ; 

ஆக்கச் சார்பான ; வள ஆக்கம் நாடுகிற . 
construc tor , n . கட்டிடம் கட்டுபவர் ; கட்டமைப்பவர் , 

உண்டுபண்ணுபவர் , ஆக்குநர் . 
con strue , n . சொல்லுக்குச்சொல் மொழிபெயர்க்கப்படவேண் 
டிய பகுதி ; பொருள்கோள் ; 3. சொல்லிணைத்துப்பொருள் 
கொள்ளு ; இலக்கணத் தொடர்பு தெளிவுபட விளங்குவதா 
யிரு ; சொல்லும் இலக்கணத் தொடர்பும் மாறாது அயல் 
மொழிப்படுத்திக் காட்டு ; மொழிபெயர் ; விளக்கு ; பொருள் 
கொள் , பொருள் விளக்கம் செய் ; உய்த்துணர் . 
consubstan tial , a . பொருண்மை மாறுபடாத ; கிறித்தவத் 
திருக்கோட்பாட்டின்படி மும்மை இறைமை நிலைகளிடையே 
பொருண்மை ஒருமை நிலைக்கோட்பாடு சார்ந்த . 
consubstan tiate , a . ஒரே பொதுப்பொருளில் இணைவு 
பெற்ற , ஒரு பொதுப்பண்பில் இணைந்த ; 3. ஒரே பொதுப் 
பொருளில் ஒன்றுபடு , ஒரே பொது இயல்பில் ஒன்று சேர் . 
consubstantia tion , 11 . உடன்பொருண்மைக் கொள்கை , 
கிறித்தவ சமயத் திருக்கோயில் வழிபாட்டு அப்பமதுக்களில் 
அப்பமதுப் பொருண்மைகளுடன் பொருண்மைகளாக 
இயேசுவின் உடலும் குருதியும் உடனியல்கின்றன என்னும் 
மார்ட்டின் லூதரின் கோட்பாடு . 
con suetude , n . வழக்கம் , சட்ட வலிமையுடைய மரபு வழக்கு ; 

சமுதாயக்கூட்டுறவு ; நெருங்கிய பழக்கம் . 
consuetud inary , 11. தொல்மரபு வழக்கத்தால் நிலைநாட்டப் 
பட்ட எழுதாச்சட்டம் ; சமய நிலையங்களின் மரபு வழக்குத் 
தொகுதி ; மரபு வழிபாட்டுச் சடங்கு ; a . வழக்கமான , மரபு 
வழக்கான . 
con sul , n . அயலிட நாட்டுப்பேராளர் ; வெளிநாட்டில் வாழும் 
குடிமக்கள் நலப்பாதுகாப்பாளர் ; நாடுகடந்த வாணிக நலக் 
காவலர் ; மிதிவண்டி உலாவாணர் கழகத்தின் திணைநிலப் 
பேராள் ; ( வர . ) பிரஞ்சுக் குடியரசின் ( 1799-1804 ) ஆட்சி 
உரிமைத் தண்டலாளர் மூவருள் ஒருவர் ; பண்டை ரோமாபுரிக் 
குடியரசின் உச்ச ஆட்சி உரிமையுடைய இரு தண்டலாளர் 
களில் ஒருவர் . 
con sular , n . அயல்நாட்டுப் பேராளுக்கு ஒப்பான உயர்நிலை 

உடையவர் ; a . அயல்நாட்டுப் பேராளுக்குரிய . 
con sulate , n . வெளிநாட்டு ஆட்சிப் பேராளின் பணி ; அயல் 
நாட்டுப் பேராளின் அலுவலகம் ; அயல்நாட்டுப் பேராளின் 
மாளிகை ; நாடு கடந்த குடிகாவலர் ஆட்சிக்காலம் . 
consult , ப . அறிவுரைகோரு ; தகவல் கேள் ; ஏட்டில் கருத் 
துரை நாடு ; கலந்தாய் ; கலந்து பேசு , வாதி ; அக்கறைகொள் , 
எண்ணிப்பார் , கவனத்துக்கு எடுத்துக்கொள் ; நலங்கருதித் 
துணி ; நலங்கருதிச் செய் ; ( தொ . ) consult one s pillow , 
இரவு முழுதும் விழித்திருந்து சிந்தனையில் கழி . 
consul tant , n . அறிவுரை நாடுபவர் ; தகவல் வேண்டுபவர் ; 
அலுவல் துறை அறிவுரையாளர் ; அலுவல் துறை ஆய்குழுவில் 
பங்கு கொள்பவர் ; அறிவுரை உதவி கோரப்படும் மருத்துவர் . 
consulta tion , 11. அறிவுரை கோருதல் ; கலந்து பேசுதல் ; 
ஆழ்ந்து ஆராய்தல் ; மருத்துவர் ஆலோசனைக் கூட்டம் , 
வழக்குரைஞர் ஆய்வுக் கூட்டம் . 
consume , v . வாட்டிப்பொசுக்கு , சுட்டெரி ; அரித்தழி ; 
ஆவியாக்கு ; வீணாக்கு ; இல்லாததாக்கு ; செலவுசெய் , பயன் 
படுத்து ; செலவழித்துத்தீர் , பயன்படுத்திக் கழி ; விழுங்கு . 


consum edly , adv . மிகுதியாக , மட்டுமீறிய தன்மையில் . 
consum er , n . பயனீட்டாளர் , பயன்படுத்துபவர் ; ( தொ . ) 
consumer goods , consumers goods , பயன்படுத்துபவரிடம் 
அளிக்கப்படும் நிலையிலுள்ள பொருள்கள் ; செயல் தீர்ந்த 
பயனுக்குரிய சரக்குகள் ; consumer resistance , பயன் 
படுத்துபவர் சார்பான வாணிகத் தயக்க நிலையாற்றல் . 
consumm ate , a . முழுநிறைவான , முழுமையான , குறை 

பாடில்லாத , நிறைவுடைய . 
con summate ), ப . நிறைவேற்று , செய்துமுடி ; திருமண 

நிறைவுசெய் , மன்றலமளியேற்றி மணவுறவு முழுமையாக்கு . 
consumma tion , n . நிறைவேற்றம் ; முழுநிறைவு ; நிறை 
வேறிய செய்தி ; விரும்பிய முடிவு ; வாழ்க்கை அல்லது 
உலகத்தின் முடிவு ; திருமண நிறைவு வினை , மன்றலமளி 
ஏற்றம் . 
consump tion , n . செலவழிவு , பயன்படுத்தித் தீர்த்தல் ; 
அழிவு ; பயன்படுத்தித் தீர்ந்த அளவு , பயனீட்டளவு ; 
வீணாதல் ; தேய்வு , மெலிவு ; நோய் நலிவு ; எலும்புருக்கி 
நோய் . 
consump tive , n . எலும்புருக்கி நோய் உடையவர் ; a . அழிவு 
செய்கிற ; எலும்புருக்கி நோயுடைய ; எலும்புருக்கி நோய்ச் 
சார்பான . 
contabes cence, n . மலர்த்துகளைக் கருவிலழிக்கும் நோய்க் 

கோளாறு . 
contabes cent , a . தேய்ந்து அழிகின்ற , வழங்கா உறுப்புக்கள் 
சத்துக் குறைந்து வாடிவதங்கிப் போகின்ற ; பூந்தாது 
உற்பத்தியற்ற . 
con tact , n . தொடுநிலை , தொக்கு , தொடக்கு ; சந்திப்பு , 
இணைவு ; தொடர்பு , கூட்டுறவு , நெருங்கிய பழக்கம் ; 
இணைக்கும் பொருள் ; மின் தாவுவதற்குப் போதிய நெருக்கம் , 
மின் தொடர்பு ; ( வடி . ) வெட்டி மேற்செல்லாமல் கோட்டுடன் 
கோடு கூடுகை ; ( மரு . ) தொற்றுக்குரிய நெருக்கம் , தொற் 
றிணைப்பு ; தொற்றிணைப்பாளர் ; I. தொடர்பு கொள் ; 
தொடர்பை ஏற்படுத்து ; பற்றிணைப்புக்கொள் ; பற்றிணைப்பு 
உண்டுபண்ணு ; ( தொ . ) contact flight , நிலப்பரப்பின் 
காட்சியறிவின்மூலம் வானூர்தியை இயக்குதல் ; contact 
man , ( பே - வ . ) இடையீட்டாளன் , தரகன் ; பொதுமக்களுடன் 
அரசியலரங்கத்தை இணைப்பவர் . 
con tact - lens , n . கண் பார்வைக்கோளாறு திருத்தக் கண் 
விழியோடொட்டி அணியப்படும் குழைமக் 

கண்ணாடி 
வில்லை . 
contadi no , ( இத் . ) 1 . இத்தாலி நாட்டுப்புறத்தவன் , 

pl . contadi ni ; fem . contadi na . 
conta gion , n . தொற்று , ஒட்டுவாரொட்டி நோய் ; தொற்று 
தல் ; தொற்று நச்சுக்கூறு ; தொற்றுக்கருவி ; ஒழுக்கங் 
கெடுக்கும் பண்பு , நச்சொழுக்கம் பரப்பும் பண்பு ; தீமை 
பரப்பும் ஆற்றல் . 
conta gionist , n . ஒரு நோய் தொற்றக்கூடியது என்ற 

கோட்பாட்டாளர் . 
conta gious , a . தொற்றும் தன்மையுடைய , தொடர்பினால் 
ஒட்டிக்கொள்ளக்கூடிய ; தொற்றுநோய் கொண்டு செல்கிற ; 
தொற்றுப்பரப்புகிற . 
contain , ப . தன்னகம் கொண்டிரு , உட்கொண்டிரு ; உள் 
அடக்கி வை ; கட்டுப்படுத்திக்கொண்டிரு ; தடுத்து நிறுத்து ; 
உள்ளடக்கமாகக் கொண்டிரு , முழு அடக்கமாகக் கொண் 
டிரு ; ( கண . ) சரிசினை எண்ணாகக் கொண்டிரு ; ( வடி . ) 
சூழ்ந்து கவி , வளைத்திரு . 
contain er , n . கொள்கலம் , உட்கொண்டிருக்கும் ஏனம் ; 
சரக்குகளை வைத்து அனுப்புதற்குரிய கடகம் ; பொதியுறை ; 
வளி அடக்கிய புட்டில் . 
contain ment , n . நிலைமை தெளிவுபெறும்வரை எதிரியைத் 
தாக்குக் காட்டி வைத்திருக்கும் சூழ்ச்சி நயம் ; நேசவுறவு 
அவாவித் தன் வலிமை வளர்த்துக்கொள்ளும் அரசியல் 
கோட்பாட்டு நயம் . 


227 


contaminate 


continuance 


பொது 


. 


சமகால 


சமகால 


contam inate, a . மாசுபடுத்தப்பட்ட ; 

மாசுபடுத்தப்பட்ட ; ப . கறைப்படுத்து ; 
தூய்மை கெடு ; தொற்று உண்டுபண்ணு ; ஒன்றுபட்டுக் கல . 
contamina tion , n . கறைப்படுத்தல் ; தூய்மைக் கேடு ; ஒன்று 

சேர்த்தல் , கலத்தல் . 
contang o , 1. அடுத்த கடன் தீர்க்கும் நாள் வரை வாங்கிய 
சரக்குகளை விற்பவரே வைத்திருப்பதற்குக் கொடுக்கப்படும் 
தரகு வீதம் ; pl . contang os . 
contang o - day , n . தரகுவீ தங்கள் நிச்சயிக்கப்படும் நாள் . 
conte , ( பிர . ) 11. சிறுகதை இலக்கியத்துறை . 
contemn , ப . ஏளனமாகக் கருது , மதிப்புக் குறைவாக நடடத்து . 
con template, v . ஆழ்ந்து நினை , சிந்தனை செய் ; கவனமாகப் 

பார் , கூர்ந்து ஆராய் ; கருத்துக்கொள் , எண்ணு . 
contempla tion , 1. ஆழ்ந்து நினை தல் ; சிந்தனை ; கவன 
மாகப் பார்த்தல் , நோக்கீடுபாடு ; சிந்தனைக்குரிய பொருள் ; 
எண்ணம் , ஈடுபடும் கருத்து . 
contemplative , a . சிந்தனை செய்கிற , ஆழ்ந்த ஆராய்ச்சி 
யின் பாற்பட்ட ; ( தொ . ) contemplative life , ஆன்மிக 
வாழ்வு , சிந்தனை வாழ்க்கை . 
contemporan eous , a . ஒரே காலத்தில் இயல்கின்ற , ஒரே 
காலத்துக்குரிய , 

நிகழ்ச்சியான ; ( மண் . ) காலத் 
தொடர்பின் ஒரே படிவரிசைக்குரிய . 
contem porary , n . உடன்வாழ்நர் , சமகாலத்தவர் ; உட 
னியல்வது ; ஒரே காலத்துக்குரிய மற்றொரு பத்திரிகை , 

உடன்வெளியீட்டு நாளிதழ் ; a . சமகாலத்திய , 
உடனிகழ்வான . 
contem porize , v . மனத்தில் சமகாலத்ததாகச் செய் , உட 

னிகழ்வாகக் கற்பனை செய் . 
contempt , n . அவமதிப்பு , இகழ்ச்சி , புறக்கணிப்பு, ஏளனம் ; 
வெறுப்பு ; ( தொ . ) contempt of court , ( சட் . ) நீதிமன்றத்தை 
அவமதிப்புச் செய்த குற்றம் , நீதிமன்ற நடைமுறை விதி 

மீறிய குற்றம் . 
contemp tible, a . வெறுக்கத்தக்க . 
contemp tuous , a . இறுமாப்பான , ஆணவம் 

பிடித்த ; 
வெறுப்புக்கிடமான ; அவமதிப்பான ; ஏளனமான . 
contend , 

, ப . முயற்சி செய் ; போராடு ; போட்டியிடு ; வாதிடு ; 
ஆர்வத்துடன் வற்புறுத்து , போராடி நிலை நிறுத்த முயல் . 
con tent , 1. உட்பொருள் , உள்ளடக்கம் ; கொள்ளப்பட்ட 

பொருள் ; கொள்ளும் அளவு . 
content 2 , 11 , மனநிறைவு ; a . மனநிறைவுடைய ; நிறை 
வமைதியுடைய , போதுமென்றமைந்த , கிடைத்த நலத்தள 
வில் அவாவைக் கட்டுப்படுத்துகிற ; 3. மனநிறைவு உண்டு 
பண்ணு ; அவாத்தணி ; அமைதிப்படுத்து ; மகிழ்வூட்டு ; int . 
சட்டமன்றில் சரி என்று ஒத்துக்கொள்ளும் குறிப்பு மொழி . 
content ed , a . மனநிறைவுகொண்ட , போதுமென்றமைந்த ; 

மகிழ்வமைதியுடைய . 
content edly , adv . மனநிறைவமைதியுடன் , மகிழ்வமைதி 

யோடு . 
conten tion , n . சச்சரவு , பூசல் , சண்டை , வாதம் , சொற் 
போர் ; வாதாட்டம் , வாதாட்டக் கூறு ; கடுமுயற்சி ; நிலை 
நிறுத்தப்படும் செய்தி . 
conten tious, a . சச்சரவு செய்கின்ற , சண்டைடயிடுகிற ; 
வாதமிடும் இயல்புடைய ; சச்சரவுத் தொடர்புள்ள , வாதாட் 
டத் தொடர்பான . 
con tents , n . pl . ஏட்டின் பொருளடக்கம் , உள் தலைப்புப் 

பட்டியல் . 
contents , n . pl . சட்ட மன்றில் சரி என்ற மொழி அளிப் 

பவர்கள் . 
conterm inal , a . அடுத்தடுத்துள்ள , கோடியுடன் கோடி 
இணைந்துள்ள . 


conterm inous , a . அடுத்தடுத்துள்ள ; 

எல்லை 
நெடுகச் சந்திக்கின்ற ; முடிவும் முடிவும் சந்திக்கின்ற ; முற்றி 
லும் பொருந்துகின்ற ; ஒரே தொடர்ச்சிப் பரப்புள்ள . 
con test1, 11. வெற்றி குறித்த போராட்டம் ; போட்டி ; 

சச்சரவு , சண்டை ; வாதம் . 
contest ப . சச்சரவு செய் ; போட்டியிடு ; தர்க்கம் செய் , 
வாதிடு ; எதிர் , போரிடு , வெற்றி குறித்துக் கடுமுயற்சி 
செய் , தேர்தலில் போட்டியிடு . 
contes tant , n: போட்டியிடுபவர் . 
contesta tion , 11. போட்டியிடுதல் ; போட்டி ; போர் ; சச்சரவு . 
contest ed , a , போட்டிக்குரிய ; எதிர்ப்புத் தெரிவிக்கப்பட்ட ; 
( தொ . ) contested election , தெரிந்தெடுக்கப்பட வேண்டிய 
வர்களைவிடத் தேர்வு நாடுவோர்கள் மிகுதியாக இருக்கும் 
தேர்தல் ; சட்டப்படி செல்லத்தக்கதன்று என்று எதிர்ப்புத் 
தெரிவிக்கப்பட்ட தேர்தல் . 
con text, n . தறுவாய் , கட்டம் , சூழ்நிலைப் பொருத்தம் ; 

சூழமைவு , பொருந்து சூழல் ; சந்தர்ப்பம் . 
contex tual , a . சூழிசைவு சார்ந்த , 
context ure , n . இணைத்துப் பின்னும் வகை அல்லது முறை ; 
அமைப்பு , கட்டிடம் ; கட்டுமானம் ; நெசவுமானம் ; நெசவு 
மானப் பொருள் . 
contigu ity , n . அணிமை , அருகாமை , பக்கத்தில் இருத்தல் . 
contiguous , a . ஒட்டியுள்ள , சேர்ந்துள்ள ; பக்கத்திலுள்ள , 

அடுத்துள்ள ; அருகிலுள்ள . 
con tinence , con tinency , n . தன்னடக்கம் , தற்கட்டுப் 

பாடு , நுகர்வடக்கம் , நிறையுடைமை , ஒழுக்கத் தூய்மை . 
con tinent ", 11. நிலவுலகின் பெரும்பகுதி , கண்டம் ; அடுத் 
துள்ள கண்டம் , பெருநிலப்பகுதி , தலைநிலம் ; கெட்டியான 
நிலப்பிழம்பு ; நிலம் ; முழுப்பகுதி ; திட்பச் சுருக்கம் ; உள் 
ளடக்கி இருப்பது ; கரை ; அணை ; மேடு ; ( தொ . ) the 
Continent , ஐரோப்பாவின் பெருநிலப்பகுதி . 
con tinent " , a . கட்டுப்பட்ட , வரம்புக்குட்பட்ட ; தன் 
அடக்கமுடைய ; இன்ப நுகர்விலிருந்து முழுதும் விலகிய , 
சிற்றின்ப நுகர்வு அறவே நீக்கிய ; மட்டுமீறாத , நடுநிலை 
கோடாத ; ஒழுக்கக் கட்டுப்பாடுடைய ; நிறைவுடைய . 
continen tal , 11. பெருநிலப்பகுதி வாழ்நர் ; தலைநிலத்து 
ஐரோப்பியர் ; அமெரிக்கச் சுதந்திரப் போர்வீரர் ; அமெ 
ரிக்கப் புரட்சிக் காங்கிரசின் தாள்நாணயம் ; a . பெருநிலப் 
பகுதியைச் சார்ந்த , தலைநிலப் பகுதியின் இயல்புகொண்ட ; 
ஐரோப்பியப் பெருநிலப்பகுதிக்குரிய ; வட அமெரிக்கத் தலை 
நிலப்பகுதியைச் சார்ந்த ; அமெரிக்கப் பெருநிலப்பகுதியைச் 
சார்ந்த ; ( தொ . ) Continental Congress , ( வர . ) அமெரிக்கப் 
புரட்சிப் பேரவை , ஐக்கிய அமெரிக்க நாடுகளின் அரசிய 
லமைப்புச் சட்டம் உருவாவதற்குமுன் தோன்றிய அமெ 
ரிக்கக் குடியேற்ற நாட்டுப் பிரதிநிதிகளின் பெருங்குழு ; 
Continental System , ( வர . ) இங்கிலாந்தை விலக்கி நெப் 
போலியன் ( Napoleon ) ஏற்படுத்திய ஐரோப்பிய வணிகத் 
திட்டம் . 
continent alism , n . தலைநிலப் பகுதியின் சிறப்பான மரபு 

வழக்கு . 
contin gency , n . தற்செயல் நிகழ்வு ; நெருங்கிய தொடர்பு ; 
வருநிகழ்வு , மேல்வருமென்ற உறுதியற்ற பின் நிகழ்வு ; 
தற்செயல் நிகழ்ச்சி , நிகழக்கூடிய செய்தி , 
contin gent , 11. படைப்பிரிவு , வருநேர்வு , மேல் நிகழ்வு , எதிர் 
பாராப் பின்னிகழ்ச்சி ; a . மற்றொன்றைச் சார்ந்திருக்கிற ; 
நிகழக்கூடிய ; தற்செயலான , உறுதியாகக் கொள்ள முடி 


யாத . 


contin ual , a . ஓய்வற்ற , தொடர்ந்து நிகழ்கின்ற ; இடை 
விடாத , தடையற்ற , குறுக்கீடில்லாத ; முடிவில்லாத ; நிலைத் 
திருக்கின்ற . 
contin uance , n . தொடர்ச்சி ; நிகழ்ச்சிக்காலம் ; இடைவிடா 
மரபுத் தொடர்பு ; நிலைபேறுடைமை . 


228 


continuant 


contradictious 


contin uant , 11. தொடர் ஒலி எழுத்து , விடாது தொடர்ந் 
- தொலிக்கவல்ல மெய்யெழுத்து ; a , தொடர்கின்ற ; தொடரக் 

கூடிய , தொடரும் தன்மையுள்ள . 
continua tion , 11 . தொடர்தல் ; தொடர்ச்சி ; செயல் 
தொடர்வு ; நிகழ்ச்சி தொடர்கை ; கதைத் தொடர்ச்சி ; ஏட்டுத் 
தொடர்வு ; தொடர் தவணை ; மீண்டும் தொடங்குகை ; 
நீட்டுகை ; விரிவுபடுத்துகை ; இடைவிடா மரபுத் தொடர்பு ; 
விடாப்பிடித்தன்மை ; செலாவணிக் கணக்கு ஒத்திவைப்பு . 
continua tion - class , 11. பள்ளியை விட்டவர்கள் தொடர்ந்து 

படிக்கும் வகுப்பு . 
continua tion - day , 11. = contango - day . 
contin uative, a . தொடர்ந்துகொண்டு செல்லும் இயல் 

புடைய , நீடிக்கும் தன்மை வாய்ந்த . 
contin uator , 11. தொடரர் , தொடர்ந்து செயல் செய்பவர் ; 
தொடர்ந்திருப்பவர் ; தொடர்பு வரிசையைப் பேணுபவர் ; 
மற்றொருவர் ஏட்டினைத் தொடர்ந்து எழுதுபவர் . 
contin ue , . தொடர் , செயல்தொடர் , தொடர்ந்து நிகழ்த்து , 
விடாதியங்கு ; நீட்டு , விரிவுபடுத்து ; தொடர்ந்திரு , விடாது 
பேணு ; மீண்டும் தொடங்கு , விட்ட இடத்திலிருந்து துவங்கு ; 
நிலைபெற்றிரு ; தங்கியிரு ; விடாப்பிடியாயிரு ; கைவிடா 
திரு ; தளராதியங்கு ; ஒத்திவை , தள்ளிப்போடு . 
contin ued , a . தொடர்ந்த ; இடைவிடாத ; ஓயாத , முடி 
வில்லாத ; நீடித்த ; விரிவுப்படுத்தப்பட்ட ; முன் தொடர் 
புடைய , மீண்டும் தொடங்கப்பட்ட ; தொடர் பான , பகுதி 
களாகத் தொடர்கிற . 
contin uer , 11. தொடர்ந்திருப்பவர் , தொடர்ச்சியாளர் ; விடா 

முயற்சி ஆற்றலுள்ளவர் . 
continu ity , n . தொடர்ச்சி ; 

11. தொடர்ச்சி ; இடைவிடாத் தொடர்பு ; 
தடையற்ற இணைப்பு ; முழுத்திரைப்படக் குறிப்புத் தொகுதி ; 
முழுத்திரைப்படத் தொகுதி இணைத்து எழுதுபவர் . 
contin uous , a . விடாத் தொடர்விணைப்புள்ள , இடையறாத . 
contin uum , 11. தொடர்பம் , பிரிவிலாத் தொடர்பியலான 

பொருண்மை ; pl . contin ua . 
cont - line , 11. அடுக்கி வைக்கப்பட்ட பேழைகளின் இடை 
வெளி ; கயிற்றின் இழை முறுக்குகளுக்கு இடையிலுள்ள 
வெளியிடம் . 
contorn iate, 1. சுற்றிலும் விளிம்பில் 

ஆழ்ந்த பள்ள 
வரைகளுள்ள நாணயம் ; சூழ்விளிம்பு வரையுள்ள பதக்கம் ; 
a . சுற்றிலும் விளிம்பில் ஆழ்வரைப் பள்ளமுடைய . 
contort , 1. வல்லந்தமாக முறுக்கு : திருகு ; உருத்திரிபுறுத்து ; 

நோயினால் நெளிந்து திருகலுறு . 
contort ed , a . முறுக்கப்பட்ட , திருகிய ; வளைந்து நெளிந்த , 
கோணல்மாணலான ; ( தாவ . ) இதழ்கள் சுற்றுவட்டமாக 
ஒன்றன்மீது ஒன்று மடிந்து செல்கிற ; ( மண் . ) ஒழுங்கின்றித் 
திருகி மடிவுற்ற . 
contor tion , 11. திருக்கு முறுக்கு ; உருத்திரிபு , அருவருப்பான 

உருமாற்றம் . 
contor tionist , 11 , உடலை அருவருப்பாகத் திருக்கி வளைக்கும் 
உடற்பயிற்சியாளர் ; சொற்களை வலிந்து திரித்து வழங்கு 
பவர் . 
con tour , 11. உருவரை ; வடிவ விளிம்புவரை ; பொதுத் 
தோற்றம் , முனைத்த மேலீடான பண்பு ; உருவரை சார்ந்த 
கலைப்பண்பு ; மேடு பள்ள எல்லைக்கோடு , உயர்வு தாழ்வு 
எல்லைக்கோடு ; நிலப்படத்தின் பண்புகுறித்த எல்லையிணைப் 
புக் குறி ; U. தள வேறுபாட்டெல்லைக் கோடிடு , மட்டநிலைக் 
கோட்டினைப் பின்பற்றிச்செல் ; ( தொ . ) contour farning , 
மேடுபள்ள அடுக்கு நில வேளாண்மை ; சாய்வடுக்கு நிலப் 
பண்பாடு ; contour feathers , உடல் உருவரை எல்லைகளை 
வரையறுக்கும் இறகுகள் ; contour line , நிலப்படத்தில் கடற் 
பரப்புக்கு மேற்பட்ட மட்டவேறுபாட்டெல்லையின் இணைப்பு 
வரை , மட்ட இணைப்புவரைச் சின்னம் ; contour map, தள 
எல்லை வேறுபாடு குறித்த நிலப்படம் . 


con tra , 11. எதிர்வாதம் ; எதிர்ப்புறம் ; கணக்கின் வரவுப் 
பக்கம் ; prep . எதிராக ; ( தொ . ) pro and contra , சார்வாகவும் 
எதிர்ப்பாகவும் . 
con traband , 11. சட்டமீறிய 
11. சட்டமீறிய . வாணிகம் ; 

கள்ளச்சரக்கு 
இறக்குமதி ; கள்ள வாணிகச் சரக்கு ; தடையுத்தரவு விதிக்கப் 
பட்ட சரக்கு ; அமெரிக்க உள்நாட்டுப் போரில் ( American 
Civil War ) புகல் இழந்த அடிமை ; a . சட்ட மீறிய ; தடை 
செய்யப்பட்ட ; கள்ளவாணிகம் சார்ந்த ; ( தொ . ) contra . 
band of war , நடுநிலை நாடுகள் போர்புரியும் நாடுகளுக்கு 
அனுப்பக்கூடாத தடைச்சரக்குகள் . 
con trabandist , 11. கள்ள வாணிகம் செய்பவர் , கள்ளச் 

சரக்கு இறக்குமதி செய்பவர் . 
con trabass , contrabas so , 1. இருமட்ட ஒலி உடைய 
இசைக்கருவி ; a . இருமட்ட ஒலியுடைய இசைக்கருவியைச் 
சார்ந்த . 
contracep tion , n . கருத்தடை . 
contracep tive , n . கருத்தடைக்கருவி ; a . கருத்தடை சார்ந்த , 

கருத்தடைக்குப் பயன்படுகிற . 
con tract , n . உடன்படிக்கை , பொதுக்கட்டுப்பாட்டு வரை 
யறையுடைய ஒப்பந்தம் ; குத்தகை , தொழில் ஒப்பந்தக் 
கட்டுப்பாடு ; மொழியுறுதிக் கட்டுப்பாடு ; மண உறுதி , 
மம் செய்துகொள்ளுவதற்குரிய ஒப்பந்தம் ; ஒப்பந்தப் 
பத்திரம் ; பருவப் பயணச்சீட்டு ; சீட்டாட்ட வகை ; சீட் 
டாட்ட வகையில் இறுதிக் கேள்வி ; செய்ய மேற்கொண்ட 
காரியம் ; ( தொ . ) contract bridge , சீட்டாட்ட வகை , ஒப் 
பந்தப்பிடிவகைச் சீட்டாட்டம் . 
contract , U. உடன்படிக்கை செய் ; தொழில் ஒப்பந்தம் 
செய் , குத்தகைக் கட்டுப்பாடு மேற்கொள் ; மணவுறுதி 
செய் ; உடன்படிக்கை மூலம் நிறைவேற்று ; உறுதிமொழி 
கூறு ; முயன்று பெறு , நட்பு முதலியன மேற்கொள் ; பிணி 
கடன் முதலியன எய்தப்பெறு ; பற்றி இழு ; சுருக்கு ; 
சுருங்கு ; சொல் குறுக்கமுறு , சொற்பகுதி சிதைந்து சொல் 
குறுகு ; ( தொ . ) contract out , விலக்கி ஒப்பந்தம் செய் , 
விலக்குப்பெறும்படி ஏற்பாடு செய்துகொள் . 
contract able, a . நோய்வகையிலும் பழக்கவழக்கங்கள் வகை 

யிலும் எளிதில் பற்றக்கூடிய . 
contract ed , a . ஒன்றாகச் சேர்க்கப்பட்ட . ; குறுக்கப்பட்ட ; 
ஒடுங்கிய , இடுக்கமான ; குறுகிய மனப்பான்மையுள்ள ; 
கஞ்சத்தனமான ; மண உ றுதி செய்யப்பட்ட . 
contrac tible, a . ஒப்பந்த உறுதி செய்யக்கூடிய ; பற்றிக் 

கொள்ளக்கூடிய . 
contrac tile, a. சுருங்கக்கூடிய ; சுருக்கும் ஆற்றலுள்ள , 

சுருக்கத்தை உண்டாக்குகிற . 
contrac tion , 11. சுருக்கல் , சுருங்குதல் ; சுருக்கம் , குறுக்கம் ; 
வழக்கில் குறுக்கப்பட்ட சொல் ; இறுக்கம் , செறிவு ; குறுக்கக் 
குறியீடு , முற்காலக் கையெழுத்தின் சுருக்கச் சின்னம் ; 
நோய் - கடன் பழக்க முதலியவற்றின் பற்றுகை . 
contrac tive, a . குறுகலாக்கும் இயல்புடைய . 
contrac tor , 1. உடன்படிக்கையாளர் , ஒப்பந்தக்காரர் ; 
குத்தகையாளர் , குறிப்பிட்ட வீதத்தின்படி வேலை செய்து 
முடிக்க அல்லது சரக்குகளைத் தருவித்துக் கொடுக்க ஒப்பந்தம் 
செய்துகொள்பவர் ; சுருக்க ஆற்றலுடைய தசைநார் . 
contrac tual , a . ஒப்பந்தத்தைச் சார்ந்த , ஒப்பந்த இயல் 

புடைய . 
contradict , ப . மறுதலி , மறுத்துப்பேசு ; எதிர்ப்பான 
கருத்தை வற்புறுத்து ; குணத்தில் மாறுபாடாயிரு ; நேர் 
மாறாயிரு , முரண்படு . 
contradic tion , 11. மறுத்தல் , முழுநிலை மறுப்பு ; எதிர்ப் 
பாகப் பேசுதல் ; நேர் மாறுபாடு , முழு எதிர்மறை ; எதிர் 
முரண்பாடு , ஒவ்வாத்தன்மை . 
contradic tious , a . மறுக்கும் இயல்புடைய . 


229 


contradictory 


contumacious 


வேறு 


contradic tory , a . நேர்மாறான , பொதுநிலை எதிர் மறையான , 
உடன்பட்டது நீங்கலாக மற்ற யாவும் மறுக்கிற ; எதிர்மறை 
யானதை வற்புறுத்துகின்ற ; முரண்பாடான , 

ஒவ்வாத ; 
மறுக்கும் இயல்புடைய . 
contradistinc tion , 11. வேறுபடுத்திக்காட்டும் தனிச்சிறப்பு , 

மாறுபட்ட தனிப்பண்பு. 
contradistinct ive , a . நேர் எதிர்ப் பண்புகள் மூலம் தனித் 

தறியக்கூடிய . 
contradisting uish , v . மாறுபாட்டால் , 

உணர் , 
பாட்டின் மூலம் பிரித்தறி . 
contral to , n . பெண்களின் குறைந்த இசை ஒலி ; பெண்மைத் 

தாழ் இசைப்பொலியாளர் ; பெண்மைத் தாழ் இசைக்குரிய 
பாடற்பகுதி ; pl . contral tos ; a . பெண்மைத் தாழ் இசைப் 

பொலியுடைய . 
contraposi tion , n . நேர்மாறானநிலை , எதிர் மறை நிலை ; 

( அள . ) எதிர்மறுப்பு , கருவாசகத்தின் உருமாற்ற வகை , 
பயனிலையின் எதிர் மறை எழுவாயாகி மறுக்கப்படும் உரு 

மாற்றம் . 
con traprop , 11. அச்சில் எதிர்ப்புறமாகச் சுழலும் வானூர்தி 

விசிறி. 
contrap tion , 11. ( பே - வ . ) போலித்தனமான சமாளிப்புக் 

கருவி , விசித்திரக் கட்டமைப்புடைய பொறி . 
contrapun tal , a . ( இசை . ) சுர இலைாப்புச் சார்ந்த . 
contrapun tist , 11. சுர இணைப்பு வல்லுநர் . 
contrar iant , a . எதிரிடையான . 
contrari ety , n . எதிர்மாறியல்பு ; முரண்பாடு ; இசையாமை , 

ஒவ்வாமை ; செயல்முரண் ; பண்பு முரண் : ஏறுமாறான 

குணம் . 
contrar ious , a . முரண்பாடு காட்டுகின்ற ; வெறுப்பைத் 

தருகின்ற ; எதிரான , முற்றிலும் மாறான . 
-con trariwise , ads . முற்றிலும் மாறான வழியில் ; எதிர்ப் 

புறத்தில் ; நேர்மாறாக . 
con trary , 11. தொலை எதிர்நிலை , முனைப்பான நேர் எதிர் 

மறை ; ( அள . ) இரண்டும் பொய்யாகினும் இரண்டும் ஒத்து 
மெய்யாக முடியாத நிலையிலுள்ள கருவாசகம் ; a . முனைப்பாக 
நேர் எதிர்மறையான ; முரண்பாடான ; வேண்டுமென்றே 
தவறான வழியில் செல்கிற ; U. எதிர்த்துநில் ; மறுத்துப் 
பேசு ; தொந்தரவு செய் ; ( தொ . ) on the contrary , முற்றிலும் 
மாறாக ; to the contrary , நேர் எதிரிடையான ; எதிர் 

பார்ப்பதற்கு நேர் மாறாக , 
"con trast , 11. ஒப்பீட்டடிப்படையில் வேறுபாடு ; மா 

மாறுபட்ட 
தன்மை ; வேறுபடும் பண்பு ; மாறுபடும்பொருள் ; வேறு 
பாட்டு முனைப்பு , வேறுபாடுகளின் காட்சி , மாறுபட்ட 

இயல்புகளை அருகருகே காட்டல் . 
contrast 2 , 3. மாறுபடு , வேறுபடு ; வேறுபடுத்திக்காட்டு ; 

வேறுபட அமை . 
contras ty, a . முனைப்பான வேறுபாடுகளைக் காட்டுகின்ற . 
con trate, a . சக்கரத்தில் தளத்துக்குச் செங்குத்தான பற்க 

ளுள்ள , அச்சுடன் இணைவான பல்லமைவுகளுடைய . 
contravalla tion , 11. முற்றுகை செய்யப்பட்ட இடத்தைச் 

சுற்றி முற்றுகையாளர்கள் கட்டும் தற்காலிக அரண் 
வரிசைகள் . 
-contravene , 0 . ஒப்பந்தத்தை மீறி நட , சட்டத்துக்கு 

எதிராகச் செயலாற்று ; முரண்படு . 
contraven tion , 11. மீறுகை , எதிரிடை நடப்பு ; ( தொ . ) 

in contravention of , மீறி , எதிராக . 
contreteinps , ( பிர . ) 11. அவகேடு , எதிர்பாரா இடையூறு ; 

இடக்கு , சிக்கல் , மலைப்பு . 
contrib ute, I. கொடு , பங்காகக்கொடு , பொதுப்பணிக்கு 

உதவு , பொதுநிதிக்கு வழங்கு ; பத்திரிகைக்குக் கட்டுரை 
முதலியன அளி ; 

முயற்சியில் 

பங்குகொண்டுதவு , 
உடனுதவியளி . 


contribu tion , 11. பங்களிப்பு , பொதுநிதிக்குப் பங்களித்து 
உதவுதல் ; துணைப்பணி , துணையுதவி , முயற்சியில் பங்கு 
கொண்டு தவுதல் ; பங்குவரி ; பங்குக் கட்டணமாகப் பிரிக்கப் 
படுவது ; வழங்கிய பங்கு , அளித்த உதவி ; கடப்பாடு ; 
பத்திரிகைக்கு எழுத்து வழங்குதல் ; பத்திரிகைக்கு வழங்கிய 
மாற்றம் ; படைத்துறைப் பங்குக் கட்டணம் . 
contrib utor , 1. நன்கொடைப் பங்காளர் ; பங்கு முயற்சி 
யாளர் ; துணையுதவியாளர் ; பத்திரிகைக்கு எழுத்து 
வழங்குபவர் . 
contrib utory , 11 . கூட்டுக்கழக முறிவின்போது 

கடன் 
தீர்ப்புப் பொறுப்பில் பங்குக் கடப்பாட்டாளர் ; a . பங்களித் 
துதவுகிற ; துணையுதவி செய்கிற . 
con trite , a . பழியுணர்ந்து மனமழுந்துகிற , பாவத்தை 

எண்ணி உளநைவுறுகிற ; தன்னுறுத்தலுடைய . 
contri tion , n . தன்மறுக்கம் , செய்ததற்கிரங்கி உளை தல் . 
contriv able , a , முனைந்து திட்டமிடக்கூடிய ; புனைந்து 

உண்டுபண்ணத்தக்க ; சூழ்ச்சியால் முற்றுவிக்கத்தக்க . 
contriv ance, 11. திட்டமிடல் , கண்டுபிடித்தல் , செயற் 
படுத்துதல் ; கண்டுபிடிக்கப்பட்ட பொருள் ; கண்டுபிடிப்பு ; 
பொறி அமைவு ; சூழ்ச்சி ; வஞ்சகம் ; உள் 

எண்ணம் ; 
தந்திரம் . 
contrive , ப . திட்டமிடு ; முயன்று கண்டுபிடி ; புனைந்து 
தோற்றுவி ; முனைந்து செயற்படுத்து ; வெற்றியாகச் செய்து 
முடி ; சதிசெய் , சூழ்ச்சிசெய் . 
contriv er , 10. சூழ்ச்சியாளர் ; திட்டமிடுபவர் ; செயலாட்சி 

யாளர் . 
control , 1. கட்டுப்பாடு ; கட்டுப்படுத்தும் ஆற்றல் , ஆட்சி - 
யாற்றல் ; கட்டுப்பாட்டு ஒழுங்கு , விதி ; ஆட்சி அதிகாரம் , 
தலைமையுரிமை ; தடுப்பாற்றல் , தடுத்து நிறுத்தும் திறம் , 
தடுத்தியக்கும் ஆற்றல் ; தடுக்கும்பொருள் , தடைப்பண்பு ; 
கட்டுப்படுத்தும் கருவி ; சோதனைக்கருவி ; கட்டுப்பாட்டு 
நிலையம் , சோதனை நிலையம் ; கட்டுப்படுத்தும் செயல் , செய் 
முறைக்கட்டுப்பாடு ; கட்டளைச் சட்டம் ; ஒப்பீட்டு மதிப் 
பீட்டுக்குரிய கட்டளை அளவு ; போக்குவரவுக்கட்டுப்பாட்டு 
விதிகள் செயற்படுவதற்குரிய பாதைப்பகுதி ; போக்குவரவுச் 
சாதனங்களின் கட்டுமானத் துப்புரவு இடைநிலையம் ; விமான 
உறுப்புக்களைப் புறநின்றியக்கும் விமானம் ; ஆவியுலக ஊடு 
ஆள்மூலம் இயக்குவதாகக் கருதப்படும் உடலற்ற ஆவி ; 
வானூர்தி இயக்கத்தைக் கட்டுப்படுத்தும் நெம்புகோல் ; 

; 
a . கட்டுப்பாட்டைச் சார்ந்த ; 3. கட்டுப்படுத்து ; தடுத்து 
நிறுத்து ; தடுத்தாள் ; இயக்கு , செயலாட்சி செய் ; அடக்கி 
ஆள் , ஆதிக்கம் செலுத்து . 
controll able, a . கட்டுப்படுத்தக்கூடிய , 
தடை 

செய்து 
நிறுத்தத்தக்க ; அடக்கத்தக்க . 
controll er , 11. கணக்குத் தணிக்கையாளர் ; செயல்துறைக் 
கட்டுப்பாட்டு அதிகாரி ; அரசியல் அரங்கச் செயல் துறைக் 
கட்டுப்பாட்டாளர் , செயல் ஒழுங்குபடுத்துபவர் ; சமநிலைப் 
பொறி , காலமாறுதலுக்கியைய மணிப்பொறி - இயந்திர 
முதலியவற்றில் சரியீடு செய்யும் அமைவு . 
control ment , 11. கட்டுப்பாடு ; கட்டுப்படுத்தும் செயல் ; 

கட்டுப்பாட்டுரிமை ; கட்டுப்படுத்தப்படும் நிலை . 
control -tower , n . வானூர்தி ஏற்ற இறக்கப் பயிற்சி 

அளிப்பிற்குரிய வானூர்தி நிலையக் கட்டிடம் . 
controver sial , a . வாத எதிர்வாதத்துக்குரிய , கருத்து 

மாறுபாட்டுக்குரிய , வாதத்துக்கிடமான . 
controver sialist , n . வாத எதிர்வாதக்காரர் , கருத்து மாறு 

பாட்டாளர் . 
con troversy , 11 . எதிர்வாதம் , சொற்போராட்டம் , 

கருத்து மாறுபாடு . 
con trovert , U. எதிர்த்து வாதிடு ; மறுத்துரை ; கருத்து 

வேறுபாடு தெரிவி . 
contuma cious , a . சட்டப்படியமைந்த அதிகாரியைப் 
பழிக்கிற ; பிடி முரண்டான , விடாப்பிடியான . 


வாத 


230 


converter 


contumacy 
con tumacy , n . கீழ்ப்படியாமை ; பிடி முரணான எதிர்ப்பு . 
contumel ious , a . ஆணவம் மிகுந்த ; அவமதிப்பான . 
con tumely , 11 . ஆணவமிக்க நடத்தை , தான்தோன்றித் 

தனமான பேச்சு , அவமதிப்பு . 
contus e , v . அடி , இடி . 
contu sion , n . அடிபட்ட காயம் . 
contu sive , a . கன்னத்தக்க , புண்ணாகத்தக்க . 
conun drum , 11. விடுகதை , நொடி , புதிர் . 
conurba tion , n . நகரங்களின் தொகுதி . 
convalesce , v . மீண்டும் உடல்நலம் பெறு , நோய் நீங்கி 

உடல் தேறுதல் அடை . 
convales cence , convales cency , n . உடல்நல மீட்டாக்கம் , 
நோய் நீங்கியபின் படிப்படியாக உடல்தேறி நலம் பெறு 
நிலை . 
convales cent , n . நோய் நீங்கி உடல்நலம் மீளப்பெற்று 
வருபவர் ; a . படிப்படியாக உடல் நல மீட்பைப் பெறுகின்ற ; 

நோய் நீங்கி நலம்பெறுகின்ற . 
convec tion , n . உகைப்பு , வெப்ப மின்னாற்றல்கள் தம்மால் 
இயக்கப்படும் அணுக்களின் 

இயக்கத்தினாலே பரவுதல் ; 
a . உகைப்பியக்கம் சார்ந்த . 
convec tor , n . உகைப்பியக்கத்தால் வெப்பமூட்டும் கருவி , 

வெதுவெதுப்பான காற்றோட்டமியக்கும் கருவி . 
convenance , convenances , ( பிர . ) n . தகைமை , மரபு வழக்குத் 

தகுதி , சமுதாய ஆசாரம் . 
convene , . ஒன்றுசேர் , கூட்டு ; அவைகூட்ட அழைப்புவிடு ; 

அழை ; கூடு . 
conven er , n . அவைகூட்டுநர் , குழுத்தலைவர் . 
conven ience , n . தகை நலம் , சூழலிசைவு , வாய்ப்பு ; இட 
வசதி ; வேளை இசைவு ; இன்னலம் , வாய்ப்பு நலம் ; அலம்பு 
மனை , கழிப்பிடம் . 
conven iences , n . pl . வாழ்க்கை நலங்கள் , வாய்ப்பு நலங்கள் . 
conven iency , n . = convenience . 
conven ient , a . தக்க , தகுதியான , பொருத்தமான ; எளிமை 
இசைவான , ஏற்ற ; வசதியான ; கைவாக்கான , கைப்பழக்க 
முள்ள . 
con vent , n . கன்னிமாடம் , பெண் துறவியர் மடம் . 
conven ticle, 1. சட்டமீறிய மறைவொதுக்கமான சமயக் 
குழு ; அரசியல் ஒவ்வாத புறச்சமயக் குழு ; புறச்சமயக் 
குழுக்கூடும் இடம் ; U. புறச்சமயக் குழுக்கூட்டம் கூட்டு . 
conven tion , n . அவை கூட்டுகை ; பேராண்மைப் பேரவை , 
பிரதிநிதிகள் கூட்டாய்வுக் கழகம் ; தனி முறைச் சிறப்புப் 
பேரவை ; பொதுப்பிரதிநிதி வேட்பாளர் தேர்வுக்கான கட்சிப் 
பெருங்குழு ; அரசியலமைப்பாண்மைச் சிறப்புக் குழு ; ( வர . ) 
பிரிட்டனில் 1660 - இலும் 1668 - இலும் நடைபெற்ற மன்னர் 
அழைப்புப் பெறாத சட்டமன்றக் கூட்டம் ; பொது இணக்க 
ஒப்பந்தம் ; தற்காலிக உடன்படிக்கை ; ஒப்பந்த மரபு வழக்கு ; 
எழுதாச் சட்டம் , புலனெறி வழக்கம் , வழக்கு முறைமை ; 
நடைமுறை மரபு , நாண்முறைமை ; 

சீட்டாட்ட வழக்கு 
நடைமுறை . 
conven tional , a . மரபொழுங்கு சார்ந்த , வழக்காற்றுத் 
தொடர்புள்ள ; புலனெறி வழக்கார்ந்த , மரபொழுங்கின் 
வயப்பட்ட ; வழக்கமான ; இயல்பற்ற , கட்டுப்பட்ட ; 
செயற்கையான ; 

இணக்க ஒப்பந்தப் பயனான ; 
குண்டுகள் வகையில் அணுகுண்டல்லாத . 
conven tionalism , 11. நீளியல் மரபு முறைமை , புலனெறி 

வழக்கப்பண்பு . 
conven tionalist , 11. மரபொழுங்கைப் பின்பற்றுபவர் ; மர 

பொழுங்கில் இழைபவர் . 
conventional ity , n . மரபொழுங்கு தழுவும் நிலைமை ; 
நீடித்த பழமைக் கட்டு . 


conven tionalize, v . மரபொழுங்குப்படுத்து , பொதுமரபின் 

பாற்படுத்து ; இயற்பண்படக்கு , தற்பண்பற்றதாக்கு . 
conven tionary , n . ஒப்பந்தப்படியான நடைமுறை ; ஒப்பந்த 
உரிமைக் குடியாண்மையாளர் ; a . ஒப்பந்தத்தின்படி செய 
லாற்றுகின்ற . 
conven tual , n . கன்னிமாடப் பெண் துறவி ; பிரான்சிஸ்கன் 
( Franciscan ) என்ற கத்தோலிக்கத் துறவு நிலையத்தின் 
தளர் விதிப்பிரிவைச் சார்ந்த உறுப்பினர் ; a . கன்னிமாடத் 
தைச் சேர்ந்த , பிரான்சிஸ்கன் என்ற கத்தோலிக்கத் துறவி 
நிலையத்தின் தளர்விதிப் பிரிவைச் சார்ந்த . 
converge , . குவி ; வரைகள் வகையில் ஒரு புள்ளியில் 
சென்று கூடு ; மையத்தை நாடு ; ஒருமுகப்படு ; நெருங்கு ; 
இணைவுறு ; பண்பு ஒப்புமை கொண்டணுகு ; குவியச்செய் ; 
கூடுவி , இணைவி . 
conver gence , 1. குவிவு , கூடுகை . 
conver gent , a . குவிகிற , ஒருங்கு கூடுகிற , நெருங்குகிற ; 

குவிவு காரணமான ; குவி தலியல்புடைய . 
converging, a . ஒரு புள்ளியில் இணைகிற , சந்திக்கிற ; 
நெருங்கி அணுகுகிற ; ( தாவ . ) படிப்படியாக அணுகும் . 
முனைகளையுடைய . 
convers able , a . உரையாடும் விருப்புடைய , கலந்து பேசும் 

இயல்புடைய ; பழகும் தன்மையுள்ள , இனிது அளவளாவுகிற . 
con versance , con versancy , n . பழக்கப்பட்ட நிலை , 
நன்கறியப்பட்ட தன்மை ; நடப்புணர்வு , அறிமுக நிலை ; 
பழக்கம் . 
con versant, a . பரவலாக அறிந்துள்ள ; கற்றுணர்ந்த , 
படித்துத் தெரிந்துகொண்ட ; பழகியறிந்த , நன்கு பழக்கப் 
பட்ட , அறிமுகமான ; ஈடுபாடுள்ள , அக்கறை கொண்ட . 
conversa tion , n . உரையாடல் ; பேச்சு ; பழக்கம் ; பாலுறவு , 

முயக்கம் . 
conversa tional , a . உடையாடல் சார்ந்த ; பேச்சு வழக்குக் 

குரிய ; உரையாடல் வல்ல ; உரையாட்டு அவாவுடைய , 
conversa tionalist , 11. உரையாடல் வல்லுநர் . 
conversa tionism , n . பேச்சு வழக்குத்தன்மை . 
conversa tionist, n . = conversationalist. 
conver sative, a . பேசும் செயல் விரைவுள்ள . 
conversazion e , n . உரையாட்டவைக் குழாம் . 
con verse , n . தோழமைத் தொடர்பு ; உரையாடல் . 
converse , U. கலந்து பேசு , உரையாடு ; கூடியுறவாடு, 

ஒருங்கு பழகு . 
con verse e , 11. மறுதலை , தலைமாறிய ஒன்று ; ( கண . ) முடிவு 
தரவாகத் தரவு முடிவாக மாறிய விதி ; ( அள . ) மறிவாசகம் , 
சொல் தலைமாறிய கருவாசகம் ; a . எதிர்நிலையான , - நேர் 
மாறான ; தலைமாறிய , வரிசை திருப்பப்பட்ட . 
conver sion , 11. தலைமாற்றுதல் ; தலைமறிவு ; நிலைமாற்றம் ; 
கருத்துமாற்றம் ; கொள்கை மாறுபாடு ; சமயமாற்றம் ; 
பயன்மாறுபாடு ; உருத்திரிபு , பங்கு முறி - கடன்முறி முதலிய 
வற்றை ஒன்று மற்றொன்றாக மாற்றுதல் ; ( அள . ) கருவாசகச் 
சினை மாறுபாடு , தலைமறிப்பு . 
con vert , 1. சமயம் மாறியவர் ; கொள்கை மாறியவர் . 
convert 2 , ப. திரிபுறுத்து ; 

உருமாற்று ; 
கொள்கை மாற்று ; சமயமாற்று ; கட்சி மாற்று ; மாற்றிக் 
கொள்ளும்படி செய் ; பொருளைத் திரிபுறுத்தி வேறொன்றாக்கு ; 
இரும்பை உருக்காக்கு ; பொருள்முறி வகைகளை இனமாற்று ; 
பணமுறியைக் காசாக்கு ; பண்புமாறுபடுவி ; பயன் வேறு 
படுத்து ; தனிப்பயனுக்கு ஈடுபடுத்து ; (அள . ) தலைமறி 
வாசகமாக்கு . 
con vertend , 

, n . மாற்றியமைக்க வேண்டிய வாசகம் . 
convert er , 11 . மாற்றியமைப்பவர் ; சமயமாற்றுபவர் ; 
மாற்றியமைப்பது ; இரும்பை எஃகாக மாற்ற உதவும் கலம் , 
திரி கலம் ; மின்னோட்டத்தை மாற்றியமைக்கும் பொறி , 
மின் மறி. 


நிலைமாற்று , 


பொது 


231 


convertible 


cook 


convert ible , a . மாற்றிக்கொள்ளக்கூடிய ; சொற்கள் வகை 
யில் ஒரே பொருள் கொண்ட ; நாணய வகையில் தங்க 
மாகவோ அமெரிக்க வெள்ளியாகவோ நிலையான விலைக்கு 
மாற்றக்கூடிய சம மதிப்புள்ள ; வேளாண்மை வகையில் 
பருவப்பயிர் மாற்றிக் கொள்ளக்கூடிய . 
con vertite, n . சமயம் மாறியவர் ; கொள்கை மாறியவர் ; 

சீர்திருந்திய பெண்பாலர் . 
conver tor , n . மின்னோட்டத்தை மாற்றியமைக்க உதவும் 

பொறி , மின்மறி . 
-con vex , 11. குவிந்த உரு , புறக்குவிவுரு ; குவடு , மேற்குவிவான 
பகுதி ; புறவளைவான பொருள் ; வான்முகடு ; a . குவடான , 
புறங்குவிந்த , வெளி வளைவான , புறங்கவிந்த. 
convexed , a . புறங்குவிவாக்கப்பட்ட , புறங்கவியும்படி 

செய்யப்பட்ட . 
convex ity , n . புறங்குவிவு ; புற உருட்சி ; கவிந்த பகுதி ; 

கவிந்த உருவம் . 
convex o - con cave, a . ஒருபுறம் புறங்குவிந்தும் மறுபுறம் 

உட்கவிந்துமுள்ள . 
-convex o - con vex , a . இருபுறமும் புறங்குவிந்துள்ள . 
convey , . ஏற்றிச்செல் ; கொண்டு செல் ; செய்தியை 
அனுப்பு ; கொண்டு சென்று தெரிவி ; அறிவி ; சொல் வகையில் 
கருத்து அல்லது பொருளை உடைய தாயிரு , சுட்டித்தெரிவி ; 
வழங்கு , அளி ; சட்டப்படி ஒப்படை ; திருட்டுத்தனமாகக் 
கொண்டுபோ . 
convey ance , 1. கொண்டு செல்லுதல் ; அனுப்புதல் ; கொண்டு 
செல்லும் கருவி ; பொருள் சுட்டுதல் , கருத்துக் குறிப்பீடு ; 
செல்கலம் , வண்டி , ஊர்தி ; ( சட் . ) உடைமை மாற்றம் ; 
உரிமை மாற்றுப் பத்திரம் ; தந்திரம் , மோசடி . 
convey ancer , n . உடைமை மாற்றுப் பத்திரம் உருவாக்கும் 

வழக்கறிஞர் . 
convey ancing, n . 

மாற்றுப் பத்திரம் உரு 
வாக்குதல் . 
convey er , convey or , 11. கொண்டு செல்பவர் ; கொண்டு 
செல்வது ; வழங்குபவர் ; வழங்குவது ; பொருள் சுட்டுபவர் ; 
பொருள் சுட்டுவது ; தொழிலகத்தில் தொழிற்படும் பொருள் 
களைக் கொண்டுசெல்லும் கருவி . 
con vict1, n . கடு ஊழியத்தண்டனையை மேற்கொண்டுள்ள 

குற்றவாளி , தண்டக் கைதி . 
convict 2 , V. குற்றவாளியெனத் தீர்ப்பளி ; குற்றமெய்ப்பி , 
குற்றமென்று ஏற்கச் 

குற்றத்தை உள்ளத்தில் 
உறைப்பி . 
convic tion , n . குற்றத்தீர்ப்பு , குற்றவாளியென 
முடிவு 
செய்தல் ; குற்ற எண்பிப்பு , குற்றவாளியெனத் தெளிவு 
படுத்துதல் ; மெய்ப்பிப்பு ; மெய்ம்மை காணும்படி செய்தல் ; 
உள்ளத்தின் உறைப்பு ; மெய்ம்மையில் பற்றுறுதி , பற்றுக் 
கோள் ; ( தொ . ) carry conviction , மறுக்கமுடியாத உண்மை 

என்னும் முத்திரையிடு . 
con victism , 11. குற்றத்தண்டனை முறைமை . 
convic tive, a , மெய்ப்பிக்கும் ஆற்றலுடைய ; குற்றவாளி 

யெனத் தண்டிக்கும் திறனுடைய . 
convince , U. நம்பவை , பற்றுறுதியூட்டு ; மெய்ப்பித்துக் 
காட்டு , சான்று மூலம் மனமேற்கும்படி செய் ; பொய்ம்மை 
மெய்ம்மை உறைப்பி ; தன் குற்றம் தானே ஏற்கச் செய் . 
convin cible, a . தவறு கண்டால் ஏற்றுக்கொள்ளக் கூடிய , 

பிறர் கருத்தேற்க மறுக்காத , திறந்த மனமுடைய . 
convinc ing , sa . நம்பத்தக்க ; நம்பவைக்கிற ; உறுதிப் 


உடைமை 


convoca tion , n . ஒருங்கழைப்பு ; கூட்டவை , 

பேரவை ; 
பல்கலைக்கழகப் பட்டமளிப்புப் பேரவை ; ஆக்ஸ்போர்டு 
( Oxford ) முதலிய பல்கலைக்கழகங்களின் சட்டமன்றம் ; 
பிரிட்டனில் காண்டர்பெரி ( Canterbury ) யார்க் ( York ) 
ஆகிய மாகாணங்களின் சமயகுருமார் திருக்கூட்டம் . 
convoke , U. ஒருமிக்க அழை , கூட்டத்திற்கு அழைப்பு விடு . 
con volute , 11. சுருள் ; a . சுருண்ட ; முறுக்கிய ; உள் மடிந்த ; 
( தாவ . ) பக்கவாட்டில் சுருண்ட , மலர் - அரும்பு வகையில் 
திருகிய ; சங்கு சிப்பி வகையில் உள் திருகு மறைவுற்றுப் 
புறங்கவிந்து சுருண்ட . 
con voluted , a . ( வில . ) சுருண்ட , முறுக்கிய ; முறுக்கப்பட்ட . 
convolu tion , 11. சுருளல் , முறுக்கு ; மடிப்பு , மூளை மேற் 

பரப்பின் நெளிவு மடிப்பு . 
convolve , ப . ஒன்று சேர்த்துச் சுருட்டு , மடித்துச் சுருட்டு . 
convol vulus , n . படர்ந்தேறி அல்லது தொங்கலாக நீண்டு 

சுற்றிக் கொள்ளும் செடியினத்தின் வகை . 
con voy , 11. வழித்துணைக்காப்பு , பயணப்பாதுகாப்பு ; பாது 
காப்புத்துணை ; மெய்க்காப்பு ; துணைக்காப்புக் குழு , பாது 
காப்புடன் செல்லும் கூட்டம் ; காவலுடன் செல்லும் 
படைத்துறை வண்டித்தொடர் ; உணவுச் சாதனத் திரள் ; 
பாதுகாப்புடன் கூடிய வாணிகக் கப்பற் குழாம் ; பாதுகாப் 
புத் திறன் வாய்ந்த வாணிகக் கப்பற் கூட்டம் . 
convoy 2 , 3. கப்பலுக்குப் பாதுகாப்பாக உடன்செல் ; 
படைக்கலமேந்தி வழித்துணை செல் ; விருந்தினர்களுக்கு 
மெய்க்காப்பளி . 
convulse , U. அதிரவை , நடுக்குறுத்து , அஞ்சி நடுங்கவை ; 
துடிதுடிக்கவை ; பிடித்தாட்டு ; சிரிப்பு முதலிய உணர்ச்சி 
களில் மும்மரமாகக் குதித்தாடவை . 
convul sible, a . நடுக்கத்திற்கு ஆளாகத்தக்க , துடிதுடிக்கத் 

தக்க . 
convul sion , n . வலிப்பு , உடல் நடுக்கம் ; குழப்பம் ; சமுதாய 

அமளி ; வெறியாட்டம் ; குமுறல் ; குலைவு . 
convul sional , a . வலிப்பு சார்ந்த , நடுக்கம் உடைய ; குழப் 

பம் உண்டுபண்ணுகிற . 
convul sionary , 1. வெறியாட்டக்காரர் ; 1730 - ஆம் ஆண்டில் 
பிரான்சில் தோன்றிய வெறி கொள்கைக் குழுவினைச் 
சார்ந்தவர் ; a . வெறியாட்டம் சார்ந்த ; குழப்பம் உண்டு 
பண்ணுகிற . 
convul sionist , n . சமயவெறியாட்டாளர் ; மண்ணியல் வர 
லாற்றில் நிலக் குமுறல்களின் முக்கியத்துவத்தில் பெரு 
நம்பிக்கை கொண்டவர் . 
convul sions, n. pl . சிரிப்பினால் ஏற்படும் உடல் குலுக்கம் ; 

குழந்தைகளின் இசிப்பு நோய் . 
convul sive , a . வலிப்போடு கூடிய ; அதிர்வு உடைய . 
con y , 11. முயல் ; முயல் தோல் ; ( விவி . ) பழங்காலத்தின் 

தோலுடைய சிறு மலைப்புற விலங்கு வகை . 
con y - burr ow , 11. முயல் வளை . 
con y - catcher , n . ஏமாற்றுபவர் . 
con y - wool, 11. முயலின் மென்மயிர் ; மென்மயிருள்ள முயலின் 

தோல் . 
coo , 11. புறாவின் ஒலி , கூவுமொலி ; 3. புறாவின் ஒலி செய் ; 

கூவு ; குலவு , செல்லம் கொஞ்சு ; மெல்லுரை பயில் , சிங்கார 
மாகப் பசப்பிப் பேசு ; ( தொ . ) bill and coo , கொஞ்சிக் 
குலவு , காதல்மொழி பயில் . 
coo ee , coo ey , n . ஆஸ்திரேலிய சைகை அழைப்பொலி ; 

ப . சைகை ஒலி எழுப்பு , சைகை ஒலியால் பேசு . 
cook , n . சமையல் செய்பவர் , மடைத்தொழிலாளர் , சமையற் 
காரர் ; சமையற்காரி ; சூடுபடுத்து முறை வகை ; சதுரங்க 
ஆட்டத்தில் ஆட்ட நலங்கெடுக்கும் எதிர்பாரா மாற்று 
முறை ; ப . உணவு சமை , சமையல் செய் ; சமையற்கலை 
பயில் ; பக்குவமாகு , சமையல் செய்யப்பெறு ; பொய்க் 


செய் , 


பாடான . 


conviv ial , a . விருந்தைச் சார்ந்த ; விருந்துக்குத் தக்கதான ; 

கூட்டமாக விருந்துண்கிற ; மது அருந்துகிற ; கூடி மகிழ்கிற , 

மகிழ்ச்சியான . 
conviv ialist , n . மது அருந்துபவர் ; களியாட்டக்காரர் . 


232 


cook 


coparcenary 


கணக்கு முதலியவற்றை வலிந்து புனை ; சூழ்ச்சியுடன் 
இயற்று , புனைந்து போலியாக உருவாக்கு ; சதுரங்க ஆட் 
டத்தில் மாற்றுவழியின் மூலம் ஆட்டநலங்கெடு ; ஏற்பா 
டாகு , நடைபெறு . 
cook , V. குயில்போன்று கூவு . 
cook er , 11. பொறியடுப்பு ; சூட்டடுப்பு ; சமைகலம் , சமையல் 
துணைக்கருவித் தொகுதி ; சமையலுக்குரிய தனிவகைப் 
பொருள் ; சமையலுக்கு மிகவும் உகந்த காய்கனி ; பொய்க் 
கணக்கு உருவாக்குபவர் , வலிந்து உருவாக்குபவர் . 
cook ery , 11. சமையற்கலை , சமையல் வேலை . 
cook ery -book ; 11. சமையற்கலை ஏடு , பாக நூல் , சமையல் 

தொழில்முறை விளக்க நூல் . 
cook - gen eral , 11. சமையல் வேலையும் பொது வேலையும் 

செய்யும் பணியாள் . 
cook - house , 11. மடைப்பள்ளி , சமையல் அறை . 
cook - house maid , 11. = cook - general . 
cook ie , 11. தேநீருடன் உண்ணும் இனிப்பு அப்பவகை . 
cook ing - apples , 11 . சமையல் செய்வதற்கேற்ற ஆப்பிள் 

பழவகை . 
cook ing - range , 11. பலவகை உணவுகளை ஒரே சமயத்தில் 

சமைப்பதற்கு ஏற்றவாறு அமைக்கப்பட்ட சூட்டடுப்பு . 
cook maid , 11. சமையற் பணிப்பெண் , சமையற்காரரின் 

உதவிப் பணிப்பெண் . 
cook - room , 11. சமையல் அறை , அடிசிற்களம் . 
cock shop , 11. உணவு விடுதி . 
cool , 11. குளிர் நலம் , சில்லென்ற தன்மை ; குளிர் நலமுடையது ; 
குளிர் வானிலை , குளிர்ந்த காற்று ; குளிர்ச்சிதரும் இடம் ; 
a . இளங்குளிரான , மட்டான குளிர்ச்சி வாய்ந்த ; பரபரப் 
பற்ற , அடங்கிய , அமைதியான ; கிளர்ச்சியற்ற , ஆர்வமற்ற ; 
அசட்டையான , மதிப்புக்கேடான ; ஆணவமான ; 3. குளிர்ச்சி 
யாக்கு ; சூடு தணி , சூடு ஆற்று ; குளிர்ச்சியாகு ; சூடு ஆறு ; 
மட்டுப்படுத்து ; அமைதியூட்டு ; - மிதமாகு , அமைதியுறு ; 
கிளர்ச்சி குன்றவை ; ஆர்வமிழ ; ( தொ . ) cool one s heels , 
காத்துக்கொண்டு இரு . 
cool ant , 11. வெப்பாற்றி ; வெட்டுபொருள்களின் விளிம்பில் 

உராய்வு வெப்புத்தணிப்பதற்கான நீர் . 
cool er , 11. குளிர்ச்சியாக்கும் பொருள் ; குளிர் கலம் , பொருள் 

களைக் குளிரவைப்பதற்குரிய கலம் . 
ccol - head ed , a . எளிதில் உணர்ச்சி வசப்படாத , அமைதி 

யோடு செயலாற்றக்கூடிய , ஆர்ந்தமர்ந்த . 
cool .house , 11. செடி கொடிகளைக் குளிர்ந்த நிலையில் வைத்து 

வளர்க்கும் கண்ணாடி மனை . 
cool ie , ( த . ) 11 . கூலியாள் ; இந்திய அல்லது சீன ஒப்பந்த 

வேலையாள் . 
cool ish , a . ஓரளவு குளிர்ந்த . 
cool ness , 11. குளிர்பதம் , மிதக் குளிர்ச்சி ; புறக்கணிப்பு , 

கவனக்குறைவு ; நட்புத்தளர்ச்சி ; ஆர்வமற்ற தன்மை . 
cool - tankard , 11. குளிர் இன்தேறல் கலவை வகை ; 

மலர்ச் செடிவகை . 
cool y , 12. = coolie . 
coomb , 11. = comb ". 
ccomb , 11. முகத்தலளவைக் கூறு ( 4 புஷல் அல்லது 32 

காலன் அளவு ) . 
coon , 11. அமெரிக்கக் கரடி இனவகை ; தந்திரக்காரன் ; நீகிரோ 
இனத்தவர் ; ( தொ . ) & gone coon , மோசமான நிலைமையில் 
இருப்பவர் . 
coon - can , 11 . சீட்டுக்களை வரிசைப்படுத்தி இருவராடும் 

சீட்டாட்ட வகை . 
coon -song , 11. நீகிரோ இனத்தவரின் பாட்டு . 


coop , 11. பிரம்புக்கூடை ; கோழிக் கூண்டு ; மீன் கூடை ; சிறு 
விலங்குகளை அடைக்கும் பட்டி ; சிறை ; ப . கூண்டில் அடை , 
சிறைப்படுத்து . 
coop er , n . கூடைமுடைபவர் ; மிடா வளைப்பவர் ; பெட்டி 
தொட்டி செய்பவர் ; கப்பலில் மிடாக்கள் பழுது பார்ப்பவர் ; 
மதுச்சுவை தேர்பவர் ; மதுவைப் புட்டிகளில் அடைப்பவர் ; 
மதுவைச் சில்லறையாக விற்பவர் ; இன்தேறல் கலவை வகை ; 
3. கூடை திருத்து ; மிடாப் பழுது பார் ; மிடாவில் அடை ; 
சரி செய்து வை , ஒட்டுப்போடு ; ( தொ . ) dry cooper , ஈரச் 
சார்பற்ற பொருள்களுக்கான மிடாச் செய்பவர் ; wet cooper , 
ஈரப்பொருள்களுக்கான மிடாச் செய்பவர் ; white cooper , 
வாளி - தொட்டி செய்பவர் . 
coop er , n . = coper . 
coop erage, 11. மிடா முதலியன செய்பவரின் பணி ; மிடா 
முதலியன செய்பவரின் பணிமனை ; மிடாச் செய்பவருக்குரிய 
கூலி . 
co - op erant , a . ஒன்றாக வேலை செய்கிற . 
co - op erate, v . பிறருடன் கூடியுழை ; வேலையில் ஒத்துழை ; 
பயன் நாடி உடன் பணிபுரி ; பயன் நோக்கி ஒத்துச் செய 
லாற்று , கூடி விளைவி . 
co - op erating , a . ஒத்துழைக்கிற ; ஒத்தியல்கிற ; ( தொ . ). 
co - operating grace, இறைவன் விருப்பாற்றலும் மனித 
விருப்பமும் ஒத்தியல்வதே திருவருட்பேறு என்ற ரோமன் 
கத்தோலிக்கர் முதலிய சமய மரபுகளின் கோட்பாடு . 
co - opera tion , n . கூட்டுறவு , உடனுழைத்தல் ; ஒத்துழைப்பு , 

கூட்டு வேலை ; கூட்டுறவுச் சங்கப் பண்பு , கூட்டு நடைமுறை . 
co - op erative , 1 . கூட்டுறவு நிலையம் ; a . கூட்டுறவு . 
சார்ந்த ; ஒத்துழைக்கிற ; கூட்டுறவுக்குகந்த , கூட்டுறவு 
நோக்கிய ; ( தொ . ) co - operative society , கூட்டுறவுச் 
சங்கம் ; co - operative store , கூட்டுறவுப் பண்டசாலை , 
களஞ்சியம் . 
co - op erator , 1. கூட்டுறவாளர் , ஒத்துழைப்பவர் ; உதவியாக 

வேலை செய்பவர் ; கூட்டுறவுச் சங்க உறுப்பினர் . 
co - opt , . அமைப்பின் உறுப்பினர்களை 

உறுப்பினர்களை உறுப்பினர்கள் 
உரிமை மொழிகளாலேயே தேர்ந்தெடு , ஒத்துத் தேர்ந் 
தெடு . 
co - or dinance , 11. கூட்டொழுங்கு முறை , கூட்டுக் கட்டளை . 
co - ord inate, 11. இனமொத்த பொருள் , நேரினப் பொருள் ; 
சமவரிசைப்பட்டது , ஒத்த தரமுடையது ; - ( வேதி . ) ஒரே 
வரிசை எண் கொண்ட தனிமம் ; ( கண . ) ஆயத்தொலை , 
கட்ட நிலை அளவையின் ஒரு கூற்றளவை ; a . இனமொத்த , 
வகையொத்த ; சமவரிசையுடைய , ஒத்த தரமுடைய ; நிரை 
வைப்பமைதி சார்ந்த , நிரற்பாடுடைய ; ( இலக் . ) உறுப்பு 
வாசகங்களில் சமநிலைப்பாடுடைய ; 3. ஓரினப்படுத்து , ஒரு 
தரப்படுத்து ; ஒத்திசைவி , இணக்கி ஒரு நிலைப்படுத்து ; 
( தொ . ) co.ordinate geometry , ஆயத் தொலைவைப் பயன் 
படுத்தும் வடிவியல் . 
co - or dinative , a . நேரினப்படுத்துகிற ; ஒத்திசைவாக்கப் 

பட்ட ; இனப்பொருத்தம் காட்டுகின்ற . 
coot , 11. உச்சியில் வெண்சுட்டியும் குறுவாலுமுள்ள வாத்தின 

நீர்ப்பறவை வகை . 
cop , 11. உச்சி , தலைப்பு ; நூற்கும் கதிரில் சுற்றப்பட்ட குவி 

வடிவ நூற்பந்து . 
copai ba, 11 . தென்னமெரிக்க மரத்திலிருந்து பெறப்படும் 

நறுமணப் பிசின் மருந்து வகை . 
copai va , 11. = copaiba . 
co pal , 11. வெப்ப மண்டல மரவகைகளின் பிசினிலிருந்தும் 
புதைபடிவமாகவும் கிடைக்கும் 

கடினமான குங்கிலிய 
வகை . 
copar cenary , 1. கூட்டுடைமையின் மரபுரிமையில் இணை 
யுரிமையாளர் ; a . கூட்டுடைமையின் மரபுரிமையில் இணை 
யுரிமை பெற்ற . 


நீல 


233 


copyism 


8 


coparcener 
copar cener , 11. கூட்டுடைமையுரிமையின் இன மரபுரிமை 

யாளர் . 
copar cenery , n . , a . = coparcenary . 
copart ner , 1. உடன் பங்காளி ; உடனொத்த தோழர் ; 

உடனொத்துப் பங்கு கொள்பவர் . 
copart nery , 11. கூட்டுப்பங்கு நிலை . 
cope , 1. மேலுறை , மூடி ; குல்லாய் ; மேற்கட்டி ; வில் 
வளைவு , கவிகை ; மதிலின் முகட்டுறுப்பு , முகட்டுக் கவிகை ; 
குருமாரின் தலைமூடியோடு கூடிய நீள் அரைவிட்டமான பின் 
தோற்றமும் கையற்ற திறந்த முகப்பும் உடைய மேலங்கி ; 
0. மூடியிடு ; கவிகையை மேலிட்டணை ; மதிலுக்கு முகட்டுத் 
தளமிணை . 
cope , 0. பண்டமாற்றுச் செய் , கொடுத்து வாங்கு . 
cope , U. எதிர்த்துச் சமாளி , முயன்று வெற்றிபெறு ; சரி 

சமநிலையில் செயலாற்று ; ஈடு செலுத்து . 
cop eck , 11. ருசிய நாட்டின் ரூபிள் ( rouble ) நாணயத்தில் 

நூற்றில் ஒரு பகுதி , ருசியச் செப்புக் காசு . 
cop er , 11. ஆழ்கடல் பரதவருக்குக் கள்ளத்தனமாகக் கடுமை 
யான இன்தேறலை வழங்க உதவும் கப்பல் ; 3. ஆழ்கடல் 
மீனவருக்குக் கள்ளத்தனமாகக் கடுந்தேறலை வழங்கு . 
Copern ican , a . புகழ்பெற்ற பிரசிய ( Prussian ) வான நூல் 
வல்லுநராகிய கப்பர்னிக்கஸ் ( Copernicus 1473-1543 ) என் 
பவருக்குரிய ; கதிரவனை நிலவுலகு சுற்றி வருகிறதென்னும் 
கப்பர்னிக்கஸின் கொள்கையைச் சார்ந்த , 
cope - stone, n . மதிலின் முகட்டுக்கல் . 
cop ier , n . பார்த்துப் பகர்த்தெழுதுபவர் , படி எடுப்பவர் ; 

பார்த்துச் செய்பவர் ; குருட்டுத்தனமாகப் பின்பற்றுபவர் . 
cc - pilot , 11. உடன் வலவர் , கூட்டு வானூர்தி ஓட்டி . 
cop ing , n . மதிலின் சாய்வான மேல் முகடு. 
cop ing -stone , 11. = cope - stone. 
cop ious , 
a . வளமான , ஏராளமான , செழித்த ; பொங்கி 

வழிகின்ற ; சொல் வளமுள்ள ; விளக்கமிக்க . 
copp er , 11. செம்பு , தாமிரம் ; செப்பு நாணயம் , செப்புக் 
காசு ; செப்புக்கலம் ; துணி வெளுப்பதற்குரிய வெள்ளாவிக் 
கலம் , வேம்பா ; a . செம்பாலான ; செம்பு நிறமுள்ள ; 
3. கப்பலடியைச் செப்புத் தகட்டால் மூடு , செம்பு பொதி ; 
( தொ . ) Copper Age , செப்புக் காலம் , வெண்கல ஊழிக்கு 
முற்பட்ட ஊழி ; hot coppers , குடியாட்டு விருந்திற்குப் பின் 

உள்ள தொண்டை நாவறட்சி . 
copp eras , 11. இரும்புக் கந்தகை , அன்னபேதி . 
copp er - beech , 1. செம்புநிற இலைகளுடைய மரவகை . 
copp er - bott omed , a . அடிப்புறம் செப்புத்தகடு பொதிந்த ; 
பொருள் துறை உறுதிப்பாடுடைய ; ஊறுபாட்டுக்கு 
மற்ற . 
copp er - cap tain , n . தன்னை மீகான் என்று தவறாகக் கூறித் 

திரிபவர் . 
copp er - faced , a . அச்சுரு முதலியவற்றில் செப்பு முகப் 

புடைய . 
copp er -fas tened , a . செப்புத்தாழிட்டு உறுதி செய்யப் 

பட்ட . 
copp er-glance , 11. செம்புக் கந்ததை வகை . 
copp erhead , 11. அமெரிக்க நச்சுப் பாம்பு வகை . 
copp ering , n . செம்பினால் உறையிடுதல் ; செம்பு பொதிதல் . 
copp erish , a . சிறிதளவு செம்பு போன்ற . 
copp er - nick el , n . செந்நிறக் கனிப்பொருள் வகை ; நிக்கல் 

சவ்வீரச் சேர்மானம் . 
copp er - nose , n . செந்நிற மூக்கு . 
copp erplate , n . பட்டயம் செதுக்குவதற்குரிய மெருகிட்ட 
செப்புத் தகடு ; செப்புத் தகட்டுப் பதிவடிவம் ; செப்பமிக்க 
கையெழுத்து . 

30 


copp er - pyri tes , 11. மஞ்சள் நிறமான செம்பு , இரும்பு கலந்த 

இருமடிக் கந்தகை . 
copp er - skin , 11. அமெரிக்கச் செவ்விந்தியர் . 
copp er -smith , 11. கன்னான் ; செம்பு வேலைப்பாடு . 
copp er - work , 11. செம்பு வேலைப்பாட்டிடம் ; கன்னான் 

பட்டறை . 
copp er - worm , 11. கப்பற் புழு . 
copp ery , a . செம்பு போன்ற . 
copp ice, 11. சிறு காடு , புதர்க்காடு ; வெட்டப்பட்ட முளை 
களுள்ள குறுங்காடு ; 3. சிறுகாடாக்கு , சிறு புதர்களால் 
மூடிவை . 
copp in , 11. = cop . 
cop ra, n . கொப்பரைத் தேங்காய் . 
co -pres ence , 11. உடனமைவு உடன் இருப்பு ; ஒன்றாக 

இருத்தல் . 
cop rolite , 11. புதைபடிவச் சாணி ; எரியப்பொருள்களின் 

செறிபடிவம் . 
cop rology , 11. கலை இலக்கியக் கசடு . 
coproph agan , 11. சாணி வண்டு . 
coproph agist , 11. சாணம் தின்னி , 
cop rophagous , a . சாணம் தின்கிற . 
coprophil ia , 11. சாணம் அல்லது அழுக்கில் மகிழ்ந்திணையும் 

பண்பு . 
coproph ilous , a , FITGOT 

அல்லது 

அழுக்கில் மகிழ்ச்சி 
கொள்கிற ; சாணத்தினால் வாழ்கிற ; சாணத்தில் வளர்கிற . 
copros terol , 11. பித்த சுரப்பியின் நெருக்கத்தினால் குடலில் 

தோன்றும் சேர்மானப் பொருள் வகை . 
copse , copse wood , n . = coppice . 
Copt , n . பண்டை எகிப்திய மரபினரான கிறித்தவர் . 
Cop tic , 11. பண்டை எகிப்திய மொழியின் இறுதிக் காலத் 

திரிபு வகை . 
cop ula , 11. இணைப்பு ; இணைக்கும் பொருள் , இணைப்பது ; 

உடற் புணர்ச்சி ; எழுவாய் பயனிலை ஒப்பிணைப்பு வினை . 
cop ulate, U. சிற்றின்பப் புணர்ச்சியில் ஈடுபடு . 
copula tion , n . கலவி ; இலக்கணத் தொடர்பு ; அளவை 

இயல் தொடர்பு . 
cop ulative , 1. ( இல . ) இணையிடை ; a . ஒன்று சேர்க்கிற ; 
இணைப்பைக் குறிக்கிற ; எழுவாய் பயனிலை ஒப்பிணைப்புச் 
செய்கிற . 
cop y , 11. சரிபடிவம் , ஒத்த வடிவம் ; படி , பகர்ப்பு , நகல் ; 
மேல்வரிச்சட்டம் , கட்டளை ; முன்மாதிரி , பின்பற்றத்தக்கது ; 
அச்சுக்கான எழுத்துப் படி ; ஏட்டின் கைப்படி ; ஏட்டின் 
ஒரு புத்தகப்படி ; தாள் அளவை மாதிரி ( 16 X20 அங்குலம் ) ; 
( சட் . ) நிலப்பண்ணைப் பேரேட்டுப் பகுதிப் பகர்ப்புப்படி ; 
3. பகர்த்து , பார்த்தெழுது ; பார்த்துப் பின்பற்று ; மாணவர் 
வகையில் திருட்டுத்தனமாக அடுத்தவனைப் பார்த்து எழுதி 
விடு ; ( தொ . ) copy of verses , கல்லூரி மாணவர் பயிற்சிக் 

குரிய செய்யுள் தொகுதி . 
cop y - book , n . கையெழுத்துச் சட்ட ஏடு , மேல் வரிச்சட்ட ஏடு . 
cop yhold , 1. படியுரிமை நிலம் , படியுரிமை . 
cop yholder , 11. படியுரிமை நிலத்தவர் ; அச்சுத் திருத்து 

டவருக்கு உடனிருந்து வாசித்து உ.தவுபவர் . 
cop ying - ink , 11. பதிப்புப் படியெடுக்க உதவும் மை . 
cop ying -ink - pencil , cop ying - pencil , n . படியெடுக்க 

உதவும் வரைகோல் . 
cop ying - press , n . கடிதங்களை அழுத்திப் படியச்சு எடுக்கும் 

பொறி . 
cop yism , 11 . குருட்டுத்தனமாகப் பார்த்துப் பின்பற்றும் 
பண்பு . 


234 


cordon 


cor al - rock , 11 , பவழச் சுண்ணப்பாறை , பவழத்தாலான 

சுண்ணக்கல் . 
cor al - root , 1. பவழம் போன்ற 

கிழங்குள்ள மலர்ச் 
செடியினம் . 
cor al - snake, 11. சிறிய அமெரிக்க நச்சுப் பாம்பு வகை , 

பவழப் பாம்பு . 
cor al - tree , 11. பவழம் போன்ற செந்நிற மலர்களுள்ள வெப்ப 

மண்டல மர இனம் , பவழ மரம் . 
cor al - wort , 11. பவழ வேர் ; பவழம் போன்ற செந்நிறவேர் . 
cor am , ( ல . ) prep . முன்னிலையில் ; ( தொ . ) corant judice, 
நடுவர் முன்னிலையில் ; 

; coran populo , பொதுமக்கள் 
முன்னிலையில் . 
cor ang lais , 11. ( இசை . ) வல்லொலித் துளைக்கருவி வகை . 
corb el , 11. ( க - க . ) தண்டையக்கட்டு , பொருள்களை வைப்ப 
தற்காக அல்லது பளுத்தாங்குவதற்காகச் சுவரில் ஏந்தலாக 
வைத்திணைக்கப்பட்ட கல் அல்லது கட்டை . 
cor bel - block , 11. ( க - க . ) உத்தரத்தின் கீழ் நீட்டுத் தாங்கலாக 

அமைந்த தண்டயக்கட்டு . 
corb el -table , 11 . தண்டயக்கட்டு வரிசை மீதமைந்த மதிற் 

கட்டுமானம் . 
corb ie , 11. பிணந்தின்னி காக்கை ; அண்டங்காக்கை , காகம் . 
cor bie - steps , 11. முக்கோண மோட்டுச் சுவரின் படி போன்ற 

சாய்தளக் கோணங்கள் . 
cord , 11. நூல்கயிறு , மணிக்கயிறு ; கட்டு தளை , கட்டிழை ; 
( உள் . ) திண்ணிய நாளம் ; 128 கன அடி கொண்ட வெட்டுமர 
அளவை ; மணியிழை , துணியில் தளமுனைப்பான திண்ணிய 
இழை ; சுவடிக் கட்டிடத்தின் மூட்டு 
3. கட்டுதளை ஏற்பாடு செய்துகொடு ; வரிந்து கட்டு . 
cord age , n . கப்பல் கட்டுதளைத்தொகுதி . 
cord ate , a . நெஞ்சுக்குலை வடிவான , இதய உருவான ; 

( தாவ . ) இலையின் காம்படியில் உள்வளைவான விளிம்புடைய . 
cord ed , a . கயிறுகளால் கட்டப்பட்ட ; கயிறுகள் அடுக்கிய ; 
கிளை நரம்புகள் ஓடிய , 

பக்கவாட்டில் வரிவரியாயமைந்த ; 
( கட் . ) கயிறுகளால் வரிந்து சுற்றப்பட்ட . 
Cordelier , 11 . கடுமையான கட்டுப்பாட்டுக்குட்பட்ட 
பிரான்சிஸ்கன் ( Franciscan ) மடத்தின் பிரிவைச் சேர்ந்த 
கிறித்தவத் துறவி . 
cordeliers , 11. pl . கடுந்துறவி மடத்தில் கூடிய பிரஞ்சு 

புரட்சியாளர்களின் ( French Revolutionaries ) குழாம் . 
cord - grass , 11. கயிறு செய்யப்பயன்படும் சேற்றுநிலப் புல் 


நூல் 


copyist 
cop yist , 11. படி எடுப்போர் , பார்த்து எழுதுபவர் ; தற்பண் 

பற்றுப் பிறரைப் பின்பற்றும் எழுத்தாளர் . 
cop yright , 11. பதிப்புரிமை , தனிப்பயனீட்டுரிமை , ஏடு - படம் 
பாடல் - நாடகம் முதலியவற்றை ஆக்கிய மூல முதல்வருக்கு 
அல்லது அவர் ஆட்பேருக்கு அதை அச்சிட்டு வெளியிட்டு 
விற்பனை செய்யவோ பாடவோ ஒலிப்பதிவு செய்யவோ நடிக் 
கவோ திரைப்படமாக்கவோ குறிப்பிட்ட ஆண்டு அளவுக்குச் 
சட்டம் அளிக்கும் தனியுரிமை ; a . பதிப்புரிமை பெற்ற , 
தனிப்பயனீட்டுரிமைக் காப்புடைய ; 3. பதிப்புரிமை பெறு . 
cop y - wri ter , 11. அச்சகத்தில் பகர்ப்பெழுத்தாளர் ; விளம் 

பரங்களின் படியெழுத்தாளர் . 
cogue , 72. இழைக்கச்சையின் சிறு கண்ணி , நாடாவின் வளை 

முடி . 
coquet , . பொய்க் காதல் புரி , பசப்புக் காதல் புரி ; பொழுது 

போக்பாக விளையாடு . 
coq uetry , 11. போலிக்காதல் விளையாட்டு ; பசப்பி ஏய்ப்பு ; 

பகட்டு மீனுக்கு ; இழைவு குழைவு நயம் . 
coguette , 11. தற்பெருமையுடன் மயக்கித் திரிபவள் , மேனா 
மினுக்கி , பிலுக்குக்காரி , பகடி , பசப்புக்காரி ; தலைச்சூட் 
டுடைய பாடும் பறவை வகை ; 7. பொய்க்காதலாடு , போலிக் 
காதல் புரி ; பசப்பி ஏய் ; பிணங்கி ஊடாடு , பிகுவுச் செய் . 
coquett ish , a . நடிப்புக் காதல் புரிகிற ; பசப்புக்காரிக்கு 

இயல்பான . 
coqui to , 11 . சிலி நாட்டின் ( Chilean ) அழகான பனைவகை . 
cor , 11. ஏறத்தாழ 11 மரக்கால் கொண்ட எபிரேய ( Hebrew ) 

முகத்தலளவை . 
co racle , 11. பரிசல் , தோல் அல்லது மெழுகுத் துணி மூடிய 

கூடைவரிசலாலான நீள் வட்டமான சிறு படகு வகை . 
co racoid , 11. ( உட . ) முன்கை எலும்புடனிணையும் தோள் 

பட்டை எலும்போடிணைந்த எலும்பு . 
co ral , 11. பவழம் ; பவழப்பாறை , கடலுயிர் வகையின் 
தோட்டின் செறிவடுக்கால் வளரும் பாறை ; கடலுயிர் வகை ; 
கடலுயிர் வகையின் குடியிருப்புத் தொகுதி ; பல் வளரும் 
குழந்தைக்குரிய பவழத்தாலான விளையாட்டுப் பொருள் ; 
நண்டின் பொலிவுறா முட்டைத் தொகுதி ; a . பவழத்தாலான ; 
பவழம் போன்ற ; செக்கச் சிவந்த . 
cor al - berr y , 11. பவழ நிறக் கொட்டையுடைய அமெரிக்கப் 

புதர்ச் செடி வகை . 
cor al - fish , 71. கடற்பாறைப் பவழத் தொடர்ப் பகுதியிலுள்ள 

மீன் வகை . 
coralla ceous, a . பவழம் போன்ற , பவழத்தின் குணங்க 

ளுள்ள . 
Coral lian , 11. ( மண் . ) பவழத்தொடர் அமைப்பு . 
corallif erous , a . பவழமுள்ள , பவழத்தைக் கொண்டுள்ள . 
coral liform , a . பவழம் போன்ற , பவழ உருவுள்ள . 
corallig enous , a . பவழம் உண்டாக்குகின்ற . 
co ralline , 11 . செந்நிறச் சார்புள்ள கடற்பாசி ; பவழம் 
போன்ற பொருள் ; பவழம் போன்ற உயிரினம் ; a . பவழம் 
சார்ந்த ; பவழம் போன்ற ; பவழம் உள்ள , பவழத்தைக் 
கொண்டுள்ள ; ( தொ . ) Coralline Crag , ( மண் . ) ஆங்கில 
மண்ணியல் ஊழிக்கூற்றுக்குரிய புதைபடிவப் பவழமுடைய 

சிப்பி மணல் திரள் பாறை . 
co rallite, 11. கிண்ண உருவான பவழத்தின் தனிச் சிப்பி ; 

புதைபடிவப் பவழம் ; பவழநிறச் சலவைக்கல் . 
coralloid , coralloid al , 11. பவழம் போன்ற உயிரினம் ; 
பவழத்துடன் தொடர்புடைய உயிரினம் ; a . பவழ உருவி 
லுள்ள ; பவழம் போன்ற . 
coral llum , 11. பவழத்தொகுதியின் எலும்புக்கூடு ; pl . 

corall a . 
co ral - rag , 11. கரடுமுரடான பவழச் சுண்ணப்பாறை , 
co lal -reef , 1 . பவழப்பாறை ; பவழப்பாறை வரிசை ; 

பவழக்கரை . 


கயிறு ; 


வகை . 


cor dial , n . இதயக்கிளர்ச்சி தரும் மருந்து ; கிளர்ச்சியூட்டும் 
குடிவகை ; ஊக்கம் தரும் உணவுவகை ; மணமும் 
இனிமையும் ஊட்டப்பட்ட சாராயச்சத்துவகை ; 

a . மன 
மார்ந்த , உள்ளுணர்ச்சியுடன் கூடிய ; ஆர்வமிக்க ; கபடற்ற ; 
அன்பு நிறைந்த , உளங்கனிந்த ; கிளர்ச்சி யூட்டுகிற . 
cor dialise , 0. மகிழ்ச்சிகொள் , இணக்கமாயிரு ; தோழமை 

உணர்ச்சிகொள் , மகிழ்வுடன் உறவாடு . 
cordiller a , ( ஸ்பா . ) n . இணைவரிசையான மலையடுக்குத் 

தொடரில் ஒருவரிசை . 
cord ing , 11. வரிந்துகட்டுதல் ; கப்பல் பாய்மரக் கயிற்றுத் 

தொகுதி . 
cord ite , 11. கயிறுவடிவான புகையற்ற வெடிப்பொருள் . 
cor doba , 11. நிகராகுவா ( Nicaragua ) நாட்டின் மூல அளவை 

நாணயம் . 
cord on , n . கோட்டை மதில்மீதுள்ள குத்துக்கல் வரிசை ; 
இராணுவ அரண் தளவரிசை ; காவல்துறையினர் தடுப் 
பெல்லை வேலி ; உடல் நலத்துறையினர் தொற்றெல்லை ஒதுக் 
கீட்டு வேலி ; தடைவேலி ஆள் அணிவரிசை ; கத்தரித்து 
ஒற்றைத்தடியாக வளர்க்கப்படும் பழமரவகை ; அழகொப் 
பனைக்கான கயிற்றுவட வடிவம் . 


235 


cordovan 


corn - baby 


cord avall, L. 

ஸ்பெயின் நாட்டிலுள்ள கார்டோவா 
( Cordova ) விலிருந்து முன்னாள் வந்த ஆட்டுத்தோல் வகை ; 
a . கார்டோவாவைச் சார்ந்த . 
cord uroy , 11. சொரசொரப்பான பஞ்சுத் துணி வகை ; . 
a . சொரசொப்பான துணி வகையாலான ; ( தொ . ) corduroy 
road , சதுப்பு லத்தின்மீது மரத்தடிகளால் அமைக்கப்பட்ட 
பாதை . 
cord uroys , 21. pl . சொரசொரப்பான பஞ்சுத்துணி வகையா 

லான காற்சட்டை . 
cord wainer , 11. புதைமிதி செய்பவர் . 
cord wood , 11 . 128 கன அடி அளவாகத் துண்டிக்கப்பட்டு 

அடுக்கிய வெட்டுமரத் தொகுதி . 
core , 11. கொட்டை , பழத்தின் நடுப்பகுதியிலுள்ள கடுவிதை 
உறை ; சுரங்கம் வைப்பதற்குரிய முதற் குடைவுக்குழி ; மின் 
காந்த விசைச்சுருளின் மையத்திலுள்ள தேனிரும்புச்சலாகை ; 
வார்ப்படத்தில் உருச் செறிவுக்குரிய உள்ளிடப் பொள்ளல் ; 
கயிற்றின் 

உட்புரி ; உள்மையப்பகுதி , கருவுள் ; 
இதயம் ; உள்ளிடம் ; ஆட்டுக்காய்ப்பு நோய் ; 3. கொட்டை 
எடு ; உள்ளீடகற்று . 
core , 11. தனிக்குழு , உட் பிரிவு ; நேரமாற்று வேலை வகுப்பு . 
cored , a . நடுப்பகுதி நீக்கப்பட்ட ; நடுப்பகுதியை உடைய ; 

வார்ப்பட உட்பொள்ளலிடத்தில் வார்த்து உருவாக்கப்பட்ட .. 
co - re gent , 1. கூட்டுப் பகர ஆட்சியாளர் , அரசருக்குப் பதி 

லாக ஆட்சி செய்பவரோடு உடனிணைந்து ஆட்சிசெய்பவர் . 
co - rela tion , n . = correlation . 
co - rela tive , 11. , a . = correlative . 
core less , a . நடுப்பகுதி இல்லாத ; உள்ளீடில்லாத , பொள்ள 


மைய 


லான . 


co - reli gionist , 11. சமயப்பங்காளி , உடன்சமயத்தோழர் , 

ஒரே சமயத்தைச் சேர்ந்த இருவரில் ஒருவர் . 
coreop sis , 11. வட்டவடிவான மஞ்சள் மலருடைய செடி 


அடை ; மூடு ; மூடி வழியடைத்துவிடு ; தக்கைக் கரியால் 
கருமையாக்கு . 
cork age , 1. தக்கையால் மூடுதல் ; மூடி திறத்தல் ; தக்கை 

திறப்புக்கான கட்டணம் . 
cork - borer , 11. தக்கைகளில் துளையிடும் கருவி . 
cork - cam bium , 11 . பட்டையாக்குபடை , மரப்பட்டையை 
ஆக்கி வளர்க்கவல்ல உயிர்மங்களைக்கொண்ட மென்மரப் 
பட்டைக்கூறு . 
cork - car pet , 11. தக்கையும் தொய்வகமும் ஆளியெண்ணெ 

யும் கலந்து செய்யப்படும் நிலத்தள விரிப்பு . 
cork - cutter , 11. தக்கை வெட்டும் கருவி ; தக்கை வெட்டுபவர் . 
corked , a . தக்கையால் அடைக்கப்பட்ட ; மதுவகையில் 
தக்கையால் கறைப்படுத்தப்பட்ட , பழுதாக்கப்பட்ட ; தக்கைக் 
கரியால் கருமையாக்கப்பட்ட . 
cork er , 11. முடிவுக்குக் கொண்டுவருபவர் ; முடிவுசெய்வது ; 

தனி மேம்பாடு உடையவர் ; தனி மேம்பாடு உடையது . 
cork - heel , 12. தக்கையாலான புதைமிதியடியின் குதிகால் 

பகுதி . 
cork - heeled , a . புதைமிதியடி வகையில் தக்கையாலான 

குதிகால் பகுதியுடைய ; வேண்டுமென்ற , அழிவழக்கான . 
cork ing - pin , 11. மிகப்பெரிய ஊசி , முளை . 
cork - jack et , 11. தக்கை மேலங்கி , நீந்துவதற்கு உதவியாக 

உட்புறம் தக்கை வைத்துத் தைக்கப்பட்ட மேல் சட்டை . 
cork - leg , 11. செயற்கைக் கால் . 
cork - lino leum , cork - mat , 11. = cork - carpet . / 
cork - oak , 11. ஸ்பெயின் - போர்ச்சுகல் நாடுகள் வணிகத்திற்கு 

வேண்டிய தக்கை தரும் மர வகை . 
cork - screw , 11. தக்கை திருகி , தக்கைவாங்கி ; a . தக்கைத் 
திருகி 

போன்ற உருவுடைய ; 3. திருகலாக இயங்கு ; 
வலிந்து பிடுங்கு ; வலிந்து தகவல் பெறு . 
cork - sole , 1. புதைமிதியடியின் தக்கையாலான உள்ளடித் 

தோல் . 
cork - tree , 1. தக்கை மரம் ; தக்கை மரவகை . 
cork wing , n . ஐரோப்பிய தென் அமெரிக்கக் கரையோரங் 

களுக்குரிய முள் மீன் வகை . 
cork wood , n . மிக இலேசான கட்டை தரும் மரவகை . 
cork y , a . தக்கை போன்ற , நெட்டி போன்ற . 
corin , 11. குமிழ்வடிவான அடிநிலத்தண்டு வளர்ச்சி ; தண்டுக் 

கிழங்கு . 
corm ophyte, 11. வேர் - அடிமரம் - இலை என்று வேறுபடுத்தப் 

படும் செடிவகை . 
corm orant , n . பெருந்தீனி தின்கிற வாத்தின் காலடியுடைய 

கடற்பறவை இனம் ; பெருந்தீனிக்காரன் . 
corn 1 , 11. பருப்பு ; கொட்டை ; பயிர் ; விதை ; தானியம் , 
கதிர்மணி ; கூலத்தொகுதி , மக்காச்சோளம் ; a . கூலத்துக் 
குரிய ; கூலத்திற்கான ; கூலத்தினால் செய்யப்பட்ட ; பயிர் 
களிடையே வளர்கிற ; கூலத்தை உணவாகக் கொள்கிற ; 
நுண்மணிகளாலான ; 3. நுண்மணிகள் 

போலாக்கு ; 
உப்புத்துணுக்குகளைத் தூவு ; உப்பிட்டுக் கெடாமல் வைத் 
திரு ; கூலமாய் உருவாகு ; விதையாகு ; ( தொ . ) corn in 
Egypt , பொங்கு வளம் . 
cory , 11. காய்ப்பு , காலடியிலோ கால்விரலிலோ மிரு உராய்வு 
அல்லது மட்டுமீறிய அழுத்தத்தால் ஏற்படும் மேல்தோல் 
தடிப்பு ; ( தொ . ) tread on onc s corns , ஒருவர் உணர்ச்சி 
யைப் புண்படுத்து. 
corn age , 11. ( வர . ) கால்நடைகளின் எண்ணிக்கைக்குத் தக்க 
வாறு அறுதி செய்யப்படும் நிலமானியப்பணி ; கணிப்பறுதி 
யிடப்பட்ட நிலமானிய வாரம் . 
corn - ba by , 11. முற்கால நிலவளத் தெய்வமரபில் அறுவடை 
இறுதியில் எடுக்கப்படும் கூலமணிகளாலான பொம்மை 
வடிவம் . 


வகை . 


cor er , 11. உள்ளீடு அகற்றும் கருவி . 
co - respon dent , 11. ( சட் . ) மணவிடுதலை வழக்கில் எதிர் 

வாதியின் உடன் கூட்டாளி , கூட்டு எதிர்வாதி . 
corf , 1. நிலக்கரிச் சுரங்கத்தொழிலாளரின் கூடை ; கூண்டு 
இல்லாத பார வண்டி ; மீன் அல்லது நண்டின் வகையைப் 
பிடிக்கும் கூடு ; உயிருடன் மீன் வைத்திடும் கூடை . 
cor gi , cor gy , n . வேல்ஸ் நாட்டுச் சிறுநாய் . 
coria ceous , a . தோல் போன்ற . 
corian der , 1. கொத்துமல்லிச் செடி ; ( தொ . ) coriander 

seed , கொத்துமல்லி . 
Corin thian , n . கிரீஸ் ( Greece ) நாட்டிலுள்ள கோரிந்து 
( Corinth ) நகரத்தவர் ; காலவண்ணப் புதுமையில் மிதப்பவர் , 
புதுமைப் பாங்காளர் ; விருப்பார்வ கேளிக்கையாளர் ; இன்ப 
வாணர் ; ஒழுக்கங்கெட்டவர் ; a . கிரீஸ் நாட்டிலுள்ள 
கோரிந்து நகரத்தைச் சார்ந்த ; மணிவடிவத் தூண் தலைப் 
புடைய , கிரேக்க அணிவண்ணச் சிற்ப வகை சார்ந்த ; 
பகட்டழகான இலக்கிய நடையுடைய ; ஒழுக்கவரம்பு கெட்ட ; 
( தொ . ) Corinthian brass , Corinthian bronze , கோரிந்து 
நகரில் செய்யப்பட்ட உலோகக் கலவை ; தன் ஆணவம் , 
தன்மூப்பு ; துடுக்குப் பேச்சு . 
corinth ianise , v . ஒழுக்க வரம்பற்று நட . 
cork , 11. தக்கை , நெட்டி ; நெட்டிமரத்தின் பட்டை , தெற்கு 
ஐரோப்பா - வடக்கு ஆப்பிரிக்கா முதலிய இடங்களிலுள்ள 
நெட்டிமர வகை ; தக்கையால் செய்யப்பட்ட அடைப்பான் ; 
மூடி , அடைப்பு வகை ; ( தாவ . ) மர மென்பட்டை , வெளிப் 
பட்டையை உருவாக்கும் தடித்த உயிரணுச் சுவருள்ள 
நெருக்கமான இழைமம் ; நீர்காப்புடைய அடைப்பு ; வளி 
காப்புடைய மூடி ; தக்கைத் துண்டு ; தக்கை மிதவை ; a . 
தக்கையாலான , தக்கையால் செய்யப்பட்ட ; 7. தக்கையால் 


வகை , 


கூல 


** 


238 
corn.beef 

corn -merchant 
corn - beef , . உப்பிட்டுப் பதனம் செய்யப்பட்ட மாட் corn et , . பக்கத் தொங்கல்களுடன் கூடிய மாதர்களின் 
டிறைச்சி . 

பழைய தொப்பி வகை ; மாதர்களின் பழைய தொப்பி 
corn - bin , n . கூலப்பத்தாயம் . 

வகையின் பக்கத் தொங்கல் ; புரவிப்படை அதிகாரி ; பாவிப் 

படை அணிவகுப்பின்போது கொடி தாங்கிச் செல்பவர் . 
corn - borer , 1 , மக்காச்சோளப் பயிரை அழிக்கும் முட்டைப் 
புழுவை ஈனும் அந்துப் பூச்சி வகை . 

cor net , n . = coronet . 
Corn brake , 1. மக்காச்சோளப் பண்ணை . 

cornet - a- piston , cornet - a - pistons , ( பிர . ) 1. = cornet . 
COTD -bran dy , 11. கூலங்களிலிருந்து செய்யப்படும் சாராய cor netcy , 21. புரவிப்படை அதிகாரியின் ஆகைப்பத்திரம் : 

புரவிப்படை அதிகாரியின் படிங்கட் . 
corn brash , n . ( மண் . ) முன்னாளைய முட்டை மீன்கருச்செறி 

corn etist , 71. எக்காளம் போன்ற பித்தளை இசைக்கருவி 
வினால் உண்டாகிக் கூலம் வளர்வதற்கு நல்ல செழிப்பளிக்கும் வகையை வாசிப்பவர் . 
சுண்ணாம்புக்கல் வகை . 

corn -exchange , 11. கூலவாணிகக் களம் . 
Corn -chandler , n . சில்லறைக் கூலவாணிகர் . 

corn - factor , n . கூலவாணிகர் . 
corn - cob , 1. மக்காச்சோளக் கதிரின் கெட்டிக்காம்பு : 

corn - fed , a . கூல உணவு ஊட்டப் பெற்ற ; நல்ல ஊட்டம் 
கெட்டிக் கதிர்க் காம்பு கொண்டு செய்யப்படும் புகையிலைக் பெற்ற . 
குழல். 

corn field , n . கூல வகைகள் விளையும் வயல். 
corn cockle , n , கூலவயலில் விளையும் நெட்டையான அழகிய | corn flag , ?1 . கத்தி வடிவமைந்த இலைகளையுடைய செடி 

களைப்பூண்டு வகை , 
corn crake , n . வயல்களில் வாழும் சிற்றலகுடைய ஐரோப் 

corn - flour , 11. கூலமாவு ; மக்காச்சோள மாவு . 
பியப் பறவை வகை . 

corn flower , n . கூலப்பயிர்களிடையே வினாயும் அழகிய 
corn - cure , 11. கால் காய்ப்புக்குரிய மருந்து . 

நீலமலர்களையுடைய களை வகை . 
corn - cutter , n . காலில் தோன்றும் காய்ப்புகளை வெட்டி 

corn -Iy , 11. கோதுமைப்பயிர் முதலியவற்றின் தடினைத் 
அகற்றபபர் , கால் மருத்துவர் . 

துளைத்து நோயுண்டாக்கும் முட்டைப்புழுவை ஈனும் ஈ வகை . 
corn dealer , n . கூலவாணிகர் . 

corn husker , 11 . வகைகளின் ? மி நீக்கும் ! 

வகைகளின் உமி நீக்கும் இயந்திரம் , 
corn ea , !! . விழி முன்தோல் , விழிவெண்படலம் . 

corn ice , 11. ( க - க . ) கட்டிட உச்சியின் சிற்படவேட்ப்பாடு 
corned , a . நுண்மணிகளாய் அமைந்த , உப்பிட்ட ; 

அமைந்த பிதுக்கம் ; எழுதகம் , அறைச்சுவர் டச்சி நெடுக 
( தொ . ) corned beef , உப்பிட்டுப் பதனம் செய்யப்பட்ட 

கூரைக்கு அடுத்துக் கீழ் உள்ள அச்சுருவச் சிற்ப வேலைப்பாடு ; 
மாட்டிறைச்சி , 

படங்களுள்ள சுவடிகளைத் தாங்குவதற்கான ஒப்பனைச் 
cor pel, n . தென் ஐரோப்பாவைச் சேர்ந்த சிறு மரவகை . 

சட்டம் ; மலையேறுல் வவகயில் மேற்கவிந்துள்ள பனிமுகடு ; 
cornel ian , 1. மங்கிய சிவப்பு நிறமுள்ள நேர்த்தியான 

3. கட்டிட.. உச்சியில் சிற்ப வேலைப்பாடமைந்த பிதுக்கம் 
மணிக்கல் வகை . 

அமை ; அச்சுருவ எழுதகம் அமை . 
corn eous , a . கொம்பு போன்ற செறிவுள்ள ; கொம்பை cor aice - hook , n . படமாட்டிக் கொளுவி ; திரை மாட்டி . 
யொத்த ; கடினமான ; காய்ப்புள்ள . 

cor nice - pole , 11. படங்கள் - திரைச்சீலைகள் முதலியவற்றைத் 
corn er , n . மூலை , இடுக்கு ; கோணம் , குவிவரைச் சந்திப்பு , தொங்கவிடுவதற்கான கழி. 

தளச்சந்திப்பு இடுக்கு ; முனங்கு , முனைப்பான கூம்பு ; cor nice - rail , n. படங்கள் -திரைச்சீலைகள் முதலியவற்றைத் 
ஒடுங்கிய உள்வளைவிடம் ; மறைவிடம் , தனியிடம் ; வளைவு , தொங்கவிடுவதற்கான இருப்புச் சலாகை . 
அடைப்பு ; தொலைவிடம் ; இக்கட்டு நிலை , திக்குமுக்காடச் cor nice - ring , n. பழங்காலப் பீரங்கியில் வாய் வளையத்தை 
செய்யும் நிலை ; சாய்பந்தெறிவு ; வாணிகக் களத்தில் சரக்கு அடுத்துப் பின்னுள்ள ஒப்பனை அச்கரு வளையம் . 
முற்றும் வாங்கிவிடும் குத்தகை ; குத்தகைக் கூட்டு ; V. மூலை 

corn icle , n . சிறு கொம்பு : கொம்பு போன்ற அமைவு : ஈ 
முக்கு அமை ; மூலையில் வை ; இக்கட்டுக்கு உட்படுத்து ; 

வகையின் மெழுகு சுரப்பிக்கும் குழல்களில் ஒன்று . 
வலிந்து பணியவை ; சரக்கு முழுவதையும் வாங்கி வாணிகக் 
கள ஆதிக்கம் செய் ; பிறவாணிகருக்கெதிராகக் குத்தகைக் 

cornic ulate , a . கொம்புள்ள ; கொம்பு வடிவ மைந்த 
கூட்டில் சேர் : குத்தகைக் கூட்டு அமை ; ( தொ . ) turn the 

cornic ulum , n . = cornicle . 
corner , மூலையைக் கடந்து திசைதிரும்பிச் செல் ; நெருக்கடிக் cornif erous , a . ( மண் . ) எளிதில் நொறுங்கும் பாறை 
கட்டத்தைக் கடந்துவிடு ; within the four corners of, வகையை உண்டாக்குகிற ; பாறை வகை அடங்கியுள்ள ; 
உள்ளாக , உள்ளடங்கி , 

( தொ . ) corniferous limestone , ( மண் . ) கணுக்களுள்ள 
corn er - boy , n . தெருவீணன் , சந்திக்குறும்பன் . 

பவழச் சுண்ணகக்கல் வகை . 
cor nered , a , மூலைகளையுடைய ; இக்கட்டான நிலையில் சிக்க 

corn iform , a . கொம்பினையொத்த வடிவமைந்த . 
வைக்கப்பட்ட , போக்குமுட்டிய . 

cornig erous , a . கொம்புடைய . 
corn er - man , n . நீகிரோ பாடகர் வரிசையில் கடைக்கோடியி corn ing - house, n . துப்பாக்கி மருந்து நுண்மணிகளாக 
லுள்ள பாண்மகன் . 

வார்க்கப்படுமிடம் . 
corn er - stone, n , மூலைக்கல் , ஆதாரக்கல் , கட்டிட அடிப் 

corn ist, n . துளை இசைக்கருவி வகையை வாசிப்பவர் . 
படையின் சேமக்கல் ; இன்றியமையாத மூல முதன்மை corn land , 11. கூல வகைகளைப் பயிர்செய்வதற்குத் தகுந்த 
யுடைய செய்தி சேம அடிப்படை . 

நிலம் . 
cor ner - teeth , 1. pl . குதிரையின் தாடைப் பக்கத்திலுள்ள 

corn - law , corn - laws . n . ( வர . ) பிரிட்டனில் 1845 வரை 
வெட்டுப் பற்கள் , 

இருந்த கூல இறக்குமதிக் கட்டுபாட்டுச் சட்டம் . 
cor nerwise, adu . மூலை நோக்கி ; மூலைவிட்டமாக . 

coril loft , 11. கூலக் களஞ்சியம் , பத்தாயம் . 
corn et , 11. எக்காளம் போன்ற பித்தளை இசைக்கருவி வகை ; 

corn - maiden , n . = corn - baby . 
மளிகைச் சரக்குகளை வைப்பதற்காக கூம்பு 

வடிவமாய்ச் 

corn -mar igold , n . கூல வயல்களில் விளையும் மஞ்சள் 
சுருட்டப்பட்ட தாள் ; குளிர் பாலேடு நிறைந்த கூம்பு நிற மலர்ச் செடி வகை . 
வடிவந்தாள்பில்லை . 

corn - merchant , n . கூல வாணிகர் . 


கூல 


மகுடம் 


வகை . 


பிண 


237 
corn - mill 

corporative 
corn - mill , n . மாவாலை . 

தலைப்பு ; ( உட . ) பல் முதலிய உறுப்புக்களின் கூர்ங்குவடு ; 
corn - moth , 1. கூல வகைகளைத் தின்னும் முட்டைப் புழுக் ( தாவ . ) அகவிதழ்க்கேசம் , மலரின் இதழ் வட்டத்தினுட்புறத் 
களை ஈனும் அந்துப்பூச்சி வகை . 

துணை இதழ் வட்டம் ; ( இய . ) மயிர்க்குச்சுப் போன்ற மின் 
cor no , 11. பிரஞ்சு துளை இசைக்கருவி வகை . 

உமிழ்வு ; pl . coro nae ; coro nas . 
corno di basset to, ( இத் . ) 11. மிக்க நயமும் மெல்லோசையும் 

coron a , n . ஹவானா ( Havana ) நாட்டுச் சுருட்டு வகை . 
உடைய துளை இசைக்கருவி வகை ; இசைக்கருவித் துளையின் co ronach , 1 , ஒப்பாரி , புலம்பல்பாட்டு , இரங்கற் பா . 
அழுத்துகட்டை . 

co ronal 1 , 11. அணி முடி , பொன்முடி , மணி முடி , சிறு மகு 
cornop ean , n . = cornet1. 

டம் ; தலைமாலை , கண்ணி . 
corn pipe , n . கூலப்பயிர் வகைகளின் காம்பிலிருந்து செய்யப் coron ale , a . மகுடத்துக்குரிய ; மகுடம் போன்ற ; தலை 
படும் இசைக்கருவி வகை . 

உச்சிக்குரிய ; ( தாவ . ) மலரில் அகவிதழ்க்கேசத்துக்குரிய ; 
- corn plaster , 11. காலில் தோன்றும் காய்ப்புகளுக்கு மேற் ( தொ . ) coronal bone , தலை ஓட்டின் முன் முகட்டு எலும்பு ; 
பூச்சு மருந்து . 

coronal suture, தலை ஓட்டின் முன் முகட்டெலும்பையும் 
corn - popper, n . வகைகளைப் பொரிப்பதற்கான 

பின் முகட்டெலும்பையும் இணைக்கும் பொருத்து வரை . 
இரும்பு அடுப்புத்தட்டம் . 

cor onary , a . மகுடத்துக்குரிய ; தலை உச்சிக்குரிய ; ( தாவ . ) 
corn - rent , 71. பணமாக அல்லாமல் தானியமாகச் செலுத்தப் அகவிதழ்க்கேசத்துக்குரிய ; மகுடம் 

போன்ற ; 
படும் வாரம். 

போலச் சுற்றியுள்ள ; ( உள் . ) ஓர் உ.றுப்பைச் சுற்றியுள்ள ; 
corn - sal ad , 11. சிறு சதைப்பற்றுடைய ஐரோப்பியப் பூண்டு 

( தொ . ) coronary arteries , ( உள் . ) நெஞ்சுப்பைச் சுவரின் 
தசைக்குக் குருதி வழங்கும் நாடி ; coronary circulation, 

நெஞ்சுப்பை சுற்றிய குருதியோட்டம் . 
corn - snow , n . நுண்மணி உறைபனி . 

co ronate , co ronated , a . ( தாவ . ) அகவிதழ்க்கேசமுள்ள ; 
corn -spirit , 11. கூலப்பயிர்ச் சிறு தெய்வம் . 

( வில . ) மகுடம் போன்ற உறுப்புடைய . 
corn stalk , 11. கூலச்செடியின் காம்பு ; நீண்டுயர்ந்த மெல் 
லிய மனிதர் ; நியூ சௌத் வேல்ஸில் ( New South Wales ) 

corona tion , 11. முடிசூட்டுதல் , முடிசூட்டு விழா . 
பிறந்தவர் . 

corona tion - oath , 11 . அரசரின் அல்லது அரசியின் முடி 
- corn starch , n . களிவகைகள் செய்வதற்கான மக்காச் சோள 

சூட்டு விழாச் சூளுரை . 
மாவு . 

co roner , n . 

ஆய்வாளர் , கொலைநிகழ்ச்சி- இடர் 
corn stone, n . கூலப்பயிருக்கு ஊட்டந்தரும் கன்மச் சத்து ஆகியவை பற்றிய ஆராய்ச்சி நடத்துபவர் ; புதையல் எடுப்பு 
அடங்கியுள்ள சுண்ணகக்கல் . 

ஆய்வுப்பணியாளர் ; ( தொ . ) coroner s inquest , பிண ஆய் 
corn - thrips , 11. கூலச்சத்தினை உறிஞ்சும் மிக நுண்ணிய வாளர் பொது விசாரணை . 
பூச்சி வகை . 

co ronet , n . சிறு மகுடம் , சிறு மணிமுடி ; ஒப்பனை மிக்க 
cor nu , 11. கொம்பு ; கொம்பு போன்ற உறுப்பு ; எலும்பு 

தலையணி ; மாலை ; ( உள் . ) குதிரைக் குளம்பின் மேற்பகுதி . 
முனை ; pl . cor nua . 

co roneted , a . சிறு மகுடம் அணிந்துள்ள . 
< cornucop ia , 11. வளமார் கொம்பு ; வளங்காட்டும் சின்னம் , coro nium , 11. ஞாயிற்றின் ஒளி வட்டத்திலிருப்பதாக முன்பு 

மலர் - கனி - பயிர்வளம் பொங்கி வழிவதாகக் கலைத்துறையில் தவறாகக் கருதப்பட்ட கற்பனைத் தனிமம் . 
காட்டப்படும் கொம்பு ; வளமார் கொம்பு வடிவாகப் புனையப் 

coron oid , a . ( உள் . ) எலும்புப் பகுதிகளில் காக்கையின் 
பட்ட அழகுக்கலம் ; பொங்கு மாவளம் . 

அலகுபோல் வளைந்த . 
• cornute , cornut ed , a . கொம்புடைய ; கொம்பு போன்ற ; 

coroz o -nut , n. தாவர தந்தம் தரும் தென் அமெரிக்கப் பனை 
கொம்பினையொத்த பிதுக்கங்களுள்ள . 

இன மரவகையின் கொட்டை . 
corn - weevil , n . தானியக் களஞ்சியங்களில் அழிவு விளைக் 

corp oral 1 , 11. படைத்துறைச் சிற்றலுவலர் ; கப்பல் காவல் 
கும் சிறு அந்துப்பூச்சி வகை . 

துறைச் சிற்றலுவலர் ; சுரங்கத் தொழிலாளர் குழுத் தலைவர் . 
corn - whisky , n . மக்காச் சோளத்திலிருந்து செய்யப்படும் 

corp oral 2 , 11. கிறித்தவத் திருவிருந்தின் ( Eucharist ) போது 
அமெரிக்கத் தேறல் வகை . 

அப்பத்தையும் தேறலையும் வைப்பதற்குப் பயன்படும் துணி . 
corn worm , n . தானியக் களஞ்சிய அந்துப்பூச்சி வகை ; 
அந்துப்பூச்சி வகையின் முட்டைப்புழு . 

corp orale , a . மனித உடம்புக்கடுத்த ; உடலுக்குரிய ; உடம் 

பினை உடைய ; தனிமனிதருக்குரிய ; சடமான , சித்து அல் 
corn y , கூலம் போன்ற ; கூலத்தினின்றும் உண்டாக் 

லாத , ஆன்மா சாராத ; ( தொ . ) corporal punishment , 
கப்பட்ட ; கூலத்திற்குரிய ; கூலம் மலிந்த . 

உடல் ஒறுப்பு , கசையடிபோன்ற உடல் சார்ந்த தண்டனை . 
cor ny , a . காலில் தோன்றும் காய்ப்புக்குரிய ; 

காலில் 

corporal ities , n . pl . உடம்பு பற்றிய செய்திகள் ; உடம்பு 
காய்ப்பு நோயுடைய . 

பற்றிய தேவைகள் . 
coroll a , n . ( தாவ . ) பூவிதழ் வட்டம் , அல்லி வட்டம் . 

corporal ity , 11. உடல் வாழ்வு ; உடம்பு . 
coroll ary , 1. பின்தொடர்பு , தொடர் முடிபு ; தெளியப் 
பட்ட முடிபிலிருந்து எளிதில் உய்த்தறியப்படும் உண்மை ; corp orate , a . சட்டப்படி ஒன்றுபட இணைக்கப்பட்ட ; ஒரு 
துணை முடிபு , கிளை முடிபு , தெளியப்பட்ட முடிபடிப்படை 

முழு நிறுவனமாய் இயங்குகிற , உறுப்பினர் நிறைகூட்டான ; 
யாக ஏற்படும் முடிபு ; இயல் விளைவு , பின்விளைவு , தொடர் 

கூட்டுரிமையுடைய ; நகரவைத் தன்னாட்சியுரிமையுடைய ; 
பயன் . 

கூட்டான ; கூட்டுக் குழுவுக்குரிய ; கூட்டாண்மைக்குரிய . 
<coron a , n . ம குடம் போன்ற அமைவு ; கதிரவனையோ corpora tion , 11. மாநகராண்மைக் கழகம் ; கூட்டுரிமைக் 

வெண்ணிலாவையோ சுற்றியுள்ள செல் விளிம்புடைய ஒளி குழு , அரசியலுரிமைப் பத்திரமூலம் அமர்வு பெற்ற குழு ; 
வட்டம் , பரிவேடம் ; வில் ஒளிவட்டம் , கதிரவனுக்கெதி 

அரசியல் தனியுரிமை பெற்றவர் ; ( தொ . ) corporation 
ராக உறைபனியிலும் முகிலிலும் தோன்றும் விளிம்பொளி aggregate , பலரடங்கிய இணைக்கழகம் ; corporation sole , 
வளையம் : வீறொளி வளையம் , கதிரவனின் முழு மறைவின் தனியுரிமை பெற்றவர் ; municipal corporation , மாநகராண் 
போது வெண்ணிலாவைச் சுற்றிலும் காணப்படும் வெள் 

மைக் குழு , மாநகராண்மை . 
ளொளி வட்டம் ; நிலமுனை வளரொளிக் கதிர்களின் குவியம் ; corp orative, a . சட்டப்படி உண்டாக்கப்பட்ட இணைக் 
தொங்கல் சரவிளக்கு வட்டம் ; ( க- க . ) தூணின் அகல் நெடுந் கழகம் சார்ந்த . 


. 


238 


corrigible 


corporator 
corp orator , 11. கூட்டுரிமைக்குழு உறுப்பினர் . : 
corpor eal , a . உடல் சார்ந்த ; உடம்பினையுடைய ; சடப் 

பொருளான ; ( சட் . ) உருப்படியான . 
corpo realism , 11. உலோகாயதம் . 
corpore ity , 11. பரு உடம்பியல்பு ; பரு உடல் பெற்றிருத்தல் ; 

பரு உடலின் பொருண்மை . 
corporifica tion , 11. உருவாக்கம் ; திட்பமுறுவித்தல் . 
corpo rify , , பிழம்புருவாக்கு ; உருவங்கொடு . 
corp osant : 11. புயலடிக்கும்போது சில சமயம் கப்பலின் 

மேல் காணப்படும் ஒளி உருண்டை . 
corps : 11. படைப்பிரிவு ; படைத்துறைப்பணி வகுப்பு ; படை 
அரங்க வகுப்பு ; ஒழுங்கமைக்கப்பட்ட 

குழு ; செர்மன் 
மானார் 

கழகம் ; தொழில் துறை அமைப்புக் குழு ; 
pl. corps . 

. 
corpse , 11. உயிரற்ற மனித உடல் , பிணம் . 
corpse - can dle , 11. சாவின் முன்னறிவிப்பாக இடுகாட்டிற் 

காணப்படும் தீக்கொழுந்து . 
corpse - gate , 11. இடுகாட்டில் பாடையை இறக்கி வைப் 

பதற்கான கூரையிட்ட நுழைவாயில் . 
corp ulence , corp ulency , 11 . ஊழற்சதையுடையவரா 

யிருத்தல் , மிதமிஞ்சிய கொழுப்புடைமை , உடல் பருத் 
திருத்தல், 
corp ulent , a , பருத்த , கொழுத்த . 
corp us , n . உடம்பு ; பிணம் ; ( உட . ) உடம்பில் தனி இயல்பு 
வாய்ந்த கட்டமைப்பு : இலக்கியத் தொகுப்பு ; சட்டத் 
தொகுதி ; ( தொ . ) Corpus Christi , இயேசுநாதரின் திரு 
உண விழா ; corpus delicti , சட்டமீறின செயல்களின் 

தொருதி ; corpus vile , பயனற்ற பொருள் . 
corp uscle , 11. நுண் துகள் ; ( உட . ) குருதிக்கணம் ; நுண் 
குருதியில் உள்ள நுண் 

அணுவுடலி ; ( இய . ) 
மின்னணு . 
corpus cular , a . நுண்துகள் சார்ந்த ; மின்னணுக்களுக் 
குரிய ; குருதி நுண்குழுச் சார்ந்த ; ( தொ . ) corpuscular 
theory of light , பருப்பொருள் துகள்களின் வெளியேற்றமே 
ஒளியாகும் என்ற நியூட்டனின் ( Newton ) கோட்பாடு . 
corpuscula rian , 11. பருப்பொருள் துகள்களின் வெளி 
யேற்றமே ஒளியாகுமென்னும் நியூட்டன் கோட்பாட்டாளர் ; 
a . நுண்துகள் சார்ந்த . 
corpus cule , 11. = corpuscle. 
corral , 11 . கால்நடைப் பட்டி ; வேட்டை விலங்குகளைத் 

துரத்திப் படிப்பதற்கான அடைப்பிடம் ; படைவீட்டில் 
வண்டித் திரையால் அடைக்கும் அடைப்பு அரண் ; 3. தொழு 
வத்தில் அடை ; அடை ; பாதுகாப்பினிமித்தம் வண்டிகளின் 
வளைவான நிரல் அமை . 
correct , a . சரியான , சரி நுட்பமான ; திருத்தமான , வழு 
வற்ற ; படியளவைக்கொத்த ; ஒப்புக்கொள்ளப்பட்ட அள 
வுக்குச் சரியான ; மெய்யான ; தக்க , ஏற்புடைய ; 3. சரிப் 
படுத்து , திருத்து ; தவறு நீக்கிச் சரி செய் ; பிழைதிருத்தம் 
செய் , பிழை குறி ; கண்டி , தவறு எடுத்துரை ; குறையகற்று ; 
சரியீடு செய் ; நேரளவுக்குக் கொண்டு வா . 
correc tion , 11. திருத்துதல் ; திருத்தம் ; திருத்தப்பாடு ; 
திருத்தப்படு தல் ; திருத்தப்பட்ட வடிவம் ; திருத்த மாறுபாடு ; 
கண்டனம் ; தண்டனை ; மெய்யுறும் ஒறுப்பு ; சரியீடு ; 
சரிநிலை பெறுதற்குரிய பிழை நீக்க அளவு ; ( தொ . ) uider 
correction , மேலுரிமையாளர் திருத்தத்துக்குக் கட்டுப்பட்ட 
நிலையில் . 
correc titude , 11 . சரி திட்பம் , பிழைபடாமை , தவறில்லா 

நடத்தை . 
correc tive , 11 , திருத்துவது ; தீங்கினைத் தவிர்க்கும் பொருள் ; 
தீமையினை எதிர்த் தியங்கும் - பாங்குடைய பொருள் ; 
a . திங்கினைத் தவிர்க்கிற ; தீமை எதிர்க்கப் பயன்படுகிற ; 
திருத்த நிற ; திருத்தும் இயல்புடைய ; ( தொ . ) corrective 


training , விடாது தொடர்ந்து குற்றத்திலீடுபடும் 21 அல்லது 
மேற்பட்ட வயதுடைய இளைஞர்களுக்கு இரண்டு முதல் 
நான்கு ஆண்டுகள் வரை நடத்தப்படும் திருத்தச் சிறையீடு . 
correc tor , n . திருத்துபவர் ; திருத்தும் பொருள் ; சீர்மையர் ; 
திறனாய்வாளர் , குற்றங்காண்பவர் ; ஒறுப்பவர் ; இயக்குநர் ; 
பார்வைப் படித்தாள் திருத்துபவர் . 
correct ory , a . சீர்ப்படுத்தும் பாங்குடைய ; ஈடு செய்யும் 

இயல்புடைய . 
co rrelate , 11. எதிரிணையான பொருள் , ஒன்றற்கொன்று 
தொடர்புடைய எதிரிணையான பொருள்களில் ஒன்று ; . 
ஒன்றற்கொன்று தொடர்புடையதாக்கு ; ஒன்றற்கொன்று 
தொடர்புடையதாய் இணைவுறு , எதிரிணையாயிரு ; தொடர் 
புடைமை காட்டு ; இடை ஒப்புமை நாட்டு . 
correla tion , 11. தொடர்புபடுத்துதல் ; இடைத்தொடர்பு . 
correlative, 11. ஒருவருடன் ஒப்புமைத் தொடர்புடைய மற் 
றொருவர் ; ஒன்றுடன் ஒப்புமைத் தொடர்புடைய மற்றொன்று ; 
a . ஒன்றற்கொன்று தொடர்புடைய ; ஒருவருக்கொருவர் 
தொடர்புடைய ; இருதிற ஒருங்கொப்புமையுடைய ; ( சொல் 
இலக்கணம் ) இணையாட்சியுடைய , எதிரிணையான . 
cor reli gionist , 11. = co - religionist . 
correspond , ப . சரி ஒப்பாயிரு; இயைந்துடன்படு ; பொருந்து , 
ஒத்திசைந்திரு ; ஒத்திரு ; ஒப்புமை கொண்டிரு ; அளவொத் 
திரு , நிலையொத்திரு ; கடிதப் பரிமாற்றத் தொடர்புகொள் , 
கடிதப்போக்குவரவு நடத்து . 
correspon dence , 11. பொருத்தம் ; இயைபுடன்பாடு ; இடை 
ஒப்புமை ; ஒத்திசைவு ; நட்புத் தொடர்பு ; கடிதத்தொடர்பு ; 
கடிதங்கள் ; ( தொ . ) correspondence course , அஞ்சல் 
கடிதங்கள் மூலமாக நடத்தப்படும் பாடப்பயிற்சி ; 
correspondence school , அஞ்சல் கடிதங்கள் மூலமாகப் 
பாடங்கற்பிக்கும் பள்ளி ; doctrine of correspondences, 
இயற்கைப்பொருள் ஒவ்வொன்றுக்கும் நிகரான சித்துருவ 
மாதிரிப் படிவமூலம் இருக்கிறதென்றும் இதற்கான மறை 
விளக்கம் திருநூலில் இருக்கிறதென்றும் கொண்ட ஸ்வீடன் 
போர்க் ( Swedenborg ) என்பாரின் கோட்பாடு . 
correspon dency , n . = correspondence . 
correspon dent , n . கடிதம் எழுதுபவர் ; கடிதத் தொடர்பு 
கொள்பவர் ; பத்திரிகை நிருபர் , இதழகத் தனி எழுத்தாளர் ; 
நிறுவனத்தின் அயல்நாட்டுத் தொழிலாண்மைப் பேராளர் ; 
நிறுவனத்தின் எழுத்தாண்மைப் பேராளர் ; எழுத்தாண் 
மைத் தொழிற் பேராளர் ; a . சரி ஒத்த ; ஏற்புடைய ; தக்க ; 
உடன்பாடான . 
correspond ing , a . ஒத்திசைவான ; ஏற்புடைய ; பொருந்து 
கிற , தகுதியாயிருக்கிற ; கடிதத்தொடர்பு கொண்டிருக்கிற ; 
( தொ . ) corresponding inember , சேய்மையில் 

வாழ்ந்து 
கொண்டு கழகத்தின் ஆட்சியில் பங்குகொள்ளாமலேயே 
அதனுடன் கடிதத்தொடர்பு கொள்ளும் உறுப்பினர் . 
correspon sive , a . ஒத்துள்ள , பொருந்துகிற , ஏற்புடைய . 
co rridor , n . இரண்டறைகளுக்கு இடையேயுள்ள நடைக் 
கூடம் ; புகையூர்தியில் இரண்டு வளைவுகளுக்கிடையிலுள்ள 
இடைவழி ; ஒரு நாட்டுக்குரிய தாயிருந்து மற்றொரு நாட்டின் 
ஊடே 

சென்று கடல்- துறைமுகம் முதலியவற்றைச் 
சென்றடைவதற்குரிய இடைவழி நிலம் . 
corr idor - carr iage , 11. ஓர் அறை வளைவிலிருந்து மற்றோர் 

அறை வளைவுக்குச் செல்லும் வழியுள்ள வண்டி . 
corr idor -train , 11. ஒரு கோடியிலிருந்து மறுகோடி வரை 

செல்ல குறுகலான இடைவழியுள்ள இருப்பூர்தித் தொடர் . 
co rrie ; 11. மலைச்சரிவிலுள்ள மட்டமான பள்ளம் . 
corrigen da , 11. pl . அச்சிட்ட புத்தகத்தில் பிழை திருத் 

தங்கள் . 
corrigen dum , 11 , திருத்தப்படவேண்டிய தவறு . 
corr igent , 11. , 6 , = corrective .. 
corr igible , a . திருத்தப்படத்தக்க ; வழிக்குக் கொண்டுவரக் 
கூடிய ; திருத்தக்கூடிய ; படிமானமுடைய . 


239 


corrival 


cosher 


( 


ஆடல் 


வகை , 


வகை நட 


. 


corriv al , 11. போட்டியிடுபவர் , எதிராளி, ஒத்த தகுதியுடை 
யவர் ; a . போட்டியிடுகிற , எதிராளியான ; 3. போட்டியிடு , 
எதிர்த்து வெல்ல முயல் , விஞ்ச முயற்சி செய் . 
corrob orant , 11. வலிமை தரும் மருந்து ; உறுதிப்படுத்தும் 

செய்தி ; a . வலிமை தருகிற ; உறுதிப்படுத்துகிற . 
corrob orate , a , வலியுறுத்தப்பட்ட ; v . முறைப்படி உறுதிப் 

படுத்து ; நிலை நிறுத்து , சான்று காட்டி வலியுறுத்து . 
corrobora tion , 11. உறுதிப்பாடு , நிலைப்படுத்தல் ; கூடுத 

லான சான்றுகளினால் வலியுறுத்தல் . 
corrob orative , 11. வலியுறுத்தும் செய்தி , உறுதிப்படுத்தும் 

சான்று ; a . வலியுறுத்தும் பாங்குடைய . 
corrob oratory , a . வலியுறுத்தும் பாங்குடைய . 
corrob oree , 11. ஆஸ்திரேலியப் பழங்குடி மக்களின் நாட்டு 

வகை ; ஆஸ்திரேலியப் பழங்குடி மக்களின் 
ஆடலுக்கான பாடல் 

ஆஸ்திரேலியப் பழங்குடி 
மக்களின் விழாக்கூட்டம் ; 3. ஆஸ்திரேலிய நாட்டு ஆடல் 

த்து . 
corrode , V. கரம்பு , பையப் பைய அரித்துத்தின்னு ; கரை , 

சிதை ; அழிவுறு . 
corrod ent , 11. கரம்புவது , அரித்து அழிக்கும் பொருள் ; a . 

அரித்துச் சிதைக்கவல்ல . 
Corroden tia , n . pl . புத்தகப்பேன் போன்ற சிறு பூச்சியினம் . 
corro sion , 11. அரித்தல் , கரைத்தழித்தல் ; கரை தல் ; துருப் 

பிடித்து வீணாதல் . 
corros ive , 11. அரித்துத் தின்னவல்ல பொருள் ; a . கரைத்துச் 
சிதைக்கவல்ல ; ( தொ . ) corrosive sublimate , ( வேதி . ) 
வீரம் , இரசகப்பாசிதை , இரசங்கலந்த உறைப்பான கொடிய 

நஞ்சு . 
co rrugate, 3. தாள் - இரும்பு முதலியவற்றைத் திரைக்கச் 
செய் ; வளைத்து நெளி ; மடித்துத் திட்பமாக்கு ; மடிப்புக் 
குறியிடு , மடிப்பிட்டு வளை . 
co rrugated , a . நெளிவுள்ள , திரைந்த ; ( தொ . ) corrugated 
iron , வலிவு மிகும்பொருட்டு நெளிநெளியாக வளைக்கப் 
பட்ட இரும்புத்தகடு ; corrugated paper , அட்டைத்தாளாகப் 
பயன்படும் மடிப்புச் சுருக்கம் விழுந்த தாள் . 
corruga tion , n . மடிப்புகளாகச் சுருக்குதல் ; திரை விழுந்த 

நிலை ; திரை , சுரிப்பு . 
co rrugator , 11. ( உள் . ) முகம் சுளிக்கும்போது புருவத்தைச் 

சுருக்கும் தசை . 
corrupt , a . அழுகின , ஊழலான ; ஊசிப்போன ; இழிந்த , 

பழிகேடுற்ற , சீரழிந்த ; மாசுபட்ட ; தூய்மைகெட்ட ; ஒழுக்கங் 
கெட்ட ; கைக்கூலி வாங்கும் இயல்புடைய , இலஞ்ச ஊழல் 
மலிந்த ; இலஞ்சத்தால் வசப்படுத்தத்தக்க ; போலியான , 
மோசமான , 

செல்லுபடியாகாத ; உண்மையற்ற ; பிழை 
மலிந்த ; . அழுகலாக்கு ; ஊழ்த்துப்போ ; கெடு ; கறைப் 
படுத்து ; நச்சுப்பரப்பு ; தொற்றூட்டு ; மொழித்தூய்மை 
கெடு ; கைக்கூலி கொடுத்து வசப்படுத்து , இலஞ்ச ஊழலால் 
கெடு ; இழிவுபடுத்து ; கெட்டுப்போ , சீரழிந்து போ . 
corrup tible , a . கைக்கூலியினால் வசப்படுத்தத்தக்க ; அழி 

வுறக்கூடிய ; ஒழுக்கக்கேடுறத்தக்க . 
corrup tion , 11. அழுகல் , ஊழ்த்தல் ; அழுகற் பொருள் ; கட் 
டழிவு , பொருள் சிதைவு ; துப்புரவுக்கேடு ; இலஞ்ச ஊழல் 
பழக்கவழக்கத் தொகுதி ; ஒழுக்கக்கேடு ; மொழிச் சிதைவு , 
நடைச் சீரழிவு ; ( தொ . ) corruption of blood , ( சட் . ) 
கொலைத்தீர்ப்பு அல்லது நாடு கடத்தலுக்கு ஆட்பட்டவர் 
சொத்துரிமை-பட்டம் - மதிப்பு முதலியவற்றின் தன்னுரிமை 
யுடன் அவற்றை அளித்தல் - மரபுரிமையாக விட்டுச் செல்லல் 
ஆகிய உரிமைகள் யாவும் இழக்கும் நிலை . 
corrup tionist , 11. கைக்கூலி கொடுப்பவர் ; கைக்கூலி 

வாங்குபவர் ; இலஞ்சப் பழக்கத்தை ஆதரிப்பவர் . 
corrupt ive , a . சீரழிக்கும் இயல்புள்ள , கெடுக்கும் பண்புள்ள . 
cors ac, 11. இளமஞ்சள் நிறமும் குச்சுவாலுமுடைய குள்ள 
நரி வகை . 


cors age , 11. மகளிர் கச்சு ; கச்சணி மலர்க் குஞ்சம் . 
cors air , 11. பகைவர் கப்பலைக் கொள்ளையிடும் போர்க் கப்பல் 

தலைவன் ; கடற்கொள்ளைக்காரன் ; சூறைக்கப்பல் , 
cors ak , 11. = Corsac . 
cors elet , 11. = corslet . 
cors et , 11. மகளிரின் இறுக்கமுடைய விறைப்பான மார்புக் 

கச்சு ; 3. கச்சு அணிவி . 
cors let , 11 . கவச உடற்பகுதி ; பெண்டிரின் கை நீங்கலான 
இறுக்கமான மார்புச் சட்டை ; ( வில . ) பூச்சியின் தலைக்கும் 
வயிற்றுக்கும் இடைப்பட்ட மார்புக்கூறு . 
cortege , ( பிர . ) n . பரிவாரம் , பின்செல்லும் ஊழியர் வரிசை ; 

ஊர்வலம் ; இழவு ஊர்வலம் . 
cur tes , ( ஸ்பா . ) 11. pl . ஸ்பெயின் அல்லது போர்ச்சுக்கல் 

நாட்டின் இருசட்டமன்றங்களுமடங்கிய பேரவை . 
cort ex , 11. உள்ளூரி , செடியினத்தின் உள்மரப்பட்டை ; 
மேலுறை ; மூளை மேலுள்ள சாம்பல் நிறப்பொருள் ; சிறு 
நீர்ப்பையின் புறப்பகுதி ; pl . cor tices . 
cort ical , a . ( தாவ . ) உள்ளுரியைச் சார்ந்த ; ( வில . ) உட 

லின் புறம் சார்ந்த ; உறுப்பின் புறப்பகுதி சார்ந்த . 
cort icate, cort icated , a . மேல்தோலையுடைய ; புறத் 

தோடு போன்ற . 
corun dum , ( த . ) 11. குருந்தம் , வைரத்திற்கடுத்தபடி கடினம் 

வாய்ந்த கனிப்பொருள் வகை . 
corus cant , a . ஒளி வீசுகிற , மின்னுகிற . 
co ruscate, v . மின்னு , பளிச்சென ஒளிவிடு . 
corusca tion , n . மின்னுதல் , பளபளப்பாக ஒளிவீசுதல் ; 

திடீரென வீசும் ஒளி . 
corvee , 11. நிலப்பண்ணையாட்சி முறையில் ஊழியக்கடமை , 

கூலியில்லா வேலை . 
corvette , 11. வழித்துணைக் கப்பல் , கூட்டத்தை நீர் மூழ்கிக் 
கப்பலின் தாக்குதலினின்றும் பாதுகாத்துச் செல்லும் வேக 
முடைய சிறிய கப்பல் . 
corv ine , a . காக்காய் - பருந்து இனத்தைச் சார்ந்த . 
Co rybant, n . 3G (Cybele ) GTGOT பண்டைக் கிரேக்க 
பெண் தெய்வத்தின் ஆடலார்ப்பரிப்பு வாய்ந்த வழிபாட்டுக்கு 
உரிய சமய குரு ; pl . Co rybants . 
Coryban tic , a . முரட்டுத்தனமிக்க உணர்ச்சிப் பெருக்குள்ள . 
Co rydon , n . நாட்டுப்புறத்தானைச் சுட்டிய குறிப்புப்பெயர் . 
co rymb , 11. ( தாவ . ) சரிமட்ட முகட்டையுடைய மலர்க் 

கொத்து . 
corym bus , 11. பெண்ணின் உச்சிக்கொண்டை , பிச்சோடா . 
cor ypha , 11. வெப்ப மண்டலப் பெரும் பனை வகை . 
coryphae us , 11. இசைக்குழு முதல்வர் ; pl . coryphae i . 
co ryphee , 11. நடனக்குழுவின் தலைமை நடிகை . 
coryz a , 11. மண்டைச்சளி ; தடுமல் . 
cos 1 , 11. கோசு , நீண்ட இலையுடைய கீரை வகை . 
cos 2 , 11. cosine என்பதன் சுருங்கிய வடிவம் . 
cosaque , ( பிர . ) 11. சீனவெடி , பட்டாசு . 
cose , v . வாய்ப்பமைதிகொள் , வாக்காக அமர்ந்துகொள் . 
cosec ant , 11. ( கண . ) கோணத்தின் எதிர்நெடுக்கை , செங் 
கோண முக்கோணத்தில் கோணத்துக்கெதிரான நிலைவரை 
மீது சாய்வரை கொள்ளும் சார்பளவு . 
coseis mal , 11. நில நடுக்க உடனதிர்வு எல்லைக்கோடு ; 

a . நிலநடுக்கத்தில் ஒரே சமயத்தில் உடனதிர்கிற . 
cosh , 12. குண்டாந்தடி , செண்டு ; ப . குண்டாந்தடியாலடி ; 
( தொ . ) cosh boy , தடியேந்திய இளைஞன் ; செண்டேந்திய 

மனிதர் . 
cosh er 1 , 0. இடங்கொடுத்துக் கெடு , இளக்காரம் கொடு , 
செல்லம் கொஞ்சு. 


240 


cosher 


cot 


2 


cosh er , a . தூய்மையான , மாசற்ற ; யூதர்கள் சட்டத்தின்படி 

தூய்மையாக்கப்பட்ட . 
cosh er 3 , 1. சார்ந்தவர்களைப் பற்றிவாழ் . 
cosh ering , cosh ery , n . அயர்லாந்தின் நிலக்கிழார் தம் 
உரிமை ஏவலாளருடன் குடிவாரக்காரனிடம் தங்குவதற்குள்ள 
பண்டைய உரிமை . 
co - sig natory , 11. கூட்டொப்பக்காரர் , பலருடன் கையெழுத் 

திடுபவர் ; a . பலருடன் சேர்ந்து கையெழுத்திடுகிற . 
co - signif icative , a . உடனொத்த உட்குறிப்புடைய . 
co sine , 11. ( கண . ) கோணத்தின் கிடக்கை , செங்கோண 
முக்கோணத்தில் சாய்வரைமீது கோணமடுத்த அடிவரை 
கொள்ளும் சார்பளவு . 
cos lettize , . துருத்தடைக் காப்புமுறை கையாளு ; மிதி 
வண்டி உருளையின் குறுக்குக் கம்பிகளுக்குத் துருக்காப்பீடு 


முறை செய் . 


cosmet ic , 11. ஒப்பனைப்பொருள் , சிங்காரிப்புப் பொருள் ; 
a . ஒப்பனைக்குரிய ; முடிசிங்காரிப்பு - வண்ண வடிவொப்பனை 
ஆகியவற்றுக்குரிய . 
cos mic , a . இயலுலகொடு சார்ந்த ; இயலுலக அண்டத் 
துக்குரிய ; சீர்பெற அமைந்த இயலமைவுக்குரிய ; ஒழுங்கு 
முறையான ; ( தொ ) cosmic rays , மின்காந்த நுண்ணலை 
கள் , 1925 - இல் டாக்டர் ஆர் . ஏ . மில்லிகன் ( Dr. R. A. Millikan ) 
என்பவரால் கண்டுணரப்பட்டு அண்டவெளியில் விண்மீன் 
களின் இடையிலிருந்து வருவதாகக் கருதப்பட்ட மின்காந்தச் 
சிற்றலைகள் . 
cos mical , a . இயலுலக அண்டத்துக்குரிய ; ( வான் . ) கதிர 
வன் எழும்போது நிகழ்கிற ; கதிரவனுடன் எழுகிற ; ( தொ . ) 
cosmical constant , அண்ட அமைப்பிற்கு இன்றியமையாத 
தாக 

எண்ணப்படும் அடிப்படை எண் ( தற்போதைய 
மதிப்பில் 10 78 ) . 
cos mism , 11. இயலுலக அண்டம் தானே தோன்றி நிலை 

பெற்றுள்ள முழுமைப் பொருள் என்னும் கோட்பாடு . 
cos mist , n . சமயச்சார்பற்ற கோட்பாட்டினர் , உலோகா 

யதர் . 
cos mocrat , 11. இயலுலகாள்பவர் . 
cosmog eny , 11. இயலுலகத் தோற்றம் . 
cosmogon ic , cosmogon ical, a . HGOTTLÝ தோற்றம் 

சார்ந்த , இயலுலகப் படைப்புப்பற்றிய . 
cosmog onist , 11. அண்டத்தோற்ற ஆய்வாளர் , இயலுலகப் 

படைப்புக் குறித்து ஆழ்ந்து ஆராய்பவர் . 
cosmog ony , n . அண்டப்பிறப்புக் கோட்பாடு , இயலுலகத் 

தோற்றம் பற்றிய கொள்கை . 
cosmog raphy , 11. இயலுலக விளக்க விரிவுரை ; அண்ட 

அமைப்பியல் . 
cosmol atry , 21. இயலுலக வழிபாட்டாளர் , அண்ட வழி 

பாடு செய்பவர் . 
cosmol ogy , n . அண்ட முழுமை இயல் ; அண்டப் படைப்புக் 

கோட்பாடு . 
cos monaut , 11. விண்வெளிச் செலவினர் . 
cosmoplas tic , a . அண்டத்தை உருவாக்குகிற , உலகினை 

உருவாக்குகிற . 
cosmop olis , n . அகலுலகத் தொடர்பு கொண்ட நகரம் . 
cosmopol itan , n . அகலுலகக்குடிமகார் ; உலகப் பொதுப் 
பற்றாளர் ; பிறநாட்டில் பொதுவுடைமையரல்லா தவரிடமும் 
ஒத்துணர்வு காட்டும் பொதுவுடைமையாளர் ; a . உலகத்தின் 
எல்லாப் பகுதிகளுக்கும் தொடர்பான ; தனிச்சார்பற்ற . 
cosmopol itics , 1. உலக அரசியல் . 
cosmora ma , 11. பல்வண்ண உலகக் காட்சிக்கோவை , கண் 
ணாடி வில்லைகள் மூலம் இணைத்துக் காட்டப்படும் உலகளா 
விய வண்ணக் காட்சித் தொகுதி . 


cos mos , 11. இயலுலத் , அண்டம் ; ஒழுங்கமைதி வாய்ந்த 
முழுமைப்பொருள் உலகு , சீர்பெற அமைந்த உலகம் ; ஒழுங் 
கமைதி . 
cos mosphere , 11. நிலைமாறா விண்மீன் மண்டலத்துடன் 
நிலவுலகின் காலப் புடைபெயர்ச்சி மாறுபாட்டை நேர்முகப் 
படுத்திக் காட்ட உதவும் கருவி அமைவு . 
cosmothe ism , 11. இயலுலகையும் இறைவனையும் ஒன்று 

படக்கொள்ளும் கோட்பாடு , அத்துவைதம் . 
cosmothet ic , cosmothet ical , a . புறவுலகு உண்டு என் 

பதை ஏற்றுக்கொள்கிற . 
Coss ack , 11. தென்கிழக்கு ருசியாவிலுள்ள ( South Eastern 
Russia ) மக்கட் பிரிவினர் ; ருசிய விரை குதிரைப்படை வீரர் : 
( தொ . ) Cossack boots , ருசியப் புதைமிதியடி ; Cossack post ,. 
எல்லைக் காவலிலுள்ள சிறு குதிரைப்படைப் பகுதி . 
coss et , 21. அன்பாக வளர்க்கப்படும் ஆட்டுக்குட்டி ; செல்வ 
மாக வளர்க்கப்படும் உயிரினம் ; ப . செல்லங்கொஞ்சு, 
சீராட்டி வளர் . 
cost , 11. விலை ; செலவு ; செலவுத்தொகை ; விலையாகக் . 
கொடுக்கப்பட்ட பணம் ; 7. விலைபெறு ; விலை பிடி ; செல 
வாகு ; ( தொ . ) at all costs , cost what may , எது எப்படி 
யானாலும் ; என்ன விலையானாலும் ; cost of living , பொது 
நிலைக் கணிப்பீட்டின்படியான வாழ்க்கைச் செலவு ; cost of 
living index , வாழ்க்கைச் செலவுக் குறியீட்டெண் , கணிப்பு 
மூலமாகக்கொள்ளப்படும் மற்றோர் ஆண்டுக்காலத்தின் 
அளவை அடிப்படையாகக் கொண்டு பணித்துறையாளரால் 
ஒப்பிட்டு உருவாக்கப்பட்ட நடைமுறை ஆண்டுக் காலத்திய 
வாழ்க்கைச் செலவு ஏற்ற இறக்கநிலை எண் ; cost price , 
கொள்விலை , வணிகர் வாங்கும் விலை ; prime cost , ஆதாயம் 
செலவு சேர்க்காத பொருள் ஆக்க விலை . 
cost , . cost என்பதன் இறந்தகால முற்றெச்ச வடிவம் . 
cos ta , n . விலா எலும்பு ; விலா எலும்பு போன்ற அமைப்பு ; 
வடிகுழாய் ; நாளம் ; மலைத்தொடர் ; வண்டின் சிறகின் 
முன்விளிம்பு ; வண்டின் சிறகு விளிம்பினுக்கருகில் உள்ள 
வலிவூட்டும் இலை நரம்பு போன்ற அமைவு . 
cos tal , n . வண்டு சிறகின் விளிம்பினுக்கு வலிவூட்டும் இலை 
நரம்பு போன்ற அமைப்பு ; a . விலா எலும்பைச் சார்ந்த ; 
உடலின் பக்கத்திலுள்ள . 
cos tard , n . பெரிய ஆப்பிள் பழவகை . 
cos tard - monger , 11. ஆப்பிள் முதலிய பழவகை விற்பனை 

யாளர் ; தள்ளுவண்டியில் பழம் விற்பவர் . 
cos tate , cos tated , a . விலா எலும்புள்ள ; விலா எலும்பு 

போன்ற தோற்றமுள்ள . 
costean , costeen , . சுரங்க வளம் ஆராயக் கனிப்பாறை . 

யின் போக்கறியக் குழியெடு . 
cos ter , cos termonger, 11. = costard - monger . 
cos tive , a . மலச்சிக்கலுள்ள ; கைக்கடிப்பான , கஞ்சத்தன 

முடைய . 
cost ly , a . விலையேறிய ; பெருமதிப்புள்ள ; பெருஞ்செலவு 

பிடிக்கிற . 
cost mary , 11. நறுமண இலைகளுக்காகத் தென் ஐரோப்பாவில் 

வளர்க்கப்படும் மலர்ச் செடிவகை . 
costs , 11. pl . நீதிமன்ற வழக்குச் செலவுகள் . 
cos tume , n . ஆடை ; அங்கி ; மாதர் புற உடை ; பகட்டணி 
உடை . ; உடையின் பாணி ; உடையின் புதுமை நயம் ; 
விசித்திரமான உடை ; வேடிக்கை நடிப்பு உடை ; U. உடை 
வழங்கு ; உடையணிவி , உடுத்து ; ( தொ . ) costume jewellery , 
செயற்கை அணிமணி , ஒப்பனைப் போலி நகைநட்டு . 
costum er , costum ier , n . உடை உருவாக்குபவர் ; உடை 

விற்பனையாளர் . 
cos y , 11. தேநீர்க்கல மேல்மூடி ; வேகவைத்த முட்டையினைச் 
சூடாக வைத்திருக்கும் மூடி ; a . சொகுசான , வாய்ப்பாக 
இன்பநல்குகிற . 
cot1 , 11. சிற்றில் , குச்சில் ; ( செய் . ) குடில் . 


241 


coulisses 


cott on - seed , n . எண்ணெய் வகை தரும் பருத்திவிதை . 
cott on - spinner , 1. பருத்தி நூல் நூற்பவர் ; பருத்தி நூல் 

நூற்புத் தொழில் முதல்வர் . 
cott on - tail, n . ஐக்கிய அமெரிக்காவிலுள்ள குழிமுயல் 


வகை . 


cott on - thistle , n . பஞ்சு போன்ற மென்மையுடைய முட்செடி 


வகை . 


வகை ; 


cot 
cot 2 , ( இ . ) 1. கட்டில் , சிறு படுக்கை ; தொட்டில் ; ( கப் . ) 

கித்தானாலான ஊசற்படுக்கை ; மருத்துவமனைப் படுக்கை . 
cote , n . cotangent என்பதன் சுருக்கக் குறிப்பு . 
cotan gent , n . ( கண . ) கோணத்தின் எதிரிருக்கை , செங் 
கோண முக்கோணத்தில் சாய்வரைமீது கோணத்தையடுத்த 
அடிவரை கொள்ளும் சார்பளவு . 
cote , n . கொட்டில் , தொழு ; தங்கிடம் ; கட்டில் . 
co -tem porary, 1. , a . = contemporary . 
co -ten ant , 71. உடன் குடிக்கூலியாளர் . 
cot erie , n . தனிக்குழு ; தனிப்பட்ட இலக்கியக் 

இலக்கியக் குழாம் ; 
தனி வாழ்க்கைக் குழு ; சிறப்புக்குழுமம் . 
co thurn , cothurn us , 11. துன்பியல் நடிகர் அணியும் உயர் 

புதை மிதி . 
co - tid al , a . கடலின் வேலி ஏற்ற நேர ஒருமைப்பாடுடைய . 
cotill ion , coti llon , n . நாட்டு நடன 

நடனப் 
பண் . 
cotoneas ter , n . முள்ளுள்ள சிறு மரவகை . 
cott a , 11 . 

சமய குருவின் பணித்துறைச் சார்பான குறுகலான 
வெண்ணிற அங்கி . 
cott age, 11. சிற்றில் , குச்சில் , குடில் , குடிசை ; நாட்டுப்புற 
மனை ; ( தொ . ) cottage hospital , எளிய சிறு மருத்துவ 
மனை , குடிசை வீட்டிலமைந்த மருந்தகம் ; cottage loaf , 
பெரிய அப்பத்தின்மீதுள்ள சிறு அப்பக்கட்டி ; cottage 
piano , சிறு இன்னிசைக் கருவி வகை . 
cott aged , a . குடிசைகள் நிரம்பிய ; குடியானவர் இல்லங்கள் 

செறிந்த . 
cott ager , 11. குடிசை வாழ்நர் ; தொழிலாளர் . 
cott ar , n . பண்ணையிலேயே குடிலில் வாழ்ந்து வரையறுக்கப் 
பட்ட கூலிக்கு வேண்டும்போதெல்லாம் உழைக்கும் கடப் 
பாடுடையவர் , பண்ணைக் கூலிக்குடியாள் . 
cott ed , a . குடிசை வரிசைகளுள்ள . 
cott er1, 11. = cottar . 
cott er , 1 . இயந்திரப் பகுதிகளை இறுக்கும் 

கவர்முள் 
கொளுவி . 
cott ier , 1. குடில்வாழ்நர் ; அயர்லாந்தில் ஏலக்குத்தகைக் 
குடியானவர் ; 

( தொ . ) cottier tenure , பண்ணை ஏலக் 
குத்தகைக் குடிமை முறை . 
cott ierism , 11. அயர்லாந்தில் பண்ணை ஏலக்குத்தகைக் குடி 

யாண்மை முறை . 
cott on , n . பருத்திப்பயிர் ; பருத்திச்செடி ; பஞ்சு ; பருத்தி 
நூல் ; பருத்தி ஆடை ; a . பருத்தியாலான ; 3. பஞ்சு இணை ; 
இணங்கு ; ஒத்து இயை ; ஒன்றி இரு ; பற்றுக்கொள் ; 
பற்றுக்கொண்டு இணக்கமாயிரு ; நட்பாடு . 
cottonade , 11. மட்டமான பருத்தித்துணி . 
cott on - boll , 1. பருத்தி நெற்று . 
cott on - gin , 11. பஞ்சு கடையும் பொறி ; பஞ்சு வேறு 

கொட்டை வேறாக்கும் பொறி அல்லது இயந்திரம் . 
cott on - grass , 11. கருவகஞ் சூழ மென் துய்யுடைய கோரைப் 

புல் வகை . 
cott on - lord , n . பருத்தி வாணிகப் பெருஞ்செல்வர். 
cott on - mill , n . பஞ்சாலை , பருத்தி நூற்பு நெசவுத் தொழிற் 

சாலை . 
cott on - mouth , 11. உள்வாய் 

வெண்ணிறமான நச்சுநீர்ப் 
பாம்பு வகை . 
cottonoc racy , n . பருத்திப் பண்ணை அதிபர் தொகுதி ; 

பருத்தித் தொழிலதிபர் தொகுதி . 
cott on - plant , 11. பருத்திச்செடி , பஞ்சுதரும் செடியினத்தின் 


cott on - tree, n . அமெரிக்க மரவகை , முள் இலவம் . 
cott on - waste, 11. பஞ்சாலைகளிலிருந்து வெளியே தள்ளப் 
படும் கழிவுப்பஞ்சு ; இயந்திரங்களைத் துடைக்க உதவும் 
கழிவுப்பஞ்சு . 
cott on - weed , n . பஞ்சுபோன்ற கடலோரக் களைச்செடி வகை . 
cott on - wood , n . மெல்லிய வளையத்தக்க கிளைகளுள்ள 

அமெரிக்க மரவகை . 
cott on - wool , 1. பதம் செய்யப்பட்டாத பஞ்சு . 
cott on - worm , n . அமெரிக்கப் பருத்திச் செடிகளை அழிக்கும் 

கம்பளிப்புழு வகை . 
cott ony , a . பஞ்சுபோன்ற ; மென்மையான ; பஞ்சியலான . 
cot - town , 11. குடிசைத் தொகுதி . 
Cott us , 11. பெரிய தட்டையான தலையினைக் கொண்ட சிறு 

ஆற்று மீன் இனம் . 
cot yle , 11. பண்டைய கிரேக்க குவளை , குடி கிண்ணம் ; 
( வில . ) கிண்ணம்போன்ற பள்ளம் அல்லது குழி ; pl . 

cot ylae , cot yles . 
cotyled on , n . ( தாவ . ) விதை இலை ; விதையிலுள்ள இலைப் 
பருப்பு ; கதுப்பு ; ( வில . ) அசைபோடும் விலங்கினங்களின் 
நஞ்சுக் கொடியிலுள்ள மெல்லிய மயிர்க்கொத்துப் போன்ற 
அமைப்பு : 
cotyle donary , cotyled onous, a . ( தாவ . ) விதை இலை 

சார்ந்த ; கதுப்புச் சார்ந்த . 
cotyl iform , a . ( தாவ . ) உயர்ந்த விளிம்புடைய கிண்ணம் 

போன்ற . 
cot yloid , a , கிண்ணம்போன்ற . 
couch , n . துயிலிடம் , படுக்கை , பாயல் , சேக்கை , மஞ்சம் ; 
ஓய்விருக்கை , சாய்வுக்கட்டில் ; காட்டு விலங்கின் தூறு , 
குகை , அடுக்கு ; பரப்புவதற்குரிய இடம் , தளம் ; 1. கிடத்து , 
படுக்கவை ; பக்கத்துக்குப் பக்கமாகக் கிடக்க விடு , அருகில் 
வை ; கீழிடு ; தாழ்த்திப்பிடி , ஏந்து ; பதுங்கு , கூனிக்குறுகு ; 
ஒளிந்திரு , பதியம்போடு ; பரப்பு , நிரப்பு ; முளை யூறவைத்துப் 
பரப்பு ; உட்பொருள் பொதிய வை ; கண்படலமகற்று ; 
படலமகற்றக் கண்ணைப் பக்குவமாக்கு ; ( தொ . ) couch a 
spear , கவசத்தருகே ஈட்டியை ஏந்தலாகப் பிடித்திரு . 
couch ant , a . படுத்துள்ள , படுக்கையான ; ( கட் . ) விலங்குகள் 

வகையில் தலை தூக்கிப்படுத்துள்ள . 
Cou eism , 1. எமிலி குவே ( Emile Coue , 1862-1926 ) என் 
பவரால் மேற்கொள்ளப்பட்ட மருத்துவ முறை , நோயாளி 
தன் உள்ளார்வ எண்ண அலை எழுப்பும்படி செய்வதன் மூலமே 
நோய் நீக்க நாடும் முறை . 
coug ar , cou guar , 11. பெரிய பூனையின அமெரிக்கக் கொடு 

விலங்கு வகை . 
cough , 1. இருமல் ; இருமல் நோய் : இருமலொலி ; 3. இருமு ; 

( தொ . ) cough down , இருமிப் பேச்சை அடக்கு . 
cough - drop , cough - loz enge , n . இருமல் தணிக்கும் 

இனிப்பு மாத்திரை . 
could , v . can என்பதன் இறந்தகால வடிவம் . 
couleur de rose , ( பிர. ) n . ரோசா நிறம் ; 

a . ரோசா 
நிறமான . 
coulisse , 21. நாடக அரங்கின் திரைத்தட்டி சறுக்கிச் செல்வதற் 

குரிய பள்ள வரை வாய்ந்த மரக்கட்டு . 
coulisse s , n . pl . நாடக அரங்கப் பக்கச் சிறகம் ; இரு சிறகங் 
களின் இடைவெளி . 


வகை . 


cott on - press , n . பருத்தியைச் சிப்பமாக அழுத்திக் கட்டும் 
இயந்திரம் . 

31 


242 
couloir 

counterblow 
couloir , ( பிர . ) n . செங்குத்தான மலைவிடர் , அருவியால் count - down , 11. இறங்குமுகக் கணிப்பு ; குறித்த நேரச்செயல் 
தோண்டப்பட்ட மலைப்பள்ளம் . 

நடைமுறையில் செயல் நேரம் இன்மை எண் ( 0 ) ஆக வரவரக் 

குறையும்படி இடைநேரமமைத்தல் . 
coulomb , 11. ஒரு நொடியில் ஒரு மின்னலகால் ஈர்க்கப்படும் 
மின் ஆற்றலலகு . 

count ed , a . கணக்கிடப்பட்ட ; மதிப்பிடப் பெற்ற ; கணிக் 

கப்பட்ட . 
coul ter , n . ஏர்க்கொழுவின் முன் அமைக்கப்பட்டுள்ள வெட் 
டிரும்புத் தகடு . 

count enance , n . முகம் ; முகத்தோற்றம் ; முகபாவம் ; முக 

அமைதி ; விருப்பு வெறுப்புக் குறிப்பு நிலை ; உவப்புவர்ப்புத் 
coum arin , 11 . செடிகொடி வகைகளிலிருந்து கிடைக்கும் 

தோற்றம் ; இசைவுக் குறிப்பு ; ஒப்புதல் குறிப்பு ; U. ஆதரவு 
படிக உருவ மணப்பொருள் வகை . 

காட்டு , உடன்பாடு தெரிவி ; ( தொ . ) change countenance , 
coun cil, 11 , மன்றம் ; ஆய்வராய்வுக் கழகம் ; அறிவுரைக் 

முகத்தோற்றத்தை மாற்று ; in countenance , நாணமற்ற , 
குழாம் ; ஆட்சிமுறைப் பேரவை ; சட்ட மன்றம் ; மன்ற 

வெட்கப்படாத ; keep in countenance , அமைதி குலையாதிரு ; 
உறுப்பினர் குழு ; நகரவை ; மாவட்ட ஆட்சி மன்றம் ; 

keep one s countenance, முக அமைதி காத்துக்கொள் ; சிரிப் 
திருச்சபைக் கொள்கை நடைமுறை வகுப்புப் பேரவை ; சமயச் படக்கிக்கொள் ; out of countenance , ஆர்வங்கெடும்படிச் 
சீரமைப்புக் குழு ; பல்கலைக் கழக ஆட்சிக்குழு ; சங்க ஒழுங்கு செய்யப்பட்ட ; புண்பட்ட ; put out of countenance , புண் 
முறைக்குழு ; ( தொ . ) Council of Europe , ஐரோப்பா 

படச் செய் . 
மாமன்றக் கருமுதலாகக் கருதப்பட்ட 1949 - இல் கூடிய 

coun ter 1 , n. எண்ணுபவர் ; கணக்கிடுபவர் ; கணக்கிடும் 
ஐரோப்பிய நாடுகள் மன்றம் ; Council of States , இந்திய 

பொறி ; எண்குரு, எண்காட்டி ; குறிவில்லை , நாணயக் 
அரசியல் மேல்மன்றம் ; Council of War , படைத்துறைப் 

கணக்கீட்டுக்குப் பயன்படும் நாணயப் போலிவட்டு ; பொரு 
போர் ஆய்வுக் கூட்டம் ; general council , திருச்சபைப் 

ளக வினைமுகப்பு ; பணம் எண்ணிக் கொடுக்கல் வாங்கல் 
பொதுக்கூட்டம் ; in council, மன்றக்கூட்டத்தில் ; கலக் 

செய்யப்படும் மேடை ; வாணிகக்களத் தொழிலிட முகப்பு . 
தாராய்ந்து ; legislative council , சட்டசபை , மாநிலத் 

பொருள் கொடுக்கல் வாங்கல் மேடை ; ( வர . ) முற்காலச் 
தலைவருக்கு உதவியாகச் சட்டமியற்றும் குழு . 

சிறைக்கூட வகையின் பெயர் ; ( தொ . ) under the counter , 
coun cil - board , n . மன்ற மேடை ; மன்ற உறுப்பினர் சூழ வாடிக்கைக்காரர்களின் பார்வையினின்று மறைந்த நிலையில் . 
அமர்வதற்குரிய நடு மேசை 

coun ter , n . குதிரையின் தோளுக்கும் கழுத்தடிக்கும் 
coun cil - cham ber , 11. ஆய்வு மன்றக் கூடம் , அவைக்களம் . இடைப்பட்ட மார்புப் பகுதி . 
coun cil.house , 1. மன்ற மாளிகை , 

மன்ற மாளிகை , அவைக்கட்டிடம் ; coun ter , 11. ( கப் . ) நீர்வரைக்கு மேற்பட்ட பின்பக்கத்தின் 
நகராண்மைக் கழகம் கட்டிய வீடு . 

உள்வாங்கிய பகுதி , 
coun cillor , 1. மன்ற உறுப்பினர் . 

coun ter , 1 . வாட்போரில் கை சுற்றாமல் வாள் சுற்றித் 
coun cilman , 1. நகராட்சிக் கழக உறுப்பினர் . 

தாக்குதல் , சுழற்றுத்தாக்கு . 

coun ter * , 1. மிதியடி அல்லது புதைமிதியில் குதிகால் 
coun cil -school , 1. நகராட்சிக் கழகம் அல்லது மாவட்ட 

சூழ்ந்த பின்பகுதி . 
ஆட்சிக் கழகத்தாரால் நடத்தப்படும் பள்ளி . 

coun ter ,, n . பனிச்சறுக்காட்டத்தில் உள் வளை வியக்க 
coun sel , 11. கலந்தாய்வு ; கலந்து பேசுதல் ; அறிவுரை , 

மாறிப் புறவளைவாகத் திரும்பு முறை . 
கருத்துரை ; கட்டளை ; திட்டம் ; நோக்கம் ; தனி மறைவான 
செய்தி ; வழக்குரைஞர் ; வழக்குரைஞர் குழு ; 3. அறிவுரை 

coun ter7, 1. எதிரிடையானது , மாறானது ; ( இசை . ) பண் 

ணுக்கு முரணிசைவான குரற்பகுதி ; a . எதிரான , மாறான , 
கூறு ; பரிந்துரை நல்கு ; எச்சரிக்கை செய் ; ( தொ . ) 
counsel of perfection , முழுநிறைவுப்பண்பு பெறுவதற்கான 

முரணான ; V. எதிர் ; மறுதலி ; எதிராயிரு ; முரணு ; சதுரங் 
அறிவுரைக் கட்டளை ; keep counsel , மறை காப்பாற்று , 

கத்தில் எதிர்த்தரப்பு எதிர்ப்புக்கு ஆளாகு ; குத்துச்சண்டை 

யில் எதிர்த்தாக்குதலைத் தடுத்த வண்ணம் எதிர்த்துத் தாக்கு ; 
இரகசியம் பேணு ; King s Counsel , Queen s Counsel , 
அரச் ஆணையால் நியமிக்கப்பட்ட நன்மதிப்பு வழக்குரைஞர் . 

ads . எதிர்வழியாக , எதிர்ப்பக்கமாக , எதிர்த் திசையில் ; 

எதிர்த்து . 
coun sellable, a . அறிவுரை பகர் தற்குரிய ; ஆலோசனைக்குரிய . 

counteract , . எதிரிடையாகச் செய் , மாறு செய் ; எதிர்த் 
coun sellor , 1. அறிவுரை கூறுபவர் ; வழக்குரைஞர் . 

துத் தடைசெய் ; தோல்வியடையச் செய் ; சமப்படுத்து ; 
count , 11. ( வர . ) ரோமாபுரிப் பேரரசின் உயர் பணியாளர் ; 

மட்டுப்படுத்து , முனைப்பழி . 
கோமான் , உயர் குடிமகன் , பெருமகன் . 

counterac tive, 11. எதிரிடையாகச் செய்வது ; மாறு செய் 
count ?, 11 . 

பவர் ; தடை செய்பவர் ; a . எதிரிடையாகச் செய்யும் இயல் 
கணக்கீடு , கணிப்பு ; தொகைப்படுத்துதல் ; 
எண்ணிக்கை ; எண்ணிய எண் ; நூலிழைத் தரக் குறிப்பெண் ; 

புடைய ; மாறு செய்யும் குணமுடைய . 
குத்துச்சண்டையில் விழுந்தவன் எழுந்து போர் தொடர்வ 

counter - a gent , n . எதிரிடையாகச் செய்யும் ஆற்றலுடைய 
தற்கு வரையளவான நொடி நேர எண்ணிக்கை ; மதிப்பு ; 

பொருள் ; எதிரிடையாக்குபவர். 
சலுகையளவு ; குற்றச்சாட்டின் குற்றக்கணிப்புக் கூறு ; coun ter - approach , n . முற்றுகை இடுபவர்களைத் தடை 
வரையளவில்லாமை முன்னிட்ட மன்ற ஒத்திவைப்பு ; 3 . செய்வதற்காக அரண்காப்பாளர்கள் அரணின் வெளிப் 
எண்ணு ; 

எண்ணப்படு ; கணக்கிடு ; மொத்தம் கணி ; புறத்தில் அமைக்கும் கட்டுமானம் . 
வரிசை முறையில் எண் அடுக்கிக் கூறு ; கணக்கில் எடுத்துக் coun ter - attack , n . எதிர்த்தாக்குதல் ; 3. தாக்குதலை எதிர்த் 
கொள் ; கவனத்துக்குக் கொண்டுவா ; முக்கியமுடையதெனக் துத் தாக்கு , புறம் போந்து தாக்கு . 
கருது ; கருது ; மதிப்பிடு ; குறிப்பிடு ; குறிப்பிட்ட செய்தியின் coun ter - attrac tion , n . எதிர்க்கவர்ச்சி , போட்டியான 
விளைவாகக் குறிப்பிடு ; ( தொ . ) count out , கூட்டத்திற்கு கவர்ச்சிக் கூறு . 
வேண்டிய குறைந்த அளவு உறுப்பினர் இல்லை என்று குறிப் 

coun terbal ance, n . சரிசம எதிர் எடை ; சரிசம எதிர் 
பிட்டுக் கூட்டத்தைக் கலை ; சிறுவர் விளையாட்டில் பாட்டைத் 

ஆற்றல் ; ப . சரிசம எதிர் எடைடயிடு ; சரிசம வலிமை காட்டு ; 
திரும்பத் திரும்பச் சொல்லி எண்ணிக்கைப்படி ஒவ்வொரு 
வராக ஆட்டத்திலிருந்து அகற்று ; குத்துச் சண்டையில் 

ஒத்த எதிர்ச்செல்வாக்கு நிறுவு ; சரி ஈடு செய் . 
வினாடிகளைக் கணக்கிட்டுத் தோல்வியை முடிவுசெய் ; out 

coun ter - base , 11. = contrabass . 
for the count , உணர்விழந்து மயக்கமடைந்துள்ள , மிகக் coun ter - batt ery, n . ( படை . ) எதிர்த்தாக்குப் பீரங்கி 
களைப்படைந்துள்ள . 

வரிசை . 
count able , a . கணக்கிடத்தக்க ; எண்ணவேண்டிய ; 

coun terblast , 1. எதிர் முழக்கம் ; எதிர்ப் பழிப்பு . 
எண்ணப்பட்ட ; பொறுப்புள்ள ; காரணமாகத்தக்க . 

coun terblow , 11 , எதிரடி , எதிர்த்தாக்கு அதிர்ச்சி . 


243 


counterbond 


counter - pressure 


coun terbond , n . பிணைமுறி இழப்பீட்டு உத்தரவாதச் சீட்டு . 
coun ter - brace , 1. ( கப் . ) முன்பாய்மர உச்சிப் பற்றிறுக்கி ; 

U. ( கப் . ) எதிரெதிராக இறுக்கிக் கட்டு . 
coun terbuff , 11. தடைத்தாக்குதல் , இயக்கத்தை நிறுத்தவல்ல 
தாக்குதல் ; எதிர்த்தாக்கு தல் , இயக்கத்தைப் பின்னிடைய 
வைக்கும் தாக்குதல் ; எதிரடி ; எதிர்த்தாக்கதிர்ச்சி , தோல்வி ; 
ப . எதிர்த்தாக்கு செய் ; தடை செய் . 
coun ter - ceiling , 11. மேல்தள அடுக்குகளுக்கிடையில் வைக் 

கப்படும் உலர் பொருள் . 
counterchange , 0 . பரிமாற்றம் செய் , தலைமாற்று ; 

குறுக்குக்கட்டமிடு ; இடமாற்று ; கூறுமாற்று . 
coun ter - changed , a . பரிமாற்றம் செய்யப்பட்ட ; குறுக் 
குக் கட்டமிடப்பட்ட ; வண்ணங்கள் மாற்றப்பட்ட ; நிறம் 
ஒன்றுக்கு ஒன்றாக மாற்றப்பட்ட . 
coun tercharge , n . எதிர்க் குற்றச்சாட்டு . 
coun tercharm , n . எதிர் மாயம் , எதிர்ச் சூனியம் , கவர்ச்சி 
மாற்று ; V. எதிர்மாயம் செய் ; மாயம் கெடு , எதிர்க் கவர்ச்சி 
செய் ; கவர்ச்சி முறி . 
coun tercheck , n . தடையெதிர்ப்பு ,, தடுப்பு , எதிரீடு ; 

இடையூறு , தடங்கல் ; கண்டனம் , அதட்டல் ; 3. இடையூறு 
களால் தடைசெய் ; திட்டு ; கண்டி , அதட்டு . 
coun ter - claim , n . எதிர் உரிமைக் கோரிக்கை , எதிர்வழக்கீடு . 
counter - clock wise , a . இடஞ்சுழித்த ; adu . இடஞ்சுழி 


யாக . 


coun ter - curr ent , 11. எதிர் நீரோட்டம் ; எதிரொழுக்கு ; 

எதிர்ப்பாய்ச்சல் . 
coun ter - drain , n . பக்க வடிகால் , கால்வாயின் அருகாக 
அதன் ஊறல் கசிவு நீரை அப்புறப்படுத்தும் வடிநீர் வாய்க் 
கால் . 
coun terdraw , V. நெய்மத்தாள்மீது உருவரைப்படியெடு . 
coun ter - es pionage , n . எதிர் வேவு , எதிர் ஒற்று , எதிரி 

களின் ஒற்றர் அமைப்பினை வேவு பார்த்தல் . 
coun ter - ev idence , n . எதிர்ச்சான்று , சாட்சிக்கு எதிரான 

சாட்சி . 
coun ter - feisance , n . போலிச் செயல் ; கள்ளத்தனம் ; 

ஏமாற்றும் தொழில் ; பொய்க் கையெழுத்திடுதல் . 
coun terfeit , n . போலியானவர் ; எத்தர் , மோசடிக்காரர் ; 
போலியானது ; போலி நடிப்பு ; கள்ளச்சரக்கு ; போலி ஏடு ; 
போலி நாணயம் ; a . திருட்டுத்தனமாகப் பார்த்துப் பின் 
பற்றப்பட்ட ; போலியான , மோசடியான , கள்ளத்தனமான ; 
ப . கள்ளத்தனமாகப் பார்த்துப் பின் பற்று ; உரிமையின்றி 
மேற்கொள் ; பொய்புனை ; மோசடி செய் ; போலி நடிப்பு 
நடி ; மிகவும் உரு ஒத்திரு . 
coun terfeiter , n . போலி நடிப்புக்காரர் ; பொய்க் 

யெழுத்திடுபவர் . 
coun terfeitly , adv . போலியாக ; கள்ளத்தனமாக . 
counter - fleu ry , counter - flo ry , counter - flow ered , 
a . 

மலர்கள் எதிர்நிலையான தன்மையில் வைக்கப்பட்ட . 
coun terfoil , n . அடிச்சீட்டு , எதிரிடைப்படி , காசோலை - 
அஞ்சல் - ஆணை நுழைவுச்சீட்டு முதலியவற்றின் கையிருப்புச் 
சரிநேர்படி . 
coun ter - force, n . எதிராற்றல் , எதிர்க்கும் ஆற்றல் . 
coun terfort , n . அணைசுவர் , உதை மதில் ; மோட்டு உதை 

தாங்கி . 
coun ter -gauge , n . தச்சரின் அளவை நெகிழ்வுடைய நுண் 

அளவைக் கருவி வகை . 
coun ter - guard , 11. இணை மதிலுடைய பாதுகாப்பரண் . 
coun ter - in fluence , n . எதிரிடையான செல்வாக்கு . 
counter - i rritant , n . உடலெரிவுமூலம் நோய்த்தீர்வு நாடும் 
மருந்து வகை . 


coun ter - jumper , coun ter - skipp er , 11 , கடைக்காரனைக் 

குறிக்கும் வெறுப்பான சொற்கள் . 
coun terlight , n . வண்ணம் வகையில் எதிரொளி , பொருளின் 

மீது செல்லும் ஒளியின் அமைவு குலைக்கும் பிறிதோர் ஒளி . 
countermand , 1. எதிர்க்கட்டளை ; மாற்று உத்தரவு ; 

3. எதிர்க்கட்டளை இடு ; உத்தரவை மாற்று . 
coun termarch , n . படையணி எதிர்ச் செலவு , அணி திருப் 
பம் ; படைத்துறைப் பயிற்சிமுறையில் அணிமாறாத் திசைத் 
திருப்பம் ; 3. அணிவகுத்துப் பின் திரும்பிச் செல் , அணி 
திரும்பு . 
coun termark , n . கூட்டுச் சிப்பத்தில் தனிக்குறிகளுக்கு 
மேற்பட்ட குழுவின் 

குழுவின் சிறப்புப்பொறிப்பு ; மேலும் பாது 
காப்பை உறுதி செய்வதற்குரிய மேற்பொறிப்பு ; ஆக்கு 
வோர்க் குறியீட்டுக்குப் புறம்பான தரச் சான்றுக்குறி ; 
குதிரை வயதை மறைக்கப் பற்களில் இடப்படும் பள்ளக் 
குறி . 
coun termine , 11. எதிர்ச் சுரங்கம் , முற்றுகையாளர்களின் 
சுரங்கத்தைத் தடுத்தழிப்பதற்காகச் செய்யப்படும் சுரங்கம் ; 
எதிர்ச் சதி , எதிர்ச் செயல் வகை ; U. எதிராகச் சுரங்கம் 
அமை ; எதிர்ச்சுரங்கம் அமைத்து எதிர்த்து நில் ; எதிர்ச் 
சூழ்ச்சிச் செயலால் தடு . 
coun ter -mo tion , n . எதிர் இயக்கம் , எதிர்ப் போக்கு , 

எதிர்ச்செயல் . 
coun ter - move , n . எதிர்ச் செயல்முறை , எதிர்ப்புத் திட்டம் . 
coun ter - move ment , 11. எதிரிடை இயக்கம் . 
coun termure , n . பின்னணிக் காப்பரண் மதில் , மதிலை 
வலுப்படுத்தப் பின் எழுப்பப்படும் மதில் ; முற்றுகையாளர் 
எதிர் மதிலரண் . 
coun ter - mure 2 , 3. பின்னணி மதிலெழுப்பிப் பாதுகாப்புச் 

செய் . 
coun ter - offen sive , n . எதிர்த்து மேற்சென்று தாக்குதல் ; 

எதிர்த்து அரண்புறம் சென்று தாக்குதல் . 
coun ter - o pening, n . எதிர்ப்புறத்தில் அமைந்த புழை 

வாயில் ; வேறு இடத்திலுள்ள வாய்வழி . 
coun ter -pace , n . எதிர்ப்பக்கப் போக்கின் ஒருபடி , எதிரான 

செயல் , எதிர் நடவடிக்கை . 
coun ter - paled , a . ( கட் . ) குலமரபுக் கேடயத்தின் இரு 
பகுதிகளும் வண்ணம் மாறுபட்டு ஒன்றில் நிமிர்வரையும் 

மற்றொன்றில் நேர்வரைக் கோடுகளும் நிரம்பிய . 
coun terpane , 1. படுக்கை விரிப்பு . 
coun ter -parole , 11. துணையடையாள வாசகம் , போர் 
நிலவரத்திடையே பகை பிரித்தறிய உதவும் அடையாள 
மொழியுடன் பயன்படுத்தப்படும் துணைமொழி . 
coun terpart , 11. எதிரிணை , சரி எதிர்ப்பகுதி ; சரி நிரப்புக் 
கூறு ; குறை ஈடு செய்யும் கூட்டாளி ; மறுபடிவம் , சரிநேர் 
படிவம் ; சரிநேர் அலுவர் . 
coun ter - pass ant , a . ( கட் . ) எதிர்ப்புறமாக ஒருவரை 

யொருவர் கடந்து செல்கிற . 
coun terplea , 11. வழக்கில் எதிர்வாதம் ; எதிர்க்குறையீடு ; 

வேண்டுகோளுக்கு மறு வேண்டுகோள் . 
counterplead , ப . எதிர்மாறாக வழக்காடு . 
coun terplot , n . எதிர்ச் சதி , எதிர்ச் சூழ்ச்சி ; V. சூழ்ச்சி 

அழிக்க எதிர்ச் சூழ்ச்சி செய் ; எதிர்ச் சூழ்ச்சி செய் தழி . 
coun terpoint , 11 . ( இசை . ) பண்ணிசைவுத்திறம் : உடன் 

துணைப்பண் திறம் ; விதிமுறையான பண்மிசைப் பண் . 
coun terpoise , 11 . சமன்படுத்தும் எதிர் 

சரி 
எதிராற்றல் ; சரி சமநிலை , சரி ஒப்புநிலை ; ப . சரி எதிர் 
எடையிடு ; சரிசம ஆற்றலுடன் எதிர்ப்புச் செய் ; சமநிறை 
யாக்கு ; குறைபாடு 

செய் ; சரி ஒப்பு நிலைக்குக் 
கொண்டுவா. 
coun ter - poison , n . நச்சுமாற்று , நஞ்சு முறிவு . 
coun ter -pressure , n . எதிர் அழுத்தம் . 


கை 


எடை , 


244 
counter - proof 

couple 
coun ter - proof , 11. புதிதாக அச்சிட்ட படியின் தலைகீழான நாட்டுப்புறமான ; நயநாகரிகமற்ற ; திருந்தாத ; ( தொ . ) 
எதிரழுத்தப்படி . 

country gentleman , நாட்டுப்புறப்பண்ணையில் வாழும் பெரு 

நிலக்கிழார் ; go to the country , பொதுத்தேர் தல் மூலம் 
Coun ter - Reforma tion , 11. ( வர . ) எதிர்ச் சீர் திருத்த 

வாக்காளரிடம் ஆதரவு நாடு . 
இயக்கம் , புராடஸ்டண்டு சமயத்தின் ( Protestantism ) 
சீர்திருத்தப்புரட்சிக் கெதிராகக் கத்தோலிக்க சமயத்துக்குள் coun try - box , n . சிறு நாட்டுப்புற வீடு , குடில் . 
எழுந்த சீர்திருத்த இயக்கம் . 

coun try cousin , n . நாகரிகம் பழகாத நாட்டுப்புற உறவினர் , 
coun ter -revolu tion , 11. புரட்சிக்கு எதிரான மறுபுரட்சி , நகரப் பழக்கவழக்கங்கள் தெரியாத நாட்டுப்புறவாசி . 
முதல் புரட்சியின் விளைவுகளுக்கு எதிராகச் செயல்படும் coun try - dance , n . நாட்டுப்புற நடனம் ; இரு வரிசைகளில் 
அடுத்த புரட்சி . 

வரையறையில்லாது இருவரிருவராகச் சேர்ந்து ஆடத்தக்க 

ஆடல் . 
coun ter - roll , 11. எதிர்ப் பதிவேடு , மேல்வழக்குப் பொது 
ஆய்வுப் பத்திரப் பதிவுகளைத் தணிக்கை செய்ய உதவும் coun tryied , a . நாட்டுப்புறஞ் சார்ந்த ; நாட்டுபுறத் தோற்ற 
எதிர்க் காப்பேடு . 

முடைய ; நாட்டுப்புறப் பழக்கவழக்கமுள்ள . 
coun ter - round , 11. சுற்றிப் பார்வையிடும் கண்காணிப்பாளர் coun try -folk , n . pl . நாட்டுப்புற மக்கள் ; ஒரு நாட்டு மக்கள் . 
குழு . 

coun try - house , coun try -seat, n . உயர்குடியாளரின் 
coun ter - sa lient , a . ( கட் . ) எதிர்த்திசைகளில் கோணம நாட்டுப்புற மாளிகை . 
போன்று முனைப்பாகவுள்ள . 

coun tryman , 1. நாட்டுப்புறவாசி ; உழவன் ; உடனொத்த 
coan terscarp , 1. முற்றுகையாளர் பக்கமுள்ள அகழியின் நாட்டவர் , ஒரே நாட்டில் உடனொத்து வாழ்பவர் : 
புறக்கரை . 

country party , n . ( வர . ) அரசர் அவைக்குழுவுக்கு எதிரான 
count er - secur ity , n . மறுபிணை , பிணை ஆளாக உள்ள கட்சி . 
வருக்குக் கொடுக்கப்பட்ட பிணை . 

coun tryside , 11. நாட்டுப்புறம் , நாட்டுப்புறச் சூழிடம் . 
coun ter - sense , n . திரிபொருள் , உண்மைப் பொருளுக்கு 

country town , n . நாட்டுப்புற மாவட்டத்திலுள்ள சிறு நகரம் . 
எதிராக உள்ள விளக்கப் பொருள் . 

countrywide , a . நாடெங்கும் பரவிய , தேசமளாவிய . 
coun tershaft , 11. இயந்திரசாலையில் தலைமையான சுழல் 

coun try - woman , n . நாட்டுப்புற மகள் ; உடனொத்த நாட் 
• அச்சினால் ஓட்டப்படும் இடைச்சுழல் அச்சு . 

டைச் சாாந்தவள் . 
coun tersign , 11. காவலாளர்களுக்கு நுழைவு அனுமதிப்பதற் 

count ship , 11. கோமகனின் படி நிலை ; கோமகனின் ஆட்சி 
காகக் கொடுக்கப்படும் அடையாளச் சொல் ; ஆள் அடையாளம் 

வட்டாரம் . 
காட்டும் குறி ; 3. கையொப்பமிட்ட ஆவணத்தில் மேற் 

count - wheel , n . மணியாழி , மணிப்பொறி , மணியடிப் 
கையொப்பமிடு ; உறுதி செய் , உறுதிக் கையொப்பமிடு . 

பதைக் கட்டுப்படுத்தியாளும் சூழ் பல்லுடைய சக்கரப்பொறி . 
coun ter - sig nal , n . பதில் சைகை . 
coun ter - sig nature, 11. மேற் கையொப்பம் , எழுத்திற்கு 

coun ty , n . பிரிட்டனின் மாவட்டம் ; பிரிட்டிஷ் பொதுவரசு 

நாட்டின் கோட்டம் ; நாட்டின் உட்பட்ட அரசியல் பெரும் 
உறுதியளிக்கும் முறையில் இடப்படும் கையொப்பம் . 

பிரிவெல்லை ; a . மாநிலப் பகுதிச் சார்ந்த ; பெருமகனின் 
coun tersink , . திருகாணித்தலைப்புப் பதியும்படி துளையின் 

குடும்பத்தைச் சார்ந்த ; ( தொ . ) county council , மாவட்ட 
விளிம்பினைச் சுற்றிச் சரிவாகப் பள்ளம் செய் . 

மன்றம் ; county court , மாவட்ட உயர் நீதி மன்றம் ; 
coun ter - stand , 11. எதிர்ப்பு ; தடை . 

county cricket , மாவட்டப் போட்டி மரப்பந்தாட்டம் ; 
coun ter - state ment , 11. எதிர் அறிக்கை , பதில் அறிவிப்பு . county family , நாட்டுப்புறத்தில் சொத்தும் மாளிகையு 
coun ter -tall y , 11. எதிர்கணிப்புக் குறி , கணிப்புக்குறி சரி 

முடைய உயர்குடியினர் : county school , மாவட்ட மன்ற 
பார்க்க உதவும் மறு குறி . 

ஆட்சியிலுள்ள பள்ளிக்கூடம் ; county town , கோட்டத் 
counter -ten or , 11. ( இசை . ) ஆணின் உச்சக்குரல் . 

தலைநகர் ; வரலாற்றுச் சிறப்புடைய கோட்ட முதல் நகர் . 
coun ter - time , 11. தடை ; எதிர்ப்பு ; குதிரை தனக்குச் சொல் 

coup , 11. வலங்கொண்ட வீச்சு , வல்லடி ; வெற்றிகரமான 
லிக் கொடுத்தது போல் அடிபோடாமல் எதிர்த்து நிற்றல் . 

முயற்சி ; மேடைக்கோற் பந்தாட்டத்தில் பையில் பந்தின் 

வெற்றிகரமான நேரடி வீழ்ச்சி ; ( தொ . ) coup de grace , 
coun terturn , 11. நாடகத்தில் எதிர்பாராத் திருப்பம் . 

இறுதி வீச்சு , முடிவாக்கும் செயல் ; coup de main , எதிர் 
countervail , V. எதிரீடு செய்ய உதவு ; சரிசம வலுவுடன் 

பாராக் கடுந்தாக்குதல் ; coup d etat , சட்டமீறிய வலிந்த 
எதிர்ச் செயலாற்று ; சரிசம மதிப்புடையதாயிரு . 

அரசியல் மாறுபாடு , திடீர் அரசியல் புரட்சி ; coup de theatre , 
coun ter - view , n . எதிரிடை நோக்கு ; எதிரெதிர் நோக்கும் நாடகத்தில் திடீர் உணர்ச்சி நடிப்பு ; coup d oeil , விரிவான 
நிலை அமைதி ; எதிரீடு , மாறுபாடு , 

நோக்கு , விரைந்த சுற்றுப்பார்வை பலவற்றை உட்கொண் 
counter - vote , U. எதிராக மொழிச்சீட்டு இடு , எதிர் வாக்களி . டுள்ள கணநேரப் பார்வை . 
counter - weigh , . எதிராக நிறு ; சம நிறையிடு , சரியீடு செய் . coup e , n . வலவனல்லாது உள்ளே இருவருக்கு இடமுள்ள 
coun terweight, 11. எதிரிடையான எடை , சரி எதிரெடை . 

நாலு சக்கர வண்டி : ஒரே பக்க இருக்கையுள்ள புகையூர்தி 
coun ter - wheel , V. எதிர்த்திசையில் சுழலு , நேரெதிர்த் 

யின் இறுதி அரைப்பெட்டி வண்டி ; பிரஞ்சு அஞ்சல் வண்டி 
திசை திரும்பு . 

யின் முன் பகுதி ; இருவர்க்கு இருக்கையுடைய உந்து கலம் ; 
coun terwork , 11. எதிர்ப் பணி ; எதிரிக்கு எதிரிடையான 

a . ( கட் . ) விலங்கு வகையில் தலைநேர் வேறுபட்ட ; கைகால் 

நேர் துணிக்கப்பெற்ற . 
கட்டுமானம் ; 3. மாறு செய் , எதிர்ச் செயல் செய் ; எதிர்த்தழி . 
coun tess , 11. கோமாட்டி , கோமகள் , உயர்குடிப் பெருமாட்டி ; 

couped , a . = coupe . 
உச்சஉயர்குடிமகனின் மனைவி . 

cou ple , 11. இருவர் , துணைவர் ; இரண்டு ; துணையிணை , 
coun ting - house, coun ting -room , n . வணிகரின் அலுவ 

சோடி ; மணத்துணைவர் , தம்பதிகள் ; ஆடல் துணைவர் ; 
லறை ; வணிகக் கணக்கு மனை . 

ஒரு வாரில் கட்டப்பட்ட வேட்டை நாய் இணை ; 

மோட்டின் 

இணைவிட்டம் ; இரண்டின் இணைப்பு; ( இய . ) ஒரே பொருளில் 
count less , a . எண்ண முடியாத , எண்ணற்ற , மிக மிகப் பல. எதிரெதிராய் இயங்கும் இரண்டு ஆற்றல்களின் இணைவு ; 
coun try , 11. நாடு ; நாட்டரசு ; நிலப்பகுதி ; நாட்டுப்புறம் ; 3. இரண்டு ஒன்றாய் இணை : சோடியாக்கு ; மணவினையால் 
பிறந்த நாடு ; தாயகம் ; குடியுரிமை நாடு ; வேட்டை நாய்த் இணை ; வேட்டை நாய்களை இணைத்துக் கட்டு ; ஊர்திப் 
தொகுதியின் வேட்டை எல்லை வட்டம் ; கனிப்பொருட் பெட்டிகளைத் தொகுத்திணை ; இரு கருத்துக்களை ஒருங்கு 
படுகையைச் சூழ்ந்துள்ள பாறை ; a . நாட்டைச் சார்ந்த ; தொடர்புபடுத்து , கருத்துடன் கருத்து இணை . 


245 


court - plaster 


. 


couplement 
coup lement , 11. இணைப்பு ; இரட்டை ; இணை . 
coup ler , n . இணைப்பவர் ; இணைக்கும் பொருள் ; ஒன்றுக் 

கொன்று இணைந்தியக்கும் இசைப்பொறி அமைப்பு . 
coup let , 1. சோடி , இணை , இரட்டைகள் ; இரட்டையர் ; 

ஈரடிச் செய்யுள் , குறளடிப்பா . 
coup ling , 11. இணைத்தல் ; இயந்திரத்தில் இயக்கத் தொடர்பு 
உண்டுபண்ணும் இணைவமைவு ; புகையூர்திப் பெட்டிகளின் 

இணைப்பு. 
coup ling - box , n . 

இயந்திரச் சுழல் அச்சுக்களின் கோடி 
களை இணைக்கும் இருப்பு வளையம் ; சுழலச்சுக்களை இணைக் 

கும் இருப்புப் பெட்டி . 
coup on , 11. அடையாளச்சீட்டு , கைச்சீட்டு , சீட்டின் கைம்முறி 
எதிர் நறுக்கு ; பற்றுரிமைச் சீட்டு ; பணமோ பணியுதவியோ 
தவணையாக அல்லது நிலவர வழக்காகப் பெறும் உரிமைச் 
சான்றான சீட்டு ; சலுகைச் சீட்டு ; தனிச்சலுகை அல்லது 
உரிமை பெறுவதற்காக வாணிக விளம்பரம் முதலியவற்றி 
லிருந்து வெட்டி எடுத்துக்கொள்ளவேண்டிய துண்டு ;; 
தேர்வுத்தொகுதி வாக்காளர்களின் ஆதரவுக்காகத் தேர்தல் 
வேட்பாளருக்குக் கட்சித் தலைவர் அளிக்கும் தேர்தல் ஆதரவுச் 
சின்னச் சீட்டு . 
-cou rage , 71. வீரம் , துணிவு ; ஆண்மை ; மன உரம் ; int . வீரத் 
தோடிரு , துணிவாயிரு ; Dutch courage , குடியினால் தூண்டப் 
பட்ட போலி வீரம் ; pluck up courage , மன உ 

உறுதிப்படுத்திக் 
கொள் , துணிவு கொள் ; the courage of one s convictions , 
கொள்கை உரம் ; கொள்கை மாறாத்துணிவு ; கொள்கையைச் 

செயற்படுத்தும் வீரம் . 
• coura geous , a . வீரஞ்செறிந்த ; ஆண்மையுள்ள , அஞ்சா 

நெஞ்சுடைய . 
cou rier , n . ஓடுபவர் ; விரை தூதர் , ஓடிச்சென்று தூது 
உரைப்பவர் ; அரசியல் தூதுவர் ; பயணத்துணை ஊழியர் , 
தொலை நாடுகளில் பயண வசதிகளை முன்சென்று ஏற்பாடு 
செய்ய அனுப்பப்படும் பணியாளர் . 
-cour lan , n . சோகமான உரத்த கூக்குரலிடும் நீளலகுடைய 

நீரில் நடக்கும் அமெரிக்க வெப்பமண்டலப் பறவை வகை . 
course , 11. ஓட்டம் ; செல்வழி ; பந்தய நிலம் ; குழிப்பந்து 
விளையாட்டிடம் ; நீர்நிலையின் ஒழுக்கு ; செல்லும் திசை ; 
பயணம் ; ஓட்டப்பந்தயம் ; போக்கு , படிப்படியான முன் 
னேற்றம் ; வாழ்க்கைப்போக்கு : தொழில் நிலைப்போக்கு ; 
நடவடிக்கை , வழக்கமான நடைமுறை ; வரிசை முறை , 
தொடர் கோவை ; நீடித்த பயிற்சி ; தொடர்ந்த மருத்துவப் 
பண்டுவ முறை ; மாவட்டத் தலைக்கோயிலூழியர்களிடையே 
கடமை வரிசை மாற்று ; பருகு முறை ; உணவு முறைத் 
தொகுதி , வட்டிப்பு முறை : நடத்தை ; அடுக்கு வரிசை , 
தளவரிசை ; கப்பற்பாய்த் தொகுதி ; செலாவணி மாமாற்றுவீத 

3. பின்தொடர்ந்து செல் ; வேட்டையாடித் தொடர் ; 
துரத்திச் செல் ; ஓடு , விரைந்துசெல் , விரைந்தொழுகு ; 
குதிரையை விரைந்து ஓட்டு ; விரைந்து வேட்டைமேற் செல் ; 
( தொ . ) by course of , பொதுமுறைச் செயல்வகைப்படி ; 
in course , ஒழுங்கு முறையில் ; in due course , இயல்பான 
முறைப்படி , காலக்கிரமத்தில் ; in the course of , ஏல்வையில் , 
நிகழ்வின்போது ; matter of course , இயற்கையான நிகழ்ச்சி ; 
of course , இயல்பாக ; ஐயத்துக்கிடமின்றி . 
-cours er , 11. ஓடுபவர் ; அஞ்சல் கொண்டோடுபவர் ; தூதர் ; 

பந்தயக் குதிரை ; ( செய் . ) வாம்பரி , வேகக் குதிரை ; வேட்டை 
யாடுபவர் ; துரத்துபவர் ; வேகமாக ஓடும் பறவை வகை . 
cours es, n . pl . பெண்டிர் மா தவிடாய் . 
cours ing , n . வேட்டை நாயுடன் வேட்டையாடுதல் . 
cours ing - joint n . இரு வரிசை செங்கல்களுக்கிடையே 

யுள்ள இணைப்பு . 
court , n . வழக்கு மன்றம் ; நீதிபதிகள் குழாம் ; முறை நடுவர் 
குழு இருக்கை ; வழக்கு மன்றக் கூட்டம் ; முற்றம் ; மதில் 
சூழ்ந்த அகவெளி ; கட்டிடங்கள் சூழ்ந்த சதுக்கக் கூடம் ; 
பல்கலைக் கழகத்தில் கல்லூரிச் சதுக்கம் ; காட்சியரங்கக் 


கூடம் ; காட்சிச் சாலைப்பிரிவு ; தெருப்பக்க அகக்கூடம் ; 
நகரில் தெருப்பக்க வாயிலுடைய சுற்றுக் கட்டிடமுள்ள 
அக வளைவு ; விளையாட்டுக்கூடம் ; கரண் பந்தாட்ட ஆட்ட 
வரையறை எல்லை வெளி ; அரண்மனை ; அரசவை ; மன்ன 
வைக்குழாம் ; மன்னர் பரிவாரம் ; கொலுவிருக்கை ; மன்னர் 
திருமுன் பேட்டி , அரசவைத் திருக்காட்சி ; வணக்க இணக்க 
முறை , முகமன் முறை , நயநாகரிகப் புகழ்ச்சிமுறை ; காதல் 
ஊடாட்டம் ; I. காதல் நாடி ஊடாடு ; ஆதரவு வேண்டி 
அணுகு ; மதிப்புக்காட்டு , வணக்க இணக்கத்துடன் நடந்து 
கொள் ; நயந்துகொள் ; நாடு , தேடு ; வரவழை , நாடிப் 
பெறு ; பசப்பி வசப்படுத்த முயற்சி செய் ; ( தொ . ) court 
tennis , வரிப்பந்தாட்டத்தின் முற்கால மூலமுதல் வடிவமான 
வளைப்பந்தாட்டம் ; out of court , கவனிக்கப்படுவதற்கே 
உரிமையற்ற . 
court -bar on , n . பண்ணை ஆட்சிமுறையில் பெருமகன் 

கீழுள்ள தனியுரிமை நிலக்கிழார்களின் கூட்டம் . 
court - craft , n . அரசவைப் பண்பு ; தன்னல மறைசூழ்ச்சி 

முறை , 
court - day , 11. நீதிமன்றம் அமரும் நாள் . 
court - dress , 1. அரசவை நாட்களில் அணியும் தனிச்சிறப் 

புடைய ஆடை . 
court - dress er , n . முகப்புகழ்ச்சியாளர் . 
Courtelle , 11. செயற்கை இழை அல்லது துகிலுக்குரிய 

வாணிக உரிமைப் பெயர் . 
court eous , a . இணக்கவணக்கமான ; அடக்கமான ; அன் 

பா தரவான ; விட்டுக்கொடுக்கும் பண்புடைய ; பண்புடைய 
பழக்க வழக்கம் செறிந்த ; கடமை மனப்பாங்குடைய . 
courtesan , 1. அரசவையணங்கு ; விலைமகள் ; பரத்தை . 
court esy , n . நயநாகரிக நடை , இணக்க நயப்பண்பு , வணக்க 
வரிசை முறை ; நயநாகரிகச் செயல் ; மதிப்பு நயச் செயல் ; 
வணக்க முறை ; அன்புரிமைச் சலுகை ; ( சட் . ) இறந்த 
மனைவியின் சொத்தில் கணவனுக்குரிய ஆயுட்கால உரிமை ; 
ப . வணக்கம் செலுத்து . 
courtesy title , n . 

சட்ட உரிமையற்ற சமுதாய வழக்குப் 
பட்டம் . 
courtezan , 11. = courtesan . 
court - fool , n . அரசவைக் கோமாளி, மன்னவை விகடன் ; 

கேலிக்கூத்தன் . 
court - guide , 21. அரசவை அறிமுகம் பெற்றவர் பட்டியல் ஏடு , 

நகரப் பெருமக்களின் பெயர் - முகவரி கொண்ட தகவல் திரட்டு . 
court - hand , 1. முற்காலங்களில் ( 16-18 - ஆம் நூற்றாண்டு 
களில் ) பிரிட்டனின் வழக்கு மன்றங்களில் வழங்கிய நார் 
மனியர் ( Normans ) காலக் கையெழுத்துத் திரிபு . 
court - house , n . வழக்கு மன்ற மாளிகை . 
court ier , n . அரசவையினர் ; மன்னர் பரிவாரத்தினர் ; 

புகழ்ச்சி செய்பவர் , ப.சப்பர் . 
court ierism , n . அரசவையினர் பண்பு ; இச்சகம் பேசும் 

தன்மை 
court ing , n . காதல் புரிதல் , காதலீடுபாடு ; மணம் நாடி 

ஊடாடுதல் . 
court let, n . சிறு நீதி மன்றம் . 
court like , a . அரசவைக்குரிய ; இணக்க வணக்கமுடைய . 
court ling , 11. அரசவையைச் சார்ந்திருப்பவர் . 
court ly , a . அரசவைக்குரிய பழக்கவழக்கமுடைய , வன்மை 
வக்கணை மிக்க ; நயநாகரிகத்துடன் வீறமைதியுடைய ; இன் 

முகப்புகழ்ச்சி கூறுகிற , உரைநயமார்ந்த . 
court - mar tial , n. படைத்துறை முறைமன்றம் ; சிறப்புப் 
படை மன்றம் ; V. படைத்துறை முறைமன்றத்தைக்கொண்டு 
விசாரணைசெய் . 
court - plas ter , n . முற்கால அரசவை மகளிர் வழங்கிய 
பட்டாலான காய ஒட்டுப்பசைத் துணி . 


நிலை ; 


246 


covering 


court - roll 


co venanter , 11 . ஸ்காத்லாந்திய தேசிய ஒப்பந்தத்தில் 
( Scottish National Covenant 1638 ) - கையெழுத்திட்டவர் ; 
ஸ்காத்லாந்திய தேசிய ஒப்பந்தச் சார்பாளர் . 
cov enantor , 11. ஒப்பந்தத்தை மீறினால் தண்டனைக்கு உட் 

படுவதற்கு ஒப்புக்கொள்பவர் . 
Cov ent Gard en . n . லண்டனிலுள்ள 

காய் கறிப்பழச் 
சந்தைக்களம் . 
Cov entry , n . இங்கிலாந்தில் வாரிக்ஷயர் ( Warwickshire 

என்ற கோட்டத்திலுள்ள நகரம் ; சமுதாய விலக்கீடு ; ( தொ . ) 
Coventry blue , கவெண்ட்ரி ( Coventry ) யில் முன்னர் 
உற்பத்தி செய்யப்பட்ட நீலநிற நூல் ; send to Coventry , 
சமுதாயத் தொடர்பிலிருந்து விலக்கு , தொடர்புகொள்ள 


மறு . 


உண 


எவு 


court - roll , 11. நீதிமன்றப் பதிவுப் பட்டியல் ஏடு . 
court ship , n . காதலாடுதல் , காதலூடாட்டம் ; மண முன் 

னிட்ட காதல் வேட்டம் ; நயநாகரிக நடத்தை . 
courts - mar tial , n . court - martial GT GOT LI560T UGOT GOLD . 
court - sword , 11. அரசவை உடையோடு அணியப்படும் 

மென்னயமான வாள் வகை . 
court yard , 11. வீட்டோடு சேர்ந்த முற்றம் ; சுற்றுக்கட்டு 

வெளியிடம் . 
cou scous , cou scousou , 11. தென் ஆப்பிரிக்காவில் வழங் 
கும் கஞ்சி ஆவியில் வேகவைக்கப்பட்ட கறிகலந்த மாவுப் 
பிட்டு வகை . 
cous in , n . பெற்றோரின் உடன் பிறந்தாரின் சேய் , அத்தை 
மகன் ; அத்தைமகள் ; மாமன் மகன் ; மாமன் மகள் ; சிற்றப்பன் 
பெரியப்பன் 

மகன் ; சிற்றப்பன் - பெரியப்பன் 

மகள் ; 
சிற்றன்னை - பெரியன்னை 

மகன் ; 

சிற்றன்னை - பெரியன்னை 
மகள் ; தொலை உறவினர் ; உடன் தோழமைக் கூட்டத்தார் ; 
( பெருமக்களைக் குறித்த மன்னர் 

சுட்டு வழக்குச் 
சொல் ) ;. ( தொ . ) first cousin , பெற்றோரின் நேர் உடன் 
பிறந்தாரின் பிள்ளை ; உடன் பிறந்தாரின் பிள்ளை ; first 
cousin once removed , பெற்றோரின் உடன் பிறந்தாரின் 
பிள்ளையின் பிள்ளை ; உடன் பிறந்தாரின் பிள்ளையின் பிள்ளை ; 
forty.second cousin , மிகு தொலை உறவினர் ; second cousin , 
பெற்றோரின் ஒன்று விட்ட உடன் பிறந்தாரின் பிள்ளை ; 
பெற்றோரின் உடன் பிறந்தாரின் பிள்ளையின் பிள்ளை ; உடன் 
பிறந்தார் பிள்ளையின் பிள்ளை . 
cous in -ger man , n . பெற்றோரின் உடன்பிறந்தாரின் சேய் ; 

அத்தை - மாமன் பிள்ளை ; சிற்றப்பன்-பெரியப்பன் பிள்ளை ; 
சிற்றன்னை -பெரியன்னை பிள்ளை ; உடன்பிறந்தார் பிள்ளை ; 
நெருங்கிய உறவினர் . 
cous inly , a . பெற்றோரின் உடன்பிறந்தாரின் சேய் உற 
வுடைய ; பெற்றோரின் உடன்பிறந்தார் சேய் போன்ற ; 
நெருங்கிய உறவுமுறை உடைய . 
cous inry , n . பெற்றோரின் உடன் பிறந்தார் பிள்ளைகளின் 

தொகுதி . 
coute que coute , ( பிர . ) ads . என்ன செலவு பிடித்தாலும் ; 

எப்படியும் . 
couvade , n . பழங்குடி மக்களிடையே மனைவியின் பேறு 

காலத்தில் கணவன் மேற்கொள்ளும் போலி நோய் . 
cove , n . சிறு கடற்கூம்பு , சிறுகுடா ; வளைகுடா ; பாறைக் 
குடைவு , குகை ; ஒதுக்கிடம் , வளைவிடம் ; சுவர் மோட்டு 
வளைவுச் சந்திப்பு ; 3. வளைவாக்கு ; குடைவாக்கு ; உட்சரி 
வாக்கு . 
coved , a . வளைவோடு அமைத்த . 
cove let , 11. சிறு வளைகுடா , சிறு கடற்கூம்பு . 
co ven , n . = covin . 
co venant , n . கூட்டு ஒப்பந்தம் , இணை உடன்படிக்கை , 
முத்திரை ஒப்பந்தம் ; இணை ஒப்பந்தப் பத்திரம் , கூட்டு 
உடன்படிக்கை வாசகம் ; ( விவி . ) இஸ்ரவேலருக்கு ( Israelites ) 
ஆண்டவனருளிய திரு ஒப்பந்த உறுதி ; 3. ஒப்பந்தம் செய் ; 
ஒப்புக்கொள் ; கட்டுப்பாடு கோரிக்கொள் ; ( தொ . ) cove 
nant of grace , covenant of redemption ,, கிறித்துவை 
முழுதும் நம்பினால் பாவிகள் மீட்புற்று வாழ்வர் என்ற 
உறுதியளிக்கும் அருள் உடன்படிக்கை ; covenant of works , 
ஆதாமின் ( Adan ) கீழ்ப்படிதல் ஒப்பந்தம் , மனித இனத்தின் 
கூட்டிணைப்புப் பிரதிநிதியான ஆதாம் கடவுளுடைய ஆணைக் 
குக் கீழ்ப்படிய வேண்டும் என்று செய்யப்பட்ட 

உடன் 
படிக்கை . 
co venant - break er , 1 , ஒப்பந்தத்தை மீறுபவர் . 
co venanted , a . ஒப்பந்தத்தால் கட்டுப்பட்ட ; உடன்படிக்கை 

யின் படியான , ஒப்பந்தத்தின்கீழ்ப் பதவி வகித்துள்ள . 
covenantee , 1 , ஒப்பந்தம் வழங்கப் பெற்றவர் , ஒப்பந்தம் 
செய்து கொடுக்கப்பட்டவர் , ஒப்பந்த உரிமையாளர் . 


co ver , 11. புறங்கவிந்து மூடும்பொருள் , மேலுறை ; போர்வை ; 
கவசம் ; மூடி ; புத்தகத்தின் புற அட்டை ; முன் அட்டை ; 
அடி அட்டை ; தாள் கூடு ; அஞ்சல் உறை ; மறைவிடம் , 
ஒதுக்கிடம் ; பாதுகாப்பிடம் ; மறைப்பு ; பாதுகாப்பு ; 
விமானத் தாக்குதலிலிருந்து மறைகாப்பு ; படை அல்லது 
கடற்படைக்குரிய பாதுகாப்பு விமானத்தொகுதி ; 
மாற்றம் ; பொய்க்காரணம் , சாக்குபோக்கு ; விலங்குகளுக்கு 
மறைகாப்புத்தரும் காடு , புதர்க் கும்பு ; சதிக்கூட்டாள் ; 

மேடையில் ஒருவர்க்குரிய தட்டம் முதலிய துணைக் 
கலங்களின் தொகுதி ; வாணிகத் துறையில் நேரக்கூடிய 
இழப்புக்கு ஈடாக நிறுவப்படும் வருகாப்பு நிதி ; மிதிவண்டிச் 
சக்கரத்தின் குழாய்ப்பட்டை உறை ; ப . மேலிட்டுப்பரப்பு , 
போர்த்து , மேற்கவி , மூடு , பொதி ; பூசு ; சுற்றியிரு ; 
சூழ்ந்திரு, புறங்கவிந்திரு ; போர்த்திரு ; புற ஆடையாயிரு ; 
பரப்பு , பரவலாகச் சிதறவை ; மறை , ஒளித்து வை ; இடை 
நின்று தடு , இடை மறைப்பாயிரு ; காப்புச்செய் ; மேலிரு 
அடைகா ; போதியதாயிரு ; காப்பு வளமாயிரு , நேரிடக . 
கூடும் இழப்புக்கு ஈடுகாப்பாயிரு ; உள்ளடக்கு ; ஊடு செல் ; 
கடந்து செல் ; இடங்கொள் , செயற்களமாகக் கொள் ; 
சீட்டாட்டத்தில் உயர்மதிப்புச் சீட்டிடு ; சம மதிப்புள்ள 
நாணயத்தை மேசைமீது இடு ; உணவு மேடை ஒழுங்கு 
செய் ; பொலி குதிரை வகையில் குதிரைப் பெடையுடன் 
கூடியிணை ; படைக்கலங்கொண்டு இலக்குப்படுத்து ; தலை 
மீது தொப்பியிடு ; கூட்ட முதலியவற்றின் வகையில் பத்திரி 
கைக்கான செய்தி அறிவிப்புப் பொறுப்பு முற்றுவி ; பந்து 
விளையாட்டில் பின்னாதரவாய் நின்று ஆடு ; ( தொ . ) cover 
girl , பத்திரிகை மேலட்டைடயிலுள்ள அழகான பெண்ணின் 
படம் ; cover into , மாறுபாடு செய் , மாற்றியிடு ; 
shorts , கடப்பாடுகளை நிறைவேற்றுவதற்காகக் குறைவான 
அளவில் விற்பனை செய்யப்படும் சரக்குகளை அதிக விலை 
கொடுத்து வாங்கு ; cover the buckle , நடனத்தில் கடின 
மான பகுதியை நிறைவேற்று . 
cov erage , n . முழுக்கவிவளவு , ஆற்றலெல்லை ; செயலெல்லை ; 
முழுப்பரப்பு ; முழுத்தொகை ; மொத்த அடக்கம் ; உள்ளடக் 
கக் கூறு ; 

விளம்பர ஆற்றலெல்லை , விளம்பரம் சென்று 
பரவவல்ல மக்கள் குழுத்தொகுதி ; காப்பீட்டின் காப்புக் 
குரிய இடர்த் தொகுதி ; 

கடன் 

மீட் புக்குரிய கையகத் 
தொகை . 
cov er - charge , 11 , சிற்றுண்டிச்சாலை ஊழியப் பணிக்குரிய 

ஆள்வீதமான கட்டணம் . 
cov er - crop , n . நிலவளத்தை ஓரளவு பாதுகாப்பதற்காக 

வளர்த்துப் பேணப்படும் துணைப்பயிர் . 
cov ered , a . மூடப்பெற்றுள்ள ; பாதுகாப்புள்ள ; மறைக்கப் 

பட்டுள்ள ; மேல்மோடுள்ள ; தொப்பியணிந்துள்ள . 
cov ered - way , n . கோட்டையின் அகழிக்கு வெளியிலுள்ள 

மறைவான ஆழப்பாதை . 
cov er - glass , n . உருப்பெருக்கிக் கண்ணாடியின் கீழ் பொருள் 

மீது வைக்கப்படும் மெல்லிய கண்ணாடிச் சில்லு . 
cov ering , n . மூடி ; மூடும் பொருள் ; மேற்போர்வை ; பொதி 
உறை ; ( தொ . ) covering letter , உள்ளடக்க விளக்கக் 
கடிதம் . 


cover 


247 


coverlet 


cowslip d 


co verlet , co verlid , n . படுக்கை விரிப்பு ; பஞ்சுறை , 

மெத்தை . 
cov er -point , n . மரப்பந்தாட்டத்தில் ஆட்டக்காரரின் வலப் 

புறத்தில் மதிப்பெண்பெற ஆதரவாக நிற்பவர் ; ஆட்ட ஆதர 
வாளர் ; ஆட்ட ஆதரவாளர் இடம் . 
cov er - slut , n . கந்தை அல்லது அழுக்குத் துணியை மறைப் 

பதற்காக அணியும் மேலாடை . 
co vert , n . பறவைகளின் இறகடிகளையும் வாற்பகுதியையும் 

மூடியுள்ள மெல்லிறகு . 
co vert , n . மறைவிடம் , பாதுகாப்பிடம் ; வேட்டை விலங்கு 
பறவைகள் பதுங்கியிருப்பதற்குரிய புதர்க்காடு ; புதர்த் 
திரள் ; a . மறைவடக்கமான , இரகசியமான ; ஒளிவு மறை 
வான ; உருமறைத்துள்ள . 
cov ert - coat , n . சிறிய இலேசான புறமேற்சட்டை . 
cov ert - coat ing , n . சிறிய இலேசான புறமேற்சட்டைக்கு 

வேண்டிய துணி . 
cov ertly , adv . புதைவாக ; மறைவாக , திருட்டுத்தனமாக . 
co verture, n . பாதுகாப்பிடம் ; உருமாற்றம் ; போர்வை , 
ஆடை ; ( சட் . ) கணவன் பாதுகாப்பில் இருக்கும் மனைவியின் 
நிலை . 
cov ert - way , n . = covered - way . 
co vet , U. ஆவலுடன் விருப்பம் கொள் , நாட்டம் கொள் ; பிறர் 

பொருள் விரும்பு , தவறாக அவாக்கொள் . 
co vetous , a . தகா விருப்புடைய ; பிறர் பொருள் நச்சுகிற ; 

பேராவலுள்ள . 
.co vey , n . ஓர் ஈட்டு முட்டையில் பொரிக்கப்பட்ட கவுதாரிக் 
குஞ்சுகளின் தொகுதி ; வேட்டைப்பறவைகளின் சிறு 
கூட்டம் ; கூட்டம் ; குடும்பம் ; குழு , தொகுதி ; pl . 

co veys.. 
.co vin , 11. ஒப்பந்தம் ; சதி , கூட்டுச் சூழ்ச்சி ; இரகசியச் சதித் 

திட்டம் ; சூனியக்காரிகளின் திரள் குழு ; பதின்மூன்று 

சூனியக்காரிகளின் தொகுதி , குழு . 
co ving , n . கட்டிடத்தின் வளைவான பகுதி ; அடுப்படியின் 

வளைவான பகுதிகள் ; கீழ்மாடி கடந்து நீளும் மேன்மாடிப் 
பகுதி . 
cov inous , a . மோசடியான , ஏமாற்றுகின்ற . 
cov in -tree , n . ஸ்காத்லாந்து நாட்டில் விருந்தினரைச் 

சந்தித்து வழியனுப்புவதற்குரிய மாளிகை முன்புள்ள மரம் . 
cov yne , n . = covin . 
cow , n . பசு ; யானை -காண்டாமிருகம் - திமிங்கிலம்- கடல்நாய் 

மான் முதலியவற்றில் பெண் விலங்கு . 
cow 3 , ப . அச்சுறுத்து , அடக்கிவை , கீழ்ப்படுத்து . 
cow age , n . = cowhage . 
cow ard , n . கோழை ; துணிவு இல்லாதவர் ; வலிமை குறைந் 

தவரிடம் வலிமை காட்டிக் காரியம் ஆற்றுபவர் ; a . கோழை 
யான ; 

( கட் . ) கால்களுக்கிடையில் வாலுள்ள தான ; 3 . 
கோழையாக்கு . 
cow ardice , n . கோழைத்தனம் , துணிவின்மை , 

பயங் 
கொள்ளித்தனம் அச்சம் ; ( தொ . ) moral cowardice , 
கண்டனம் கிடைக்கக்கூடுமென்ற அச்சம் . 
cow ardly , a . கோழையின் குணமுள்ள ; கோழைக்குரிய ; 

adu . கோழையைப் போன்று ; கோழைத்தனமாக . 
cow - bane , n . கால்நடைகளுக்குக் கேடான நீர் நச்சுப்பூண்டு . 
cow - bell , n . பசுவின் கழுத்தில் அணியும் மணி . 
cow - berry , 11. செந்நிறக்கொட்டையுள்ள புதர்ச்செடிவகை . 
scow - bird , cow - black bird , n . மற்றப் பறவைகளின் கூடு 

களில் முட்டையிடும் பழக்கமும் கால்நடைகளுடன் தொடரும் 

இயல்புமுடைய அமெரிக்க வெப்ப மண்டலப் பறவை வகை . 
cow boy , n . பசுவை மேய்த்துப் பாதுகாக்கும் பொறுப் 

புடைய பையன் ; பெரிய பண்ணை நிலத்தில் கால்நடைகளை 
மேய்க்கும் மனிதன் . 


cow - bunt ing , n . = cow - bird . 
cow - calf , 7. பெண் கன்று , பெட்டைக்கன்று , 

கடாரி . 
cow - cher vil , n . காட்டுச்செடி வகை . 
cow die - gum , n . எண்ணெய்ச் சாயம் செய்யப் பயன்படும் 

பிசின் வகை . 
cow die - pine , n . பிசின் வகை தரும் குவிகாய் உடைய 

மர வகை . 
cowed , a . அச்சுறுத்தி அடக்கப்பட்ட ; முனைப்பழிந்த ; 

முற்றிலும் ஆர்வமிழந்த . 
cow er , U. அச்சத்தால் அடங்கு , கூனிக்குறுகு ; பதுங்கு , 

குவிவுறு ; குந்தியிரு . 
cow feeder , n . பால்பண்ணைக்காரன் . 
cow fish , 11. பசுவினது போன்ற முகமுடைய மீன்வகை , 
கடற்பசு ; பிரசீல் ( Brazil ) நாட்டு ஆறுகளிலுள்ள மீன் 
வகை ; பல்லுள்ள சிறு திமிங்கில மீன்வகை ; கொம்பு போன்ற 
புருவ முள்ளுடைய மீன்வகை . 
cow grass , n . ஆண்டு முழுவதும் தழைக்கும் செந்நிற மணப் 

புல் வகை . 
cow hage, n . வெப்பமண்டல அவரைவகைக் கொடி ; புழுக் 
களை வெருட்டப் பயன்படும் அவரைவகைக் கொடி விதையின் 
கொடுக்கு முள் மயிர் ; அவரை வகைக் கொடியின் விதைகள் . 
cow - heel , 11. பாகுபோல் புழுக்கிப் பக்குவம் செய்யப்பட்ட 

எருதின் கால் . 
cow herd , n . மாட்டிடையன் . 
cow hide, n . பசுவின் தோல் ; பதனிடப்பட்ட பசுத்தோல் ; 
பசுத்தோலின் முறுக்குவார்களால் செய்யப்பட்ட சொரசொரப் 
பான கசை ; 3. பசுத்தோல் வாரின் சவுக்கினால் அடி . 
cow house , n . பசுத்தொழுவம் . 
cow ish , a . பசுமாடு போன்ற ; கோழையான . 
cow itch , n . = cowhage. 
cowl 1 , n . தொப்பி ; தலைமூடாக்கு ; மடத்துத் துறவியின் 
மூடாக்கு ; மடத்துத் துறவியின் மூடாக்கிட்ட மேலங்கி ; 
மடத்துத் துறவிக்குரிய சின்னம் ; மடத்துத்துறவிநிலை ; 
மடத்துத்துறவி ; புகைப்போக்கி மூடி ; இயந்திர மூடாக்கு ; 
விமான இயந்திரக்கவிகை மூடி ; ப . மூடாக்காக மூடு ; மடத் 
துத் துறவியாக்கு . 
cowl 2 , n . தண்ணீர்த்தொட்டி , இருவர் தூக்க இருபுறப்பிடிக 

ளுள்ள மிடா . 
cow - leech , n . மாட்டு மருத்துவர் . 
cow lick , 11. நெற்றிச் சுழிமயிர்க்குஞ்சம் . 
cowl ing , n . வானூர்தி இயந்திரத்தின் மேல்மூடி . 
cow - pars ley , n . = cow - chervil . 
cow - pars nip , n . பசுத்தீவனச் செடிவகை . 
cow -pea , n . மொச்சை இனச் செடிவகை . 
cow - pil ot , n . மேற்கு இந்தியத் தீவுகளின் ( West Indies) 

மீன் வகை . 
cow - plant , n . இலங்கையிலுள்ள பால் போன்ற சாறுள்ள 

செடி வகை . 
cow -pox , 11 . 

கோவசூரி , பசுக்களின் மடுக்காம்புகளைப் 
புண்ணாக்கும் நோய்வகை . 
cow - puncher , 11. பசுமேய்க்கும் சிறுவன் , மாட்டிடையன் . 
cowt ie, cowr y , 1. சோழி ; பண்டமாற்று 

வழங்கும் சிப்பி ; சிப்பி மீன்வகை . 
cowr ie -pine , 11. = cowdie - pine. 
cow shed , n . பசுத்தொழுவம் , மாட்டுக்கொட்டில் 
cow slip , n . மணமுள்ள மஞ்சள் மலர் 

காட்டுச 
செடிவகை . 
cow slip d , a . காட்டுச் செடிவகையின் மஞ்சள் மல களால் 
மூடப்பட்ட . 


நாணயமாக 


உடைய 


. 


248 


cow - tree 


crack -rope 


crab - wood , 11. எண்ணெய் தரும் கொட்டையையுடைய மர 


வகை . 


cow -tree , n . பால்மரம் , பால் போன்ற சாறுள்ள தென் 

அமெரிக்க முசுக்கட்டையின மரம் . 
cow - weed , n . = cow - chervil . 
cow - wheat , n . கோதுமை தானியங்களைப் போன்ற விதைக 

ளுள்ள மஞ்சள் மலர்ச் செடிவகை . 
COX , 11. = coxswain . 
cox a, n . இடுப்பு ; வளைய உடலிகளின் காலின் முதல் எலும்பு 

இணைப்பு . 
coxal gia , 1. இடுப்புவலி, இடுப்பு நோய் . 
cox comb , 11. கோமாளிகள் தலையில் அணியும் சேவல் சூட்டு 

நிறத்துண்டு ; கோமாளி ; முட்டாள் ; பகடி , பசப்பன் . 
coxcomb ic , coxcomb ical , a . பகட்டான ; தற்பெருமை 

யுடைய , தருக்குடைய . 
cox combry , 11. கோமாளித்தனம் ; பகட்டுத்தனம் . 
coxcom ical , a . = coxcombic. 
cox swain , n . படகோட்டி , படகையும் படகின் ஆட்களையும் 
பொறுப்பாகக் கொண்டுள்ள சிறு அதிகாரி ; U. படகோட்டி 
யாகச் செயலாற்று . 
coxy , a . இறுமாப்புடைய , தன் முனைப்புமிக்க . 
Coy , a . 

நாணமுடைய , கூச்சமுள்ள ; இடவகையில் ஒதுக்க 
மான ; பேச்சு வகையில் ஒதுங்குகிற , தன்னடக்கமான . 
coyot e , n . சிறு வட அமெரிக்க ஓநாய் வகை . 
coy pu , 11. நீரில் வாழும் தென்னமெரிக்கக் கொறிக்கும் விலங்கு 


வகை . 


crab - yaws , 71. pl . உள்ளங்காலிலும் உள்ளங்கையிலும் 

தோன்றுகிற தொற்றுநோய்க் கட்டி , 
crack 1 , 11. திடீர் வெடிப்போசை ; சாட்டை விளாசல் ஓசை ; 
சாட்டையடி ; வீச்சு , அடி ; இடி ஓசை ; வெடிப்பு , கீறல் ; 
வடு , குற்றம் ; கணம் ; விடிவு , புலர்ச்சி ; பைத்தியம் , 
கிறுக்கு ; கிறுக்கர் , கோட்டிக்காரர் ; வல்லுநர் ; சிறந்த 
ஆட்டக்காரர் ; திருட்டு ; திருடர் ; சிறந்த குதிரை ; a .. 
( பே - வ . ) மிகச்சிறந்த ; முதல் தரமான ; V. திடீர் வெடிப் 
போசை உண்டுபண்ணு ; சாட்டையை விளாசு ; பிளவு செய் , 
கீறல் உண்டுபண்ணு ; பிளவுறு ; முறிவுறு ; நொறுங்கவை ; 
கல்லெண்ணெய் முதலியவற்றை தனிமூலக் கூறுகளாகப்பிரி ; 
சிரித்து உரையாடு ; அழி , கெடு ; ( தொ . ) a crack on the 
head , தலைமீது கடுமையான அடி ; crack a bottle, 
குப்பியைத் திறந்து குடி ; குடித்து வெறுமையாக்கு ; crack 
a joke , வேடிக்கை பேசு , நொடி பேசு ; crack credit , மதிப் 
புக் கெடுத்துக்கொள் , செல்வாக்குக் கெடு ; crack down on , 
எதிராகக் கடுமையான நடவடிக்கை எடு ; crack of doom , 
இறுதி இறைத் தீர்ப்பு நாளின் இடியோசை ; crack up , 
புகழ்ந்து பேசு ; திடிரெனத் தோல்வியடை , சிதறு ; சிதறிப் 
போ ; get cracking , விரைவில் செல் ; in a crack , கண 
நேரத்தில் . 
crack , 11. திறமையுள்ள பேச்சு , குத்தலான சிலேடைப் 

பேச்சு , கேலிப்பேச்சு . 
crack ajack , 11 . மி கு சிறப்புள்ளவர் ; உயர்சிறப்பான 

பொருள் ; a . உயர்சிறப்புள்ள , மிகு நேர்த்திவாய்ந்த . 
crack - brain , 11. கிறுக்கன் , கோட்டி , பைத்தியக்காரன் . 
cracked , a . கிழிந்துபோன ; பிளந்துள்ள ; தகர்க்கப்பட்ட ; 

சிதைந்த , அழிந்த , சேதமான ; கிறுக்கான , அறிவு பிறழ்ந்த . 
crack er 1 , n . வெடியோசை செய்பவர் ; வெடியோசை செய் 
யும் பொருள் : சீன வெடிவகை ; துள்ளிக்குதிக்கும் வெடி ; 
வெடி ; 

உ.டைப்பவர் ; உடைப்பது , உடைக்கும் 
பொருள் ; சிரித்துப் பேசுபவர் ; தற்பெருமைக்காரர் ; பொய் ; 
நீண்டு ஒடுக்கமான வாலுள்ள வாத்துவகை ; பொருபொருப் 
பான மாச்சில்லு ; தகர்வு , உடைவு . 
crack er 2 , n . கிழிந்த தாள்சுருள் , கந்தைக்கீற்று . 
crack ers , a . கிறுக்கான , அறிவு பிறழ்ந்த ; நிலை தவறிய ; 

நடுநிலை இல்லாத . 
crack - halt er , 11. = crack -rope. 
crack - jaw , a . ஒலிப்பதற்கு மிகக் கடுமைவாய்ந்த , 

லுடைக்கிற . 
crack le , n. சடசட ஒலி ; முறிவொலி ; முறிவு ; சடசட 
வென்ற வெடிப்பு ; 3. சடசடவென்று ஒலிசெய் , முறிவொலி 
செய் ; முறிவுறு ; படபடவென்று வெடி . 
crack lin , 11. அழகுக்காக வேண்டுமென்றே வெடிப்புடைய 

தாகச் செய்யப்படும் சீனப் பீங்கான் கலம் ; பாத்திரம் . 
crack ling , n . வறுக்கப்பட்ட பன்றிக் கறியின் மேல்தோல் ; 
கேம்பிரிட்ஜ் ( Cambridge ) பல்கலைக்கழகத்தின் தூய 
யோவான் கல்லூரி ( St. John s College ) யிலுள்ள மாணவர் 
அணியும் அங்கியின் கைப்பகுதியின்மேல் இணைக்கப்படும் 
நான்கு மென்பட்டுப் பட்டைகள் . 
crack lings , 11. pl . ஆடுமாடுகளின் இடுப்புப் பகுதியில் 

சேரும் கொழுப்பின் தோல் போன்ற மேலீடான பகுதி . 
crack ly , a . எளிதில் உடையக்கூடிய , நொய்ம்மையான . 
crack nel, 1. எளிதில் நொறுங்கக் கூடிய மென்மையான 

மாச்சில்லு . 
crack nels , n . pl . மொரமொரப்பாக வறுக்கப்பட்ட 

கொழுப்பான பன்றிக்கறித் துண்டுகள் . 
crack pot , 11. கிறுக்கர் , 

கோட்டிக்காரர் , 

அறிவுமாறாட்ட 
முள்ளவர் . 
crack - rope, n . தூக்கிலிடப்படத்தக்கவன் . 


ஊசி 


coz , n . = cousin . 
coze , 11. வம்பளப்பு ; 3. அளவளாவி உரையாடு , 
co zen , v . ஏமாற்று ; வஞ்சித்துப் பறி ; மயக்கிச் சிக்கவை. ; 

வஞ்சகமாக நட . 
co zenage, n . ஏமாற்று , வஞ்சகச்செயல் . 
coz y a . = cosy . 
crab , 11. நண்டு ; கடக இராசி , ஆடிவான்மனை ; பளுவான 
பொருள்களை உயர்த்தும் இயந்திரம் ; U. பக்கவாட்டில் நட ; 
விலாப்புறமாக ஓடு ; நண்டுபிடி ; ( தொ . ) catch & crab , 
துடுப்பை மிக ஆழமாகவோ மேவலாகவோ தண்ணீரில் 
துழாவுவதன் பயனாகப் பிந்திவிடு . 
craba , n . சோர்வு , வாட்டம் ; குற்றங்காணல் , குற்றங்காணும் 
தன்மை ; ப . பருந்து முதலியவற்றின் வகையில் கூர் நகத் 
தால் கீறு ; பிறாண்டு ; கீறிக்கிழித்துப் போராடு ; தடு ; 
அழி ; தடுத்தழி . 
crabs , n . கசப்பான காட்டு ஆப்பிள் பழவகை ; சிடுசிடுப் 

பானவர் , சுடுமூஞ்சி . 
crabb ed , a . குறுக்குமறுக்கான , ஏடாகோடமான , திண்டு 
முண்டான , கெட்டகுணமுள்ள , கடுகடுப்புடைய ; கோணல் 

மாணலான ; கடுஞ்சிக்கலான ; புரிந்துகொள்ள முடியாத . 
crab - eat er , 11. பட்டைக் கோடுள்ள மீன்வகை ; தென் 

துருவக் கடல்நாய் . 
crab - faced , a . சிடுசிடுப்பான தோற்றமுள்ள , எளிதில் சீறு 

கிற முகத்தோடு கூடிய . 
crab - louse , n . நண்டுருவப் பேன்வகை . 
crab -nut , n . எண்ணெய் தரும் கொட்டை வகை . 
crab - oil , 11 . எண்ணெய்வகை . 
crab - pot : n . நண்டுகளைப் பிடிக்க உதவும் பிரம்பாலான 

கண்ணி , பொறி . 
crabs , 11. pl . பந்தய எறிகாய் ஆட்டத்தில் குறைந்த எண் 
னான இரண்டுடைய காய் ; ( தொ . ) turn out crabs , தோல்வி 
யில் முடிவுறு . 
crab s - eyes , n . pl . அக்கமாலை , தொழுகைமணி மாலை , மீன் 

வகையின் வயிற்றில் ஏற்படும் சுண்ணச்செறிவு . 
crab - si dle, U. நண்டுபோல் பக்கவாட்டில் செல் . 
crab - stones , n . pl . = crab s - eyes . 


பல் 


249 


cracksman 


cranial 


பாலான 


cracks man , 11 . 

கன்னக்கோல் திருடன் . 
crack -tryst , 11. ஒப்பந்தத்தை மீறுபவர் . 
crack y , a . வெடிப்புகளுள்ள ; வெடிக்கத்தக்க ; அறிவு 

மாறாட்டமுள்ள . 
cra dle , 1. தொட்டில் ; குழந்தைப்பருவம் ; பிறப்பிடம் ; 
வளர்ப்பிடம் ; நோயாளியின் படுக்கைக் கீழுள்ள அழுக்குத் 
துணிச்சட்டம் ; பழுதுபார்க்கும்போது நிலத்திலிருக்கும் கப்ப 
லின் நில அடிச்சட்டம் ; தங்கம் கழுவுவதற்கான அரிப்புத் 
தொட்டி ; செதுக்கு வேலைக்காரரின் அசைவு இயக்கமுடைய 
கத்தி ; நிரப்பாக வெட்டும்படி அரிவாளுடன் இணைக்கப்பட்ட 
சட்டம் ; 3. தொட்டிலில் இடு ; தொட்டிலில் இட்டு ஆட்டு ; 
தொட்டிலென ஆதரவளித்துப் பேணு ; பேணி வளர் ; 
கப்பலை நிலச்சட்டம் மீது வை ; அரிவாள் கொண்டு பயிரறு . 
cra dle - scythe , 1. அரிமட்டச் சட்டமிணைக்கப்பட்ட அரி 

வாள் . 
cra dle -walk , n . மரங்கள் வளைந்து கவிந்துள்ள நெடுஞ் 

சாலைப்பாதை . 
craft , 11. தந்திரம் , சூழ்ச்சி ; ஏமாற்று , செயற்கைத்திறம் ; 
கைத்திறம் ; கலை ; கைவினை , கைத்திறனுள்ள தொழில் ; 
கப்பல் , மரக்கலம் ; சிறுகப்பல் தொகுதி ; U. தொழில் செய் ; 
சூழ்ச்சிசெய் ; கைத்திறனைப் பயன்படுத்து . 
craft - broth er , 1. உடனொத்த ஒரே தொழில் தோழர் , 

ஒரே தொழிலில் ஈடுபட்டுள்ள மற்றொருவர் . 
craft - guild , 1. ஒரே தொழிற்சங்கம் , ஒரே தொழிலில் ஈடு 

பட்டுள்ளவர்களின் கூட்டுக்குழு . 
craft less , a . கள்ளங்கபடற்ற ; எத்தொழிலிலும் பயிற்சி 

யற்ற . 
crafts man , 11. கைவினைஞர் , ஒரு தொழிலில் ஈடுபட்டுள்ளவர் . 
crafts master , 1. தொழில் வல்லுநர் , தொழில் திறலாளர் . 
craf ty , a . திறமையுடைய ; சூழ்ச்சியுள்ள , வஞ்சனையுள்ள ; 

தந்திரமான . 
crag , 11. கொடும்பாறை , பாறைக் கூர்முகடு . 
crag , 11. ( மண் . ) தென்கிழக்கு இங்கிலாந்திலுள்ள கிளிஞ்சில் 

செறிந்த மணல்படிவப் பாறை . 
crag , 11. கழுத்து , குரல்வளை . 
crag - and - tail , 11 . ( மண் . ) ஒருபுறம் செங்குத்தாகவும் 

மறுபுறம் மென்சாய்வாகவும் அமைந்த குன்று . 
crag fast , a . கொடும்பாறையில் தட்டி அசைய முடியாத . 
cragg‘ed , a . கொடும்பாறைகள் செறிந்த ; பிளவுபட்ட 

பாறைகளையுடைய ; கரடுமுரடான , கூர்மேடு பள்ளமான . 
cragg y , a . கொடும் பாறையான ; உடைக்கப்பட்ட பாறை 

களுள்ள ; கரடுமுரடான ; மேடுபள்ளமான . 
crags man , 11. பாறையேறும் திறமையாளன் . 
crake , 

பயிர் பச்சைகளில் குடியிருக்கும் பறவைவகை ; 
( பே - வ . ) காக்கை , அண்டங்காக்கை ; பறவை வகையின் 
கரைவு ; 3. பறவைவகைபோல் கரை , காக்கைபோல் கத்து . 
crake - berry , 1. கறுப்புப் பழங்களுள்ள படர்கொடி வகை . 
cram , n . கூட்டம் , நெருக்கடி , நெரிசல் ; உருவேற்றல் ; 
குத்திச் செலுத்தல் ; உருப்போடும் முறை ; ப . நெருக்கித் 
தள்ளு , செறிவி ; குத்திச்செலுத்து ; திணி , அழுத்தி நிரப்பு ; 
மட்டுமீறி உணவு திணி ; கொழுக்கவை ; பேராவலுடன் 
உண் ; மனப்பாடம் செய் , உருவேற்று ; உருவிட்டுப்படி . 
Cram bo , n . ஒருவர் கூறிய சொல்லுக்குப் பிறர் எதுகை 
இசைவான சொற்கள் கூறும் விளையாட்டு வகை ; எதுகை 
இசைவு ; ( தொ . ) dumb crambo , கொடுத்த எதுகையிசைவுப் 
பதத்தால் நினைத்த பதம் ஊகித்து விளக்கி மறு பதங்களை 
ஊமைபோல் செய்து காட்டும் விளையாட்டு . 
cram boclink , cram bo - jingle , 1. எதுகை இசைத்தல் . 
cram esy , cram oisy , n . மிகு சிவப்பு நிறம் ; செக்கர் நிறத் 
துகில் ; a . மிகுசிவப்பான . 

32 


cramm er , n . உருவிடுபவர் ; மாணவர்களை உருப்போட 
வைப்பவர் ; கோழிகளைக் கொழுக்கவைப்பவர் ; கோழிகளைக் 
கொழுக்க வைக்கும் பொறி . 
cramp 1,11 . சுளுக்கு , பிடிப்பு ; கடுங்குளிராலோ மட்டுமீறிய 
தளர்ச்சியாலோ ஏற்படும் தசைநார்ச் சுரிப்பு ; 3. சுளுக்கு 
உண்டாக்கு , இசிப்பு உண்டாக்கு ; ( தொ . ) bather s cramp , 
குளிக்கிறவருக்கு ஏற்படும் பக்கவாதம் ; 

writer s cramp ,, 
எழுத்தாளரின் சுளுக்கு ,, இடைவிடாது எழுதுபவரைத் 
தாக்கும் பிடிப்பு நோய் . 
cramp , 11. பற்றிணைப்பு , கட்டுமானங்களை இறுக்கிப் பிணைக் 
கும் பகர வளைவுடைய இரும்புக் கம்பி ; பிணைப்புக்கருவி , 
இடத்துக்கிடம் பெயர்க்கவல்ல கட்டை இறுக்கிப்பிணிக்கும் 
கருவி ; தடைநிலை , கட்டுப்பாட்டு நிலை ; ப . பற்றிணைப்பால் 
இணை ; தடைப்படுத்து , கட்டுப்படுத்தி வை ; ஆற்றல் 
கட்டுப்படுத்து . 
cramp , a . கையெழுத்து வகையில் விளக்கமற்ற , புரியாத ; 

குறுக்கப்பட்ட , இடுக்கமான ; U. இடுக்கப்படுத்து . 
cramp - bone, 11. சுளுக்கு நீக்கும் மந்திர ஆற்றலுடையதாக 
முற்காலங்களில் கருதப்பட்ட செம்மறியாட்டின் முழங்கால் 
சில்லு . 
cramp et , 11. வாளுறையின் முனைத் தகடு ; வாளுறையின் 
மாட்டுக்கொக்கி ; பற்றிணைப்பு ; பிணைப்பிரும்பு ; கப்பல்களைப் 
பற்றிப் பிடித்திழுக்கும் 

பிடித்திழுக்கும் இரும்பாலான கொக்கிப்பொறி ; 
பனிக்கட்டிமீது கற் சறுக்காட்டக்காரருக்கான இரும்புக் 
காற்படித் தட்டு . 
cramp -fish , 11. மின்னெறி மீன் . 
cramp - iron , 11. பகர வடிவான வளைவுடைய இரும்பாலான 

பற்றிணைப்பு. 
cramp it , n . = crampet . 
cram pon , 11. கப்பல்களைப் பற்றிப் பிடித்திழுக்கும் இரும் 

கொக்கிப் பொறி ; உலோகத்தாலான கொக்கி ; 
பனிக்கட்டிமீது நடப்பதற்குரிய பெரிய ஆணிகளுள்ள 
இருப்புப்பலகை ; மலையேறு மிதியடி ; தந்திக்கம்பம் முதலிய 
வற்றில் ஏறுவதற்குரிய முள்ளாணிச் செருப்பு . 
cramp -ring, n . அரசரால் சிறப்பு நாள் வினைமுறைப்படுத்தி 
அளிக்கப் பெற்றுச் சுளுக்கு முதலியன நீக்கியதாக முற் 
காலங்களில் கருதப்பட்ட கணையாழி . 
cramp y , a . சுளுக்கு நோயால் பீடிக்கப்பட்ட ; பிடிப்பு 

நோயை உண்டாக்கத்தக்க . 
cran , 11. ஸ்காத்லாந்து நாட்டு வழக்கில் பிடித்த புது மீனுக் 

குரிய முகத்தலளவைக் கூறு ( 371 காலன்கள் ) . 
cran age , n . பாரந்தூக்கியைக் கையாளுகை ; பாரந்தூக்கிக் 

கையாட்சிக்குரிய கட்டணம் . 
cran berry , n . புதர்ச்செடி வகையின் காடித் தன்மையுடைய 
திண்சிவப்பான சிறு கொட்டை வகை ; காடித்தன்மையுடைய 
சிவப்பான சிறுகொட்டைதரும் புதர்ச்செடிவகை . 
cranch , n . , v . = crunch . 
crane 1 , 11. நாரை ; பாரந்தூக்கிப்பொறி ; மிடாக்களிலிருந்து 
தேறல் எடுக்க உதவும் காலிக்குழாய் ; இருப்புப்பாதை நீராவி 
இயந்திரத்துக்கு நீர் வழங்கும் குழாய் ; காற்றழுத்த ஆற்றல் 
வழி நீர் ஏறி இடையறாது வழியும் கவான் குழாய் ; . நாரை 
போல் கழுத்தை நீட்டு ; நீளு ; தலைநீட்டு ; எட்டியடைய 
முனை ; பாரந்தூக்கிமூலம் தூக்கு ; பாரந்தூக்கி வழி இயங்கு ; 
தாவுமுன் தசை சுருக்கிநில் ; ( தொ . ) crane at , கண்டு 
பின்னிடு , கண்டு தயங்கிநில் . 
crane 3, n. = cranium . 
crane - fly , n . நீண்ட கால்களையுடைய ஈ வகை . 
crane s - bill , n . நாரை அலகுபோன்ற பழமுள்ள காட்டுச்செடி . 
cran ial , a . மண்டையோட்டுக்குரிய ; மூளை பொதிந் 
குடுவைக்குரிய ; ( தொ . ) cranial index , நீளத்தின் நூற்று 
வீதமாகக் கணிக்கப்படும் 

யோட்டின் வடிவள 

சவு 
வரைக் குறியெண் . 


மண்டை 


250 

crawfish 
craniognomy 
craniog nomy , 11. மண்டையோடு சார்ந்த புற உடலமைப்புக் craps , n. pl . பகடைக்காயைக் கொண்டு ஆடும் சூதாட்ட 
குறி நூல் . 

வகை ; ( தொ . ) shoot craps , பகடைச் சூதாட்டம் ஆடு . 
craniol ogy , n . மண்டையோட்டாராய்ச்சி நூல் ; மண்டை crap ulence , 11. அளவு மீறிய குடியினால் உண்டாகும் நோய் ; 
ஓட்டுப் புடைப்பகழ்வுகளால் உளவியல் கூறுகளை விளக்க மட்டுமீறிய குடி . 
மாக அறிய முடியுமென்ற கோட்பாட்டடிப்படையில் 

crap ulent , crap ulous , a . மட்டுமீறிய குடிக்கு ஆட்பட்ட ; 
மண்டையோட்டு அமைப்பியல் ஆராய்ச்சித் துறை . 

அளவிறந்த குடியினால் நோய்க்கு ஆளான . 
craniom eter , n . மண்டையோட்டு மானி , மண்டை 

crash 1 , 11. தகர்வொலி , முறிவோசை , மோதல் ஒலி , இடி 
ஓட்டை அளக்கும் கருவி . 

முழக்கம் ; திடீர் இசை எழுச்சி ; மோதல் ; மோதல் அதிர்ச்சி ; 
cranios copist , n . மண்டையோட்டுப் புடைப்பகழ்வுகளால் திடீர்த் தகர்வு ; முறிவு ; வாணிக நிலைய நொடிப்பு ; அழிவு ; 
உளவியல் கூறுகளை விளக்கமாக அறிய முடியுமென்ற கோட் 

வீழ்ச்சி ; வீழ்ச்சிநோக்கிய விரைபோக்கு ; 3. பேரோசை 
பாட்டடிப்படையாக நூலியலாக உருவாகக் கூடுமென்று யுடன் நொறுங்கி வீழ் ; விழுந்து நொறுங்கு ; இடிமுழக்க 
கருதப்படுகிற மண்டையோட்டு அமைப்பியல் ஆராய்ச்சி மிடு ; இடிமுழக்கமிட்டு விழு ; பேரொலியுடன் செலுத்து ; 
யாளர் . 

இரைச்சலுடன் இயங்கு ; துயர் முடிவெய்து ; மோதி உடை ; 
cranios copy , 11. மண்டையோட்டுப் புடைப்பகழ்வுகளே உள சென்று மோது ; அழையாது திடீர் விருந்தினராக நுழை ; 
வியல் கூறுகளை விளக்கமாக அறிய உதவுமென்ற கோட் 

விமான வகையில் விழுந்து சேதமுறு . 
பாட்டடிப்படையாக வருங்காலத்தில் நூலியலாக உருவாகக் 

crash , n . நார்த்துணி , கைக்குட்டைகளுக்கான 

சொரசொரப் 
கூடுமென்று எதிர்பார்க்கப்படுகிற மண்டையோட்டு அமைப் பான துணி வகை . 
பியல் ஆராய்ச்சித்துறை . 

crash - dive , 11. நீர் மூழ்கிக் கப்பலின் திடீர் மூழ்கல் ; V. நீர் 
craniot omy , 11. இளஞ்சூலின் மண்டையோட்டைத் தகர்த் 

மூழ்கிக் கப்பல் வகையில் திடீரென முழுகு . 
துக் கூறுபடுத்துதல் . 

crash - helmet , n . விமானம் - உந்துவண்டி - மிதி உந்துவண்டி 
cran ium , 11. மண்டை ஓடு , மூளை பொதிந்த குடுவை , 

ஆகியவற்றின் ஓட்டிகளுக்குரிய பஞ்சுறையிட்ட 

பாது 
மூளையை மூடியுள்ள எலும்புகளின் கூட்டுத்தொகுதி . 

காப்புத் தலைக்கவசம் . 
crank 1 , 10. வளைவு , கோட்டம் ; அள்ளு , செந்திரிப்புக்கோட் 

crash - land , v . வானூர்தி வகையில் திடீரெனப் பேரொலி 
டம் , இயந்திரத்தில் ஊடச்சின் இயக்கத் திசை திருப்பிச் 

யுடன் நிலத்தில் வலிந்து இறங்கு . 
சுற்றித் திரிக்கும் செங்கோணமடக்கான அமைவு ; பெரிய 
மணியைத் தொங்கவிடுவதற்குரிய முழங்கை வடிவான ஆதார 

cras is , 11. தாதுக் கலவை , உடலமைப்பின் பல்வேறு தனிப் 
உத்திரம் ; திருகுவிட்டம் , குற்றவாளிகள் உடலை வருத்திக் பொருள்களின் கலவை ; உடல்நிலை ; மனநிலை , உணர்ச்சி 
கடுந்தண்டனை தரும் பழங்காலக் கருவி ; a . வளைந்த ; இடுக் 

நிலை ; ( இலக் . ) கிரேக்க மொழியில் இரு உயிர் இணைந்து 
கப்பட்ட ; 5. வளை , திருப்பு , கோட்டு ; செந்திரிப்புக் 

நீளுதல் அல்லது இணையுயிராதல் ; pl . cras es. 
கோட்டமமை ; திரும்பு , கோடு ; செந்திரிப்புக்கோட்டமாக crass , a . பருத்த , தடித்த , திண்ணிய , அடர்த்தியான ; 
இயங்கு ; செந்திரிப்புக் கோட்டமூலம் இயக்கு . 

அறிவற்ற ; ( தொ . ) crass stupidity , முழுமடமை . 
crank , 11. பேச்சுவிகடம் ; சொற்பொறி , செயற்கைச் சொற் crassament um , 11. உறை குருதியின் அடர்பகுதி ; உறைந்த 
புரட்டு ; தாறுமாறான எண்ணம் , புனைபோலிக் கருத்து ; குருதிக் கட்டி . 
மனம்போன போக்கு ; பொதுப்பண்பு மீறிய செயல் , பித்துக் 

crass itude , 1. திண்ணிய சடத்தன்மை ; கரடுமுரடான 
கொள்ளித்தனம் ; பித்துக்கொள்ளி , பொதுப்பண்பு மீறியவர் , 

தன்மை ; நெருக்கம் , அடர்த்தி ; முட்டாள் தனம் , மடமை . 
பற்று வெறியர் . 

cratch , n . கவணை , கால் நடைகளுக்குத் தீனி வைக்குமிடம் ; 
cranks , a , இயந்திரவகையில் மெலிந்த , வலுவற்ற , ஆட்டங் 

விலங்குகளுக்கு வெளிப்புறத்தில் தீனி வைக்கும் அடுக்கு 
கொடுக்கின்ற . 

வரிச்சட்டம் . 
crank , a . ( கப் . ) தலைகீழாகக் கவிழக்கூடிய . 

cratch es , 11. pl . குதிரைக்காலின் கீழ்ப்புறப் பின்பகுதி 

. 
crank , a . சுறு சுறுப்பான , விரைவான ; களிப்பான , 

வீக்கம் . 
மகிழ்ச்சி விளைவிக்கிற ; adv . சுறுசுறுப்பாக ; களிப்பாக . 
crank le , 11. வளைவு , திருப்பம் ; சுரிப்பு , திருக்கு முறுக்கு ; 

crate , n . பிரப்பங் கூடை , கண்ணாடி - மட்பாண்டம் - பழம் 

முதலியன வைத்துக்கொண்டு செல்வதற்கான பிரப்பங்கழி 
U. உள்ளும் புறமுமாக வளை , திருகி முறுக்கு . 

வேய்ந்த வரிச்சட்டம் ; சிப்பக்கட்டுமான வரிச்சல் அழிப் 
crank - si ded , a . = crank . 

பெட்டி ; U. அழிக்கூடையில் வைத்தடக்கு . 
crank y , a . வளைந்த , கோணலான ; நொய்ய , உறுதியற்ற , 

crat er , n. இன்தேறல் கலவைக் கும்பா , கிண்ணம் ; எரிமலை 
வலுவற்ற ; மனம்போன போக்கான , எண்ண ஒழுங்கற்ற , 

வாய் ; எரிமீன் வீழ்ச்சி -குண்டு - சுரங்க வெடி முதலியவற்றால் 
ஏடாகோடமான . 

ஏற்பட்ட நிலக்குழி ; மின் வளைவுக் கரியக் குழி . 
crann ied , a . பிளவுகளுள்ள , கீறல்களுடைய , வெடிப்புக் 

cravat , 1. கழுத்துப் பட்டி ; 3. கழுத்துப் பட்டியை அணி . 
களுள்ள . 
crann og , 11. தீவரண் , ஸ்காத்லாந்திலும் அயர்லாந்திலும் crave , 11. ஏக்கம் , ஆர்வ விருப்பம் ; 3. ஆர்வத்துடன் இர ; 
ஏரியில் இயற்கையாகவும் செயற்கையாகவும் அமையப் 

பிச்சையெடு ; கெஞ்சிக் கேள் ; தேவைப்படு ; அவாவு , மிக 
பெற்ற அரண்காப்புடைய தீவு ; ஏரியகமனை . 

விரும்பு. 
crann y , 1. பிளவு , கீறல் ; மறைவிடம் ; . பிளவுகளுக்குள் crav en , n . கோழை ; ஊக்கமற்றவன் ; a . கோழையான ; 
செல் . 

ஊக்கமற்ற ; ( தொ . ) cry craven , சரணடை . 
crape , 11. துயர்க்குறியாய் அணியப்படும் கரும்பட்டுத் துணி crav er , 11. கெஞ்சிக் கேட்பவர் ; இரப்பவர் . 
வகை ; புறச் சுரிப்புடைய நேரிழைக் கரும்பட்டு வகை ; 

crav ing , n . 
துயர்க் குறியான கரும்பட்டிழைப் பட்டை ; a . மென்பட்டுக் 

வேணவா , அடக்க முடியாத , ஆசை , மிகு 
கறுப்புத் துணியாலான ; 3. மென்பட்டுத் துணி அணிவி ; 

விருப்பம் , நீடித்த நாட்டம் . 
மென் பட்டுத் துணி மேலிட்டுக் கவி ; கரும்பட்டுத் துணியால் craw , 11. கோழி - பறவைகளின் கழுத்துப் பை ; பூச்சியினத்தின் 
அணி செய் ; முடியைச் சுருளச் செய் . 

கழுத்துப் பை ; விலங்கினத்தின் இரைப்பை , விலங்கினத்தின் 
crape - cloth . 11. மெல்லிழைக் கரும்பட்டுப் போன்ற கம்பளித் 

வயிறு . 
துகில் , 

craw fish , n . நன்னீர் நண்டு வகை . 


251 
crawl 

credible 
craw11 , 1. ஆழமற்ற நீர்நிலையில் அமைந்த மீன் வளர்ப்புப் cream - faced , a . விளரிய தோற்றமுள்ள . 
பட்டி ; கடலாமைக்குரிய நீர்நிலை வளர்ப்புப்பட்டி ; தென் 

cream - laid , a . வெண்ணிறத்திடையே நீர்வரைக்குறிகளை 
ஆப்பிரிக்காவில் வேலியடைப்பிட்ட சிற்றூர்க் குடிசைத் 

யுடைய . 
தொகுப்பு ; ஆடுமாடுகளின் தொழுவம் . 

cream -nut , n . பிரேசில் நாட்டுக் கொட்டை வகை . 
crawla , n . நகர்வு , தவழ்வு , ஊர்ந்து செல்லுதல் ; மெல்லசைவு , 

cream - slice , n . பாலினின்று பாலேட்டினை எடுக்க உதவும் 
மென்னடை , நகர்வியக்கம் ; வீச்சு நீச்சு , முதல் தர விரை 

கத்திபோன்ற மரத்தாலான அலகு . 
நீந்தல் முறை , முகங்கவிழ்ந்த நிலையில் உடல் நீர்ப்பரப்பில் 

cream - wove , a . பாலேட்டு நிறமுள்ளதாக நெய்யப்பட்ட . 
மிதப்பக் கைகளை மாறி மாறி 

வட்டாகாரமாக 

வீசி 

cream y , a . பாலேடு போன்ற ; பாலேடு நிறைந்துள்ள ; பாலேடு 
உடல் சிறிது புரளும்படி துழாவி நீர் கிழித்துச் செல்லும் 

போல் படருகின்ற . 
போக்கு ; U. ஊர்ந்து செல் , மெல்ல நடந்து செல் ; தவழ் ; 
தன்மையிழந்து நடந்துகொள் ; நிலத்தின் வகையில் ஊ 

ஊரும் crease , 1. மடிப்புவரை , மடிப்பதால் ஏற்படும் தடம் ; மட் 
உயிரினங்கள் பரபரப்புடன் மொய்க்கப்பெறு ; 

ஊருதல் 

டைப் பந்தாட்டத்தில் ஆட்டக்காரரிடையே வரம்பு குறிக்கும் 
உணர்ச்சிகொள் ; வளைந்து வளைந்து செல் ; ( தொ . ) the 

கோடு ; ப . மடித்து அடையாளம் செய் ; கோடிட்டு வரம் . 

பிடு ; வரைபடிய மடிப்புறு . 
crawl , தற்கால முதல்தர விரை நீச்சு முறை , வீச்சு நீச்சு . 
crawl er , n . ஊர்ந்து செல்பவர் ; ஊர்ந்து செல்வது ; இழி 

* crease , n . = creese . 
மகன் , தன் மதிப்பில்லாதவர் ; மந்தமானவர் , மசணை ; cre asote , n . , v . = creosote . 
ஊரும் உயிரினம் ; வாடகைக்காக மெதுவாக ஊர்ந்து செல் creas y , a . மடிப்புக்குறிகள் நிறைந்த . 
லும் வண்டி ; பேன் ; உருள் தடமீது ஊர்ந்து செல்லும் 

create , U. படை , உளதாக்கு , வெறும்பாழிலிருந்து தோற் 
இயந்திரக் கலப்பை ; குழந்தையின் படுக்கைக் கட்டு . 

றுவி ; உருவாக்கு , இயற்று ; புதிது ஆக்கு ; கற்பனையால் 
cra yfish , n . = crawfish . 

தோற்றுவி ; புதிது திட்டமிடு ; புத்துரு அளி , புதுப்பண் 
cra yon , 11. வண்ணத் தீட்டுக்கோல் , சாயச் சுண்ணக் காம்பு ; பூட்டு , புதிய இயல்பு வழங்கு ; பிறப்பி , மரபு உண்டு 
வண்ணக் கோலால் வரையப்பட்ட ஓவியம் ; மின் விளக்கில் பண்ணு ; முன்பு நடிக்கப்படாத நடிப்புப் பகுதியை முதல் 
கரி முனை ; 3. வண்ணக்கோலால் வரை ; உருவரை கோலு , 

தடவையாக நடி . 
வரைத் திட்டமிடு ; ( தொ . ) in crayons , சாயச் சுண்ணக் cre atine , 11. சதையின் சாற்றில் காணப்படும் உயிர்ப் 
காம்பால் வரையப்பட்ட . 

பொருள் மூலக்கூறு , முதுகெலும்புள்ளவற்றுக்குரிய வரி 
craze , n . வெடிப்பு ; வெடிப்புத்தடம் ; வடு ; மனமாறாட்டம் , நிலைத்தசையின் நிலையான தனிச் சிறப்புக் கூறு . 
கோட்டி , பித்த மயக்கம் ; ஆர்வவெறி , மட்டுமீறிய வெறி crea tion , n . படைத்தல் , ஆக்கல் ; உலகப்படைப்பு ; 
ஆர்வம் ; மாறுபடும் பற்று மயக்கம் , வேறுபடும் நாண் படைப்புப்பொருள் ; படைப்புத் தொகுதி ; படைக்கப்பட்ட 
மரபு ) ப . வெடிக்கச் செய் ; மட்பாண்டத்தில் நுண்ணிய உலகம் ; அண்டம் ; பட்டம் -பதவியளிப்பு ; கற்பனைப் 
வெடிப்புத் தடங்கள் தோற்றுவி ; வெடிப்புத் தடங்கள் படைப்பாற்றல் ; தொழில் - நடிப்புத்துறைகளில் புதுமைக் 
தோன்றப் பெறு ; மனமாறாட்டம் செய் ; கிறுக்காக்கு . 

கற்பனையாற்றல் ; தனிப்பட்ட திட்ட அமைப்புடைய ஆடை . 
craz ing - mill , 11. தகரக் கனி உலோகக் கலவை நொறுக்கிப் crea tionism , n . தனித்தனிப் படைப்புக் கொள்கை , ஒவ் 
பொடி செய்யும் ஆலை . 

வொருவர் பிறப்பிலும் கடவுள் ஆன்மாவை உடனுக்குடனே 
craz y , a . வெடிப்புள்ள ; பிளவாக்கப்பட்ட ; கப்பல் வகையில் 

தோற்றுவிக்கிறார் என்னும் கொள்கை ; உயிர் வகையும் 
ஆட்டங் கொடுக்கிற ; கட்டிடவகையில் உறுதியற்ற ; நலி 

உலகப் பொருளும் மலர்ச்சியாலன்று தனிச்சிறப்புப் படைப் 
வுற்ற ; நோய்ப்பட்ட ; பித்துப்பிடித்த , கிறுக்கான , மன 

பினாலேயே ஆவதென்று கருதும் கோட்பாடு . 
மாறாட்டமுடைய ; தாறுமாறாக ஒட்டப்பட்டமைந்த ; 

crea tive , a . படைக்கும் திறனுள்ள ; புதிது ஆக்கும் ஆற்ற 
( பே - வ . ) ஆர்வ வெறி கொண்ட . 

லுடைய ; படைக்கிற , தோற்றுவிக்கிற . 
creak , 11. கிரீச்சொலி , எண்ணெய் இடப்படாத கீல்பொருத்து 

crea tor , n . படைப்பவர் ; கடவுள் ; தோற்றுவிப்பவர் , ஆக்கு 
எழுப்பும் ஒலி ; புதுச்செருப்பொலி ; ப . கிரீச் ஒலியிடு . 

வோர் ; fem . creat ress , creat rix ; ( தொ . ) The Creator , 

பரம்பொருள் , கடவுள் . 
cream , n , பாலேடு , 

நெய்ச்சத்துள்ள பாலின் மேலேடு ; 
பாலேடு கலந்த பண்ட வகை ; பாலேடு போன்ற தண் குழம்பு ; 

cre atural , crea turely , a . வாழும் உயிரினம் சார்ந்த ; 
ஒப்பனைக் குளிர் களிம்பேடு ; நீர்மத்தில் மேலீடாக மிதக்கும் 

உயிரின வாழ்க்கைக்குரிய . 
ஆடை , புரையேடு ; சிறந்த பகுதி , சுவைமிக்க கூறு ; உயிர்க் crea ture , n . படைப்புயிர் , உயிரினம் ; கைப்பாவை , கைப் 
கூறு ; a . பாலேடு நிறமான ; பாலேடு சேர்த்து உண்டாக்கப் 

படைப்பு ; சார்பாளர் ; விரும்புபவரைக் குறிப்பிடும் சொல் ; 
பட்ட ; V. பாலேடு பிரித்தெடு , ஆடையெடு ; பாலேடு கல ; 

வெறுப்பவரைக் குறிப்பிடும் சொல் ; ( தொ . ) creature com . 
பாலேடு போன்றதாக்கு ; பாலேடுபோல் ஆடை திரையச் 

forts , அடிப்படை உடல் தேவைப் பொருள்கள் , உணவு - இன் 
செய் ; பாலேடு தோய்வி ; பாலேடாக உருவாகு , ஆடை 

தேறல் முதலிய பொருள்கள் . 
யாகு ; ஆடைபோலப் படர் ; சிறந்த பகுதியைப் பிரித்தெடு , creche , n . குழந்தைகளைப் பேணி வளர்க்கும் பொது நிறு 
உயிர்க்கூறு அகற்று ; ( தொ . ) cream of tartar , மருந்துக் வனம் , குழந்தை வளர்ப்புப் பண்ணை . 
குப் பயன்படும் வகையில் புடமிட்டு மணியுருப்படுத்தப்பட்ட cred ence , n . நம்புதல் ; நம்பிக்கை , நம்புதல் பெறும் நிலை ; 
சாம்பர இருபுளியகி ; cream of tartar tree , வெப்பமண்டல திருக்கோயிலில் முந்திரித் தேறலும் - ரொட்டியும் வைக்கப்படு 
மரவகை . 

வதற்குரிய பலிபீடத்திற்கு முன்னுள்ள சிறு மேசை ; திருக் 
cream - cake , 11. பாலேடு நிரப்பப்பட்ட அப்ப வகை . 

கோயில்களில் புனித கலங்களைக் கழுவிய நீர் வெளிச் செல் . 
cream - cheese , n . பாலேட்டிலிருந்து உருவாக்கப்படும் லும் வழிக்கு மேலுள்ள அடுக்கு மேடை . 
பாலடைக்கட்டி . 

creden dum ,, நம்பவேண்எடிய பொருள் ; சமயக்கடைப் 
cream - coloured , a . பாலேட்டு நிறமுள்ள , இளமஞ்சள் பிடிக்குரிய செய்தி ; pl . creden da . 
வண்ணமுள்ள . 

cre dent , a . நம்பத்தகுந்த ; எதையும் நம்புகிற , எளிதில் 
cream er , 11. பாலிலிருந்து பாலேடு பிரிப்பதற்குரிய மென் 

நம்பும் இயல்புடைய . 
தட்டு ; பாலேடு பிரித்தெடுக்கும் பொறி . 

creden tial , n . நம்பிக்கையூட்டுவதற்குரிய ஆதாரச் சான்று , 
cream ery , n . பாலினின்று வெண்ணெய் பாலடைக் கட்டி 

a . நம்பிக்கைக்குரிய சான்று அளிக்கிற . 
உருவாக்கும் நிறுவனம் ; பால் வெண்ணெய்.பாலேட்டு creden tials , n . pl . அறிமுகச் சான்றுக் கடிதங்கள் . 
விற்பனைக்களம் . 

cred ible , a . நம்பிக்கைக்குரிய , நம்பத்தக்க . 


1 


252 


credit 


crepe 


cred it , n . நம்பிக்கை ; தகுதிக்குரிய மதிப்பு , பாராட்டு ; நன் 
மதிப்பு ; நன்மதிப்பின் விளைவான செல்வாக்கு ; நற்பெயர் ; 
புகழ் ; மேன்மை ; சிறப்பளிப்பவர் ; சிறப்பளிப்பது ; மேம் 
பாடு , தனிச்சிறப்பு ; நன்னடத்தை ; கடன் பொறுப்பில் 
விற்பனை ; கடன் மதிப்பு ; கடன் தவணைச்சலுகை ; பணப் 
பொறுப்பு நிறைவேற்றுவதற்கு அளிக்கப்பட்ட காலத் 
தவணை ; கணக்கேட்டின் வரவினப்பகுதி ; சிறு செலவினங் 
களுக்கு வரையறுத்து அளிக்கப்பட்ட மொத்தத் தொகை , 
பொறுப்பீட்டுத் தொகை ; சலுகைக் கடன் மதிப்பெல்லை ; 
அமெரிக்கப் பள்ளி - கல்லூரிகளில் தேறுதல் சான்று பெறு 
தற்கு நிறைவேற்றவேண்டிய பயிற்சிக் கூறுகளின் திட்ட 
வகுப்பு ; V. நம்பு ; நம்பிக்கை கொள் ; சலுகையளி , கடன் 
தவணை கொடு , பணம் செலுத்தத் தவணை வழங்கு ; கணக் 
கேட்டின் வரவினத்தில் பதிவு செய் ; மற்றொருவர் கணக்கில் 
வரவினநோக்கி ஒதுக்கி வை ; மதித்து ஏற்றுக்கொள் , நம்பி 
ஒப்புக்கொள் ; ( தொ . ) credit titles , படக்காட்சியின்போது 
பட எடுப்பில் நடிகரல்லாத பிற கலைத் தொழிலாளர்க்குரிய 
பங்கை மதித்து வெளிப்பட அறிவித்தல் . 
cred itable , a . நம்பத்தகுந்த , நம்பிக்கைக்குரிய ; பாராட்டத் 

தக்க , மதிக்கத்தக்க , நன்மதிப்புத் தருகிற . 
cred itor , n . கடன் கொடுத்தவர் , பற்றாளர் ; கணக்காண் 
மையில் கொடுத்தவர் பக்கக் கணக்குக் கூறு , வலதுபுறக் 
கூறு . 
cred o , 11. சமயப்பற்றுக்குரிய கோட்பாடு ; திருக்கோயில் 
வழிபாட்டில் அமைக்கப்பட்ட கோட்பாட்டு வாசக இசை 
அமைப்பு ; pl . cred os . 
credul ity , n . ஏமாளித்தனம் , எதையும் எளிதில் நம்புகிற 

குணம் , தக்க சான்று இல்லாமல் நம்புகிற இயல்பு . 
cred ulous , a . எளிதாக நம்புகிற ; தக்க ஆதாரமில்லாமல் 

நம்பும் இயல்புடைய ; ஐயப்படாத . 
creed , n . திருமுறைக் கோட்பாடு , முறைப்பட்ட சமயக் கோட் 

பாடு ; கிறித்தவ சமயக் கோட்பாட்டின் முறையான சுருக்க 
விளக்கத் தொகுப்பு . 
Creed , 11. பிரடெரிக் ஜார்ஜ் க்ரீட் ( Frederick George Creed 

1871-1957 ) என்பவரால் கண்டு நிறுவப்பட்ட தொலைக்காட்சி 
வகை . 
creek , n . கழி , கடற்கூம்பு ; வேலிக்கழிமுகம் ; ஆற்றுக்கால் , 
வங்கம் ; சிறு துறைமுகம் ; ஆற்றுப் புகுமுகம் ; ஆற்று 
வளைவு ; மலைகளுக்கிடையிலுள்ள சமவெளி, 
creek y , a . கழிகள் நிறைந்த ; வளைந்து செல்கிற . 
creel , 11. மீன் பிடிப்போரின் பெரிய பிரப்பங்கூடை . 
creep , n . நகர்வு , ஊர்வு ; நடுக்கம் , புல்லரிப்பு , அவல அச்சம் ; 
புகையூர்திப் பாலத்தின் தாழ் வளைவு ; வேலியின் இடை 
வெளி ; சந்து , முடுக்கு ; கலஞ்சூழ்ந்த நீர்மப் படிக நுரைப்பு ; 
( மண் . ) வானிலை மாற்றத்தால் ஏற்படும் பாறை நகர்வு ; U. 
நகர்ந்து செல் , ஊர்ந்து இயங்கு ; பதுங்கிச் செல் , அஞ்சி 
அஞ்சி முன்னேறு ; மெல்ல மெல்ல இடம் பெயர் ; பைய 
வந்து புகு ; கொடியாகப் படர் , சுவர்மீது படர்ந்து பரவு ; 
கெஞ்சு ; நயந்து சலுகை பெறு ; தன்மையிழந்து வாழ் , தன் 
மதிப்பிழந்து நட ; ஊருதலுறு ; புல்லரிப்புறு ; நடுக்குறு ; 
அருவருப்புறு ; ( கப் . ) நீரடிக் கொடியுடன் இழுத்துச் செல் ; 
( தொ . ) flesh creeps , அச்சத்தாலோ அருவருப்புணர்ச்சி 
யாலோ உடலில் ஊருதலுணர்ச்சி பெறு . 
creep er , n. நகருபவர் , ஊருபவர் ; நகருவது , ஊருவது ; 
படர்கொடி ; படர் கொடி வகை ; கடலடித் தூர் வாங்கும் 
பாதாளக் கரண்டி ; மரங்களின்மேல் ஏறும் சிறு பறவை 
வகை ; இடையறா தியங்கு சங்கிலி , இடையறாது பொருள் 
களைக் கொண்டு செல்லும் சங்கிலி வட்ட அமைவு . 
creep ered , a . கொடி படர்ந்து மூடியுள்ள . 
creep - hole , n . ஒளிந்துகொள்வதற்கான வளை ; மறைவழி 

வகை ; வாதத்தில் தட்டிக்கழிப்பு முறை . 
creep ie , 11. தாழ்வான முக்காலி , கோக்காலி ; தற்கழிவிரக் 
கத்துக்குரிய இருக்கை , தன்னொறுப்புச் சின்னம் . 


creep ing , a . ஊர்ந்து செல்கிற ; படர்கிற ; ஊருகிற ; ஊருத 
லுணர்ச்சியுடைய ; ( தொ . ) creeping barrage , முன்னேறும் 
படையணியுடன் முன்னேறிக்கொண்டே செல்லும் படை 
முகப் பாதுகாப்புத் தடை நடவடிக்கைப் பரப்பு ; creeping 
Jenny , படர்கொடி வகை . 
creep - mouse, a . அஞ்சிப் பின்னடைகிற ; தயக்கங்கொண்ட . 
creeps , 11. pl. ( பே - வ . ) நடுக்கம் , அவல அச்சம் , புல்லரிப்பு ; 

அச்சமோ அருவருப்போ காரணமான உடலூருதலுணர்ச்சி . 
creep y , a . புல்லரிப்புணர்ச்சியுள்ள ; புல்லரிப்பு உண்டு 

பண்ணுகிற ; புல்லரிப்புக் கொள்ளும் இயல்புள்ள . 
creese , 11. வளைபாம்பு போன்ற வளைநெளிவுள்ள அலகினை 

யுடைய மலேயா நாட்டுக் குத்துவாள் வகை . 
cremate , 3. எரி ; பிணம் சுடு . 
crema tion , n. பிணம் எரித்தல் , எரியூட்டு வினை . 
crema tionist , n . பிணங்களை எரித்தலே நன்றெனும் கோட் 

பாட்டாளர் . 
cremat or , 11. பிணம் சுடுபவர் ; குப்பை கூளங்களை எரிப்பவர் ; 
பிணங்களை எரிக்கும் கருவி ; குப்பை கூளங்களை எரிப்பதற் 
கான எரிபொறி . 
cremator ium , 1. சுடுகாடு . 
crem atory , n . சுடுகாடு ; a . பிணம் எரிப்பதற்குரிய . 
creme , ( பிர . ) n . பாலேடு ; பாலேடுள்ள பொருள்கள் ; ( தொ . ) 
creme de la creme , முதல் தரத்தில் முதன்மை , பொறுக்கி 
எடுத்தவற்றுள் பொறுக்கித் தேர்ந்தது ; creme de menthe , 
‘ மணம் ஊட்டப்பெற்ற இன்தேறல் வகை . 
cremon a , n . இத்தாலியிலுள்ள கிரிமோனாவில் ( Cremona ) 
செய்யப்படும் உயர்வகை நரப்பிசைக் கருவி ; இசைக்கருவி 
ஆணியில் அழுத்து கட்டை . 
cre na , n . சிறு வெட்டுவாய் ; பல் . 
cren ate , cren ated , a . ( தாவ . , வில . ) பல் விளிம்பினை 

யுடைய . 
cren ature, 11. வளைவான பல் விளிம்புடைமை . 
cren el , n . ( க - க . ) நின்று எய்வதற்குரிய அரண்மதிலின் 

மேலுள்ள இடைவெளி ; 3. இடைவெளியிட்டு அமை . 
cren elate, cren ellate , a . அரண் மதில் வகையில் இடை 
வெளிகளிட்டமைக்கப்பட்ட ; புழைவாய்கள் அமைந்த ; v. 
இடைவெளிகளிட்டு அரண்மதிலமை . 
cren ellated , a . அரண்மதில் வகையில் இடைவெளிகளிட்ட ; 

புழை வாய்கள் அமைக்கப்பட்ட . 
crenelle , n . = crenel. 
cren ulate, cren ulated , a . வெட்டுவாய்களுள்ள , அரம் 

போன்ற நுண் பல் விளிம்புடைய . 
cre ole, 1 . மேற்கிந்தியத் தீவுகள் - மோரீசு ( Mauritius ) 
முதலிய நாடுகளில் குடியேறிய ஐரோப்பியர் அல்லது 
நீகிரோவர் அல்லது அவர் தம் கால்வழியினர் ; அமெரிக்காவில் 
பிறந்த நீகிரோவர் ; a . மேற்கிந்தியத் தீவுகள் - மோரீசு 
முதலிய நாடுகளில் குடியேறிய ஐரோப்பியரின் அல்லது 
நீகிரோவரின் கால்வழியினரான ; விலங்குகள் முதலியன 
வற்றின் வகையில் மேற்கிந்தியத் தீவுகள் முதலிய நாடுகளின் 
சூழலுடன் இணக்குவிக்கப்பட்ட . 
cre osote , n . கீலிலிருந்து எடுக்கப்படும் எண்ணெய் வடிவான 
ஆற்றல் வாய்ந்த நச்சரி ; வாணிகத்துறைக் கரியகக் காடி ; 
5. மரக்கீலிலிருந்து வடித்திறக்கப்படும் நெகிழ்ச்சிப் பொருள் 
கொண்டு பக்குவப்படுத்து . 
cre osote- plant , n . கீலெண்ணெய் மணமுள்ள அமெரிக்கப் 

புதர் வகை . 
crepe , ( பிர . ) n . சுருக்கங்களுள்ள மெல்லிய துணி ; U. மயிர் 
போலச் சுருள்வி ; ( தொ . ) crepe de Chine , சுருக்கங்களுள்ள 
மெல்லிய பட்டுத் துணி ; crepe paper , சுருக்கங்களுள்ள 
மெல்லிய காகிதம் ; crepe rubber , புதைமிதியடி அடிப்பகுதி 
யாகப் பயன்படும் நீடித்துழைக்கக்கூடிய ரப்பர் . 


t 


வகை . 


253 
crepe - soled 

cricoid 
crepe - soled , a . புதை மிதியடி வகையில் சுருக்கங்களுள்ள cre tic , n . ( இலக் . ) இரண்டு நெடிற்சீர்களுக்கிடையில் ஒரு 
ரப்பர் தாள்களினாலான அடிப்பகுதியுள்ள . 

குறுஞ்சீர் கொண்ட வரி . 
crep itate , U. படபடவென வெடி ; வெடிப்போசை எழுப்பு ; 

சீமைச் சுண்ண 
cret ify , v . 

உப்புச்செறியவை ; சீமைச் 
கடகடவென்று ஒலி ; ஒடி , முறி ; வண்டினங்கள் வகையில் சுண்ணமாக மாற்று . 

அருவருப்பான நெகிழ்ச்சிப் பொருள் வெடித்துப் பீறிட வை . cret in , 1. ஆல்ப்ஸ் மலைப்பகுதிகளில் காணப்படும் அங்கக் 
crepita tion , n . படபடத்தல் , நெறுநெறுத்தல் ; வெடிப் கோணலுடைய குறையறிவு மக்கள் வகையினர் ; கேடயச் 
போசை எழுப்புதல் ; ( மரு . ) குறுகுறு ஒலி , உடைந்த சுரப்பிக் கோளாறினால் உடடல்வளர்ச்சி அறிவுவளர்ச்சி 
எலும்பின் இரண்டு துண்டங்கள் உராய்வதைப் போன்று தடைப்பட்ட மனிதர் . 
மருத்துவர் ஆய்வினால் நுரையீரல்களில் கேட்கப்படும் ஒலி cret inism , 11. கேடயச் சுரப்பி சுரப்பாற்றலிழந்து போவது 

காரண மாக அங்கக் கோணல் அல்லது தடைப்பட்ட வளர்ச்சி 
crep oline , n . சுருக்கங்களுள்ள இலேசான மெல்லிய பட்டுத் யுடன் அறிவு மந்தம் ஏற்படும் நிலை . 
துணி போன்ற ஆடைப்பொருள் . 

cre tism , n . பொய் , புளுகு . 
crepon , ( பிர . ) 11 . சுருக்கங்களுள்ள மெல்லிய உறுதிமிக்க cret onne , n . சலவையற்ற முரட்டு அச்சடித்த துணி வகை . 
துணி வகை . 

crevasse , n . பனிப்பாறைப் பிளவு ; V. பனிப்பாறைகளாகப் 
crept , v . creep என்பதன் இறந்தகால - முடிவெச்ச வடிவம் . 

பிளவு செய் . 
crep uscle , 1. மாலை அரை இருள் , அந்தி அரை ஒளி . 

crev ice , n . கீறல் , பிளவு , வெடிப்பு ; சிறு இடைவெளி. 
crepus cular , crepus culous , a . அந்தி அரை ஒளி crew , 1. படகோட்டிகளின் தொகுதி ; கப்பலோட்டிகளின் 
சார்ந்த ; மங்கலான , விட்டுவிட்டு ஒளிர்கிற ; முழுவிளக்க தொகுதி ; கும்பல் , கூட்டம் ; ( தொ . ) crew cut , கடலோடி 
மற்ற , முழு அறிவொளி பெறாத ; ( வில . ) அந்திமாலையில் களின் மயிர் ஒப்பனையில் குறுந்தறிப்புப் பாணி . 
தோன்றுகிற ; அந்தி ஒளியில் விரைவியக்கமுடைய . 

crew 2 , 3. crow என்பதன் இறந்தகால வடிவம் . 
crescen do, ( இத் . ) n . படிப்படியான ஒலிப்பெருக்கம் ; படிப் crew el , 1 . திரைச் சித்திர வேலைக்குரிய முறுக்கப்பட்ட 
படியாய் ஒலி பெருக்கிக்கொண்டு பாடவேண்டிய இசைப் மெல்லிய கம்பிளி நூல் ; பின்னல் சித்திர வேலைப்பாட்டுக் 
பாடல் ; உச்ச நிலையை நோக்கிய போக்கு ; a . படிப்படியாய் குரிய கம்பிளி இழை ; முறுக்கப்பட்ட மெல்லிய கம்பிளி 
ஒலி பெருகுகிற ; ப . படிப்படியாய் 

ஒலியில் பெருகு ; நூலைக்கொண்டு துணிமீது செய்யப்படும் சித்திர வேலை ; 
ads . படிப்படியாய்ப் பெருகுகிற ஒலியுடன் . 

V. முறுக்கப்பட்ட மெல்லிய கம்பிளி நூலைக்கொண்டு துணி 
cres cent , n . வளர் மதி ; வளர்பிறை வடிவம் ; வளர்பிறை மீது சித்திர வேலை செய் . 

வடிவுடையது ; துருக்கிய சுல்தானின் கொடி ; துருக்கிய crew man , n . பணிமக்கள் குழுவில் ஒருவர் . 
அரசர் சின்னம் ; துருக்கிய அரசு ; இஸ்லாமிய சமயம் ; 

crib , n . மாட்டுத்தொழு ; தீவன அழி அடைப்பு , தீனித் 
பிறைவடிவக் கட்டிட வரிசை ; பிறைவடிவ அப்பம் ; 

தொட்டி ; கூலப்பெட்டி ; உப்புக்குடுவை ; குப்பைத் தொட்டி ; 
a . வளர்கிற , பெருகுகிற ; பிறைவடிவமுள்ள . 

மட்பாண்ட முதலியவற்றுக்கான கூடை ; மீன் கூடை ; 
cresc entade, n . இஸ்லாமியரது சமயநெறிப்போர் . 

தொட்டில் ; சிறுஅறை ; குடில் , குச்சு வீடு ; இடுக்கமான 
cresc ented , crescent ic , a . பிறைபோல் அமைந்த , பிறை இடம் , சிறு அடைப்பு ; மணற்பாங்கான இடத்தில் அணை 
வடிவான . 

கடைக்கால்களுக்கு இடையே கல் - மண்ணிட்டு நிரப்புவதற் 

குரிய மரத்தாலான பணிச்சட்டம் ; 
உணவுக்குதவும் காரச்சத்துள்ள இலைகளையுடைய 

சுரங்க வழியமைப்பு 
cress , 1 . 

ஆதாரப் பணிச்சட்டம் ; சிறு திருட்டு ; திருடிய சிறு 
செடி வகை . 

பொருள் ; நூற் கருத்துத் திருட்டு ; திருட்டு ஏட்டு வெளியீடு ; 
| cress et , 11 . இருப்புச்சட்டி ; தீப்பந்தம் ; 

விளக்கு ; 

மாணவர் திருட்டுப் பாடக்குறிப்பு ; மறைமொழி பெயர்ப்பு ; 
சொக்கப்பானை உச்சி எரி கூடை ; விளக்குக் கம்பத்துக்குரிய 

சீட்டாட்ட வகையில் ஆட்டக்காரர் பயன்படுத்தவல்ல 
எண்ணெய்ச்சட்டி ; துறைமுகத்தில் விளக்கேற்றுவதற்குரிய 

கழி சீட்டு ; 3. கொட்டிலில் தீவனமிடு ; தொட்டியில் இடு ; 
ஒளிப்பந்தக் கூடை . 

கூடையில் வை ; தொட்டிலில் கிடத்து ; இடுக்கமான 
cress y , a . காரச்சத்துள்ள இலைகளையுடைய 

செடிகள் 

இடத்தில் அடைத்து வை ; சிறு திருட்டுச் செய் ; கருத்துத் 
நிறைந்த . 

திருடு ; உரிமையின்றி வெளியிடு ; இசைவின்றிப் படிசெய் . 
crest, 11. தலைச்சூட்டு , கொண்டை ; சிகையணி இறகு , மயிர் 

cribb age , n . நால்வர் வரை ஆடும் சீட்டாட்ட வகை . 
முடி ; தலைக்கவசத்தின் உச்சி ; கவச முடிச்சூட்டு ; மலைக் 

cribb age - board , n . சீட்டாட் வகையில் 

எடுத்த 
குடுமி , மலைச்சிகரம் ; அலைமுகடு ; உச்சி , முகடு ; குதிரை 

எண்ணிக்கை குறித்த முளைகள் செருகுவதற்கான துளை 
முதலிய விலங்குகளின் பிடரி ; மாலை - கவசம் - பட்டயங்களில் 

களுடன் கூடிய பலகை . 
தனிச்சின்னமாக வழங்கப்படும் அணியுருச்சிலை ; ( உள் . ) 

crib -bit ing, n . 
எலும்பின்மீதுள்ள வரைமுகடு ; ( கட் . ) கேடயச் சின்னம் ; 

தீனித்தொட்டியைக் கடித்து மூச்சினை 
0. கொண்டை பொருத்து ; சூட்டு ஆகப் பயன்படு ; முகடு 

வேகமாக உள்ளுக்கு வாங்கும் சில குதிரைகளுக்குரிய கெட்ட 
அளாவு ; அலைகள் வகையில் முகடெழ எழு . 

பழக்கம் . 

crib riform , a . ( உள் . , தாவ . ) சல்லடை போல் 
crest ed , a . சூட்டு உடைய ; முகடாக உடைய ; உச்சியிற் 

சிறு 
கொண்ட ; ( தாவ . ) தலைச்சூட்டுபோன்ற கிளர்ந்த அமைவு 

துளைகளுள்ள . 
இணைக்கப்பட்டுள்ள . 

crib - work , n . குறுக்கு மரத்துண்டுகளாலான பணிச்சட்டம் . 
crest -fallen , a . கிளர்ச்சியிழந்த , சோர்வுள்ள ; அவமதிப் 

crick , n . கழுத்துச் சுளுக்கு ; முதுகுப் பிடிப்பு ; 3. கழுத்துச் 
படைந்த , தலைகுனிவு எய்தியுள்ள . 

சுளுக்குண்டாக்கு ; முதுகுப் பிடிப்புக் கொள்ளுவி . 
crest less , a . சூட்டிழந்த , கொண்டை அற்ற ; உயர்குடி 

crick et , n . சிள் வண்டு , சுவர்க்கோழி ; வெட்டுக்கிளியினப் 
உரிமையற்ற . 

பூச்சி . 
creta ceous , a . சீமைச் சுண்ணாம்பினாலான ; சீமைச் கண்ணாம் 

crick et 2 , 11. மரப்பந்தாட்டம் ; ( பே - வ . ) நெறிமுறை திறம் 
பின் இயல்பு வாய்ந்த . 

பாத ஒன்று ; பெருந்தன்மை ; 3. மரப்பந்தாட்டம் ஆடு . 
Creta ceous , 11. ( மண் . ) சீமைச்சுண்ணாம்பு ஊழி ; a . சீமைச் 

crick et 3 , 71. மணை , தாழ்வான கோக்காலி . 
சுண்ணாம்பு ஊழிக்குரிய . 

crick eter , 11. மரப்பந்தாட்டக்காரர் . 
Cre tic , n . பண்டைய கிரீட் ( Crete ) நாட்டவர் ; a . கிரீட் cric oid , 11. ( உள் . ) குரல்வளைக் குருத்தெலும்பு ; a . மோதிர 
நாட்டுக்குரிய . 

வடிவமுள்ள . 


காட 


254 


cried 


critic 


cried , v . cry என்பதன் இறந்தகால - முடிவெச்ச வடிவம் . 
criler , n . அழுபவர் , கூச்சலிடுபவர் ; முரசறைவோர் . . 
crime , n . குற்றம் , சட்டப்படி தண்டிக்கப்படத்தக்க செயல் ; 
குற்றச் செயல்களின் தொகுதி ; குற்றத்துறை ; தீச்செயல் , 
பழி , பாவம் ; ப . படைத்துறைக் குற்றம் செய்தாரெனச் 
சாட்டு , படைத்துறைக் குற்றத் தீர்ப்பளி . 
crime ful , a . குற்றமுடைய . 
crime less , a . குற்றமற்ற , தீங்கற்ற . 
crime passionel , ( பிர . ) 1. புலத்தல் காரணமாகச் செய்யப் 

படும் குற்றம் . 
crime -sheet , n . படைவீரர் செய்த குற்றங்களின் பதிவுப் 

பட்டியல் . 
crim inal , n . குற்றம் செய்தவர் , குற்றவாளி ; a . குற்ற 

இயல்புள்ள ; குற்றத்தொடர்பான : குற்றத் தண்டனைக்குரிய ; 
சட்டத்தை மீறுகிற ; ( தொ . ) criminal connexion , criminal 
conversation , கூடாவொழுக்கம் , பிறர் மனை நயத்தல் . 
crim inalist , 11. குற்றத்தொடர்பான சட்ட வல்லுநர் . 
criminal ity , 11. குற்றப் பழியுடைமை . 
crim inate , u . குற்றம் சாட்டு ; கண்டி ; குற்றவாளியென 

எண்பி . 
crimina tion , n . குற்றம் சாட்டல் ; குற்றச்சாட்டு , குற்ற 

வாளியென எண்பித்தல் . 
crim inative , crim inatory , a . குற்றச்சாட்டுக்கு வழி 

வகுக்கிற . 
criminol ogy , n . குற்றவியல் நூல் , குற்றம் குற்றவாளிகள் 

பற்றிக்கூறும் மானிட நூல் பிரிவு . 
crim inous , a . குற்றம் செய்திருக்கிற . 
crimp , n . படைக்கு வலையிட்டு ஆள் பிடிப்பவர் ; கப்ப 
லோட்டியாக வலையிட்டு ஆள் பிடிப்பவர் ; 3. படைக்கு ஆள் 
பிடி ; கப்பலோட்டியாக ஆள்சேர் . 
crimp , a . பொருபொருப்பாக்கப்பட்ட ; மொறுமொறுப்பாக் 
கப்பட்ட ; 3. சுரிக்கவை , திரையவிடு , சுருக்கங்கள் உண்டு 
பண்ணு ; மடிப்புவை , கொய்சகம் வை ; குஞ்சமிணை ; முடை , 
பின்னு ; ஆழமாக வெட்டு ; மீனின் தசையைச் சிதைத்துச் 
சுருக்கு ; ஆள்பிடி ; அகப்படுத்து ; வளைத்து மடி ; சுருளுவி , 
விரும்பிய உருவில் வளை . 
crimp ing - iron , 11. தலைமயிர் சுருள்விக்கும் இருப்புக்கருவி . 
crimp ing - machine , n . குஞ்சங்களின்மேல் மடிப்புக்கள் 

அல்லது சுருள்கள் உண்டாக்குவதற்கான இயந்திரம் . 
crimp le , v . சுருக்கு ; ஒருங்கு இழுத்துக்கொள் ; மடிப்பு 

களாகச் செய் ; சுருள்வி . 
crim son , 11. செந்நிறம் ; சிறிது நீலங்கலந்த திண் சிவப்பு 
நிறம் ; a . திண் சிவப்பான ; ப . திண் சிவப்பாக்கு ; செவ் 
வண்ணம் தோய்வி ; திண் சிவப்பாகு ; முகஞ்சிவப்புறு , 
நாணங்கொள் . 
cringe , 1. இச்சக நடத்தை , கெஞ்சுதல் ; பணிவு ; U. அஞ்சி 
ஒடுங்கு ; தாழ்ந்து வணங்கு ; கீழ்ப்படி ; கெஞ்சு ; இச்சகம் 
பேசு , புகழ்ந்து பசப்பு . 
cring ing , a . கெஞ்சுகிற ; கெஞ்சுதலான . 
crin gingly , adu . கெஞ்சுதலாக . 
cring le , n . கப்பல் கயிற்றுச் சுருக்கு வளையம் ; கப்பலின் 
பாய்க்கயிற்றுத் 

துளையில் செல்லும் கயிறு ; கயிற்று 
வளையத்தில் கோத்த கயிறு . 
crin ite , a . மயிர்மூடியுள்ள ; ( தாவ . ) மயிர்க்குஞ்சம் போன்ற . 
crin ite " , 1. முள் நிறைந்த முட்டை வடிவத் தோட்டுக் 

கடல்வாழுயிர்களின் புதைபடிவம் . 
crink le , n . திரை , சுருக்கம் ; கொய்சகம் ; திருக்கு , சுருள்வு ; 
3. முறுக்கு , சுருக்கு , திரை ; மொறுமொறுப்பாக்கு ; சுருங்கு , 
சுருள் . 
crink ly , a . சுருக்கங்கள் நிறைந்த . 


crink um - crank um , n . கோணல்மாணலான பொருள் ; 

a . கோணல்மாணலான . 
crin oid , n . ( வில . ) புதைபடிவக் கல்லுருவில் காணப்படும் . 
கொடி போன்ற காம்பிலிணைக்கப்பட்ட அல்லி வடிவக் கடுந் 
தோட்டுக் கடல் வாழ் உயிரினம் ; a . அல்லிமலர் வடிவுடைய . 
Crinoid ea , n . pl . ( வில . ) முட்டைவடிவத் தோட்டினுள் 

வாழும் அல்லி வடிவக் கடல் வாழ் உயிர்ப்பேரினம் . 
crinolette , n . மகளிர் ஆடையின் பின்புறம் நீண்டு விரிந் 

திருக்கச் செய்யும் அமைவு . 
crin oline , n . குதிரை மயிராலும் சணலாலும் செய்யப்பட்ட 
விறைப்பான பழங்காலத் துணிவகை ; விறைப்பாக்கப்பட்ட 
பெண்டிர் ஆடை ; சுற்றிலும் கம்பிளியால் ஏந்தலாக்கப்பட்ட 
மகளிர் உட்சட்டை ; நீர்மூழ்கித் தாக்குதலுக்கெதிரான 
கப்பலின் காப்புச் சூழ்வலை . 
cri o - sphinx , n . ஆட்டுத்தலைச் சீயாங்கனை , சிங்க உடல்மீது 

ஆட்டுத்தலை அமைந்த உரு . 
crip ple , n . நொண்டி ; சாளரங்களைத் துப்புரவாக்குவதற்கான 
சாரம் ; a . நொண்டியான ; 3. நொண்டியாக்கு ; ஆற்றல் 
கெடு , பழுதுபடுத்து ; நொண்டிநட . 
cripp ling , 11. கட்டிடத்தின் பக்கத்துக்கு இடப்படும் முட்டு . 
cris is , 11. திரும்புகட்டம் , கண்டம் ; அரசியல் திருப்புமையம் ; 

வாணிக நெருக்கடி ; pl . cris es . 
crisp , n . முறுகுவறுவல் , முறுகலாக வறுக்கப்பட்ட காய் 
கிழங்குச்சீவல் ; a . முறுகலான , பொருபொருப்பான , மொறு 
மொறுப்பான ; உரமூட்டுகிற , ஊக்கம் தருகிற , உறுதி 
யளிக்கிற ; செயல் விரைவுடைய , விரைந்து முடிக்கிற , சுறு 
சுறுப்பான ; எளிதில் நொறுங்குகிற ; குறுகலான ; சிறுசிறு 
துண்டான ; சுருட்டையான ; சுருண்டு நெளிகிற , அலையலை 
யான ; ப . சுருட்டையாக்கு ; சுருட்டையாகு ; அலையலையாக 
நெளிவி ; அலையலையாகச்செல் . 
cris pate , cris pated , a . சுருள் சுருளான - அலையலையான 
தோற்றமுடைய ; ( தாவ . , வில . ) அலையலையான விளிம்பினை 


உடைய . 


crispa tion , 11. சுருள்களாகச் செய்தல் ; சுருள்வு ; அலை 
அலையான தோற்றம் ; அலையலையான இயக்கம் ; சுருங்குதல் , 

சுரிப்பு . 
crisp ature, 11. சுருள்வு . 
crisp ing - i ron , crisp ing - pin , n . சுருள்களாகச் செய்வ 

தற்கான இரும்புக்கருவி . 
crisps , 11. pl . முறுகிய உருளைக்கிழங்கு வறுவல் , முறுகலாக 
வறுக்கப்பட்டுச் சிப்பமாக விற்கப்படும் உருளைக்கிழங்குச் 
சீவல் . 
crisp y , a . சுருள்களாக உள்ள ; மொரமொரப்பான , எளிதில் 

நொறுங்குகிற ; சுறுசுறுப்பான . 
criss - cross , n . அரிச்சுவடியின் தொடக்கத்திலுள்ளசிலுவைக் 
குறி ; குறுக்குக்கோடு ; குறுக்குக்கோடாக வெட்டிச் செல்லும் 
இயக்கம் ; கையெழுத்திடத் தெரியாதவர் இடும் குறுக்கு 
வெட்டுக்குறி அடையாளம் ; குறுக்கு மறுக்குக் கட்டம் ; 
குறுக்கு வலைப்பின்னல் படிவம் ; அடுத்தடுத்த குறுக்கீட்டுத் 
தொடர்ச்சி ; ஆட்டவகை ; மாறுமாறான குறிக்கோள்களால் 
வரும் தடுமாற்றம் ; a . குறுக்கு மறுக்கான ; குறுக்கு வெட்டுக் 
கோடுகளாலான ; சிடுசிடுப்பான ; 3. குறுக்குமறுக்காகச் 
செல் ; குறுக்குமறுக்குக் கட்டப்படிவத்தில் இழை ; அடிக்கடி 
குறுக்கிட்டுச் செல் ; ads . குறுக்கு மறுக்காக ; நோக்க . 
முரண்பாட்டுடன் , மாறுபட்ட குறிக்கோள்களுடன் . 
cris ta , 11 , தலைச்சூட்டு , கொண்டை . 
cris tate , a . ( வில . , தாவ . ) தலைச்சூட்டினையுடைய . 
criter ion , 1. அளவைக்கட்டளை , மூலப்பிரமாணம் , ஒப்பளவு 
முதல் ; கட்டளைவிதி , பிரமாண சூத்திரம் , 

பிரமாண சூத்திரம் , அடிப்படைத் 
தத்துவம் ; தேர்வுமுறை ; சோதனை ; pl . criter ia . 
crit ic , 11. திறனாய்வாளர் ; தேர்வறிஞர் ; நடுநிலையறிஞர் ,, 
பத்திரிகை மதிப்புரை எழுதுபவர் ; ஏட்டாராய்ச்சியாளர் , 
பாடபேத ஆய்வாளர் ; குறைகாண்பவர் ; கண்டிப்பவர் . 


255 


critical 


crop 


( 


< crit ical , a . திரும்புகட்டம் சார்ந்த ; தீர்வுகட்டமான ; நெருக் 

கடியான , இடரார்ந்த ; திறனாய்வு சார்ந்த ; நுண்ணாய் 
வுடைய ; நடுநிலை மதிப்பீட்டாற்றலுடைய , குற்றங்காண்கிற , 
கண்டிக்கிற ; ( கண . , இய . ) மாறு கட்டம் குறித்த ; 
மாறுநிலையிலுள்ள ; ( தொ . ) critical angle , மாறுநிலைக் 
கோணம் , 

ஒளிக்கதிர் கோடு நிலையிலிருந்து திரிநிலைக்கு 
மாறும் கோணம் , மிகக் குறைந்த திரிநிலைக்கோணம் ; 
critical philosophy , அறிவின் ஆதாரம் தேடும் இம்மானுவல் 
காண்ட் ( Immanuel Kant 1724-1804 ) என்பாரின் அறிவுக் 
கோட்பாடு ; critical temperature , முட்டுபதன் , அழுத்தத் 
தால் மட்டும் நீர்மமாக்க முடியாத நிலையுடைய வளியின் 
தட்பவெப்ப நிலையளவு . 
crit icaster , 11. கீழ்த்தரத் திறனாய்வாளர் . 
crit icism , n . திறனாய்வு , நடுநிலைமதிப்பீடு , இலக்கிய 
ஆராய்ச்சித்துறை ; கவின்கலை ஆராய்ச்சி ; திறனாய்வுக் 
கட்டுரை ; ( தொ . ) higher criticism , historical criticism , 
வரலாற்றுமுறை ஆய்வு ஆராய்ச்சி , விவிலிய நூல் சுவடி 
களின் அமைவு - காலம் - வாய்மை ஆகியவற்றை வரலாற்று - 
இலக்கியக் கண் கொண்டு ஆய்தல் ; textual criticism , 
verbal criticism , நூலின் சொற்கள் அல்லது வாசகம் பற்றிய 

ஆராய்ச்சி . 
• crit icize, v . குணங்குறை விளக்கங் கண் மதிப்பிடு ; 

நுண்ணிதின் ஆய்ந்து வாதாடு ; குற்றங்காண் , குறைகூறு , 

கண்டி . 
critique , n . தனி ஏடு பற்றிய திறனாய்வுக் கட்டுரை ; 

ஆராய்ச்சிக் கட்டுரை ; திறனாய்வுக் குறிப்பு ; அறிவாராய்ச்சிக் 

கலை . 
" Croak , n . கரகரப்பான ஒலி ; தவளை கத்தும் ஓசை ; அண்டங் 

காக்கைக் கரைவு ; 3. தவளையின் கத்தும் ஓசை எழுப்பு ; 
அண்டங் காக்கையின் கரைவொலி எழுப்பு ; கரகரப்பான 
ஒலிசெய் ; அடித்தொண்டையில் பேசு ; புலம்பு ; முணு 

முணுப்புச்செய் ; கேட்டின் முன்னறிகுறி காட்டு . 
croak er , n . கரகர ஒலி எழுப்புபவர் ; கத்துவது ; முணு 

முணுப்பவர் ; கேட்டினை முன்னறிவிப்பவர் . 
Cro at , 11 , குரோஷியா ( Croatia ) இனத்தவர் . 
cro ceate, cro ceous , a . செம்மஞ்சள் நிறமான . 
cro chet , 1. கொக்கி ஊசியைக்கொண்டு இழைக்கண்ணிகள் 
இட்டுச் செய்யப்படும் வலைப்பின்னல் வேலை ; 

கொக்கி 
ஊசியைக்கொண்டு பின்னப்படும் பொருள் ; 

7. கொக்கி 
ஊசியைக்கொண்டு இழைவலைப்பின்னல் பின்னு ; கொக்கி 

ஊசியைக்கொண்டு சால்வை பின்னு . 
" cro cidolite , n . நீலக் கல்நார் ; தென் ஆப்பிரிக்காவிலுள்ள 

நீலக் கல்நாரின் மஞ்சள்நிற உருத்திரிபு வகை . 
crock1, 1. மண்குடம் , சாடி ; ஒட்டுச்சில்லு ; பூத்தொட்டியி 
லுள்ள துளையை 

துளையை மூடுவதற்காகப் பயன்படும் உடைந்த 
மட்பாண்டத் துண்டு ; ( பே - வ . ) உலோகக் கலம் . 
crock2, n . அழுக்கு , கறை ; 3. மாசுபடுத்து , கறையாக்கு . 
crock , n . கிழக் குதிரை ; கிழப் பெட்டைச் செம்மறியாடு ; 

திறமையற்றவர் ; தளர்ந்துபோனவர் , ஏலாதவர் , செயல் 
அற்றுப்போனவர் ; 3. செயலற்றுப்போ ; ஆற்றல்கெடு . 
crock ery , 11. மட்பாண்டத் தொகுதி ; சுட்ட களிமண் கலங் 

களின் தொகுதி . 
crock et , 11. ( க - க . ) கோபுரம் போன்ற கட்டுமானச் சரிவில் 

செய்யப்படும் இலை - பூச்சுருள் ஒப்பனை வேலைப்பாடு . 
croc odile , n . முதலை ; முதலை இன விலங்கு வகை ; பதனிட்ட 
முதலைத் தோல் ; பள்ளி மாணவர் இரண்டிரண்டுபேராக 
நடந்து போகும் அணி ; ( தொ . ) crocodile bird , முதலை 
மேல் அமர்ந்து கொத்தும் ஆப்பிரிக்கப் பறவை 
crocodile tears , முதலைக்கண்ணீர் , நீலிக்கண்ணீர் , போலி 
அழுகை . 
Crocodil ja , n . ( வில . ) முதலைகளும் அவைபோன்ற மர 

பற்றுப்போன உயிர்களும் உள்ளிட்ட ஊரும் விலங்குப் 
பேரினம் . 


crocodil ity, n . ( அள . ) குற்றங்காணும் நோக்குடன் 

வாதிடல் . 
Crocodi lus , n . ( வில . ) முதலைகள் உள்ளிட்ட ஊரும் 

விலங்கினம் . 
croc us , n . ( தாவ . ) மஞ்சள் அல்லது ஊதா நிற மலர்களை 
யுடைய சிறு பூண்டுச்செடி வகை ; மஞ்சள் அல்லது சிவப்பு 
நிறமுள்ள பழங்கால வேதியியல் தூள்வகை . 
Croes us , 11. பெரும் பணக்காரர் . 
croft , 11. குடியிருப்படுத்த சிறுவிளை நிலம் ; சிறுபண்ணை , 

அடைப்பிட்ட நிலம் . 
crof ter , 11. சிறு விளைநிலத்தைக் குத்தகைக்கு எடுத்து அதில் 

தங்கி உழைக்கும் குத்தகை உழவன் . 
Cro - Magn on , 1. பிரான்சிலுள்ள குரோமன்யான் குகை ; 
a . குரோமன்யான் குகையில் கண்டெடுக்கப்பட்ட வரலாற் 
றுக்கு முற்பட்டகால மனித எலும்புக் கூட்டுப் பகுதிக்குரிய 
நெட்டையான நீள்மண்டையோட்டு 

ஐரோப்பிய 

இனம் 
சார்ந்த . 
crom lech , 11. குத்துக்கல் வட்டம் ; வரலாற்றுக்கு முற்பட்ட 

காலத்துப் பெருங்கல் வட்டக் கல்லறைமாடம் . 
cromorn a , cromorne , 11. துளை இசைக்கருவியின் அழுத்து 

கட்டை ; குழலிசைக்கருவி . 
crone , n . கிழவி ; கிழடான பெட்டையாடு . 
cron y , n. நெருங்கிய பழைய நண்பன் . 
crook , 11. இடையர் வளைகோல் ; மாவட்டச் சமய முதல்வர் 
வளைதடி ; கொக்கி ; வளைந்தபொருள் ; வளைவு ; குனிதல் ; 
உடல் வளைத்து வணங்குதல் ; குனிவு , கூன் ; துளையிசைக் 
கருவியின் ஓசை அதிர்வு குறைப்பதற்குரிய வளைகுழாய் ; 
ஏமாற்று , சூழ்ச்சி , தந்திரம் ; a . வளைந்த ; V. கொக்கியாக்கு ; 
கொக்கியாகு ; வளை ; வளைவுறு ; நேர்வழியிலிருந்து திறம்பு ; 
( தொ . ) a crook in the lot, அனுபவங்களிடையே நேர்ந்த 
சோதனை ; by hook or by crook , எப்படியேனும் , நல்லவழி 
கெட்டவழி எதனாலேனும் ; on the crook , நேர்மையின்றி , 
வஞ்சித்து . 
Crook back , n . கூனல் , கூன்முதுகு . 
crook backed , a . கூனலான , கூன் முதுகுள்ள . 
crook ed , a . நேராயிராத , வளைந்த ; திருகிய , முறுக்கிய ; 
உருக்கோணலான ; மூப்பினால் கூனி வளைந்த ; நேர்மையற்ற , 
வேண்டுமென்றே நெறிபிறழ்கிற ; கபடமான , அழும்பான ; 
தடி வகையில் குறுக்குக் கைப்பிடியுள்ள , ஏந்து கவடுள்ள . 
Crookes , n . ஆங்கில விஞ்ஞானியாகிய சர் வில்லியம் குரூக்ஸ் 
( Sir William Crookes , இறப்பு 1919 ) என்பாரின் பெயர் ; 
( தொ . ) Crookes rays , எதிர் மின்வாய்க் கதிர்கள் ; 
Crookes s tube , ( இய . ) ஒளிக்கதிர் உயர்கோட்ட நிலையை 
எடுத்துக் காட்டுவதற்கான காற்றில்லாக் கண்ணாடிக் குழல் ; 
Crookes s vacuum , முனைப்பான வளிநீக்க இடைவெளி . 
croon , n . எருத்தின் தாழ்குரல் முழக்கம் ; U. எருதுபோல் 
உறுமு ; தாழ்குரலில் முனங்கு ; அடிக்குரலில் பாடு ; முணு 
முணு ; முணுமுணுத்துப் புலம்பு ; உணர்ச்சி மேலிடத் தாழ் 
குரலில் பாடு . 
croon er , 11 . உணர்ச்சி முனைப்பான பாடல்களை மெல்லப் 

பாடுபவர் . 
crop , n . பறவைகளின் தொண்டைப் பை ; சாட்டைக்கோல் , 
சாட்டைக் கைப்பிடி ; வாருக்குப் பதிலாகக் கண்ணி பொருத் 
தப் பட்டுள்ள சிறு சாட்டைக்கோல் ; பயிர் , கூலவிளைவு , 
விளைச்சல் , மேனி , பருவத்தின் மொத்த விளைச்சல் ; பதனிட்ட 
முழு மாட்டுத்தோல் ; மயிர் வெட்டுதல் ; மயிரைக்குறுக 
வெட்டிக்கொள்ளும் பாணி ; வெட்டியெடுக்கப்பட்ட முனை ; 
இறைச்சி வெட்டும் வகை முறைப் பாணி ; தெரிபாறை , நிலப் 
பரப்பில் முனைப்பான பாறை ; ( க - க . ) மோட்டுமுளைத்தழை 
உருவ ஒப்பனை ; உச்சி ; தளிர் ; கிளை ; மரங்களின் தழை 
முகடு ; 3. வெட்டு ; நுனியைக் கத்தரி ; விளிம்பைத் தறி ; 
குறுகத் தறி ; ஏட்டின் ஓரம்வெட்டு ; நுனிப்பகுதியைக் கறித் 
துத் தின் ; அறுவடை செய் , அறுத்துக்குவி ; விதை , நடவு 


வகை ; 


256 

CrOSS -buttock 
crop - bound 
செய் ; பயிர்விளை ; முளை , மேலிட்டு எழு ; ( மண் ) மேற் வெட்டிச்செல் ; குறுக்காக அமை : முழு அகலமளாவு ; இனம் 
பரப்புக்கடந்து எழுந்து தோன்று ; திடீரென்று தோன்று ; பின்னிக்கலப்புச் செய் ; பின்னிக்கலப்புறு ; காசோலையில் 
எதிர்பாராது பேச்சிடையே எழு : ( தொ . ) neck and crops நிலைய வரையறை குறித்து இடது மேற்புறத்தில் இணை 
தலைகீழாக , அடியோடு 

குறுக்குக் கோடுகளிடு : குறுக்காக எழுது ; தடை செய் ; 
crop - bound , a , ( வில . , மரு . ) தொண்டைப்பை இறுக்கத்தி 

விருப்பம் கெடு ; மீறிநட ; சந்தி ; எதிரெதிராகக் கடந்துபோ ; 
னால் துன்பமுழல்கிற . 

குதிரை முதலியவற்றின்மீது கால் விரித்தமர் ; ( தொ . ) 

cross as two sticks , பெரிதளவில் ஏறுமாறான ; தனிப்பட 
crop .comb , n . அரைமதிவடிவச் சீப்பு . 

ஒருவர் மீதொருவர் வெறுப்புக்கொண்ட ; cross one s fingers , 
crop - ear , 1. காது தறிக்கப்பட்டவர் ; காது தறிக்கப்பட்ட 

keep one s fingers crossed , நல்ல யோகத்தை வரவழைக்க 
குதிரை ; காது தறிக்கப்பட்ட நாய் . 

எண்ணி விரலை விரல்மேல் விரலாகக் கொக்கி போல் வளைத்து 
crop - eared , a . குறுகத் தறித்த காதுகளையுடைய ; காதுகள் வை ; cross one s mind, மனத்தில் பளிச்செனத் தோன்று ; 
தெரியும்படி மயிர் கத்தரிக்கப் பெற்ற . 

cross one s palm , ஒருவர் கையில் பணம் வை ; cross one s 
crop ful, n . இரைப்பை கொள்ளும் அளவு ; pl . crop tuls . path . ஒருவர் போக்கில் குறுக்கிடு , குறுக்கிட்டுக் கெடு . 

இடையூறுசெய் ; 

on the cross , மூலைவிட்டமாக , சாய் 
cropp er , n . வெட்டுபவர் ; கத்தரிக்கும் பொருள் ; பெரிய 
தொண்டைப் 

விட்டமாக . 
பையுடைய புறா , 

நல் விளைச்சல் தரும் 
பயிர்வகை ; பங்குபெற்றுப் பயிர் செய்பவர் ; சிறு அச்சு cross , ade . = across . 
இயந்திரவகை ; வீழ்ச்சி ; தோல்வி ; ( தொ . ) comes cropper , cross .ac tion . 11. (சட் . ) எதிர்வா தியால் வாதிமீது வழக் 
வீழ்ச்சியுறு . 

கின் எதிர்நடவடிக்கையாகக் கொண்டுவரப்படும் 

எதிர் 
Cropp ing , n . வெட்டுதல் , கத்தரித்தல் ; பயிர் செய்தல் ; வழக்கு . 
( மண் . ) தெரிபாறை , நிலப்பரப்பில் புறம் வந்து தோன்றும் 

cross -and -pile , n . பூவா பொறியா என்று போட்டுப்பார்த் 
முனைப்பான பாறை . 

தல் , நாணயம் சுண்டியிடல் ; தற்செயல் நிகழ்வு வாய்ப்பு . 
cropp y , n . குறுகத்தறித்த தலைமயிருடையவர் ; ( வர . ) ஐரிஷ் 

cross - armed , a . கைகளை மாறாகக் குறுக்காக வைத்துக் 
கலகக்காரர் ; 1798 பிரஞ்சுப் புாட்சி ஆதரவாளர் . 

கொண்டிருக்கிற . 
crop -sick , a . மீதூண் அல்லது பெருங்குடியின் விளைவாக 

cross band , n. கப்பலின் சட்டம் சரிநிலையிலிருக்கும் பொருட்டு 
வரும் நோய்க் கோளாறுடைய , 

அதன் உடற்பகுதிக்குக் குறுக்கே ஆணியடித்துச் செருகப் 
crog uet , n . புல்வெளி மரப்பந்தாட்டம் , நீண்ட காம்புடைய 

படும் சாதிக்காய் மரப்பலகை . 
மரக் 

கொட்டாப்புளிகளினால் மரப்பந்துகளை அடித்துச் 
செலுத்தும் விளையாட்டு ; நீண்ட காம்புடைய மரக்கொட் 

cross - band ed , a . மேற்பரப்புக்கு மாறுபட்ட மேலீட்டு 
டாப்புளியினால் மரப்பந்தினை அடித்துச் செலுத்துதல் ; 

வண்ணத்தின் துண்ணிழைம வரிப்போக்குடைய . 
V. புல்வெளி மரப்பந்தாட்டத்தில் தன் பந்தடித்து எதிராளி cross - bar , 11. குறுக்குக் கம்பி ; நெம்புகோல் வகை . 
பந்தினைச் செலுத்து . 

cross beam , 11. பெரிய உத்திரக் கட்டை , 
croquette , n , அரிசி மா - இறைச்சி ,உருளைக்கிழங்கு முதலி 

cross - bearer , n . சிலுவை ஏந்தி , ஊர்வலங்களில் சிலுவை 
யவை கலந்து சுவையூட்டி வறுத்துச் செய்யப்படும் பணியார 

தாங்கிக் கொண்டு செல்பவர் . 
உருண்டை . 

cross - bedd ing , n . ( மண் . ) பொது அடுக்கமைவுக்கு மாறாகச் 
Crore , ( இ . ) n . கோடி , நூறு இலட்சம் . 

செல்லும் ஒழுங்கற்ற சிறு அடுக்கு . 
cro sjer , a . மாவட்டச் சமய முதல்வரின் அல்லது மடத்தலை cross belt , 1. தோள்கச்சை , குறுக்குப்பட்டை , வெடியுறை 
வரின் அருளாட்சிக்கோல் ; மடாதிபதியின் சிலுவைக்கோல் . 

முதலியன தொங்கவிடுவதற்காகத் தோளிலிருந்து எதிர்ப்புற 
Cross , 1. கொலைத்தண்டனைக்குரிய 

பண்டைய ரோமரின் 

முள்ள இடுப்புப் பக்கமாக அணியும் கச்சை , 
கழுமரம் ; இயேசுநாதர் அறைந்து கொல்லப்பட்ட 

cross - bench , n . 
சிலுவை ; கிறித்தவ 

குறுக்காகப் போடப்பட்டுள்ள 
சமயச் சின்னம் ; கிறித்தவசமயப் 

விசிப் 

பலகை ; கட்சிச் சார்பற்ற மாமன்ற உறுப்பினர்கள் உட்காரும் 
புனிதப்போராட்டச் சின்னம் ; வலக்கையால் இடப்படும் 
சிலுவை அடையாளம் ; ஊர்வலங்களில் குருமார் முன் 

இருக்கை ; a . கட்சிச்சார்பற்ற : காய்தலுவத்தலில்லாத , கடு 

நிலையான . 
கொண்டுசெல்லப்படும் சிலுவைத் தலைப்பையுடைய நீண்ட 
கோல் ; சிலுவைவடிவான நினைவுச் சின்னம் ; சிலுவை இருந்த 

cross bill , 1. அலகு முனைகள் வளைந்து ஒன்றையொன்று 
இடம் ; சிலுவையமைந்த நகர மைய வெளி ; சிலுவை வடிவப் 

கவிந்து குறுக்கிடும் அமைவுடைய பறவை வகை . 
பதக்கம் ; கழுத்தில் தொங்கவிடப்படும் சிலுவை வில்லை ; cross bill *, 1. ( சட் . ) உயர்தர முறைமன்ற வழக்கில் வாதி 
கிறித்தவ சமயத்துக்குரிய பாவக்கழுவாய்க் கோட்பாடு ; யின்மேல் பிரதிவாதி கொணரும் குற்றச்சாட்டு . 
கிறித்தவ சமயம் ; சிலுவை உருவம் ; சிலுவைக்குறி , நங்கூர 

cross - birth , n , ( மரு . ) கருப்பையில் குழந்தை குறுக்காகக் 
அடிப்பகுதி ; நில அளவை ஆராய்ச்சியாளரின் குறுக்கைக் 

கிடக்கும் மகப்பேறு நிலை , 
கோல் ; குறுக்கீடு ; குறுக்குவழி ; முரண்படு நிகழ்ச்சி , இடை 
யூறு , இன்னல் , தொல்லை , துன்பம் , சோதனை ; இனக்கலப்பு ; 

cross .bones , 11. pl . சாவு அல்லது கடற்கொள்ளை குறித்த 
கலவைப் பிறவி , கலப்பினம் , இடைப்படு நிலை , இரண்டு 

சின்னத்தில் தலையோட்டுடன் இடம்பெறும் ஒன்றற்கொன்று 
நிலைக்கு இடைப்பட்ட தன்மை ; கெடுவழக்கு ; நேர்மைக் கேடு , 

குறுக்காகக் கிடக்கிற இரண்டு துடையெலும்புகள் வடிவம் . 
ஆட்டங்களில் தன் தோல்விக்கு வழிசெய்து கொள்ளும் 

cross - bow , 11. குறுக்குவில் , கணை அல்லது கல் எறிவதற்காக 
இரண்டகமுறை ; ஆள்மோதுதலால் நேர்ந்த ஆட்ட வெற்றி இடைக்காலத்திற் கையாண்ட வில் போன்ற படைக்கலப் 
இழப்பு ; a . பக்கத்துக்குப்பக்கமாகக் கிடக்கிற , குறுக்கான ; பொறி . 
குறுக்கு வாட்டான ; குறுக்குவெட்டான ; குறுக்கிடுகிற ; cross - bower , cross - bow man , n , குறுக்குவில் ஏந்திய 
குறுக்குச் சாய்வான ; எதிரெதிராகப் பின்னிய , பின்னி 

வீரர் . 
இணைந்த , மன்னிக் குறுக்கிட்ட ; தலைமாறிய ; 

இனக் 

cross - breed , n . கலப்பினம் ; இனக்கலப்பினால் தோன்றிய 
கலப்பான ; முரணான , எதிரான ; சிடுசிடுப்பான ; இரண்டக 
மான ; நேர்மையற்ற ; 3. சிலுவைக் குறியிடு ; சிலுவை 

கான் முளை . 
வடிவாக அமை ; பக்தியுடன் சிலுவை வடிவம் மேற்கோள் ; 

cross -bun , n . கிறித்தவர் விழாநாளாகிய புதுவெள்ளிக் 
குறுக்குக்கோடிடு ; குறுக்காகவை ; எழுதியதைக் குறுக்கா 

கிழமையன்று உட்கொள்ளப்படும் சிலுவைக்குறியுடைய 
கக் கோடிட்டு அடித்துவெட்டு ; பக்கத்துக்குப் பக்கமாகச்செல் , 

வட்டப் பொங்கப்பம் . 
குறுக்கே கட்ட ; தாண்டிச்செல் , தாவு ; குறுக்காக வெட்டு , cross -butt ock , n . மற்போர்வீரர் இடுப்புப் பிடிவகை . 


. 


வேறு 


257 
cross - correspondence 

cross - sea 
cross - correspon dence , n . உளவியல் புத்தாய்வுத்துறையில் cross ing - o ver , n . ( உயி . ) இனக்கீற்றுக்கள் இணைகூடி 
தனித்தனி பொருளற்ற ஆவி உலகச் செய்திகளை இசை மீண்டும் பிரியும்போது அவற்றின் உறுப்புக்கள் ஒன்றற் 
வித்துப் பொருள்கொள்ளும் முறை . 

கொன்று மாறிப்போதல் . 
cross - coun ter , n . குத்துச்சண்டையில் எதிரியின் முதல் cross ing - sweeper , n . கடவுபெருக்குபவர் , தெரு கடக்கப் 
தாக்குதலைத் தடுக்க எதிரியின் இடதுகைப்புறமாக வலக் 

படும் இடத்தைப் பெருக்குபவர் . 
கையும் வலதுகைப்புறமாக இடக்கையும் எதிரெதிர் குறுக் 

cross - jack , n . ( கப் . ) சதுரப் பாய்மரவகை. 
கிடும்படித் தாக்கும் எதிர்த்தாக்கு முறை . 

cross leaved , a . எதிரெதிர் குறுக்காக அமைந்துள்ள நான்கு 
cross - coun try , a . பாட்டையிலிருந்து விலகி வயல்களின் 

இலை வரிசைகளையுடைய . 
ஊடாகச் செல்கிற ; ads . பாட்டையிலிருந்து விலகி 

cross - legged , a . சப்பணம் போட்டுத் தரையில் அமர்ந் 
வயல்களினூடாக . 

திருக்கிற ; கால்மேல் கால் போட்டு நாற்காலியில் அமர்ந் 
cross - cross let , 11 . நான்கு முனைகளிலும் நான்கு உட் 

திருக்கிற . 
சிலுவைகள் கொண்டுள்ள சிலுவை . 

cross let , n . சிறு சிலுவை . 
cross - cut , n . குறுக்குவெட்டு ; குறுக்கு வழி ; a . குறுக்கு 

cross - light, 11 . ஒளிக்கோடு 
வெட்டுக்காகச் செய்யப்பட்டுள்ள அல்லது பயன்படுத்தப் 

ஒன்றினைக் குறுக்கிட்டுச் 
படுகிற . 

செல்லும் மற்றோர் ஒளிவிளக்கம் ; மற்றொரு கோணத்தி 

லிருந்து பொருளை விளக்குதல் . 
cross - cut 2 , ப . குறுக்காக வெட்டு . 


cross - or - pile , n . = cross - and -pile. 
cross cut - saw , n . உத்தரங்களைக் குறுக்காக வெட்டுவதற் 

Cross - over , n . மேற்கவிபாதை , பாதைமேலாகச் செல்லும் 
கான பெரிய இரம்பம் . 

பாட்டை , 
cross - divi sion , 11 . ஒன்றின்மீது ஒன்று கவிந்து மேற் 
செல்கிற பிரிவுகளாகப் பிரித்தல் . 

cross - patch , 11. சுடுமூஞ்சிக்காரர் , சிடுசிடுப்பானவர் . 
கனேடியப் ( Canadian ) பந்து விளையாட்டு 

cross - piece , 1. மற்றொன்றுடன் குறுக்காகப் பொருத்தப் 
Crosse , 11 . 
வகையில் பந்தைச் செலுத்துவதற்குப் பயன்படுத்தப்படும் 

பெற்றுள்ள துண்டு ; கப்பலின் முன்பக்கத்திலிருந்து நீண் 

டுள்ள மரச்சட்டத்தைத் தாங்கும் செங்குத்தான இரண்டு 
வலையுடைய வளை தடி . 

மரக்கட்டைகளை இணைக்கும் கம்பி . 
crossed , a . குறுக்காக வைக்கப்பட்டுள்ள ; சிலுவைக்குறி 

cross - pollina tion , 11 . ( தாவ . ) அயல்மலர்ப் பூந்துகள் 
போட்டுள்ள ; குறுக்கிட்டுக் கெடுக்கப்பட்ட . 

சேர்க்கை , ஒருமலரின் சூலகமுகட்டில் மற்றொரு மலரின் 
cross - examina tion , n . ( சட் . ) குறுக்கு விசாரணை , 

பூந்துகள் ஒட்டிப் பொலிவுண்டாதல் . 
குறுக்குக் கேள்வி . 

cross - pur pose , n . மாறுபட்ட நோக்கம் , நோக்கமுரண் ; 
cross - exam ine , v . ( சட் . ) குறுக்கு விசாரணைசெய் , குறுக் 

முரண்பட்ட நடவடிக்கை ; முரண்பாடான அமைவு . 
குக் கேள்வி கேள் , மறை செய்திகளை வெளிப்படுத்துவதற்காக 
நுணுக்க விவரமாகக் கேள் ; எதிர்த்தரப்புமீது கேள்வி எழுப்பு . cross purposes , n . pl . வினாக்களின் விடைகள் 

வினாக்களுக்கு மாற்றப்படுகிற விளையாட்டுவகை ; 
cross - eyed , a . ஓரக்கண் பார்வையுள்ள . 

உணர்வதனால் சொல்லாடலில் நேரும் குழப்பம் ; ( தொ . ) be at 
cross - fertiliza tion , n . ( தாவ . ) அயல்கருவுறுதல் , மாற்றுக் 

cross purposes , ஒருவரை ஒருவர் பிறழ உணரப்பெறு , ஒரே 
கருவுயிர்ப்பு . 

காரியத்தில் தம்முள் முரண்பாடான திட்டங்களைக் 
cross - fire, 11. ( படை . ) இரண்டு அல்லது பல முனைகளி 

கொண்டிரு . 
லிருந்து செலுத்தப்படும் பீரங்கிக் குண்டுவீச்சு . 

cross - quar ters , n . கல்லில் செதுக்கிய சிலுவை வடிவ 
cross fish , n . நட்சத்திர மீன் , ஐந்து அல்லது ஐந்துக்கு மலர்ப் பொறிப்பு . 
மேற்பட்ட கை போன்ற உடலுறுப்புக்களையுடைய கடல்வாழ் 

cross question , 11. குறுக்குக்கேள்வி , குறுக்கு விசாரணையில் 
உயிரினம் . 

கேட்கப்படும் கேள்வி . 
cross - garnet , n . மேல்கீழ்த் திருகுமுனையுடைய கதவுக்கீல் . 

cross - ques tion , U. குறுக்குக்கேள்வி கேள் ; 

நுணுக்க 
cross - grain , 11. நுண் இழைவரிக்கெதிரான நுண் இழைவரி . விவரங் குறித்த கிளைக்கேள்வி கேள் ; நுட்பதிட்ப முடிவு 
cross - grained , a . மரப்பலகை முதலியவற்றில் குறுக்கீடான செய்வதற்குரிய துணை வினா எழுப்பு . 
இழை வரிகளையுடைய ; தாறுமாறான இழை வரிகளையுடைய ; cross - ra tio , 11. ( கண . ) குறுக்கு விகிதம் , சமநிலையமைதி 
வேண்டுமென்றே நெறிபிறழ்வான ; வழிக்குக் கொண்டுவர அற்ற விழுக்காடு . 
முடியாத ; முரண்டுபிடிக்கிற ; ads . காழ்ப்பு வரிக்குக் 

cross - ref erence , 1. குறுக்குக் குறிப்பு , சுவடியில் மற்றொரு 
குறுக்கே ; வேண்டுமென்றே நெறி பிறழ்வாக , அழும்பாக . 

தலைப்பு அல்லது வாசகம் பற்றி எழுதப்படும் குறிப்பு . 
cross - guard , n . ( படை . ) வாள்பிடியில் தாக்குக் காப்பான 

cross - road , n . முக்கியபாட்டையின் குறுக்கே செல்லும் 
குறுக்குமுளை , பிடிகாப்பு . 

பாதை ; பக்கப்பாதை ; இரண்டு பெரிய பாட்டைகளை 
cross - hatch , v . ஓவியத்தில் வலைக்கோடுகளிட்டு நிழற்சாயல் இணைக்கும் இடைநெறி ; பாதைகள் குறுக்கிடுமிடம் . 
காட்டு . 

cross - roads , n . pl . முக்கியமான தீர்மானம் செய்யவேண்டிய 
cross - hatch ing , n . ஓவியத்தில் நிழற்சாயல் காட்டும் வலைக் கட்டம் ; ஒருவர் வாழ்க்கையில் இடர்ப்பாடான திருப்ப 
கோட்டுப் பின்னல் . 

மையம் : ( தொ . ) at the cross - roads , இடர்ப்பாடு மிக்க 
cross - head , n . குறுக்குத் தலைப்பு , செய்தித்தாளில் பத்தியில் முக்கியமான திருப்பகட்டத்தில் . 
வருபொருளைச் சுருக்கமாக உணர்த்தும் இடைத்தலைப்பு . 

cross - row , n . நெடுங்கணக்கு . 
cross - heade , 1. நீராவிப்பொறி போன்றவற்றில் முகட்டுக் cross -ruff, n . சீட்டாட்ட வகையில் ஒருபக்கத்தைச் சேர்ந்த 
குறுக்கு விட்டக்கோல் . 

வர்கள் ஒருவர்விட்டொருவர் துருப்புச் சொல்லி ஆடுதல் ; 
cross - heading, n . = cross - head . 

ப . ஒருவர்விட்டொருவர் துருப்புச் சொல்லும் சீட்டாட்டம் 
cross ing , n . சிலுவைக்குறி போடுதல் ; குறுக்கே செல்லுதல் ; 
பாதைகள் குறுக்கிடுமிடம் ; திருக்கோயில் குறுக்கிடைகழி ; cross - saddle , 11. இருபுறமும் கால் விரித்துக் குதிரையேறிச் 
தெருக்கடப்பதற்குரிய இடம் ; குறுக்கிட்டுப் பாழாக்குதல் ; செல்வதற்கேற்ற சேணம் . 
இருவேறு இனங்களைக் கலக்கச்செய்தல் ; ( தொ . ) level cross - sea , n . ( கப் . ) காற்றின் திசை மாறுவதனால் வெவ்வேறு 
crossing , பாட்டையும் இருப்புப்பாதையும் ஒரே மட்டத்தில் திசைகளில் அலைவீசும் கடல் , காற்றின் திசைக்கு மாறுபட்ட 
கடக்குமிடம் . 

சாய்வுப் போக்குடைய கடல் . 
33 


பிறழ 


258 


crown 


மாட 


cross -section 
cross - sec tion , n . குறுக்குவெட்டு ; குறுக்கு வெட்டின்வாய் ; 
முனைமுகம் ; முழுநிறை மாதிரி , எல்லா வகையிலும் பண்பு 
களின் பிரதிநிதியாக அமைந்துள்ள உருப்படி ; V. குறுக்கு 
வெட்டாக வெட்டு . 
cross -sill , n . இருப்புப்பாதையின் குறுக்குப் படுக்கைக் 

கட்டை . 
cross -spring er , 1 , ( க - க . ) பல்கவிகைமாடத்தில் கவிகை 

களுக்கிடைப்பட்ட கோண விளிம்பு . 
cross -staff , n . நிலஅளவையாளர் குறுக்கு மட்டக்கோல் . 
cross - stitch , n . பின்னு தையல் , குறுக்குத்தையல் . 
cross -stone, 11. புள்ளடித்தடங்களை உடைய கனிப்பொருள் 

பாறை வகைகளில் ஒன்று . 
cross - talk , n . தொலைபேசி உரையாடலில் குறுக்கீடு ; 

எதிர்ப்புரை , எதிர்மறுத்துக்கூறுதல் . 
cross -tie , 11. ஆதாரக்கட்டு ; இருப்பூர்திக்கம்பிகளைத் தாங்கும் 

படுக்கைமரம் . 
cross - tin ing , n . குறுக்காகப் பரம்படிக்கும் முறை . 
cross tree, n . கப்பல் பாய்மரத்தின் மேல்முனைக்கருகே 
அமைக்கப்பட்டுள்ள 

மரம் 

அல்லது உலோகத்தாலான 
குறுக்குக்கை . 
cross - vault ing , 11. ( க - க . ) ஒன்றற்கொன்று குறுக்காக 
உள்ள 

கவிகைகளினால் அமைந்த இணைகவிகை 
அமைப்பு . 
cross -way , n . குறுக்கிடும் பாதை ; இணைக்கும் பாதை . 
cross - wind , 1 . குறுக்காக வீசும் காற்று ; பாதகமான 

காற்று . 
cross wise , adv . சிலுவை வடிவத்தில் ; குறுக்காக . 
cross - word , cross - word puzzle , n . குறுக்கெழுத்துப் 
போட்டி , 

சதுரக்கட்டங்களில் தரப்படும் குறிப்புகளைக் 
கொண்டு செங்குத்தாகவும் கிடைநிலையாகவும் வெற்றிடங் 
களில் தக்க 

எழுத்திடுவதன்மூலம் சொற்களை நிரப்ப 
வேண்டிய புதிர் முறை . 
cross wort , 11 , ஒன்றற்கொன்று குறுக்கான இலையமைப்புக் 

கொண்ட செடி வகை . 
crotch , n . மரக்கவடு ; இருகிளை பிரியும் இடம் ; மனித 

உடலின் காற்கவடு . 
crotch et , n. கொளுவி , கொக்கி ; இசையின் கால அளவைக் 
கூறு , அரை மாத்திரை ; நெறிபிறழ்ந்த அவா ; திடீரென 
மாறும் மனப்பாங்கு , திடீரெனத் தோன்றும் எண்ணம் ; 
தனிப்போக்கு , தனிப்பட்ட தன்மை ; தற்பெருமை . 
Crotcheteer , n . தனித்தன்மை கொண்டவர் ; விசித்திர 
எண்ணம் கொண்டவர் ; திடீரென மாறும் நிலையற்ற மனப் 
பாங்காளர் . 
crotch ety , a . விசித்திர எண்ணங்கள் நிறைந்த ; திடீரென 

மாறும் மனப்பாங்குள்ள . 
crot on , 1 . அழகுக்காக வளர்க்கப்படும் தோட்டச் செடி 
இனம் ; தோட்டச் செடி வகை ; ( தொ . ) croton oil , தோட்டச் 
செடிவகையினின்று எடுக்கப்படும் ஆற்றல் வாய்ந்த பேதி 
மருந்து . 
crouch , n . குனிதல் ; பதுங்குதல் ; கெஞ்சும் நிலை ; 3. குனி : 

பதுங்கு : கெஞ்சு ; கெஞ்சி ஆதரவை நாடு . 
croup , 1. கொடிய இருமலோடு கூடிய குழந்தைகளின் 
காற்றுக்குழல் அழற்சி நோய் 

தொண்டைடயில் 
உண்டாகும் கரகரத்த ஒலி ; ப . கரகரத்த ஒலியோடு பேசு ; 
தவளை போலக் கத்து . 
croup , 11. குதிரையின் பிட்டம் ; சேணத்திற்குப் பின்னுள்ள 

பாகம் . 
croupe , n . = croup . 
croup ier , n . பொது விருந்தில் மேசையின் கீழ்ப்பகுதியில் 
உட்காரும் துணைத்தலைவர் ; சூதாட்ட மேசையில் பணம் 
திரட்டிக் கெலித்தவர்களுக்குப் பணம் கொடுத்துப் பணி 
யாற்றுபவர் . 


crouton , ( பிர . ) 1. சூப்பியுடன் வழங்கப்படும் பொரித்த சிறு 

அப்பத்துண்டு . 
crow , n . காக்கை ; காக இனப்பறவை ; மட்ட நிலக்கரி ; 
சேவலின் கூவல் ; வெற்றிக் குரலொலி ; குழந்தையின் மகிழ் 
வொலி ; கடப்பாரை , பாரைக்கோல் ; 3. காகம் போல் கரை , 
கத்து ; பெருமை அடித்துக்கொள் , வீம்பு பேசு ; வெற்றி 
வீறாப்புக்கொள் ; மகிழ்ச்சி எக்களிப்புக்கொள் ; ( தொ . ) as the 
crow flies , in a crow line , ஒரே நேர்க் கோட்டில் , சரிநேராக ; 
Carrion Crow , பெருங்காக வகை , பிணந்தின்னிக் காகம் ; 
eat crow , eat boiled crow , செய்யத்தகாததைச் செய்யும்படி 
வற்புறுத்தப்படு , தன்மதிப்பிழ , தன்னையே தாழ்த்திக் கொள் ; 
have a crow to pluck with , குறை காண் ; மனக்குறைப்படு ; 
கண்டித்துப் பாடம் தர வழி காண் ; Royston crow , கொண் 
டைக் காகம் ; white crow , அரும்பொருள் ; அருஞ்செய்தி . 
crow - bar , 11. கடப்பாரை , நெம்புகோலாகப் பயன்படும் கடை 

வளைந்த இரும்புக் கம்பி . 
crow berry , n . சதுப்பு நிலப் படர் குத்துச் செடிகளில் 

உண்டாகும் சிறு கறுப்புப் பழ வகை . 
crow - bill , 11. காயங்களிலிருந்து துப்பாக்கிக் குண்டுகளை 

எடுக்கும் மருத்துவச் சாமணம் . 
crowd , 11. மக்கள் திரள் , கூட்டம் , ஒழுங்குமுறையற்ற ஆட் 
களின் தொகுதி ; கும்பல் ; திரள் , நெருங்கிய பொருள்களின் 
தொகுதி ; பொது மக்கள் தொகுதி ; நெருங்கிய தொகுதி ; 
V. ஒருங்கு கூட்டு , திரட்டு ; ஒருங்கு கூடு , கூட்டமாகச் 
சேர் ; கும்பலாக்கு ; திரள் ; திணித்து நிரப்பு ; நெருக்கு ; 
நெருங்கு , மொய் ; ( தொ . ) crowd of sail , ஒருங்கு உயர்த்தப் 
பட்ட பல கப்பற்பாய்கள் ; crowd sail , வேகம் பெருக்குவ 
தற்காகப் பல கப்பற் பாய்களை ஒருங்கே உயர்த்து . 
crow foot , n . திண்ணிய மஞ்சள் வண்ணமுள்ள மலர்ச் 
செடியினங்களின் வகை ; படைத்துறையில் பகைவர்க்கு ஊறு 
விளைப்பதற்காக எப்போதும் ஒரு முள் மேல்நோக்கிக் 
கிடக்கும்படி அமைந்த நாற்கவர் முள் ; ( கப் . ) மேற்கட்டி 
தொங்கவைப்பதற்குரிய இழைக்கயிற்றுத் தொகுதி ; 
pl . crow - foots. 
crown , n . அணிமுடி , மகுடம் ; பொன்மணிகளால் அணி 
செய்யப்பட்ட அரசர் அரசியரின் கிரீடம் ; மன்னுரிமைத் 
தலைக்கவிகை ; முடியரசு , முடியாட்சி ; 

முடியுரிமை , 
அரசுரிமை ; முடியரசர் , - மன்னர் ; ஆட்சியுரிமை ; பூமுடி , 
வெற்றி குறித்த வாகை மலர்முடி ; முடிவடிவான அணிமணி ; 
தலைசிறந்த பூணணி ; முகடு , உச்சி ; தலையுச்சி , மண்டை ; 
தொப்பியின் மேற்பகுதி ; மரத்தின் தழை நிறைந்த உயர் 
பகுதி ; மலைக்குவடு , சிகரம் ; கட்டுமான மேன்முகப்பு ; 
வளைவின் மேற்கூம்பு ; மணிக்கல்லின் பட்டை முகப்பு ; 
பல்லில் காணத்தகும் மேற்குவடு ; குப்பியின் பற்றிக் 
கொள்ளும் உலோகத்தாலான அழுத்து மூடி ; மான் கொம்பின் 
தலைக்கூம்பு ; தண்டு - வேர்ச்சந்திப்பு ; தண்டங்கிழங்கு ; ஐந்து 
வெள்ளி கொண்ட பிரிட்டனின் பழைய நாணயம் , 15 - க்கு 
20 அங்குல அளவுள்ள தாள் ; உஉயர்ததகைமை ; நன்முடிபு , 
இன்ப நிறைவேற்றம் , முத்தாய்ப்பு ; 3. முடி கவி , முடி 
சூட்டு ; அரசபதவி ஏற்று ; தலைமீது 

உச்சிமீது 
அமை ; கட்ட ஆட்ட வகையில் வெறுங்காய்மீது மற்றொரு 
காய் வைத்து அரசுக்காயாக்கு ; அரிசுக்குரிய மதிப்பளி ; 
மேன்மைப்படுத்து ; அழகு செய் ; நிறைவு செய் ; மகிழ்வான 
முடிவுக்குக் கொண்டுவா ; வெற்றிகரமாக முடி ; ( தொ . ) 
crown and anchor , பகடையாட்ட வகை ; Crown Colony , 
நேர் தாயக ஆட்சிக்குட்பட்ட குடியேற்ற நாடு ; crown Derby , 
பிரிட்டனில் டெர்பி ( Derby ) என்னும் இடத்தில் முடிச் 
சின்னத்துடன் செய்யப்பட்ட மங்குப் பாண்டம் ; crown 
living , அரசரால் வழங்கத்தக்க திருக்கோயில் மானியம் ; 
crown octavo , 5 - க்கு 73 அங்குல நீளமுள்ள எட்டாய் 
மடிக்கத்தக்க அளவுத்தாள் ; Crown office , பிரிட்டனின் 
உயர்நீதி மன்ற அரசுப் பிரிவின் அலுவலகம் ; அரச முத்திரை 
வைக்கும் அலுவலிடம் ; crown of the causeway , தெரு 
மையம் ; Crown prince, அடுத்த நேர் உரிமையுள்ள இள 
வரசர் , வேறு புதுப்பிறப்புக்களால் பாதிக்கப்பட முடியாத 


வை ; 


வகை , 


259 


crown - agent 


crumb 


செய் ; 


உரிமையுடைய அரசிளஞ் செல்வர் ; crown witness , குற்றச் 
சாட்டு வழக்கில் அரசாங்கச் சார்பில் ஏற்படுத்தப்பட்ட சாட்சி ; 
to crown all , எல்லாவற்றுக்கும் மேற்பட்ட மகுடமாக . 
crown -ag ent, n . ஸ்காத்லாந்தில் குற்றவியல் 

குற்றவியல் சார்ந்த 
அரசியல் குற்றச்சாட்டுக்களைத் தயாரிக்கும் வழக்கறிஞர் . 
crown - ant ler , 11. மான் கொம்பின் உச்சிப்பகுதி . 
crown - bark , n . கொயினா மரப்பட்டை வகை . 
crown - cap , n . குப்பியில் முத்திரையிட்டு மூடுவதற்குரிய 

உள்வரியிட்ட உ லோகமூடி . 
crowned , a . முடியணிந்த ; முடி கவிக்கப்பெற்ற ; அரசுரிமை 

பெற்ற ; ( தொ . ) crowned head , அரசர் , மன்னர் . 
crown et , n . பெருமக்கள் அணிமுடி . 
crown - gall , n . நுண்மங்களால் ஏற்படும் கட்டிபோன்ற 

தாவர நோய்வகை . 
crown - glass , 11. கார சுண்ணகக் கண்ணாடி ; வட்டச் சில்லு 

களாக உள்ள பலகணிக் கண்ணாடி . 
crown - graft , n . மரத்திற்கும் பட்டைக்கும் இடையில் இளந் 

தளிர் நுழைத்து ஒட்டிணைத்தல் . 
crown - green , n . பந்தாட்டத்துக்குரிய 

கவிவான புல் 
நிலத்தளம் . 
crown -head , 11. கட்ட ஆட்டத்தில் பின் வரிசைக் கட்டம் . 
crown - impe rial , n . அல்லியினச் செடி வகை . 
crown - jew el , n . மகுடமணி ; அரசருக்குரிய அணிமணி . 
crown - land , 11. மன்னர் தனியுரிமை நிலம் . 
crown -law , n . குற்றச்சட்டம் . 
crown -law yer , 11. குற்ற வழக்குகளில் அரசர் தரப்பில் 

வாதாடும் வழக்கறிஞர் . 
crown let , n . சிறு மணிமுடி . 
crown -piece, n . ஐந்து வெள்ளி கொண்ட பிரிட்டிஷ் 

நாணயம் . 
crown - post , n . விட்டத்திலிருந்து மோட்டுமுகடு தாங்கும் 

செங்குத்தான ஆதார விட்டம் . 
crown - saw , n . வாய்முகப்பில் பல்வரிசையுள்ள குழல் வடி 

வான வாள் . 
crown - wheel , n . தன் தளத்திற்குச் செங்குத்தான பல் 

வரிசைகள் உள்ள சக்கரம் . 
crown - work , 11 . இரு காவலரண்களின் புறமுகடுகளுக்கு 

இடைப்பட்ட உள்வளைவு . 
crow - quill , n . காக்கை இறகு ; முற்கால மைக்கோல் . 
crow s - bill , n . = crow.bill . 
crow s - foot , n . முதியவர்களின் கடை விழியருகில் தோன் 
றிப் படரும் சுருக்கம் ; படைத்துறையில் பகைவர்களுக்கு 
ஊறு விளைப்பதற்காக எப்போதும் ஒரு முள் மேல் நோக்கிக் 

கிடக்கும்படி அமைந்த நாற்கவர் முள் . 
crow s - footed , a . காகக் காற்குறியுடைய . 
crow - shrike , m . சர சரவென அரவமிடும் கருமை வெண்மை 
இடை கலந்த நிறமுடைய ஆஸ்திரேலியக் காக இனப் பறவை 


cru cible , m . மூசை , புடக்குகை , உலோகங்கள் உருகவைக்கும் 

மட்கலம் ; கடுஞ்சோதனை . 
cru cifer , n . சிலுவைதாங்கி , ஊர்வலத்தில் சிலுவை தாங்கிச் 

செல்பவர் ; சிலுவை போன்ற மலர்ச் செடிவகை . 
crucif erous , a . சிலுவை தாங்குகிற ; சிலுவை அணிந்த ; 
சிலுவை மேற்கொண்ட ; சிலுவையால் அணி செய்யப்பட்ட ; 
சிலுவை அடையாளமிடப்பட்ட ; சிலுவை போன்ற நான்கு 
இதழ்களுடைய ; சிலுவைபோன்ற மலரையுடைய 

செடி 
இனத்தைச் சார்ந்த . 
cru cifier , n . சிலுவையில் அறைபவர் ; துன்புறுத்துபவர் , 

கொடுமைப் படுத்துபவர் . 
cru cifix , n . சிலுவையில் அறையப்பட்ட இயேசுநாதரின் 

உருவம் . 
crucifi xion , 11. சிலுவையேற்றம் ; இயேசுநாதரின் சிலுவை 
ஏற்றப் படம் ; ( தொ . ) the Crucifixion , இயேசுநாதரின் 
சிலுவையேற்றம் . 
cru ciform , a . சிலுவை உருவுடைய . 
cru cify, ப . சிலுவையில் அறைந்து 

அறைந்து கொலை 
சிலுவையில் அறைந்து பங்கப்படுத்து ; போர்க்களத்தில் சக் 
கரத்தில் அல்லது சக்கரம் போன்ற பொருளில் கட்டித் தண்டி ; 
முழுதும் கீழ்ப்படுத்து ; செயலடக்கு ; துன்புறுத்து , வேதனை 
செய் ; கொடுமைப்படுத்து ; அவாக் கொல்லு ; பழிபாவம் 
ஒறு ; தசையுடலைத் துன்பத்துக்குள்ளாக்கு , கடுநோன்புக் 
குள்ளாக்கு . 
cru cigerous , a . சிலுவை தாங்கியுள்ள . 
crude , a . இயற்கை மேனியான ; முதிரா முதல் நிலையிலுள்ள , 
உருவாக்கப்படாத , செப்பமுறாத , பட்டையிடப்படாத , மெரு 
கிடப்பெறாத ; 

செப்பமற்ற , பண்பற்ற ; கரடு முரடான , 
முரட்டுத்தனமான : கலைநயமற்ற ; பக்குவமுறாத ; முடிவுறாத ; 
செரிமானமுறாத ; மனத்தால் பற்றமுடியாத ; ஒழுங்கமைதி 
அற்ற . 
crud ity , n . பக்குவமடையா நிலை ; அனுபவமற்ற தன்மை ; 
செயல் முற்றுப்பெறா நிலை ; பண்படாமை ; கரடு முரடானது ; 
திருத்தம் பெறாதது . 
cru el , a . கொடுமையான ; துன்புறுத்துகிற ; துன்புறுத்தி 
மகிழ்ச்சியடைகிற ; உணர்ச்சியற்ற ; இரக்கமற்ற ; நாகரிகம் 
அற்ற ; கடுமையான ; கடுங்கண்டிப்பான ; வேதனை தருகிற . 
cru el - heart ed , a . கொடுமையில் மகிழ்ச்சி காண்கிற , கடின 

சித்தமுள்ள , இரக்கமற்ற . 
cru ells , cru els , n . கண்டமாலை நோய் . 
cru et , 11. உணவு மேசையில் வைக்கும் ஊறுகாய்க் கலம் ; 
சுவைப்பொருள் சாடி ; திருக்கோயில் நீர்க்குடுவை ; திருநெய்க் 
குவளை ; தேறல் கலம் , 
cru et -stand , n . திருக்கலவடை , சமயச் சடங்குகளுக்கான 
இன்தேறல் - எண்ணெய் முதலியவை கொண்ட கலங்களைத் 
தாங்கும் சட்டம் . 
cruise , 7. கடல் உலா , கப்பற் சுற்றுப்பயணம் ; சுற்றுலா ; 
U. அங்கும் இங்கும் கப்பலில் செல் ; உச்சநிலைக்குக் குறைந்த 
சிக்கன எல்லை வேகத்துடன் விமானத்தில் பறந்து திரி ; 
தேடித்திரி . 
cruis er , n . கடலில் திரிபவர் ; விரை போர்க்கப்பல் ; தாக்குத 
லுரிமைபெற்ற தனிமனிதர் விரைகப்பல் ; காவற் கப்பல் ; 
வேவு கலம் ; இன்ப உலாப்படகு . 
crtis er - weight , n . கனத்த எடைக்கும் மைய எடைக்கும் 
இடைப்பட்ட கனமுள்ள குத்துச் சண்டைஉக்காரர் , இலேசான 
கன எடை குத்துச் சண்டைக்காரர் . 
crumb , n . அப்பத்துண்டு ; சிறு துணுக்கு , பொருக்கு , சிறு 
பகுதி ; அப்பத்தின் மென்மையான உட்பகுதி ; ப . சிறு 
துணுக்குகளாக்கு ; இடி , பொடி ; அப்பத்துண்டுகளை உள்ளிடு ; 
அப்பத்துணுக்குகளை மேலீடாகத் தூவு ; துண்டுத்துகள் 
தூவிக் கெட்டிப்படுத்து ; தூள்படு , பொடியாகு , நொறுங்கு ; 
துண்டுத் துணுக்குகளைத் துடைத்தகற்று . 


வகை . 


crow s - nest , n . ( கப் . ) சுற்றுக்காட்சி காவற்பணியாளர் 

களுக்குரிய உயர்மேடை . 
crow - steps , n . pl . முக்கோணச் சுவர் முகட்டின் மீதுள்ள 

படிகள் போன்ற அமைப்பு . 
cru cial , a . கடுஞ்சோதனையான , சிக்கல் மையமான ; முடிவுக் 
கட்டமான , தீர்வுக்குரிய , முடிவைத் தீர்மானிக்கிற ; நெருக் 
கடியான ; மிகு முக்கியமான ; சிலுவை போன்ற , சிலுவை 
உருவுள்ள . 
cru cian , n . தாடி போன்ற அமைப்பற்ற குளத்து மீன் 


( 


வகை . 


cru ciate , a . ( வில . , தாவ . ) சிலுவை வடிவான ; V. வேதனைப் 

படுத்து , துன்புறுத்து . 


250 

cry - baby 
crumb - brush 
crumb - brush , 11 . 

உள்ளடக்கிய 
மேசையினின்று அப்பத்துணுக்குகளை Crusta cea , ( ல . ) n . pl . நண்டு - நத்தை 

கடலுயிர் இனப்பெரும் பிரிவு . 
நீக்கும் துடைப்பம் . 

நண்டு - நத்தை போன்ற 
crumb - cloth , 11 . 

crusta cean , n. 

கெட்டி மேல் 
அப்பத் துணுக்குகள் தளவிரிப்புமீது 

தோடுடைய கடலுயிரினஞ் சார்ந்த ஒன்று ; a . நண்டு -நத்தை 
சிந்தாமல் இருப்பதற்காக மேசை அடியில் போடப்படும் 
துணி ; முரட்டு அழுத்தக் கம்பளித் துணிவகை . 

போன்ற கெட்டி மேல் தோடுடைய . 
crum ble , n . துகள் , துணுக்கு ; அப்பத்துண்டு ; எளிதில் crusta ceous , a . மேல் தோடுடைய . 
தூளாகும் பொருள் ; 3. துண்டுகளாக நொறுக்கு , பொடி crustal , a . மேல்தோடு சார்ந்த . 
யாக்கு ; தூளாகு , பொடிந்து விழு ; அழிவுறு . 

crust ate, crustat ed , a . மேல்தோட்டால் மூடப்பட்ட . 
crum bly , a . நொறுங்கத்தக்க , பொடியாகக்கூடிய . 

crusta tion , n . ஒட்டிக்கொண்டிருக்கும் மேல்தோடு . 
crumb -tray , 1. மேசையினின்று நீக்கப்பட்ட அப்பத் 

crus ted , a . தோட்டினை உடைய ; பொருக்கினை உடைய ; 
துணுக்குகளை இட்டுவைக்கும் தட்டு . 

மதுவகையில் பொருக்குப் படியவிட்டுள்ள ; மிகப் பழங் 
crumb y , a . துண்டு துண்டான ; மென்மையான . 

காலத்திய ; காலங்கடந்த ; பழமை சான்ற மதிப்புடைய . 
crumm y , n . முடங்கித் திருகிய கொம்புள்ள பசு . 

crus ty , a . மேல்தோடுடைய ; பொருக்குடைய ; மேல்தோட்டின் 
crum my 2 , a . சிறு தூள்களான ; மென்மையான . 

இயல்புடைய ; பொருக்குப்போன்ற ; கடினமான மேற்பகுதி 
crump , 11. வலிமை வாய்ந்த அடி ; கடு வீழ்ச்சி ; U. ( பே.வ. ) யுள்ள ; கடும் புறத்தோற்றமுள்ள ; சிடுசிடுப்பான ; நறுக் 
மரப்பந்தாட்டத்தில் பந்தினை ஓங்கி அடி . 

கென்ற , வெடுக்கென்ற . 
crump , a . வளைந்த ; சுருக்கங்களுள்ள . 

crutch , n. முடவன் கோல் , கவட்டுக் கட்டை ; ஆதாரம் ; 
crum pet , n . மாவும் முட்டையும் பாலும் கலந்த தோசை உதை கட்டையாகப் பயன்படும் மரக்கவடு ; இரு கிளை 
போன்ற பண்ணிய வகை , ஊத்தப்ப வகை . 

பிரியும் கவடு ; மனித உடலின் கவட்டுக் கூறு ; குதிரைச் 

சேணத்தில் கால் வைப்பதற்குரிய கவட்டுப்படி ; ( கண . ) 
crum ple , v . மடக்கிச் சுருட்டு , சுருட்டிக் கசக்கு ; மடிப்பு 

கணிப்பில் கொண்டுசெல்லும் எண்ணைக் காட்டுவதற்காக 
உண்டுபடுத்து , சுருக்கம் விழச்செய் ; இடிந்து விழச்செய் ; 

இடப்படும் உள்ளீட்டு உ 

உரு , ப . தாங்கு ; முட்டுக்கொடு ; 
இடிந்து விழு ; சுளி , சுருக்கம் விழப்பெறு . 

ஊன்று கட்டைகளின் உதவியால் செல் . 
crunch , n . பல்லரைப்பொலி ; மெல்லுதல் , பல்லரைப்பு ; 

crutched , a. சிலுவை அடையாளமுள்ள ; சிலுவையணிந்த . 
V. ஓசைபட மெல்லு , பல்லாலரை ; மிதித்துத் துவை ; சரளை 
மீது நெரித்து நட ; கசக்கு . 

Crutch ed Fri ars , 11. சிலுவை அடையாளம் அணிந்துள்ள 

கிறித்தவத் துறவிகளின் பிரிவு . 
crupp er , n . சேணத்தினுடன் இணைக்கப்பட்ட குதிரையின் 
வாலடி வார் ; குதிரையின் பின்புறப் பகுதி. 

crux , n . சிலுவை ; கடும்புதிர் , கடுஞ்சிக்கல் ; இன்னல் அல்லது 

குழப்பம் உண்டாக்கும் பொருள் ; முடிவுத் தீர்வுக்குரிய 
crur al , a . கால் சார்ந்த ; கால் போன்ற . 

திருப்பம் , அறுதி செய்ய உதவும் கூறு , சிக்கலின் உயிர்க் 
crusade , n. சிலுவைப் போர் , கிறித்தவ சமயப்போர் , துருக்கி 

கூறு ; pl . cru xes , cru ces . 
யர்களிடமிருந்து தங்கள் புதை இடத்தைப் பெறக் கிறித்தவர் 
கள் ஆற்றிய போராட்டங்களில் ஒன்று ; அறப்போர் ; பொது 

crwth , n. வேல்ஸ் நாட்டுப் பண்டைய நரப்பிசைக் கருவி 
வாழ்வில் ஊழல்களை எதிர்த்த துணிகரப் போராட்டம் . 
crusad er , 1. சிலுவைப்போர் வீரர் ; அறப்போர் வீரர் ; 

cry , n . கூக்குரல் , கூவிளி , கூப்பாடு ; கூப்பிடுகை , அழைப்புக் 
உயர் குறிக்கோளுக்காகப் போராடுபவர் . 

குரல் ; அழுகை , புலம்பல் ; கூச்சல் , ஆரவாரம் ; பேரொலி ; 

உரத்துக் கூவுதல் , முழக்கம் ; அலறல் , கத்துதல் , கதறல் ; 
crusad o , ( போர்ச் . ) n. சிலுவைக் குறியுள்ள போர்ச்சுகீசிய 

விலங்கொலி , புட்குரல் ; மக்கட் குரல் ; கரை தல் ; பொதுச் 

செய்தி , வதந்தி ; வேண்டுகோள் , கோரிக்கை ; போர்க்குரல் ; 
cruse , n . மட்கலம் , குவளை , சாடி . 

போராட்டக்குரல் ; சமிக்கைக் குரல் ; விற்பனையாளர் கூக் 
crush , n. கசக்குதல் , நெருக்குதல் , பிழிதல் ; பிழிவு , சாறு ; குரல் ; தகரங்களின் சலசலப்பு ; வேட்டை நாய்த் தொகுதி ; 
பழச்சாறு ; பொருள்களின் செறிவு ; ஆட்கூட்ட நெருக்கடி ; 

U. கூவு ; அழு ; புலம்பு , கூக்குரலிட்டழு ; கத்து , கதறு , 
கால்நடைகளை ஒன்றொன்றாக நெருக்கித் தள்ளிவிடும் குவிந்து அலறு ; கூச்சலிடு , ஆரவாரம் செய் ; முழக்கமிட்டுக் கூறு ; 
செல்லும் அடைப்பு ; U. நொறுக்கு ; கசக்கு ; நெருக்கு , நெரி ; சாற்று , பொதுவில் அறிவி ; விற்பனை கூறு , கூலி விலை 
பிழி ; அடக்கு , கீழ்ப்படுத்து ; துன்பப்படுத்து ; அழி ; 

கூறு ; 

விலங்கு - புள் வகையில் குரலெழுப்பு , கரைவுறு ; 
( தொ . ) crush 8 cup, கிண்ணத்தை வெறுமையாக்கு ; 

வேட்டைநாய் வகையில் முழக்கமிடு ; ( தொ . ) a far cry , 
முழுதும் குடி , விடாது பருகு . 

நெடுந்தொலைவு ; cry against , எதிர்த்துக் கண்டனம் தெரிவி ; 
crush - barr ier , n . கூட்டத் தடை வேலி , கூட்ட நெருக்கடி 

cry down , குற்றங்காணு , கண்டி ; இழித்துரை , பழிதூற்று ; 
யைத் தடுக்கும் அமைப்பு . 

cry for , வேண்டு , வேண்டியழு ; cry off , உடன்படிக்கையி 

னின்று விலகு , ஒப்பந்தத்தினின்று பின்வாங்கு ; cry on , 
crushed, a . பிழியப்பட்ட ; ( தொ . ) crushed strawberry , 

பெயர்கூறி அழை , அழைப்பிடு ; cry out , உரத்துக் கூக்குர 
பிழியப்பட்ட பழத்தின் இளரோசா நிறமுடைய . 

லிடு ; cry over spilt milk , நிகழ்ந்ததைக் குறித்து வருந்திக் 
crush er , a . நசுக்குபவர் , பிழிபவர் ; நசுக்குவது , பிழிவது ; காலத்தை வீணாக்கு ; ஈடுசெய்ய முடியாததை எண்ணி வருந்து ; 
அடக்குபவர் . 

cry quits , சரி செய்யப்பட்டு விட்டதாக அறிவி ; cry shame 
crush - hat , n . இசைநாடகத் தொப்பி வகை . 

upon , எதிர்த்துக் கண்டி ; cry stinking fish , தன் சரக்கைத் 
crush - room , n . கேளிக்கை இடைவேளையில் பார்வையாளர் 

தானே பழித்துக் கூறு ; cry up , தூக்கிப் புகழ்ந்துரை , 

மிகைபடப் 
உலாவும் அறை . 

புகழ் ; great cry and little wool , ஒன்று 
cru sian , n . = 

மில்லா ததற்குச் செய்யப்படும் பேரமளி , வீண் ஆர்ப்பாட்டம் ; 
crucian . 

hue and cry , துரத்திப் பிடிப்பதற்குரிய திரண்ட கூக்குரல் ; 
crust , n . மேல் ஓடு , மேல் தோல் , பட்டை ; அப்பப் பொருக்கு ; வேட்டை ஆரவாரம் ; குற்றவாளியைப் பிடிப்பதற்குரிய 
அப்பத்தின் புறப்பகுதி ; நிலவுலகின் புறத்தோடு ; பொது விளம்பரம் ; ஆள்பிடி வேட்டை ; ஆரவாரம் ; in full 
3. மேலோட்டினால் மூடு ; பொருக்காகத் திரள் . 

cry , வேட்டை நாய்களின் தொகுதி வகையில் முழுவேட்டை 
crus ta , n . உள்வரியாய் இடுவதற்குச் சித்தம் செய்யப்பட்ட 

ஆற்றலுடன் ; முழு முயற்சியோடு ; out of cry , மாறுபாட் 
துணி ; கெட்டி மேற்பூச்சு ; சர்க்கரை உறைந்த விளிம்புடைய 

டிற்கு இடமின்றி ; within cry of , கூப்பிடு தொலைவில் . 
கண்ணாடிக் கலத்தில் ஊற்றப்பட்ட தேறல் கலவை வகை . cry - baby , 11. சிறுபிள்ளைத்தனமாக அழுபவர் . 


வகை . 


நாணய வகை . 


வகை . 


261 
crying 

cubic 
cry ing , n . உரத்து அழைத்தல் ; அழுதல் ; a . உரத்து crys talline, n . பளிங்கு ; பளிங்கு இயல்புடைய பொருள் ; 
அழைக்கிற ; கவனிக்கப் படவேண்டிய , மிக முக்கியமான ; பட்டாலும் கம்பளியாலும் ஆன பளபளப்பான துணி வகை ; 
மிக மோசமான . 

a . பளிங்குபோன்ற ; படிகம் போன்ற ; பளிங்கியலான ; 
cryoc onite , 11. துருவப் பனிப்பரப்பின்மீது காணப்படும் மாசுமறுவற்ற ; படிகம் போன்ற அமைப்புடைய ; பளிங்கா 

லான ; 
தூசி . 

பளிங்குப் பகுதிகளையுடைய , படிகப் பகுதிகள் 
cry ogen , n . ( வேதி . ) உறை கலவை ; குறைந்த தட்பவெப்ப 

QATGOOTL ; ( Q5r . ) crystalline heaven , crystalline sphere , 
நிலை ஏற்படுத்த உதவும் பொருள் . 

நிலையான விண்மீன்களுக்கும் வெளியிலுள்ள சுற்றுக்கோளங் 

களுக்கும் இடையிலுள்ள தாக முற்காலத்தில் கருதப்பட்ட 
cryogen ics , n . தாழ்ந்த தட்பவெப்ப நிலைபற்றிய இயற் 

கோளம் ; crystalline lens , 

, ஒளி எளிதில் ஊடுருவும் 
பியலின் கிளைத்துறை . 

கண்முகப்புக் குமிழ் . 
cryog eny , n . குளிர்முறை பாதுகாப்பு ; தாழ்ந்த தட்பவெப்ப 

crys tallite, n . சரியாக உருவாகாத படிகம் , தொடக்க 
நிலை உண்டுபண்ணும் முறைகள் பற்றிய ஆய்வு . 

நிலைப்படிகம் ; கண்ணாடி போன்ற அழற் பாறையில் உள்ள 
cry olite , n . பனிக்கல் , கிரீன்லாந்தில் ( Greenland ) எடுக் நுண்துகட்கூறு . 
கப்படும் தொழில் துறைக்குப் பெரிதும் பயனுடைய படிகக்கல் 

crystalli tis, n . கண் முகப்புக் குமிழின் அழற்சி . 

crys tallize, U. படிகங்களாகு ; பளிங்காகு ; மணி உருப் 
cryom eter , n . தாழ்நிலை தட்பவெப்பமானி . 

படுத்து ; மணி உருப்பெறு ; உறுதிப் பெறு , இறுகு ; உறுதி 
cryoph orus , n . ஆவியாதலால் நீரின் தட்பவெப்பநிலை 

யாக்கு , கெட்டியாக்கு ; உருப்படுத்து ; உருப்படு , நிலையான 
குறைவதை அளவிட்டுக் காட்டும் கருவி . 

உருப்பெறு . 
cry oscope , n . உறை நிலையை அறுதியிட்டு வரையறுக்க crystallogen esis , n . படிகங்களின் தோற்றம் , 

படிகப் 
உதவும் கருவி . 

பிறப்பு . 
cryos copy , n . கரைபொருள்களால் கரைநீர்களின் உறை crystallography , n . படிக அமைப்பாய்வியல் , படிகத்தின் 

நிலைகளில் ஏற்படும் மாறுபாட்டைப் பற்றிய ஆய்வாராய்வு . அமைப்பு -வடிவம் - பண்பு ஆகியவற்றைப் பற்றிய விளக்க 
cry ostat , 11. ஆவியாதல் மூலம் குளிர்ச்சியடைதலை விளக்கிக் ஆராய்ச்சித்துறை . 
காட்டும் கருவி ; ஆவியாக்குவதன் மூலம் தாழ்ந்த தட்ப crys talloid , n . படிக அமைப்புடைய பொருள் ; படிகம் 
வெப்ப நிலையை ஏற்படுத்தும் கருவி . 

போன்ற பொருள் ; கரைசலாகிச் சவ்வுகளை ஊடுருவிச் செல்லக் 
cry otron , n . நிறைநேர் இன்மைக்குறிக்குச் சற்றே மேற்பட்ட கூடிய நிலையிலுள்ள பொருள் ; ( தாவ . ) புரதத்திலுள்ள 
தட்பவெப்பநிலையுடைய நீரியல் கதிர நிறைநீரமிழ் கலத்தில் நுண்படிகத் துகள் ; a . படிகம் போன்ற ; படிக நிலைப் 
இயங்கும் சிறுதிற மின்ம இயக்கக் குமிழ் . 

பொருளின் இயல்புடைய . 
crypt , n . நிலவறை ; திருக்கோயில்களுக்கடியிலுள்ள புதை crys tallomancy , n . பளிங்கு போன்ற பொருள்கள் மூலம் 
இடம் ; ( வில . ) சிறு பள்ளம் ; குழாய்ச் சுரப்பி . 

வருவது குறித்தல் . 
• crypta dia , n . pl . மறைவடக்கமாக வைக்கப்படவேண்டிய ctene , n . கடல் வாழுயிர் வகையின் சீப்புப் போன்ற நீந்தும் 
செய்திகள் . 

அமைவு . 
cryptaesthes ia , n . புலன்கடந்த பேருணர்வு , தொலைவில் cten iform , cten oid , n . சீப்புப் போன்ற செதிள்களுடைய 
உணர்தல் , பிறிதிடக்காட்சி . 

மீன்வகை ; சீப்புப் போன்ற பல்வரிசையுடைய மீன்வகை ; 
cryp tal , a . கீழறை சார்ந்த ; நிலவறைபோன்ற ; பிணம் 

a . சீப்புப் போன்ற வடிவுடைய . 
புதைக்கும் நிலவறை இயல்பான . 

Ctenoph ora , n . சீப்புப் போன்ற செதிளுறுப்புக்களால் 
cryp tic , cryp tical , a . மறைவான ; கட்புலப்படாத ; 

நீந்தித் திரிகின்ற கடல் வாழுயிர்வகை . 
புதைவான , மறைபுதிரான ; ( வில . ) மறைகாப்பான , பாது cub , n . குருளை , நாய் இன விலங்கினங்களின் குட்டி ; குட்டி 
காப்புக்காக மறைவான . 

நரி ; சிங்கக் குட்டி ; கரடிக் குட்டி ; ஓநாய்க் குருளை ; சிறுவர் ; 
cryp to , cryp to - communist , n . அரசியல் கோட்பாட்டு சிறுமி ; குறும்பர் , பண்படாச் சிறுவர் ; பயிற்சிச் சாரணச் 

டன் மறைமுக ஈடுபாடுடையவர் ; பொதுவுடைமைக் கட்சி சிறுவன் ; அனுபவம் அடையாத செய்தித்தாளின் செய்தி 
அரசியல் கோட்பாட்டுடன் மறைமுக ஈடுபாடுடையவர் . 

அறிவிப்பாளர் ; . குட்டி ஈனு ; குட்டி நரிகளை வேட்டையாடு . 
cryptocryst alline , n . உருப்பெருக்கிக் கண்ணாடியில் 

cub , n . கால்நடைக் கொட்டில் ; பெட்டி . 
மட்டுமே மணி உருவுடையதாகத் தெரிகிற பொருள் . 

cub age , cu bature , n . கன அளவு ; கன அளவுகாணல் . 
cryp togam , n . குறிமறையினச் செடி , பூவில்லாச் செடி Cu ban , n . கியூபா நாட்டான் ; கியூபா நாட்டுக் குடிமகன் ; 
இனத்தைச் சார்ந்த செடி . 

a . கியூபா நாட்டைச் சார்ந்த ; கியூபா நாட்டு மக்களைச் 
cryp togram , cryp tograph , n . குழூஉக்குறியில் ஆன சார்ந்த ; ( தொ . ) Cuban heel , மிதியடி வகையின் வளைவற்ற 
எழுத்து . 

உயர்ந்த குதிகால் பகுதி . 
cryptol ogy , n . மறைமொழி , பிறரறியாத் தனிக்குழுமொழி . 

cubb ing , n . = cub -hunting. 
cryptomer ia , n . ஜப்பானிய தேவதாரு மரவகை . 

cubb ish , a . விலங்கின் குட்டி போன்ற ; அருவருப்பான ; 
cryp tonym , n . மறைபெயர் , பிறரறியாப் பெயர் . 

நடத்தை கெட்ட ; குறும்பான . 
crys tal, n . பளிங்கு , படிகக்கல் ; படிகக் கற்பாறை ; மணி 

cubb y , cubb y - hole , 11. சுற்றுக்கட்டான இன்ப வாய்ப் 
உரு , படிகஉரு , மணிப்பளிங்கு ; மறை வெளிக்காட்சி காணப் 

பிடம் . 
பயன்படும் படிகக் கற்பாறைக் கோளம் ; ஒண்பொருள் , ஒளி 

cube, n . சரிசமத் திண்மம் , கனசதுரம் , ஆறு சமசதுர முகங் 
ஊடுருவும் பொருள் ; கண்ணாடி போன்ற பொருள் ; உயர் 

களையுடைய பிழம்புரு ; மும்மடிப் பெருக்கம் , மூவிசைப் 
கண்ணாடி வகை ; பட்டையிடப்பட்ட கண்ணாடிக்கல் ; மணிப் 

பெருக்க எண் ; 3. மும்மடிப் பெருக்கமாக்கு ; ( தொ . ) cube 
பொறிக் கண்ணாடிச் சில்லு ; a . படிகத்தாலான ; படிகம் 

root , கனமூலம் , மும்மடிப் பெருக்கமூலம் . 
போன்ற ; கண்ணாடி போன்ற , ஒளி ஓட்டமுடைய ; களங்க 

cub eb , n . உணவுக்கும் மருந்துக்கும் பயன்படும் மிளகுச் 
மற்ற , தெளிவான ; ( தொ . ) crystal glass , படிகக் கண்ணாடி , 

செடி வகையின் காய் . 
ஒளி முழுதும் ஊடுருவவல்ல கண்ணாடி ; crystal set, கம்பி cub - hunting , 11. ஓநாய்க் குட்டிகளை வேட்டையாடுதல் . 
களில்லா எளிய வானொலிக் குரல்வாங்கி . 

cub ic , a . கனசதுர வடிவான ; கனசதுரஞ் சார்ந்த ; 
crys tal - gazing , 11. பளிங்குக் கோளத்தின்மூலம் மறை அளவைக்குரிய , மூவளவைக் கூறுடைய ; மும்மடிப் பெருக்கஞ் 
நிலைத் துறையினர் காணும் மறைவெளிக்காட்சி . 

சார்ந்த , மூவிசைப் பெருக்க எண்ணுக்குரிய . 


கன 


262 

callyism 
cubica 
cu bica , 11. ஆடையின் உள்வரித் துணியாகப் பயன்படும் cudd y , n . பண்ணைக் கீழ்வாரத்தார் விருந்து களியாட்டம் 
முறுக்கிய மென் கம்பள நூல். 

பெற மேலாளாரின் உரிமை ; பண்ணை நிலவர் . 
cub ical , a . - cubic . 

cud gel , 11 , குண்டாந்தடி , குறுந்தடி , கைத்தடி : 0. கைத் 
cub icle , 1. படுக்கையறை ; 
படுக்கையறை ; தட்டியிட்டுத் தடுக்கப்பட்ட தடியாலடி , குண்டாந்தடியாலடி ; ( தொ . ) cudgel one s 

brains for , சிந்திக்க முயற்சி எடுத்துக்கொள் ; tske zp the 
படுக்கைக் கூடத்தின் தனியறைப் பருதி ; பள்ளிக்கூடத்தின் 

cudgels, பாதுகாப்பில் முனை . 
துயிலறை ; தனி அறை . 
cul ism , 11. புதுமுறை ஓவியப் பாணி ; கன வடிவங்களின் cudg el -proof , a . அடித்தலுக்கு மசியாத . 
அடிப்படையில் பொருள்களின் பல்வேறு கூறுகளை ஒருங்கே cud weed , 1 , மலர்களைச் சுற்றிச் செதிள்களையுடைய செடி 
ஒருமித்துக் காட்ட முற்படும் புதுமைச் சித்திரக் கோட்பாட்டு வகை . 
முறை . 

cue , n . நாடகத்தில் நினைப்பூட்டும் இறுதிச் சொல் : நடிகர் 
cul it , 11 , கைம் முழம் ; முழக்கோல் ; முழம் , பதினெட்டு முதல் நடிப்புத் தூண்டுதற் குறிப்பு ; நடிகர்க்குரிய நடிப்புப் பகுதி ; 
இருபத்திரண்டு அங்குலம் வரையுள்ள அளவை . 

பின்பாடகருக்கு நினைப்பூட்டும் இறுதிச் சொல் ; வழிகாட்டும் 
cull ital , a . முழ அளவு கொண்ட ; விலங்கின் முன்காலின் குறிப்பு ; சரிநேர்வழி . 
முன் பகுதிக்குரிய . 

cue ) , 11. தலைப்பின்னல் , சடை ; மேடைக் கோற்பந்தாட்டத்தின் 
cub oid , 11. இணைவகத் திண்மம் , ஆறு இணைவக முகப்புக்களை ( Billiards ) கோல் ; U. பின்னல் முறுக்கிவிடு . 
உடைய திண்ம உரு ; a . கனசதுர வடிவொத்த . 

cue -ball , 1. மேடைக் கோற்பந்தாட்டத்தில் கோலால் 
cuboid al , a . கனசதுர வடிவொத்த . 

அடிக்கப்பட்ட பந்து ; கோலடிபட்ட பந்து . 
cub - report er , 1 . செய்தித்தாளின் அனுபவம் 

அனுபவம் பெறாத cue ist , n . மேடைக் கோற்பந்தாட்டக்காரர் . 
செய்தி அறிவிப்பாளர் . 

cuff , 11. அறை , கைவீச்சடி ; t . திறந்த கையால் 
cuck ing -stool , n . ( வர . ) தண்டமனை , சச்சரவுக்காரப் 

அறை . 
பெண்டிரை வைத்து நீரில் அமுக்கியெடுக்க முற்காலங்களில் 

cuff 2, n . மணிக்கட்டருகிலுள்ள சட்டையின் முன்கைப்பகுதி ; 
பயன்படுத்தப்பட்ட நாற்காலி ; சமுதாய எதிரிகளை அவர்கள் 

மணிக்கட்டின் வரிக்கச்சை ; கைவிலங்கு : ( தொ . ) of the curi , 
வீட்டு எதிரிலேயே கல்லால் அடிப்பதற்காக உட்கார 

பணிமுறை கவனியாது உடனடிச் செயலாக் 
வைக்கும் சாய்விலா நாற்காலி . 

cuff in , 1. மனிதன் , ஆள் ; ( தொ . ) quer cuttin , அமைதி 
cuck old , 11 . மனைசோரவிட்ட கணவன் ; மறைநடைப் 

யைப் பாதுகாக்கும் நடுவர் ; கீழ்மகன் . 
பெண்டிரின் கணவன் ; V. கணவனை ஏய்த்து நட . 

Cuf ic , n . பழங் கல்வெட்டுக்களிலும் நாணயங்களிலும் பழைய 
cuck oldom , cuck oldry , n . ஒழுக்கமிழந்த மனைவியை 
உடையவனின் நிலை ; கணவனை ஏய்த்தொழுகுதல் . 

குரான் கைப்படிகளிலும் காணப்படும் முற்கால அராபிய 

எழுத்துமுறை ; a . கூபா ( Cufa ) நகரைச் சார்ந்த ; பழைய 
cu ckoo , n . குயில் வகை ; மட்டி , பேதை . 

அராபிய எழுத்துமுறை சார்ந்த . 
cu ckoo - clock , n . மணியடிப்பதற்குப் பதில் குயில் கூவுதல் 

cui bon o ?, ( ல . ) யார் அதனால் ஆதாயம் பெற்றனர் ? யார் 
போன்ற அமைப்புடைய மணிப்பொறி . 

நலனுக்காக ? 
cu ckoo - flower , n . மலர் வகை ; சிவந்த மலருள்ள காட்டுச் 

cuirass , 11 , உடற்கவசம் ; மார்புக்கவசம் ; பெண்டிர் கையற்ற 
செடி வகை . 

உட்சட்டை ; U. உடற்கவசமளி . 
cuck oo - fly , n. பொன்வண்டு , 

தேனீக்கள் கூட்டிலும் 
குளவிகள் கூட்டிலும் முட்டையிடும் வண்டு வகை . 

cuirassier , n. மார்புக்கவசமணிந்த குதிரை வீரன் . 
cu ckoo - pint , n . புள்ளிகளுள்ள மலர்ச் செடிவகை . 

cuish , cuisse, 11. துடைக்கவசம் . 
cu ckoo - spit , cuck oo - spitt le , n . பூச்சி வகையின் 

cuisine , 11. சமையலறை , அடிசிற்களம் ; சமையல் துறை ; 
முட்டைப்புழுக்களும் புழுக்கூடுகளும் சூழப்பரப்பும் நாற்றக் 

சமையற்கலை ; சமையலறை ஏற்பாடுகள் ; சமையல் பாணி . 
காப்பு நுரைத்தடம் . 

cuisin ier , 11. சமையற்காரர் . 
cuc ullate , cuc ullated , a . முகமூடி வடிவான ; தலைமுடி Cul dee , 11. ஸ்காத்லாந்தில் எட்டாம் நூற்றாண்டிலிருந்து 
அணிந்த ; முக்காடிட்ட . 

உடன்பிறப்புக் குழுவாக இணைந்து வாழ்கிற 

துறவிக் 
cucumber , n . வெள்ளரிக்கொடி ; வெள்ளரிக்காய் ; கக்கரிக் குழுவினர் . 
காய் ; ( தொ . ) cool as a cucumber , ஆர்ந்தமர்ந்த நிலையில் , cul - de -four , ( பிர. ) 11. ( க - க . ) தாழ்ந்து உருண்டை வடிவான 
முழுநிறை அமைதியுடன் , 

நிலவறை. 
cu cumber - tree , n. விறுவிறுப்பான புளிப்புள்ள காய் 

cul - de - lampe , ( பிர . ) 11. புத்தகத்தில் வெற்றிடங்களை நிரப்பு 
கொடுக்கும் கிழக்கிந்திய மரவகை . 

தற்கான அழகுடைய ஓவிய உருவரை . 
cucurb it, n. சுரைக்காய் வடிவுள்ள வடிகலம் , வாலைக்குடுவை . 

cul - de - sac , ( பிர. ) 1. மொட்டைச் சந்து , ஒரு வாயிற் சந்து ; 
cucurbita cecus, cucur bital , a . 

சுரைக்காய் இனக் 

( உட . ) ஒருபுற வழியுள்ள குழாய் . 
குடும்பத்தைச் சார்ந்த ; சுரைக்காய் போன்ற . 

cul inary, a . சமையலறையைச் சார்ந்த ; சமையற்கலை பற்றிய ; 
cud , n . அசை ஊண் ; அசைபோடுதல் ; அசைபோட்டு வாங்கும் 

சமையலறையில் பயன்படுத்தப்படுகிற ; சமைக்கத்தக்க . 
உணவுக் கூறு ; ( தொ . ) chew the cud , ஆய்ந்து நினை ; 
உள்ளாராய் . 

call , n . = cully . 
cud bear , n . காளான் வகைகளினின்று எடுக்கப்பட்ட கருஞ் 

cull , n . மந்தையிலிருந்து விலக்கப்பட்ட தகுதியற்ற விலங்கு ; 
சிவப்பு அல்லது செந்நீல ஊதாநிறச் சாயப் பொருள் ; 

U. பொறுக்கி எடு ; தேர்ந்தெடு . 
காளான் வகை . 

cull ender , n . வடிகட்டி , அரிப்பு , சல்லடை . 
cud dle , x . அரவணைப்பு , ஆர்வத் தழுவல் ; . அணை , தழுவு ; cu ] l et, 11. புதுப்பொருளோடு மீண்டும் பருக்கப்படத்தக்க 
செல்லக் கொஞ்சு ; சீராட்டு ; அரவணைத்துக்கிட . 

- 

கழிவுக் கண்ணாடி . 
cudd y , n . கப்பற் சிறு அறை ; கப்பற் சமையல் அறை ; cull y , 1. இழிந்த பேதை ; முட்டாள் ; ஆள் ; தோழன் ; 
பெருங் கலங்களில் மேலாளின் தனி அறை . 

மனி தன் ; 3. இழிவாக ஏமாற்று ; வஞ்சி . 
cudd y , n . கழுதை ; பேதை , அறிவிலி ; மீன் வகையில் குஞ்சு ; cull yism , n. பேதையான நிலை ; 
பாறைகளை உயர்த்த உதவும் முக்காலிமீதமைந்த நெம்புகோல் . 

ஏமாறுபவனாக உள்ள 
நிலை . 


263 


culm 


cup 


=== HTTI = ====== 


culm1. நிலக்கரித்தூள் கல் கரிப்புழுதி ; கல் நிலக்கரி ; 

மேலை ஐரோப்பாவின் நிலக்கரியார்ந்த அடிநிலப் பாறை 
அடுக்கு ; ( தொ . ) Culm Measures , மேலை ஐரோப்பாவின் 
நிலக்கரியார்ந்த அடிநிலப்பாறை அடுக்கு . 
culm , 11 , ( தாவ . ) தண்டு ; புல்லின் தண்டு ; கோரையினத் 

தண்டு ; . தண்டாக உஉருவாகு . 
cul men , n . உச்ச உயர்நிலை , மீ நிலை ; 

பறவை அலகின் 
முகட்டுவரை. 
culmif erous , a . தண்டினையுடைய . 
culmiferous , I. நிலக்கரித் துகள் உருவாக்குகிற ; கல் 

நிலக்கரிப் புழுதியுண்டாக்குகிற . 
cul minant , a . உச்ச உயர்நிலையிலுள்ள , உச்சமுகடான . 
cul minate, T. ( வான் . ) உச்சத்தையடை ; நடுநிரைக் 

கோடெய்து : மீ உயர்நிலைக்குச் செல் ; உச்சநிலைக்குக் 
கொண்டுவா . 
culmination , n . உச்சநிலை அடைதல் : உச்சநிலை , முகடு ; 
உச்சநிலைப்புள்ளி ; ( வான் . ) வானுச்சம் ; வானிலை உச்சத்தைக் 
கடக்கும் நிலை . 
culpabil ity , cul pableness , 11. குறைகூறத்தக்க நிலை . 
cul pable , a . குற்றமுடைய ; குற்றத்துக்குரிய ; குறைகூறத் 

தக்க . 
cul patory , a . குற்றச்சாட்டுத் தெரிவிக்கிற . 
cul prit , 21. குற்றவாளி ; தவறிழைத்தவர் ; குற்றஞ் சாட்டப் 

பட்டு விசாரிக்கப்படாமலிருப்பவர் . 
cult , 1. வழிபாட்டு மரபு ; சமயக் கோட்பாட்டுமுறை ; வெறி 

ஈடுபாடு , பற்றீடுபாடு . 
cultivable , cultivat able , a . பயிர் செய்யத்தக்க ; பண் 

படுத்துவதற்குரிய . 
cul tivate, v . பயிர் செய் ; பயிர்களுக்காக நிலத்தைப் பண் 

படுத்து ; கவனம் செலுத்திப் பேணு ; நாகரிகப்படுத்து , 
நயமாக்கு , திருத்து , பேணி வளர்த்து உருவாக்கு ; மேன்மைப் 
படுத்து ; ( தொ . ) cultivate one s friendship , நட்புரிமை 
யைப் பெற முயற்சி செய் , நட்பைப் பேணி வளர் . 
cultiva tion , n . பயிர் செய்தல் ; பயிர்த்தொழில் , 

வேளாண்மை ; நிலத்தைப் பண்படுத்தும் கலை ; நாகரிகம் , 

திருத்தம் , நய மேம்பாடு , 
cul tivator , n . பயிரிடுபவர் , உழவர் ; பண்படுத்துபவர் ; 

நிலங்கிளறிக் களையகற்றும் வேளாண்மைக் கருவி . 
culture , 1. பயிர் செய்தல் , பண்படுத்துதல் ; பண்படு நிலை ; 

பண்பட்ட நிலை ; உடற் பயிற்சியாலேற்படும் பண்பு வளம் ; 
மனப்பயிற்சியால் விளையும் திருத்த வளம் ; அறிவு வளர்ச்சி ; 
நாகரிகமான தன்மை , நாகரிகத்தின் பயனான நயம் , மேன்மை ; 
நாகரிக வகை , நாகரிகப் படிவம் ; செய்முறை சார்ந்து வளர்க் 
கப்பட்ட நுண்மத் தொகுதி ; 3. பயிர் செய் , பண்படுத்து ; 

சீர் திருத்து . 
cul tured , a . பண்பட்ட ; கல்வியால் மேம்பட்ட ; நாகரிக 

நயமுள்ள , மேன்மையாக்கப்பட்ட . 
cult us , n . சமயக் கொள்கை அமைப்பு ; கோட்பாடு ; வழி 

பாடு ; செயற்கைப் பற்று வெறி . 
cul ver , 11 . மாடப்புறா வகை . 
cul verin , n . ( வர . ) 18 பவுண்டு குண்டு வெடிக்கும் நீளமான 

பழைய பீரங்கி வகை ; சிறு வெடிகலத் தொகுதி . 
cul ver - key , 11. காட்டுமலர்ச் செடிவகை ; தேக்கு இன மரத் 

தின் இறகுடைய பழவகை . 
cul vert , n . பாலம் ; கால்வாயின் கீழ்ச்செல்லும் மதகு ; மின் 

கம்பி வடத்துக்குரிய நெறி . 
cul vertage , * . பண்ணையாளை 

அடிமையாகும்படி இழிவு 
படுத்துதல் . 
cum , ( ல . ) prep . உடனாக , உடன்கலந்து ; ( தொ . ) 

cum dividend , தரப்படவிருக்கும் ஊதியப்பங்குடன் கூட ; 
cum grano , cum grano salis , முன் எச்சரிக்கையுடன் , 
நன்கு ஆர்ந்தமர்ந்து சிந்தித்து . 


cum ber , 11. வீண்சுமை ; வில்லங்கம் ; தடை , தொந்தரவு ; 
ப. வீண்சுமையாயிரு ; குறுக்கிடு ; வழியடை , தடங்கலாயிரு , 
முட்டுக்கட்டை இடு . 
cum bered , a . தடைப்படுத்தப்பட்ட , காற்கட்டுண்ட , 

வில்லங்கப்பட்ட 
cum ber - ground , n . பயனற்ற பொருள் . 
cum berless , a . தடையில்லாத , இடையூறற்ற , வில்லங்க 

மற்ற ; பளுவில்லாத . 
cum bersome, a . பெரும் பளுவான , இடைஞ்சலான , எளிதில் 

கையாள முடியாத , வாக்குப்போக்குக் கெட்ட . 
cum brance , 1. வில்லங்கம் , தொந்தரவு , சுமை , தடை . 
cum brous , a . பெருஞ்சுமையான, முட்டுக்கட்டையாயுள்ள ; 
தடைப் படுத்துகின்ற ; எளிதில் கையாள முடியாத , இசைவு 
கெட்ட . 
cum in , 11. சீரகச்செடி . 
cumm er , 11. பெண் , சிறுமி ; வாயாடி ; தோழி , துணைவி . 
cumm erbund , n . இடைக்கச்சை , அரைப்பட்டிகை . 
cum min , n . = cumin . 
cum quat , 11. ஊறுகாய்க்குரிய சிறு கிச்சிலிப்பழ வகை . 
cum shaw , n . நன்கொடை , சிறு கையுறை , சிறு கைக்கூலி . 
cum ulate , a . ஒன்றாகக் குவிக்கப்பட்ட , திரளாகச் சேர்க்கப் 
பட்ட ; ப . திரளாகச்சேர் ; ஒன்றாகக் குவி , அடுக்கு ; 
படிப்படியாகச் சேகரி. 
cum ulated , a . = cumulate . 
cumula tion , n . ஒன்றுதிரட்டல் ; குவித்தல் ; திரட்சி ; 

குவிப்பு . 
cum ulative , a . அடுக்கடுக்காகச் சேர்க்கப்பட்டு வளர்கிற , 

படிப்படியாகத் திரண்டு வளர்கிற ; ( தொ . ) cumulative vote , 
வேட்பாளர் அனைவர்க்குரிய வாக்குகளையும் வாக்காளர் ஒரு 
வருக்கே அளிக்க இடந்தரும் தேர்தல் முறை . 
cu mulo - stra tus , n , திரள் குவிவும் படியடுக்கும் கலந்த 

நிலையிலுள்ள முகிற்படிவம் . 
cum ulus , n . திரள் குவியல் , திரளாகக் குவிந்து கறுத்த 

அடித்தளம் கொண்ட முகிற்படிவம் . 
cu neal , cu neate , a . ஆப்பு வடிவமுடைய . 
cuneat ic , a . ஆப்பு வடிவுடைய . 
cun eiform , n . ஹிட்டைட் ( Hittite) பாபிலோனிய 
( Babylonian ) அசீரிய ( Assyrian ) பாரசீக ( Persian) 
மக்களின் ஆப்பு வடிவமுள்ள எழுத்துமுறை ; a . எழுத் 
துக்கள் வகையில் ஆப்பு வடிவமுள்ள . 
cunette , n . அகழியின் நடுவூடான நீர்வாரிக் கால்வாய் . 
cunn er , n . அமெரிக்க மீன்வகை . 
cunn ing , n . சூழ்ச்சி , தந்திரம் ; வஞ்சகம் ; திறமை ; கைத் 
திறம் ; அறிவு ; a . சூழ்ச்சித் திறமுடைய , தந்திரமுடைய 
இரண்டகமுடைய , வஞ்சகமான ; திறமையுடைய , கைத்திற 
மிக்க ; அறிவார்ந்த . 
cunn ingness , n . தந்திரமுள்ள தன்மை ; சூழ்ச்சிக் குணம் , 

வஞ்சகக் குணம் ; சூதுள்ள தன்மை . 
cup , n . குடிகலம் , கிண்ணம் , குவளை ; பரிசுக்கலம் ; குழிவு , 
பள்ளம் ; கிண்ணம் போன்ற அமைவு , குழிவுடைய பகுதி ; 
குவளை நிறை அளவு ; கிண்ண நீர்மம் , குடிகலத்திலுள்ள 
பொருள் ; குடிகலவை ; ஊழின் பங்கு , வரற்பாலது ; இன்ப 
அளவு ; துன்ப அளவு : ப . கிண்ணம் போலக் குழிவாக்கு ; 
குவளையில் வை ; குழிவுறிஞ்சியினால் குருதி உறிஞ்சவை ; 
குழிவாகு ; ( தொ . ) in his cups , மது மயக்கத்தில் , குடி 
வெறியில் ; there s many a slip twixt the cup und the lip , 
எந்த நேரத்திலும் தவறுதல் ஏற்பட வழி உண்டு , கைக்கு 
எட்டியது வாய்க்கு எட்டாமற் போகும் . 


கூட , 


264 


cure - all 


cup - and - ball 


cup - and - ball , n . குதைகுழிப் பொருத்து ; பிணிப்புற்ற 
பந்தைக் கழியின் நுனியிலுள்ள குழிவில் பிடிக்கும் விளை 
யாட்டுவகை . 
cup - and - ring , n . பாறைகளில் கிண்ணவடிவைச்சுற்றி 

வளையங்களாக அமைந்த வரலாற்றுக்கு முற்பட்ட குறி . 
cup bear er , 1. விருந்தில் குடிகலம் பரிமாறுபவர் . 
cupb oard , 11. அடுக்குப்பலகை , அடுக்களைத் தட்டுமுட்டுக்களை 
வைக்க உதவும் நிலையடுக்கு ; 3. சேமித்து வை ; ( தொ . ) 
cry cupboard , உணவிற்காக அழு . 
cup board - faith , 11. பொருளியல் நோக்குடைய சமயப்பற்று . 
cup board - love , 11. பொருளியல் நோக்குடைய பற்று . 
cup - cor al , 11. கிண்ண வடிவமுள்ள பவளம் . 
cup el , n . மூசை , பொற்கொல்லர் மாற்றுப்பார்க்கப் பயன் 
படுத்தும் சிறுகலம் ; புடைபெயர்க்கத் தக்கதாய்ப் புடமிடப் 
பயன்படுத்தப்படும் எறிகனல் அடுப்பு ; 3. எறிகனல் அடுப்பு 
மூலம் மாற்றுப்பார் . 
cupella tion , n . புடமிட்டு மாற்றுப்பார்ப்பதன் மூலமே 

உயர் உலோ கங்களை மீட்டுப்பெறுதல் . 
cup ful , n . கிண்ண நிறையளவு ; pl . cup fuls . 
cup - gall , 1. மரவகையின் இலைகளில் கிண்ண வடிவமுள்ள 

புடைப்புக் கோளாறு . 
cup head , n . பாதி உருண்டை வடிவமுள்ள தாழின் சுரைத் 

தலை ; குமிழ் வடிவ ஆணித்தலை . 
Cup id , 11 . மேலையுலகின் வேள்மதன் , ரோமரின் காதல் 

தெய்வம் ; ( தொ . ) Cupid s bow , மேலுதட்டின் விளிம்பு . 
cupid inous , a . சின்றின்ப அவா நிரம்பிய . 
cupid ity , n . ஆதாய ஆர்வம் , பொருட் பேரவா , பிறர் 

பொருள் கவரும் ஆசை . 
cup - li chen , n . கிண்ணம் போன்ற அமைப்புடைய காளான் 


வகை . 


cup man , 11. மனத்திற்குகந்த தோழன் . 
cup - mark , n . வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்துக்குரிய 

கிண்ண வடிவான குகைப்பாறைப் பள்ள அடையாளம் . 
cup - moss , n . = cup - lichen . 
cup ola , n . தூபி மாடம் , வில்மச்சு மண்டபம் ; குவி மாடத்தின் 
உட்பகுதி ; குவி மாடம் ; தூங்கானை மாடவிளக்கு ; துப்பாக்கி 
வைக்கும் பாதுகாப்பு மாடம் ; இரும்பு வார்ப்படத் தொழிற் 
சாலை அடுப்பு ; 3. வளைமாடம் அமை , காப்புமாடம் நிறுவு . 
cupp er , n . விருந்தில் குடிகலம் பரிமாறும் பணியாள் ; 

குழிவுறிஞ்சிமூலம் குருதி வாங்குபவர் . 
eupp ing , 11. காற்று நீக்கப்பட்ட கண்ணாடிக்குமிழ் உதவியால் 

குருதி வாங்குதல் . 
cupp ing - glass , 11. குருதி உறிஞ்சு கருவி , காற்று நீக்கப் 

பட்ட கண்ணாடிக் குமிழ்மூலம் குருதி உறிஞ்சும் அமைவு . 
cup reous , a . செம்புக்குரிய ; செம்பு அடங்கிய ; தாமிரம் 
போன்ற ; ஓரிணை திறத் தாமிரத்துக்குரிய ; ஓரிணை திறத் 
தாமிரம் அடங்கிய . 
cup ric , a . ஈரிணை திறச் செம்பாலான ; ஈரிணைதிறச் செம்பைச் 

சார்ந்த . 
cuprif erous , a . செம்பு விளைவிக்கின்ற , செம்பு தருகின்ற . 
cu prite , n . சிவந்த செம்பு கனி உலோகக்கலவை ; செம்பியல் 

உயிரகை . 
cu pro - nick el , n . செம்பும் நிக்கலும் சேர்ந்த கலவை . 
cup - shake, 1. வெட்டு மரத்தில் இருவளையங்களினிடையே 

காணப்படும் பிளவு . 
cup - tie , n . பரிசுக்கோப்பை ஆட்டம் , பரிசுக்கோப்பைப் 
போட்டியில் வெற்றி பெறுபவர்களைத் தீர்மானிப்பதற்கான 
தொடர் ஆட்டங்களில் ஒன்று . 
cu pular , cu pulate , a . கிண்ணம் போன்ற ; கிண்ண 
வடிவக் காய் வகைகளின் உறை சார்ந்த ; தனிச் செடியாக 
வளரும் சிறு இலைமொட்டைச் சார்ந்த . 


cup ule , n . ( தாவ . , வில . ) கிண்ண வடிவ உறுப்பு ; கல்லீரல் 
நோய்களுக்குப் பயன்படுத்தப்படும் செடிவகையின் இலையில் 
உள்ள தனிச் செடியாக வளரத்தக்க கிண்ண வடிவ மொட்டு ; 
காய் வகைகளின் கிண்ணம் போன்ற மேலுறை . 
cupulif erous , a . கிண்ணவடிவ மேலுறையையுடைய கனிகள் 

ளேந்திய மர இனப்பிரிவு சார்ந்த . 
cur , 11. கீழின நாய் ; வெறுக்கத் தகுந்த கயவன் , இழிஞன் ; 

போக்கிரி . 
cur acao , cur acoa , n . கசப்பு ஆரஞ்சுத் தோலினால் மண 

மூட்டப்பட்ட தேறல் . 
cur s 

acy , n . சிற்றூர்த் துணைமைநிலைச் சமயகுரு நிலை ; துணை 
நிலைச் சமயகுருவின் வேலை ; துணைநிலைச் சமயகுருவின் 
மானியம் . 
cura ra , curar e , curar i , n . அரளி போன்ற தென் 
அமெரிக்க செடியின் வேர் வகையிலிருந்து எடுக்கப்படும் . 
ஊக்க அழிவு செய்யும் நஞ்சுவகை . 
cur arine , n . வேர்வகையிலிருந்து எடுத்து அறுவை மருத்து 
வத்தில் தசைகளுக்கு அயர்வு அகற்றப் பயன்படுத்தப்படும் 
கொடிய நச்சு மருந்து . 
cur assow , 11. வான்கோழி இனப் பறவை . 
cur ate , n . ஆன்ம மருத்துவர் , சிற்றூர்த் துணைநிலைச் சமய . 
குரு ; அப்பம் வைக்கும் நிலைதாங்கி ; ( தொ . ) curate s egg , 
ஓரொரு பகுதி மட்டிலும் சிறப்பாயுள்ள பொருள் . 
cur ateship , 11. = curacy . 
cur ative, a . நோய் குணப்படுத்தும் இயல்புடைய ; 

நிவாரண மான . 
curat or , 11. பொறுப்பாளர் , காப்பாளர் , மேற்பார்வையாளர் ; 
காட்சிச்சாலையின் காப்பாட்சியாளர் ; பாதுகாவலராகச் 
சட்டப்படி நியமிக்கப்பட்டவர் ; பல்கலைக்கழகப் பேராசிரி 
யர்கள் முதலியோரைத் தேர்ந்தெடுக்கும் குழுவின் உறுப்பினர் ; 
சொத்துப் பாதுகாப்புக்குழுவின் உறுப்பினர் . 
cur atory, a . = curative. 
curb , n . கடிவாள வார் ; கடிவாளச் சங்கிலி ; அடுப்பில் 
சாம்பலைத் தடுத்து வைக்கும் முன் தட்டு ; தள விளிம்பு 
வரிசைக்கல் ; விளிம்புக் கட்டை , ஓரப்பலகை ; நடைபாதைக் 
கடை ; தடை , தடைகாப்பு ; குதிரைக் கால்காய்ப்பு நோய் ; 
கிணற்றுத் தோவளம் ; மரம் அல்லது இரும்பாலான வட்ட 
அழி ; 3. தடு , தடுத்து நிறுத்து ; கடிவாளமிடு ; கடிவாள 
மிட்டு இயக்கு . 
curb -roof , 11. இருபக்கச் சரிவுகளிலும் மேல்பகுதிச் சாய்வை 
விடக் கீழ்ப்பகுதிச் சாய்வு கீழ்நோக்கிச் செங்குத்தாகச் சரிந் 
திருக்கும்படி அமைக்கப்பட்ட மோடு . 
curb stone, 1. விளிம்பு வரம்புக்கல் , தள ஓரங்களைப் பாது 

காக்கும் செங்குத்தான கல். 
curc uma , n . மஞ்சள் ; மஞ்சள் செடி . 
curd , 1. தயிர் ; பாலேட்டில் பாலடைக்கட்டிப்பகுதி ; தயிரைப் 
போன்ற பொருள் ; சவுக்காரத் தொழிலில் காரக் கரைசலில் 
மிதக்கும் மணிச்சக்கை ; மீன்வகையின் தசைச்சுளைகளுக் 
கிடையிலுள்ள கொழுப்புப் பொருள் . 
cur dle , v . தயிராகு ; உறை , கெட்டியாகு . 
curd y , a . தயிர் போன்ற ; கெட்டியான ; தயிர் நிறைந்த . 
cure , n . குணமடைவு ; பிணிநீக்கம் , நலிவு நீக்கம் ; நோய் 
நீக்க மருந்து ; பிணி நீக்கும் பொருள் ; பிணி நீக்கு முறை ; 
பண்டுவம் ; மருத்துவக் கவனிப்பு ; நிவாரணம் , தீங்கு 
தவிர்க்கு முறை ; தணிக்குமுறை ; ஆன்மநலக்காப்பு ; பதன 
முறை ; பதனம் செய்யப்பட்ட மொத்த அளவு ; வன்கந்தக 
ஆக்கமுறை ; ப . குணப்படுத்து ; நோய் நீக்கு ; பண்டுவம் 
செய் ; குணப்படுத்துமுறை மேற்கொள் ; ஆன்மநலம் செய் ; 
பதனப்படுத்து ; கந்தகத்தை வன்கந்தகமாக்கி வலிவூட்டு . 
cure " , ( பிர . ) 1. பிரஞ்சுநாட்டில் வட்டார மதகுரு . 
cure - all , 11. சஞ்சீவி , குருமருந்து , அனைத்துநோய்மருந்து , 
முப்பூ 


-. 


265 


cureless 


cursive 


மாகாண 


cure less , a . குணமாக்க முடியாத , தீராத . 
cur er , 11. குணமாக்குபவர் , நோய் நீக்குநர் , மருத்துவர் . 
curette , 11. அறுவை மருத்துவரின் சுரண்டும் சிறுகருவி ; 

3. இக்கருவியால் சுரண்டு , 
curf ew , 11 . 

இடைநிலைக் காலத்தில் நடைமுறையிலிருந்த 
மாலைநேர விளக்கணைப்புக் கட்டுப்பாடு ; விளக்கணைப்புக் 
கட்டுப்பாட்டு நேரம் ; பொது அறிவிப்பு மணி ; மாலைநேர 
மணி ; பொதுக்கட்டுப்பாட்டு முறை ; ஊரடங்கு ஆணை . 
cur ia , 11. ரோமரின் குலமரபுகள் மூன்றன் பத்துக் கிளைக் 
குலமரபுகளுள் ஒன்று ; கிளைக்குலமரபின் தொழுகை இடம் ; 
ரோமர் ஆட்சிமன்றக் கூடம் ; பண்டை இத்தாலிய நகர 
ஆட்சிமன்றம் ; 

ஆட்சிமன்றம் ; 

சட்ட முறை 
மன்றம் ; நீதி மன்றம் ; போப்பாண்டவரின் தனி ஆட்சி 
மன்றம் . 
cu ria reg is , n . மன்னர் உயர் பேரவை ; மன்னுரிமை உயர் 

முறைமன்றம் ; பண்ணைநில முகவர் பேரவை . 
cur ing - house , 71. பொருள்களைப் பதப்படுத்திப் பாதுகாக்கும் 
இடம் ; மேலை 

இந்தியத் தீவுகளில் சர்க்கரையை வடித் 
தெடுக்கும் கட்டிடம் . 
cur io , n . விந்தைப் பொருள் , அருங்கலைப்பொருள் ; 

pl. cer ios . 
curios ity , n . அறிய ஆர்வமுள்ள இயல்பு ; பிறர் காரியங் 
களில் தலையிடுகிற குணம் ; புதுமையான அல்லது அவாவைத் 
தூண்டுகிற பொருள் ; அரும்பொருள் ; வழக்கத்திற்கு மாறான 
பொருள் . 
cur ious , a . அறிய ஆர்வமுள்ள , அறிவார்வ மிக்க ; கூரிய 
நுண்ணுணர்வுள்ள ; பிறர் காரியங்களில் தலையிடுகிற ; மிகு 
அக்கறையுள்ள ; அரிய வேலைப்பாடுடைய , தனித்திறம் 
வாய்ந்த ; அரிதான ; நடை நயமற்ற ; ( தொ . ) curious arts , 
மாய வித்தைகள் . 
curl , n . சுருளுதல் ; சுருள்வு ; சுருண்ட நிலை ; அலை வளைவு ; 

சுழி , சுழல் ; திருகு சுருள், சுரிகுழல் ; சுரிமயிர்க்குழல் , 
பனிச்சை ; இலைகள் சுருள வைக்கும் செடிநோய் வகை ; 
உருளைக்கிழங்குச்செடி நோய்வகை ; 3. சுரிமயிர்க் குழலாக்கு : 
திருக்கு ; சுருட்டு ; வளைந்துசெல்லச் செய் ; அலையதிர்வுறுத்து ; 
சுரி , சுருண்டு சுருங்கு ; நெளி ; அலையதிர்வுறு ; சுழி , சுழல் ; 
பனித்தளத்தில் கற் சறுக்காட்டமாடு . 
curl er , 11. சுருட்டுபவர் ; சுருட்டுவது ; சுருளுவது ; பனிப் 
பரப்பில் வழவழப்பான கற்களை நழுவவிடும் விளையாட்டில் 
ஈடுபடுபவர் . 
curl ew , 11. அழுகுரலெழுப்பும் வளை மூக்குள்ள பறவை வகை . 
curl icue , n . வேடிக்கை விசித்திரமான சுருள் . 
curl ing , n . பனிக்கல் சறுக்காட்டம் , ஸ்காத்லாந்தில் 
பனிப்பரப்பில் வழவழப்பான கற்களை நழுவவிடும் விளையாட்டு 
வகை . 
curl ing - i rons , n . pl . தலைமுடியைச் சுருட்டையாக்கும் 

இருப்புக் கருவி , 
curl ing- pins , n . கொண்டை ஊசி , சுருளாக்கப்பட்ட முடி 

யைப் பாதுகாக்கும் ஊக்கு . 
curl ing - pond , n . பனிப்பரப்பில் வழவழப்பான கற்களை 

நழுவவிடும் விளையாட்டுக்குரிய நீர் நிலை . 
curl ing - stone , n . பனிப்பரப்பில் நழுவவிட்டு விளையாடுவ 

தற்கான கைப்பிடியுள்ள கனத்த கல் . 
curl ing - tongs , n . pl . = curling -irons . 
curl - pa per , 11. முடியைச் சுருட்டுவதற்காக முறுக்கி முடிக் 

குள் செலுத்தப்பட்ட தாள் . 
curl y , a . சுருளுள்ள , சுருள் சுருளான , சுருள் நிறைந்த . 
curl y - greens , n . சுருண்ட இலைகளுள்ள கோசுக்கீரை வகை . 
curmudg eon , n . கஞ்சன் , கருமி , உலோபி ; பேராவற் 

காரன் ; சிடுசிடுப்புடையவன் . 
curmurr ing , n . குமுறல் ; வயிற்றிரைச்சல் , வயிற்றுப் 
பொருமல் . 

31 


curn ey , curn y , a . சிறு துணுக்குகளாகவுள்ள ; சிறுமணிக 

ளாகவுள்ள . 
cu rrach , curr agh , n . பரிசல் , ஓடம் , சிறு படகு . 
cu rraghe, 1. தரிசான சதுப்பு நிலம் . 
cu rrant , n . விதையற்ற உலர்ந்த கருமுந்திரிப்பழம் . 
curr ant - bread , n . உலர்ந்த முந்திரிப்பழம் உள்ளீடாய் 

அமைந்த அப்பம் . 
currant - bun , n . உலர்ந்த முந்திரிப்பழங்கள் நிரம்பச் சேர்க் 

கப்பட்ட மணமுள்ள கருநிற மெல்லப்ப வகை . 
curr ant- cake , n . உலர் முந்திரிப்பழம் உள்ளீடாக வைக்கப் 

பட்ட மென் மாவடை . 
curr ant -jell y , 21. உலர்ந்த சிவப்பு அல்லது கறுப்பு முந்திரிப் 

பழப் பாகு . 
currant -loaf , n . = currant - bun . 
curr anty , a . முந்திரிப்பழங்கள் நிறைந்துள்ள . 
cu rrency, 11. நடப்பு நாணயம் , செலாவணி ; செலாவணியி 
லுள்ள பணம் , செலாவணியிலுள்ள தாள் நாணயம் ; நடப்பு , 
நடைமுறைப் போக்கு , சுற்றோட்டம் ; கருத்து நிலவரத்தி 
லிருத்தல் ; சொல் வழக்காறுடைமை ; செய்தி ஊடாட்ட 
நிலையிலிருத்தல் ; ( தொ . ) currency note , தாள் நாணயம் . 
cu rrent , 11. ஒழுக்கு ; நடப்பு ; போக்கு ; நிலவரம் ; நீரோட்டம் ; 
காற்றுவீச்சு ; மின்னோட்டம் ; a . ஓடுகிற ; வழக்காற்றி 
லுள்ள , நிகழ்கிற ; நடப்பிலுள்ள , நடைமுறைக்குரிய ; நிகழ் 
காலத்துக்குரிய , இன்றைய ; நாளது ; மக்களிடையே ஊடாடு 
கிற ; உலவுகிற , பலராலும் ஏற்கப்படுகிற , ஏற்றமைந்ததான ; 
( தொ . ) current account , நடப்புக்கணக்கு , நடப்புச் செல 
வினங்களுக்கான பொருளக இருப்புக் கணக்கு ; pass current , 
உண்மையென்று ஏற்றுக்கொள்ளப்படு . 
curr ent - bedding , 11. ( மண் . ) பொய்ப்படுகை . 
cu rricle , 11. இரு சக்கரங்களும் இரு குதிரைகளுமுள்ள திறந்த 

வண்டி , இரதம் , தேர் . 
curric ulum , n . பல்கலைக்கழகப் பாடத்தொகுதி ; 

திட்டம் ; pl . curric ula . 
cu rrier , 11. பதப்படுத்தப்பட்ட தோலை நிறமூட்டி ஒழுங்கு 

செய்பவர் . 
cur rish , a . இழிந்த நாய் போன்ற வெடுவெடுப்பான , 

உறுமுகிற ; அற்பகுணமுள்ள ; இழிந்த உணர்ச்சியுள்ள . 
cu rry , ( த . ) n . கறி - குழம்பு - கூட்டுவகை , துணை உணவு ; 

3. கறி கூட்டு , குழம்புப்பொடி கலந்து சுவையூட்டு ; துணை 
உணவு ஆக்கு . 
cu rry , v . தோலைத் தேய்த்து வாரு ; ஒழுங்கு செய் ; குதிரை 
யைத் தேய் ; அடி , பிராண்டு , கீறு ; ( தொ . ) curry favour , 
தயவைப்பெறு , நல்லெண்ணத்தைப் பெறு . 
cu rry - comb , n . குதிரைச் சீப்பு , குதிரையைத் தேய்த்துத் 

துப்புரவாக்க உதவும் இரும்புக்கருவி . 
curr y- leaf , n . கருவேப்பிலை . 
cu rry - paste, cu rry - pow der , n . கறிகளுக்கு இடும் கூட்டு 

அரைப்பு . 
curse , n . தெறுமொழி , வசைமொழி ; பழிப்பாணை , சாபம் ; 

சாப விளைவு ; வெம்பழி , தீம்பு ; வேதனை , படுதுயர் ; சமூக 
விலக்கீடு , சமுதாயக் கட்டு ; பழிக்கப்பட்ட பொருள் ; தெய் 
வப் பழிப்பு ; 3. தெறுமொழி கூறு ; பழிப்புக்கு ஆட்படும்படி 
வேண்டுதல் செய் ; மீளாப்பழிக்கு உரிமைப்படுத்து ; கட்டுச் 
செய் , விலக்கீடு செய் ; தெய்வம் பழி ; பழிப்பின் வேதனைக் 
குட்படுத்து ; ( தொ . ) curse of Scotland , சீட்டாட்டத்தில் 
மணி வடிவம் பொறித்த ஒன்பதாம் எண்ணுள்ள சீட்டு . 
curs ed , v . curse என்பதன் இறந்தகால - முடிவெச்ச வடிவம் . 
curs ed ?, a . பழிப்புரைக்கு ஆட்பட்ட ; தெறுமொழியால் 

அழிக்கப்பட்ட ; பழிப்புக்குரிய ; வெறுக்கத்தக்க . 
cur sive , a . கையெழுத்து வகையில் எளிதாக ஓடும் போக் 
குடைய , நேரொழுக்கான ; ஒழுகலான . 


266 


cussedness 


cursor 
curs or , n . கருவியின் சறுக்குறுப்பு ; கணிப்பளவுகோலின் 
கணிப்புக் கூறாக நுண்ணிழை வரையிட்ட பளிங்கியலான 
சறுக்குச் சட்டம் . 
cursc res , n . pl . ஓடும் பறவைகள் . 
cursor ial , a . ஓடுவதற்கு ஏற்றதாக அமைக்கப்பட்ட ; ஓடும் 

செயலுக்கேற்ற உறுப்புள்ள . 
curs ory , a . மேலோட்டமான ; மிகு விரைந்தியன்ற ; நன்கு 

ஆராயாத ; ஆழமில்லாத , மேலீடான . 
curt , a . சுருக்கமான ; குறுகலான ; சுருக்கென்ற , மட்டுமதிப் 

பற்ற முறையில் வெடுக்கென்ற . 
curtail , . வெட்டிக்குறை , குறுகலாக்கு , சுருக்கு ; உரிமை 

இழக்கச்செய் . 
curt ail - step , 11. விளிம்புகள் வட்டமாக வளைவாக்கப்பட்ட 

ஏணிப்படிக்கட்டின் கடைசிக் கீழ்ப்படி . 
curt ain , 11. திரை , திரைச்சீலை ; துணியாலான மறைப்பு ; 
பலகணித் திரை ; படுக்கையைச் சுற்றித் தொங்கும் மூடு 
திரை ; ஞாயில்களின் இடைமதில் ; மேற்கூரையற்ற இடைச் 
சுவர் ; நாடக மறைப்புத்திரை ; தீப்பாதுக்காப்புக்கான நாடக 
இரும்புத்தட்டி ; திரை வீழ்ச்சி ; காட்சிமுடிவு ; அனல் கக்கும் 
பீரங்கிகளாலான தடைகாப்பு வேலி ; 3. திரை மறைப்பு 
அமை ; திரையால் மூடு ; திரையிட்டுத் தடு ; ( தொ . ) 
bamboo curtain , காட்சியாளர்க்கும் தகவல் நாடுவோர்க்கும் 
நுழைந்து தொடர்பு கொள்ள முடியாது தடுக்கும் சீன அல்லது 
ஆசியத் தடைமுறைத் திட்டம் ; behind the curtain , 
பொதுமக்கள் பார்வைக்கு அப்பாற்பட்ட ; draw the curtain , 
திரை நீக்கு ; திரை இடு ; iron curtain , இரும்புத்திரை , 
காட்சியாளர்களுக்கும் தகவல் நாடுவோர்க்கும் நுழைந்து 
தொடர்புகொள்ள முடியாது தடுக்கும் ருசிய நாட்டுத் தடை 
முறைத்திட்டம் . 
cur tain - call , 11. காட்சி முடிவில் மேடையில் தோன்றும்படி 

பையோரின் அழைப்பு . 
cur cuin - lec ture, n . தலையணை மந்திரம் , பள்ளியறையில் 
கணவனிடம் மனைவியின் பேச்சு , மனைவியின் படுக்கையறை 
இடித்துரை. 
curt ain - raiser , 11. முக்கிய நாடக ஆட்டத்திற்குமுன் நிகழ்த் 

தப்படும் சிறு நாடகம் . 
cur tain - speech , n . நடிகரோ 

நூலாசிரியரோ 
மேலாளரோ திரைக்கு முன் வந்து நின்று நிகழ்த்தும் உரை . 
cur tain - wall , 11. இடநிரப்புச்சுவர் , 
curta na, 11. முடிசூட்டு விழாவில் கருணைப்பண்பின் அறிகுறி 

யாகக் கொண்டு செல்லப்படும் முனையற்ற வாள் . 
curt ate, a . குறுக்கப்பட்ட ; குறைக்கப்பட்ட ; நிலவுலகம் 
அல்லது கதிரவனிடமிருந்து கோளுக்குள்ள தொலைவு வகை 
யில் கோளெறிமீது படிவான , 
curt ilage , 11. மனையளாவிய வெளிநிலம் . 
curt sey , curt sy , n . வணக்கம் , முழங்காலை வளைத்து பெண் 
கள் செய்யும் வணக்கம் ; . முழங்காலைத் தாழ்த்தி வணக்கம் 
செய் . 
cur ule , a . வளைகாலுள்ள முக்காலி போன்ற ; ரோம உயர்நீதி 

நடுவரின் வளைநாற்காலி இருக்கைக்குரிய . 
cur vate , cur vated , a . ஒழுங்காக வளைந்துள்ள , ஒழுங்காக 

வளைவாக்கப்பட்ட . 
curv ature, n . வளைவு ; தொய்வு ; நேர்க்கோட்டிலிருந்து 
கோடிய கோட்டம் ; தொய்வின் நேர்நிலை திறம்பிய அளவு ; 

வட்டத்தின் ஆர எதிர் கூற்றளவு . 
curve , 1. வளை 

ரவு ; வளைகோடு ; வளைபொருள் ; வளைவடிவம் ; 
வளை பரப்பு ; ( க - க . 

5. ) வளை முகடு ; மாறுபாடு அல்லது இயக்கப் 
போக்குக் காட்டும் அளவு கட்டச் சாய்வரை ; சமநிலைக் குறிக் 
கோடு ; 3. வளைவாக்கு ; வளைவாகு ; வளைந்து செல் ; வளை . 
curved , a . வளைந்த . 
curve some , a . வடிவழகுடைய ; வளைவுகளையுடைய . 


curvet , 11. குதிரையின் மென் பாய்ச்சல் , முன்கால்கள் முதலி 
லும் அவை நிலம் பாவுமுன் பின் கால்களும் ஒருங்கு தாவும் 
இயக்கம் ; துள்ளிக் குதித்தல் , குதியாட்டம் ; 3. துள்ளிப் 
பாய் ; குதித்து மகிழ் . 
curvicau date, a . கோணலான வாலுள்ள , வளைந்த 

வாலுடைய . 
curvicos tate, a . வளைந்த விலா எலும்புகளுள்ள . 
curviden tate , a . வளை பல்லுள்ள . 
curvifo liate , a . வளைந்த இலைகளையுடைய . 
cur viform , a . வளை வடிவுள்ள . 
curvilin eal , curvilin ear , a . வளை கோடுகளை வரம்புக 

ளாகக் கொண்ட ; கோணல் வரைகளைக் கொண்ட . 
curviner vate, a . இலைகளில் கிளை நரம்புகள் நடு நரம்பி 

லிருந்து பிரிவுற்று ஓரத்தை நோக்கிக் குவிந்து செல்கிற . 
curviros tral , a . கீழ்நோக்கி வளைந்த அலகுள்ள . 
cur vital , a . வளைவு சார்ந்த . 
cur vity , 11. வளைவுநிலை . 
cus cus , n . கசகசா , ஆப்பிரிக்கத் தினைவகையின் கூலமணி . 
cus - cus , 1. ( வில . ) மலேயாத் தீவக்கூட்டத்திலுள்ள 
( Malay Archipelago ) பையில் குட்டிகளைக் கொண்டு 
செல்லும் சிறு விலங்கின வகை . 
cus cuse , 1. வெட்டி வேர் . 
cu sec , 11. நொடிக்கு ஒரு கன அடி வீதம் ஓடும் நீரளவு அலகு . 
cush at , n . மாடப்புறா வகை . 
cu shion , n . மெத்தை ; திண்டு ; தலையணை ; பஞ்சு திணித்த 
இருக்கை ; வில் வைத்த இருக்கை ; பஞ்சடை கைத்திண்டு ; 
திண்டுறை ; துள்ளல் பஞ்சுறை ; செதுக்குவேலை அடித் 
திண்டு ; மின்பொறியின் தொய்வகக் காப்பு ; பெண்டிர் மயிர் 
ஒப்பனை வட்டு ; பெண்டிர் பாவாடை புடைக்கட்டு ; மேடைக் 
கோற்பந்தாட்ட மேசை உள்வரிக் கட்டு ; வளைவு மையக் 
கட்டு ; நீராவிப் பொறியில் உந்துகோலுக்கு அணையுறையாக 
விடப்படும் நீராவி எச்சம் ; அடிதாங்கும் தடையுறை ; பன்றி 
முதலிய விலங்குகளின் பிட்டப்பக்கச் சதைப்பற்று ; 
குதிரைக் கால்குளம்புச் சதை ; மென் பஞ்சு போன்ற தின் 
பண்ட வகை ; மிதிவண்டிச் சக்கரத்தின் புறவுறை ; 5 . 
பஞ்சுறை இணை ; மெத்தைமீது அமர்த்து ; திண்டுறைமீது 
வை ; மெல்லணையாய் உதவு ; மோதல் தடுத்துதவு . 
cush ioned , a . மெத்தையுடன் கூடிய ; பஞ்சு திணிக்கப் 
பட்ட ; மெல்லணை வாய்ந்த ; தடையுறை குழாய்ப் பட்டை 
உள்ள . 
cush ionet , 11. சிறு மெத்தை ; சிறிய திண்டு . 
cush ion - plant , 1. நீர் ஆவியாகப் போவதைக் குறைக்கும் 

முறையில் மெத்தை போன்ற வடிவமைப்புடைய செடிவகை . 
cush ion - tire , cush ion - tyre, 1. மிதிவண்டிச் சக்கரங் 

களுக்குரிய தொய்வகம் திணிக்கப்பட்ட தொய்வகக் குழாய் . 
cush iony , a . மெத்தை போன்ற ; திண்டு போன்ற ; மெத் 

தென்ற . 
cusp , 11. முனை ; முகடு ; முளை ; பிறைக் கதுப்பு , இளந் 
திங்களின் கொம்பு ; பற்குவடு , பற்கிளை ; ( க- க . ) பல் 
போன்ற அணி அமைவு , வளை விடை முனை ; ( கண . ) முனைப் 
பட ஒன்றுபடும் இருவளைவு , சாய்முகடு ; இலை நுனி , இலைக் 
கதுப்பு . 
cus pidal , cus pidate, cus pidated , a . உறுதியான 
முளையோடு கூடிய ; முகட்டுக்குரிய ; கதுப்பு வடிவான ; 
கொம்பு போன்ற . 
cus pidor , n . எச்சிற் படிக்கம் . 
cuss , 11. பேர்வழி , 
cuss ed , a . பாழாய்ப்போன , பழித்துரைக்கப்பட்ட ; பிடிமுரண் 

டுடைய . 
cuss edness , n . தன்மூப்பு . 


நாடக 


267 


custard 


cut - leaved 


cus tard , 1. முட்டையும் பாலும் சேர்ந்த தின்பண்ட வகை ; 

முட்டையும் பாலும் சேர்ந்த இன்குழம்பு வகை . 
cus tard - apple , n . சீத்தாப்பழம் , மேலை இந்தியக் கனி 


வகை . 


> 


cus tode , 11. = custodian . 
custod ial , a . பாதுகாவலனைச் சார்ந்த ; சிறைகாப்பைச் 

சார்ந்த . 
custod ian , custod ier , cus tos , 11. காவலர் , பாதுகாவலர் ; 
பொதுக்கட்டிடப் பொறுப்பாளர் ; பொதுநிலையப் 
பொறுப்பாளர் . 
cus tody , n . முதுகணாண்மை , பாதுகாப்புப் பொறுப்பு ; சிறை 

காப்பு , சிறைகாவல் ; பாதுகாப்பு , கவனிப்பு . 
cus tom , n . வழக்கம் ; சட்ட மதிப்புடைய வழக்கம் ; 
வாடிக்கை ; மரபு , செயல் வழக்காறு , அடிப்பட்ட வழக்காறு ; 
பொருள்மீதுள்ள வரி , சுங்க வரி , தீர்வை . 
cus tomable , a . வழக்கமான , மரபு வழக்கான ; பொதுவரி 

விதிக்கத்தக்க . 
cus tomary , 11. பண்ணை வழக்கங்களின் தொகுதி ; பண்ணை 
வழக்கங்களின் தொகுதி ஏடு ; சமய சமூகத்தினரின் சடங்குப் 
புத்தகம் ; a . மரபு வழக்கான , வழக்கமான ; பழக்கமான , 
இயல்பான , வழக்கமாகக் கொண்டுள்ள ; நிலவுரிமை மரபுப் 
பத்திரமுள்ள . 
cus tomed , a . பழக்கப்பட்ட ; வழக்கமான , இயல்பான . 
cus tomer , 11. வாடிக்கைக்காரர் ; வாங்குபவர் . 
cus tom - house , 71. சுங்கச் சாவடி , ஏற்றுமதி - இறக்குமதி 

வரி நிலையம் , தீர்வை வரி பிரிக்குமிடம் . 
cus toms , 11. pl . ஏற்றுமதி - இறக்குமதி வரி ; தீர்வை பிரிக் 
கும் அலுவல் துறையினர் ; ( தொ . ) customs union , சுங்க 
வரி நோக்கங்களுக்காக மட்டும் ஒன்று சேர்க்கப்பட்ட பல 
நாடுகளின் இணைப்பு ; the Customs , சுங்கவரி விதிக்கும் 
பொதுப் பணித்துறைப் பிரிவு . 
cus tos , ( ல . ) 1. பாதுகாப்பாளர் , காப்பாளர் ; ( தொ . ) 
custos rotulorum , பெயர்ப்பட்டியல்களின் காப்பாளர் , 
மாவட்டத்தலைமை அமைதி நடுவர் . 
cut , 1. தறிப்பு , வெட்டு , கத்தரிப்பு ; பிளவு , பிரிவு ; அடி , 
வீச்சு , அறை ; கத்திக்குத்து ; வாள் எறிவு ; சாட்டையடி ; 
ஊறுபாடு , வெட்டுக்காயம் ; துணிப்பு , துண்டிப்பு ; துண்டு ; 
வெட்டப்பட்ட துண்டுகளின் தொகுதி ; வெட்டும்பாணி ; 
உருமாதிரி , 

தினுசு , வகைத்தரம் ; விளையாட்டுக்களில் 
வீச்சடி , சாய்வெறிவு ; சுழற்றடி ; அடியினால் ஏற்படும் 
பந்தின் சுழற்சி ; மரப்பந்தாட்டத்தில் பக்க வெட்டடி ; 
கழிப்பு , குறைப்பு ; பகுதிநீக்கம் , அகற்றுகை ; பாதைக் 

அகழ்வு , இருப்புப்பாதைக்கான வெட்டுப்பள்ளம் ; 
நாடக அரங்கில் காட்சித் தட்டிகளை இயக்குவதற்குரிய நில 
இடுக்குப்பள்ளம் ; குறுக்குப்பாதை ; கடுஞ்செயல் , கொடுமை ; 
முகமுறிப்பு ; துணி நீள அளவு வகை ; இழை நீள அளவு 
வகை ; செதுக்குச் சித்திரப்பாளம் ; செதுக்குப் பாளத்தி 
லிருந்து உருவாக்கப்பட்ட படம் ; 3. வெட்டு , தறி , கத்தரி , 
அறு ; புத்தக ஓரந்தறி ; அறுபடு ; துளை ; ஊடுருவிச்செல் ; 
பிளவுசெய் , பகு , பிரிவினை செய் ; துண்டுபடுத்து ; அரி , 
அறுவடைசெய் ; வெட்டி உருவாக்கு ; செதுக்கு , குடை , 
அகழ் ; குறுக்கிட்டுச் செல் , குறுக்காக ஊடுருவு ; சீட்டுக் 
கட்டினை வெட்டி எடு ; வெட்டிய சீட்டினை எடுத்துக்காட்டு ; 
பந்து விளையாட்டில் வீசியடி , சாய்த்தடி , சுழற்றியடி ; 
நடனத்தில் கால்களை வேகமாகச் சுழற்றியாடு ; சாய்வாகச் 
செல் ; பாய் , விரைந்துசெல் ; ஊறுபடுத்து , காயப்படுத்து ; 
குறை , வெட்டிக் குறுக்கு ; சுருக்கு ; பட எடுப்பை நிறுத்து ; 
முகமுறிப்புச்செய் , வேண்டுமென்றே வணக்கம் காட்டாது 
செல் ; உளந்தோடு , உணர்ச்சியைத் தூண்டு ; கைவிடு , ஒழி , 
துற , நீக்கு ; விலகியிரு : விதையடி ; கரண முதலியவற்றி 
னைச் செய்து காட்டு ; ( தொ . ) a cut above , தனி முறையில் 
மேம்பாடுடைய பொருள் ; cut a dash , cut & figure, பகட் 
டாகத் தோற்றம் கொள் ; cut and come again , தடையின்றி 
வேண்டுமளவு எடுத்துக்கொள்ளத்தக்க பெருவளம் உறு ; 


cut and cover , பள்ள நெறி வெட்டிக் கவித்து மூடிச் சுரங்க 
மாக்கும் முறை செய் ; cut and dried , cut and dry , முன் 
னேற்பாடாகச் செய்யப்பட்டுள்ள , முன்னமேயே அமைக்கப் 
பட்ட , நிலைப்படுத்தப்பட்ட ; cut and run , 090) TUTA 
ஓடிவிடு ; cut back , செடி கொடிகளைத் தண்டினை ஒட்டிக் 
கத்தரி ; முன்காட்சிக்குத் திரும்பிச் செல் ; cut dead , கண்டு 
கொள்ள மறு , அடையாளம் அறியாதது போலிருந்துவிடு ; 
cut down , தூக்கிலிடப்பட்ட பிறகு கயிற்றை வெட்டிக் கீழே 
இறக்கு ; வெட்டி வீழ்த்து ; வெட்டிக்குறை , சுருக்கு ; cut in , 
இடையிட்டுப் பேசு ; குறுக்கிடு , 

தடைசெய் ; 

நடனக் 
கூட்டாளியைக் கவர்ந்துகொள் ; தொலைபேசியின் மூலமாக 
மறை ஒற்றுக்கேள் ; வண்டிப்போக்குவரத்து வரிசை முறையி 
னின்று விலகி முன்வண்டி தாண்டிச் சென்று முன்னின்று 
தடு ; குறுக்குச் சீட்டைக் கைப்பற்றி ஆட்டத்தில் இடம் 
பெறு ; cut it fine, மட்டுமீறிய கணிப்பால் தன்னை இடர் 
நேர்வுக்கு உள்ளாக்கிக்கொள் ; cut it out , முடிவு செய்துவிடு , 
விட்டுவிடு ; cut it too fat , அளவு மீறிச்செய் ; cut off , 
பிரித்துவிடு , துண்டி , வேறாக்கு ; அழி , முடிவுக்கு ஆளாக்கு ; 
காலமின்றி இறக்கும்படி செய் ; தலையிட்டுத் தடு ; நுழைவு 
தடைசெய் ; மரபுரிமை இழக்கச்செய் ; cut off with a shilling , 
பெயருக்கு ஒரு வெள்ளி கொடுத்து மரபுரிமைச் செல்வம் 
இழக்கச்செய் ; cut one s coat according to one s cloth , 
வரவுக்கேற்ற செலவு செய் ; காலத்துக்கேற்ற கோலம் மேற் 
கொள்ளு , காலத்திற்கேற்றவாறு நட , சூழ்நிலையோடு ஒட்ட 
ஒழுகு ; cut one s losses , பயனற்ற காரியத்தை ஒழித்து 
விடு ; cut one s stick , புறப்பட்டுச்சென்றுவிடு , விட்டுச்செல் ; 
cut out , வெட்டி அகற்று ; செயல் நிறுத்து ; கையாளுவதை 
ஒரு முடிவுக்குக் கொண்டுவா ; உருவாக்கு , முனைந்து செய்து 
முடி ; உரிமை தள்ளுபடி செய் ; விஞ்சு ; வஞ்சனையால் 
மற்றொருவர் இடம் கைக்கொள்ளு ; மந்தையிலிருந்து தனிப் 
படுத்து ; கூட்டிலிருந்து பிரித்து வேறாக்கு ; கரை அணுகு 
முன் தடுத்து எதிரிக் கப்பலைக் கைப்பற்று ; முன்செல்வதற்காக 
வரிசை முறையை மீறிப் போக்குவரத்து வண்டிகளின் ஒழுங்கி 
னின்று விலகு ; cut out for , இயல்பாகப் பொருந்திய , 
ஒன்றற்கென்று அமைந்த ; cut short , சுருக்கு , வெட்டிச் 
சிறிதாக்கு ; குறுக்கிட்டு வாயடைக்கச் செய் ; cut the teeth , 
பல்முளைக்கப்பெறு ; cut up , குறுக அரி , துண்டுதுண்டாக்கு ; 
கடுமையாகக் குற்றங்காண் ; பகுதிகளாகப் பிரிப்பதால் 
நன்மை தீமை பட்டாங்கமாகப் பெறு ; ஆழ்ந்த துயருட் 
படுத்து ; cut up rough , தவறாகப் புரிந்துகொள் ; near cut , 
short cut , குறுக்கு வழி , சுருக்கு வழி . 
cutan eous , a . தோலைச் சார்ந்த , மெய்த்தோலைச் சார்ந்த . 
cut - away , 1. முன்புறத்தில் வளைவாக வெட்டப்பட்ட மேல் 

சட்டை . 
cut back, n. நாடகத்தில் முன் நிகழ்ச்சிகளுக்குத் திரும்பிச் 

செல்லல் . 
cutch a , a . பக்குவமுறாத , செயல் முதிராத ; செங்கல் 

வகையில் உலர்ந்த களிமண்ணாலான . 
cutche rry , cutch ery , n . குற்றநடுவரின் முறைமன்றம் ; 
கொலுவிலிருக்கை ; பொதுநிலையம் ; பண்ணை முதல்வர் 
மன்றம் . 
cute , a . கூரறிவுடைய , அறிவுத் திறமிக்க ; கவர்ச்சி வாய்ந்த . 
cut ey , 11. = cutie . 
cut - glass , 11. சக்கிமுக்கிக் கல்லை அரைத்து உருவாக்கப்பட்ட 

கண்ணாடிக் கலம் . 
cut icle, 11. தோலின் மேலீடான புறத்தோல் , மென்தோல் ; 
( தாவ . ) புறத்தொலி ; வளிபுகா உறை , செடிகளின் மேல் 
தோலடுத்த மெழுகு அல்லது நெட்டி போன்ற பகுதி . 
cut ie , n . சுறுசுறுப்பான இளம் பெண் . 
cut is , n. தோலின் மேலீடான பகுதி கடந்த அகத்தோல் , 

மெய்த்தோல் . 
cut lass , 11. கடலோடிகள் பயன்படுத்தும் அகல் அலகுடைய 

வளைந்த குறுவாள் . 
cut -leaved , a, ஆழ்பிளவுற்ற இலைகளையுடைய . 


கான 


268 


cutler 


cylinder - head 


cut ler , n . கத்தி முதலிய இருப்புக் கலன்கள் செய்பவர் ; 

இருப்புக் கருவி விற்பனையாளர் . 
cut lery , 21. வெட்டுக் கருவிகளின் தொகுதி ; இருப்புக்கருவித் 

தொழில் ; இருப்புக் கருவி வாணிகம் . 
cut let , n . ஆட்டு விலா இறைச்சிக் கறி ; கன்றுக்குட்டி விலா 

இறைச்சிக்கறி ; விலா இறைச்சிக்கறி போன்ற பிற கறி . 
cut - off , 11. வெட்டிக் குறுக்குவது ; பாதை வளைவுகளில் 
குறுக்காக வெட்டிச் செல்லும் நேர்வழி ; ஆற்றின் திருப்பத் 
துக்குக் குறுக்கே வெட்டப்பட்ட குறுக்குக்கால்வாய் ; குறுக்கு 
நேர்நெறியால் அறுத்துச் செல்லப்படும் வளைவு ; நீர்- நீராவி 
ஒளி- மின் ஆற்றல் ஆகியவற்றின் தடைப்பொறி அமைவு ; 
சுழல்துப்பாக்கி அடுத்தடுத்துச் சுடாதபடி தோட்டாவை 
நிறுத்திவிடுவதற்கான பொறியமைப்பு . 
cut purse, 11. திருடன் , முடிச்சுமாறி , அரைக்கச்சையிலுள்ள 

பணப்பையைக் கத்தரித்துக் களவாடுபவன். 
cutt er , 11 , வெட்டுபவர் ; வெட்டுவது , வெட்டுக்கருவி ; துணி 
அளந்து வெட்டும் தையற்காரர் ; போர்க்கப்பலைச் சேர்ந்த 
படகு ; ஒற்றைப் பாய்மரக் கப்பல்வகை ; ஆழ நீள்கலம் ; 
வெட்டப்படக்கூடிய உயர் செங்கல் வகை , முன்வாய் 
வெட்டுப்பல் . 
cut throat , n . கொலைகாரன் ; போக்கிரி , முரடன் , கொடிய 
வன் ; சீட்டாட்டத்தில் மூன்றுபேர் தத்தமக்கெனத் தனிப்பட 
ஆடும் சீட்டாட்டவகை ; திறந்த அம்பட்டக்கத்தி ; a. கொலை 
காரத்தனமான ; பாழ்படுத்துகிற . 
cutt ing, n . பிரித்தல் ; வெட்டுதல் ; கூர்ங்கருவியால் செதுக்கு 
தல் ; செதுக்கிய துண்டு ; வெட்டுவாய் ; பிளவு ; பத்திரி 
கைத் துண்டு ; பதியம் , வேறோரிடத்தில் பதியம் வைத்து 
வளர்ப்பதற்காக வெட்டப்பட்ட செடியின் கிளை ; சாலை 
அல்லது இருப்புப் பாதைக்காக வெட்டப்பட்ட அகழ்வு . 
cut tle , 11. கணவாய் மீன் , துரத்தப்பட்டால் கறுப்பு நீர்மத்தை 

வெளிப்படுத்தும் சிப்பிமீன் வகை . 
cutt le - bone , n . பற்பொடி செய்தற்கும் உலோகங்களுக்கு 

மெருகிடுதற்கும் பயன்படும் கணவாய் மீனின் உள்தோடு . 
cutt y , 11. புகைபிடிக்கும் சிறு களிமண் குழல் ; தடித்த குள்ள 

மான சிறுமி ; குறும்புக்காரி , துடுக்கான பெண் . 
cutt y - stool , 11. ஸ்காத்லாந்து திருக்கோயில்களில் ஒழுக்கங் 
கெட்ட பெண்கள் ஊரார் கண்டனத்துக்காக அமர்த்துவிக்கப் 
படும் இருக்கை . 
cut water , 11. தண்ணீரைக் கிழித்துச் செல்லும் கப்பலின் 

முன்புற முகப்பு ; பாலத்தின் அலைதாங்கி முன்விளிம்பு . 
cut worm , n . நிலத்தள அருகிலேயே செடிகளின் தண்டுகளை 

அறுக்கும் அந்துப்பூச்சி இனத்தின் முட்டைப்புழுவகை . 
cyan ic, a . நீல நிறமான ; ( வேதி . ) கரிய வெடியச் சேர்ம 
வகைக்குரிய ; ( தொ . ) cyanic acid , ( வேதி . ) கரிய வெடியச் 
சேர்மவகையின் காடி , சயனிகக்காடி . 
cy anide , n . ( வேதி . ) கரிய வெடியச் சேர்ம வகையுடன் 
உலோகம் சேர்ந்த நேர்சேர்மம் ; ப . கரிய வெடியச் சேர்ம 
வகையுடன் உலோகம் சேர்ந்த நேர் சேர்மத்தால் செயற் 
படுத்து . 
cyan ogen , n. ( வேதி . ) கரியமும் வெடியமும் கொண்ட சேர் 


cy cle, 21 . ஊழி , காலவட்டம் ; திரும்பத் திரும்ப வரவல்ல 
பெருங்காலப் பிரிவு ; முழுநிலை மாறுதல் தொகுதி , மண்டலம் , 
முழுநிலைத் தொடர் வரிசை ; சுழற்சியாக வரும் நிகழ்ச்சி ; 
வானெறிச் சுற்றுவட்டம் ; பாடல் தொகை , ஒரு பொருள் 
பற்றிய பாடல் தொகுதி ; இருசக்கர மிதிவண்டி ; முச்சக்கர 
மிதிவண்டி ; ப . வட்ட மாகச் சுழல் ; மிதிவண்டி ஏறிச்செல் . 
cy cle - car , 11. எளிய அமைப்புடைய சிறு உந்துவண்டி . 
cyc lic , cyc lical , a . மீண்டும் மீண்டும் சுழன்று வருகிற , 
மண்டலிக்கிற ; காலவரன்முறை வட்டத்துக்குரிய ; செய்யுள் 
தொகைநிலைத் தொடருக்குரிய ; ( தாவ . ) மலர்கள் வகையில் 
வரிசைச் சுற்றுகளான அமைவுள்ள உறுப்புக்களையுடைய , 
வளைய அமைப்புடைய ; ( வேதி . ) வளையத்தொகுதிகளாக 
அமைந்துள்ள . 
cyclist, n . மிதிவண்டி ஏறிச்செல்பவர் . 
cy clograph , 11. வட்டம் - வளைவுகள் வரைவதற்கான கருவி . 
cyc loid , n . வட்டப்புள்ளி நெறி வளைவு , வட்டத்தின் மீதோ 
எல்லையிலோ உள்ளோ உள்ள புள்ளிவட்டம் , நேர்வரைமீது 
உருளும்போது செல்லும் நெறிவட்டம் ; a . வட்டப்புள்ளி 
நெறிவளைவின் வடிவான ; ( வில . ) ஒரு சீரான விளிம்புடைய 
செதிள்களைக் கொண்ட . 
cycloid ian , 11. ( வில . ) ஒரு சீராக மடிந்த விளிம்புள்ள 

செதிள்களையுடைய மீன்வகை . 
cyclom eter , n . வட்டைகளை அளப்பதற்கான கருவி ; மிதி 
வண்டி ஓடிய தொபைவைப் பதிவு செய்வதற்காக அதன் சக் 
கரத்துடன் இணைக்கப்பட்டுள்ள அமைவு . 
cyc lone, 71. சுழல்காற்று , சூறை , புயல் , குறையளவு காற் 
றழுத்தமிக்க இடத்தைச் சுற்றியெழும் சிறுதிறப் பரப்பின் 
வன்றிறற் சூறாவளி ; சுழற்சியால் பொருள் பிரித்தெடுக்கும் 
அமைவு , சக்கரச்சுளகு . 
cyclopaed ia , 11. பல்பொருட்களஞ்சியம் . 
Cyclope an , a . கிரேக்க புராணக் கதைக்குரிய ஒற்றை நெற்றிக் 
கண் அரக்கனுக்குரிய ; ஒற்றை நெற்றிக்கண் அரக்கன் 
போன்ற ; மிகப்பெரிய உருவுடைய ; ( க - க . ) செப்பமுறாப் 
பெருங்கற்களைக் கொண்டு வரலாற்றுக்கு முற்பட்ட மிகப் 
பழங்காலத்தில் கட்டப்பட்ட கட்டிடப் பாணிக்குரிய . 
cyclopro pane , 11 . ( வேதி. ) பொதுநிலை நோவுத்தடை மயக்க 

மருந்தாகப் பயன்படும் நீர்க்கரிம வகை ( C , H , ) . 
Cyc lops , n . ஒற்றை நெற்றிக்கண்ணுடைய அரக்கன் ; 
ஒற்றைக் கண்ணுடையவர் ; ( வில . ) முன்புறம் ஒரு கண் 
ணுடைய நுண்ணிய நன்னீர் நத்தையினம் . 
cyclora ma , n . சுற்றுவட்ட அடுக்கணிக்காட்சி , சுற்றணிக் 
காட்சித்தொகுதி ; 

அரங்கிலும் திரைப்படத்திலு 
முள்ள வளைவான காட்சித் திரைப்பின்னணி . 
cyc lostyle , 11. கையெழுத்துக்குப் படிகள் எடுப்பதற்கான 
அமைவு ; 3. கையெழுத்துப் படியெடுக்கும் அமைவினால் 
படிகள் எடு . 
cyc lotron , n . ( இய . ) அணுப்பிளப்பிலும் செயற்கைக் கதிரி 
யக்க ஆக்கத்திலும் பயன்படுத்தப்படும் மின்காந்த விரை 
வூக்கக் கருவி . 
cyg net , n . அன்னப்பறவையின் குஞ்சு . 
cyl inder , 11. வட்டுரு , நீள் உருளை , இருகோடிகளும் இடை 
வெட்டுப்பரப்புக்களும் வட்டமாகவோ ஒழுங்குடைய பிற 
வளைவாகவோ அமையும் நீள்தடி உரு ; குழல்வடிவப் பொருள் ; 
இயந்திர உருளை ; அச்சியந்திர உருளை ; நீராவி இயந்திரத் 
தின் உந்து தண்டு இயங்கும் குழல்வடிவ உருளை ; தொல் 
பொருள் ஆய்வுத்துறையில் பாபிலோனிய ( Babylonian ) 
அசீரிய ( Assyrian ) கோயில்களில் காணப்படும் ஆப்புவடிவ 
எழுத்துக்கள் நிரம்பிய சுட்ட களிமண் உருளை ; பண்டை 
அசீரிய மக்கள் பயன்படுத்திய கல்லுருளை முத்திரை . 
cyl inder - block , n . உள்வெப்பாலை உருளைகள் அடங்கி 

உள்ள உறை . 
cyl inder -head , 1. உள்வெப்பாலை உருளையின் மேல்மூடிப் 
பகுதி. 


நாடக 


மான வகை . 


cyanom eter , n . வானத்தின் அல்லது கடலின் நீல நிறத்தை 

அளந்து மதிப்பிடுவதற்கான கருவி . 
cyanos is , n . ( மரு . ) உயிரகம் சரிவர ஊட்டப்பெறாத குருதி 

சுழல்வதனால் தோல் நீல நிறமாகக் காணப்படும் நோய்வகை . 
cyan otype, n. நீல அச்சுப்படிமம் , நிலத்தில் வெண் கோடாக 

உருவப் படிவுறும் நிழற்படமுறை அச்சு . 
cy cad , n . ( தாவ . ) பனைபோன்ற செடிவகை . 
cyc lamen , n . ( தாவ . ) தொடக்கத்திலேயே தோன்றும் மலர் 
களுக்காகவென்று பயிரிடப்படும் செடிவகை . 


269 


cylinder -seal 


Czechoslovak 


cyl inder -seal , n . பண்டைய அசீரியர்கள் ( Assyrians ) 

களிமண்மீது பொறிக்கும் முத்திரையாகப் பயன்படுத்திய 

உருளை வடிவக்கல் . 
•cylin dric, cylin drical , a . வட்டுருவான , நீள் உருளை 

வடிவான . 
cylin driform , a . நீள் உருளை வடிவத்திலுள்ள . 
cylin drite , n . நீள் உருளைச்சார்புடைய தகரம் - ஈயம் - நீலாஞ் 

சனம் -கந்தகம் ஆகியவற்றின் கலவை . 
•cyl indroid , n . நீள் உருளை போன்ற உரு ; a . வட்டுருப் 


cyph er , n . , v . = cipher . 
cy pres , n . ( சட் . ) ஒன்று செயற்பட முடியாதபோது ஏற்கப் 
படவேண்டிய அதற்கு மிக அணித்தான நிலை ; a . மிக அணித் 
தான நிலையுடைய ; adu . மிக அணித்தான நிலையில் . 
cyp ress 1 , n . கெட்டியான கட்டையும் திண்பச்சை இலைகளு 
முள்ள குவிந்த காய் மரம் ; இழவுத்துயர்க் குறியான இம் 
மரத்தின் கிளை . 
cyp ress , n . கண்ணாடி போன்ற மெல்லிய கறுப்புப்பட்டு 
அல்லது பருத்தித்துணி வகை ; a . மென் கறுப்புப்பட்டு 


வகையாலான . 


போன்ற . 


cyl ix , 11. இரண்டு கைப்பிடிகளை 
உடைய அகன்ற பருகு 

கிண்ணம் . 
cym a , 11. ( க- க . ) பாம்பு வளைவுடைய முகட்டுச் சிற்ப உறுப்பு ; 

( தொ . ) cyma recta , உள்வளைவில் மேலே தொடங்கும் 
பாம்பு வளைவுடைய முகட்டுச் சிற்ப உறுப்பு ; cyma reversa , 
புறவளைவில் மேலே தொடங்கும் பாம்பு வளைவுடைய முகட்டுச் 

சிற்ப உறுப்பு. 
cymar , 11. மகளிரது தளர்த்தியான எளிய உட்சட்டை ; 

மாவட்ட முதல்வரின் கையற்ற உட்சட்டை . 
cym bal , 1. தாளம் . 
cym balo , cym balon , n . தந்திகளுள்ள இசைக்கருவி 

வகை . 
• cym biform , a . ( உள். , தாவ . ) படகு வடிவமுள்ள . 
cymbocephal ic , a . படகு வடிவமான மண்டையோட்டை 


உடைய . 


Cyp rian , n . சைப்ரஸ் ( Cyprus ) தீவில் வாழ்பவர் , சைப்ரஸ் 
நாட்டினர் ; ஒழுக்கவரம்பற்றவர் ; காமவெறிபிடித்த பெண் ; 
a . சைப்ரஸ் தீவுக்குரிய ; ஒழுக்கவரம்பற்ற ; காமவெறி 
பிடித்த . 
Cyp riot , Cyp riote, n . சைப்ரஸ் தீவில் வாழ்பவர் , சைப் 

ரஸ் நாட்டினர் ; a . சைப்ரஸ் தீவுக்குரிய . 
Cyrena ic , n . 

பண்டைய 

ஆப்பிரிக்காவிலிருந்த சைரீன் 
( Cyrene ) நகரத்தைச் சேர்ந்த அரிஸ்டிப்பஸ் ( Aristippus ) 
என்னும் மெய்விளக்கியலாரின் இன்பக் கோட்பாட்டைக் 
கடைப்பிடிப்பவர் ; a . பண்டைய ஆப்பிரிக்காவிலிருந்த 
சைரீன் நகரத்துக்குரிய ; சைரீன் நகரத்தைச் சேர்ந்த அரிஸ் 
டிப்பஸ் என்னும் மெய்விளக்கியலாரின் இன்பக் கோட் 
பாட்டுக்குரிய . 
Cyrill ic, a . ஒன்பதாம் நூற்றாண்டில் வாழ்ந்த தூய திரு . சிரில் 
( St. Cyril ) அமைத்த கீழைத்திருச்சபைக்குரிய ஸ்லேவானிய 
( Slavonic ) நெடுங்கணக்கு வகைக்குரிய . 
cyst , n . ( உயி . ) விலங்குகளில் அல்லது செடிகளில் சுரக்கும் 
நீர்மம் கொண்டுள்ள உட்குழிவான பை ; ( மரு . ) கெட்ட 
நீர் - ஒட்டுயிரிகளின் முட்டைப்புழுக்கள் முதலியவை கொண் 
டுள்ள குடுவை ; கரு - முளை முதலியவற்றை உட்கொண்டுள்ள 
உயிர்மம் . 
cys tic , a . சிறுநீர்ப்பைக்குரிய ; பித்தப்பைக்குரிய ; உடலில் 

உள்ள கழிவுநீர்ப் பைபோன்ற உறுப்பின் இயல்பு வாய்ந்த . 
cystit is , n . ( மரு . ) சிறுநீர்ப்பை அழற்சி . 
cys tocele , 11. ( மரு . ) சிறுநீர்ப்பையின் சரிவு . 
cyst oscope , 11. சிறுநீர்ப்பையின் உட்புறத்தை ஆய்வதற் 

கான கருவி . 
cystot omy , n . சிறுநீர்ப்பைக்குள் செய்யப்படும் அறுவை 

மருத்துவம் . 
cytol ogy , n . ( உயி . ) உயிர்மங்களைப் பற்றி ஆயும் உயிர் 

நூற்பிரிவு . 
cytol ysis , n . ( உட . ) உயிர்மங்களின் கூறுபாடு . 
czar , 11. ருசியப் பேரரசர் . 
cza revitch , cza rewich , n . ருசியப் பேரரசரின் மகன் . 
czarev na , n . ருசியப் பேரரசரின் மகள் . 
czarin a, 11. ருசியப் பேரரசரின் மனைவி , ருசியப்பேரரசி . 
czarit sa , ( ருசிய . ) 1. ருசியப் பேரரசி . 
Czech , n . ஸ்லேவானிக் இனத்தின் ( Slavonic ) மேலைக்கிளை 
ஒன்றினைச் சார்ந்தவர் ; ஸ்லேவானிக் மேலைக்கிளையினத்தின் 
மொழி ; a . ஸ்லேவானிக் இனத்தின் மேலைக் கிளை ஒன்ற 
னுக்குரிய . 
Czech ic , a . ஸ்லேவானிக் இனத்தின் மேலைக்கிளை 

ஒன்றனுக்குரிய . 
Czechoslov ak , n . செக்கோஸ்லேவாக்கிய ( Czechoslo 
vakia ) நாட்டவர் ; a . செக்கோஸ்லேவாக்கிய நாட்டுக்குரிய 


cyme, 11. இளந்தளிர் முளை ; ( தாவ . ) குவிவடிவ மலர்க் 

கொத்து , பூங்குலை . 
cy mograph , n . கட்டிட உறுப்புக்களின் புறவரை பதிவு 

செய்வதற்கான கருவி . 
Cym ric , a . வேல்ஸ் ( Wales ) நாட்டுக்குரிய . 
Cyn ic, n . கலை இன்பச் செல்வங்களைக் கண்டித்து வெறுத் 

தொதுக்கும்படி போதித்த ஆதென்ஸ் ( Athens ) என்ற 
கிரேக்க நகரத்தில் வாழ்ந்த ஆன்டிஸ்தெனிஸ் ( Antisthenes, 
பிறப்பு 444 கி . மு . ) என்பார் நிறுவிய கோட்பாட்டுக் 

குழுவினர் . 
cyn ic , n . எரிந்து விழுபவர் ; இன்பம்வெறுப்பவர் , வெறுப்பு 
வேதாந்தி ; ஓயாது குற்றங்காண்பவர் ; a . நாய் போன்ற , 
சீறிவிழுகிற , சிடுசிடுப்புடைய ; நன்மையை 

மறுக்கிற . 
cyn ical , a . நாய்க்குணம் படைத்த , எரிந்து விழுகிற ; குற்றம் 
நாடுகிற ; நன்மையை விரும்பி ஏற்காத , நன்மையில் நம் 
பிக்கையற்ற . 
cyn icism , n . நலத்தின்கண் நாரின்மை ; மனிதப்பண்பு 

வெறுப்பு ; அழுகை வேதாந்தம் , வெறுப்பு மனப்பான்மை . 
Cynoceph alus , n . நாய்த்தலையுடைய புராணக்கதை மனி 

தன் ; ( வில . ) நாய் முகமுள்ள பெரிய குரங்கு வகை . 
cynophob ia , n . நாயினிடத்து அச்சம் . 
cyn osure , 1. வடமீன் ; வடமீன் உள்ளிட்ட விண்மீன்குழு ; 
வழிகாட்டும் வான்பொருள் ; கவர்ச்சிக்குரிய மையப்பொருள் ; 
வியப்பினிய நடுவிடம் . 
Cypera ceae, 11. ( தாவ . ) தாள்புல் உள்ளிட்ட வெப்ப மண் 

டலக் கோரைப்புல் பேரினம் . 
cypera ceous , a . ( தாவ . ) கோரைப்புல் வகைக்குரிய ; 

கோரைப்புல் வகைச் செடிகள் போன்ற . 
Cype rus , n . ( தாவ . ) வெப்பமண்டலக் கோரைப்புல் இனம் . 


நம்பி ஏற்க 


D 


Da 


Dalmatiar 


D 


a , 11. = dad . 
dab . 11. மென்மையான அடி , இலேசான தட்டு ; மென்மை 

அல்லது ஈரப்பசையுள்ள சிறு திரள் , கட்டி ; பஞ்சு ஒற்றுகை ; 
கைக்குட்டையால் மெல்லிய துடைப்பு ; . மெல்ல அடி , 
மெதுவாகத் தட்டு ; கொஞ்சலாகக் கொத்து ; இலேசாக 
ஒந்று . 
dab , 11. தட்டையான மீன்வகை . 
dabo er , 11. மரக்கட்டை அல்லது தகடுகளின்மீது மை அப்பும் 

மெல்லுறை . 
dab ble , 11. நீரில் குதித்தாடுதல் ; சிறுபிள்ளைத்தனமாகச் 

செய்தல் ; பொழுதுபோக்கான செய்கை ; 5. நீரில் அளை ; 
ஈரமாக்கு ; சிறுதிறமாகச் செயலாற்று , சிறுபிள்ளைத்தன 
டாக விளையாடு . 
dab chick , 11. நன்னீர்ப் பறவை வகை , குட்டையான இறகு 

களுள்ள வாலற்ற நீர் மூழ்கிப் பறவை . 
dab ster , 11. கலைத்திறமையில்லாமல் தாறுமாறாக வண்ணங் 

களை அப்புபவர். 
da ca po , ( இத் . ) 5. ( இசை . ) முதலிலிருந்து திருப்பிப்பாடு . 
dace . 11. சிறு ஆற்று மீன்வகை . 
dachs }hund , ( செர் . ) 11. மிகக் குட்டையான கால்களும் நீண்ட 
உடலுமுள்ள நாய் வகை , வளைதோண்டி வாழும் உயி 

ரினத்தை வெளியே இழுக்கும் செர்மானிய நாய் வகை . 
dacoit , ( இ . ) 11. படைக்கலமேந்திய கொள்ளைக் கூட்டக் 

காரன் . 
dacoit age , dacoit y , 11. கூட்டுக்குழுவினரின் கொள்ளை , 

வழிப்பறி . 
dac ty1 , 11. ( வில . ) விரல் , கால் விரல் ; ( யாப் . ) முதலில் 

நீளசைகொண்ட மூவசைச்சீர் . 
dactylic , 11. ( யாப் . ) முதலது நீண்ட மூவசைச்சீராலான 
பா : a . முதலது நீண்ட மூவசையுடைய ; முதலது நீண்ட 

முலசைச் சீர் சார்ந்த . 
dad . 11. ( பே - வ . ) தந்தை . 
dad a , 1. = dad . 
dadd y , 11. = dad . 
dadd y - long legs , 11. நீண்ட காலுள்ள ஈ வகை , 
dad o , 11. சிலை உருவின் பீடத்தினுடைய இடைக்கட்டுப் 
பகுதி ; மரமிழைத்த அல்லது மாற்று நிறமான அறைச் 
சுவரடி ; pl . dad oes , dad os . 
dae dal , dae dale , Daeda lian , a . கலைத்திறம் வாய்ந்த 
வடிவுடைய ; கலைப்பண்பின் திறன் காட்டுகின்ற ; கலை 

நுணுக்கமிகுந்த ; பல்திறக் கவர்ச்சிவாய்ந்த . 
dae mon , 11. தெய்வங்களுக்கும் மனிதர்களுக்கும் இடைநிலை 

யிலுள்ள ஆவி உரு . 
daemon ic , a . இயற்கை கடந்த , மனித இயல்புக்கு அப்பாற் 

பட்ட 
daff . ஒதுக்கித்தள்ளு , அப்புறப்படுத்து , அகற்று . 
daffodil , daffodill y , 11. இளமஞ்சள் வண்ணமலர் ; இள 

மஞ்சள் நிறம் ; 3. இளமஞ்சள் நிறமான . 
daft , a . மடத்தனமான ; மடத்துணிச்சல் மிக்க ; கிறுக்கான . 
dagg er , 11. பட்டாக்கத்தி , குத்துவாள் , உடைவாள் ; நீள் 
சிலுவையுருவ அச்சுத்துறை அடையாளக் குறி ; ( தொ . ) 
at daggers drawn , போர்செய் நிலையில் ; பகைமை நிலையில் ; 
double dagger , ( அச்சு . ) அடிக் குறிப்பின் இரட்டைக் கூரச் 
சுக்குறி ; அச்சுத்துறையில் மேல் கீழ் எதிர் எதிரான இரண்டு 
நெடுஞ்சிலுவை வடிவான அடையாளக் குறியீடு ; look 
daggers , குத்திவிடுபவர்போல நோக்கு . 
dag o , 11. ஸ்பெயின் நாட்டினர் ( Spaniard ) போர்ச்சுகீசியர் 
( Portuguese ) அல்லது இத்தாலியர் ( italian ) ஆகியோரைக் 
குறிக்கும் இகழ்ச்சிச்சொல் ; pl . dag oes. 
da goba : 11. இலங்கைப் புத்த தூபி . 


daguerreotype, 11. பாதரச ஆவி மூலம் நிழற்படமெடுக்கும் 
முறை ; பாதரச ஆவி முறையில் எடுக்கப்பட்ட நிழற்படம் ; 
ப . பாதரச ஆவி முறையில் நிழற்படமெடு . 
dah , 11. பர்மிய ( Burmese ) பட்டாக்கத்தி வகை . 
dahabee ah , dahabi yah , dahabi yeh, ( 3151. ) n . bou 

( Nile ) ஆற்றிற் செல்லும் படகு வகை . 
Dahl ia , 11. பன்னிற மலர்களையுடைய தோட்டச் செடிவகை . 
dai , ( இ . ) 11. பால் கொடுக்கும் செவிலித்தாய் . 
Dail , Dail Ei reann , 11. அயர்லாந்துக் குடியரசின் ( Irish 

Republic ) மாமன்ற மக்கள் சபை . 
dail y , 11. நாளிதழ் , தினசரி ; வேலைசெய்துவிட்டுப் போகும் 
வேலைக்காரப்பெண் ; a . நாண்முறையான , நாள்தோறும் வரு . 
கிற ; ஒவ்வொரு நாளும் நிகழ்கிற ; நாள் தவறாது செய்யப் 
படுகிற ; இடைவிடாது நிகழ்கிற ; அடிக்கடி நடைபெறுகிற , 
பொது நிகழ்வான ; ads . நாள்தோறும் , ஒவ்வொரு நாளும் , 
நாள் முறையாக , நாள் தவறாது ; அடிக்கடி . 
dai mio , ( ஜப் . ) 11. முற்கால ஜப்பானிய (Japanese ) நில 
மானிய முறையில் அரசர்கீழ் நேருரிமையுடைய உயர் குடி 
யினர் . 
dain ty , 11. அருஞ்சுவையுண்டி ; அருஞ்சுவைக்கூறு ; அரும் 
பெறற்பொருள் ; நறுஞ்சுவைத்துணுக்கு ; a . தேர்ந்தெடுத்த 
அருஞ்சுவையுடைய , சுவை நயமிக்க ; மாசுமறுவற்ற , தூநல 
மிக்க ; நேர்த்தியான , நாகரிகம் வாய்ந்த ; ஒயிலான , சிங்கார 
மான ; இன்பத்திலிழைகிற ; சுவைநயந்தெரிந்த , நுண்சுவை 
உணர்வுடைய : மயிரிழை வழுவினைக்கூடப் பொறாத , நயத் 
தின் கூருணர்வுமிக்க . 
dair y , n . பால் பண்ணை , பால் சேமித்துப் பாலேடு - வெண் 

ணெய் முதலியவற்றை ஆக்கிப் பேணுமிடம் . 
dais , 11. மேடை , மேடையரங்கம் ; அமரும் இடமும் மேற் 
கட்டியுமுள்ள மேட்டிருக்கை ; உணவுக்கூடத்தில் உணவு 
மேடைக்குரிய மேட்டுத்தளம் ; பலிமேடைமீதுள்ள மேற் 
கட்டி . 
daisi ed , a . சிறுமலர் வகைகள் பரவிக்கிடக்கிற , மலர்வகை 

களால் நிரப்பப்பெற்ற . 
dais y , 11. பசும்புல்வெளிகளிலுள்ள சிறுமலர் வகை, காட்டு 

மலர்வகை ; பாராட்டுரைப்போலி . 
dais y - chain , 11. சிறு மென்மலர் வகையால் தொடுத்த சரம் . 
dais y - cutter , 11. காலை அதிகம் உயர்த்தாமல் விரைந்து 
செல்லும் குதிரை ; மரப்பந்தாட்டத்தில் நிலமட்டத்தோடு 
படிந்து செல்லும் பந்து . 
dak , ( இ . ) 11. அஞ்சல் மாற்று , பயணக்குதிரை இடைமாற்று ; 
தூதின் 

இடையிடை ஆள்மாற்று ; அஞ்சல் பயணம் ; 
இந்தியாவில் அஞ்சல் துறை ; ( தொ . ) dak bungalow , 
இந்தியாவில் பிரயாணிகள் தங்குமனை ; dak runner , அஞ்சல் 
காரன் ; அஞ்சல் கொண்டு செல்லும் குதிரை வீரன் . 
dal , 11. துவரை , துவரம் பருப்பு ; பயற்றின வகை . 
dale, 11. பள்ளத்தாக்கு ; ஆற்று இடைவெளி, 
dales man , 11 , பள்ளத்தாக்கு வாழ்நர் ; பிரிட்டனின் மேலைப் 

பகுதியிலுள்ள ஏரி மாவட்டவாணர் . 
dall iance, 11. களியாட்டம் , நேரப்போக்கு விளையாட்டு ; 
வீண் நேரப்போக்கு ; தாமதம் , காலந்தாழ்த்தல் ; கொஞ்சித் 
தழுவி விளையாடுதல் . 
dall ier , 11. சிறுபிள்ளைத்தனமாக நடப்பவர் , களியாட்டக் 

காரர் ; நேரத்தை வீணாக்குபவர் , வீண்காலங் கடத்துபவர் . 
dall y , . இன்பக்கேளிக்கையாடு ; காதல் விளையாட்டு விளை 
யாடு , அணைத்து மகிழ்ந்தாடு ; ஆடிப்பாடி மயக்கு ; சிறு 
பிள்ளைத்தனமாக 

விளையாடு ; சோம்பேறித்தனமாக 
நேரத்தை வீணாக்கு : வறிதே காலங்கடத்து ; தாமதம் செய் ; 
தட்டிக்கழி , பசப்பி ஏமாற்று , ஏய்த்து விளையாடு . 
Dalma tian, 11. டால்மேஷிய நாய் ; a . டால்மேஷியாவைச் 
( Dalmatia ) சார்ந்த . 


271 
dalmatic 

damsel 
dalmat ic , 11. திருக்கோயில் குருமார் சிறப்பு நிகழ்ச்சிகளின் dame - school , n . சிறுவர்களுக்காகப் பெண்பாலராலேயே 
போது அணியும் திறந்த விலாப்பக்கங்களையும் அகன்ற 

நடத்தப்படும் பள்ளிக்கூடம் . 
கைப்பகுதிகளையும் உடைய நீண்ட தளர் சட்டை . 

damm ar , n . ஊசியிலை மரங்களினின்று எடுக்கப்பட்டுச் சாய 
-dal segn o, ( இத் . ) 11. குறிப்பிட்ட இடத்திலிருந்து திரும்பப் எண்ணெய் உருவாக்கப் பயன்படும் கெட்டிப்பிசின் . 
பாடுக என்னும் இசைத்துறைக் கட்டளை . 

damn , n . சூளுரை , சபதம் ; தெறுமொழி , வஞ்சினம் , சாபம் ; 
dalt onism , n . நிறமயக்கம் , பச்சையையும் சிவப்பையும் மிகச் சிறு அளவு ; அறவும் சிறிய அளவு ; ப . கண்டி ; 
வேறு பிரித்தறிய இயலாக் கோளாறு நிலை . 

மீளாத்தண்டனைத் தீர்ப்பளி ; நரகத்துக்கு உரியதாக்கு ; 
Dal tonism , n . டால்டன் ( Dalton ) கல்வித்திட்டம் , 

தெறுமொழி கூறு ; பழி ; சாபமிடு . 
மா தந் தோறும் தவணைகளாகப் பாடப்பகுதிகளைப்பிரித்துக் dam nable , a . பழி கூறத்தக்க ; கண்டிக்கத் தகுந்த ; 
கொண்டு ஒவ்வொரு மாணவனும் தனித்தனியாக முறைப்படிக் வெறுக்கத்தக்க ; நரகதண்டனைக்குரிய ; நிலையான 

தண் 
கல்வி பயிலும் முறை . 

டனைக்குரிய ; தொந்தரவுக்குரிய , நச்சுத்தொல்லை தரக்கூடிய . 
dam , 71 . அணை ; அணையால் தடுத்துத் தேக்கப்பட்ட நீர் ; damna tion , 11. மீளா நரகு ; நீங்காப் பழி ; நிலையான தண் 
சதுப்பு நில அணைகரைப்பாதை ; ப . அணையால் நீரைத் டனை ; நாடகத்தை உணர்ச்சியின்றிப் பார்த்தல் ; நாடகத் 
தேக்கு , அணையிட்டுத் தடு , தடுத்து நிறுத்து . 

தைப் பின்வாங்குவித்தல் ; int . பாழாய்ப்போக ! 
dam2, 11. தள்ளை , வெறுப்பான வழக்கில் விலங்கின் தாய் ; 

dam natory , a . நரக தண்டனை தரக்கூடிய ; வெறுப்பு 
( தொ . ) the devil and his dam , தீயசக்திகள் . 

உண்டாக்குகிற . 
dam age , n . தீங்கு ; இன்னல் , ஊறுபாடு ; பயன்சிதைவு , 

dam ned , a . மீளாத் தண்டனைக்குரிய ; கடு வெறுப்புக்குரிய ; 
மதிப்பிழப்பு ; இழப்பின் மதிப்பு , இழப்பீடு ; 3. துன்புறுத்து ; 

மட்டற்ற ; ( தொ . ) the damned , நரகத்திலுள்ள உயிர்கள் . 
அழிவுண்டாக்கு ; காயம் ஏற்படுத்து ; மதிப்பிழக்கச் செய் , dam nification , 11. பாழ்படுத்துதல் , பேரழிவுக்கு ஆளாக்கு 
பெயர்கெடு ; ( தொ . ) damage feasant , சேதம் உண்டாக்கு தல் ; பேரிழப்பு உண்டாக்குதல் . 
கிற , கால்நடை விலங்குகள் வகையில் மீறிச்சென்றழிக்கிற . dam nify , v . பேரிழப்புக்காளாக்கு , அழிமதி செய் . 
dam ages , n . pl . ( சட் . ) இழப்பீடு , மற்றொருவர் குற்றத்தாலோ damn ing , 11. மீளாப்பழிக்கு ஆட்படுத்துதல் ; பழிப்பு ; கண் 
கவனக் குறைவாலோ ஒருவர்க்கு ஏற்படும் இழப்பு அல்லது டிப்பு ; a . பழிகேட்டிற்கு ஆளாக்குகிற ; வெறுப்பிற்கு உட் 
தீங்குக்குரிய பொருளியல் சரியீடு ; ( தொ . ) direct damages , படுத்துகிற ; கண்டனத்திற்கு ஆளாக்குகிற . 
general damages , ஊறுபாட்டின் உடனடி விளைவு நோக்கிய damnos a hereditas , ( ல . ) 11. ஆதாயத்தைவிடச் சுமையைத் 
இழப்பீடு ; indirect damages , special damages , ஊறுபாட் தரும் மரபுரிமைச் செல்வம் . 
டின் தொலைமுக விளைவு நோக்கிய இழப்பீடு . 

Damocle an , a . ஒற்றைமயிரில் தொங்கவிடப்பட்ட வாளடி 
dam asceene , damascene , 11. டமாஸ்கஸ் ( Damascus ) யில் விருந்தளிக்கப்பட்டு டயானிஷஸ் ( Dionysius ) என்ற 
நகரத்தில் செய்யப்பட்ட வாள் ; செதுக்கு வேலைப்பாட்டில் பண்டைக் கிரேக்க அரசனால் அரச வாழ்வின் நிலையாமைப் 
உள்ளீடாகத் தங்கம்-வெள்ளி பதிக்கப்பட்ட அல்லது மேல் படிப்பினையளிக்கப்பட்ட அவ்வரசனின் இன்பத் தோழனான 
வண்ணப்பூச்சுடன் அணி செய்யப்பட்ட வாள் ; நீர்வரை டமோக்ளிஸ் ( Damocles ) என்பவனைப் போன்ற . 
படிவித் தணி செய்யப்பட்ட வாள் ; எஃகுமீது செதுக்கீடான 

Dam ocles , m . டயானிஷஸ் 

என்ற கிரேக்க அரசனின் 
உள்ளீடாகத் தங்கம் - வெள்ளி பதிக்கப்படல் ; டமாஸ்கஸ் 

இன்பத் தோழனின் பெயர் ; ( தொ . ) the sword of Damocles , 
எஃகுப் பொருளின் தோற்றம் ; முட்டைவடிவ ஊதாநிறப் பழ 

அரசவாழ்வின் நிலையாமை அறிவுறுத்த டயானிஷஸினால் 
வகை ; 3. எஃகுப் பொருளின் செதுக்கு வேலைப்பாட்டில் உள் 

டமோக்ளிஸுக்கு அரச விருந்தளித்து விருந்தின்போது அவன் 
ளீடாகத் தங்கம் வெள்ளி பதி ; எஃகுமீது மேற்பூச்சிட்டு அணி 

தலைமீது ஒற்றை மயிரில் தொங்கவிடப்பட்ட வாள் ; இன்பத் 
செய்வி ; எஃகுமீது இலைவடிவ நீர்வரை படிவித்தணிசெய் , 

திடைப் பேரிடர் நிலை . 
dam ascening, 11. எஃகுமீது செதுக்கு வேலைப்பாட்டுடன் Dam on and Pyth ias , 11. கிரேக்கப் பழங்கதையில் வரும் 
உள்ளீடாகத் தங்கம் அல்லது வெள்ளி பதித்து இழைத்தல் ; 

இரு பற்றுறுதியுடைய நண்பர்கள் ; இணைபிரியாத் தோழர் 
அலைபோன்ற நீர்க்குறிவரை அமைப்பு உண்டாக்கல் . 

கள் ; a . பற்றுறுதியுடைய கிரேக்கப் பழங்கதை நண்பர் 
dam ask , n . பட்டினாலோ பருத்தியாலோ மென் சணலாலோ களைப் போன்ற , இணைபிரியாத . 
நெசவிலேயே வடிவுருக்கள் வருவிக்கப்பட்ட துகில் வகை ; 

damp , 1. ஆலி , பனி , ஈரஞ்செறிந்த காற்றுத்தெளி ; நீர்த் 
சிரியா நாட்டு டமாஸ்கஸ் நகரத்தில் செய்யப்பட்ட எஃகுப் 

தோய்வு , புழுக்கம் , ஈரம் ததும்புநிலை ; உணர்ச்சியின்மை , 
பொருள் ; டமாஸ்கஸ் நகரத்து எஃகுப்பொருள்களின் பள கிளர்ச்சியின்மை , சோர்வு , ஊக்கக்கேடு ; சுரங்க நச்சாவி ; 
பளப்பு ; ரோசா மலர்வகையின் செந்நிறம் ; a . ரோசா 

a . பனிப்படலம் போர்த்த ; ஈரம் நிரம்பிய , ஓதம் தோய்ந்த ; 
வகையின் செந்நிறமுடைய ; டமாஸ்கஸ் 

எஃகிலான ; ப . சிறிது ஈரமாக்கு ; ஊக்கங்கெடு ; தடு ; எழுச்சியடக்கு ; 
டமாஸ்கஸ் எஃகுப்பொருள் போன்ற ; 

வடிவுரு வேலைப் 

ஆற்றல் தணிவி , வீச்சினைக்குறை . 
பாடுடைய துகிலாலான ; வடிவுரு வேலைப்பாடுடைய துகில் 
போன்ற ; V. துகிலில் நெசவு மூலமே வெவ்வேறு நிறமுடைய 

damp en , v . ஈரமாக்கு , நனை ; ஈரமாகு ; திணறடி ; திக்கு 

முக்காடு ; தளர்த்து , எழுச்சி அடக்கு , ஊக்கங்கெடு ; தளர்ச்சி 
மலர் வடிவங்கள் உருவாக்கு ; செதுக்கு வேலைப்பாட்டுடன் 
தங்கம் அல்லது வெள்ளியை உள்ளீடாகப் பதித்து அழகு 

யடை , மனம் சோர்வுறு , ஆர்வம் குன்று . 
செய் ; பூச்சு வண்ணங்களால் அணி செய் ; டமாஸ்கஸ் 

damp er , 11 . ஈரமாக்குபவர் ; ஈரமாக்குவது , அஞ்சல் தலை 
எஃகுப் பொருளில் உள்ளதுபோன்ற நீரொளி வரை படிவி . 

தாள்போன்றவற்றை நனைப்பதற்குரிய சாதனம் ; ஊதைக் 
damaskeen , v . = damascene. 

காற்றைத் தடுக்கும் கதவு ; நேர் காற்றைத் தளர்த்தும் 

கதவின் அழிப்பலகை ; ஆர்வம் கெடுப்பவர் ; எழுச்சி கெடுக் 
dam ask - plum , 11. கரு ஊதா நிறமுள்ள பழவகை . 

கும் பொருள் ; ஊக்கம் கெடுக்கும் ஆற்றல் ; தளர்வூட்டும் 
dam ask -rose , n. இளஞ்சிவப்பு வண்ண ரோசா மலர் வகை . செய்தி ; அதிர்வு - சுழற்சி ஆகியவற்றின் வீச்சினைக் குறைக் 
dam ask - steel , n . நீர்க்குறி அல்லது அலைபோன்ற புறத் 

கும் அமைவு ; ( இசை . ) இசைக்கருவிகளில் ஒலியை அடக்கும் 
தோற்றமுள்ள எஃகுப்பொருள் . 

இடுக்கி அல்லது திண்டு போன்ற பொருள் ; மின்கம்பி உருகி 
dame , n . இல்லத் தலைவி ; பேரிளம் பெண் ; அன்னை , தாய் ; 

விடாமற் காக்கும் உலோகத் தகட்டுக் காப்புறை . 
பெருமாட்டி ; வீரமகள் ; சீமாட்டி ; பெருமகனாரின் மனைவி ; 

damp - proof , a . ஈரம்புகாத ; ஈரக்கசிவு அல்லது ஈரக்காற்று 
உயர்குடி மாது ; அவிநயக்கூத்தில் வரும் இழிகுணக்கிழவி ; 

ஊடுருவ முடியாத . 
ஈட்டன் ( Eton ) கல்வி நிலையத்தின் இல்லத்தலைவர் ; திரு damp y , a . ( செய் . ) ஈரமான ; ஈரக்கசிவுடைய . 
வாட்டி ( மாதர் பெயர் முன்வரும் அடை ) . 

dam sel , 7. மணமாகா அழகிய இளநங்கை , மங்கை , மடந்தை 


272 


damson 


dark 


dam son , n . சிறு கருஊதா நிறமுடைய பழவகை ; ( தொ . ) 
damson cheese , சிறு கரு ஊதாநிறமுடைய பழங்களையும் 
சர்க்கரையையும் கொண்டு செய்யப்பட்ட கெட்டிப்பண்டம் ; 
damson plum , பெரிய கரு ஊதாப் பழவகை . 
Dan 1 , 11. பெருமதிப்புப் பட்டம் ; வீரப்பெருந்தகைக்கு ஒப்பாக 
மடத்துறவியருக்கு வழங்கப்பட்ட பட்டம் ; பெருங்கவிஞர் 
களுக்குக் கவிஞர்கள் அளிக்கும் பட்டம் . 
dan , dan buoy , 11. ஆழ் கடல் மீன்பிடிப்பில் அடையாளக் 
குறியாகப் பயன்படும் சிறு மிதவை ; கடலில் கடற்கண்ணி 
அகற்றப்பட்ட பரப்பின் வரம்பு காட்டும் நீண்ட அடையாளக் 
கொடிக்கம்பம் உடைய சிறு எஃகுப் பெட்டி . 
dance , 11. நடனம் ; கூத்து , ஆடல் ; ஒருவர் அல்லது பலர் 
ஆடும் ஆட்டம் ; ஆடல் போன்ற இயக்கம் , துள்ளிக் குதிப்பு , 
அழகான அசைவு ; நடன இசை ; நடன இசைப்படிவம் ; 
நடனத்திற்கான கூட்டம் ; U. கூத்தாடு , நடனமாடு ; 
இசைக்கேற்ப நடனமாடு ; துள்ளு , குதி ; ஆடவை, குதிக்கச் 
செய் ; நடனம் நிகழ்த்து ; ( தொ . ) dance attendance , விழிப் 
புடன் காத்திருந்து ஊழியம் செய் ; Dance of Death , Dance 
of Macabre , கங்காள உருவில் சாவுக்குரிய தெய்வத்தினைத் 
தீட்டி அதன் ஆற்றலைப் குறிக்கும் தொடருருவக ஓவியங்கள் ; 
dance to one s pipe or tune , ஒருவர் தலைமையைப் பின்பற்று ; 
dance upon nothing , தூக்கிலிடப்பெறு ; lead one a dance , 
தொடர்ந்த ஏமாற்றங்களுக்கும் குழப்பங்களுக்கும் உட்படுத்து . 
dance music , 11. நடன இசை . 
dan cer , 1. நடனமாடுபவர் ; ஆடல் தொழிலர் ; ( தொ . ) 

merry dancers , புலர்காலை ஒளி ; வடமுனை வளரொளி . 
dan delion , 1. அகன்ற ஓரப்பற்களையுடைய இலைகளையும் 

மஞ்சள் மலரையும் உடைய செடிவகை . 
Dan die Din mont , 11. சிறுநாய் வகை . 
dan dle, v . கொஞ்சு , சீராட்டு , கோதாட்டு . 
dan driff , dan druff , 11. தலைப்பொடுகு , அசறு . 
dan dy , n . பிலுக்கன், பகட்டித்திரிபவன் , ஒய்யாரமாக உடை 
அணிபவன் ; குள்ளக் கோழிவகை ; தாளில் நீர்வரை பதிக்க 
உதவும் கம்பி வலை உருளை ; a . ஆடை அணி ஒப்பனையில் 
நாட்டமுள்ள , பகட்டான , ஒய்யாரமான ; சீராக ஆடை 
யணிந்த , நற்கோலமுடைய ; முதல் தரமான , சிறந்த . 
dan dy , 11. தூக்கு தொட்டில் , தொட்டிற் சிவிகை . 
dan dy , 11. முடக்குக் காய்ச்சல் . 
dan dy - cart , n . எளிய அமைப்புள்ள வில்வண்டி . 
dan dy - cock , n . சண்டைக்கோழி ; சண்டையிடும் இயல்பு 

மிக்கதான வீட்டுக் கோழி வகை . 
dan dy - fe ver , 11. முடக்குக் காய்ச்சல் . 
dan dy - hen , n . 

சண்டை 

-க்கோழி ; சண்டையிடும் இயல்பு 
மிக்கதான வீட்டுப் பெடைக் கோழிவகை . 
dan dy - roll , n . தாள் செய்யும் தொழிலில் நீரெழுத்துப் 

பதியச் செய்யும் உருளை , 
Dane , n . டென்மார்க் ( Denmark ) நாட்டவர் ; ( வர . ) 
இங்கிலாந்துமீது படையெடுத்து வந்த டேனியர் ; குறுமயி 
ருள்ள ஆற்றல் மிக்க பெரிய நாய் வகை ; குறுமயிருள்ள 
ஆற்றல் மிக்க சிறிய நாய் வகை ; ( தொ . ) great Dane, 
குறுமயிருள்ள ஆற்றல் மிக்க பெரிய நாய் வகை ; lesser Dane , 
குறுமயிருள்ள ஆற்றல் மிக்க சிறிய நாய் வகை . 
dan ger , n . இடர், ஆபத்து ; பாதுகாப்பாற்ற தன்மை ; 
இடையூறு விளைக்கும் செய்தி ; இடர் எச்சரிப்பு ; ( தொ . ) 
danger line , அபாய எல்லை , காப்பு நிலைக்கும் 

நிலைக்கும் இடர் 
நிலைக்கும் இடையேயுள்ள நிலை . 
dan gerous , a . இடருடைய , ஆபத்தான ; பாதுகாப்பற்ற . 
dan gerously , adv . பேரிடர் உற்ற நிலையில் . 
dang le , v . ஊசலாடு , தொங்கிய நிலையில் முன்னும் பின்னும் 
அசைந்தாடு ; தளர்த்தியாய் ஆடவிட்டுக்கொண்டு எடுத்துச் 
செல் ; ஆசை காட்டு ; பின்பற்றிச் சுற்றித் திரி , பின் 
தொடர்ந்து காதலூடாட்டமாடித் திரி . 


dang ler , n . பெண்களைச் சுற்றித்திரிபவர் . 
Dan iel , 1. நேர்மையான நடுவர் , கேடில் மதியுடையவர் . 
Dan ish , 1 . டென்மார்க் ( Denmark ) நாட்டவர் மொழி ; 

a . டென்மார்க் நாட்டுத் தொடர்பான . 
dank , a . நீர்த்தோய்வான , ஈரக்கசிவான , வெறுப்புத்தரும் 

அளவுக்கு ஈரமாயிருக்கிற . 
Dante an , n . தாந்தே ( Dante ) என்னும் கவிஞரின் நூல்களைப் 
பயிலும் மாணவர் ; a . கவிஞர் தாந்தேயைப் போன்ற ; 
தாந்தேயின் கவிதையைப் போன்ற ; தாந்தேயின் கவிதை 
நடையை ஒத்த ; தாந்தேயின் வருணனைகளை நினைவூட்டுகிற ; 
வீறார்ந்த , வீறமைதி மிக்க. 
Dantesque , a . தாந்தேயின் கவிதையைப் போன்ற ; 
தாந்தேயின் கவிதை நடையை ஒத்த ; வீறார்ந்த , வீறமைதி 
மிக்க . 
Dan tist, n . கவிஞர் தாந்தேயின் ( Dante ) 

( Dante ) நூல்களில் 
வல்லுநர் . 
dap , 11. துள்ளல் , உந்தியெழல் , பந்தின் துள்ளலெழுச்சி ; 
மெல்ல நீரில் இடப்படும் தூண்டிலிரை ; 3. பந்துபோல் 
நிலந்தாக்கி எழச்செய் ; உந்தி உயர் ; துள்ளிக் குதி ; மெல்லத் 
தூண்டிலிடு ; தூண்டிலிரை நீரில் அமிழ்ந்தெழச் செய் ; மெல்ல 
அமிழ்த்து . 
daph ne , n . மலர்களையுடைய புதர்ச்செடிகளின் இனம் . 
dapp er , a . விரைவியக்கமுடைய ; மிடுக்கான தோற்ற 

முடைய , நேர்த்திமிக்க . 
dapp erling, 11. சுறுசுறுப்பான சிறுவன் . 
dapp le , 11. புள்ளியிட்ட தோற்றம் ; a . நிறவேறுபாடுடைய 
புள்ளிகளமையப்பெற்ற ; ப . புள்ளியிட்டு உரு வேறுபாடு 
செய் ; பல நிறப் பட்டைகளுடையதாக்கு ; பல நிறங்களுள்ள 
தாக்கு ; பல வகைப்படுத்து . 
dapp le -bay , a . வேறுநிறப் புள்ளிகளுடன் கருஞ்சிவப்பு: 
உடல் நிறமுள்ள ; வேறு நிறப் பத்தைகளோடு கருஞ்சிவப்பு 
உடல் நிறம் உடைய . 
dare1 , n . துணிகரச் செயல் ; போருக்கழைப்பு ; 3. துணி , 
துணிவுகொள் ; திடங்கொள் ; முனைந்து முயற்சி செய் ; 
இடர் நோக்காது தலையிடு ; எதிர்த்துநில் , போருக்கழை , 
அறைகூவு ; ( தொ . ) I dare say , நான் இவ்வாறு கருது 
கிறேன். 
dare ” , 1. கண்ணாடிகளைக் கொண்டு வானம்பாடிகளை மயக்கு . 

வதற்கான அமைவு . 
dares , n . கயல் இனத்தைச் சேர்ந்த சிறு ஆற்றுமீன் வகை . 
dare devil , 1. முரட்டு ஆள் ; a . மடத்துணிச்சலுள்ள . 
dar i , n . தினைபோன்ற கூலவகை . 
dar ing, n. துணிவு , முனைப்பு ; வீரம் , அஞ்சாமை ; a. 
துணிச்சலுள்ள , துணிந்திறங்குகிற ; தைரியமான , அஞ்சாத ; 
எதிர்த்து நிற்கிற ; மல்லுக்கிழுக்கிற . 
dark , 11. இருள் , ஒளியின்மை , மருள் ஒளி , இரா நேரத் 
தொடக்கம் ; கருமை , இருட்சாயல் ; அறியாநிலை ; a . ஒளி 
யற்ற ; இருட்சாயலான ; இருண்ட ; கருநிறமான ; கருநிற 
மேனியுடைய ; திண்ணிய ; மருளார்ந்த ; துயரார்ந்த , 
சோகமான ; கிளர்ச்சியற்ற ; புரியாத , விளக்கமற்ற , சிக்கல் 
வாய்ந்த ; அறியப்படாத ; மறை நிலையான , இரகசியமான ; 
கடுகடுப்பான தோற்றமுடைய ; கொடிய ; அறியாமையுட் 
பட்ட ; தீமைவாய்ந்த , தீங்கான ; ( தொ . ) the dark ages , 
ஐரோப்பாவில் அறிவு விளக்கம் குன்றியிருந்த கி . பி . 
395 - க்கும் கி . பி . 10 - ஆம் நூற்றாண்டு முடிவுக்கும் இடைப் 
பட்ட இருண்ட காலம் ; the Dark Continent , ஆப்பிரிக்கா ; 
dark horse ,, எத்துணை ஆற்றலுடையதென்று மற்றவர் 
களுக்குத் தெரிந்திராத பந்தயக் குதிரை ; எவ்வளவு திறமை 
யுடையவரென்று மற்றவர்களுக்குத் தெரிந்திராத ஆள் ; 
keep dark , பேசாதிரு, இரகசியமாயிரு ; keep it dark , 
மறைத்து வை . 


273 


darken 


dative 


என்ற 


3. வீசி 


dark en , U. இருட்டாக்கு , இருள்படியவை ; இருட்டை மிகுதி 
யாக்கு : இருள் , இருளாகு ; இருள் மிகுதியாகு ; அறியாமைக்கு 
உட்படுத்து ; கறைப்படுத்து ; ( தொ . ) darken one s door , 
ஒருவர் வீட்டுக்குள் நுழை , ஒருவரைச் சென்று பார் . 
dark . ] ant ern , 11. மறைத்துவிடக்கூடிய ஒளியையுடைய 

விளக்கு . 
dark le , v . இருள் , இருளாகு ; மறைந்திரு . 
dark ling , a . இருட்டான ; ads . இருட்டில் . 
dark ness , 11. இருட்டு ; இரவு ; ( தொ . ) prince of darkness , 

நரகத்தலைவன் . 
dark -room , n . நிழற்படத்துக்குரிய இருட்டறை , நிழற்படத் 

தகடுகளைக் கெடுக்கவல்ல ஒளி தடுத்து நீக்கப்பட்ட அறை . 
dark some , a . இருண்ட ; ( செய் . ) துயரார்ந்த , வருத்தமிக்க. 
darl ing , n . அருமைக்குரியவர் , ஆர்வ அன்புக்குரியவர் , 
கண்ணானவர் ; ஆசைக்குரியது , கண்ணானது ; தனிப்பற்றுக் 
குரியவர் ; தனிப்பற்றுக்குரியது ; a . அருமைக்குரிய , ஆர்வ 
அன்புக்குப் பாத்திரமான , கண்ணான ; தனிப்பற்றுக்குரிய . 
darn , n . இழையிட்டுத் தைத்த இடம் ; 3. இழையிட்டுச் 
செப்பனிடு ; பொத்தல்களை மூடுவதற்காகப் போடப்படும் 
தையல்களைக் கொண்டு பின்னற் பூவேலை செய் . 
darn el , n . கூலப்பம் களினூடே களையாக விளையும் புல் 


பலகை 


வகை . 


வடிவான திரிபுக்குறி ; தந்தியில் கட் என்ற ஒலிக்குறிப்புக் 
கோடு ; ஆர்வ எழுச்சி ; பகட்டு , ஒய்யாரம் ; சிறிதளவு 
கலப்பு ; குதிரை வண்டியில் சேற்றுத் தடைக்கட்டை ; 
விமானக் கருவிகள் வைக்கும் பலகை ; கெடுக 
பழிமொழியின் இடக்கரடக்கல் வழக்கு ; 

எறி , 
தூக்கி வீசு ; தள்ளு , மோது 

து , சென்ஏறு முட்டு ; வேகமாக 
எழுதித்தள்ளு ; விரைவாக ஓட்டு ; பாய் , தாவிச்செல் ; மோதி 
நொறுக்கு ; தெளி , சிதறடி ; தெறித்து அப்பு , கறைப்படுத்து ; 
ஊக்கம் குறை ; ஏமாறச்செய் ; திக்குமுக்காட வை , குழப்பு ; 
சிறிது கலந்து இணை ; கீழ்க்கோடிடு ; ஊக்கம்கொள் , எழுச்சி 
யுடன் நட ; ஒய்யாரமாகத் திரி ; ( தொ . ) dash off , வேகமாக 
எறி ; விரைவாகத் தோற்றுவி ; திடீரென விட்டுச்செல் ; 
dash out , மோதித் தள்ளு . 
dash board , n . சேற்றுக்காப்பு , குதிரை வண்டி வலவனுக் 
கெதிரில் குதிரைக் குளம்புகளால் தெறிக்கப்படும் மண் 
முதலியவற்றைத் தடுப்பதற்காக அமைந்துள்ள 
அல்லது திரை ; கருவித்தட்டு , உந்து வண்டியில் அல்லது 
வான ஊர்தியில் கருவிகளை எடுத்துச் செல்வதற்கான பலகை . 
dash er , 11. மோதுபவர் ; மோதுவது ; விரைந்து செல்பவர் ; 
விரைந்து செல்வது 

வது ; பகட்டுக்காரன் ; வெண்ணெய் கடையும் 
மத்து . 
dash ing , a . ஊக்கமுள்ள ; பகட்டான ; நவநாகரிகத் தோற்ற 

முடைய . 
dash - pot , n . ( இயங் . ) நீர் கொண்ட பெருங்குழாய் அலம் 

புறாமல் தடுக்கும் உந்துகட்டை அமைவு . 
dash - wheel , n . சாயத்தொழிலில் மிடா வடிவான அலம்பு 

பொறி . 
das tard , n . கோழை ; கீழ்மகன் , எத்துவேலைக்காரன் ; தன்னை 
இடருக்குட்படுத்திக்கொள்ளாமல் கொடுஞ்செயல் புரிபவன் ; 
a . இடரினின்றும் ஒதுங்குகிற , கோழைத்தனமான . 
da syure , n . குட்டிகளுக்கான வயிற்றுப்பையுடைய ஆஸ்தி 

ரேலியாவிலுள்ள ஊனுணி விலங்கின வகை . 
dat a , 11. pl . தரப்பட்டவை , வாத ஆதாரக் கூறுகள் , தெரி 
பொருட்கூறுகள் , உய்த்துணர உதவும் மூலகாரணப் 
பகுதிகள் ; மெய்ச் செய்திகள் ; செய்திக் குறிப்புகள் . 
dat aller , நாட்கூலியாள் . 
date 1 , n . பேரீச்ச மரம் ; பேரீச்சம் பழம் . 
date , n . தேதி ; நாள் ; நிகழ்வுக்காலம் ; நடைமுறைக் காலம் ; 
வாழ்வுக்காலம் ; காலவரையறை ; காலக்குறிப்பு , கடிதம் . 
பத்திரம் - ஏட்டுவெளியீடு ஆகியவற்றில் கால - இட விவரக் 
குறிப்பு ; 3. தேதியிடு ; காலங்குறி ; கால வரையறை செய் , 
காலமதிப்பீடு செய் ; காலங்குறிப்பிடு ; குறிப்பிட்ட காலத்துக் 
குரிய பண்புடையதாயிரு ; தொடங்கு ; காலங்கடந்து போ , 
வழக்கற்றுப் போ ; ( பே - வ . ) சந்திப்பு நேரத்திட்டம் குறி ; 
( தொ . ) out of date , காலங்கடந்துவிட்ட , வழக்கற்றுப் 
போய்விட்ட ; up to date , காலத்துக்கொத்த , காலத்தோ 
டொட்டிய வளர்ச்சியுடைய , புத்தம் புதிய முன்னேற்றத் 
துடன் கூடிய , புதுப்பாணியிலமைந்த . 
date less , a . தேதியற்ற ; கால எல்லையற்ற : முடிவில்லாத 

தொல்பழமையான ; நாள் ஈடுபாடுகளில்லாத . 
date - line , 11. தேதி எல்லை , தேதிக்கோடு , உலக ஒப்பந்தப்படி 
ஏறத்தாழ 180 ° நிரை கோட்டினூடாகச் செல்லுகிற நாள் 
கணிப்புத் தொடக்கக் கோடு . 
date - palm , n . பேரீச்ச மரம் . 
date -plum , n . கருங்காலி இன மரத்தின் பழம் . 
dat er , 11. தேதி குறிப்பவர் ; தேதி பொறிக்கும் முத்திரை . 
date - shell , 11. சுண்ணக்கல் பாறையைத் துளைத்து வாழும் 

உயிரினத்தின் பேரீச்சம் பழ வடிவுள்ள தோடு . 
dat ive , 11. ( இலக் . ) கொடைப்பொருள் வேற்றுமை , நான்காம் 
வேற்றுமை ; நான்கனுருபு ஏற்ற சொல் ; a . கொடுக்கப் 
பெற்ற ; நியமிக்கப்பெற்ற ; ( இலக் . ) மறைமுகச் செயப்படு 
பொருளைக் குறிப்பிடுகிற , நான்காம் வேற்றுமைக்குரிய , 


dart1 , 1. கைவேல் , ஏவுகணை , எறிபடை ; கட்ட எறிவு 
விளையாட்டுக்குரிய எறிமுட்கோல் ; திடீர் விசை இயக்கம் ; 
எறிபடை வீச்சு ; பூச்சியினத்தின் கொடுக்கு ; ( வில . ) சில 
நத்தைகளில் பாலினப் புணர்ச்சிக்குத் தூண்டுதலாய்ப் பயன் 
படுத்தப்படுவதாகக் கருதப்படும் ஊசி போன்ற உறுப்பு ; 
முன்சிறகில் வேல் போன்ற குறியுள்ள பட்டுப்பூச்சி வகை ; 
U. எறி , வீசு ; எறிபடை ஓச்சு , வேல் ஏவு ; விரைந்து ஒரு 
திசையிற் பாய் . 
dart , 1. சிறு ஆற்று மீன்வகை . 
dart - board , n . கட்ட எறி விளையாட்டில் எறிமுட்கோலின் 

இலக்காகப் பயன்படுத்தப்படும் கட்டப்பலகை . 
dart er , n . எறிபவர் ; எறியும் பொருள் ; நன்னீரில் மூழ்கி 
இரை தேடும் நாரையினத்தைச் சேர்ந்த தோலடிப் பறவை 
வகை ; மீன் வகை . 
dart ers , n . pl . மீன்கொத்தி முதலியவற்றை உள்ளிட்ட 

பறவையினம் ; மீன் இனப்பிரிவு , 
dar tle , v . படைக்கலம் எறிந்துகொண்டேயிரு . 
Dart moor , n . இங்கிலாந்தின் 
இங்கிலாந்தின் பேர்போன 

சிறைச்சாலை 
யாகிய டார்ட்மோர் சிறைச்சாலை . 
dart - moth , n . முன்சிறகில் வேல் போன்ற குறியுடைய 

பட்டுப்பூச்சி வகை . 
Dart mouth , n . இங்கிலாந்தில் டார்ட்மத் நகரத்து அரசாங்கக் 

கப்பற் படைக் கல்லூரி. 
dar tre , n . ( மரு . ) தோல் நோய்வகை . 
darts , 11. எறிமுட்கோல்கள் பலகையை நோக்கி எறியப்படும் 

உட்கூட விளையாட்டு வகை . 
Darwin ian , n . சார்லஸ் டார்வினைப் ( Charles Darwin 
1809-82 ) பின்பற்றுபவர் , டார்வினின் உயிர்மலர்ச்சிக் 
கோட்பாட்டை ஏற்பவர் ; a . சார்லஸ் டார்வினுக்குரிய . 
Dar winism , n . கூர்தல் வாதம் , சார்லஸ் டார்வின் 
( Charles Darwin 1809-82 ) ஆய்ந்து நிறுவிய உயிரினத் 
தோற்றக் கோட்பாடு , உயிர்மலர்ச்சிக் கோட்பாடு . 
dash , n . மோதல் ; பாய்ச்சல் , பாய்வு ; திடீர் மேற்செலவு , 
தாக்குதல் ; தகர்வு ; அடி ; வீச்சு ; நீர்மோதும் ஒலி ; வீசி 
எறிந்ததால் ஏற்படும் அகல் கறை , அடை , பத்தை ; எழுது 
கோல் தொட்டிழுப்புக் குறி ; கருத்துத் தடையை அல்லது 
தனிநிலைத் தொடரைக் காட்டும் இடைக்கோடு , கீற்று ; 
இசைத்துறையில் விட்டொலிப்புக் காட்டும் கோடு ; உருக் 
கணக்கில் உரு எழுத்துமீது குறிக்கப்படும் சாய் செங்கோட்டு 

35 


1 . 


274 
datum 

daytime 
dat um , 11. தெரிந்திருக்கிற அல்லது ஒப்புக்கொள்ளப்பட்ட யுள்ள ஓரளவு இடத்துக்கிடம் ஏற்றத்தாழ்வான 12 மணி 
செய்தி , பிறவற்றை ஊகித்தறிவதற்கிடந்தருமாறு கொடுக்கப் நேரம் ; நாள் வேலை நேரம் ; வாழ்நாள் ; வாழ்நாள் காலம் 
பட்ட செய்தி , தரவு ; அளவுகோல் முதலியவற்றின் நிலையான நடப்புக்குரிய காலம் ; செல்வாக்கு வேளை ; வெற்றிநாள் ; 
தொடக்கப்புள்ளி ; மெய்ச்செய்திகள் தொகுதி ; செய்திக் வெற்றி ; விருந்தினர்க்காக ஒதுக்கிவைக்கப்பட்ட நாள் ; 
குறிப்புகளின் தொகுதி , 

காலம் , காலப்பகுதி ; பகலொளி ; பலகணி நிலைக்கம்பிகளின் 
datur a , n . - ( தாவ . ) ஊமத்தை . 

இடைவெளி ; சுரங்கமீதுள்ள நிலத்தளப்பரப்பு ; ( தொ . ) 

call it a day , ஒருவர் ஒருநாள் வேலை செய்து விட்டாரெனக் 
datu rine , 11 . ஊமத்தைச் சத்து , செடிவகையிலிருந்து 

கருது ; நிறுத்தல் முடிவு தெரிவு ; day by day , மாடோறும் ; 
கிடைக்கும் வெடியக் கலப்புடைய நஞ்சு வகை . 

வைகலும் ; day in day out , தொடர்ந்து பல நாட்களாக ; 
daub , 11. சரவையான வண்ணப்பூச்சு ; பூசப்படும் பொருள் ; 

day off , விடுமுறைநாள் ; day out , வேலையாள் வேலை செய்ய 
3. களிமண் முதலியவை கொண்டு பூசு ; நீறு பூசு ; மெழுகு வேண்டியிராத நாள் ; days of grace , சலுகை நாட்கள் , கெடுக் 
போன்ற பொருளை மேலே அப்பி அடையவை ; அழுக்காக்கு ; 

கடந்தும் உண்டி முதலியவைகளுக்குப் பணம் கொடுக்க 
கறைப்படுத்து ; பரும்படியாக வண்ணம் பூசு . 

இசைவளிக்கப்பட்ட காலம் , அருளிசைவுக் காலம் ; know the 
daub er , 11. பூசிமெழுகுபவர் ; சரவையாக வண்ணம் time of day , முழு விழிப்புடனிரு , விவரமறிந்திரு ; one of 
பூசுபவர் , கலைப்பண்பற்ற ஓவியர் . 

these days , அண்மையில் , வருங்காலத்திலே ஏதோ ஒரு 
daub ery , n . பூச்சுமானம் ; போலிவேலை ; பொறிச்சூழ்ச்சி ; சமயத்தில் ; see daylight , ஒருவகையில் தீர்வுகாண் ; ஒரு 
போலிப்பகட்டு . 

மட்டில் விளக்கம் காண் ; காட்சிப்பட வந்தமை ; the day , 
daught er , 11. மகள் , புதல்வி ; பெண் குழந்தை ; பெண்பால் குறிப்பிடப்பட்ட காலம் ; எதிர்பார்த்த காலம் , the day after 
மரபு வழித்தோன்றல் ; குடும்பப் பெண் உறுப்பினர் , குலத்தின் 

the fair , காலங்கடந்து ; the other day , கொஞ்ச காலத்துக்கு 
பெண் உறுப்பினர் ; பெண்பாலர் , அணங்கு ; ஒருவரின் 

முன் ; the time of day , கடிகாரப்படியான மணி நேரக்குறிப்பு ; 
அறிவுரிமைக்கொழுந்தான செல்வி ; ஒருவரின் ஆன்மிக 

win the day , வெற்றியடை . 
வாழ்வின் விளைவான மாது ; ஒன்றன் அறிவால் விளைவான day - blind ness , 11. மங்கலான ஒளியிலேயே பொருள்களை 
அணங்கு ; வருவிளைவின் உருவகம் ; a . ( உயி . ) வழித் நன்றாகப் பார்க்க இயலும் பார்வைக்கோளாறு . 
தோன்றிய , வழிஉருவான . 

day - board er , n . பள்ளியில் துயில் கொள்ளாமல் உணவு 
daugh ter - in - law , n . மகன் மனைவி , மருமகள் , மருகி ; மட்டும் கொள்ளும் மாணவன் . 
pl . daught ers -in - law . 

day - book , n . நாட்குறிப்பேடு. 
daugh terling , 11. சிறுமகள் . 

day - boy , 11. வீட்டில் தங்கிக்கொண்டு பள்ளி வந்து படிக்கும் 
daugh terly , a . மகள்போன்ற ; மகளுக்கு உரித்தான . 

மாணவன் . 
daunt , v . ஊக்கமிழக்கச் செய் ; அச்சுறுத்து ; அடக்கு ; 

day break , n . புலர்காலை . 
உணவுக்குரிய மீன் வகையை மிடாவில் வைத்து அழுத்து . 

day - coal , n . நிலக்கரியின் மேல் அடுக்கு. 
daunt less , a . இடுக்கணழியாத ; அஞ்சாத ; விடாமுயற்சி 

day - fly , 11 . மே மாதத்தில் தோன்றிச் சின்னாள் வாழும் 
யுடைய . 

பூச்சி வகை . 
dauph in , n . பிரான்ஸ் நாட்டு மன்னரின் மூத்த மகன் . 

day girl , 11. வீட்டில் தங்கிப் பள்ளி வந்து படிக்கும் மாணவி . 
dauph iness , 11. பிரான்ஸ் நாட்டு மன்னரின் மூத்தமகனுடைய 

day . ] a bour , 11. நாட்கூலி . 
மனைவி . 

day - la bourer , 11. நாட்கூலியாள் . 
dav enport, 1. எழுதுவதற்கு தவும் ஒப்பனை வேலைப்பாடுள்ள 
சிறு சாய்வு மேசை . 

day - level , n . சுரங்கத்தில் மேற்பரப்பிலிருந்து கீழே அழுத்தப் 

பட்ட தளம். 
dav enport -trick , 11. சுற்றிக்கட்டியுள்ள கயிறுகளினின்றும் 
விடுவித்துக்கொள்ளும் வகைமுறை . 

day light , 11. பகல் வெளிச்சம் ; பட்டாங்கநிலை , பலரறியும் 
Dav id and Jon athan , n . பற்றுறுதி கொண்டுள்ள இரு 

தன்மை ; விடியற்போது ; வெற்றிடம் ; இடைவெளி. 
நண்பர்கள் , இணை பிரியாத ஈடுபாடுடைய இரு தோழர்கள் . 

day light - sav ing , 11. விளக்குகள் ஏற்ற வேண்டிய அவசிய 
dav it , n . நங்கூரத்தை மேலே தூக்குவதற்காகக் கப்பலின் 

மிராதவாறு கோடை காலத்தில் கடிகாரமுள்ளைத் தக்கபடி 
முன்புறத்தில் அமைந்துள்ள பாரந்தூக்கிப்பொறி ; கப்பலின் 

முன்னும் பின்னும் மாற்றிக் கற்பனை மணி நேரத்தின் மூலம் 
படகை இறக்குவதற்கான பாரந்தூக்கிகள் இரண்டிலொன்று . 

பகலொளியைப் பயன்படுத்திக்கொள்ளுதல் . 
Dav y , Dav y lamp , 11. நிலக்கரிச் சுரங்கத்தினுள் வேலை 

day - lil y , 11. ஒருநாள் மட்டும் விரிந்து பின்னர் வாடிவிடும் 
செய்பவர்களுக்குரிய கம்பி வலையுள்ள காப்பு விளக்கு . 

மலர்களையுடைய அல்லி வகைச்செடி . 
Da vy Jones , 11 . கப்பலோட்டிகள் வழக்கில் கடலின் day long , a . நாள் முழுவதும் நீடித்திருக்கிற ; adv . நாள் 
பேயாற்றல் ; ( தொ . ) Davy Jones s locker , கடலில் மூழ்கிய முழுவதும் . 
வர்களின் கல்லறையாகிய ஆழ்கடல் . 

day mark , 11. ஒளியேற்றிக் காட்டப்பெறாத கடல் அறிகுறி . 
daw , n . காக்கையினப் பறவை வகை . 

day - nettle , n . முட்செடி வகை . 
daw dle , 1. மடியன் , சோம்பித்திரிபவன் ; U. பயனற்ற day - old , a. ஒரு நாள் சென்ற ; ஒருநாள் வாழ்ந்துள்ள. 
செயல்களில் காலத்தை வீணாக்கு ; சோம்பித்திரி . 

day - scholar , 11. வீட்டில் தங்கிப் பள்ளிசென்று பயிலும் 
dawn , 11. விடியல் , புலரி ; விடியலொளி ; தொடக்க ஒளி ; மாணவர் . 
முதல் தோற்றம் , தொடக்கம் ; 3. பொழுது புலர்வுறு ; day -school , 11. நாள்முறைப்பள்ளி, இரவுப்பள்ளியாகவோ 
பகலொளி தொடங்கு ; ஒளிவளரத் துவங்கு ; தோற்றத் தங்கல் விடுதிப் பள்ளியாகவோ நடத்தப்பெறாமல் பகற் 
தொடங்கு ; ( தொ . ) dawn on , dawn upon , முதல் முதலாகத் பொழுதிற்குள்ளாக மட்டும் 
தெளிவுபடு , விளக்கமாகப் புலப்படத் தொடங்கு . 

நடைபெறும் பொதுமுறைப் 

பள்ளி , 
dawn - man , 11 . 

தொடக்கக் 

காலத்தியதென்று முன்பு 
கருதப்பட்ட புதைபடிவ மனிதன் . 

day - sight , n . ( மரு . ) மாலைக்கண் , அந்திமாலை . 
day , 1. நாள் , நள்ளிரவிலிருந்து அடுத்த நள்ளிரவு வரையுள்ள 

days man , 11. வழக்கை விசாரிப்பதற்கு நாள் குறிப்பவர் . 
குத்துமதிப்பான 24 மணிநேரம் , நிலவுலகம் தன் அச்சின்மேல் 

day spring , 11. விடியற்காலம் . 
ஒருமுறை சுழல்வதற்குப் பிடிக்கும் நேரம் ; பகல் , எழு 

day star , 11 , விடிவெள்ளி. 
ரூயிற்றுப்போது தொடங்கி விழுஞாயிற்று வேளை வரை day time , n. பகற்பொழுது . 


275 


daze 


dead - men 


மீளாத ; 


போன , 


daze , 11. குழப்பம் , திகைப்பு , மனக்கலக்கம் , பெருவியப்பு ; 
U. உணர்வு மழுங்கச்செய் , உணர்ச்சியறச்செய் ; திகைப் 
பூட்டு ; கண்கூசச்செய் . 
daz zle , n . மினுமினுப்பு , பகட்டு ; பளபளப்பு ; கண்கூசப் 
பண்ணும் பொருள் ; U. ஒளிமிகுதியால் கண்கூசச்செய் ; 
மேம்பாடு காட்டிப் பகட்டு , திறமையால் குழப்பு ; அழகுத் 
தோற்றத்தால் மிரட்சியுறச்செய் ; பெருமையால் திகைக்கவை ; 
அளவினால் பொறி கலங்கவை ; dazzle paint, கப்பலின் 
மாதிரி - போக்கு முதலியவற்றை எதிரிகள் அறியாவண்ணம் 
கப்பலுக்குச் செய்யப்பட்ட வண்ணப்பூச்சு . 
daz zlement, n . 

மிக்கொளியால் கண்ணொளி மயங்கச் 
செய்தல் ; திகைப்பூட்டல் . 
dazz le - paint ing, n . மாறாட்ட வண்ணப்பூச்சு ; உருமறைத் 
துப் பிறிதுருக்காட்டுதற்காக முரண் புனைவாக வண்ணம் 
பூசுதல் . 
D - Day , n . இரண்டாம் உலகப் போரில் பிரிட்டிஷ் - அமெரிக்க 
இணைப்புப் படைகள் வடக்கு பிரான்ஸ் மீது படையெடுத்த 
நாளாகிய 1944 சூன் 6- ஆம் நாள் ; முக்கிய திரும்பு கட்ட 
நிகழ்ச்சிக்குரிய நாள் . 
deac on , 11. உதவிக்குரு ; திருக்கோயில் மணியக்காரர் ; 
ஸ்காத்லாந்து நாட்டில் வரைநிலைக்குழும முதல்வர் ; fem . 
deac oness. 
dead , 11. மாண்டவர் , இறந்துபோனவர் ; முழு அமைதிநேரம் ; 
a . மாண்ட , உயிர்வாழ்வு முடிந்துபோன , உயிரற்ற ; பட்டுப் 
போன ; சாவுநிலை ஒத்த ; உயிர்ப்பற்ற ; செயலற்ற ; புல் 
பூண்டு வளர்ச்சியற்ற ; மரத்துப்போன , உணர்ச்சியிழந்த ; 
கவனத்தில் கொள்ளாத , ஏற்காத ; கடிதவகையில் ஏற்கப் 
பெறாத ; தணுப்புற்ற ; கிளர்ச்சியற்ற ; சோர்வுமிக்க ; குரல் 
வகையில் அடங்கிய ; ஆற்றலற்றுப் போன ; வளைவு நெளி 
வற்ற ; வழக்கற்றுப் 

வழங்காத , 
மரபற்றுப்போன ; முழுநிறைவான , மிகுதியான ; மிக 
மோசமான ; திடீரென்ற ; பிழைபடாத , துல்லியமான ; 
தவறாத ; பந்துவகையில் விளையாடப்படாமல் நிலையா 
யிருக்கிற ; குழிப்பந்தாட்டப் பந்து வகையில் குழியில் 
எக்கணமும் விழுந்துவிடக் கூடிய நிலையில் குழிக்கு மிக 
அணிமையிலிருக்கிற ; 3. மழுங்கச் செய் , ஆற்றலிழக்கச் 
செய் ; மரத்துப்போகச்செய் ; ஆற்றலிழ ; மரத்துப்போ ; adu . 
முழுதும் , முற்றிலும் , தீர, நன்றாக ; மாறுபாட்டுக்கு இட 
மின்றி ; இயந்திர வகையில் எதிர்செயல் இல்லாமல் ; இறந்து 
போனமாதிரியாக ; ( தொ . ) dead against , முற்றும் மாறாக ; 
dead arch , போலி வளைவு , வளைவு போன்ற தோற்றமுடைய 
ம தி லமைவு ; 

dead as a door nail , dead as a herring , 
முற்றிலும் இறந்துபோன ; dead colour ,, முதலிலிடும் 
நொய்ம்மையான நிறச்சாயல் ; dead gold , 

மெருகிடாப் 
பொன் ; dead language , பேச்சு வழக்கற்ற மொழி , வழக் 
Ostyling Quy ; dead man s fingers, dead men s fingers, 
நண்டு போன்ற உயிரினங்களில் செவுளில் உள்ள விரலொத்த 
பிரிவுகள் ; dead men s bells , கையுறையணிந்த விரல்களைப் 
போன்ற மலர்களையுடைய செடிவகை ; dead men s shoes , 
இறந்துபோனவருக்குப்பின் அடையத்தக்க அவர் உடைமை ; 
Dead Sea apple , Dead Sea fruit ,, பார்ப்பதற்கு அழகா 
யிருந்து தொட்டால் சாம்பலாக உதிர்ந்துவிடுவதாகக் கருதப் 
படும் பழம் ; அழகாயிருந்து ஏமாற்றந்தரும் பொருள் ; 
dead set against , முற்றும் எதிர்க்கிற நிலையில் , நேர்முரணாக . 
dead - alive , dead - and - alive , a . எழுச்சியற்ற , சோம்பி 

யிருக்கிற , செயலற்ற . 
dead - beat , a . முற்றிலும் தோல்வியுற்ற ; தீரக்களைத்த 
dead - born , a . இறந்து பிறந்த . 
dead - cart , 1. கொள்ளை நோயினால் இறந்தவர்களின் சடலங் 

களைச் சேர்த்து எடுத்துக்கொண்டு போவதற்கான வண்டி . 
dead - clothes , 11. 11. இறந்த சடலங்களுக்கு அணிவிக்கப் 

பட்டிருக்கும் ஆடைகள் , பிணக்கோடி . 
dead col ouring , n . படம் எழுதுவதில் பரவலான தொடக்க 
உருவரைச் சட்டம் . 


dead - deal , 11 . பிணம் கிடத்தப்படும் பலகை . 
dead - drunk , a . வெறிக்கக் குடித்துள்ள , தீரக் குடித்து 

வெறிமயக்கமுற்ற . 
dead en , v . 

உயிர்ப்பு அகற்று ; ஆற்றல் அடக்கு ; ஒளி 
மழுக்கு ; ஒளி ஊடுருவாதபடி செய் ; உணர்ச்சி குன்றச்செய் ; 
உயிர்ப்பு இழ ; ஆற்றல் சோரு ; ஒளிமழுங்கு ; உணர்ச்சி இழ ; 
மரத்துப்போகச்செய் . 
dead - end , n . ஒரு முனை அடைக்கப்பட்டுவிட்ட குழாய் ; ஒரு 

முக அடைப்பு வழி ; முட்டுச்சந்து . 
dead - eye, 1 , ( கப் . ) தளைவட்டு , பாய்க்கயிறு புகுத்திக்கட்டு 
வதற்காக மூன்று துளைகள் போடப்பட்டிருப்பதும் சுற்றிலும் 
கயிற்றுப்பட்டை அல்லது இரும்புப்பட்டையைக் கொண் 
டிருப்பதுமான வட்டத்தட்டையான மரக்கட்டை . 
dead - fall , n . முட்டுப்பொறி , முட்டு அகற்றப்பட்டதும் 
விலங்கின்மேல் விழுந்து அதனைக் கொல்லுகிற அல்லது 
முடமாக்குகிற பளுவுடைய பொறி . 
dead - fire, n . சாவின் முன்னறிவிப்பெனக் கருதப்படுகிற 

தீயின் தோற்றம் . 
dead -freight , n . ( கப் . வாணிபம் ) தெண்டச்சத்தம் , கப்பலை 
வாடகைக்கு எடுத்துக்கொண்டு அதன் நிறைய சரக்கு 
போடாதவர் அதன் வெற்றிடத்துக்காகச் செலுத்தும் பணம் . 
dead - ground , 11 . 

படைத்துறையில் பீரங்கி வேட்டுப்பட 
முடியாத இட எல்லை . 
dead - hand , n . கோயிலக மானியம் , மறுபடியும் பிறர்க்கு 

உரிமையாக்கலாகா உடைமை மாற்றம் . 
dead - head , n . உரிமையின்றித் துய்ப்பவர் ; நுழைவுக் 
கட்டணம் செலுத்தாமல் நாடகங்கள் முதலியவற்றிற்குச் 
செல்பவர் ; சத்தய செலுத்தாமல் பயணம் 

செய்பவர் ; 
உலோகம் உருகிக் குவைக்குச் செல்லும் வழி ; குவையில் 
உருகி இறுகிய உலோகம் . 
dead - heat , 11. போட்டியிடுபவர்கள் சமநிலை எய்தியிருக்கிற 

பந்தய ஆட்டம் ; போட்டிப் பந்தயச் சமநிலையடைவு . 
dead - house , 11. புதைப்பதற்குமுன் பிணங்களை வைத்திருக்கு 

மிடம் , சாவுக்கிடங்கு . 
dead lett er , n . உரியவரிடம் ஒப்புவிக்கப்படாது அஞ்சல் 
நிலையத்தில் கேட்பாரற்றுக்கிடக்கும் கடிதம் ; நடைமுறைப் 
படுத்தப்படாத சட்டம் . 
dead - lev el , 1 . மேடுபள்ளமற்ற நெடுநிலப்பரப்பு ; பாழ் 

மட்டம் , வேறுபாடற்ற மட்ட நிலை . 
dead - lift , 11. பாழும்பளு, நெம்புகோல் முதலிய இயந்திரத் 
துணையின்றித் தூக்கும் முயற்சி ; 

ஊக்கம் கெடுக்கும் 
கடுமுயற்சி . 
dead - light , n . கப்பல் பக்கத்தொளைக்கு வெளியே வெளிச்சம் 

தெரியாதபடி அதன் உட்புறத்திலுள்ள பலகணிக்கதவு . 
dead - lights , 11. pl . கப்பல் அறையில் புயல் வீசாதபடி 

தடுக்கும் பலகணிக்கதவுகள் . 
dead -line, 11. படைத்துறைச் சிறைச்சாலையில் கைதி கடந்து 

சென்றால் சுட்டுவீழ்த்துவதற்குரிய கோடு . 
dead lock , 11. முட்டுக்கட்டைநிலை , முட்டுநிலை , முடக்கம் . 
dead - loss , 11. பாழ் இழப்பு , ஈடு அற்ற இழப்பு . 
dead ly , a . சாவுக்கு வழிவகுக்கிற , உயிரிழப்பில் கொண்டு 

விடுகிற , நச்சுத்தன்மையுடைய ; கொடிய ; சாத்துயர் 
அளிக்கிற ; பாழான ; சாவொத்த ; தப்ப முடியாத ; கழி 
மிகுதியான ; adv . இறந்தாற்போன்று ; கழிமிகுதியாக ; 
( தொ . ) deadly sin , வெம்பழி , கொடிய பாவம் . 
dead ] y - night shade , n . கொடிய நச்சுப் பூண்டு வகை . 
dead - march , n . படைவீரர்களின் சாவு ஊர்வல இசை . 
dead - meat , 11. விற்பனைக்களத்துக்கு ஆயத்தமாயிருக்கும் 

விலங்கிறைச்சி , 
dead - men , n . pl . மிகுதிக் குடிக்குப் பிறகு எஞ்சியுள்ள 
வெற்றுப்புட்டிகள் . 


276 


death 


dead -nettle 


dead -nett le, 11. முள் இல்லாத முட்செடி போன்ற செடி 


வகை . 


deal , 1. தேவதாருமர 

வகைகளின் வரையளவைப்பட்ட 
அறுவைப் பட்டிகை ( 6 அடி நீளம் , 7 அல்லது 9 அங்குல 
அகலம் , 3 அங்குலத்துக்குக் குறைந்த திட்பம் உடையது ) , 
தேவதாரு வகை மரம் ; வெட்டுமரக் கட்டை ; a . தேவதாருமர 


வகையாலான . 


deal ?, 7. பங்கு , பகுதி ; அளவு , கூறு ; சீட்டுப் பகுப்பு ; 
சீட்டுப் பங்கீடு ; பேரம் ; சீட்டு ஆட்டப் பங்கு , பங்கு முறை , 
( பே - வ . ) செயல் தொடர்பு ; v . பகுத்தளி , பாத்தீடு செய் ; 
சீட்டுப் பங்கிட்டு விளம்பு ; சீட்டுக்கூறு அளி ; செயல் 
தொடர்புகொள் ; வாணிகத் தொடர்புகொள் , வாணிக முறை 
யில் ஈடுபடு ; வாணிகம் செய் ; நடந்துகொள் ; நடவடிக்கை 
மேற்கோள் ; கூடி வாதிடு , கூடிப் போராடு ; ( தொ . ) New 
Deal , 1932 - இலும் அதற்குப் பின்னரும் ரூசுவெல்ட்டின் 
( Roosevelt ) ஆட்சிக் குழுவினரால் திட்டமிடப்பட்ட 
சமூக - பொருளாதார ஏற்பாடு . 
deal bate , a . வெண்மையாக்கப்பட்ட . 
deal er , n. வாணிகம் செய்பவர் ; ஆட்டச் சீட்டுகளைப் பங்கிடு 

பவர் ; ஆட்டச் சீட்டுகளைப் பங்கிடும் முறையிலுள்ளவர் . 
deal ish , n . ஓலைவாளை இனத்தைச் சேர்ந்த ஆழ்கடல் மீன் 


வகை . 


dead -pan , n . உணர்ச்சியற்ற முகத்தோற்றம் ; உணர்ச்சி 
அற்ற முகத்தோற்றமுடையவர் ; உணர்ச்சியற்ற முகத் 
தோற்றம் மேற்கொள்பவர் ; a . முகபாவமற்ற ; உணர்ச்சி 
யற்ற முகபாவ மேற்கொள்கிற ; விறாப்பான முகத்தோற்ற 
முடைய ; கேலி விறாப்புத்தோற்றமுடைய ; V. உணர்ச்சியற்ற 
தோற்றம் கொண்டிரு ; 

வீறாப்புடனிரு ; கேலிவீறாப்பு 
மேற்கொள் . 
dead - puy , n . இறந்துபோனவர்களின் பெயரால் தவறாக 

ஏமாற்றி வாங்கப்படும் சம்பளம் . 
dead -point, n . முட்டுநிலை , இயந்திரத்துறையில் தாக்கு 
செலுத்தப்பட்டும் திருப்ப முடியாத வளைவு திருகின்நிலை , 
மீட்டும் இயக்கினாலன்றி இயங்காது முட்டுப்பட்டு நிற்கும் நிலை . 
dead - pull , 11. நெம்புகோல் முதலிய இயந்திரத்துணையின்றி 
இழுத்தல் ; ஊக்கங்கெடுக்கும் நிலையிலும் செய்யப்படும் 
முயற்சி . 
dead .reck oning, 11. கணிப்புச்சுட்டு , பதிவேட்டின் துணைக் 

கொண்டு மட்டும் கப்பலிருக்குமிடத்தை மதிப்பிட்டறிதல் . 
dead - rope , n . ( கப் . ) கப்பி வட்டினூடே செல்லாத கயிறு . 
dead - set , n . குத்துநோக்கு , வேட்டை இரையைக் கண்ட 
வேட்டை விலங்கு அதனை நோக்கி அசையாது கண் குத்திட்டு 
நிற்கும் நிலை ; தாக்குறுதி , சிறைபிடித்துவிடும் நோக்கத் 
துடன் நீடித்த உறுதியான தாக்கு . 
dead - shot , n . குறிதவறாது சுடுபவர் . 
dead - stroke , a . இயந்திரங்களில் இயங்கும்போது 

பின்னுதைப்பற்ற . 
dead - wall , n . ( க - க . ) பலகணிகள் .. : யில் முதலிய புழை 

இல்லாத சுவர் . 
dead - wa ter , 11. தேங்கி நிற்கும் நீர் ; கப்பல் செல்லும்போது 

அதன் பின்புறத்தில் நெருங்கிச் சுழலிடும் நீர் . 
dead - weight , n . பாழும் பளு , துணை உயிர்த்திறமற்ற 
பாரம் , தாங்க முடியாத சுமை ; ( கப் . ) நிறைபாரத்துக்கும் 
குறை 

பாரத்துக்கும் இடையேயுள்ள கப்பல் அமிழ்வு 
வேற்றுமை . 
dead - wind , 1. புயல்காற்றின் நடுவிலுள்ள காற்றமைதிநிலை . 
dead wood , n . கப்பல் அடிக்கட்டையின் முனையில் மேற்புறம் 

பொருத்தப்படும் கட்டைத்துண்டுகள் ; பயனற்ற பொருள் . 
dead .work , n . நேர் விளைவு தராத முன்னீடான வேலைப் 

பகுதி , தொடக்க முயற்சியில் கழிவுறும் வேலை . 
deaf , a . செவிடான , காதுமந்தமான ; 

கேளாத , 

செவி 
கொடாத ; கேட்க விருப்பமில்லாத ; கவனிக்காத ; கருத் 
தில்லாத ; இசைவற்ற ; இசை நுட்பங்களில் கேள்வித் திறமற்ற ; 
தாளச்சந்த வகைகளில் ஈடுபாடற்ற ; கொட்டை வகையில் 
உட்பருப்பற்ற ; ( தொ . ) turn a deaf ear to , காதில் வாங்கிக் 
கொள்ளாதிரு . 
deaf - aid , 11. செவித்துணைக்கருவி , காது கேட்பதற்குத் 

துணை புரியும் கருவி . 
deaf - and -dumb , a . செவிட்டுமரான ; செவிட்டுமர்களுக்குரிய ; 
( தொ . ) deaf.and.dumb alphabet , deaf - and - dumb language , 
செவிட்டுமைகள் கருத்தைத் தெரிவிப்பதற்கான அடையாளக் 
குறியீட்டுத் தொகுதி . 
deaf en , v . 

கூச்சலினால் காதடைக்கச்செய் , கூக்குரலிட்டுக் 
காது கேட்கா தபடிசெய் ; செவிடுபட முழங்கு ; மற்ற இசை 
பேரொலி 

செய் ; செவி அதிரவை ; ஓசை 
ஊடுருவாதபடி செய் ; தள முதலியவற்றின் வகையில் ஒலித் 
தடைப்படுத்து . 
deaf ening . n ( க - க . ) ஒலித்தடைப்பொருள் , தளத்திலும் 
குறுக்குச் சுவர்களிலும் ஒலி ஊடுருவாதபடி அவற்றினுள் 
திணித்தடைக்கப்படும் பொருள் ; a . செவிடுபடுத்துகிற , 
காதடைக்கிற . 
deaf - mute , n . செவிட்டுமை , செவிட்டுமர் . 


சமய 


deal ing , n . செயல் தொடர்பு , நடைமுறைத் தொடர்பு ; 

வாணிகத் தொடர்பு . 
dealt , v . deal என்பதன் இறந்தகால - முடிவெச்ச வடிவம் . 
deambula tion , 11. நடத்தல் . 
deam bulatory , n . உலாவிடம் ; கோயில் திருச்சுற்று 

மாளிகை ; a . இங்குமங்கும் போகிற , திரிகிற . 
dean , n . கோயில் குரு ; கல்வி நிலையத் தலைவர் ; பல்கலைக் 
கழகத் துறை முதல்வர் ; கல்லூரியின் ஆட்சி - ஒழுக்கக் கட்டுப் 
பாட்டு அலுவல்கள் வாய்க்கப்பெற்று அங்கேயே வசிக்கும் 
கல்லூரி உறுப்பினர் ; கூட்டுக் குழுவின் மூத்த உறுப்பினர் ; 
திருக்கோயில் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைமை 
நடுவர் ; வணிகச் சங்கத் தலைவர் ; ( தொ . ) rural dean , சில 
திருவட்டகைகளில் மாவட்டச் 

சமய முதல்வருக்குட்பட்டு 
சமயக் குருமார் நலனைக் கவனித்துக்கொள்பவர் . 
dean2, 11. சிறு பள்ளத்தாக்கு . 
dean ery , n . சமயகுரு பதவி ; சமயகுருவின் வீடு ; 

குருவுக்குட்பட்ட திருவட்டகைகளின் தொகுதி . 
dean ship , n. 

சமயகுருவின் பதவி ; சமயகுருவுக்குரிய 
மதிப்புத் தரம் . 
dear , 11. அருமையானவர் , அன்புக்குரியவர் ; காதலன் ; காதலி ; 
a . மிகவும் நேசிக்கிற , அருமையான , அன்புள்ள ; அதிக 
விலையுள்ள ; விலையேறிய , இயல்பாகவே அக விலையுள்ள ; 
கிடைத்தற்கரிய ; பெருமதிப்புள்ள ; ads . அகவிலையில் ; 
int . வியப்பு - துன்பம் - இரக்கம் முதலியவற்றை வெளிப்படுத் 
தும் வியப்பிடைச் சொல் . 
dear ie , n . விளி வழக்கில் அன்புக்குரியவர் . 
dear ness , n . அன்புக்குரிய தாக்கும் இயல்பு ; அன்பு ; விலை 
யேறியுள்ள 

நிலை ; ( தொ . ) dearness allowance , அக 
விலைப்படி , பஞ்சப்படி . 
dearth , 11. இன்மை ; பஞ்சம் ; உணவுப் பஞ்சம் ; ஏதாகிலும் 

ஒன்று போதிய அளவு கிடைக்காமை ; அகவிலை ; தரிசு நிலை . 
dear y , 11. அருமையானவர் . 
death , 11. சாதல் , மாள்வு , சாவு , இறப்பு ; உயிரற்ற நிலை 
வேட்டையில் உயிர்க்கொலை ; சா முறை , சாகும் வகைமுறை ; 
இறப்பின் காரணம் ; சாகும் தன்மை ; அழிவு ; உயிருக்கு 
இறுதி ; மரபழிவு ; ஆன்மிக அழிவு ; கூற்றம் , சாவின் 
உருவகக் குறிப்பு ; செத்த தோற்றம் ; ( தொ . ) at death s 
door , இறக்குந்தறுவாயில் ; be death on , ஒன்றின் சாவுக்கு 
எதுவாயிரு ; ஒன்றைப்பற்றி அவாக் கொண்டிரு ; ஒன்றைச் 
செய்வதில் திறமை பெற்றிரு ; death knell , சாவுமணி ; 
gates of death , jaws of death , சாவின் வாயில் , 

மாளும் 
தறுவாய் ; in at the death , வேட்டை நாய்கள் விலங்கினைக் 


கேளா தபடி 


277 
death - agony 

debt 
கொல்லும்போது அதனருகில் ; நிகழ்ச்சி முடிவுறுந் தறுவாயில் debase , ப . மதிப்பில் தாழ்த்து ; தரத்தில் குறைவுபடுத்து ; 
உடனாயிருக்கும் நிலையில் ; to death , கடைசிப் படிவரை , ஒழுக்கத்தில் இழிவுபடுத்து ; நாணயத்தைக் கலப்படம் 
இறுதி வரை ; ஓயும் வரை . 

செய்து மதிப்புக் கெடு . 
death - ag ony , n . சாத்துயர் , மரண வேதனை . 

debased , a . தாழ்ந்த , இழிந்த, பதமிழந்த ; ( கட் . ) தலை 
death - bed , n. இறுதிப்படுக்கை ; சாவுக்குரிய இறுதி நோய் ; மறிக்கப்பட்ட . 

( தொ . ) deathbed repentance , காலங் கடந்த மனமாற்றம் . debase ment , n . தாழ்த்துதல் ; தாழ்வு , இழிவு ; சிறுமை . 
-death - bell , n. சாவு நேர மணி . 

debat able , a . வாதத்துக்கிடமான , வாதத்துக்குரிய , இரு 
.death - blow , n . சாவினை உண்டாக்கவல்ல அடி , கொல்லு 

தரப்பிலிருந்து விவாதிக்கப்படத்தக்க , மறுத்துரைக்கத்தக்க ; 
வதற்குரிய கொடு வீச்சு ; அழிவுண்டாக்கும் செயல் . 

( தொ . ) debatable ground , இருதிறத்தார் தமதெனப் 
death - cup , 11. நச்சுக்காளான் வகை . 

போராடும் எல்லை நிலப்பகுதி ; ஐயப்பாட்டுக்குரிய இடை 
death - damp , 11. இறப்புக்குமுன் தோன்றும் குளிர் வியர்வை . எல்லைப்பகுதி . 
death - duties , n . pl. சாவு வரி , உடைமையை உரிமை debate , 11. வாதம் , சொற்போர் ; வாய்ச்சண்டை , வாக்கு 
வழியாய் அடையும்போது செலுத்தப்படும் வரி . 

வாதம் ; வாதாட்டம் , பலதிசைக் கருத்துமோதல் , சர்ச்சை , 
death - fire, n . சாவினை முன்னறிவிப்பதாகக் கருதப்படும் ஒளி . 

பொது விவாதம் ; 3. வாதிடு , தருக்கம் செய் ; வாதாடு , 

வாய்ச்சண்டையிடு ; வாதாட்டத்தில் கலந்துகொள் ; 
death ful , a . கொலைக்காரணமான ; அழிவுண்டாக்கத்தக்க ; 

எதிர்த்துக் கூறு ; கலந்தாராய் ; ஆழ்ந்து சிந்தி , அமைந் 
இறக்குமியல்புள்ள ; சாவினைப் போன்ற . 

தாய்வு செய் . 
death less , a . இறவாத ; எக்காலத்துமுள்ள . 

debat er , n . தர்க்கம் செய்பவர் ; வாதத்திறமையுடையவர் . 
death like, a . சாவுக்குரிய ; சாவினைப் போன்ற . 

debauch , n . மட்டற்ற குடிவெறி ; ஓயாக் குடிப்பழக்கம் ; 
death ly , a . கொலைக்குரிய , உயிர் 

போக்குவதற்குரிய ; 

புலனுகர்ச்சி வெறி , காமவெறி ; ஒழுக்கக்கேடு ; U. நெறிபிறழச் 
சாவினைப் போன்ற . 

செய் , கடமை திறம்பச்செய் ; ஒழுக்கங் கெடச்செய் ; இழிந்த 
death .marked , a . இறப்பதற்கெனக் குறித்துவிடப்பட்ட ; 

புலனுகர்ச்சியில் தோய்வி , சிற்றின்பத்தில் புரளுவி , கீழ்மைப் 
சாவதென்று விதிக்கப்பட்ட , இறந்தே தீரவேண்டிய . 

படுத்து , இழிஞனாக்கு ; குடிப்பழக்கமூட்டு ; கற்பழி ; மட்டு 
death - mask , n . இறந்தவர் முகத்தினின்றெடுக்கப்பட்ட சுதை மீறிய புலனுகர்ச்சி மேற்கொள் . 
அடைவுரு . 

debauched , a . சிற்றின்பத்தில் அழுந்திய , ஒழுக்கங்கெட்ட , 
death - rate , n. மரண விகிதம் , மக்கள்தொகை மொத்தத்தில் வரம்பிகந்த நடையுடைய . 
இறந்தவர்களின் எண்ணிக்கை விழுக்காடு . 

debauchee , n . பரத்தன் ; பரத்தை . 
death -ratt le, 11. சாகும்வேளைக்குரிய தொண்டை இரைச்சல் , debauch ery , 11. வரம்பு மீறிய ஒழுக்கக்கேடு , சிற்றின்பத் 
சிலேட்டும் நடப்பு . 

தோய்வு ; மட்டுமீறிய குடிப்பழக்கம் . 
death - ray , n . சாக்கதிர் , முற்படும் உயிர்களனைத்தையும் 

deben ture , n . கடனீட்டுப் பத்திரம் , கடனாகப் பெற்றுக் 
அழித்துவிடக்கூடிய ஆற்றலுடையதென்று கருதப்படும் 

கொண்ட தொகையைத் திருப்பிக் கொடுக்குமா பும் வட்டி 
அழிவுக் கருவியான ஒளிக்கதிர் . 

செலுத்துவதாகக்கண்டு வணிக நிலையம் முதலியவை 
death roll , 11. இறந்தவர் பட்டியல் . 

தம்முடைய முத்திரையிட்டுக் கொடுக்கும் ஆவணம் ; அரசு 
death s - head , 11. மனித மண்டையோடு ; மனித மண்டை 

நிலையங்கட்கு வழங்கிய சரக்குக்கீடான பண உரிமைச்சீட்டு ; 
யோட்டு உருவம் ; மண்டையோட்டின் உருவமைந்த கைவிரல் 

சுங்கத்துறையினரிடமிருந்து ஏற்றுமதிக்கெதிராப் பெறும் 
மோதிரம் ; ( தொ . ) death s - head moth , மார்புக்கூட்டின் 

பற்றுமுறி . 
பின்புறத்தில் மண்டையோட்டைப் போன்ற அடையாள 

debent ured , a . கடனீட்டுப் பத்திர உரிமையுடைய ; 
முள்ள மிகப் பெரிய ஐரோப்பிய விட்டில்பூச்சி வகை . 

ஈட்டுரிமையுடைய . 
death - song , n . இறப்பதற்குமுன் பாடப்படும் பாடல் வகை . debil itate, U. தளர்வூட்டு , வலுக்கெடு , சோர்வுறச்செய் . 
death - stroke , n . சாகடிக்கும் அடி . 

debil ity , n . நரம்புச் சோர்வு ; தளர்ச்சி , ஊக்கக் கேடு . 
death -throe , n . சாத்துடிப்பு , மரண வேதனை . 

deb it , n . பெறு கடன் , கொடுக்கப்பட வேண்டிய ஒன்று : 

பற்று , கொடுக்கப்படவேண்டிய தொகையைக் காட்டும் 
death - trap , 11. சாப்பொறி , பாதுகாப்பதாகத் தோற்றினாலும் 

கணக்குப் பதிவு ; கணக்கில் பற்றுப் பதிவுகள் எழுதப்படுகிற 
உயிருக்குப் பேரிடர் விளைக்கக்கூடிய இடம் . 

இடதுபக்கம் ; 3. பெறு கடனாக எழுது ; பற்று வை , பற்றாக 
death - warrant , n . மரண தண்டனை நிறைவேற்றுவதற் எழுது . 
குரிய ஆனை . 

deb lai , n . கோட்டை கொத்தளங்களில் அணைசுவர் எழுப்பு 
death - watch , 1. இறக்குந் தறுவாயிலிருப்பவரின் பக்கத் தற்காக அகழியினின்றும் தோண்டியெடுக்கப்பட்ட மண் , 
தமர்ந்து விழிப்போடு பார்த்துக் கொள்ளல் ; டிக் , டிக் 

debonair , debonnaire , a . நயப்புடைய , முகமினிய , 
கென்றொலி செய்யும் வண்டு போன்ற பூச்சி வகை . 

மரியாதையுடைய ; இன்புடைய . 
death - wound , n . சாவுக் காயம் , மரணம் உண்டுபண்ணத் debouch , v . படையணி 

வகையில் இடுங்கிய 

கணவாயி 
தக்க புண் . 

லிருந்து வெளிப்பட்டு பரவு ; நீர் ஒழுக்குவகையில் இடுங்கிய 
debacle , ( பிர . ) 11. ஆற்றில் பனிக்கட்டி உடைபாடு ; இடிவு 

பாதை கடந்து வெளியே ஒழுகு . 
தகர்வு , நெருக்கடி நெரிசல் ; கூட்டத்தின் வேக மிதித்தடிப்புப் debouche , n . வெளிச்செல் வழி , புறப்போக்குக் குழாய் . 
போக்கு , நெரித்து மிதித்துத் தள்ளிக்கொண்டு போதல் ; debouch ment , n . கணவாய் கடந்து புறப்படல் , இடுங்கிய 
அரசியல் தகர்வு ; படுவீழ்ச்சி ; ( மண் . ) பாறைகளையும் சிதை வழியினின்று வெளியேறுதல் ; புலப்படுமிடம் ; ஆற்றுவாய் . 
கூளங்களையும் வாரி அடித்துக்கொண்டு வரும் பெருநீர்ப் 

debouchure , 11. ஆற்றுவாய் ; கடற்கால் தொடங்குமிடம் . 
பெருக்கு . 

beb ris , n . சிதைவு , சிதை கூளம் ; கழிபொருள் . 
debar , v . விலக்கித்தடு ; வெளியே தடுத்து நிறுத்து ; debruised , a . ( கட் . ) மரபு வழக்கான 
வாயிலில் தடை கம்பியிட்டுத் தடு ; தடங்கல் செய் . 

உருவங்களின் 

மேலீட்டால் அரைகுறையாக மறைக்கப்பட்ட . 
debark , . கப்பலிலிருந்து இறக்கு ; கரையில் இறங்கு . 

debt , n . கடன் ; பொறுப்பு , கடப்பாடு ; கடமை ; ( விவி . ) 
debarr ass , U. மலைவகற்று ; சிக்கலினின்றும் விடுவி ; தடை பாவம் ; ( தொ . ) bad debt , வாராக்கடன் ; debt of honour , 
விலக்கு . 

சட்டத்தால் ஏற்றுக்கொள்ளப்படாத கடன் , சூதாட்டக்கடன் ; 


பண 


278 


dechristianize 


debtee 


debt of nature , சாவு ; floating debt , அரசியலாரின் பல்திறப் 
பட்ட பொதுப்படைக்கடன் , நிதிநிலவரக் கடனாக்கப்படாத 
கருவூலமுறிகள் போன்ற சில்லறைக்கடன் ; in one s debt , 
பணக்கடன் கொடுக்கக் கடமைப்பட்ட ; கடமைப்பட்ட . 
debt ee , 11. கடன் கொடுப்பவர் . 
debt or , 11. கடன் வாங்குபவர் , வாங்கிய கடனைத் திருப்பிக் 

கொடுக்கக் கடமைப்பட்டவர் , கடன்பட்டவா . 
debunk , v . ( பே - வ . ) உணர்ச்சித்திரை கிழி , பாசாங்கை 
அம்பலப்படுத்து ; மேற்பூச்சகற்று , போலி மதிப்பை அழித்து 
மெய்த்தோற்றத்தை வெளிப்படுத்து ; செயற்கைப் புகழ்ப் 
பீடத்திலிருந்து வீழ்த்து . 
debus , 0. ( பே - வ . ) உந்து வண்டியிலிருந்து இறங்கு ; 
உந்தகத்திலிருந்து ஆட்களை இறக்குவி ; பேருந்துவிலிருந்து 
சரக்குகளை இறக்கு . 
debut , ( பிர . ) n . அரங்கேற்றம் , முதல் முயற்சி , பொது 

விடத்தில் முதன்முறையாகத் தோற்றமளித்தல் , 
debutant , ( பிர . ) 11. அரங்கேறுபவன் , முதன் முறையாகத் 

தோற்றம் அளிப்பவன் ; fem . debutante . 
de cachord , n . பத்து நரம்புகளுள்ள பழங்கால இசைக்கருவி . 
dec ad , dec ade , n . பத்து ; பத்தான தொகுதி ; பதிகம் ; 

பத்தாண்டு . 
dec adence , dec adency , n . நிலைதளர்வு , நலிவு , சோர்வு , 
தரங்கெட்டழிந்த நிலை ; கலை இலக்கியத்துறைகளின் வளர்ச்சி 
யில் உச்சநிலை திரிந்த இறங்குமுகப் பருவம் ; பிரஞ்சு 
இலக்கியத்தில் 19 - ஆம் நூற்றாண்டில் நிலவிய மறை 
குறியீட்டுக்குழுவினர் ( symbolists ) பண்பு . 
dec adent , n . இழிபுற்றவர் , தரங்கெட்டவர் , சீர்கேடுற்றவர் ; 
இலக்கியத் தளர்ச்சி எழுத்தாளர் , கலைத்தரங்கெட்ட நிலைமை 
உற்றவர் ; பிரஞ்சு மறைகுறி மரபின் எழுத்தாளர் ; 
a . நிலையிழிபுற்ற , தரங்கெட்ட , சீர்கேடுற்ற , நலிவுற்ற , 
சோர்ந்த ; அழிகிற ; அழுகிய ; உடலுரமற்ற ; மன உரமிழந்த ; 
மறைகுறி மரபு சார்ந்த . 
dec agon , n . பதின் 

பதின் கோணம் , பத்துக் கோணங்களும் 
பத்துப் பக்கங்களும் கொண்ட நேர்கட்ட வடிவம் . 
decal cify , v . எலும்பிலிருந்து சு ண் ணத்தை 

சுண்ணாம்புச் சத்தினைப் போக்கு . 
decal ogist , 11. பத்துக் கட்டளைகளை விளக்கிக் கூறுபவர் . 
dec alogue, 11. பத்துக் கட்டளை . 
Decam eron , n . பத்து நாட்களில் கூறப்பட்டதாகக் கருதப் 
படும் பொக்காசியோ ( Boccaccio ) GT GOT I இத்தாலிய 
எழுத்தாளர் எழுதிய நூறு கதைகள் . 
decamp , . திருட்டுத்தனமாகச் சென்றுவிடு , திடீரென்று 

ஓடிவிடு ; தங்கல் கலைத்து விடு ; கூட்டுக் கலைந்து செல் . 
decan al , a . வட்டத் துணைத்தலைவரைச் சார்ந்த ; 
வட்டத் துணைத்தலைவருடைய ஆட்சி வரம்பைச் சார்ந்த ; 
வட்டத்துணைத்தலைவர் திருக்கோயிலில் அமரும் தென் சிறைப் 
பகுதி சார்ந்த . 
decant , . தெளிய வைத்து இறு , வடித்திறு ; கலத்தினின்று 
மற்றொரு கலத்திற்கு ஊற்று ; மதுவைப் புட்டியிலிருந்து வடி 
குவளைக்கு 2 

ஊற்று . 
decan ter , 11. வடிகலம் , மேசையினிடமாக ஊற்றிக் 

கொண்டு வருவதற்குரிய அழகிய குப்பி . 
decap itate , . தலையை வெட்டு , தலை துணித்துத் தண்டி ; 

தலை துண்டித்து வேறாக்கு ; நுனி தறித்து வேறாக்கு . 
dec apod , 1. பத்துக் கால்களை 

நண்டை உட் 
கொண்ட தோடுடைய உயர் உயிரின வகை ; a . பத்துக் 
கால்களையுடைய உயிரினத்தைச் சார்ந்த . 
Decap oda , 11. pl . பத்துக் கால்களுள்ள நண்டு-இறால் 

முதலியவற்றை உள்ளடக்கிய உயிரினம் . 
decar bonate , decarb onize , decar burise , . கரியம் 
அகற்று ; கரிய ஈருயிரகை வளியை நீக்கு . 


deca sualize , U. அன்றாடக் கூலியாளை நீக்கு . 
decasyllab ic , a . பத்து அசைகளைக் கொண்ட . 
decasyll able , 11. பத்து அசைகள் கொண்ட பாவின் அடி . 
decathol icize , U. பொதுமைப் பண்பைப் பிரித்தகற்று , 

கத்தோலிக்கப் பண்பை மாற்று . 
decay , 11. வீழ்ச்சி , பதனழிவு , சிதைவு ; அழுகிப்போதல் ; 
தேய்வு , உடற்சீர்கேடு ; அழுகிய கூறு ; கதிரியக்கத் திற 
முடைய பொருளின் காலச் சிதைவு ; 3. அழிவுறு , அழுகிக் 
கெடு ; தரங்கெடு ; தரங்கெடச்செய் ; நலமழி ; செப்பமிழ ; 
பண்பு இழ ; உரங்கெடு ; ஊக்கமழி ; செல்வச் சீர்கேடுறு ; 
தேய்வுறு , நலிவுறு . 
decease , n . சாவு , உயிர்ப் பிரிவு ; 3. இற , மாள்வுறு . 
deceased , n . அணிமையில் மாள்வுற்றவர் ; a . இறந்து . 

போன ; அணிமையில் மாள்வுற்ற . 
deceit , 11. வஞ்சகம் , ஏய்ப்பு ; இரண்டகம் , சூது ; எத்து 
மானம் , ஏமாற்று , வேண்டுமென்றே தவறானவழி காட்டுதல் ; 
புரட்டு , புனைசுருட்டு , புரளி, பொய்ம்மை ; போலித் . 
தோற்றம் . 
deceit ful , a . சூழ்ச்சி மிக்க , வஞ்சகம் நிறைந்த , போலிப் 
புனைவான ; ஏமாற்றுகிற ; வஞ்சிக்கும் இயல்புடைய ; 
இரண்டகமான , உள்ளொன்று புறமொன்றான . 
deceiv able , a . ஏமாற்றப்படக்கூடிய , எளிதில் வஞ்சனைக்கு . . 

உட்படத்தக்க . 
deceive , " . தப்பு வழிகாட்டு ; தவறிழைக்கச் செய் ; ஏய் , 

ஏமாற்று ; ஏமாற்றமடையச் செய் . 
decel erate , 0. வேகந் தணி , மெதுவாக்கு , தாமதப்படுத்து . 
Decem ber , n . ஆங்கில ஆண்டின் பன்னிரண்டாவது மாதம் . 
Decem brist , n . ருசியாவில் 1825 - ஆம் ஆண்டில் நடந்த 

புரட்சி இயக்க உறுப்பினர் . 
decem vir , n . பதின் குழுவினர் ; பண்டை ரோமாபுரியில் 
பன்னிரண்டு கட்டளைகளை ( 451 B. C. ) உருவாக்க அமர்வு 
பெற்ற பதின்மருள் ஒருவர் ; முற்கால வெனிஸ் ( Venice ) 
மாநகரில் ஆட்சிக் குழுவினர் பதின்மருள் ஒருவர் . 
decem virate , 11. பதின்மர் குழு ; பதின்மர் ஆட்சிக்குழு ; 
பதின்மர் ஆட்சிக்காலம் . 

தகைமை , நடைமுறைத் தகுதி ; 
நுண்ணயக் கூறு , சுவை நலம் ; பண்பு நலம் ; இழி சொல்லும் 
இழி நடைத் தோற்றமும் விலக்கிப் பிறர்க்கின்னா நேராமற் 
காக்கும் பெருமிதச் சால்பு ; மதிப்புடைமை , ஒப்புரவுடைமை ; 
( தொ . ) the decencies , நாகரிக முறைகள் , உயர்வாழ்க்கைத் 
தகுதிக் கூறுகள் 
decenn ary , 11. பத்தாண்டுகள் கொண்ட காலக்கூறு ; 

a , பத்தாண்டுக் காலத்துக்குரிய . 
decenn iad , 11. பத்தாண்டுக் காலம் . 
decenn ial , a . பத்தாண்டுகள் கொண்ட ; பத்தாண்டுகளுக் 

கொருமுறை நிகழ்கிற . 
decenn ium , 11. = decenniad . 
de cent , a . 

ஏற்புடைய ; பண்பார்ந்த ; மட்டான ; நடுத் 
தரமான , வரம்பு மீறாத , பாங்குடைய . 
decen tralize , U. நடுவாட்சி வலுத்தளர்த்து ; ஆட்சி உரிமை 

பன்முகப்படுத்து ; கிளையாட்சி வலுப்படுத்து . 
decept ible , a . ஏமாற்றப்படத்தக்க , வஞ்சிக்கப்படக்கூடிய . 
decep tion , n . ஏமாற்றுதல் , மோசடி , வஞ்சனை ; சூழ்ச்சிப் 
பொறி , தந்திரம் ; ஏமாற்றப்பட்ட நிலை ; ஏமாற்றுமுறை ; 
ஏமாற்றப்பட்டதால் விளையும் தவறு . 
decep tive , a . ஏமாற்றும் இயல்புடைய ; மாயமான ; 

ஏமாற்றக்கூடிய ; மயங்கவைக்கிற . 
decep tory , a , ஏமாற்றும் இயல்புடைய . 
dechris tianize, 3. கிறித்தவ சமயத்தினின்றும் மாற்று ; 
கிறித்தவ சமயப் பண்பைக் குறையச் செய் . 


நீக்கு ; 


de cency , 11 . 


நாகரிக 


சமய 


உடைய 


279 


decidable 


declinable 


. 


கட 


decid able, a . தீர்மானிக்கப்படத்தக்க , அறுதியிடக்கூடிய . 
decide , ப . முடிவு செய் , தீர்மானி , உறுதிகொள் , அறுதி 

இடு ; முடிவுக்கு வா ; தீர்ப்பளி. 
decid ed , a . உறுதியான ; தெளிவான , ஐயத்துக்கு இடமற்ற ; 

வரையறைப்பட்ட ; தயக்கத்துக்கு இடம் தராத ; மறுகேள்வி 
யற்ற , உறுதிப்பாடான . 
decid er , 11. உறுதி செய்பவர் ; உறுதி செய்வது ; பந்தயத்தில் 

தயக்க நிலை முறித்து ஆட்டம் மீட்டும் தொடங்கப்படும் நிலை . 
-decid ua , n . குழந்தைப் பேற்றிற்குப் பிறகு வெளிப்படும் 

மெல்லிய கருச்சவ்வு . 
decid uous , a . குறிப்பிட்ட பருவத்தில் உதிரக்கூடிய ; தாவர 

வகையில் ஆண்டுதோறும் பருவத்தில் இலை உதிர்க்கக்கூடிய ; 
எறும்பு முதலிய உயிரின வகையில் இணை பருவத்தின் பின் 
இறகு கொட்டிவிடுகிற ; பற்கள் வகையில் பருவத்தில் விழத் 
தக்க ; கொம்புகள் வகையில் கழன்று விழக்கூடிய ; நிலை 
யற்ற ; மாறுபடக்கூடிய . 
dec igrammu , n . பிரஞ்சு மெட்ரிக் முறையில் எடையளவைக் 

கூறு , கிராமி ல் ( gramme ) பத்தில் ஒரு கூறு . 
dec ilitre , n . பிரஞ்சு மெட்ரிக் முறையில் முகத்தலளவைக் 

கூறு , ‘ லிட்டரி ல் ( litre ) பத்தில் ஒன்று . 
decill ion , n . பத்திலக்கத்தின் பத்தடுக்கிய விசை மடங்கு , 

ஒன்றன் பின் அறுபது சுன்னங்கள் இணைத்த பேரெண் ; 
அமெரிக்க பிரஞ்சு வழக்கில் ஆயிரத்தின் பதினொன்றடுக்கிய 
விசை மடங்கு . 
de cimal , n . பதின்கூற்றுக் கீழ்வாய் எண் , பதின்முறைப் 
பின்னம் ; a . பதின்மானமான , எண்மான 

முறையில் 
பத்தடுக்கு வரிசையான , பதின்கூறான , கீழ்வாய் எண் 
முறையில் பதின்கூற்றடுக்கான ; ( தொ . ) decimal fraction , 
பதின்கூற்றுப் பின்னம் ; decimal notation , பதின்மான 

இலக்கம் ; decimal system , பதின்மான முறை . 
dec imalism , 11. பதின்மான 

பதின்மான முறை வழக்காறு ; பதின் 
கூற்று முறை ஆதரவு . 
de cimalize , U. பதின்மான முறையாக்கு ; பதின்கூறாக்கு . 
de cimate, U. பத்தில் ஒரு பங்கு அகற்று ; பத்துப்பேரில் 

ஒருவனைக் கொலை செய்து தண்டி. ; பெரும்பகுதியைக் 

கொன்றழி , பெரும்பகுதி அழிவு செய் ; பேரளவில் குறை . 
dec imetre, n . பிரஞ்சு மெட்ரிக் முறையில் நீட்டல் அளவைக் 

கூறு , கோலின் ( metre ) பத்தில் ஒன்று . 
de cimo - sex to , 11. பதினாறு மடி , பதினாறாக மடிக்கப்பட்ட 

தாள் ; பதினாறு மடிப்பு ; பதினாறு மடிப்பாக உருவான ஏடு . 
de cimus , 11. பத்தாமவர் , பத்தாவது ஆள் . 
deciph er , n . மறைகுறியெழுத்துமூலத்தின் பொருள் விளக்கம் ; 

ப . மறைகுறியீட்டின் குறிப்புக் கண்டுணர் ; மறை குறி 
யீட்டின் குறிப்புக் கண்டு பொது எழுத்து முறைப்பட எடுத் 
தெழுது ; மறைகண்டுணர் ; அடையாளம் அறி ; பொருள் 
கண்டுபிடி . 
deci sion , n . தீர்மானித்தல் ; முடிவு , தீர்மானம் ; தீர்வு ; 

தீர்ப்பு ; உறுதிப்பாடு ; உறுதிப்பாட்டுப் பண்பு , மன உறுதி . 
decis ive , decis ory , a . தீர்மானிக்கும் ஆற்றலுள்ள ; 

முடிவான , தீர்வான , அறுதி செய்து முடிக்கிற ; இறுதி 
யான ; உறுதியான ; ஐயமற்ற ; தெளிவான . 
deciv ilize , v . நாகரிகப்பண்பகற்று ; பண்பாட்டு நிலையி 

னின்று தாழ்த்து . 
deck , 11. கப்பல் தளம் , கப்பலில் பக்கத்துக்குப் பக்கமாகச் 
சென்று தளமாகப் பயன்படும் தட்டடுக்கு ; கப்பல் தள 
மேடை ; மேல் கட்டு ; பேருந்துவில் தள அடுக்கு ; பாலத்தின் 
அடுக்கத்தளம் ; பொருட் குவியல்களின் அடுக்கு ; சீட்டாட்ட 
வகையில் சீட்டுக்கட்டு ; சீட்டாட்ட வகையில் எடுக்காது 
கிடக்கும் கட்டு ; 3. அழகு செய் , ஒப்பனை செய் ; ஆடை . 
அணி பூட்டு ; மேற்கவிந்து மூடு ; கப்பலுக்கு மேல் தளம் 
அமை ; தளமேடைமீது ஒழுங்குபட அடுக்கு . 
deck - bridge , 11. சாலை செல்லும் மேற்பகுதியுடைய பாலம் . 


deck - car go, 11 . கப்பலில் மேல்தளத்தில் பாதுகாப்பாக 

அடுக்கி வைக்கப்படும் சரக்கு . 
deck - chair , 1 . எளிதாக எடுத்துச்செல்லக்கூடிய நீள் 

மடக்கு நாற்காலி . 
deck er , n. அழகு செய்பவர் ; ஒப்பனைப் பொருள் ; தள 

அடுக்கு கொண்ட கப்பல் அல்லது ஊர்தி . 
deck - hand , n . கப்பல் தளத் தொழிலாளி ; பொதுநிலைக் 

டலோடி . 
deck - house, 11. கப்பல் மேல்தள அறை . 
deck ing , n . அழகொப்பனை ; மேடை . 
dec kle , n . தாள் செய்யும் தொழிலில் தாளின் அகலத்தை 
உறுதி செய்ய உதவும் அமைப்பு ; கைமுறைத்தாளின் செப்ப 
மற்ற ஓரம் ; திருந்தா ஓரம் ; செப்பமற்ற ஓரப்போலி . 
deck le - edge, n . வெட்டப்படாத செப்பமற்ற தாள் விளிம்பு . 
deck - load , 11. கப்பலின் மேல் தளத்திலுள்ள சரக்குமூடை . 
deck -passage , n . அறைத் தங்கல் வசதியின்றி மேல் தளத் 

திலே மட்டும் பயணம் செய்யும் உரிமை , 
deck -quoits, n . கப்பல் தளத்தில் கயிறு கட்டி ஆடப்படும் 

முனை வளைய ஆட்ட வகை . 
deck - tenn is , n . கப்பல் தளத்தில் விளையாடப்படும் வரிப் 

பந்தாட்ட வகை . 
declaim , . முழக்கமிட்டுப் பேசு , தாக்கிப்பேசு ; உணர்ச்சி 

யுடன் முழங்கு ; பேருரை பயிலு . 
declama tion , n . கலைத்திறன் வாய்ந்த சொற்பொழிவு ; 

பகட்டான பேருரை ; கட்டமைவான மேடைப்பேச்சு . 
declam atory , a . உணர்ச்சி வசப்படுத்துகிற ; உரத்துப் 

பேசுகிற ; சொற்பகட்டு வாய்ந்த . 
declar able , a . அறிவிக்கத்தக்க ; விளம்பரப்படுத்தும் திற 

முடைய ; மெய்ப்பிக்கப்படவல்ல . 
declar ant , 11. வாக்குமூலம் கொடுப்பவர் ; உறுதி கூறுபவர் . 
declara tion , n . சாற்றுதல் , அறிவித்தல் ; அறிவிக்கப்பட்ட 
அறிக்கை ; விளம்பரம் ; உறுதி மொழி ; எழுத்துமூல 
அறிவிப்பு ; உறுதி ஆவணம் ; ( சட் . ) ஸ்காத்லாந்து முறை 
மன்றத்தில் கைதி குற்றநடுவர்முன் கொடுக்கும் வாக்குமூல 
அறிக்கை ; ( சட் . ) வாதி எதிர்வாதிமீது சாட்டும் வழக்கு 
விவர அறிவிப்பு . 
declar atory , a . 

விளக்கமான ; விரிவான ; ( தொ . ) 
declaratory act , தெளிவில்லாத அல்லது சச்சரவுக்குரிய 
சட்டப்பகுதியை விளக்குவதற்கான சட்டம் . 
declare , 3. சாற்று , அறிவி , தெரிவி , பலரறியக் கூறு ; 
விளம்பரப்படுத்து ; வலியுறுத்திக் கூறு , உறுதியாகக் கூறு ; 
முழு விவரம் அறிவி ; சீட்டாட்ட வகைகளில் கையிருப்புக் 
காட்டி வெற்றி அறிவி ; துருப்புத் தெரிவி , துருப்பிலா 
ஆட்டங்கூறு ; அறிவிப்புச் செய் ; முடிவு தெரிவி ; உளச் 
சார்பு வெளிப்படக் கிளந்துரை ; மரப்பந்தாட்டத்தில் பத்துப் 
பேரின் முழு ஒழிவின் முன்பே தானாக ஆட்டத்தை முடி ; 
( தொ . ) declare off , கைவிடு , துற ; பின்வாங்கு ; திரும்பப் 
பெற்றுக்கொள் . 
declared , a . முன்பே உறுதி கூறப்பட்ட ; ஒத்துக்கொள்ளப் 

பட்ட . 
decla redly , adv . கூறப்பட்ட உறுதிப்படியே . 
declar er , 11. விளம்பரம் செய்பவர் ; அறிவிப்பாளர் ; உறுதி 

கூறுபவர் ; சீட்டாட்டத்தில் வெற்றிகோருபவர் . 
declasse, ( பிர . ) a . தரமிழந்த , படியிறக்கமுற்ற ; சாதிகெட்ட ; 

fem . declassee .. 
declen sion , 1. நேர்நிலையினின்றும் பிறழ்ச்சி , சாய்வு , சரிவு , 
கோட்டம் ; வீழ்ச்சி , இறக்கம் ; ( இலக் . ) வேற்றுமைப் 
பாகுபாடு , வேற்றுமையுருபேற்கும் ஒரேவகைச் சொற்கள் , 
வேற்றுமை வரிசை . 
declin able , a . வேற்றுமைகளை ஏற்றுச் சொல் மாறுபடக் 
கூடிய ; வேற்றுமையுருபுகளை ஏற்றுத் திரிபுறுகிற. 


1 


280 
declinal 

decumbency 
declin al , a , கீழ்நோக்கி வளைவான , கீழ்நோக்கிச் சரிகிற . decontrol , 11. கட்டுப்பாடு நீக்கம் ; U. சரக்குகள் மீது போர்க் 
dec linant , a . ( கட் . ) வால்பக்கம் கீழே தொங்குகிற . 

கால அரசாங்கக் கட்டுப்பாட்டை விலக்கு . 

decor , ( பிர . ) 11. திரை அரங்கொப்பனை ; அரங்க அமைப்பு , 
declina tion , 11. கீழ்நோக்கிச் சரிதல் ; கீழ்நோக்கிய சரிவு ; 

செயற்கை அறை அமைப்பு , திரை ஓவிய அமைதி . 
நெறி விலகுதல் , பிறழ்ச்சி , கோட்டம் ; கவராயத்தின் முனைப் 
பிறழ்ச்சிக் கோண அளவு ; ( வான் . ) வான் கோள நடுநேர் dec orate , . புனைந்தொப்பனை செய் , அணியலங்காரம் புரி ; 

நன்மதிப்புப் பதக்கம் அணிவி , சிறப்புமதிப்பளி. 
வரையிலிருந்து விண்மீனுக்குரிய கோணத் தொலைவு , வான் 
கோள நேர் வரை . 

deco rated , a . அணிசெய்யப்பட்ட ; ( தொ . ) Decorated 
decline , 1. இறக்கச்சரிவு ; பிறழ்வு , விலகுதல் ; நலிவு , style , ( க - க . ) 14 - ஆம் நூற்றாண்டின் இறுதிவரை பரவி 

யிருந்த சித்திர அணி ஒப்பனை வாய்ந்த காதிக் ( Gothic ) 
தேய்வு , படிப்படியான குறைபாடு ; அழிவு, நல அழிவு , 

மரபுக் கட்டிடக் கலைப்பாணி . 
தரங்கெடல் ; உடல்நலக்கேடு ; தளர்ச்சி , ஊக்கங்கெடல் ; ஈரல் 
காசம் , எலும்புருக்கி நோய் ; விலையிறக்கம் ; கதிரவன் சாய்வு ; decora tion , n . அணிசெய்தல் , ஒப்பனை செய்தல் ; அணி ; 
வாழ்வின் மாலைப்போது ; V. கீழ்நோக்கிச் சரியச்செய் ; சாய் , ஒப்பனை ; நன்மதிப்புச்சின்னம் ; சிறப்புப் பதக்கம் . 
சரிவிறக்கமுறு ; வளைவுறு , நொய்வாகு ; தளர்வுறு , நலிவுறு ; 

dec orative , a . அணியான , ஒப்பனையான . 
முடிவை அணுகு ; குறைவுறு , தேய்வுறு ; ஊக்கமிழ , மன 

dec orator , n . அணிசெய்பவர் ; ஒப்பனையாளர் ; வீட்டினை 
உரங்கெடு ; விட்டுவிலகு ; திரும்பு ; மறு , ஏற்க முடியா 

அழகுசெய்பவர் . 
தென்று தெரிவி ; ( இலக் . ) வேற்றுமை உருத்திரிபுகள் 
எடுத்துரை ; வேற்றுமையில் உருத்திரிபுறு . 

de corous , a . சுவைநலம் பிழையாத ; தகுதிவாய்ந்த , மதிப் 
declinom eter , n. 

மெட்டான . 
மெய்யான நேர்வடக்கிலிருந்து திசை 

பமைதியுடைய ; மெருகு குறையாத , 
காட்டியிலுள்ள ஊசியின் சரிவுக் கோணத்தை அளக்கும் 

deco rum , 11. சீரொழுங்கு , மரபமைதி , நயநாகரிக அமைதி ; 
கருவி . 

தகுதி. 
decliv ity , 11. கீழ்நோக்கிய சரிவு . 

decoy , 1. பொறிக்குள் சிக்கவைக்க உதவும் பொருள் ; காட்டுத் 
decliv ous , a . கீழ்நோக்கிச் சரிவான . 

தாராக்களைப் பழகிய தாராக்களின் துணையால் செலுத்திச் 

சிக்கவைக்கும் வலை ; புட்குலங்களை அகப்படுத்த உடந்தையா 
declutch , 0. பொறியை ஓட்டவும் நிறுத்தவும் செய்யும் 

யிருக்கும் பறவை , பார்வை மிருகம் ; ஏமாற்றுக்காரனுக்கு 
இணைப்புக் கொளுவியை அகற்று . 

உடந்தையாய் இருப்பவர் , உள்ளாள் , கையாள் ; தூண்டிற் 
deco ction , n . காய்ச்சி இறக்கப்பட்டது , கஷாயம் , வடிநீர் . பொருள் ; மருட்டுக்கருவி ; V. வசப்படுத்திப்பிடி ; பொறியுள் 
decode , ப . குழூஉக்குறிகளை மறைவிடுத்து எழுது . 

ஏய்த்துச்செலுத்து ; பழக்கிய பறவையுதவியால் காட்டுத் 
decoll ate , 3. தலையை வெட்டு , கழுத்தை அறு . 

தாராவை வலையுட்படுத்து மருட்டிச் சிக்கவை . 

decoy -duck , 11. காட்டுத்தாராக்களை மயக்கி வலைக்குள் 
decolla tion , 11. கழுத்தறுத்தல் , தலையற்ற முண்டமாக்கும் 

விழவைப்பதற்காகப் பழக்கப்படுத்திப் பயன்படுத்தப்படும் 
செயல் . 

காட்டுத் தாரா ; பிடிக்குள் பிறரை வீழ்த்துவதற்காகப் பயன் 
decolletage, ( பிர . ) 1. இரவிக்கை . 

படுத்தப்படுபவர் . 
decollete , a . கழுத்து மூடப்படாத ; இறக்கமாக வெட்டப் decrass ify , v . அடர்த்தியைக் குறை ; மடமையைத் தளர்த்து , 
பட்ட சட்டைக் கழுத்துப் பகுதியையுடைய . 

dec rease 1 , n . குறைபடுதல் ; குறைபாடு , குறைவு ; நட்டம் , 
decol ourization , 1. நிறம் நீக்குதல் , சாயம் போக்குதல் . 

இழப்பு . 
decol ourize , v . நிறம் இழக்கச்செய் , நிறம் நீக்கு .. 

decrease 2 , 3. குறை , குறைவாக்கு ; குறைவுறு . 
dec omplex , a . இருமடிப் பல்கலப்பான , பல்கலப்புப் பகுதி decree , 11 , ஆணை , கட்டளை , ஆணைப்பத்திரம் , சட்டம் ; 
உட்கொண்ட , பல்கலப்புடைய . 

நடுவர் முடிவு , தீர்ப்பு , கடல்துறை - மணவிலக்கு முதலியவை 
decompose , . ஆக்கக்கூறுகளாகப் பிரி ; தனிக்கூறுகளாகச் சார்ந்த வழக்குமன்றங்களின் முடிவு ; இயற்கையின் நியதி , 
சிதறு ; சிதை ; கெடு ; அழுகு ; கூறாய்வுசெய் , பகுத்தாராய் . 

கடவுளின் கட்டளை , ஊழ்வரு முடிவு ; 3. ஆணை பிறப்பி, 
decom posite, 11. மீக்கூட்டுப்பொருள் , பொருள்களின் 

கட்டளையிடு ; விதிசெய் , முடிவுசெய் , தீர்ப்பளி ; ( தொ . ) 
கூட்டுடன் மேலும் தனிப்பொருள் சேர்ந்த மறுகூட்டு ; 

decree nisi , வரையறைத் தீர்ப்பு , குறிப்பிட்ட கால எல்லைக் 
மீத்தொகை , சொற்களின் தொகையுடன் பிறிதும் சொல் 

குள்ளாகத் தடுக்க விரும்புபவர் தக்க காரணம் கூறாவிட்டால் 
இணைந்த மறுதொகை ; a . மீக்கூட்டான , முதற்கூட்டின் 

நடைமுறைக்கு வரத்தக்க முறைமன்ற ஆணை ; மணவிலக்கு 
மீது தனிப்பொருள் சேர்ந்த மறுகூட்டான . 

வழக்கில் தவணைக்குள் மறுப்புக்காரணம் காட்டாதபோது . 

நடைமுறைக்கு வந்துவிடத்தக்க மணவிலக்காணை . 
decomposi tion 1 , 11. ஆக்கக்கூறுகளாகப் பிரித்தல் ; தனிப் 

dec rement , 11 . 
பொருட்களாக்கல் ; கூறாக்கச் சிதைவு ; சிதைதல் , அழுகுதல் . 

குறைவு , 

குறைமானம் ; இழப்பளவு , 

சேதாரம் . 
decomposi tion , n . இருமடிச் சேர்மானம் ; சேர்மானமா 
யுள்ளவை இணைந்து மீட்டும் மீச்சேர்மானமாக்கப் பெறுதல் . 

decrep it , a . சிதைந்துபோன , முதுமைத் தளர்ச்சியுற்ற ; 

இறுதிக் கட்டத்திலுள்ள , 
dec ompound , 1. மீக்கூட்டு , கூட்டுடன் தனிப்பொருள் 
மேலும் சேர்ந்த மறுகூட்டு ; ( தாவ . ) மீக்கொத்து , மலர்க் 

decrep itate , U. உப்பு வகைகளில் பற்றியவிடத்தில் சூட்டினால் 
கொத்துடன் மேலும் மலர் சேர்ந்த பெருங்கொத்து ; a . 

வெடித்துச் சிதறு ; உப்பு அல்லது கனிப்பொருள்கள் வகையில் 
மீக்கூட்டான ; மீக்கொத்தான . 

சுட்டு நீறாக்கு ; வெந்து நீறாகு . 
decompress , ப . அழுத்தம் தளர்த்து ; காற்றுப்புகாப் பேழை 

decrep itude , 71. முதுமைத் தளர்ச்சி . 
மூலம் நீரடியிலும் பிற இடங்களிலும் உழைப்பவர்களுக்கு 

decres cent , a . தேய்கிற , படிப்படியாகக் குறைகிற . 
நேரும் அழுத்தமிகுதியைத் தடு . 

decre tal , n . போப்பாண்டவரின் கட்டளை . 
decompress or , 11. உந்துகலத்தின் பொறியில் அழுத்தந் 

decre tals , 11 , pl . போப்பாண்டவரின் கட்டளைத் தொகுப் 
தளர்த்துவதற்கான அமைவு . 

பேடு . 
decon secrate , U. திருநிலை நீக்கு , உலகியல் சார்பாக்கு . decry , . இகழ்ந்துரை ; குறைகூறு ; கண்டி . 
decontam inate , v . தீட்டகற்று : நச்சுத் தொடர்பின் விளை dec uman , n . பேரலை ; a . மிகப்பெரிய , அலைகள் வகையில் 
வகற்று , நச்சுவளிமூலம் இடம் - ஆடை முதலியவற்றுக் 

தலைமையான . 
கேற்படத்தக்க நச்கச் சார்பு நீக்கு . 

decum bence , decum bency , 11. கிடக்கும் நிலை . 


281 


decumbent 


defamatory 


அளவில் 


decum bent , a . படுத்த நிலையிலுள்ள ; ( வில . , தாவ . ) 
நிலத்தின்மீது படிந்து கிடக்கிற ; ( வில . ) உடல்மீது நெடுக் 
காகக் கிடக்கிற ; ( தாவ . ) கிளைமீது படிந்துகிடக்கிற . 
dec uple , n . பத்து மடங்கு ; a . பதின்மடங்கான ; 3. பத்து 

மடங்காக்கு . 
decu ria , n . பதின்மர் குழு ; பத்துப் பேர்கள் அல்லது மேற் 

பட்டோர் கொண்ட குழு . 
decuss ate , a . குறுக்குமறுக்கான ; ஒன்றையொன்று வெட்டு 
கிற ; சொற்றொடரில் பின்னுள்ள தொடரை எதிரிணையாகக் 
கொண்ட அணிநயமுடைய ; ( தாவ . ) குறுக்குமறுக்கான , 
எதிரிணை இலைகள் கொண்ட ; 

ப . குறுக்குக்கோடிடு ; 
குறுக்குவெட்டாக வெட்டு . 
dedans , 11. வரிப்பந்தாட்டத்தில் ஆட்டக்களத்தின் பந்தேறு 
பகுதிக் கோடியிலுள்ள திறந்த அடுக்குமேடை வரிசை ; 
ஆட்டப் பார்வையாளர் குழாம் . 
ded icate , U. நேர்ந்தளி , அர்ப்பணஞ்செய் , ஒப்படைத்துவிடு . 
dedicatee , n . நேர்ந்தளிப்பை ஏற்பவர் . 
dedica tion ; 1. உரிமை ஒப்படைப்பு , நிவந்தம் ; உரிமையுரை . 
deduce , 3 , உய்த்துணர் , ஊகி ; தெரிந்த முடிபுகளிலிருந்து 
புது முடிபாக வருவி ; மரபு தொடர்புபடுத்திக் காட்டு ; 
குறிப்பிட்ட காலத்திலிருந்து தொடர்புபடுத்திக் குறிப்பிட்ட 
காலம் வரைக் கொண்டுவந்து இணை . 
deduc ible , a . உய்த்துணரத்தக்க , ஊகிக்கத்தக்க . 
deduct , U. எடு , தள்ளு , கழி , குறை . 
deduc tion , n . உய்த்துணர்தல் ; உய்த்துணரப்படுவது , 
ஊகிக்கப்படுவது , அனுமானம் ; ( அள. ) விதி தருமுறை , 
பொதுக் கருத்தினின்று தனிப்பட்ட உண்மையைப் பிரித் 
தெடுக்கும் முறை ; கழித்தல் , கழிவு . 
deduct ive , a . விதி தருமுறையான , ஒப்புக்கொள்ளப்பட்ட 

மெய்ம்மையினின்றும் வருவிக்கப்படுவனவற்றைச் சார்ந்த . 
deed , n . செயல் ; மெய்ந்நிகழ்ச்சி , நடைமுறைச்செய்தி ; 
துணிவுச்செய்கை ; பத்திரம் , ஆவணம் ; சட்டமுறை ஒப்பந்தம் ; 
( தொ . ) in deed , உண்மையில் ; உண்மையாக , மெய்யாக . 
deed poll , 11. ஒரு கூற்றினரால் எழுதப்பட்டு நிறைவேற்றப் 

பட்ட பத்திரம் . 
deem , v . மதி , கணி ; எண்ணு , நினை ; நம்பு ; கருது . 
deem ster , n . மேன் தீவிலுள்ள ( Isle of man ) இரு நடுவர் 

களில் ஒருவர் . 
deep , n . ஆழ்தடம் ; கடல் ; நெருக்கமிக்க கூறு ; எய்த 
முடியாதது ; உணரமுடியாதது , உணர்வுகடந்த ஒன்று : 
மரப்பந்தாட்டத்தில் எல்லையடுத்த ஆட்டக்காரர் இடம் ; 
a . ஆழமிக்க , முகட்டிலிருந்து நெடுந்தொலை இறக்கமான , 
மேற்பரப்புக்கு நெடுந்தொலை கீழான ; மதிப்பிட் 
டுரைக்க முடியாத ஆழமுடைய ; ஆழ்ந்த புலமைவாய்ந்த ; 
நுழைபுலம் 

மிகத் தாழ்வாக உள்ள ; மிக 
உள்ளார்ந்த ; ஆழ்ந்து உட்குழிந்த ; ஆழ்ந்து மிகுதொலை 
உட்சென்றுள்ள ; நடு மையம் அளாவியுள்ள ; சூழ்ச்சிவாய்ந்த ; 
கடுஞ்சிக்கலான ; கவனத்தை மிகவும் ஈர்க்கிற ; முழு ஈடு 
பாடுடைய ; மீளமுடியாத அளவு படிவுற்ற ; அருமறைவான , 
இரகசிய மிக்க ; திண்ணிய , அடர்த்திமிக்க , முனைப்பான ; 
வரம்பு மீறிய , எல்லையற்ற ; உளமார்ந்த ; ஓசையில் தாழ் 
விசையுடைய ; குரலில் முழுநிறைவுடைய ; குரல் மூச்சு வகை 
களில் உள் ஆழத்திலிருந்து எழுகிற ; சேறார்ந்த ; மணற் 
பாங்கான ; மரப்பந்தாட்டத்தில் இலக்கைவிட்டுத் தொலைவில் 
எல்லைக்கோட்டுக்குப் புறம்பான ; ads . ஆழமாக ; நெடுந் 
தொலை உள்ளார்ந்து , ஆழ்ந்து தோய்ந்து ; அறிய முடியா 
நிலையில் ; ( தொ . ) deep field , மரப்பந்தாட்டத்தில் பந்து 
வீசுபவருக்குப் பின்னால் எல்லைக்கோட்டில் உள்ள பந்து 
தடுப்பவர் நிற்குமிடம் ; deep litter , ஒளிவாய்ப்புடைய 
பட்டியில் முட்டையிடும் 

பெட்டைக்கோழியை அடைத்து 
வைப்பதன் மூலம் முட்டை வளம் பெருக்கும் முறை ; deep 
therapy , ஊடுகதிர் அல்லது 

நுழைகதிர் மூலம் 
நடத்தப்படும் மருத்துவமுறை ; : go in off the deep end , 

36 


தங்கு தடையற்ற முறையில் உணர்ச்சியோடு 

பேசு ; 
deep water , துன்பநிலை , இக்கட்டுகள் உள்ள நிலை 
two deep , three deep , இரண்டு அல்லது மூன்று அடுக்கு 
வரிசையாக . 
deep - browed , a . மிகுந்த அறிவாற்றல் திறங்கள் நிரம்பிய . 
deep - draw ing, a . ( கப் . ) மிதப்பதற்கு மிகுந்த ஆழம் 

தேவைப்படுகிற அளவுடைய . 
deep -dyed , a . வெறித்தபோக்குடைய , மிகமோசமான 
கடுநிலைவாய்ந்த ; இம்மியும் விடா 

நிறைவு 
வேண்டுகிற . 
deep en , v . ஆழமிகுதியாக்கு ; மிகுதியாக்கு , பெருக்கு ; 

செறிவூட்டு ; ஆழமிகுதியுடையதாகு ; செறிவாகு . 
deep - felt, a . உணர்ச்சியின் ஆழ்தடத்திலிருந்து எழுந்த , 

உள்ளார்ந்த உணர்ச்சியுடைய . 
deep -freeze , n . தாழ் தட்பவெப்பநிலையில் அழி தக்க 
உணவுப்பொருள்களைப் பதனம் செய்யும் முறை ; 3. தாழ் 
தட்பவெப்பநிலையில் அழிதக்க உணவுப்பொருள்களைப் பதனம் 
செய் . 
deep ing , 11. மீன்வலையின் குறுக்களவான ஆறு அடி ஆழம் . 
deep -laid , a . ஆழ்ந்து அடிகோலப்பட்ட , உறுதிவாய்ந்த 

அடிப்படையுடைய . 
deep most , a . மிகுந்த ஆழமுள்ள . 
deep - read , a . கற்றுத் தேர்ந்த , புலமைவாய்ந்த . 
deeps , n . pl . கடலின் ஆழ்பகுதிகள் ; ஆழ்தடம் , படுபாதாள 
ஆழ்தடம் , கோரப்பள்ளம் ; உணர்ச்சியின் மறை அகடு ; 
அறிவின் தொலைமுகடு . 
deep - sea , a . ஆழ்கடற்பகுதிகளைச் சார்ந்த . 
deep - seat ed , a . உள்ளார்ந்த , மேற்போக்கல்லாத , ஆழ்ந்த 

தன்மையுள்ள . 
deer , n . மான் ; மான் வகை ; pl. deer . 
deer - forest, n . வேட்டை மான்களுக்கென ஒதுக்கி வைக்கப் 

பட்ட காட்டு நிலப்பரப்பு . 
deer - hound , n . பெரிய வேட்டை நாய் வகை . 
deer let , n . மான் போன்ற சிறு விலங்கு வகை , எலிமான் . 
deer - lick , n . மான் நாவால் நக்கும் பழக்கமுடைய களர் 

நிலப்பகுதி . 
deer - neck , n . குதிரைகள் வகையில் மெலிந்த வடிவமைதி 

அற்ற கழுத்து . 
deer skin , n . மான் தோல் . 
deer stalker , 1. சந்தடியின்றித் தொடர்ந்து சென்று மான் 
வேட்டையாடுபவர் ; ஆட்டக்காரரின் தலைக்கவசம் போன்ற 
குல்லாய் . 
deface , 3. உருக்கெடு , தோற்றங்கெடு , அழகைக்கெடு ; 

துடைத்தழி ; தெளிவற்றதாக்கு ; மதிப்புக்கெடு , பெயர் கெடு . 
deface ment , n . உருவழித்தல் , தோற்றத்தைக் கெடுத்தல் , 
அழகைக் கெடுத்தல் ; புரியா தாக்குதல் ; துடைத்தழிப்பு ; 
அழகை அழிப்பது . 
de fac to , ( ல . ) a . மெய்யான , சட்டப்படி எவ்வாறாயினும் 
நடப்பின்படி உண்மையான ; ads . சட்ட உரிமையின்படி 
எப்படியாயினும் மெய்ந்நடப்பில் . 
def alcate , v . பணத்தைக் கையாடல் செய் ; சொத்தினை 

லஞ்ச வழிப்படுத்து . 
defalca tion , 11. பணக்கையாடல் ; பணக்குறைவு , பொறுப் 
பில் ஒப்படைக்கப்பட்ட பணம் பொறுப்பாளர் வரம்பு மீறிய 
செயலால் குறைதல் ; கையாடப்பட்ட பணம் . 
defama tion , n . அவதூறு , பழித்துரைத்தல் , நற்பெயரைக் 

கெடுத்தல் , இகழுரை , பழி . 
defam atory , a . அவதூறான , நற்பெயரைக் கெடுக்கிற , 
பெருமை குலைக்கிற , பழிப்புரை சார்ந்த . 


வாய்ந்த ; 


282 


defame 


defile 


defame , 3. நற்பெயரைக் கெடு ; புகழ் அழி ; அவமதிப்புக் 

காட்டு , பழித்துக் கூறு ; பொய்யாகக் குற்றம் சாட்டு . 
default , 11. குறை ; தவறு ; கடமை திறம்புகை ; சட்டப்படி 
நடக்கத் தவறுகை ; பணம் செலுத்தத் தவறுதல் ; தவணை 
தவறுதல் ; கணக்குக் கொடுக்கத் தவறுதல் ; 3. கடமை 
தவறிய குற்றம் செய் ; அழைப்பு விடுக்கப்பட்டபோது 
வழக்குமன்றத்துக்கு வராதிரு ; செயல் தவறு : பணம் 
செலுத்தத் தவறு , தவணை தவறு ; ( தொ . ) judgment by 
deiault , நீதிமன்றத்தில் தோன்றத் தவறியவர்மீது அளிக்கப் 
படும் தீர்ப்பு ; வழக்காடத் தவறியவர்மீது அளிக்கப்படும் 
தீர்ப்பு . 
default er , 11. நீதிமன்றத்தில் தோன்றத் தவறியவர் ; 
ஒப்படைக்கப்பட்ட பணத்திற்குக் கணக்குக் கொடுக்கத் 
தவறியவர் ; தன்மதிப்புக்காக்க முன்னாட்களில் நடத்தப்பட்ட 
போராட்டக் கடமையில் தவறியவர் ; படைத்துறைக் குற்றம் 
செய்தவர் ; ( தொ . ) defaulter sheet , படைத்துறைக் குற்றப் 
பட்டியல் 
defeas ance , 11. இலதாக்குதல் ; அழிவு . 
defeasible, a . செல்லுகையழிவுபட்ட ; பறிமுதல் செய்யப் 

படத்தக்க . 
defeat , 11. தோல்வி , கைகலப்பில் முறிவு ; திட்டத்தகர்வு , 
முயற்சிச் சிதைவு ; உளமுறிவு ; ஆட்ட இழப்பு ; பந்தயத் 
தோல்வி ; ( சட் . ) தள்ளுபடி , செயலொழிப்பு ; 3. போரில் 
தோற்கடி , சண்டையில் முறியடி , ஆட்டத்தில் இழக்கச் செய் , 
பந்தயத்தில் வீழ்த்து ; திட்டம் தகர் ; நோக்கம் கெடு , 
முயற்சி சிதை ; பயனழி ; ( சட் . ) செல்லுபடியாகாமற் செய் , 
நடப்பொழி . 
defeat ism , 11. தோல்வி மனப்பான்மை , தோல்வியை ஏற்கும் 
பண்பியல்பு ; தோல்விக்குகந்த சூழலியல்பு ; தோல்வியைப் 
பணிந்தேற்கச் செய்யும்படி படைத்துறை சாராப் பொது 
மக்களிடையே ஏற்படுத்தப்படும் கருத்து நிலை . 
defea ture , v . உருக்குலை . 
def ecate, . வண்டலகற்று ; மாசு நீக்கு , தூய்மைப்படுத்து . 
defect , 11 . வழு , குற்றம் . 

மாசு ; ஊனம் , குறைபாடு ; 
ஊறுபாடு , உருக்குறை ; முழுமைநிலை கெடுக்கவல்ல உயிர்ப் 
பண்புக்கூற்றின் குறைநிலை ; ( தொ . ) the defects of one s 
qualities , மட்டுமீறிய அளவு நற்குணங்களோடு தோன்றக் 
கூடிய குறைபாடுகள் . 
defect ible , a . நிறைவெய்தாத , குறைபாடுள்ள . 
defec tion , n . கடமை தவறுதல் , கடமை வழு ; தலைமை 
மீறுகை ; கட்சித்துறப்பு ; கொள்கை கைநெகிழ்வு ; சமயம் 
கைவிடுகை ; விலகுதல் , விட்டேகுதல் . 
defence , 11. பாதுகாப்பு ; அரண்காப்பு ; மரப்பந்தாட்டத்தில் 
எதிராட்டம் ஆடுதல் ; தாக்குதலை எதிர்த்த தற்காப்புப்போர் ; 
மரப்பந்தாட்டத்தில் இலக்குக் காப்பு ; குற்றச்சாட்டுக் 
கெதிரான தன்னிலை விளக்கம் ; உரிமை மெய்ப்பிப்பு ; 
எதிர்வாதி பக்கத்து வா தவிளக்கம் ; எதிர்வாதி பக்க வழக்கு 
நடவடிக்கை ; ( தொ . ) defence in depth , அடுக்கடுக்கான 

பாதுகாப்பு எல்லைத்தொகுதி அமைப்பு ; defence 
mechanism , ( உள . ) விரும்பாத செய்திகளை உணர்வுத் 
தளத்திலிருந்தே தடுத்து அகற்ற வல்லதாகப் பெரும்பாலும் 
உணர்வு கடந்த தளத்திலேயே அமைவுறும் மன ஒழுங் 


defend ed , a . பாதுகாக்கப்பட்ட ; காவல் செய்யப்பட்ட ; 
அரண்காப்புச் செய்யப்பட்ட ; தாக்குதலுக்கு எதிராகத் தக்க 
பாதுகாப்பு ஏற்பாடுகள் முற்றுவிக்கப்பட்ட . 
defend er , 13 , பாதுகாப்பாளர் , ஆதரவாளர் ; பெற்ற வாகை 
வீரப் பதவியை இழந்துவிடாமல் காப்பவர் ; ( தொ . ) Defender 
of the Faith , எட்டாம் ஹென்றி ( Henry VIII) கால முதல் 
( 1521 - இலிருந்து ) பிரிட்டனின் ஆங்கில அரசர்க்கு வழங்கப் 
பட்டுவரும் ‘ சமயப் பாதுகாவலர் என்ற பட்டம் . 
defer , . தள்ளிவை , ஒத்திப்போடு ; காலங்கடத்து , காலந் 
தாழ்த்து ; தயக்கங்காட்டு ; ( தொ . ) deferred annuity , 
குறிப்பிட்ட ஆண்டுகளுக்குப் பிறகே தொடங்கப்படும் 
ஆண்டளிப்புத் தொகை ; deferred pay , படைவீரர் சம்ப 
ளத்தில் ஒதுக்கிவைக்கப்பட்டுப் பதவி விலகும்போதோ 
இறப்பின்போதோ அளிக்கப்படும் சம்பளம் ; அரசாங்கப் 
பணியாளரின் ஓய்வு ஊதியம் ; deferred shares , குறிப்பிட்ட 
காலம் அல்லது நிகழ்ச்சி வரையில் ஆதாயப்பங்கில்லாமலோ 
குறைந்த ஆதாயப் பங்குடனோ அமையத்தக்க முதலீட்டுப் 
பங்குகள் . 
defer 2 , 3. கீழ்ப்படி ; விட்டுக்கொடு , இணங்கிப்போ . 
def erence, 11 . பணிவிணக்கம் , மேலோர்க்குக் 

மேலோர்க்குக் காட்டும் 
வணக்கத்தோடு கூடிய நன்மதிப்பு ; மேலோர் கருத்துக்குக் 
காட்டப்படும் பணிவிசைவு ; 

பண்பிணக்கம் ; விட்டுக் 
கொடுத்தல் . 
def erent , 11. உடலில் வெளிநோக்கிச் செல்லும் குருதி நாளம் ; 
a . கொண்டு செல்கிற ; புறநோக்கிச் செல்கிற ; பணிவிணக்க 
முடைய , இணக்க வணக்கம் காட்டுகிற . 
deferen tial , a . பணிவிணக்கம் காட்டுகிற . 
defer ment , n . தள்ளிப்போடுதல் . 
deferr er , 1. காலந்தாழ்த்துபவர் , காலங்கடத்துபவர் ; ஒத்திப் 

போடுபவர் . 
defervesc ence , defervesc ency , 11. வெப்பத் தணிவு ; 

குளிர்ச்சி ; காய்ச்சலின் அறிகுறிகள் தளர்வுறுதல் . 
defeu dalize , v . நிலமானியத்திற்குரிய பண்பி லிருந்து 

விலக்கு . 
defi ance , 1. எதிர்ப்பு , அறைகூவல் ; எதிர்த்து நிற்றல் , 
எதிர்ப்பறிவிப்பு ; வலிந்து தாக்குதல் , மீச்செலவு ; பகை 
புறக்கணிப்பு ; பணிய மறுத்தல் , மீறுகை . 
defi ant , a . எதிர்க்கிற ; ஏற்க மறுக்கிற ; ஐயப்படுகிற . 
defic ience, defi ciency , 11. குறைபாடு , குறைவு ; ( தொ . ) 
deficiency disease , பற்றாக்குறைநோய் , தேவையான சத்துப் 
பொருள்கள் உணவில் இல்லாமையால் தோன்றும் பிணி . 
defi cient , 11. குறைபாடுற்றவர் , உடல் திறக் கூறுகளிலோ 
உளத்திறக் கூறுகளிலோ குறைபட்டவர் ; 

a . குறை 
பாடுடைய . 
def icit, 11 . பற்றாக்குறை , செலவினத்திற்குக் குறைந்த 

வரவின்நிலை . 
de fid e , ( ல . ) a . சமயப் பற்றுக்கோடாகக் கொள்ளவேண்டிய . 
defied , v . defy என்பதன் இறந்தகால - முடிவெச்ச வடிவம் . 
def er , 11. எதிர்ப்பவர் . 
defilade , n . வேட்டணிக்காப்பு நடவடிக்கை , பீரங்கி அணி 
வரிசைத் தாக்குக்குப் பாதுகாப்பான அரணுக்குரிய முன்னேற் 
பாட்டு நடவடிக்கை ; U. பீரங்கிக் குண்டுகளின் அணிவரிசைத் 
தாக்கிலிருந்து அரணுக்குக் காப்பீடு அளி . 
def ile , n . நீண்ட ஒடுக்கமான வழி , படைகள் நெடுநீள் 
அணியாக மட்டும் செல்லத்தக்க இடுங்கிய இடைவழி ; 
கணவாய் , கெவி . 
defile 2 , U. ஒருவர் பின் ஒருவராக அணிவகுத்துச் செல் , 

இடுங்கிய அணிவரிசையில் செல் . 
defile 3, 0. கெடு ; கறைப்படுத்து, தூய்மை கெடு ; கற்பழி ; 
தெய்விகத் தன்மையை இழிவுசெய் , மேன்மை குலை ; ஆசாரம் 
கெடு . 


கமைவு நிலை . 


defen ces , n . pl . பாதுகாப்பு அரண்கள் ; அரண்காப்பு 

முறைகள் . 
defend , . பாதுகாப்புச் செய் , காவல் செய் ; தாக்குதலை 
எதிர்த்து நில் ; படைக்கலத்தாக்குதலை எதிர்த்து விலக்கு ; 
தீமை எதிர்த்துப் போராடு ; இன்னல் தடுத்தாதரி , 
காப்பாற்று ; ( சட் . ) அழிவழக்காளருக்கெதிராக உரிமை 
காத்து நில் ; குற்றச்சாட்டுக்கு எதிர் விளக்கமளித்து வழக் 
காடு , எதிர்வழக்காடு ; வழக்குரைஞர் வகையில் எதிர்வாதி 
பக்கம் வா தாடு , எதிர்வாதிசார்பில் வழக்கு நடத்து . 
defend ant , n. பாதுகாப்பவர் ; ( சட் . ) எதிர்வாதி , பிரதிவாதி . 


283 


deicide 


defilement 


உ 


படி 


defle ment , 11. கறைப்படுத்துதல் ; தூய்மைக் கேடு ; 
புனிதத்தன்மையைக் கெடுத்தல் ; சீர்குலைப்பு ; பழிப்பு ; 

இழிதகவு , கீழ்மை . 
define , . வரையறு ; எல்லை தெளிவுபடுத்து ; கருப்பொருள் 

தொகுத்துரை ; பொருள் வரையறை செய் . 
def inite, a . வரையறுக்கப்பட்ட ; உறுதி செய்யப்பட்ட ; 
தெளிவான எல்லையுடைய ; நிலையான , உறுதியான ; தெளி 
வான , ஐயமற்ற ; ( தாவ . ) உள்முதிர்க்கொத்தான , இணைத் 
தண்டுடைய . 
defi nitely , adv . உறுதியாக . 
defini tion , 10. பொருள் வரையறை ; சொற்பொருள் விளக் 

கம் ; பொருளின் பண்பு விளக்கம் . 
defin itive, 11. ( இலக் . ) வரைநிலை அடைமொழி ; a . வரை 
யறை செய்கிற , வரம்பிட்டுக் காட்டுகிற , கட்டுப்படுத்துகிற ; 

உறுதி செய்கிற . 
defin itude, 11. உறுதிப்பாடு . 
de flagrate, v . கொழுந்துவிட்டு எரித்துச் சாம்பராக்கு , சட 

சடவென்று எரித்துப் பொசுக்கு . 
deflate , . உள்ளடைத்த காற்றை வெளிவிடு ; புடைப்புத் 
தளர்வுறு ; ( நிதி . ) பணப்பெருக்கத்தைக் குறைவுபடுத்து ; 
பணப் புழக்கத் தளர்வுக் கொள்கையைப் பின்பற்று . 
defla tion , 1. புடைப்புத் தளர்வு , உள்ளடைத்த காற்றின் 
வெளியீடு ; நாணயச் செலாவணித் தளர்வு நிலை ; பணப் 
புழக்கத் தளர்த்தல் முறை ; தூசகல்வு , காற்றின் ஆற்ற 
லால் நொய்மைமிக்க கூறுகள் போக்கு தல் . 
defla tionist , n . பணப்புழக்கத் தளர்வுக் கொள்கையை 

ஆதரிப்பவர் . 
deflect , . ஒரு பக்கமாகத் திருப்பு ; கீழ்நோக்கி வளை ; நேர் 
வழியிலிருந்து விலகிச் செல் ; நேர்க்கோட்டிலிருந்து விலகு , 
பிறழ்வுறு . 
deflect ed , a . ( தாவ . ) திடுமெனக் கீழ்நோக்கி வளைந்துள்ள . 
deflec tion , 1. முனை மடங்கியுள்ள நிலை ; கீழ்நோக்காக 

வளைந்துள்ள நிலை ; கோட்டம் ; திருப்பம் . 
deflec tive, a . வளைவாக்குகின்ற ; கோட்டமுண்டுபண்ணு 

கிற . 
deflec tor , n . தீக்கொழுந்தை ஒருபக்கமாகத் திருப்பும் பொறி 

அமைவு . 
defle xion , 11. = deflection , 
deflo rate, a . மலர்ச்சிப் பருவம் கடந்த ; பூந்தாது கழித்து 

விட்ட ; U. பூக்கழி ; இளநலங்குலை . 
deflora tion , n . பூவுதிர்வு ; நலங்குலைத்தல் . 
deflow er , 3. மலர்களை அகற்று ; இளநலங்குலை ; அழகு 

கெடு ; கன்னிமையழி ; கற்பழி . 
de fluent , n . பனிப்பாறைச் சறுக்கலின் அடிப்பகுதி ; a . கீழ் 
நோக்கி ஒழுகுகின்ற ; ( தாவ . ) அடிநோக்கிப் பரவுகின்ற , 
தண்டில் தொடர்ந்திறங்குகின்ற . 
defo rest , v . காட்டை அழி , காட்டின் மரங்களை வெட்டி 

அகற்று . 
deform , 3. உருச்சிதை , அருவருப்பான தோற்றமுடைய 

தாக்கு ; அழகு பாழ்படுத்து . 
deforma tion , 1. உருத்திரிபு ; சீர்குலைவு , அழகுக்கேடு ; 

சொற் சிதைவு ; ( இய . ) வடிவ மாறுபாடு . 
deformed , a . உருத்திரிபுற்ற ; அருவருப்பான வடிவுடைய ; 

தவறான வடிவம் அமைந்துள்ள . 
deform ity , n . அருவருப்பான தோற்றம் ; உருத்திரிபு ; 

அழகைப் பாழ்படுத்தும் கூறு ; மோசமான பண்பு . 
defraud , . ஏமாற்று , வஞ்சனையால் பறிபோகச் செய் . 
defray , . பணங்கட்டு , கொடுத்துத்தீர் . 
defrock , v . மேலங்கியை அகற்றுவி , மேல் 

சட்டையை 
நீக்கு . 
deft , a . கைவந்த , செய்திறமிக்க . 


deftly , adu . சாமர்த்தியமாக . . 
defunct , a . செயலற்றுப்போன ; இறந்த . 
defy , U. போருக்கழை ; போட்டிக்கு அறைகூவல் விடு , 

எதிர்த்து நில் . 
degage, ( பிர . ) a . எளிமை நலம் வாய்ந்த , தளையில்லாத . 
degauss , 3. காந்த ஈர்ப்பகற்றும் அமைப்பின் மூலம் கடற் 

கண்ணியிலிருந்து கப்பலுக்குப் பாதுகாப்பு அளி . 
degen eracy , 11. பாடழிவு , சீர்க்குலைவு , இனப்பண்புக்கேடு ; 

பண்புச் சிதைவு , இழிநிலை , தாழ்வு . 
degen erate , 11. சீர்க்கேடுற்றவர் , இனப்பண்பழிந்த விலங்கு ; 
a . பாடழிந்த . இனத்திறம்கெட்ட , முன்னை மேம்பாடிழந்த , 
( உயி . ) கீழ்நிலைப்படிக்கு மடங்கிச் சென்றுள்ள ; U. சீர்க் 
கேடுறு , தாழ்நிலைக்கேகு . 
degenera tion , n . இனச்சிதைவு , கீழ்நிலை நோக்கிய போக்கு . 
degluti tion , n . விழுங்குதல் ; விழுங்குமாற்றல் . 
degrada tion , 1. படியிறக்கம் , தரக்குறைவு ; அவமதிப்பு , 

இழிவு . 
degrade , 3. தரங்குறை , கீழ்ப்படிக்குக் கொண்டுபோ ; 
இழிவுபடுத்து , பணித்துறைகளில் தண்டனையாகப் 
இறக்கு ; அடுக்குத் திறங்களில் அடுக்கு விசை குறை . 
degrad ed , a . படி இறக்கம்பெற்ற ; தரங்குறைந்த ; இழிந்த , 

கீழான , பண்பிழந்த ; ( கட் . ) படிகளில் அமைந்த . 
degrad ing , a . இழிவுபடுத்துகிற , தாழ்வு தருகிற , மதிப்புக் 

கேடான . 
degree , 11. படி , தரம் ; சிறு கூறு , சிற்றளவு ; சிறு தொலை , 
போக்கின் நுண்படி ; அளவு ; சமுதாயப் படிநிலை , மதிப்புப் 
படி ; உறவின் அணுக்கத் தொலைவளவுக்கூறு ; மரபுவழியின் 
தலைமுறைப்படி ; மதிப்பின் அளவுப்படி ; குற்ற அளவுத் 
தரம் ; கணிப்பளவைச்சட்டத்தின் நுண் கூறு ; பல்கலைக் 
கழகப் பட்டம் ; சிறப்புப்பட்டம் ; பதவி , பணித்துறைத் 
தரம் ; பாகை , கோணத்தின் அலகுக்கூறு ; வட்டச் சுற்றில் 
360 - இல் ஒரு பங்கு ; நிலவுலக வட்டத்தில் 60 கல் தொலை 
அளவு ; தட்ப வெப்பமானியின் பாகைக்கூறு ; ( இலக் . ) 
பெயரடை வினையடைகளின் ஒப்பீட்டுப்படி : ( கண . ) தொட 
ரளவையில் அளவுருவின் உச்ச விசை 

எண் ; ( தொ . ) 
by degrees , சிறிது சிறிதாக , படிப்படியாக ; forbidden 
degrees , மணத்தொடர்புக்குத் தகா உறவுப்படிமைகள் ; 
third degree , குற்றஞ்சாட்டப்பட்டவரைக் கொடுமைப்படுத் 
திக் குற்றஞ் செய்ததாக ஒப்புக்கொள்ளச் செய்யும் முறை . 
degre ssion , n . கீழ்நோக்கிய போக்கு , இறக்கம் ; குறிப் 
பிட்ட வரம்புக்குக் கீழுள்ள தொகைகள் மீது வரிக் குறைப்பு 
வீதம் . 
de haut en bas , ( பிர . ) ads . அருளிப்பாட்டுணர்ச்சியுடன் , 

அனுக்கிரகிப்பதுபோல . 
dehisce , U. ( தாவ . ) கூம்பவிழ் , வாயைப்பிள . 
dehort , V. எதிராகத் தூண்டிவிடு . 
dehort ative , a . எதிராக வற்புறுத்துகிற . 
dehum anize , v . மனிதத் தன்மையைப் போக்கு , மனிதனின் 

சிறப்பியல்புகளை இழக்கும்படி செய் . 
dehyd rate , v . ( வேதி . ) நீரை அகற்று , நீர்க்கூறகற்று . 
dehyp notize , v . வசியமயக்கநிலையிலிருந்து விடுவி , ஏவு 

துயிலிலிருந்து எழுப்பு . 
de -ice , . வானூர்திகளின்மீது படிந்துள்ள பனிக்கட்டியை 
அகற்று ; வானூர்திமீது பனிக்கட்டி உறைவதைத் தடுக்கும் 
ஏற்பாடு செய் . 
de - i cer , n . பனிக்கட்டி உறைவதைத் தடுக்கும் கருவி ; 
பனிக்கட்டி உறையைத் தவிர்க்கும் மின் அமைவு ; பனிக் 
கட்டிகள் விமானச்சிறகுகளில் உருவாகாமல் தடுக்கப் பயன் 
படுத்தப்படும் கூட்டுக்கலவை . 
de icide , 11. தேவ வதை ; தேவக் கொலைஞன் . 


1 


284 


delirious 


derctic 


deic tic , a . ( மொழி . , இலக் . ) சுட்டிக்காட்டுகின்ற , சுட்டிய 


லான . 


deif ic , deif ical , a . தெய்வத்தன்மையுள்ள ; தெய்வத் 

தன்மையளிக்கிற . 
deifica tion , n . தெய்வமாக்கும் செயல் ; தெய்மாக்கப்பட்ட 

திருவுரு . 
de iform , a . தெய்வ உருவுடைய ; தெய்வ இயல்புடைய . 
de ify , U. தெய்வமாக்கு ; கடவுள் மங்கலஞ் செய் . 
deign , ப . தகுதி ஏற்றருள் ; அருளிச்செய் ; அருளியுரை . 
de i gra tia , ( ல . ) adv . இறைவன் அருளால் , தெய்வத்தின் 

கருணையால் . 
de in tegro, ( ல . ) adv . புதிதாக , மறுபடியும் . 
de ism , 11. இயற்கைச் சமயம் , கடவுளே நேரில்வந்து அருளு 

தலை மட்டும் ஏற்காத இறையுண்மைக் கோட்பாடு . 
de ist , 1 . இயற்கைச் சமயவாதி , அருள்வெளிப்பாட்டை 

ஏற்காத இறையுண்மைக் கோட்பாட்டாளர் . 
de ity , n . தெய்வத்தன்மை ; இறைமை ; தெய்வநிலை ; தெய்வப் 
பண்பு ; தெய்வம் ; தேவன் ; தேவி ; ( தொ . ) the Deity , 
பரம்பொருள் , கடவுள் , இறைவன் . 
deject , U. சோர்வூட்டு , வாட்டமுறுவி . 
dejec ta , n . pl . மலம் , சாணம் . 
deject ed , a . சோர்வுற்ற . 
dejec tion , n . கிளர்ச்சியற்ற நிலை , உளச்சோர்வு ; ( மரு . ) 

குடற்கழிவு, மலம் . 
deject ory , a . மலக்கழிவை எளிதில் வெளியேற்றும் இயல் 

புடைய . 
dejeuner , ( பிர . ) n . காலை உணவு ; நண்பகல் உண்டி . 
de jur e , ( ல . ) a . உரிமையான ; ads . உரிமைப்படி , சட்டப்படி . 
delaine , 1. மெல்லிழைத் துகிற்பொருள் வகை . 
delate 

:. குற்றப்படுத்திக்கூறு , குற்றஞ்சாட்டு , எதிர்த்துக் 
குற்றச்சாட்டுத் தெரிவி ; குற்றச்சாட்டு நடவடிக்கை எடு . 
delay , n . காலதாமதம் , சுணக்கம் ; காலங்கடத்தல் ; செயல் 

நீட்டிப்பு ; தடங்கல் ; 3. காலந்தாழ்த்து , சுணக்கம் செய் ; 
நேரங்கடத்து ; தடங்கல் செய் . 
del cred ere , ( இத் . ) n . வாணிகத்துறையில் வாங்குபவர் 
வகையில் முகவர் அளிக்கும் பிணையம் ; a . வாங்குபவர் 
சார்பில் பிணையம் அளிக்கிற ; முகவர் பிணையத்துடன் கூடிய ; 

adu . வாங்குபவர் வகையில் முகவர் பிணையத்துடன் . 
del e , U. அச்சகத்திருத்தத் துறை ஓரக் கட்டளை அடையாள 

வகையில் அடித்துவிடு , ஒழி , எடுத்துவிடு. 
delect able , a . மகிழ்ச்சி தருகிற , இன்பமான , மனநிறைவு 

தருகின்ற . 
delecta tion , 11. மகிழ்ச்சி , 
delec tus , n . பாடத்திரட்டு , 
del egacy , n . 

ணைப்பேராண்மை முறை ; ஆணைப் 
பேராண்மை அமர்விப்பு ; ஆணைப்பேராண்மை ,, ஆணைப் 
பேராளர் குழு ; ஆணைப்பேராளரின் அதிகாரம் . 
del egate, n . ஆணைப்பேராள் ; கட்டளைத் தூதர் , ஆட்பேர் ; 
தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநாட்டுப் பிரதிநிதி ; 
பேராளராக அமர்வுபெற்ற , கட்டளைப் பேராண்மை பெற்ற ; 
U. பேராளாக அனுப்பு , ஆட்பேர் உரிமை தந்து அனுப்பு , 
அதிகாரம் கொடு ; ஒப்படை ; ( தொ . ) delegated legislation , 
சட்ட வலிமையுடைய ஆணைகளையும் - கட்டளை -விதிகளையும் 
பிறப்பிக்கும்படி அமைச்சர்களுக்குச் சட்ட மா மன்றம் சட்ட 

மூலம் அளிக்கும் அதிகாரம் . 
delega tion , n . அதிகார ஒப்படைப்பு ; ஆணைப்பேராண்மை , 
உரிமைப் பேராளர் குழு ; அமெரிக்க ஐக்கிய அரசில் ஓரரசின் 
கட்டளைப் பேராளர் குழு : ( வர. ) ஆஸ்திரிய - ஹங்கேரிய 
( Austria Hungary ) மாமன்றங்களால் பொதுப்பேரரச காரி 
யங்களை நடத்த அமர்த்தப்பட்ட இரு குழுக்களில் ஒன்று . 


delete , . அடித்துவிடு , ஒழி , நீக்கு . 
deleter ious , a . தீங்கான , உடல் நலனுக்குக் கேடான ; 

ஒழுக்கத்துறையில் தீங்கு தருகிற . 
delf , delft , n . ஹாலண்டு ( Holland ) நாட்டில் டெல்ப் 
( Delf ) GT GOTT இடத்தில் செய்யப்பட்ட பளபளப்பான 
மட்பாண்ட வகை . 
delib erate, a . 

வேண்டுமென்றே செய்யப்பெற்ற ; திடீ 
ரெழுச்சியினால் செய்யப்படாத , குறிக்கொண்டு சூழப்பட்ட , 
கருத்தூன்றிச் செய்யப்பட்ட ; திட்டநோக்குடைய ; முன் 
கருதலுடனமைந்த , செயலூன்றிய , ஆர்ந்தமர்ந்து முடிவு 
செய்யப்பட்ட ; உளமார்ந்த உணர்ச்சியுடன் கூடிய ; விரை 
வில்லாத , மெல்லமைவான ; 3. ஆழ்ந்து ஆராய் , சிந்தனை 
செய் ; சார்பு எதிர்வு இருபுறமும் ஒப்ப எண்ணிப்பார் ; 
அமைந்து நினை , தொடர்ந்து சிந்தித்துப்பார் ; கலந்தாராய் , 
கூடிக்கலந்து வாதிடு . 
delibera tion , 1. ஆழ்ந்தாராய்வு , முதிர் சிந்தனை ; அமைதி 

யான தன்மை , அமைதி நிலை . 
delib erative, a . ஆராய்ந்து தீர்மானிக்கிற , ஆழ்ந்தாராய்கிற , 

கலந்தாலோசனை செய்கிற . 
del icacy , 1. நுண்ணயம் , மென்னயம் , பண்பு நயம் , நயநாக 
ரிகத்தன்மை ; அருஞ்சுவைப் பொருள் ; நேர்த்தி ; நடைநயம் ; 
உணர்ச்சி நயம் ; கூருணர்வு நலம் ; நுண்ணுணர்வுத்திறம் ; 
கருவிகலங்கள் வகையில் நுண்கூறுபாடுகளைக் காட்டும் 
அருந்திறம் ; மட்டுமீறிய கூருணர்வு ; மிகச்சிறு ஊறுபாடும் 
தாங்க முடியாத நொய்மை ; பிணி சிறிதும் தாங்கப்படா 
நிலை ; பாதுகாக்கத்தக்க அரு நுண்ணலம் . 
del icate , a . இன்சுவையுடைய , சுவைநலமிக்க ; புலன்களுக்கு 
இனிய ; இன்பத்தில் இழைகிற ; நொய்தின் நொய்மை 
வாய்ந்த ; ஊறுபாடு பொறாத ; கூருணர்வுடைய ; கண்டிப் 
பான சுவையுணர்வுடைய ; கருவிகலவகையில் நுண் கூறுபாடு 
காண உதவுகிற ; மிக நுண்ணிய , காணரிய ; அருவேலைப் 
பாட்டுத் திறம் வாய்ந்த . 
delicatess en , n . pl . வாணிகத்துறையில் மேசை உணவிற் 

கான இன்சுவைப் பொருள்கள் . 
deli cious , a . புலன்களுக்கு மிக்க மகிழ்ச்சி தருகிற ; சுவை 

மிக்க . 
delict , n . சட்டமீறுகை , பழிவினை . 
delight , 11 , பெருமகிழ்ச்சி , உவகை ; பெரு மகிழ்ச்சி தரும் 

பொருள் ; 3. களிப்பூட்டு , மகிழ்வி . 
delight ed , a . அகமகிழ்வுடைய . 
delight ful , a . மகிழ்ச்சி நிரம்பிய . 
Delil ah , n . மாயக்காரி . 
delim it , delim itate , v . வரையறு , எல்லைகுறி , கட்டுப் 

படுத்து , வரம்பிடு . 
delin eate , V. வரை , உருவப் படமெழுது ; விரித்துரை . 
delinea tion , 11. வரை தல் , சித்திரிப்பு ; உருமாதிரி , ஓவிய 

உருவம் ; வருணனை . 
delineaver unt , ( del . சுருக்கக் குறிப்பு ) ( ல . ) . pl . “ இன் 

னின்னார் இதை எழுதினார்கள் ” , 
delineav it, ( del . சுருக்கக்குறிப்பு ) ( ல . ) . இன்னார் இதை 

எழுதினார் " . 
deling uency , 11 . கடமை வழு , விட்ட கேடு ; தீச்செயல் . 
delinq uent , 11. கடமை தவறுபவர் ; கடமைப் புறக்கணிப்புக் 
குற்றத்துக்காளானவர் ; குற்றவாளி ; சமுதாயப் பண்பற்ற 
வர் ; a . கடமையில் தவறுகிற . 
deliquesce , . ஈரமுறிஞ்சி நீரியலாகி நெகிழ்வுறு , உப்புப் 

போலக் கசிவுறு ; கசிவுற்றுக் கரைந்து போ , உருகி நைவுறு . 
deliques cent , a . காற்றுவெளியில் ஈரமுறிஞ்சிக் கசிவுறுகிற . 
deli rious , a . சன்னி சார்ந்த , மனத்தடுமாற்றமுள்ள , மூளைக் 
கோளாறினால் மயக்க வெறிகொண்ட ; அறிவுதிறம்பிய . 


a . ஆணைப் 


285 
delirium 

demiurge 
deli rium , n . சன்னி , வெறிப்பிதற்றலான நிலை ; ( தொ . ) demag netize , v . காந்த வலிமையைப் போக்கு . 
delirium tremens , மட்டற்ற குடியினால் ஏற்படுகிற வலிப்பு 

dem agogue , n . மக்கள் ஆர்வத்தலைவர் ; கிளர்ச்சித்தலைவர் ; 
அல்லது நடுக்கத்தோடு கூடிய வெறிப்பிதற்றலுள்ள மூளைக் 

மக்கள் உணர்ச்சிகளைக் கிளறிப் பயன்படுத்துபவர் ; கட்சி 
கோளாறு . 

வாதச் சொற்பொழிவாளர் . 
delites cence , 11. மறைந்துள்ள நிலை . 

demand , n . உரிமைக்கோரிக்கை ; கோரிக்கை , வேண்டு 
delites cent , a . உள்ளுறைவாக மறைந்திருக்கிற . 

கோள் ; கோரிக்கைப்பொருள் ; பொருள்கள் பற்றிய தேவை , 
-deliv er , v . விடுவி ; தீங்கினின்றும் தப்புவி , இடர்நீக்கிக் வேண்டுகை ; விசாரணை ; 3. வேண்டு , உரிமைகோரு , உரிமை 

கேள் ; 

யுடன் 
காப்பாற்று ; அச்சத்திலிருந்து தவிர்த்தாளு ; பிள்ளைபெறு ; 

அதிகாரத்துடன் கோரிக்கை செய் ; 
சுமை இறக்கிவிடு ; வழங்கு ; அஞ்சல் வகையில் எங்கும் வற்புறுத்திக் கேள் ; வினவு , விசாரி , எதிர்த்துக் கேள் ; 
சென்றுகொடு ; பொருளை ஒப்புவி ; கணக்குத் தீர்த்துக்கொடு ; வேண்டுமென்று கோரு ; ( தொ . ) in great demand , மிகத் 
முறைப்படி ஒப்படைத்துவிடு ; செலுத்து ; தீர்ப்பை வெளியிடு ; தேவைப்படுகிற . 
கருத்தைத் தெரிவி ; பேருரையினை வழங்கு . 

demand able , a . வற்புறுத்திக் கேட்கப்படத்தக்க . 
deliv erance, n . விடுதலை , மீட்பு , காப்பு ; பிள்ளைப்பேறு ; demand ant, n . வற்புறுத்திக் கேட்பவர் ; வாதி , வழக்காடி . 
தீர்ப்புத் தெரிவிப்பு , அதிகாரமுறையான அறிவிப்பு . 

de marcate , . எல்லைவரையறு . 
deliv erer , 11. காப்பவர் , மீட்பவர் , விடுவிப்பவர் . 

demarca tion , 1. எல்லை குறித்தல் ; எல்லை வரையறை ; 
deliv ery , n : பிள்ளைப்பேறு ; ஒப்படைப்பு ; அஞ்சல் வகையில் எல்லைப்பிரிவினை . 

எங்கும் சென்று வழங்குதல் ; அஞ்சல்காரரின் வாடிக்கைச் demarche, ( பிர . ) n . அரசியல் நடவடிக்கை , அரசியல் முயற்சி . 
சுற்றுவட்டச் செலவு ; பந்தெறி ; குண்டுவீச்சு ; நீரின் வெளி 

demater ialize , 0. பருப்பொருள் தன்மையை நீக்கு , உடல் 
யோட்டம் ; எறிமுறை , வீச்சு முறை ; பேருரை முழக்கம் ; 

வாழ்க்கையை ஒட்டிய தன்மைகளை விட்டுப்பிரி , ஆன்மிக 
பேச்சு முறை , ஒலிப்பு முறை ; வார்ப்பிலிருந்து அச்சின் 

மாக்கு . 
பிரிப்பு ; ( சட் . ) முறைமை வாய்ந்த பொருள் ஒப்படைப்பு ; 
( தொ . ) general delivery , முகவரியாளர்களுக்கு அஞ்சல் 

deme , n . பண்டைய கிரேக்க நாட்டின் அரசான அட்டிகாவில் 
நிலையத்திலேயே அஞ்சல் கடிதங்கள் வழங்கப்படுதல் . 

( Attica ) உட்பிரிவு ; தற்கால கிரேக்க நாட்டில் நகரவட்டம் ; 

( உயி . ) வகை பிரிவுறாத படிஉயிர்மங்களின் தொகுதி . 
dell , 1. ஆழ்ந்த பள்ளம் . 

demean , . . தாழ்த்திக்கொள் , மதிப்பைக் குறைத்துக்கொள் . 
Dell a Crus can , n . பிளாரென்ஸிலுள்ள (Florence ) முற்கால 
இத்தாலிய கலை இலக்கியக் குழு உறுப்பினர் ; a . இத்தாலியக் 

demean our , 1. நடத்தை , நடந்துகொள்ளும் முறை , புறத் 
கலை இலக்கியக் குழுவினுக்குரிய . 

தோற்றம் சார்ந்த ஒழுகலாறு . 
delouse , U. பேனை ஒழி ; நிலவெடிகுண்டுகளை முற்றிலும் 

dement , ப . பைத்தியமாக்கு , கிறுக்காக்கு . 
அகற்று . 

dement ed , a . பைத்தியம் பிடித்த , மூளைத்தளர்ச்சியால் 
Del phian , Del phic , a . பண்டைக் கிரேக்கரின் பேர்போன அறிவு குழம்பிய . 
‘ டெல்பி ( Delphi ) என்ற இடத்துக்குரிய ; வருவதுரைக்கும் 

deinenti , ( பிர . ) 1. மறுப்பு , அதிகாரமுறை வதந்தி மறுப்பு . 
டெல்பி பாவைக்குரிய ; பொருள் விளக்கமில்லாத , demen tia , n . ( மரு. ) மனத்தளர்ச்சியினால் ஏற்படும் 
புதிரான , இருபொருள் தருகிற . 

பைத்தியம் . 
Del phin , a . பிரஞ்சு நாட்டு அரசரின் மூத்தமகனைச் சார்ந்த ; demerar a , n . பழுப்புநிறச் சர்க்கரைக்கட்டி வகை . 
பிரஞ்சு இளவரசருக்காக 1674-1730 - இல் 64 ஏட்டுப்பிரிவுகளு 

deme rit , 11. குற்றம் , குறை . 
டன் வெளியான இலத்தீன் பேரிலக்கியப் பதிப்பைச் சார்ந்த . 
del phinine , 11. ( வேதி . ) நச்சுப்பு மருந்து வகை . 

demesne , 11. பண்ணைமனை சார்ந்த நிலம் ; பண்ணை மனையும் 

குடிவாரத்தில் விடப்படாத அதைச் சார்ந்த நிலங்களும் 
delphin ium , n . மஞ்சள்நிறக் கிண்ணவடிவுள்ள மலர்ச் 

சேர்ந்த தொகுதி . 
செடிகளின் இனம் . 
del phinoid , 11. கடல்வாழ் இயல்புடைய பாலுணி உயிரினக் 

dem igod , 11. அரைத் தெய்வ உரு ; தெய்வமாகக் கருதத் 
குடும்பம் ; a . கடல்வாழ் இயல்புடைய பாலுணி உயிரினக் 

தக்கவர் ; தெய்வத்தோடொத்தவர் ; தெய்வத்துக்கும் மனித 
குடும்பம் சார்ந்த . 

ருக்கும் இடைப் பிறந்தவராகக் கருதப்பட்ட முற்காலப் பெரு 

வீரர் ; fem . dem i - godd ess . 
del ta , n . ஆற்றின் கழிமுக நடுவரங்கம் ; கிரேக்க நெடுங் 
கணக்கில் முக்கோண வரிவடிவமுடைய 

dem ijohn , n . புதிலிப்புட்டி , பிரப்பங்கூடையால் சூழப்பட்ட 

நான்காவது 
எழுத்து ; ( தொ . ) delta metal , செம்பு - துத்தநாகம் - இரும்பு 

குறுகிய கழுத்தும் பரு உடலுமுள்ள கண்ணாடிக் குப்பி . 
மங்கனிகம் அடங்கிய கலவை . 

dem ilune , 11. கோட்டையின் பிறை வடிவப்பகுதி . 
delta ic , a . ஆற்றின் கழிமுக அரங்கத்தைச் சார்ந்த . 

deni - mondaine, ( பிர . ) n . பரத்தை . 
del toid , a . முக்கோண வடிவுடைய ; ( தொ . ) deltoid muscle , demi- monde , ( பிர . ) n . நிறையிலாப் பெண்டிர் வகுப்பு . 
தோள்பட்டையிலுள்ள முக்கோண வடிவுடைய தசை . 

dem i - rep , 11. ஒழுக்கம் நிரம்பாத பெண் . 
delude , . ஏமாற்று ; மயக்கு . 

demise , n . உடைமை மாற்றம் , இறுதி விருப்பப் பத்திரத் 
deluge, n . பெருவெள்ளம் ; ஊழி வெள்ளம் , ஊழி இறுதிக் தாலோ ஈட்டுப் பத்திரத்தாலோ உடைமையை மற்றொரு 
காலத்தில் பேரழிவுதரும் நீரெழுச்சி ; 3. பெருவெள்ளத்தில் வருக்கு மாற்றிக் கொடுத்தல் ; அரசுரிமை மாற்றம் , அரசு 
ஆழ்த்து . 

உயிர் துறப்பினாலோ முடி துறப்பினாலோ ஏற்படும் பதவி 
delu sion , n . மருட்சி , மயக்கம் ; ஏமாற்றம் . 

மாற்றம் ; அரசு உயிர் நீப்பு ; மறைவு ; 

ப . இறுதிப் 
delu sional , a . மருட்சிக்குரிய ; மாயத்தோற்றங்கட்கு 

பத்திரத்தால் உடைமை மாற்றிக்கொடு ; ஈட்டுப் பத்திரத்தால் 
இரையான . 

உரிமைமாற்றம் அளி ; மரபுரிமையாக அரசுரிமை விட்டுச் 

செல் , அரசுரிமை மாற்றிக்கொடு . 
delus ive, delu sory , a . மயக்கும் இயல்புடைய , ஏமாறச் 
செய்கிற ; உண்மையல்லாத . 

demiss ion , 11. உரிமை துறத்தல் , பதவி துறப்பு . 
delve , n . பள்ளம் ; குழி , சுரிப்புவரை ; 3. தோண்டு , குடை , 

demit , . முடிதுற , பதவி விலகு . 
கிண்டு ; பத்திரங்கள் முதலியவற்றில் உண்மையை நாடி dem iurge , 11. பிளேட்டோ (Plato ) வின் மெய்விளக்க இயலில் 
ஆராய்ச்சிசெய் ; பாதைகள் வகையில் திடுமென அமிழ்ந்து உலகப்படைப்பு முதல்வர் ; கிறித்தவக் கோட்பாட்டின்படி 
செல் . 

படைப்புத் துணைகளுடன்கூடிய படைப்பு முதல்வர் . 


286 


denary 


demob 
demob , U. படைக்கலைப்புச் செய் ; தனி வீரரைப் படைக் 

கலைப்பின்போது படையமைப்பிலிருந்து விடுவி . 
demob ilize, U. படைக்கலைப்புச் செய் ; படையமைப்பிலிருந்து 
தனிவீரரை விடுவி ; படைத்துறை அமைப்பிலிருந்து படைப் 
பிரிவுகளைப் பிரி . 
democ racy , 11. குடியாட்சி , மக்களாட்சி , குடியாட்சியரசு ; 

பொதுமக்கள் ; அரசியல் முறையில் உரிமைபெறா வகுப்பு. 
dem ocrat , n . மக்களாட்சிக் கோட்பாட்டாளர் , குடியாட்சிப் 

பற்றாளர் . 
democrat ic , democrat ical , a . மக்களாட்சியைச் சார்ந்த ; 
எல்லோருக்கும் சம உரிமைகள் வேண்டுமென்று வற்புறுத்து 
கின்ற ; ( தொ . ) Democratic party , அமெரிக்காவில் மைய 
ஆட்சி வலிமையைவிட உறுப்பரசுகளின் உரிமைகளையும் 
காப்புவரி நீக்கத்தால் தனி மனித உரிமைப்பெருக்கங்களையும் 
வலியுறுத்தும் கட்சி . 
democ ratist , 11. மக்களாட்சிக் கொள்கையர் . 
democ ratize , v . மக்களாட்சிக் கொள்கை உடையதாக்கு . 
Democ rite an , a . Quum filmo ( Democritus) GT GOT GOJE 
கிரேக்க மெய்விளக்க அறிவரைச் சார்ந்த ; டெமாக்கிரிட்டசின் 
நகைத்திறம் சார்ந்த ; டெமாக்கிரிட்டசுக்குரிய அணுவாதம் 
சார்ந்த . 
demode , ( பிர . ) a . காலவண்ணத்திற்குப் புறம்பான ; செவ்வி 

யிழந்த . 
Demogorg on , n . பாதாள தேவதை . 
demog raphy , n . பிறப்பு நோய் முதலிய சமுதாய நிலைப் 

புள்ளி விவர ஆய்வு . 
dem oiselle , 11 . வட ஆப்பிரிக்க நாரை வகை . 
demol ish , U. அழி , சிதை , பாழாக்கு ; கோட்பாட்டை 
எதிர்த்துத் தகர்த்துவிடு ; நிறுவனத்தை எதிர்த்தழி ; 
தின்றொழி . 
demoli tion , 1. தகர்ப்பு ; வீழ்ச்சியடையும்படி செய்தல் . 
dem on , n . ஆரஞர்த் தெய்வம் ; பேயுருவம் , தீய ஆவி ; 
சிறு தெய்வம் ; நரக ஆவி ; கொடியவன் , பழிகாரன் , 
வெறுப்புக்குரியவன் ; பாவவுரு . 
demo netize , v . பணத்தின் மதிப்பைக் குறை . 
demon iac , 11. பேய் பிடித்தவர் , அணங்கேறியவர் ; a . பேய் 
பிடித்த ; கொடிய ஆவியின் இயல்புடைய ; வெறிபிடித்த ; 
சீற்றமிக்க . 
demoni acal, a . பேய்த்தனமான . 
demon ic , a , தெய்வமுற்ற , அருளிப்பாடுடைய , 
dem onism , 11. பேய்களின் ஆற்றலில் நம்பிக்கை . 
dem onize , U. பேயாக்கு ; பேய்போல் ஆக்கு ; பேயாக 

மாற்று . 
dem onology , 21. பேய்நிலை ஆய்வு விளக்கம் , பேய்களின் வகை 
களையும் அவற்றின் செயல் திறங்களையும்பற்றி விரிவாக 
ஆய்ந்து விளக்கும் அறிவுத்துறை . 
demon strable , a . விளக்கிக் காட்டக்கூடிய , மெய்ப்பிக்கத் 

தக்க . 
dem onstrate , v. செய்ம்முறைகள் மூலம் மெய்ப்பித்துக் 
காட்டு , செயல் விளக்கமளி ; எடுத்துக்காட்டுக்கள் மூலம் 
தெளிவுபடுத்து ; வாதமூலம் மெய்ப்பி ; மெய்ம்மை உறுதிப் 
படுத்து ; தெளிவுபடுத்திக்காட்டு ; கண்கூடாகக்காட்டு ; 
உணர்ச்சிகளை வெளிப்படுத்திக்காட்டு ; படைத்துறை அணி 
வகுப்பு நடத்திக்காட்டு ; ஊர்வலம் பொதுக்கூட்டம் முதலிய 
பொது ஆரவார முறைகளில் கலந்துகொள்ளு ; சரக்குகளைப் 
பகட்டாகக் காட்டி விளம்பரப்படுத்து . 
demonstra tion , n . சான்று விளக்கம் ; கண்கூடான தெளிவு , 
உள்ளுணர்ச்சிகளை உருப்படுத்திக்காட்டல் ; உணர்ச்சியை 
வெளிப்படுத்துதல் ; உணர்ச்சி வெளிப்படுத்தும் பொது ஆர்ப் 
பாட்ட நிகழ்ச்சி , ஊர்வலம் , பொதுக்கூட்டம் , விளம்பர 
நடவடிக்கை ; செய்ம்முறைப்பாடம் , சான்று விளக்கக் கல்வி 
முறை ; போர்பற்றிய நினைவு தூண்டுதற்குரிய படைத் 


துறை நடவடிக்கை ; எதிரிகளை அச்சுறுத்து தற்குரிய 
படைத்துறைச் செயல்முறை ; மாறாட்ட நடவடிக்கை , 
எதிரிகள் கருத்தில் தம் நோக்கம் பிறிதாகப்படும் எண்ணத் 
துடன் மேற்கொள்ளப்படும் போர்த்துறை ஏமாற்று நட 
வடிக்கை ; பகட்டாரவாரம் ; விளம்பரக்காட்சி ; கண்காட்சி ; 
சுட்டிக்காட்டல் , சுட்டுதல் . 
demon strative , n . சுட்டுச்சொல் ; சுட்டியல் மறுபெயர் ; . 
சுட்டியல் பெயரடை ; சுட்டியல் வினையடை ; a . சுட்டுகிற , 
சுட்டிக்காட்டுகிற ; தெளிவுபடுத்துகிற ; விளக்கிக்காட்டும் 
இயல்புடைய ; வாதமுறையில் முடிவான ; சான்று விளக்கத் 
திறமுடைய , மெய்ப்பிக்கும் இயல்புடைய , உணர்ச்சிகளை 
உருப்படுத்திக் காட்டும் தன்மை வாய்ந்த , வெளிப்படக் 
காட்டும் இயல்புடைய . 
dem onstrator , n . செய்ம்முறை ஆசிரியர் , ஐயந்திரிபற மெய்ப் 
பிப்பவர் ; கண்கூடாகக் காட்டுபவர் , ஆய்வுக்களத்துணைவர் ;. 
வாணிகச் சரக்குகளின் சுற்றுலா விளம்பரக்காரர் , பொருள் 
களைக் காட்டிப் பயனும் சிறப்பும் விளக்கி வாணிக ஆதரவு 
நாடுபவர் ; பொது ஆர்ப்பாட்டத்தில் பங்குகொள்பவர் . 
demoraliza tion , 11. ஒழுக்கக் 

சிதைவு ; 

நெறிபிறழ்வு , 
கட்டழிவு . 
demo ralize , U. கட்டழி , ஒழுங்கு குலை , உள உரங்குலை ; 

கட்டுப்பாட்டுணர்ச்சி சிதை ; ஊழற்படுத்து . 
de mort uis nil nis i bon um , ( ல . ) இறந்தவர்களைப்பற்றி 

நல்லதைத்தவிர வேறொன்றும் பேசக்கூடாது . 
Dem os , 1. பொதுமக்கள் . 
Demosthen ic , a . GLLOGO goof (Demosthenes) GT GOT 
பண்டைக் கிரேக்க நாட்டுச் சொற்பொழிவாளரைச் சார்ந்த ; 
டெமாஸ்தெனிசைப் போன்ற ; டெமாஸ்தெனிசின் சொற் 
பொழிவு நடைக்குரிய பண்புகள் வாய்ந்த , நாட்டுப்பற்றும் 
சொல்வளமும் உணர்ச்சிக் கொந்தளிப்பும் மிக்க . 
demote , v . படியிறக்கு , பதவியில் கீழ்நிலைக்குத் தாழ்த்து . 
demot ic , a . மக்களைச் சார்ந்த ; மக்கள் பேச்சுவழக்கான ; 

மக்கள் விருப்புக்குரிய . 
demul cent , n . நோயைத் தணிக்கும் மருந்து ; a . நோயை 

ஆற்றுகிற . 
demur , 11. தடை , தயக்கம் ; ஆட்சேபம் ; U. உறுதியற்ற 
தன்மையாலோ செயற் கடுமையாலோ தயக்கங் காட்டு , 
சுணங்கு , மறுப்புரை கிளப்பு , தடை கூறு . 
demure , a . அமைதியான , அடக்கமான ; பொறுமையான ; 

நடிப்பு நாணமுடைய . 
demu rrable, a . மறுத்துரைக்கக்கூடிய . 
demu rrage , n . கப்பலிலோ புகைவண்டியிலோ ஏற்படும் 
தகாக்கால நீட்டிப்பு ; சரக்கிடக் குத்தகைக்காரர் சரக்கேற்றத் 
திலோ இறக்கத்திலோ புரியும் தாமதத்துக்கீடான கட்டண 
விகிதம் ; தங்கக் கட்டிகளுக்கு மாற்றாக நாணயமோ 
நாணயத்தாளோ கொடுக்கப் பொருளகத்தார் விதிக்கும் 
கட்டணம் . 
demu rrer , 1. மறுத்துரைப்பவர் ; தடங்கல் செய்பவர் ; 
( சட் . ) தடங்கல் செல்லாதென்ற எதிர்ப்புரை ; கால நீட்டிப்பு 
நடவடிக்கைக்குத் தடையெழுப்பல் . 
demy , n . 172 - க்கு 22 , அங்குல அளவான அச்சுத்தாள் ; 151 - க்கு 
20 அங்குல அளவுடைய எழுதுந் தாள் ; ஆக்ஸ்போர்டுப் 
பல்கலைக்கழகம் சார்ந்த மகதலன் கல்லூரியில் ( Magdalen 
College ) உபகாரச் சம்பளம் பெறுபவர் ; pl . demies . 
den , 11. குகை ; திருடர் பதுங்கிடம் ; வாழத் தகுதியற்ற 

இடுக்கறை ; தனிமையறை . 
denar ius, ( w . ) n . பண்டைய ரோம வெள்ளி நாணயம் ; 

pl . denar ii. 
den ary , n . பத்தின் தொகுதி ; பத்து ; a . பத்துச் சார்ந்த ; 
பதின்மானமான . 


287 


denationalize 


denude 


தடம் 


dena tionalize , U. நாடு தன் மதிப்புப்படியினை இழக்கும்படி 

செய் ; நாட்டிலிருந்து அதன் தனிப் பண்புகளை நீக்கு ; 
நாட்டின் குடியுரிமையிலிருந்து ஒருவரை விலக்கிவை ; நாட்டின் 
பொதுப் பண்புகளிலிருந்து ஒருவரை விலக்கிவை ; நாட்டுப் 
பொதுவுடைமையான ஒன்றின் பொதுவுரிமை நீக்கித் தனி 

யுரிமைப்படுத்து . 
dena turalize , v . இயல்பு நீக்கு , இயல்பு மீறிய தாக்கு ; 

குடியுரிமை நீக்கு , நாட்டுரிமை இழக்கச்செய் . 
dena turant , n . பொருளின் இயல்பை மாற்றி விளைவற்ற 

தாக்கப் பயன்படுத்தப்படும் பிறிதொரு பொருள் . 
•dena ture , v . இயற்கைத் தன்மையைச் சிதை , இயல்பான 
பண்புகளை மாற்று ; வெறியம் 

வெறியம் அல்லது சாராயத்தைக் 
குடிப்பதற்குத் தகுதியற்றதாக்கு . 
den driform , a . மரம் போன்ற , மரவடிவுடைய . 
den drite , n . மரம் போன்ற வரைத்தடங்களையுடைய படி 

அடுக்கியற் பாறை ; மரம் போன்ற வரைத்தடங்கொண்ட கல். 
dendrit ic , dendrit ical , a . மர வளர்ச்சிபோன்ற வரைத் 
உடைய ; மரக்கிளைகள் 

போன்ற 

உருவுடைய 
தடங்களைக் கொண்ட . 
den droid , a . மரம் போன்ற ; மரவடிவுடைய . 
dendrol atry , n . மர வழிபாடு . 
dendrol ogy , 11. மரங்களைப் பற்றிய ஆய்வுரைத் தனி நூல் ; 

மரங்களின் வளர்ச்சிமுறை வரலாறு . 
dendrom eter , 1. மரமானி , மரங்களை அளக்கும் கருவி . 
dene1, 0. சிறு பள்ளத்தாக்கு . 
dene , n . மணல்வெளி ; மணற்பரப்பு , மணற்குன்று ; தேரி . 
denega tion , n . மறுப்பு . 
dene - hole , 1. பழம்பொருளாய்வுத்துறைக்குரிய வரலாற் 
றிற்கு முற்பட்ட காலத்தைச் சார்ந்த சுண்ணாம்புப்பாறை 

நிலத்திலுள்ள செயற்கைக் குகை . 
deng ue , 11 . கணுத்தோறும் கடுநோவு உண்டுபண்ணும் 

கொள்ளைக் காய்ச்சல் வகை . 
deni able , a . மறுத்துரைக்கத்தக்க , மறுதலிக்கக்கூடிய , 

மறுப்புக்குரிய . 
deni al , 11. மறுப்பு ; வேண்டுகோளை மறுத்தல் ; உண்மை 

ஏற்க மறுத்தல் , இன்மை வலியுறுத்தல் ; தலைவரை ஏற்க 

மறுத்தல் , தலைமை மறுப்பு . 
deni er , n . மறுத்துரைப்பவர் , மறுதலிப்பவர் . 
den igrate , U. கருமை பூசு , பெருமை குலை . 
den im , 1 . முழு மேலங்கி தைக்கப் பயன்படும் சாய்வரி 

வண்ணப் பருத்தித் துணிவகை . 
denit rate , denit rify , v . வெடியகக்கூறு நீக்கு . 
denitrifica tion , n . வெடியகக்கூறு நீக்கம் . 
den izen , 11. குடிவாழ்நர் , தங்கியிருப்பவர் ; நாட்டுக்குடி 

யுரிமை பெற்றவர் ; நாட்டில் வந்தமைவுற்றவர் ; தங்கிவாழும் 
விலங்கு ; சூழலிசைவுற்ற உயிரினம் ; சூழலிசைவமைதி பெற்ற 
செடியினம் ; a . குடிவாழ்வு சார்ந்த ; ப . குடிவாழ்வுரிமை 
யளி ; தங்கி வாழ்வி ; தங்கி வாழுமிடமாக்கு , வாழுநர் 

குடிபரப்பு ; தங்கிவாழ் . 
denomin ate, v. பெயரிடு ; 

அழை ; பெயர் குறித்து 
விவரங்கூறு . 
denomina tion , n . பெயரிடுதல் ; பட்டப்பெயர் ; இடுபெயர் ; 

குழுப்பெயர் , தொகுதிப்பெயர் ; வகுப்புப் பெயர் ; சமயக் 

கிளைப்பெயர் ; படிநிலைப்பெயர் , தர வகுப்புப் பெயர் . 
denomina tional , a . சமயக்கிளையினைச் சார்ந்த ; இனப் 

பிரிவினைத் தழுவிய . 
denomina tionalism , 1. சமய வகுப்புணர்ச்சி ; சமயக் 
கிளையின் கொள்கை ; மதப்பிரிவின் சார்பான 

குழுநல 
ஈடுபாடு . 
• denom inative , a . பட்டப்பெயராகப் பயன்படுகிற ; சமயக் 

குழுப்பெயரின் இயல்புடைய ; குழுப்பெயர் வழங்குகிற . 


denom inator , n . தரநிலைப்பெயர் சூட்டுபவர் ; வகைப் 
பெயர் சூட்டுவது ; ( கண . ) தொகுதிக்கூற்று எண் , பின்னத் 
தின் அடியெண் கூறு ; வகையீட்டெண் , வகுக்கும் எண் ; 
( தொ . ) common denominator , பொதுத் தொகுதிக் கூற் 
றெண் ; பொதுப் பகுவெண் ; அடிப்படைப் பொது இணை 
வெண் ; அடிப்படைப் பொது உடன்பாட்டுக் கூறு ; பொது 
உடன்பாட்டுக்கு உதவுபவர் , பொது உடன்பாட்டுக்கு 
உதவுவது . 
de notate , I. பொருள்குறி , உருச்சுட்டு . 
denota tion , n . பொருட்குறி , சுட்டு , குறிப்பீடு ; ( அள . ) 
சொல்லின் புறப்பொருட் சுட்டு , சொல் சுட்டும் புறப்பொருட் 
பரப்பெல்லை . 
denote , . சுட்டிக்காட்டு ; குறித்துக்காட்டு ; வேறு பிரித்துக் 

காண்பி ; குறியீடாய் அமை ; பொருள் தெரிவி . 
denoue ment , n . கதை நாடகம் காவியம் முதலியவற்றில் 

முடிவமைதி நோக்கிய நிகழ்ச்சி முறுக்கவிழ்வு ; முடிவமைதி . 
denounce , . வெளிப்படையாகக் கண்டனம் தெரிவி , பல 
ரறியப் பழித்துரை ; குற்றத்தை வெளிப்படக் கூறு , மறை 
வெளிப்படுத்து ; ஒப்பந்த முறிவு தெரிவி , வரும்பழி கூறி 
இடித்துரை . 
denounce ment , n . பலரறியப் பழித்துரைத்தல் ; படுபழிச் 

சாட்டு , வெளிப்படைக் கண்டனம் . 
de nouveau , ( பிர . ) , de nor o , ( ல . ) adu . புதிதாக , மறுபடி 

யும் தொடக்கத்திலிருந்து , மீண்டும் அடியிலிருந்து தொடங்கி . 
dense , a . நெருக்கமான , அடர்த்தியான , இடைவெளியில்லாத , 

ஒரு சேர்வான ; தடித்த , மூளையற்ற , மந்தபுத்தியுள்ள . 
densim eter , 11. செறிவுமானி , செறிவு ஒப்பீட்டளவைக்கருவி . 
dens ity , n . அடர்த்தி , நெருக்கம் ; செறிவு ; கழிமடமை ; 
( இய . ) செறிமானம் , பரும அளவுடன் எடைமானத்துக்குள்ள 
விகிதம் . 
dent , n . வடு , பள்ளம் ; அடியின் தழும்பு ; V. வடுப்படுத்து , 

தடம் செறிவி . 
den tal , n . பல் அண்ண ஒலி ; a . பல்லுக்குரிய ; பல் மருத் 

துவஞ் சார்ந்த ; ஒலி வகையில் பல் அணவி எழுகிற . 
den tate , dent ated , a . பல்லுள்ள ; பல்லுருவ வடுக்கள் 

கொண்ட ; பல்வரிசை போன்று அமைந்துள்ள . 
denta tion , n . பல்லமைதி , பற்கள் உள்ள நிலை ; பற்கள் 

போன்ற அமைப்புடைய தன்மை ; பல்போன்ற முனைப்பு . 
dent icle , 11. சிறு பல் ; பல் போன்ற முனைப்பு . 
dentic ulate , dentic ulated , a . பற்கள் போன்ற முனைப் 

புடைய . 
dent iform , a . பற்கள் போன்ற அமைப்புடைய . 
dent ifrice, 11. பல் துலக்க உதவும் பொருள் , பற்பசை ; 

பற்பொடி . 
den til , n . பல்போன்ற சிற்றமைவு ; தூண்முகட்டு மேல் 

தட்டின் சூழ்வரையில் வரிசைப்படுத்தப்பட்டுள்ள செவ்வகப் 
பாளம் . 
dentilin gual , n . பல்லுநாவொலி , பல்லிற்கும் நாவிற்கும் 
இடையில் தோன்றும் மெய் ஒலி ; a . பல்லிற்கும் நாவிற்கும் 
இடையில் தோன்றுகிற . 
dent ine, 11. பற்காழ் , பல்லின் பெரும்பகுதியான காழ்க்கூறு . 
dent ist , 11. பல்நோய் மருத்துவர் . 
dent istry , 11. பல் மருத்துவம் . 
dent ition , 1. பல் முளைப்பு ; விலங்கு வகைகளின் பற்களது 

எண்ணிக்கை ; பல்வரிசை அமைப்பு . 
dent ure, 1. பல் தொகுதி ; செயற்கைப்பல் தொகுதி . 
denuda tion , n . ஆடை நீக்குதல் , 

அம்மணமாக்குதல் ; 
( மண் . ) மேற்பரப்புப் பாறை நீக்கம் . 
denude , v . உடை அகற்று ; உடல் வறிதாக்கு ; மேலுறை 
போக்கு ; பண்பிழக்கச் செய் ; ( மண் . ) பாறையின் மேற் 
கவிந்த கூறுகளை நீக்கி வெறுமையாக்கு . 


-.- 


ஊக்கம் 


288 
denunciation 

depository 
denuncia tion , n . பலரறி பழிப்புரை , பொதுமன்றக் குற்றச் dephos phorize , U. எரியத்தை நீக்கு , பாஸ்வரம் இல்லாமற் 
சாட்டு ; கண்டனம் , இடித்துரை ; கண்டன அறிவிப்பு . 

செய் . 
denun ciator , 1. இடித்துரைப்பவர் ; பலரறியப் பழிகூறு depict , . தீட்டிக்காட்டு , வரைந்து காட்டு ; படமாக்கித் 
பவர் ; குற்றங் கூறுபவர் ; கண்டனம் எழுப்புபவர் . 

தெளிவுபடுத்து ; வண்ண ஓவியப்படுத்து ; கருத்து உருப் 

படுத்திக்காட்டு ; சொற்கள் மூலம் விரித்துரை , நுட்பமாக 
denun ciatory , a . பழிப்புரையான ; கண்டனம் தெரிவிக்கிற ; 
வசைமாரியான ; அச்சுறுத்துகிற ; கண்டன அறிவிப்புச் 

விளக்கிக்காட்டு ; உருவமைதி உண்டுபண்ணு . 
சார்ந்த . 

depic ture , 1. படம் வரைந்து காட்டல் ; விரித்துரைத்தல் ; 
deny , v . மறு , கொடுக்கமாட்டேனென்று கூறு , 

0. படம் வரைந்து காட்டு ; விரித்துரை . 

பேட்டி 
யாளருக்கு நுழைவுரிமையளிக்க மறு ; ஒப்புக் கொள்ள dep ilate , v . மயிர்நீக்கு , முடிகளை . 
மறுத்துவிடு ; உண்மையன்றென்று அறிவி ; 

மறுப்புத் 

depila tion , 11. மயிர்நீக்கம் . 
தெரிவி ; மறுதலி , கூறியது இல்லையென்று கூறு ; தொடர்பு 

depil atory , 1. மயிர் நீக்கும் மருந்து ; a . மயிர் களையும் 
மறு ; கைதுறந்துவிடு ; ( தொ . ) deny oneself , மனநிறைவு 

குணமுள்ள . 
கொள்ள மறு ; தன்னலமறு , தன்னலந்துற . 

deplane , U. வானூர்தியினின்று இறங்கு . 
de odand , n . ( வர . ) மனித உயிரின் அழிவுக்குக் காரணமான 

deplen ish , v . வெறுமையாக்கு , உள் ஒழி ; கையிருப்பை 
தாகப் பறிமுதல் செய்யப்பட்டு அறநிலைப்படுத்தப்பட்ட 

அழி . 
பொருள் . 

deplete , . வெறுமையாக்கு , உள்ளீடற்றதாக்கு ; செறிவு 
de odar , ( ச . ) n . தேவதாரு மரம் . 

தளர்த்து , ஆற்றல் குறை . 
deod orize , v . மணம் அகற்று . 

deple tion , n . வெறுமையாக்குதல் ; 

குறைத்தல் ; 
deontol ogy , 11. கடமை இயல் ; ஒழுக்க நூல் , அறநூல் . 

( மரு . ) குருதி வெளியேற்றிக் குருதி நெருக்கத்தைக் 
De o op timo max imo , ( ல . ) சிறப்பும் உயர்வும் மிக்க இறை குறைத்தல் . 
வனுக்கு . 

deplor able , a . வருந்தத்தக்க ; இரங்கத்தக்க ; துயரந் தரத் 
De o volen te, ( ல . ) ads . இறைவன் விரும்பினால் ; வேறு தக்க . 
ஏதும் தடுக்காதிருந்தால் . 

deplore , ப . வருத்தந் தெரிவி , பரிதாபங்கொள் ; புலம்பு . 
depart , v . புறப்படு , விட்டு நீங்கு ; வழி விலகிச்செல் , வேறு deploy , 11. மடிப்பவிழ்வு , விரிவு ; அணிவரிசை விரிவு ; 
வழியிற் செல் ; பிறழ்வுறு , நெறி திறம்பு ; மாள்வுறு , இறப்பு 5. மடிப்பவிழ் , விரிவுறுத்து ; அணி வகுப்பை விரிவரிசைப் 
மூலம் பிரிவுறு ; விடைகொண்டு செல் . 

படுத்து . 
depart ed , a . இறந்துபட்ட , 

மாண்ட ; காலஞ்சென்ற ; deplume , ப . இறகுகளை நீக்கு ; இறகுகளைப் பறி . 
( தொ . ) the departed , மாண்டவர் ; மாண்டவர்கள் . 

depol arize , v . ஒளிக்கதிர் அலைமுகப்பின் திசையை மாற்று ; 
depart ment , n . துறை , இலாகா ; பணியரங்கம் , தொழிற் 

மின்காந்த முனைப்பியக்கம் அகற்று ; ஆராயா நம்பிக்கை 
களப்பகுதி ; செயலரங்கக் கூறுபாடு ; பிரஞ்சு நாட்டு ஆட்சித் களைக் குலை ; ஊன்றிய கருத்துக்களின் உறுதி குலைவி . 
துறை வட்டாரம் . 

depo nent , 11. சான்றாளர் , ஆணையிட்டு வாக்குமூலம் கொடுப் 
depar ture , n . புறப்பாடு ; வெளிச்செல்லுதல் ; செயல்முறை , 

பவர் ; எழுத்து மூலச் சான்றறிக்கை அளிப்பவர் ; லத்தீன் 
முயற்சி ; கருத்தீடுபாடு ; அறிவு முயற்சி ; பிறழ்வு , மெய்ம் 

( Latin ) கிரேக்க ( Greek ) இலக்கணங்களிற் செய்வினைப் 
மையிலிருந்து விலகுதல் , நேரளவிலிருந்து திறம்புதல் ; நில 

பொருளில் வழங்கும் செயப்பாட்டு வினை ; a . ( இலக் . ) வினைச் 
வுலக நிரைகோட்டளவில் கப்பல் கிழக்கு மேற்காக விலகும் 

சொற்களில் செய்வினைப்பொருளில் செயப்பாட்டுவினை 
தொலைவளவு ; ( தொ . ) new departure , புதிய வழி , புதுக் 

உருவான . 
கருத்து மாற்றம் ; புதுச்செயல்முறை . 

depop ulate , v . மக்கள் தொகையைக் குறைவாக்கு ; மக்கள் 
depa sture , v . புல்லைக் கறி , மேய் ; கால்நடைகளை மேயவிடு ; 

தொகை குறையப்பெறு ; குடியிருப்பவர்களை இல்லாமற் செய் ; 
மேய்ச்சலளி ; நிலவகையில் மேய்ச்சலிடமாய் உதவு . 

a . மக்கள் தொகை குறைக்கப்பட்ட ; 

மக்கள் தொகை 
depau perate , a . வறுமையான ; ஒன்றுமற்ற ; 3. ஊக்கங் அருகிய ; குடியழிந்த. 
குறை , வளர்ச்சி தடைசெய் , பண்பு இழிவுறுத்து ; ஏழ்மைப் 

depopula tion , n . மக்கள் தொகைக் குறைப்பு ; குடியழிவு . 
படுத்து ; வறிதாக்கு . 

deport , ல . நாடுகடத்து ; வெளியேற்று . 
depau perize , U. ஏழ்மை நிலையினின்று நீக்கு ; வறுமை நிலை 

deport 2 , 3. நடந்துகொள் . 
யினின்று உயர்த்து . 
depend , v . தொங்கு ; சார்ந்திரு ; நம்பு ; நம்பியிரு ; 

deport ment , n . நடையுடைபோக்கு , ஒழுகலாறு ; இயங்கும் 

பாங்கு , பொருளின் இயற்பாங்கு . 
முயற்சியை எதிர்பார்த்திரு ; வருவாயை நம்பிவாழ் ; வரு 
நிலைகளைப் பொறுத்ததாயிரு ; தீர்வு எதிர்நோக்கிக் காத்திரு ; depose , . தவிசிலிருந்து அகற்று ; பணியிலிருந்து விலக்கு ; 
( இலக் . ) தழுவுசொல் அவாவி நில் . 

உயர்நிலையிலிருந்து இறக்கு ; படியிறக்கு ; ஆணையுறுதிமீது 
depen dable , a . நம்பத்தக்க , பொறுப்புக்குரிய . 

சான்று தெரிவி ; எழுத்துப்பதிவு செய் ; சான்றுரை. 
depen dant , 11. சார்ந்து வாழ்பவர் , ஆதரவில் இருப்பவர் ; 

depos it , 11 . சேமிப்பு ; ஏமவைப்பு , கையடைப்பொருள் ; 
உழையர் , பணியாள் . 

பணையம் ; ஈடு , அடைமானம் ; வண்டல் , படிவுப்பொருள் ; 
depen dence , n . சார்ந்துள்ள நிலை ; சார்பு ; துணைமைநிலை , 

V. வை , கிடத்து ; முட்டையிடு ; சேர்த்துவை , சேமித்துவை ; 
மற்றொன்றுக்குக் கீழ்ப்பட்ட நிலை , மற்றொன்றன் ஆதரவை 

பாதுகாப்புக்காக ஒப்படை ; பணையமாக வை ; படிய விடு ; 

வண்டலிடு ; படுகையமைவி . 
எதிர்நோக்கிய நிலை ; சார்புநிலை ; பிறரை எதிர்நோக்கிய 
வாழ்வு ; நம்பிக்கை , பொறுப்பு அளிப்பதற்குரிய தகுதி ; 

depos itary , n . ஏ மவைப்பின் காப்பாளர் , ஒப்படைப் 
நம்பிக்கைக்குரிய செய்தி ; அடுத்து நிகழவிருக்கும் மற்போர் . பொருளை ஏற்பவர் . 
depend ency , n . சார்பு நிலையுடையது ; சார் பரசு ; தன்னுரிமை deposi tion 1 , n . தவிசிறக்கம் ; பதவி நீக்கம் , பணிவிலக்கு ; 
யாட்சியற்ற நாடு , சார்புநிலை நாடு ; சார்புநிலை ஆட்சிப் 

நிலையிறக்கம் ; இயேசுநா தரைச் சிலுவையிலிருந்து இறக்கும் 
பகுதி , துணை நிலை மண்டலம் . 

காட்சிப் படம் ; அதிகார முறையான சான்றறிக்கை ; ஆணைச் 
depen dent , 11. = dependant . 

சான்றறிவிப்பு ; குற்றச்சாட்டறிவிப்பு . 
depen dent , a . சார்ந்திருக்கிற ; துணைமையான , கீழ்ப்பட் 

deposi tion , 1. படியவிடல் ; படிவு , வண்டல் ; சேமிப்பு . 
டிருக்கிற ; சூழல் சார்ந்த ; ஆதரவை எதிர்பார்த்து வாழ்கிற . depos itory , 11. களஞ்சியம் , சேமிக்குமிடம் . 


1 . 


289 
depot 

derivative 
dep ot , சேமிப்பிடம் , கிடங்கு , படைத்துறைக்களஞ்சியம் ; depth - bomb , depth - charge , 1. நீர்மூழ்கிமீது சென்று 
படைப்பிரிவின் மைய மேலிடம் ; புதுப்படைவீரர் பயிற்சி நிலை தாக்கும்படி நீருக்கடியில் குறிப்பிட்ட ஆழம்வரை சென்று 
யம் ; வெளிநாட்டுச் சேவையிலீடுபடாத படைப்பிரிவின் பகுதி . வெடிக்கும் வலிமைவாய்ந்த வெடிகுண்டு . 
de pot 2 , 11. புகைவண்டி நிலையம் ; உந்தூர் திகள் சேம இடம் ; 

de purate, U. தூய்மைக்கேடகற்று ; மாசினின்று விடுபடு . 
மின்னூர்தி வைப்பிடம் . 

deputa tion , n . தூதுக்குழு ; பேராண்மைக்குழு ; பிரதிநிதிக் 
deprava tion , 11. சீரழிவு ; கீழ்நிலை ; ஒழுக்கக்கேடு . 

குழுவாக அனுப்புதல் ; பிரதிநிதிகளாக அமர்த்தப்படும் 
deprave , v . சீர்கெடு , சீரழி ; ஒழுக்கம் கெடு ; நடத்தை மோச குழுமம் ; ஒருவர் சார்பில் செயலாற்றும் உரிமை பெற்றவர் ; 
மாக்கு . 

செயலாற்றும் அதிகாரம் பெற்ற குழு ; தனியுரிமை வேட்டை 

நிலத்தில் வேட்டைச்சலுகை பெற்ற குழு ; தனிவேட்டைச் 
depraved , a . கீழான , மோசமான , நடத்தை கெட்ட . 

சலுகைப்பத்திரம் . 
deprav ity , 11. நடத்தைக்கேடு , ஒழுக்கச் சீர்க்கேடு , படுமோச 
மான இயல்பு ; மனித இனத்தின் உள்ளார்ந்த பழிசூழ்வுநிலை . depute , v . ஆட்பேருரிமையளி , பிரதிநிதியாக அனுப்பு ; 

தனி அதிகாரத்தோடு அனுப்பு ; தனது ஆட்பேராக அனுப்பு . 
depre cate, v . வேண்டாமென்று வாதிட்டுத்தடு ; விருப்ப 
மின்மை தெரிவி , ஒவ்வாமை அறிவி . 

dep utize , v . ஆட்பேராக நியமனம் செய் ; பிரதிநிதியாகச் 

செயலாற்று ; இசைவாணரின் ஆட்பேராகப் பணிசெய் . 
depreca tion , n . விட்டுவிட வேண்டுதல் ; ஒழிப்பு மனு . 

dep uty , n . ஆட்பேர் , அதிகாரம் பெற்ற பிரதிநிதி ; தூதுக் 
depre ciate, v . விலைமதிப்பைக் குறை ; மதிப்பிற் குறைபடு ; 

குழு உறுப்பினர் ; சட்டமன்ற உறுப்பினர் ; தங்கல் விடுதி 
நாணய முதலியவற்றின் வகையில் மதிப்புக் குறைபடு ; 

மேலாள் ; நிலக்கரிச் சுரங்கத்திற் பாதுகாப்பு ஏற்பாடுகளைக் 
விலையைத்தணி ; சிறுமைப்படுத்து , இகழ் . 

கண்காணிப்பவர் ; பகர உரிமை பெற்றவர் . 
deprecia tion , 1. விலையிறக்கம் ; மதிப்பிறக்கம் ; குறைக் 

derac inate, v . வேரோடு எடுத்தெறி , நிர்மூலமாக்கு . 
கணிப்பு ; அவமதிப்பு , மதிப்புக்குறைவு . 

derail , ப . தண்டவாளத்தை விட்டு விலகச்செய் ; தண்ட 
depre ciative, depre ciatory , a . குறைவாக மதிக்கிற ; 

வாளத்தை விட்டு விலகு . 
இகழும் தன்மையுள்ள . 
depreda tion , 11. கொள்ளை , சூறையாட்டு ; கொள்ளையிடப் derange , . ஒழுங்கு குலை , சீர்கேடாக்கு ; மூளை குழப்பு , 

அறிவு திறம்புவி . 
பட்ட நிலை , அழிமதி , அட்டூழியம் . 

derange ment , 11. ஒழுங்குகுலைவு , கோளாறு ; மூளைத்திரிவு , 
dep redator , n . சூறையாடுபவர் , கொள்ளையடிப்பவர் ; 

கிறுக்கு . 
பாழாக்குபவர் ; அழிப்பவர் . 

derate , ப . திணைநிலத் துறைக்குரிய வரியினின்று அள 
depress , ப . அமுக்கு ; தாழ்த்து ; கீழ்ப்படுத்து , பணிய வை ; 

வொத்த விகிதம் தள்ளிக்கொடு . 
ஊக்கங்குறை , சோர்வூட்டு ; வாணிக முதலியவற்றை மந்த 

der ation , V. பங்கீட்டு முறையினின்று விடுவி ; உணவுப் 
மாக்கு ; குரல் தணிவி . 

பொருள் வகையில் பங்கீட்டுத் திட்டத்திலிருந்து விலக்கு . 
depress ant , n . ஊக்கமழிப்பது , சுறுசுறுப்பைக் குறைப்பது ; 
வலியை ஆற்றுகிற அல்லது தணிக்கிற மருந்து ; மிதவைக் 

der by , n . தொப்பிவகை ; வலிமை வாய்ந்த புதைமிதி வகை . 
கலத்தில் கனிப்பொருளைக் கீழே அமிழச்செய்யும் வேதிப் Der by , n . டெர்பி என்னுமிடத்திற் செய்யப்படும் மங்குக் 
பொருள் ; a . அமிழ்த்துகிற ; நோவாற்றுகிற . 

கலம் , பீங்கான் வகை ; “ எப்ஸம் என்னுமிடத்தில் 
depressed , a . அழுத்தப்பட்ட ; தாழ்த்தப்பட்ட ; ஊக்கம் 

நடைபெறும் குதிரைப்பந்தயம் ; ( தொ . ) Derby dog , 
அழிக்கப்பட்ட ; சோர்வுடைய ; தட்டையாக்கப்பட்ட அல்லது 

குதிரைப்பந்தய மைதானத்தில் வழிதவறி அலையும் நாய் ; 
சிறிது பள்ளமாக்கப்பட்ட ; கிளர்ச்சியற்ற ; மகிழ்ச்சியற்ற . 

தவறான சமயத்தில் தலையிட்டுத் தொல்லை தருபவர் . 
depress ing, a . சோர்வடையச் செய்கிற ; அழுத்துகிற ; 

Der byshire , n . இங்கிலாந்து நாட்டின் மாவட்டங்களில் 
தாழ்த்துகிற ; ஊக்கங்கெடுக்கிற , கிளர்ச்சியற்ற . 

ஒன்று ; ( தொ . ) Derbyshire neck , குரல்வளைச் சுரப்பி வீக்க 
depre ssion , n . அமிழ்வு , தாழ்வு ; பள்ளம் , குழிவு , தொய்வு ; 

வகை ; Derbyshire spar , டெர்பிஷையர் என்னுமிடத்திற் 

கிடைக்கும் பல நிறங்கொண்ட ஒளிவிடும் கனிப்பொருள் 
குரல் தாழ்வு ; கிளர்ச்சியின்மை , சோர்வு , வாட்டம் ; காற்றழுத்த 
இழிபு , காற்றழுத்த இழிபு மையம் ; விழிவரை இறக்கக் 
கோணம் ; அடிவான் கோட்டின் கீழ் இழிகோணம் . 

de regle , ( பிர . ) a . விதிக்கேற்ற , தகுதியான ; வழக்கமான . 
depress ive, a . சோர்வூட்டுகிற ; அழுத்துகிற ; தளர்ச்சி 

der elict , n . துணையிலி ; சமுதாயத்தால் கைதுறக்கப்பட்ட 

வர் ; கைவிடப்பட்ட கப்பல் ; கைவிடப்பட்டது ; a . துணை 
யுண்டாக்குகிற . 

யற்ற ; கைவிடப்பட்ட . 
depress or , n . கொடுமையாளர் ; செயல்விரைவைக் குறைப் 
பது ; கீழே இழுக்கும் தசை ; கீழே அழுத்திப்பிடிக்கும் அறுவை 

derelic tion , n . கைவிடுகை ; கைவிடப்பட்ட நிலை ; கடமைத் 
மருத்துவக் கருவி . 

தவறு , கடமையில் கவனமின்மை ; புதுநிலம் தோற்று 

வித்துக் கடல் பின்வாங்குதல் ; கடற்கரையெல்லை மாற்றத் 
depriva tion , 11. இழக்கச் செய்தல் ; இழப்பு , 

கையறு 
நிலை ; பிரிவாற்றாமை ; இடர்ப்பாடு , கட்ட நட்டம் ; பதவி 

தால் ஏற்படும் புது நிலப்பகுதி . 
யிழப்பு ; திருக்கோயிற் பணியிழப்பு . 

deride , v . எள்ளி நகையாடு , ஏளனம் செய் . 
deprive , ப . இழக்கச்செய் , இல்லாதாக்கு ; பறி , கவர்ந்துகொள் ; 

de rigueur, ( பிர . ) a . ஆசார முறைக்குகந்தபடியான . 
நுகர்வினின்று விலக்கு ; பதவியிலிருந்து அகற்று ; திருக் 

deri sion , n . ஏளனம் , கேலிக்கூத்து ; எள்ளப்படும் பொருள் . 
கோயிற் பணியிலிருந்து நீக்கு ; பிரிவுத்துயர் அடையச் செய் . deris ive , a . ஏளனம் செய்கிற , நையாண்டி காட்டுகிற . 
de profund is , ( ல . ) 1. துயருற்ற நெஞ்சின் உள்ளாழத்தி deris ory , a . ஏளனம் செய்கிற , நையாண்டி காட்டுகிற ; 
லிருந்து வரும் குரல் ; ads . ஆழத்திலிருந்து . 

கேலிக்குரிய , சிறுபிள்ளைத்தனமான . 
depth , 11. ஆழம் ; ஆழமாயிருத்தல் ; ஆழ அளவு ; மேல்கீழ் 

deriva tion , n . மூலத்திலிருந்து வருவிப்பு , மரபு தருவிப்பு ; 
தொலைவளவு ; உள்ளாழ்வளவு ; அகழ்வளவு ; உள்ளாழம் ; மரபுமூல வரலாறு , மரபு வரவு , கால்வழிமரபு ; சொல் மூலத்தி 
ஆழ்தடம் ; ஆழ்கசம் ; ஆழமுடைய நீர்நிலை ; உள்ளிடம் ; னடிப்படையான சொல்லாக்கம் ; சொல்லாக்க விளக்கம் ; 
நடுப்பகுதி ; திட்பம் , செறிவு , முனைப்பு ; மறை புதிர்மை ; சொல்மரபு விளக்கம் ; படி வளர்ச்சிக் கோட்பாடு . 
கருத்தாழம் ; ஆழ் உணர்வு ; ( தொ . ) out of one s depth , deriv ative , 11. ஒரு சொல்லின் அடியாகப் பிறந்த மற்றொரு 
நிலைகொள்ளா ஆழத்திற் சிக்கி ; ஆற்றலுக்கு அப்பாற்பட்ட சொல் ; ஒன்றிலிருந்து வருவிக்கப்பட்டது ; a . ஒன்றிலிருந்து 
எல்லை 

புரியாச்செய்தியில் ; the depths , கழி ஒன்று வருவிக்கப்பட்ட , மரபு மூலத்திலிருந்து தோன்றிய ; 
பேரிடுக்கண் எல்லை . 

தனி மூலமல்லாத , மரபுமுதலல்லாத . 
37 


படிகம் . 


சென்று ; 


200 


derive 


desiderstion 


derive , ப . மூலத்திலிருந்து பெறுவி ; மரபுத்தொடர்புபடுத்து ; 
மற்றொன்றிலிருந்து தருவி ; வருவித்து உருவாக்கு ; மற் 
றொன்றிலிருந்து உய்த்துணர் : மற்றொரு மெய்ம்மை வழி 
வருவி ; தகவல் வரப்பெறு . 
derm , der ma , n , மெய்த்தோல் , தோலின் அடித்தொலி . 
der mal , dermat ic , der mic , a . தோலைச் சார்ந்த ; 

தோலாலான . 
dermatit is , n . தோல் அழற்சி . 
dermat ogen . n . ( தாவ . ) மரத்தின் உட்கட்டையின் வளரும் 

நுனியிலிருந்து மென்மரப்பகுதி உருவாகும் தள அடுக்கு . 
dermatog raphy , n . தோலின் உட்கூற்றியல் பற்றிய 

ஆய்வுத்துறை , 
der matoid , a , தோல் போன்ற ; தோலின் உருவான . 
dermatol ogy , n . தோலைப்பற்றிய இயல்நூற் பிரிவு . 
dernier ressort , ( பிர . ) n . இறுதிப்போக்கிடம் , போக்கு 

முட்டிய புகலிடம் . 
de rogate , v . மதிப்புக் குறைத்துவிடு , தகுதி குறை ; தரத்தில் 

இழி , இழிவானசெயல் செய் . 
deroga tion , n . குறைப்பு : மதிப்புக்குறைவு ; விலைமதிப்புக் 
கழிவு, சேதாரம் ; தர இழிவு, படியழிவு ; மதிப்புக் கேடு ; 
அதிகாரத்துக்கு ஊறுபாடு : சட்ட மதிப்புத்தாழ்வு . 
derog atory , a . இழுக்கான ; தீங்கான ; மதிப்புக் குறைக்கிற ; 

பெருமை குலைக்கிற , சிறுமைப்படுத்துகிற ; தாழ்த்துகிற . 
de rrick , n . பாரந்தூக்கு பொறி , பளு நகர்த்துவதற்கும் 
எற்றி இறக்குவதற்கும் உரிய வாய்ப்பு வன்மைகளைக் 
கொண்ட அமைவு ; 

எண்ணெய்க்கிணறுமீதுள்ள கூர்ங் 
கோபுரச் சட்டம் ; குழாய்க் கிணறுவகைகள் மீதுள்ள கூம்புச் 
சட்டம் . 
de rring -do , n . கண்மூடித் துணிச்சல் . 
derr inger , 11. குட்டையான அமெரிக்கக் 

குழல் கைத் 
துப்பாக்கி . 
der vish , n. இஸ்லாமியரிடையே கடுநோன்புடைய துறவி . 
des cant , 11. ( செய் . ) இன்னிசைப்பாட்டு , இன்னிசை ; பல 
தலைப்பு வாத ஆய்வாராய்வு ; ( இசை . ) குரலுக்கு மேற்பட்டுக் 
குரலுடன் ஒத்திசைவுடைய கருவியிசை. 
descant , U. விரிவாக விளக்கம் செய் ; சொற்பொழிவாற்று ; 

விளக்கவுரை கூறு . 
descend , , இறங்கு ; மேலிருந்து கீழே செல் ; வீழ் , தாழ் ; 

இழிவுறு ; சாய் , சரி ; மரபுவழியில் இயலு ; மரபிற் பெறு , 
சொல்மரபு வகையிற் சார்ந்து தோன்று , மாறித் திரிபுறு , 
மூலமாகக்கொண்டு தோன்று ; மேல்விழுந்து தாக்கு , திடு 
மெனத் தாக்கு ; கதையில் முற்பட்ட காலத்திலிருந்து பின் 
தொடர்காலம் நோக்கி ஒழுகு ; ( கண . ) பெரிதிலிருந்து சிறிது 
நோக்கி இயலு ; பொதுவிலிருந்து சிறப்பு நோக்கி இயங்கு ; 
இறங்கிவந்தருள் . 
descen dable , descen dible , a. மரபுரிமையாக இறங்கிச் 
செல்லத்தக்க , கால்வழியுரிமையாக வரக்கூடிய ; இறங்கத் 

தக்க , இறங்கிவரத்தக்க . 
descen dant , n. மரபினர் வழித்தோன் நல் . 
descen ded . a , வழிவந்த , மரபில் வந்த , வழித்தோன்றிய . 
descend ent , a . கீழிறங்குகிற ; கீழ்நோக்கிச் செல்கிற ; 

வழித்தோன்றிய . 
descent , n . இறங்குதல் ; இறக்கம் , கீழ்நோக்கிய செல்வு ; 
கீழ்நோக்கிய சாய்வு , சரிவு ; கால்வழி , மரபுவழி வருகை ; 
மரபுக்கொடி வழியில் ஒருபடி ; உடைமையின் மரபுவழிவரும் 
உரிமை ; பண்பின் மரபுவழி வருகை ; பட்டத்தின் கொடிவழி 
வருகை ; ஆற்றின் ஒழுக்குவழிப் போக்கு ; கடல்வழித் 
திடீர்த்தாக்குதல் ; வீழ்ச்சி ; தாழ்வு ; நலிவு ; தர இழிவு ; 
அளவில் குறைபடுகை ; ( தொ . ) descent from the cross , 
இயேசுநாதர் சிலுவையிலிருந்து இறக்கப்பெறும் தோற்ற 
ஓவியம் , 


describe , U. விரித்துரை ; விளக்கியுரை , முழு விவரம் கூறு 
பண்புகளை எடுத்துரை ; சொற்களால் வருணி ; பண்பேற்றி 
யுரை , குறித்துரை : வரைந்து காட்டு , வரைவடிவம் கொடு . 
descrip tion , n . விரித்துரைத்தல் ; குறித்துரைத்தல் ; 
வுரை , வருணனை , விளக்கவுரை ; குறித்துரை , சாட்டுரை ; 
வரைந்துகாட்டுதல் , வரைவடிவளிப்பு ; சொல்விளக்கம் ; 
பண்பு 

புரு , வகை , மாதிரி , இனம் , 
descrip tive, a . விளக்கமான , விரிவான ; 

விளக்கத்தக்க ; 
விரித்துரைக்கும் பண்பு வாய்ந்த , வருணனை ஆர்வமுடைய . 
descry , n , கண்டுபிடிப்பு ; . நோக்கியறி , கண்டுணர் ; 

தொலைவிலுள்ளதைப் பார்த்தறி . 
des ecrate, v . தூய்மை கெடு ; தெய்விகப் பண்புக்கு 
மாறாகப் பயன்படுத்து ; தெய்வீகத் தன்மையை அவமதிப்புச் 
செய் . 
desecra tion , n . தெய்விகத் தன்மையைக் கெடுத்தல் ; 

தூய்மை கெடுத்தல் : தூய்மைக்கேடு , பழிகேடு . 
desen sitize, v. உணர்ச்சியைக் குறை , நிழற்படக் 

கருவியின் நுட்பத்திறம் கெடு , 
des ert , n. பாலைவனம் , நீரில்லாப் பாழ்நிலம் , மரங்களற்ற 
பொட்டற்காடு , மக்கள் வாழ்க்கைக்கொவ்லாத் தரிசு நிலம் ; 
கவர்ச்சியற்ற பரப்பு ; உவர்ப்பூட்டும் செய்தி ; சுவைத்திற 
மற்ற வழி ; a . மக்கள் வாழாத , மனித நடமாட்டமற்ற ; 
பாழான , மரபற்ற , புல் பூண்டற்ற , விளைச்சலற்ற , தரிசான , 
வெட்டையான ; ( தொ . ) desert pes , பாதா நிறப் புள்ளிகள் 
கொண்ட மலர்களையுடைய ஆஸ்திரேலிய நாட்டுப் பட்டா 
ணிச் செடிவகை ; desert rat , இரண்டாம் உலகப் போரில் 
வட ஆப்பிரிக்க அரங்கத்தில் சேவை செய்த ( 1941-3 ) 
பிரிட்டிஷ் 7 -வது கவசப்படை வீரர் . 
desert , n. தகுதிப்பாடு , தகுதிக்கேற்ற தரம் ; பண்புத் 

தகுதி , மதிப்புரிமை ; ஊதியத்துக்குரிய மெய்யுரிமை . 
desert , U. விட்டு நீங்கு ; படைத்துறைச் சேவையிலிருந்து 
இசைவுபெறாமல் தப்பியோடு ; பொறுப்பைத் துறந்துவிடு ; 
பொருளைக் கைவிடு ; கொள்கை துற , கட்சி துற . 
desert er , n . கைவிடுபவர் ; பொறுப்பை விட்டோடுபவர் ; 
படைத்துறை விட்டோடுபவர் ; கொள்கை துறப்பவர் , கட்ட 
விட்டேகுபவர் . 
deser tion , n. கைவிடுதல் ; கைவிடப்பட்ட நிலை ; சட்ட 
பூர்வமான பொறுப்பு விட்டேகுதல் ; கடமையை மனமறிந்து 
கைதவற விடுதல் . 
desert less , a . தகுதியற்ற , மதிப்புரிமையற்ற . 
deserve , v . உரிமையுடையவராயிரு ; பரிசுக்கு ஏற்றவரா 
யிரு ; தகுதியுற்றிரு : இசைவு உடையவராயிரு , இயைபு 
உடையதாயிரு . 
deserv ing , a. தகுதியுடைய , தக்க , ஏற்ற ; வாய்ப்புக் 

கிசைந்த , தறுவாய்க்குப் பொருத்தமான . 
deserv ingly, adv . தகுதிக்கு ஏற்றவாறாக ; நேர்மைக் 

கிணங்க . 
deshabille , ( பிர. ) n. = dishabille. 
des iccant , n . உலர்த்துவதற்கு உதவும் துணைப்பொருள் ; 

a . உலர்த்துகிற ; உலர்த்துவிக்கும் திறமுடைய . 
des iccate , 3, உலர்த்து , ஈரம் போக்கு ; உலர்பதனம் செய் ; 

காய்ந்து போ . 
des icc ation , 1. உலர்த்துதல் ; உலர்ந்த நிலை ; காய்வு , 

வறட்சி . 
desicca tive , n . , a . = desiccant. 
des iccator , n . உலர்த்துகருவி . 
desiderat a , n . desideratum என்பதன் பன்மை . 
desid erate, v . தேவையுணர் , இல்லாமை கண்டிரங்கு , கழி 

மிகு நாட்டங்கொள் . 
desidera tion , 1. மிகு நாட்டம் ; இன்றியமையாதது, 
வேண்டப்படும் பொருள் . 


|| 


291 
desiderative 

destroy 
desid erative, a . மிகு விருப்புக்குரிய ; ( இலக் . ) விருப்பம் des man , n . நீண்ட முகமும் புனுகுச் சுரப்பிகளும் கொண்ட 
குறிக்கிற . 

புழுப்பூச்சியுண்ணும் சிறிய நீர்வாழ் விலங்கு வகை . 
desidera tum , 1. மிக விரும்பப்படுவது , இன்றியமையாதது , des olate, a . தனிமையில் விடப்பட்ட ; துணையற்ற ; மனித 
தேவைப்படுவது . 

வாடையற்ற , மக்கட் குடியிருப்பில்லாத ; கவர்ச்சியற்ற , 

பாலைவனம் போன்ற ; பாழான , தரிசான ; ஆறுதலற்ற ; 
deside rium , n . வேணவா , மிகு விருப்பம் ; கழிவிரக்கம் . 

ப . தனிமைப்படுத்து , துணையற்ற நிலை உண்டுபண்ணு ; 
design , n . உருவரை முன்மாதிரி , முதனிலைத் திட்ட 

மகிழ்ச்சியில்லாதாக்கு ; வாழ்குடி மக்களை அப்புறப்படுத்து ; 
உருவரைப்படம் ; வகைமாதிரி , வண்ணமாதிரி , தினுசு ; 

பாழாக்கு , தரிசாக்கு . 
பின்னணி வண்ண உருவரைச்சட்டம் ; திட்ட அமைப்பு , 

desola tion , m . பாழ்படுத்துதல் ; பாழ்நிலை , பாடழிவு ; தரிசு 
பொதுமை முழுநிலை அமைதி , கதை நிகழ்ச்சியமைப்பு ; 

நிலம் ; மக்கள் நடமாட்டமில்லா இடம் . 
உள் எண்ணம் , உள்நோக்கம் , குறிக்கொண்ட தனி இலக்கு ; 
சதி நோக்கம் ; தாக்குதலுக்கான வகைதுறை அமைப்பு , 

despair , 11. மனக்கசப்பு , மன முறிவு , நம்பிக்கை இழப்பு ; 
செயல் திட்டம் ; ப . முதனிலை உருமாதிரி தீட்டு ; கட்டிடத் 

விருப்ப முறிவு பற்றிய ஏமாற்றம் ; மனக்கசப்புக்குக் 
துக்கான அமைப்பாண்மை மாதிரி வகு ; தொழில் துறைக் 

காரணமான செய்தி ; 3. நம்பிக்கை இழ , ஆர்வக்கேடு அடை , 

மனக் கசப்புறு , மன முறிவுகொள் . 
குரிய பொறியமைப்புத் திட்டம் அமை ; காவிய வகையில் 
அமைப்புத் திட்டம் வகு ; திட்டமிடு , செயலுக்கான despair ing, a . நம்பிக்கை இழக்கும் இயல்புடைய ; முழுதும் 
வகைதுறைகள் உருப்படுத்து ; உள்ளார 

எண்ணமிடு , 

நம்பிக்கையற்ற , மன முறிவுற்ற . 
குறிக்கொண்டு முன்னேற்பாடுகள் செய் ; ஆளுக்கெனப் despatch , n . , v . = dispatch . 
பொருளை ஒதுக்கீடு செய்துவை ; சேவைக்கென ஆளைக் despatch es , n . pl . = dispatches . 
குறித்துவை ; ( தொ . ) argument from design , படைப்புத் 

despera do , n . சாவுக்குத் துணிந்தவர் , இடரிற் குதிப்பவர் , 
திட்டத்தினடிப்படியாகக் கடவுளுண்மை வலியுறவு செய்யும் 

அஞ்சா நெஞ்சர் ; pl . despera does , despera dos . 
வா தம் ; design engineer , வரைவுப்படப் பொறியர் . 

des perate, a . 

நம்பிக்கையற்ற நிலையிலுள்ள , நம்பிக்கை 
des ignate , a . பணியமர்வு குறிக்கப்பட்டு இன்னும் பொறுப் 

யிழந்த ; அவாவிழந்த , மனக்கசப்புற்ற ; துணிந்து இறுதிக் 
பேற்காத , நியமனம் செய்யப்பட்டுள்ள . 

கட்டத்தில் போராடுகின்ற ; வெறிகொண்ட ; முரட்டுத் 
des ignate , U. பெயர் குறிப்பிட்டு அமர்வுசெய் , நியமனம் துணிச்சலுள்ள , மூர்க்கமான ; கடை கெட்ட , மிக மோசமான . 
செய் ; தனிப்படக் குறிப்பிடு ; குறிப்பிட்டுத் தெரிவி ; des perateness , despera tion , n . நம்பிக்கை இழந்த நிலை ; 
குறித்துக் காட்டு ; பெயர் குறிப்பிட்டுச் சுட்டு ; பெயரால் இடர் பொருட்படுத்தாத தன்மை ; மூர்க்கத்தனம் , வெறித்த 
சுட்டி வழங்கு , பெயரால் குறித்துரை ; பெயராயமை , தனிக் நிலை. 
குறிப்புச் சுட்டாய் இலங்கு . 

des picable , a . வெறுக்கத் தக்க ; இகழத் தக்க ; புறக் 
designa tion , 11. அமர்வு செய்தல் ; பணிமனை நியமனம் ; கணிக்கக் கூடிய ; பயனற்ற . 
பணிமனைப் பதவிப்பெயர் ; பெயர்க்குறிப்பு , சிறப்புப்பெயர் ; 

despis al , 11. இழிவாகக் கருதுதல் ; இகழ்ச்சி , புறக்கணிப்பு , 
சுட்டிக் குறிப்பிடுதல் , கட்டுப்பெயர் . 

ஏளன வெறுப்பு . 
design edly , adv . திட்டப்படி , முன்னேற்பாட்டின்படி ; despise , 1. இழிவாகக் கருது , இகழ்ச்சிசெய் . 
வேண்டுமென்றே . 

despite , 11. மனமார்ந்த அவமதிப்பு ; கடும் பழிப்பு , தீம்பு ; 
design er , n . திட்டமிடுபவர் ; மாதிரிப்படம் வரைவோர் ; ஏளன இகழ்ச்சி ; கடுப்பு , காழ்ப்பு , வன்மம் ; பகைமை ; கடு 
ஓவியக் குறிப்பு வரைபவர் ; சதிசெய்பவர் , சூழ்ச்சியாளர் . 

வெறுப்பு ; எதிர்ப்பு , மாறு , முரண் ; prep . எதிர்ப்பைப் 
design ful, a . திட்டங்கள் நிறைந்த ; சூழ்ச்சி செறிந்த 

பொருட்படுத்தா நிலையில் , எதிர்மாறாகவே . 
design ing, 11. மாதிரிப்படம் வரையும் கலை ; உருவரைப்படம் 

despoil , ப . முழுதும் கொள்ளையடி ; அழி ; பறி , இழக்கச்செய் , 
வரையும் கலை ; a . சூழ்ச்சித் திறமுள்ள ; குறும்பு சூழ்கிற ; 

கவர் ; கிழித்தெடு ; உரி ; இழந்து தவிக்கச் செய் . 
திட்டமிடுகிற ; தன்னலத்திற்காகக் கரவடமாக வேலை despond , V. நம்பிக்கை இழ ; சோர்வுறு , வாட்டமாயிரு ; 
செய்கிற . 

மனந்தளர்வுறு . 
design ment , 11. வேலையின் மாதிரித் திட்டம் . 

despond ency , 1. சோர்வு , வாட்டம் , மனத்தளர்ச்சி . 
desil ver , desil verize , v . வெள்ளியை நீக்கு , வெள்ளி 

des pot , n . வல்லாட்சியாளர் ; கொடுங்கோலர் . 
யைப் பிரித்தெடு . 

des potism , n . கொடுங்கோன்மை , தன்னிச்சையாய் 
desip ience , 11. சிறுபிள்ளைத்தனம் , விளையாட்டுத்தன்மை , 

ஆளுதல் . 
சிற்றறிவு . 

des quamate, U. செதிளுதிர் ; செதிளுதிர்வி , செதிளுரி . 
desip ient , a . முட்டாளாக நடிக்கிற ; சிறு திறமான , சிறு 

dessert , n . சாப்பாட்டிற்குப் பிறகு உண்ணும் பழவகை ; 
பிள்ளைத்தனமான . 

உணவின்பின் இனிப்பு அருந்துகை ; உணவின்பின் பண்ணிய 

வகை உண்டி. 
desir able , n . விரும்பத்தக்க பொருள் ; விரும்பத்தக்கவர் ; 
a . விரும்பத்தக்க ; ஏற்றமையத்தகுந்த ; மகிழ்ச்சியூட்டுகிற ; 

destina tion , n . சேரிடம் , பயண இலக்கு . 
கேள் ; வலியுறுத்திக் கேள் , மனத்துக்குகந்த . 

des tine , D. குறிப்பிட்ட பயன்நோக்கி ஒதுக்கிவை ; கட்டுறுதி 
desire , 11. விருப்பம் ; ஆசை , ஆர்வ வேட்கை ; வேண்டுதல் 

செய் ; முடிவுசெய்து வை ; முன்னமே தீர்வுசெய்து வை , 
ஆர்வக் கோரிக்கை ; அவாவிய பொருள் ; சிற்றின்பம் , 

ஊழ்க்கூறு வகுத்தமை . 
இச்சை ; 3. விரும்பு , அவாவு ; ஆசைப்படு ; வேண்டுமென்று 

des tiny , n . ஊழ் , விதி ; விலக்க முடியா முடிவு ; 
கட்டளையிடு . 

முடியா அமைவு : முன்பே வகுத்தமைக்கப்பட்ட நிகழ்ச்சிக் 
desir ous , a . ஆவலுள்ள ; 

கோவை ; நடந்தே தீரவேண்டிய வகுப்பமைவு ; அமைவு : 
ஆவலுள்ள ; விருப்பமிக்க ; அவா நிறை 

நோக்கம் ; ஊழின் வகுப்பமைவுக்கூறு . 
வுடைய . 

des titute , a . துணையற்ற ; கைவிடப்பட்ட ; வகையற்ற , 
desist , ப . விலகியிரு , ஒதுங்கியிரு , தவிர்த்திரு. 

தேவைக்கு அலந்த . 
desk , n . சாய்வு மேசை ; மூடக்கூடிய எழுத்துப்பெட்டி ; des trier , n . ( வர . ) போர்க்குதிரை . 
எழுதுமேசை ; சொற்பொழிவு மேடை . 

destroy , 0. அழி , நிலைகுலை ; தகர் , இடித்துத்தள்ளு ,, 
desk - work , n . சாய்வு மேசையிலிருந்து செய்யும் வேலை ; பயனற்றதாக்கு ; இல்லாதாக்கு , ஒழி ; செல்லுபடி இல்லா 
எழுத்தர் வேலை , எழுத்துழைப்பு . 

தாக்கு ; கொல்லு . 


மாற்ற 


2 


292 

determined 
destroyer 
destroy er , n . அழிப்பவர் , அழிப்பது ; கப்பல்களை உடைக்கத் ( தொ . ) detective story , துப்பறியும் கதை , குற்றச் செயல் 
தக்க வெடிகுண்டைத் தாங்கிச் செல்லும் நீர்மூழ்கிப் படகு . 

களின் புதிரீடும் துப்பறியும் திறமும் புனைந்து கூறும் 

கதையேடு . 
destruc tible, a . அழிக்கத்தக்க . 

detec tor , n . மறை நுணுக்கம் கண்டுபிடிப்பவர் ; துப்பறி 
destruc tion , n . அழித்தல் ; அழிவு ; பாழ் ; உடற்சிதைவு , 

பவர் ; இயந்திரப் பகுதிகளின் மறை நுணுக்கம் கண்டுணர 
பொருட்சிதைவு ; கேடு , பொருளழிவு : ஒழுக்கக்குலைவு ; சாவு , 

உதவும் பொறியமைவு ; பூட்டுத் திறப்பது போன்ற மறைச் 
கொலை ; அழிவு செய்யும் பொருள் . 

செயல்களை வெளிப்படுத்தும் அமைவு ; மின்னழுத்த மிகுதி 
destruc tionist , n . அழிவுத்தொழிலில் ஈடுபடுபவர் , மீட்பு 

யைத் தெரிவிக்கும் அமைவு ; மின் அலைகளைத் தடங்கண்டு 
அற்றவர்கள் அடியோடு அழிந்துபடுவார்கள் என்ற கொள்கை 

காட்டும் கருவி . 
உடையவர் . 

detent , n . இயக்கத்தைத் தடுப்பது ; இயக்கம் தடுக்கும் 
destruc tive , n . அழிவுக்கருவி , அழிவு செய்யும் பொருள் ; 

கொளுவி ; மணிப்பொறியில் மணியடிப்பதை ஒழுங்கு 
அழிவு செய்பவர் ; a . அழிவு உண்டாக்கக்கூடிய , அழிவு 

படுத்தும் கொளுவியமைவு . 
செய்கிற , அழிவுடன் தொடர்புடைய ; தீங்கான , கேடு 

detente , ( பிர. ) 1 . நாடுகளிடையே நிலவுகின்ற மனக்கசப் 
தருகிற , பழிகேடான ; ஆக்கக் கேடான , நிலைகுலைவான . 

பினை நீக்கும் முடிவமைதி . 
destruc tor , 1. அழிப்பது ; அழிப்பவர் , கழிவுப்பொருளை 

deten tion , 1 . தடைப்படுத்தி வைத்தல் ; தடைப்படுத்தி 
எரிக்கும் உலை . - 

வைக்கப்பட்ட நிலை ; தடுப்புக்காவல் ; கட்டாயச் சுணக்கம் , 
des uetude, 11 , வழங்காநிலை , வழக்காற்றொழிவு. 

வலுக்கட்டாயமாக 

மாணவரை 

உரிய 

நேரங்கடந்துந் 
desul phur , desul phurate , desul phurize , v . 515 8555 

தண்டனையாகத் தங்கவைத்தல் ; அரசியலிலும் படைத்துறை 
தைப் பிரித்தெடு , கந்தகமில்லா தாக்கு . 

யிலும் குற்றவாளிக்குத் தரப்படும் தன்னுரிமைக் கட்டுக் 
காவல் முறை ; 

( தொ . ) detention centre , 14-20 வயதுக் 
des ultory , a . ஒரு பொருளிலிருந்து இன்னொரு பொருளுக்குத் 

குட்பட்ட இளங்குற்றவாளிகளை 6 மாதம்வரைக் கட்டுக் 
தாவிச் செல்கிற ; தொடர்பற்ற ; முறையற்ற ; காரணகாரிய 

காப்புச் செய்யுமிடம் . 
இணைப்பற்ற ; துண்டுத்துணுக்கான ; இடையிடை விட்ட ; 
மேலீடாகத் தொட்டுத் தொட்டு ஓடுகிற . 

detenu , n . தடுப்புக்காவல் கைதி . 
desynon ymize, U. இருபொருளொருசொல் வகையில் பொருள் 

deter , 3. அச்சமூட்டிச் செயலூக்கங் கெடு , தொல்லைகளைச் 
வேறுபடுத்திச் சுட்டிக்காட்டு . 

சாக்குக் காட்டித் தயங்கும்படி செய் , பின்னடையும்படி செய் , 

தயக்கமுண்டுபண்ணித் தடு . 
detach , . பற்றறு , தொடர்பறு ; இடையறு , இணைப் 
பகற்று , கட்டவிழ் ; விலக்கு , நீக்கு ; பிரித்தெடு ; பின்வாங்கிக் 

deter gent , n . துப்புரவு செய்வது ; துடைத்துத் துப்புரவு 
கொள் ; படைத்துறையில் பிரித்தனுப்பு , சிறப்புப் பணிக்காக 

செய்வது , உராய்பொருள் ; ( வேதி . ) துப்புரவு செய்யும் 
அனுப்பு. 

பொருள் , மாசு கரைத்துக் கலந்து வேறுபடுத்தும் 

திற 

முடைய பொருள் , கலவை திரித்து வேறுபடுத்தும் பொருள் ; 
detach ment , n . கட்டவிழ்த்துவிடுதல் ; தனிநிலை , பிரிநிலை ; 

a . தூய்மையாக்குகிற , மலமகற்றுகிற . 
சூழல் தொடர்பற்ற தன்மை , ஒதுங்கிய நிலை ; தனிக்கருத்து 

deter iorate, v . அழிகேடாக்கு ; படுமோசம் ஆகு ; படிப் 
நிலை ; நடு உணர்வுநிலை ; துண்டுபட்ட பகுதி , தனிக்கூறு ; 
சிறப்புப் பணிக்குரிய படைப் பிரிவு . 

படியான தரக்குறைவு உண்டாக்கு . 

determ inant , n . தீர்வுப்பொருள் , தீர்மானிக்கப் பயன்படு 
detail , 11 விவரம் , தனிச் சிறுகூறு ; வகைநுணுக்கம் ; 

வது , முடிவு செய்ய உதவும் கூறு ; 

இருபொருள் ஒரு 
கட்டிடத்தில் அல்லது ஓவியத்தில் அமைந்த சிறு வேலைப் 

சொல்லில் திரிபு சுட்டிப் பொருள் வரையறுக்கும் அடை 
பாடு ; படைத்துறையில் நாட்கட்டளைப் பங்கீட்டுக் கூறுபாடு ; 

மொழி ; உயிரணு வளர்ச்சியின் போக்கை அறுதியிடுவதாகக் 
படைத்துறையில் சிறப்புப் பணிக்காக ஒதுக்கிவைக்கப்பட் 

கருதப்படும் கூறு ; ( கண . ) துணிகோவை ; a . முடிவு செய்ய 
டுள்ள பிரிவு ; 

ப . இனம் இனமாகக் 

நுணுக்க 

உதவுகிற , வரையறுக்கப் பயன்படுகிற . 
விவரமாகக் குறிப்பிடு , வரிசைப்படுத்திக்கூறு , எடுத்துரை ; 

deter minate , a . தீர்மானிக்கப்பட்ட ; வரையறுக்கப்பட்ட ; 
வகை நுணுக்கம் விரித்துரை , முழு விவரம் கூறு ; படைத் 

உறுதியான , நிலைப்படுத்தப்பட்ட ; 
துறையில் 

முடிவான ; 
பணிக்கெனக் 
தனிப் ஒதுக்கிவிடு ; 

( தாவ . ) 
( தொ . ) in detail , இனம் இனமாக , 

வளரா நுனியுடைய , நடுத்தண்டின் உச்சியில் மலருடைய . 

கூறுகூறாக , விவரம் 
விவரமாக ; முழுவிவரத்துடன் ; படை வகையில் பல சிறுசிறு 

determina tion , n . உறுதி செய்தல் , தீர்மானித்தல் ; முடிவு 
கள நிகழ்ச்சிகளாக . 

செய்யப்படுதல் ; உறுதி , தீர் மானம் ; நோக்க உறுதி , 

கருத்து உறுதி ; மன உறுதிப்பண்பு ; முடிவை நோக்கிய 
• detain , ப . கட்டுப்படுத்து , காவலில் வை ; தங்கவைத்துக் 

நாட்டம் ; கருத்துத் திட்பம் ; தெளிவான ஒருபுறச் சாய்வு 
கொள் , தடுத்து நிறுத்து , பின் தங்கச் செய் , தாமதமூட்டு ; 

உறுதி , திண்ணிய சார்பு ; தொகை அறுதிப்பாடு ; கால 
தடங்கல் செய் , செயலில் இறங்காது நிறுத்து ; கொடாமல் 

அறுதிப்பாடு ; அறுதி ; வரையறை ; வழக்கு அறுதி ; வாத 
வைத்துக்கொள் . 

முடிபு ; ( சட் . ) உடைமை உரிமை முடிவுறல் . 
detain er , 1. தடுத்து நிறுத்துபவர் ; ( சட் . ) இன்னொரு 

deter minative , n . U GOTOL 

எழுத்துமுறையில் 
வருக்குச் சொந்தமான பொருளைக் கொடாது வைத்திருத்தல் ; பொருள் விளக்கத்திற்கான துணைக்குறி ; a. அறுதி செய் 
ஆளைக் கட்டாயப்படுத்திக் காவலில் வைத்திருத்தல் ; சிறை 

கிற , எல்லைவரையறுக்கிற , எல்லை விளக்குகிற . 
யில் இருப்பவரைத் தொடர்ந்து காவலில் வைத்திருப்பதற் 

determ ine , v . முடிவுசெய் , உறுதிசெய் ; தீர்மானஞ்செய்வி ; 
குரிய ஆணை . 

முடிவு தெரிவி ; உறுதியாகத் தெரிந்துகொள் ; வரையறு , 
detect , U. நுணுகிக்காண் , கூர்ந்து கண்டுணர் , மறைகண்டு கட்டுப்படுத்து , எல்லை உறுதிசெய் ; உரு வரையறை செய் : 
பிடி , தடங்கண்டுபிடி ; குற்றவாளிபற்றித் துப்பறி , குற்றம் முடிவுக்கு வா ; ( சட் . ) அறுதிக்கு வந்துசேர் ; 

வரையறை 
பற்றிய உளவு கண்டுபிடி . 

செய்யும் கூறாய் உதவு ; கால அறுதிசெய் , முன்கூட்டி 
detec tive , 11. துப்பறிபவர் ; காவல் துறையில் துப்பறியும் 

வேளை குறி ; வாத முடிவுசெய் ; செயலுறுதி கொள் ; செய் 
அரங்கத்தில் குற்றவாளியின் உளவறியும் வேலையில் ஈடு 

வதென்று துணி ; செயலுக்கான ஆள் உறுதிப்படுத்து ; 
பட்டவர் , குற்றத்தடம் காண்பவர் ; தனிப்பட்ட முறையில் 

நோக்கமளி, இயக்கு , தூண்டு . 
துப்பறியும் வேலையில் ஈடுபட்டவர் ; மறை ஒற்றர் , ஐயப் 

determ ined , a . கண்டறியப்பட்ட ; உறுதிப்படுத்தப்பட்ட , 
பாடுடையவர்களின் நடவடிக்கைகளைக் கண்காணிப்பவர் ; a . நிலையான ; வளைந்துகொடாத , அசையா உறுதியுடைய ; 
துப்பறிகிற , துப்பறி தொழிலில் ஈடுபட்டுள்ள ; துப்பறி முன்பே வரையறுக்கப்பட்ட , கருத்துறுதி 

உடைய , 

தீர் 
தொழிலுடன் தொடர்புடைய ; துப்பறியும் செய்திபற்றிய ; மானமான ; அறுதி செய்யப்பட்ட . 


கூறு , 


கூறு 


293 


determinism 


devil 


கை . 


determ inism , n . நியதிவாதம் , மனிதச்செயல் துணிபாற்றல் 

உள்ளடங்கலாக எல்லாச் செய்திகளும் புறப்பொருள் 
தூண்டுதலாற்றல்களாலேயே துணியப்படுகின்றன என்னும் 

கோட்பாடு . 
deters ive, n . துப்பரவு செய்யும் பொருள் ; a . தூய்மைப் 

படுத்துகிற . 
detest , v . வெறுத்தொதுக்கு , அறவே வெறு , முனைப்பாக 

வெறுப்புக்கொள் . 
detesta tion , n . அறவே வெறுத்தொதுக்கு தல் ; முழு 

வெறுப்பு . 
dethron e , v . தவிசிறக்கு , அரசுரிமையிலிருந்து தள்ளு ; 

உயர்நிலையினின்று அகற்று . 
det inue, n . ( சட் . ) சொத்தைத் தவறாகத் தடைப்படுத்தி 
வைத்தல் ; ( தொ . ) action of detinue , தவறாகத் தடைப் 

படுத்தி வைக்கப்பட்ட சொத்தை மீட்பதற்கான நடவடிக்கை . 
det onate , U. அதிர்வேட்டுப் போடு , முழக்கத்துடன் வெடிக்கச் 

செய் , உள், வெப்பாலை இயந்திரத்தின்வகையில் சுத்தி ஓசை 
போன்ற அதிர்வுடன் வெடிக்கச் செய் . 
det onator , n . ஓசையுடன் வெடிக்கும் பொருள் ; வெடிப் 
பைத் தூண்டிவிடும் வெடிப்புப் பொருள் ; வெடிகுண்டில் 
வெடிப்பைத் தூண்டும் கருவி ; புகைவண்டியின் மூடுபனி 

அறிவிப்பு அடையாள ஒலி . 
-detour , 1. சுற்றுவழி , வளைந்து வளைந்து செல்லும் வழி ; 

இடைச்சுற்று வழி , மற்றொன்று விரித்தல் . 
detract , . குறைவுபடுத்து , குறைவுபடச் செய் ; இழிவு 

படுத்து , பெருமைகுலை ; நற்பெயரைக் கெடு , பழித்துக்கூறு ; 
தரம் குறை ; அளவிற் குறைபடு . 
detrain , 3. புகைவண்டியிலிருந்து இறங்கு . 
det riment , n . தீங்கு , கெடுதல் ; நட்டம் , சேதம் ; குறைவு . 
detriment al , 11. விரும்பத்தகாத குற்றங் குறைபாடுடைய 

காதல் வேட்பாளர் ; உடனிருப்பதால் மண இணைப்பு வாய்ப் 
பைக் குறைக்கத்தக்கவர் ; தீங்கு தரத்தக்கவர் ; நட்ட 
முண்டாக்கக்கூடியவர் ; a . தீங்கு தரத்தக்க , நட்டமுண் 

டாக்கக்கூடிய . 
detrit ed , a . ( மண் . ) ஒரே பாளம் சிதைந்துருவான , சிதறித் 

துண்டு துணுக்குகளான . 
detri tion , n . உராய்வினால் வரும் நாட்படு தேய்வு . 
detrit us , 1. பிழம்புருவிலிருந்து தேய்ந்து உருவான பொருள் ; 

பாறை முதலியவற்றிலிருந்து தகர்வுற்றுருவான துண்டுத் 
துணுக்குகளின் திரள் ; சரளை மணல் வண்டல் முதலிய 
திரள் பொருள் ; சிதைவுகூளம் . 
de trop , ( பிர . ) a . வேண்டப்படாத , தேவையற்ற . 
deuce1,1 . இரண்டு எண்ணுள்ள சீட்டு , பகடையில் இரண்டு ; 

வரிப்பந்தாட்டத்தில் இரு கட்சிகளும் 40 எண்ணிக்கை 
பெற்றாலன்றி எக்கட்சியும் வெற்றிபெற முடியாநிலை , ஆட்டச் 

சரிதயக்கநிலை . 
deuce , 11. தீங்கு ; அஞர்த்தெய்வம் ; கொள்ளை நோய் . 
Deuce , n . மின்னணுவியக்கக் கணக்குமானி . 
deuce - ace , n . பகடையில் இரண்டும் ஒன்றும் தொடர்ந்து 

விழுதல் ; பேரவப் பேறு , மிக மோசமான வாய்ப்புக்கேடு . 
deu ced , a . பேய்த்தனமான ; பாழாய்ப்போன ; மிகப் பெரிய ; 

மிகுதியான ; ads . பாழான முறையில் ; மோசமாக ; 
மிகுதியாக . 
de us exmac hina , ( ல . ) 11 . தெய்வக் குறுக்கீட்டு முறை , 

காவியத்திலும் நாடகத்திலும் கதையிலும் நல்ல கட்டத்தில் 
தெய்வக் குறுக்கீட்டால் நெருக்கடி தீரவைக்கும் முறை . 
De us misereat ur , ( ல . ) ஆண்டவனே அருள்செய் எனத் 

தொடங்கும் சிறுபாடல் . 
deuteragon ist , 1. நாடகத்தில் முதல்வருக்கு அடுத்த முக்கி 

யத்துவமுடையவர் . 
deuter ium , 110. நீரகத்தின் இருமடித் திரிபெடைப் பொருள் . 


Deuteron omist , 11. விவிலிய நூலின் பழைய ஏற்பாட்டில் 
முதல் ஐந்தேட்டுத் தொகுதியில் ஐந்தாம் ஏட்டுப் பிரிவை எழு 
தியவர் ; விவிலிய ஏட்டின் ஐந்தாம் பிரிவுக்குரிய கூட்டாசிரி 
யருள் ஒருவர் ; விவிலிய ஏட்டின் ஐந்தாம் பிரிவைத் தொகுத் 
தவர் . 
Deuteron omy, n . விவிலிய நூலின் பழைய ஏற்பாட்டில் 
மோசெசுக்கு ( Moses ) உரிமைப்படுத்தப்பட்டுள்ள முதல் 
ஐந்தேட்டுத் தொகுதியுள் ஐந்தாவது ஏட்டுப்பிரிவு . 
deut zia , n . வெண்பூவையுடைய புதர்ச் செடிவகை 
deux -temps , ( பிர . ) n . விரை ஒத்திசை நடனவகை . 
dev astate, U. பாழாக்கு ; சூறையாடு . 
devel op , v . மடிப்புவிரி , வளரச்செய் , முதிர்ச்சியடையச் 
செய் ; வளர் , முதிர்ச்சியுறு , உள்விளைவுறச் செய் ; உள் 
முதிர்வுறு ; முகையவிழச்செய் , மலர்ச்சியுறுவி ; மலர்ச்சியுறு ; 
உள்ளார்ந்த பண்புகளை வெளிக்கொணர் ; உருமலர்ச்சியுறு ; 
கருவியல்புகள் ஒன்றன்பின் ஒன்றாக வெளிவரப்பெறு ; படிப் 
படியாகத் தோற்றுவி ; புறந் தோற்றுவி , வெளிக்கொணர்ந்து 
காட்டு , தோன்று , வெளிப்படு ; தளை நீக்கி வெளிக்கொணர் ; 
சமதளப்படுத்து ; விளக்கியுரை ; பெரிதாக்கு ; பெரிதாகு ; 
நிறைவு பெறுவி , நிறைவு பெறு ; புது உபயோகத்துக்குக் 
கொண்டுவா , எளிதாகக் கிடைக்கச் செய் ; மேம்படுத்து , 
படிப்படியாக உயர் நிலையடைவி , எளிய படியிலிருந்து படிப் 
படியாகப் பன்மடிச் சிக்கற் படிகளுக்குக் கொண்டு செல் ; 
மேம்படு , உயர்நிலை பெறு , உயர்படிமையுறு ; புதுநெறி 
கண்டு வளமுறுத்து ; புதுவளம்பெறு , புதுவழிப்பட்டு விரி 
வுறு ; நிலத்தை இயற்கைவளம் பெருக்கி வளப்பமுறுவி ; 
இயல்வளமுறு ; படைத்துறையில் தாக்குதல் உருவாக்கு ; 
சதுரங்கத்தில் தாக்குதலில் முனை ; நிழற்படச் சில்லை 
விளக்கப்படுத்து ; ( கண . ) பெருக்க விளக்கப்படுத்து . 
devel opment , 11 . 

வளர்ச்சி , பெருக்கம் , விரிவு ; முன் 
னேற்றம் ; வெளிப்படுத்துதல் ; புதுவளம் ; வளர்ச்சி உண்டு 
பண்ணுதல் ; படிப்படியாக : வளர்தல் ; சிறிது சிறிதாக 
வெளிப்படுதல் ; ( கண . ) தொடர் உருவத்தின் செயல் 
விளக்கம் ; விரிவாக்கம் ; புத்தாக்கம் ; ( இசை . ) ஆளத்தி , 
சுர ஏற்ற இறக்கம் ; பின்வரவிருக்கும் புதிய நிலைமை ; 
( தொ . ) development area , வேலையில்லாத் திண்டாட்ட 
மிகுதியாலோ வேலையில்லாத் திண்டாட்டம் மிகுதியாகிவிடும் 
நிலையாலோ புதிய தொழில்களுக்கு அரசியலாதரவு தரப் 
படுவதற்காகக் குறிக்கப்பட்ட பகுதி . 
development al , a . வளர்ச்சி சார்ந்த , பெருக்கத்துக்குரிய ; 

உருமலர்ச்சி சார்ந்த , வளர்ச்சியோடு தொடர்புகொண்டுள்ள . 
de viate , 1. ( உள . ) பொது நிலையிலிருந்து விலகிய நிலையுடை 
யவர் ; 3. மாறு ; வேறுபட்டுச் செல் , மாறுபடு ; மதிப்புப்படி 
யினின்று விலகு ; இடைப்பிறிதுபடு , இடைவிலகிச் செல் ; 
தவறிழை ; விலகத் தூண்டு . 
devia tion , 11. விலகுதல் ; திறம்புதல் ; திசையறி கருவியின் 
ஊசி ஒரு புறமாகத் திரும்புதல் ; பிழைபாடு ; ( தொ . ) 
deviation of the compass , கப்பல்நிலையால் அல்லது சூழற் 
காரணங்களால் திசைகாட்டும் கருவி கோட்டமுறுதல் ; 
standard deviation , நியமச்சாய்வு , திட்ட அளவுக்குட்பட்ட 
விலகல் . 
device , 1. - வழி , உபாயம் , திட்டம் , ஏற்பாடு ; கருவி ; 
சூழ்ச்சித் திறம் ; ( கட் . ) சின்னம் , விருது , அடையாளம் ; 
மேற்கோள் வாசகம் . 
Dev il , n . கூளி , கடவுள் எதிரி ; மனித இனத்தை வீழ்ச்சியிற் 

சிக்கவைக்கும் தீய சக்தி . 
dev il , n . பிசாசு , தீய ஆவி ; குறும்புத்தெய்வம் , மனித 
எல்லைக்கு அப்பாற்பட்ட தீய ஆற்றல் ; தீமையின் உருவம் , 
கொடுமையின் வடிவம் ; போர் வெறி , மூர்க்கம் ; தாக்கு 
தல் செய்யும் துணிச்சல் ; கொடியவர் ; 

ஆணவக் 
காரர் , நற்பேறற்றவர் ; அப்பா வி ; துயர்ப்பட்டவர் ; 
கெடுவிலங்கு ; வியத்தகு திறம்படைத்தவர் ; அச்சகப் 
பையன் , எடுபிடியாள் ; இலக்கியக் கூலியுழைப்பாளர் : 
வழக்குரைஞரின் துணைப் பணியாளர் ; வாணவெடி ; புழுதிப் 


294 


dew -worm 


பல 


devil 
புயல் , மண்மாரி ; சுவையூட்டப்பட்ட அவியலுண்டி வகை ; 
பொருத்து வேலைக்காரர் உலையடுப்பு ; கிழித்துச் சிதைக்கும் 
இயந்திர வகை ; சனியன் , தொல்லை ; U. வழக்குரைஞர் துணையா 
ளாகப் பணியாற்று ; ஆசிரியரின் சிற்றாளாக உழை ; சுவை 
யூட்டி அவியலுண்டியை வேகவை ; ( தொ . ) between the 
devil and the deep sea , இருதலைக்கொள்ளி எறும்புபோல ; 
devil a bit , devil a one , devil a thing , அறவே இல்லாமல் , 
ஒன்றுகூட இன்றி ; devil of a mess , கந்தறுகோலம் , பெருங் 
குழப்பம் , சீர்கேடான நிலை ; devil s advocate, போப் 
ஆண்டவரின் நீதிமன்றத்தில் புனிதர்கள் பட்டியலில் 
சேர்ப்பதற்கு எதிர்ப்புத் தெரிவிக்கும் வழக்குரைஞர் ; குறைத் 
துப் பேசுபவர் ; devil s books, சீட்டுக்கட்டு ; devil s coach . 
horse , பெரிய கருநிற வண்டு ; devil s dozen , பதின்மூன்று ; 
devil s dung , பெருங்காயம் ; devil s dust , கந்தல் நூலினால் 
மறுபடி நெசவு செய்யப்பட்ட ஆடை ; devil s snuff -box, 
பொடிவண்ணச் சிதல்விதை கொண்ட காளானுடைய பழம் ; 
give the devil his due, உள்ள தகுதியை மதித்து நடத்து ; 
go to the devil , அழிந்து போ , போய்த்தொலை , அப்பால் 
போ ; like the devil , பேரூக்கத்துடன் ; play the devil , 
பெரிய அளவில் அழிவுசெய் , அட்டூழியம் செய் ; printer s 
devil, அச்சகச் சிற்றாள் ; the devil ! தொந்தரவைத் தெரி 
விக்கும் சொல் ; வியப்பிடைச்சொல் ; the devil among the 
tailors , குழப்பம் , சந்தடி , சச்சரவு : the devil and all , வீண் 
ஆரவாரம் , எல்லாம் கெடுதல் ; the devil to pay , துன்பம் 
முன்னோக்கியுள்ள நிலை . 
dev il - box , 11 , ( பே - வ . ) மின்னணுவியக்கத்தாலான கணிப்பு 

மானி . 
dev il - crab , 11. வழவழப்பான நண்டு வகை . 
dev il -dodger , 11. தெளிவின்றிப் பல கோயில்களில் உழல் 

பவர் ; சமய போதகர் . 
dev il - fish , 11. தூண்டில் போன்ற இழைமங்களுள்ள பெருந் 
தீனி மீன்வகை ; குருத்தெலும்பும் தகடு போன்ற செவுள்களு 
முடைய பேருருவ அமெரிக்க மீன் வகை ; கைகால் போன்ற 
எட்டு உறுப்புக்களையுடைய கடல்வாழ் உயிரினம் . 
dev il - in - a - bush n . தோட்டமலர்வகை . 
dev ilish , a . - பேய்த்தன்மையுடைய ; வெறுக்கத்தக்க ; 
பழிக்கப்படத்தக்க ; தொந்தரைவாய்ந்த ; மிக மோசமான ; 
adu . ( பே.வ. ) மிகவும் . 
dev ilism , 11. பேய்க்குணம் , தீ நடத்தை ; பேய்வழிபாடு . 
dev il - may - care, a . மடத்துணிச்சல் வாய்ந்த , அடங்காப் 

போக்குடைய , சிறிதும் கவலையோ பொறுப்போ இல்லாத . 
dev ilment , n . குறும்புச்செயல் , பொல்லாச் சூழ்ச்சி ; களிக் 
கூத்தாட்டம் , அடங்கா எழுச்சி ; இயற்கை மீறிய செய்தி , 
பேய்த்தனமான நிகழ்ச்சி . 
dev ilry , dev iltry , 11. சூனியம் , மாயவித்தை , பேயாட்டு ; 
சைத்தான் சேட்டை ; இழிகுணம் , கொடூரம் , மூர்க்கத்தனம் , 
மடத்துணிச்சலுள்ள குறும்புத்தனம் ; பொல்லாக் களி 
யாட்டம் , எக்களிப்பு ; பேயாட்டுக்கலை ; பேய்களின் தொகுதி . 
dev il - worship , n . பேய்வழிபாடு ; காகசஸ் ( caucasus ) 

பகுதியிலுள்ள சமயப்பிரிவு . 
de vious , a . தொலைவான , தொடர்பில்லாத ; சுற்றான , 

வளைந்துவளைந்து செல்கிற ; தவறான ; வழிவிலகிச் செல்கிற . 
devise , 11. இறுதிப்பத்திரம் எழுதுதல் ; இறுதிப்பத்திரம் ; 
இறுதிப்பத்திரத்தின் உடைமை ஒதுக்கீட்டு வாசகம் ; இறுதிப் 
பத்திர மூலம் வழங்கப்பட்ட உடைமை ; 3. கற்பனை செய் ; 
புதுவது புனை ; உருவாக்கு , சேர்த்து அமை ; திட்டமிடு ; 
சூழ்ச்சிசெய் ; ஆலோசனை செய் , இறுதிப்பத்திரம் எழுதி வை , 
உடைமையை இறுதிப்பத்திரம் மூலம் உரிமையாகக் கொடு . 
devit alize, v . உயிராற்றல் அற்றதாக்கு ; உயிரூட்ட 

மளிக்கும் கூறுகளை அகற்று . 
devit rify , 

, ப . கண்ணாடி போன்ற தன்மை மாற்று ; கண்ணாடி 
முதலியவற்றை அரை ஒளி ஊடுருவும்பொருளாக்கு ; 
கண்ணாடித் தன்மையினிடமாக மணியுருப் பண்பூட்டு . 


devoid , a . சிறிதும் இல்லாத , முற்றிலும் ஒழிந்த , முழுதும் 

தவிர் தலுடைய . 
dev oir , 11. விழுக்கடன் , இயன்ற முழு அளவுக்கடமை ; 

சேவை , தொண்டு . 
dev olute , v . மாற்று ; படிமாற்ற முறையில் உடைமை 

கைமாற்று ; ஆட்பேராக வேலை செய்யும்படி ஏற்பாடுசெய் . 
devolu tion , n . படிமுறைவருகை , மாற்றப்படிகள் 
கடந்துவந்தடைதல் ; உடைமையின் மரபுரிமை வருகை ; பயன் 
படுத்தப்படா உரிமை மூல உரிமையாளருக்கே மீளுகை ; 
உடைமை கைமாறுதல் ; அதிகாரமாற்றம் , பொறுப்புரிமை 
ஒப்படைப்பு ; சிறிது திரியுற்ற தன்னாட்சியுரிமை ; உயிர் 
மலர்ச்சியில் பின்னிடைவுப்போக்கு . 
devolv e , v . முறைப்படி உரிமையாக்கு ; உரிமைமாற்றிக் 
கொடு , அதிகாரம் மாற்றி ஒப்படை ; உருட்டித்தள்ளு ; 
மரபுப்படி வந்தடை . 
Devon ian , n . இங்கிலாந்தில் டெவன்ஷயர் ( Devonshire ) 
என்ற மாகாணத்துக் குடிமகன் ; மண்னரியல் படிவ 
அமைப்பு வகை ; a . டெவன்ஷயரை ச் சேர்ந்த ; மண்ணியல் 
படிவ அமைப்புவகை சார்ந்த . 
devote , U. ஒதுக்கிவை ; புனித காரியத்துக்கென நேர்ந்து 
விடு ; முழுதும் ஈடுபடுத்து , ஒப்படைத்துவிடு ; ஊழ்வசம் 
ஒப்படை . 
devot ed , a . பக்தியுள்ள , ஈடுபாடு கொண்ட ; ஆர்வப் பற்றுக் 
கொண்ட ; நோன்புறுதி கொண்ட ; புனித காரியத்துக்கு 
ஒதுக்கிவிடப்பட்ட ; முடிவுத் தீர்ப்பளிக்கப்பட்ட . 
devotee , n . பக்தர் , பற்றுறுதியுடையவர் ; வழிபாட்டாளர் ; 

முழு ஈடுபாடுடையவர் , முனைப்பார்வமுள்ளவர் . 
devo tion , 11. பக்தி , ஒருமுக நோக்குடைய கடவுட்பற்று ; 
முழு ஈடுபாடு ; நேர்வு , புனித காரியத்துக்கென ஒதுக்கி 
வைத்தல் ; ஒருமுகப்படுத்தப்பட்ட செயல் ; ஆர்வப்பற்று ; 
முனைப்பார்வம் ; ஈடுபட்ட சேவை ; வழிபாடு . 
devo tions , 11. pl . வணக்க வழிபாடு , வேண்டுதல்கள் . 
devour , v . பேராவலுடன் விழுங்கு ; விலங்குகளைப் போலப் 
பெருந்தீனிகொள் ; பேரழிவு செய் , கொன்றழி , சூழ்ந்து பாழ் 
படுத்து ; கருத்தூன்றிப்பார் , ஊன்றிக் கேள் , பேரார்வத் 
துடன் நுகர் ; கருத்தைக் கவர் , உளத்தை ஆட்கொள் ; 
விரைந்து கடந்துசெல் . 
devout , a . கடவுட்பற்றுள்ள , சமயப்பற்றுள்ள ; வழிபாட் 
டுணர்ச்சியுள்ள ; ஆழ்ந்த பற்றுடைய ; கருத்தூன்றிய 
உள்ளார்வமுடைய ; மனமார்ந்த முழு ஈடுபாடுடைய . 
dew , 11. பனித்திவலை ; பனி போன்ற ஆவி நுண்திவலை ; 
காலைநேரக் கிளர்ச்சி ; புத்தூக்கம் ; புத்தூக்கந் தரும் திறம் ; 
நுண்ணய ஊக்க ஆற்றல் ; நீர்த்துளி ; வியர்வைத்துளி ; 
பனித்துளி போல் உருவாக்கு ; 

பனி உருவாகு : 
பனித்துளியால் நனை ; ஈரமாக்கு ; ( தொ . ) mountain dew , 
( பே - வ . ) சட்ட வரம்புமீறி வடிக்கப்பட்ட தேறல்வகை . 
dewan , ( அரா . ) 1. முதலமைச்சர் ; நிதி அமைச்சர் . 
dew -berry , 11. நீலவண்ணமும் பனித்துளிபோன்ற 

பளப்புமுள்ள பழச்செடி வகை . 
dew - bow , n . பனிபடர்ந்த பரப்பிற் காணப்படும் வானவில் 

போன்ற தோற்றம் . 
dew - claw , n . நாயின் பின்னங்காலில் உள்ள முதிர்வுறா 

மரபு எச்சச் சின்னமான சிறு விரலமைப்பு . 
dew fall , 11. பனிப்படிவு ; பனிபடியும் நேரம் . 
dew lap , 1. அலைதாடி , மாட்டின் கழுத்தடியிலுள்ள தொங்கு 

மடி ; விலங்கு பறவைகளின் தொங்கு தாடை . 
dew point , 71 . பனி உருவாகும் தட்பவெப்ப நிலை . 
dew - pond, n . பனிக்குளம் , பனித்துளியால் 

பள்ளம் . 
dew - retting , 11. பனியிலும் மழையிலும் நனையவிட்டுச் 

சணலின் பசைப்பதம் கெடுக்கும் முறை. 
dew .worm , 11 , மண்புழு . 


ல . 


பள 


நிறைந்த 


295 


dexter 


diamagnetism 


காண 


dex ter , n . உருவடக்கமான பயிற்சியினக் கால்நடை வகை . 
dex ter , a . வலப்பக்கமான ; வலப்புறமான ; ( கட் . ) பார்வை 

யாளருக்கு இடப்புறமான . 
dexte rity , n . கைத்திறம் , கைப்பழக்கம் ; அருந்திறன் ; 

சாமர்த்தியம் ; வலக்கைப்பழக்கம் ; வலக்கைத்திறம் . 
dex trin , dex trine , n . செயற்கைப் பசைவகை , அஞ்சல் 

தலை முதலியவற்றில் பயன்படுத்தப்படும் பிசின்வகை . 
dex trose , n . பழ வெல்லம் , பழச்சர்க்கரை . 
dex trous , a . வலக்கைப் பழக்கமுள்ள ; கைத்திறமிக்க ; பயில் 

திறமிக்க ; அறிவுத்திறமிக்க ; நுண் திறம் வாய்ந்த . 
Dey , n . ( வர . ) துருக்கிய காலாட்படைத் தலைவர் ; வடக்கு 
ஆப்பிரிக்காவிலுள்ள அல்ஜியர்ஸ் ( Algiers ) 

மண்டலத் 
தலைவர் . 
dhal , n . பருப்பு . 
dhar ma , ( ச . ) 1. தருமம் , சட்டத்துக்கு அடிப்படையான அற 

முறை . 
dharmsa la , ( இ . ) 1. அறச்சாலை ; வழிப்போக்கர் தங்கல் 

மனை . 
dhob i , ( இ . ) 11. வண்ணார் , சலவைத் தொழிலாளர் , துணி 

வெளுப்பவர் . 
dhot i , ( இ . ) n . அரையாடை , வேட்டி . 
dhow , 1. முக்கோணப் பாய்மரமுள்ள அராபிய மரக்கலம் . 
dhu rrie , ( இ . ) 1. நிலவிரிப்புத் துணிவகை , தரைக் கம்பளம் . 
diabet es , n . நீரிழிவு நோய் ; ( தொ . ) diabetes insipidus , 
குருதியிலும் சிறுநீரிலும் சர்க்கரைச் சத்தில்லாமல் தோன்றும் 
நீரிழிவு நோய் ; diabetes mellitus , குருதியிலும் சிறுநீரிலும் 

சர்க்கரைச்சத்து மிகுதியாகத் தோன்றும் நீரிழிவு நோய் . 
diabet ic , n . நீரிழிவு நோயாளர் ; a . நீரிழிவு நோய் சார்ந்த . 
dia blerie , dia blery , n . மாயமந்திரம் , குறளிவித்தை, 

சூனியம் ; சைத்தான் வேலை ; துணிகர ஆர்ப்பாட்டம் , வெறி 

யாட்டம் ; பேய்களைப்பற்றிய ஆய்வறிவு . 
diabollic , diabol ical , a . பேய் போன்ற ; பேய்த்தனமான ; 

கொடிய . 
diab olism , n . சூனியம் , பேய்க்குணம் , பேய்த்தனம் ; 
பேய்த்தனமான நடவடிக்கை ; 

பேய் வழிபாடு ; பேய் 
நம்பிக்கை . 
diab olize , v . பேயாக்கு ; பேயெனப் புனை . 
diab olo , n . இருதலைப் பம்பர விளையாட்டு , இருதலைகளை 
யுடைய பம்பரமொன்றையும் இருகுச்சிகள் 

இணைத்த 
கயிற்றையும் கொண்டு ஆடும் விளையாட்டு வகை . 
diac hylon , diac hylum , n . ஈயச்சத்துக் கலந்த பசைப் 

பற்றொட்டு . 
diac onal , a . கிறிஸ்தவக் கோயில் குருவைச் சார்ந்த . 
•diac onate, n . கிறித்தவக் கோயில் குருவின் பதவி ; கிறித்தவக் 

கோயில் குருமார் தொகுதி . 
diacrit ic , diacrit ical , a . வேறுபிரித்தறிய 

வேறுபிரித்தறிய உதவுகிற , 
எழுத்துக்களின் ஒலிவேறுபாடுகளைக் குறித்துக் காட்டுகிற . 
diactin ic , a , வேதியியல் திறமுடைய கதிர்கள் ஊடுருவிச் 

செல்கிற . 
diadel phous , a . ( தாவ . ) இருபூவிழை முடியுள்ள , பூவிழை 

கள் இருமுடிகளாய் இணைந்துள்ள. 
di adem , 11. மணிமுடி , மகுடம் ; முடியின் கவிவு ; தழைமுடி , 
மலர்க்கண்ணி , முடி மாலை ; 

ஆட்சித்தலைமை உரிமை ; 
( தொ . ) diadem spider , மகுட அடையாளத்தைக் கொண்ட 
தோட்டச் சிலந்தி . 
diaer eses , n . diaeresis என்பதன் பன்மை வடிவம் . 
diaer esis , n . இணையுயிரெழுத்துக்களில் இரண்டாம் உயி 

ருக்கும் தனி ஒலிப்பு உண்டு என்பதற்காக அதன்மேல் 

இருபுள்ளியிட்டுக் காட்டும் ஒலிக்குறிப்பு அடையாளம் . 
diagnose , v . நோய்நாடு . 


diagnos is , n . நோய் ஆய்றுவுதி , நோயாளியின் புறக்குறிகளின் 
உதவியால் நோய் அறுதியிடல் ; நோய் அறுதி விளக்கப் 
பதிவு ; ஆளின் குணங்குறிவகை விளக்கம் ; pl . diagnos es . 
diagnos tic , n . நோய்க்குறி , நோயின் புற அடையாளம் ; 
a , வேறுபடுத்திக் 

உதவுகிற , நோய்க்குறிமூலம் 
நோயறுதி செய்கிற . 
diag onal , n . 

மூலைவிட்டக் 

கோடு , 

வரைகட்டங்களில் 
நேரிணையல்லாத கோணங்களை இணைக்கும் வரை ; தளக் 
கட்டங்களில் நேரிணையல்லாத விளிம்புகளை இணைக்கும் 
ஊடுதளம் ; சதுரங்கக் கட்டத்தில் மூலைச்சாய்வு வரிசைக் 
கட்டம் ; சாய்கரை ஆடை ; a . வரைகட்டங்களில் ஒட்டடுத் 
தில்லாத கோணங்களை இணைக்கிற ; 

வரைதளங்களில் 
நேரிணையல்லாத விளிம்புகளை இணைக்கிற ; மூலைவாட்டான ; 
சாய்வான ; ( தொ . ) diagonal scale , மூலைவிட்ட நுண் 
அளவுகோல் . 
di agram , n . விளக்க வரைப்படம் ; 

எண்பிப்பு வரையுரு ; 
குறிப்பு விளக்க வளைவு ; தானே இயங்கும் சுட்டுமுள் 
வரைவுப் பதிவு . 
di agraph , n . சித்திரப்படிவுக் கருவி . 
di al , n . கதிரவன் நிழற்சாய்வின் மூலம் மணியறி கருவி ; 
மணிப்பொறியின் முகப்பு ; அளவை சுட்டுமுகப்பு ; சுரங்கத் 
தொழிலாளரின் திசையறி கருவியுடன் இணைந்த கூர் 
நோக்காடி ; தொலைபேசியின் 

எண்வட்டு ; 3. அளவை 
யிட்டுணர் ; அளவை மதிப்புக்காட்டு ; தொலை பேசியின் 
சுழல்வட்டு இயக்கு , தொலைபேசி மூலம் பேச்சுத் தொடர்பு 
கொள் . 
di alect , 11. பேச்சுவழக்கு வகை ; திசை வழக்கு , குழு வழக்கு , 
தனி வழக்கு ; வழக்கத்துக்கு மாறுபட்ட தனிமுறைப்பேச்சு 
வகை ; கிளைமொழி . 
dialec tic 1 , n . புலன்கடந்த மெய்ம்மை முரண்பாட்டு விளக்க 

ஆய்வுத்துறை , 
dialec tic2 , 1. வா தமுறை ஆராய்ச்சி வல்லுநர் ; a . வாதஞ் 
சார்ந்த , சொற்போர் முறையான ; பேச்சு வழக்குக்குரிய , 
திசைவழக்குச் சார்ந்த . 
dialec tical , a . வா தஞ்சார்ந்த , சொற்போர் முறையான ; 
பேச்சு வழக்குக்குரிய , திசைவழக்குச் சார்ந்த ; வாதப் 
பொருத்தமுடைய , தருக்கமுறைப்பட்ட ; புலன்கடந்த 
மெய்ம்மை முரண்பாட்டு ஆய்வுத்துறைக்குரிய . 
dialec tics , 11. pl . வா தமுறைப்படி உண்மையை ஆய்தல் , 

அளவையாய்வு . 
dialo gic , a . உரையாடலிலுள்ள , உரையாடலைச் சார்ந்த . 
dial ogist , n . உரையாடல் முறையிற் பேசுபவர் ; 

உரை 
யாடல் முறையில் எழுதுபவர் . 
di alogue , 21. உரையாடல் ; உரையாடல் வடிவ இலக்கியம் . 
di al - plate , n . கடிகாரத்தில் உட்புறக் கருவிகள் ஒருநிலையில் 
இயங்கத்தக்க தன்மையில் பொருத்தப்பட்டிருக்கும் கவசத் 
தகடு . 
dial ysis , 11 . ( வேதி . ) இடைச்சவ்வூடாகப் பரவச்செய்து 
பொருள்களைப் பிரித்தல் ; கலவைப் பிரிப்பு ; பிரிவினை 

; 
பொருள்களைப் பிரித்தல் ; ( இலக் . ) இணை உயிரின் இரண்டாம் 
உயிர் தனி ஒலிப்புடையதென்று காட்ட அதன்மீதிடப்படும் 
இரு புள்ளி அடையாளம் . 
dialyt ic , a . ( வேதி . ) இடைச்சவ்வூடான பிரிவினை சார்ந்த ; 

இடைச்சவ்வூடான பிரிவின் பயனான . 
diamagnet ic , a . குறுக்குக்காந்த ஆற்றலுள்ள , காந்த 
அச்சுக்குக் குறுக்கே கிழக்கு மேற்காக இயங்கும் இயல் 
புடைய . 
diamag netism , 11. குறுக்குக்காந்த ஆற்றல் , காந்த அச்சுக் 
குக் குறுக்காகக் கிழக்கு மேற்குத் திசையில் இயங்கும் இயல் 
புடைய காந்த ஆற்றல் வகை ; குறுக்குக்காந்த இயல்பைக் 
கூறுந்துறை . 


208 


dia mante 


dichogamous 


di arist , n . நாட்குறிப்பேடு வைத்திருப்பவர் ; 

அன்றாட 
நிகழ்ச்சிகளைக் குறிப்பவர் . 
di arize , U. நாட்குறிப்பு வைத்துக்கொள் ; நாட்குறிப்பிற் குறி. 
diarrhoe a , n . வயிற்றுப்போக்கு , பேதி , 
di ary , n , நாட்குறிப்பு ; அன்றாட நிகழ்ச்சிக் குறிப்பேடு ; 

பணிமுறைத் தேதிக் குறிப்பேடு. 
di asone , n . தொழுநோய் தடுக்கப் பயன்படுத்தும் மருந்து . 


வகை . 


diamante , ( பிர . ) 1. பளபளப்பான மின் துகள் ஒளிபிறங்கும் 

துணிவகை ; . ஆடைகளில் மின்துகள் சுடர் வீசுகிற . 
diamantif erous , a . வைரக்கல் விளைவிக்கின்ற . 
diam eter , 1 , வட்டத்தின் குறுக்களவு , விட்டம் . 
diam etral , diam etric , diam etrical , a . விட்டத்தின் 
திசையிலுள்ள ; விட்டத்தைச் சார்ந்த ; விட்டத்தின் எதிரெதிர் 
முனைகள் போன்ற . 
di amond , n . வைரம் ; கனிப்பொருள்களில் உறுதிமிக்க 
வைரக்கல் ; மிக உறுதிவாய்ந்த பொருள் ; கரியப்படிகம் ; 
சாய் சதுர வடிவம் ; சீட்டாட்டத்திற் சாய் சதுரக் குறியுள்ள 
சீட்டு ; ஆங்கில அச்செழுத்தில் 4 ) புள்ளிக் குறிப் பருமனுள்ள 
சிறு எழுத்து வகை ; a , வைரக்கல் போன்ற ; வைரத்தால் 
செய்யப்பட்ட ; சாய் சதுரக் குறியிடப்பட்ட ; சாய்சதுர 
வடிவுடைய ; ( தொ . ) black diamond , கருமாணிக்கம் , நிலக் 
கரி ; diamond cut diamond , கூர்மதியார் இருவரின் 
முட்டுதல் . 
di amond - drill , 1. வைரத்தூண் நுனியில் உடைய துளைக் 

கருவி , 
di amond - dust , 1 , வைரத்தூள் . 
di amond.held , n . வைரக்கல் விளையும் நிலப்பகுதி . 
di amond - hitch , n . பளுவான சுமைகணத் தாங்குகிற 

கயிற்றினைக் கட்டும் முறை . 
di amond - ju bilee , 11. மணிவிழா , வைரவிழா , அறுபதாவது 

ஆண்டுநிறைவு விழா . 
di amond -point, n . செதுக்கு வேலையில் பயன்படுத்தப்படும் 
வைரமுனையுள்ள கருவி ; கூர்ங்கோணமுனை ; 

இருப்புப் 
பாதையின் கூர்ங்கோணச் சந்திப்பு . 
di amond -wheel, n . வைரங்களை மெருகிட்டுப் பளபளப் 
பாக்குதற்குப் பயன்படும் வைரப்பொடியும் எண்ணெயும் 
மேற்பரப்பிலிட்ட சக்கரம் . 
Di an . Dian a , n . பண்டை ரோமாபுரியில் நிறைக்கும் 
வேட்டைக்கும் உரிய தெய்வமாகக் கருதப்பட்ட திங்களஞ் 
செல்வி ; வேட்டையாடும் அணங்கு ; குதிரைமீதிவர்ந்த மாது : 
( தொ . ) Diana monkey , நீண்ட வாலும் நெற்றியில் வெண் 
பிறைச் சுட்டியும் உடைய பெரிய மேற்கு ஆப்பிரிக்க குரங்கு 
வகை ; Diana of the Ephesians , செழிப்புக்குக் காரணமாகக் 
கருதப்பட்ட மேலை ஆசியப் பெண்தெய்வம் ; Diana s tree , 
மரம் போன்ற அமைப்புள்ள வெள்ளிப் படிமானம் . 
diapas on , n . சுரங்கள் ஏழு கடந்த எட்டன் வட்டம் , முழு 
வட்டப்பாலை ; உச்சக்குரலிசைப்பு ; குரல் முழு ஏற்றத்தாழ் 
வளவு ; இசைக்கருவியின் முழு ஏற்றத்தாழ்வெல்லை ; முழு 
நிறை சுரங்கள் அடங்கிய ஒத்திசைவமைதி ; முழுநிறை 
இன்னிசை ; இசைப்பு எழுச்சியளவை ; இசை மேளத்தின் 
முழுநிறை தடையுறுப்பு ; ஆற்றலெல்லை , முழு வீச்செல்லை ; 
நிலையான மதிப்பளவை . 
di aper , n . மணியுருவப் பூவேலை செய்யப்பட்ட துணி ; 
மேசைத்துகில் ; கைத்துண்டு ; குழந்தை அணையாடை , 
சாயம் தோயாத வண்ணப் பின்னல் சித்திரவேலை ; உட் 
செதுக்குச் சித்திரச் சிற்பவேலை ; U. பல்வண்ணச் சித்திர 
வேலைப்பாடுசெய் , 
diaphore sis , n . செயற்கையாகத் தூண்டப்படும் வியர்வை . 
diaphoret ic , n. செயற்கை வியர்வை முறை ; வியர்க்கச் 

செய்யும் மருந்து ; 4. செயற்கையாக வியர்க்கச் செய்கிற . 
di aphragm , n. உந்து சவ்வு , ஈரலுக்கும் குடலுக்கும் நடுவே 
யுள்ள சவ்வு ; இடையீட்டுச் சவ்வுத்திரை ; 

சிப்பி செடி 
யினங்களின் இடையீட்டுத்தாள் திரை ; ஒளியின் பரவுகதிர் 
தடுக்கவல்ல மையப்புழையுடைய உலோகத்தகடு ; தொலை 
பேசியிலும் தந்தியில்லாக் கம்பியிலும் பயிலும் இடையீட்டுத் 


dias pora , n . யூதர் தாயகத்திலிருந்து வெளியேறி உல 

கெங்கும் சிதறிப் பரவிய நிகழ்ச்சி , 
di astase , n . செரிமானத்துக்கு இன்றியமையாது உதவும் 

முறையில் மாச்சத்தினைச் சர்க்கரையாக்கும் காடிப்பொருள் . 
dias tasis , 1 , முறிவின்றி எலும்புகளைப் பிரித்தல் . 
dias tole , n . நெஞ்சுப்பையின் விரிவியக்கம் , குருதிகாள விரி 
வியக்கம் ; அசைநீட்டம் , இடைநிறுத்தத்தின் முன்வரும் 
அசைநீட்சி . 
diatess aron , n . விவிலிய நூலின் புதிய ஏற்பாட்டின் முதல் 
நான்கு பிரிவுகளிடையே காணத்தகும் ஒத்திசைவு : நான்கு 
மருத்துவப் பொருட்கள் கொண்ட கலவை 
diather mancy , 1. 

கதிரியக்க வெப்பத்தின் மருவும் 
தன்மை . 
diather manous, diather mic , a . கதிரியக்க வெப்பம் 

ஊடுருவிச் செல்லக்கூடிய . 
di athermy , n . உட்பகுதிகளுக்கு மின் அலைகளால் வெப்ப 
மூட்டல் ; மின்னோட்ட இயக்கத்தால் பொருள்களின் உட் 
பகுதிகளை வெப்பூட்டுதல் . 
diath esis , n . உடற்கூறு சார்ந்த இயல்பான முற்சார்பு ; 

பழக்கவாசனை , பழக்கங் காரணமான முற்படிவு. 
di atom , n . புதைபடிவங்களிலும் கடலடியிலும் காணப்படும் . 

ஓர் உயிரணு நுண்பாசி வகை . 
diatom ic , a . ஈரணு அடங்கிய ; விலக்கி இடங்கொள்ளத் 

தக்கவையாக இரண்டு நீரக அணுக்களை உடைய , 
diaton ic , a . இசையின் இயற்கை அளவுகோற்படியான 
ஒலித்தன்மைகளையும் இடைவெளியையும் கொண்டு 
இயங்குகிற . 
di atribe , n . தொடர்ச்சியான வாதம் ; வசைமாரி , பழியுரை . 
di atribist . 1. வசைமாரி பொழிபவர் ; வசை எழுத்தாளர் . 
dib , U. தூண்டிலை நீரிலிடு ; கொத்து , தோயவிடு . 
diba sic , a . ( வேதி . ) இருகாடி மூலங்களையுடைய ; காடி 

மூலத்தின் இரு அணுக்களையுடைய . 
dibb er , n . கொத்துக் கருவி . 
dibb le , n . கொத்துக்கருவி ; ப . நிலங்கொத்து : கொத்துக் 
கருவியைக் கையாளு ; கொத்துக் கருவியினால் துளையிட்டுச் 
செடிநடு ; தோயவிடு . 
dibs , n . pl. ஆட்டின் கணுவெலும்பு கொண்டு ஆடப்படும் 
குழந்தை விளையாட்டு வகை , கழங்காட்டம் ; சீட்டாட்டக் 
கணிப்புச் சின்னமான வட்டுக்கள் 
dic ast , n. பண்டை ஏதென்ஸில் வழக்குமுடிபும் தீர்ப்பும் 

கூறுதற்குரிய சான்று நடுவர் குழுவில் ஒருவர் . 
dicas tery , n. பழைய ஏதென்ஸில் வழக்குமுடிபும் தீர்ப்பும் 

கூறும் சான்றுநடுவர் குழு . 
dice , n . pl. பகடை ; சூதாட்டம் ; சூதாட்டப் பந்தயத்திலுள்ள 
இருதலை நிலை ; 3. சூதாடு ; பகடை வைத்தாடு ; வெட்டிப் 
பகடையுருவாக்கு ; வண்ணம் மாறிமாறி வரும் கட்டங்க 
ளாக இடு . 
dice .box , 1. நாழிகை வட்டில் போன்ற வடிவுடைய பகடைப் 
பெட்டி ( தொ . ) dice.boy insulator , தந்திக் கம்பிகளைத் 
தாங்குகிற நாழிகை வட்டில் வடிவான மங்குப்பாளம் . 
dichlamyd eous , a . ( தாவ . ) அல்லி வட்டமும் புல்லிவட்டமு 

முள்ள . 
dichog amous , a . ( தாவ . ) பூவிழைகளும் கருவகமும் வேறு 
வேறு காலத்திற் பருவமடைகிற . 


diaphragmati tis , n . ஈரல் தாங்கியின் அழற்சி . 
di archy , n. இரட்டையாட்சி , 1921 - இல் நிறுவப்பட்ட இரு 

வேறு தனி மேலுரிமைகளையுடைய இந்திய ஆட்சிமுறை . 


297 
dichotomy 

differentia 
dichoto my , n . இரண்டாகப் பிரிவுறுதல் ; இரு கவர்ப்பிரிவு னாகாது குறைவுறு ; die back , நுனியினின்று கீழே படிப்படி 
முறை . 

யாக உலர்ந்துபோ ; die down , தணி ; நிலத்துக்கு மேலுள்ள 
பகுதி மட்டும் மாளப்பெறு ; 

die game, 
dichro ic , a . இருவண்ணங்கள் காட்டுகிற ; இருவண்ண 

இறுதிவரையிற் 
ஒளிக்கோட்டமுடைய . 

கிளர்ச்சியுடனிரு ; die hard , நீடித்துச் சாவினை எதிர்த்துக் 

கடுமையாகப் போராடு ; சாவில் கால நீட்டிப்புக் கொள் . 
dichromat ic , n . இருவண்ணங்களை மட்டுமே காணக் 
கூடியவர் ; a . இருவண்ணமுள்ள ; இனத்தில் இருவேறு die - away , a . வாடுகிற , தளர்கிற . 
வண்ணங்கள் இடை விரவி வருகிற . 

die - hard , n . கடும் பிற்போக்காளர் . 
dichro mic , a . இருவண்ணங்களே 

காண்கிற ; மூலவண் dielec tric , 11. மின் அழுத்தத்தைத் தாங்கக்கூடிய பொருள் ; 
ணங்கள் மூன்றில் இரண்டே காண்கிற . 

a . இகைக்குந் திறனற்ற , மின்விசை கடத்தாமல் மின்விசை 
dick ens , 11. ( பே - வ . ) பேய் . 

விளைவுகளை மட்டும் கடத்துகிற . 
dick er , v . பண்டமாற்று வாணிகம் செய் ; பேரம் பேசு ; diesel- elec tric, a . டீசல் பொறியால் இயக்கப்படும் 
பூசலிட்டுப் பேரம் பேசு . 

மின்னாக்கப் பொறியின் ஆற்றலைப் பயன்படுத்துகிற . 
dick ey , dick y , n . ஒற்றைக் குதிரைவண்டியில் போடப் 

Dies el engine , dies el engine, n . டீசல் பொறி , டாக்டர் 
பட்டுள்ள இருக்கையின் தோல் மேலுறை ; வண்டியோட்டியின் ஆர் . டீசல் ( Dr. R. Diesel ) என்பவர் புதிதுகண்ட அழுத்த 
இருக்கை ; வண்டியின் பின்பகுதியிலுள்ள பணியாள் 

முறை வெப்பூட்டுப்பொறி , வெப்பூட்டிய அழுத்தமிக்க 
இருக்கை ; பொறி வண்டியின் பிற்பகுதியிலுள்ள மடக்கு காற்றில் எண்ணெய் காற்றுக் கலந்து செலுத்தப் பெற்று , 
இருக்கை ; சட்டையின் போலி முன்பகுதி . 

எரியூட்டப்பெறும் பொறி வகை . 
dick y - bird , 1. சிறுபறவை . 

die -sink ing , 11. அச்சுவார்ப்புருச் செய்தல் . 
dicotyled on , 1. இருகதுப்பு விதையுள்ள பூக்கும் இனச்செடி . di es ir ae , ( ல . ) n . தீர்ப்பு நாள் . 
dic taphone, n . ஒலிப்பதிவுப் பொறி . 

di es non , ( ல . ) n . சட்டச் சார்வான செயல்கள் நிகழா நாள் ; 
dictate , 11. அதிகார ஆணை , கட்டளை ; இயக்காணை ; ஏவல் ; கணக்கில் சேர்க்கக்கூடா நாள் . 
தூண்டுதல் ; V. ஒப்ப எழுதக் கூறு ; அதிகார ஆணையிடு , 

dilet1 , 21. ஊட்டமுறை , திட்ட உணவு ; பத்திய உணவு ; 
கட்டளையிடு ; திட்டமிட்டுரை , கட்டுறுத்திக் கூறு . 

நோன்புணவு , 

தண்டமுறை உணவு ; வழக்க உணவு ; 
dicta tion , 11. ஒப்ப எழுதக் கூறுதல் ; கட்டளையிடுதல் ; ப . திட்ட உணவு அருந்துவி ; மருத்துமுறை உணவூட்டு ; 
செயல் கட்டுறுத்திக் கூறுதல் ; புறத்தூண்டுதல் ; அதிகார தண்டமுறை உணவு அருந்தச்செய் ; நோன்பிரு . 
ஆணை ; ஆணவக் கட்டளை . 

dilet 2 , 1. ஆங்கிலவழக்கில் வெளிநாடுகளைக் குறித்த நாட்டு 
dicta tor , n . வல்லாட்சியார் , சர்வாதிகாரி ; தனித்தன்னாட்சி அரசியல் மன்றம் , கூட்டரசு மன்றம் ; பலநாட்டுக் கூட்டுறவு 
யாளர் ; முழு 

அதிகாரம் பெற்றவர் ; தனிச்சிறப்பும் மன்றம் ; மாநாடு , கலந்தாய்வு மன்றம் ; ஸ்காத்லாந்தில் வழி 
அதிகாரமும் பெற்ற ரோம நாட்டுத் தண்டலாளர் ; fen . பாட்டுக்குழு ; ( சட் . ) குற்ற அவதூறு வழக்கின் நடவடிக்கை ; 
dicta tress , dicta trix .. 

( தொ . ) desert the diet , அவதூறு வழக்கில் குற்றத்துறை 
dictato rial , a . சர்வாதிகாரி போன்ற ; தனித்தன்னாட்சி சார்ந்த நடவடிக்கைகளைக் கைவிடு . 
யாளருக்குரிய ; ஆணவப்போக்குடைய . 

di etary , n . உணவுப்பட்டியல் ; உணவுத்திட்டம் ; உணவுத் 
dic tion , n . சொல்நடை ; சொற்றேர்வு . 

தரம் ; பெரிய நிறுவனங்களில் கொடுக்கப்படும் உணவுப்படி ; 
dic tionary , 11. சொற்களஞ்சியம் , சொற்பொருள் தொகுதி ; 

a . உணவுத்திட்டஞ் சார்ந்த , உணவு விதிமுறைகளுக்குரிய . 
அகராதி . 

dietet ic, dietet ical , a . உணவுமுறை சார்ந்த , பத்திய 
dic tograph , 11. பேசுபவருக்குத் தெரிந்தோ தெரியாமலோ உணவு பற்றிய . 
செய்தியை ஓர் அறையினின்று மற்றோர் அறைக்குத் dietet ics , n . உணவு விதிமுறை . 
தெரிவிக்கும் தொலைபேசி , 

dietici an , dietit ian , 11. உணவுமுறை வல்லுநர் ; உணவு: 
dic tum , n. 

ஆணை ; உறுதிமொழி ; வெளியிடப்பட்ட முறையைப் பழக்கமாகப் பின்பற்றுபவர் . 
கருத்து ; மேற்கோளுரை , மூதுரை ; ( சட் . ) சட்ட வலிவுற்ற die - work , 11. உலோகப் பரப்பில் அச்சிட்டு உருவாக்கும். 
நடுவர் கருத்துரை . 

அழகு வேலைப்பாடு . 
did , v . do என்பதன் இறந்தகால வடிவம் . 

diff er , . வேறுபடு ; மாறுபடு ; ஒவ்வா திரு ; கருத்துவேறு 
didac tic , didac tical , a . அறிவுறுத்துகிற , போதனை பாடு கொள் ; திரித்துணரத்தக்க பண்புடையதாயிரு ; கருத்து 
செய்கிற ; கற்பிக்கும் ஆசிரியரின் முறையிலுள்ள . 

மாறுபாடுகொள் , பூசலிடு. 
didac tics , n . pl . கற்பிக்குங் கலை , போதனை முறை . 

diff erence, n . வேறுபாடு ; ஒவ்வாமை ; மாறுபாடு : வேறு 
di dapper , n . நீரில் முக்குளிக்கும் சிறிய நீர்க்கோழி வகை . 

பாட்டுக் கூறு ; 

எண்ணிடையே வேற்றுமையளவு ; அளவு 
didd le , U. நயந்து பசப்பு , கெஞ்சு ; மோசடி செய் , ஏமாற்று . 

வேற்றுமை : கழித்துமீந்த தொகை , மிச்சம் ; கருத்து 
didst , v . do என்பதன் பழைய முன்னிலை ஒருமை இறந்தகால 

வேறுபாடு ; சச்சரவு , பூசல் ; தனித்துணர்வதற்குரிய திரி 
வடிவம் . 

புறுத்தும் பண்பு ; வகைதிரிபுப் பண்பு ; திரித்துணர்வு ; 

வேறுபாட்டுக் கூறு ; தனித்துணர்வதற்குரிய சிறப்புக்குறி ; 
didym iam , n . 1841 - ஆம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்ட அரிய 

( கட் . ) கிளை மரபுக்குறி : U. வேறுபாடு உண்டுபண்ணு ; 
உலோக வகை . 

வேற்றுமை காண் ; ( தொ . ) difference tone , இரண்டு 
die1 , 11. பாய்ச்சிகை , பகடை , சூதாடு கருவி ; எறிசூதாட்டக் குரல்கள் ஒன்றாக ஒலிக்கும்பொழுது கேட்கப்படும் இரண்டிடை 
கட்டை ; pl . dice ; ( தொ . ) the die is cast , செயல் மாற்ற வேறுபாட்டு அலைவெண்ணுடைய ஒரு குரல் . 
முடியா முடிபு ஏற்பட்டுவிட்டது , சென்றது இனி மீளாது . 

different , a . வேறுபட்ட ; ஒவ்வாத ; வேறுமாதிரியான ; 
die , 1. பொறிப்புக்கட்டை ; வார்ப்புருவுக்கான படிவம் ; உருமாறிய ; இயல்புமாறிய ; பண்பு வேறுபட்ட ; வேறான ; 
கருவிகள் செய்வதற்குரிய படிவ அச்சு . 

தனி வேறான ; தனித்தன்மைவாய்ந்த , வேறுபடுத்தி உணரத் 
die , v . இற ; அழிவுறு ; தேய்வுறு ; வாடு , பட்டுப்போ ; தக்க . 
உணர்ச்சியற்றுப்போ , மரத்துப்போ ; துன்புறு , வாட்ட differen tia , n . ( அள . ) வகைதிரிபுப் பண்பு , இனத்தின் 
முறு ; கலந்து ஒன்றுபடு ; ஏங்குறு ; ( தொ . ) die away , ஒருவகையை மற்றவற்றினின்று பிரித்துக்காட்டும் வேறு 
படிப்படியாக மறை ; கொஞ்சம் கொஞ்சமாகச் செவிப்புல பட்ட பண்பு ; pl . differen tiae . 

38 


298 
differential 

dignify 

கிண்டு , 
differen tial , 11. வேறுபாட்டு நுட்பம் ; விலை வேறுபாடு ; 

குடை ; 

( தொ . ) dig in , தோண்டி மூடு ; கடுமை 
தொழில்களிடையேயுள்ள கூலி உயர்வு தாழ்வு ; ஒரே யாக உழை ; dig in the ribs, விலாவில் குடை ; dig oneself 
தொழில் திறமை வாய்த்த அல்லது திறமை வாய்ப்பற்ற in , அகழிட்டரண் செய்துகொள் , தன்னை வலிமைப்படுத்திக் 
தொழிலாளரிடையேயுள்ள கூலி வேறுபாடு ; சுழற்சிப் பல் கொள் ; dig out , வெட்டியெடு ; வெட்டி உருவாக்கு ; dig up , 
வேறுபாடு ; a . வேறுபாட்டுக்குரிய ; வேறுபாடு உண்டு வெட்டிப்பிள ; வெட்டியெடு . 
பண்ணுகிற ; வகைதிரிபுப் பண்புக்குரிய ; வகைதிரிபுப் 

digamm a , 11. கிரேக்க நெடுங்கணக்கில் தொடக்கத்தில் 
பண்பு உண்டுபண்ணுகிற ; வேறுபடுத்துகிற ; ( கண . ) வேறு 

பயன்படுத்தப்பட்ட வகர உடம்படுமெய் போன்ற ஒலிப் 
பாட்டு நுட்பத்துக்குரிய ; ( தொ . ) differential coefficient , 

புடைய ஆறாம் எழுத்து ( F ) . 
வகையீட்டுக் குணகம் ; differential gear , ஒரே இயக்கத்தை 

dig amy , 11. இருதார மணமுறை ; இருதார மணவாழ்வு ; 
இருவேறு இயக்கமாகப் பிரிந்தியக்குவிக்கும் இயக்க இணைப் 

இரண்டாவது திருமணம் . 
பமைவு ; differential motion , இயக்கும் இருவிசைகளின் 
வேறுபாட்டுக்கு ஒப்பான இயக்க முடைய அமைவு ; digas tric, n . கீழ்த்தாடைத் தசைப்பற்று ; a . இரட்டை 
differential thermometer , வேறுபாட்டளவையியல் தட்ப வயிறுள்ள ; இரு கோடியிலும் தடித்த முனையுடைய . 
வெப்பமானி . 

di gest , n . சட்டத்தொகுப்பு ; சுருக்கம் ; முறையாக வகுக் 
differen tiate, v . வேறுபடுத்தி உணர் , திரித்துணர் ; வகை 

கப்பட்ட தொகுப்பு ; செய்திச்சுருள் , நடப்புச் செய்திகளின் 
வேறுபாடு காண் ; வேறுபடுத்து ; வகைப்படுத்து ; வேறுபடு 

அவ்வப்போதைய சுருக்கம் ; இலக்கிய நடைமுறைச் சுருக்கத் 

தொகுப்பு . 
கூறாயமை ; வேறுபாடு பெருக்கு ; வேறுபாடு வளரப் பெறு ; 
வகை வளம்பெருக்கு , உறுப்பு வேறுபாடு பெருக்கு ; தனி digest ?, v . செரிமானம் 

செய் , உணவின் 

சாரத்தை 
வகை வளம் காண் ; ஒருநிலையில் வேறுபாடு காண் ; ஒரு வயிற்றினுள் ஈர வெப்பநிலைகளில் தக்கபடி பக்குவப்படுத்து ; 
பொருட் சொற்களிடையே நுட்பவேறுபாடு உணர் . 

வயிற்றிற் செரிமானமாகு ; பக்குவமாகு ; வகைப்படுத்தி 
differentia tion , n . வேறுபாடு கண்டறிதல் ; ஒரு பொருளின் 

ஒழுங்காக்கு ; மனத்தில் முறைப்படுத்தி வகைப்படுத்து ; 

நன்கு சிந்தித்து ஒழுங்குசெய் . 
தனிச் சிறப்புப் பண்புகளைக் கூறி விளக்கல் ; வரையறை 
விளக்கம் ; பொதுவானது தனிச்சிறப்புடையதாகும் மாற்றம் . diges ter , 11. செரிமானம் செய்பவர் ; ஒழுங்குமுறைப்படுத்து 

பவர் ; மனத்தில் தோயவைப்பவர் ; 

செரிக்கவைக்கும் 
difficile , ( ல . ) a . இசைவிணக்கமற்ற , பொருந்தாத ; எளிதில் 

பொருள் ; விலங்கு தாவரப் பொருள்களிலிருந்து சத்தாக வடி 
வசப்படுத்த முடியாத ; உடனடிக்கட்டாயமான . 

சாறு இறக்கும் கலம் . 
difficult , a . செய்தற்கரிய , அருமைப்பாடுடைய ; கடுமை 

digest ible , a . செரிக்கக்கூடிய ; மனத்தில் தோயக்கூடிய .. 
வாய்ந்த , வருத்தமிக்க , எளிதல்லாத ; பெருமுயற்சி தேவைப் 

digest ion , n . செரிமானம் ; 
படுகிற ; எளிதில் மனநிறைவு படுத்த முடியாத ; எளிதில் 

செரிமானத்திறம் ; ஒழுங்கு 
மனங் திரும்பாத ; 

முறைப்பாடு ; மெள்ள வெப்ப ஈரச் சூழலிற் புழுக்குதல் , வடித் 
கையாளமுடியாத , மேற்கொள்ள 
முடியாத தொல்லை தருகிற , இடரார்ந்த , மலைப்பூட்டுகிற . 

திறக்கல் . 
diff iculty , n . அருமைப்பாடு ; முயற்சியருமை ; கடுமை , எளி 

diges tive, 11. செரிமான மூட்டும் பொருள் ; பருவினைப் பழுக்க 

வைக்கும் தைலம் ; a . செரிமானம் சார்ந்த ; செரிக்கவைக்கிற ; 
தன்மை ; கடுமைவாய்ந்தது , அருமையுடையது ; தடங்கல் , 
இடையூறு , முட்டுப்பாடு ; இன்னாதது ; இடர்ப்பாடு ; 

செரிமானத்துக்கு உதவுகிற , செரிமானம் ஊக்குகிற . 
இடுக்கண் , துன்பம் ; இக்கட்டு , 

சிக்கல் ; பணமுடை ; 

digg er , n . தோண்டுபவர் ; தோண்டும் விலங்கு ; உலோக 
வேண்டாமை , வெறுப்பு , தடையுரை . 

நாடித் தோண்டுபவர் ; சுரங்கத்தொழிலாளி ; தங்கச் சுரங்க 

வேலையாள் ; கிழங்கு நாடி நிலந்தோண்டும் வட அமெரிக்க 
diff idence , n . தன்னம்பிக்கையின்மை , ஊக்கக்கேடு ; 

இந்தியர் ; தோண்டு கருவி ; இயந்திரத்தின் அகழ்பொறி . 
தயக்கம் ; செயற்பின்னிடைவு , செயற்கூச்சம் . 

digg ings , 11. pl . தங்கச் சுரங்க வேலை நிகழுமிடம் , தங்க வயல் . 
diff ident , a . தன்னம்பிக்கையற்ற ; செயற்கூச்சமுள்ள . 

dight , a . அணிசெய்யப்பட்ட , அணிகலம் பூட்டப்பட்ட ; 3 . 
diff luence , 1. ஒழுகல் நிலை , கசிவு . 

அணிசெய் , அணிகலம் பொருத்து . 
diff luent , a . ஒழுகுகிற , உருகிவடிகிற , கசிகிற . 

dig it , n . விரல் ; விரலகலம் ; இலக்கம் , எண்ணின் வரிவடிவக் 
diffract , 0. ஒளிக்கதிர்ச் சிதைவு உண்டுபண்ணு ; ஒளிக் கூறு , சுன்னமுதல் ஒன்பது வரையுள்ள எண்மான உரு ; 
கதிர் நிறச்சிதைவு உண்டுபண்ணு ; கதிர்ச்சிதைவுக்கு உட் கதிரவன் அல்லது திங்களின் விட்ட அளவில் பன்னிரண்டில் 
படுத்து ; கதிர் நிறச்சிதைவுக்கு உட்படுத்து . 

ஒரு கூறு . 
diffrac tion , 11 . ஒளிக்கதிர்ச்சிதைவு , ஒளிக்கதிர் நிறச் dig ital , n . விரல் ; இசைக்கருவி வகையின் முறுக்காணி ; a 
சிதைவு. 

விரல் சார்ந்த . 
diffuse , a . பரவலான , எங்கும் பரவவிடப்பட்ட ; செறி 

digita lis , n. விரல்களுக்கு உறைபோடப்பட்டது போன்ற 
வற்ற , தளர்வான ; பொருட் செறிவில்லாத , வெற்று விரிவு 

மலர்களுள்ள செடி வகை ; செடிவகையிலிருந்து எடுக்கப் 
மிக்க ; 

படும் மருந்து . 
U. எங்கும் பரப்பு , பரவலாக்கு ; சிதறலாக்கு ; 
எல்லாத் திசைகளிலும் செலுத்து ; எங்கும் பரவு , சிதற dig itate , dig itated , a , விரல் போன்ற பல பகுதிகள் 
லாகு ; செறிவு தளர்த்து ; செறிவு தளர்வுறு ; ( இய . ) 

கொண்ட . 
நீராள மாக்கு ; நீர்மத்தில் கலந்து பரப்பு ; நீராளமாகு ; digita tion , 11. விரல் போன்ற அமைப்பு ; விரல் போன்ற 
ஆவியில் கலந்து பரப்பு ; ஆவியில் கலந்து பரவு . 

பிரிவு . 
diffu sion , 11. பரப்புதல் , சிதறடித்தல் ; பரவுதல் , சிதறலுறல் ; dig itigrade, 11. கால்விரல் மீது நடக்கும் விலங்கு ; a . கால் 
விரிவுறுதல் , விரிவகற்சி ; கலந்தூடு பரவுதல் , விரவிப் விரல் மீது நடக்கிற , குதிகால் படாது நடக்கிற . 
பரவுதல் , விரவி ஒன்றுபடு தல் . 

diglad iate, U. வாட் சண்டையிடு ; சச்சரவு செய் . 
diffu sion -tube, 11. வெவ்வேறு ஆவிகள் கலக்கும் வீதத்தை di glot , a . இருமொழி பேசுகிற ; இருமொழிச்சார்பான . 
அளக்கும் கருவி . 

dig nified , a . மதிப்பு வாய்ந்த ; பெருமைக்குகந்த ; உயர்ந்த ; 
diffus ive, a . பரந்து விரிவுறுகிற , ஊடுபரவுகிற . 

வீறார்ந்த ; தன் மதிப்பு வாய்ந்த : பொறுப்பான ; உயர்ந் 
dig , 11. தோண்டுதல் ; பழம் பொருளாய்வுத்துறைக்கான தோர் வரிசையில் வைக்கப்பட்டுள்ள . 

அகழ்வு ; தோண்டிய பகுதி ; அகழ்வுப்படியளவு ; குடைவு , dig nify , U. மதிப்புக்கொடு , உயர்வுபடுத்து ; மேன்மையுடைய 
கிண்டுதல் , குத்துதல் ; 3. அகழ் , தோண்டு ; அகழ்வாராய்ச் தாக்கு ; வீறமைதியளி ; பகட்டாரவாரச் சொற்களாற் 
சிக்காக நிலங்கீண்டகழ் ; அகழ்ந்திடு ; அகழ்ந்தெடு ; குத்து , குறிப்பிடு , 


299 


diminish 


4 


dignitary 
dig nitary , n . உயர்பதவியாளர் ; திருக்கோயிலில் உயர் 

பதவியிலிருப்பவர் . 
dig nity , n . தகுதி , உண்மையான மதிப்பு : மேன்மை , உயர் 
நிலை , உயர்படிமதிப்பு ; மதிப்புவாய்ந்த பதவி , உயர்பணி ; 
மேம்பட்ட பட்டம் ; மன உயர்வு , பெருந்தன்மை ; வீறமைதி , 
வீறார்ந்தநடை , விழுமிய நடையுடை . தோற்றம் ; உயர்பதவி 
யாளர் ; ( தொ . ) stand on one s dignity , மதிப்பை எதிர் 
பார்த்து நட , மதிப்புக்காகச் செயல்செய் . 
di graph , n . ஒருங்கு ஓரொலியுடைய ஈரெழுத்து ( ch- ph.ea 

போன்றவை ). 
digress , v . நேர்நெறி விலகிச்செல் ; செய்தியை விட்டு 

மற்றொன்று விரி ; தேவையற்ற செய்திகளை இடையிற் கூறு . 
digress ion , V. வழிவிலகிய போக்கு ; மற்றொன்று விரித்தல் . 
digress ional , digress ive, a . வழிவிலகுகிற ; வேறொன்று 

விரிக்கிற. 
dihe dral , a . இரு சமதள முகங்கள் கொண்ட ; இருசமதள 

முகங்களிடைப்பட்ட . 
dike, 11. அகழி ; இயற்கைநீர்க்கால் , நீண்டபள்ளம் , குழி ; 
அகழியிலிருந்து தோண்டியெறியப்பட்ட மண்மேடு ; அணை 
கரை , வெள்ளப்பெருக்கைத் தடுப்பதற்காக எழுப்பப்பட்ட 
செய்கரை ; ஸ்காத்லாந்து நாட்டில் இடையெல்லைச் சுவர் ; 
கரண் கட்டியாலான சுவர் ; முள்வேலி ; ( மண் . ) படிவுப் 
பொருள்களால் நிரப்பப்பட்ட பாறைப்பிளவு ; நிலப்பிளவு 
களில் படிந்திறுகிய பாறை வகை ; இடை மேட்டுப்பாதை ; 
3. அணைகட்டு ; செய்கரை அமைத்துத் தடைகாப்புச் செய் . 
dilap idate , v . கட்டிடத்தை 

கட்டிடத்தை இடித்துத் தகர் ; 

இடித்துத் தகர் ; பொருள் 
களைப் பாழாக்கு ; சொத்துக்களைச் சீர்கெடுவி ; துணிமணி 
யைக் கிழித்து உருக்குலை ; அக்கு அக்காகப் பிய்த்தெறி . 
dilap idated , a . பாழான ; இடிந்த . 
dilapida tion , n . பாழடைந்த நிலை , சீர்கெட்ட தன்மை ; 
சீர்குலைவு ; பணச்சீரழிவு ; திருக்கோயில் சொத்துக்களைப் 
பாழாக்குதல் . 
dilapida tions, n . pl . குடிவார காலத்தில் கட்டிடத்திற்கு 
ஏற்படும் அழிவு , சேதம் ; அழிவுகளுக்காகக் குத்தகைதாரர் 
களிடமிருந்து பிரிக்கப்படும் தொகை . 
dilat able , a . விரிக்கக்கூடிய ; அகலமாக்கக்கூடிய . 
dilate , v . விரிவாக்கு ; அகலப்படுத்து ; பெரிதாக்கு ; 
எல்லாப் பக்கங்களிலும் பரப்பு ; விரிவுறு ; அகலமாகு ; 
எல்லாப் புறங்களிலும் பரவு ; விரித்துரை ; விரிவாக எழுது , 
வருணி . 
dilat ed , a . விரிந்த ; தட்டையான . 
dilat er , n . விளக்கமாகக் கூறுபவர் ; விரிவடையச் செய்யும் 

கருவி ; விரிவடையச் செய்யும் தசை . 
dila tion , n . விரிவடைதல் , அகலுகை , பரத்தல் . 
dilat or , U. உறுப்பை விரிவடையச் செய்யும் தசை ; விரி 

வடையச் செய்யும் கருவி . 
dil atory , a . காலங்கடத்துகிற ; தாமதப்படுத்தும் நோக் 

குடைய ; காலநீட்டிக்கும் இயல்புடைய . 
dilemm a , n . இருதலை வாதப்பொறி , கவர்ப்பொறி , இரண்டே 
முடிபுகளுக்குள் ஒன்றை எதிரி ஏற்கும்படி செய்யும் வாத 
முறை ; இரண்டக நிலை , கவர்நிலை ; வேண்டாத இரு வழி 
களுள் ஒன்றே தேரப்படவேண்டிய நிலை . 
dilettan te, n . கவின்கலை ஆர்வலர் ; கலையைப் பொழுது 
போக்காகக் கொள்பவர் ; மேற்போக்காகக் கலையில் ஈடு 
படுபவர் . 
diligence , n . ஆள்வினையுடைமை , தளரா ஊக்கம் , சுறு 
சுறுப்பான உழைப்பு ; ( சட் . ) சான்றாணை , சான்றாளர்களையும் 
சான்றுக்குரிய ஏடுகளையும் கொண்டுவந்து முன்னிலைப் 
படுத்துவதற்குரிய பற்றாணை ; தடைக்கட்டாணை , ஆளையோ 
பொருளையோ கட்டுப்படுத்திவைக்கும் நடைமுறை . 
dil igence 2 , diligence 3 , 11. பழங்கால ஐரோப்பியத் தலை 
நிலத்துக்குரிய அஞ்சல் வண்டிவகை . 


dil igent , a . ஊக்கந்தளராத , சோரா முயற்சியுள்ள , கடுமை 

யான உழைப்புடைய . 
dill , 1. உணவாகவும் மருந்தாகவும் பயன்படும் குடைவடிவ 

மஞ்சள்நிற மலர்க்கொத்துடைய செடிவகை . 
dill y - dall y , v . மனமூசலாடு , தயங்கு ; மனமின்றி வேலை 

செய் , கடன்கழிப்பாகச் செய் . 
dil uent , 11. கலவையின் செறிவு தளர்த்தும் பொருள் ; குருதி 
யில் நீர் பெருகுவிக்கும் பொருள் ; a . கலவையின் திட்பம் 
குறைக்கிற ; நீர் கலக்கின்ற . 
dil ute ", a . நீராளமான , நீர்கலத்தலால் திட்பம் குறைந்த ; 
நீர்பெருக்கிய , கலவைவகையிற் செறிவு குன்றிய ; நிறவகை 
யில் நீரால் அலம்பப்பட்டுச் சாயல் மங்கிய . 
dilute 2 , ப . நீராளமாக்கு , கலவையில் நீர்கலத்தலால் செறிவு 
குன்றுவி ; நீர்பெருக்கு ; கலவையின் திட்பம் தளர்த்து ; 
கலப்படம் செய் ; நிறவகையில் சாயல் மங்கவை , வண்ண 
முனைப்புக்குறை ; கருத்து வகையிலும் கொள்கை வகையிலும் 
முனைப்புக் குறையச்செய் ; தொழில் துறையில் ஆடவர்க்குப் 
பதிலாகப் பெண்டிர் தொகை பெருக்கு ; தொழிலில் பயிற்சி 
பெற்ற திறமைவாய்ந்த தொழிலாளர்க்குப் பதிலாகப் பயிற்சி 
பெறாத அல்லது திறமையில்லாத தொழிலாளர் தொகையைப் 
பெருக்கு . 
dilu tee , n , திறமை தேவைப்படும் தொழிலில் வேலையில் 

புகுத்தப்பட்ட திறமையற்ற தொழிலாளி . 
dilu vial , dilu vian , a . வெள்ளப்பெருக்குச் சார்ந்த ; 
விவிலிய ஏட்டின்படி நோவா ( Noah ) கால ஊழிவெள்ளத்துக் 
குரிய ; உலகப் பேரூழிவெள்ளத்தின் விளைவான ; பேரூழி 
வெள்ளத்தின் செயல் தடமுடைய . 
dilu vialist , 11 . மண்ணியல் நிகழ்ச்சிகளை ஊழிப் பெரு 

வெள்ளத்தின் விளைவுகளாக விளக்குபவர் . 
dim , a . மங்கலான ; ஒளிகுறைந்த ; பார்வை மங்கிய ; தெளி 
வற்ற ; ப . இருட்டாக்கு , தெளிவற்றதாக்கு ; புலப்படாது 
செய் ; மங்கலாகு ; ( தொ . ) take a dim view of , ( பே - வ . ) 
கிளர்ச்சியில்லாது கருத்துச் சோர்வுடனிருந்து நோக்கு . 
dime , 1. அமெரிக்க வெள்ளிநாணயத்தில் பத்தில் ஒரு பகுதி , 
பத்து அமெரிக்கக் காசு ; ( தொ . ) dime novel , மலிவான 
புதினம் . 
dimen sion , 11 . உருவளவை , அளவுக்கூறுகளின் தொகுதி ; 
நீள அகல உயர அளவுத்தொகுதி ; உருவளவைக்கூறு , நீள 
அகல உயர முதலியவற்றுள் ஒன்று ; பருமன் , பரும அளவு , 
பருமானம் ; நீள அகல உயரம் ; பரப்பு , அகற்சி ; நீள 
அகலம் ; தொடரெண் கூறுகளில் தெரிவரா உருக்களின் 
பெருமடிப் பெருக்கம் ; ( தொ . ) dimension work , வரையள 
வுக் கற்களினாலான கட்டிடம் ; of great dimensions , பாரிய , 
மிகப்பெரிதான ; the three dimensions , மூவளவைக்கூறு 
கள் , நீள அகல உயரங்கள் . 
dimen sional , a . உருவளவை சார்ந்த , பரும அளவு குறித்த ; 

அளவுக்கூறுகளுக்குரிய . 
dim erous , a . 

இருபகுதிகள் 

கொண்ட ; ( தாவ . ) ஒரு 
சுற்றில் ஈருறுப்புக்களுடைய ; ( வில . ) இரு பொருத்துக் 
கணைக்காற் பகுதியுடைய . 
dim eter , 11 . 

இருசந்தச் செய்யுள் , சீரிணைப்பு இரண்டு 
கொண்ட செய்யுள் ; a . சீரிணைப்பு இரண்டு கொண்ட . 
dimet ric , a . மணி உருக்களில் நாற்கோண வடிவமுடைய . 
dinid iate , a . இரு பாதிகளாகப் பிரிக்கப்பட்ட , இரு சம 
கூறுகளாகப் பிளக்கப்பட்ட ; பாதிபோன்ற உருவுடைய ; 
ஒரு பாதி மட்டும் வளர்ச்சியுற்ற ; ஒருபுறம் பிளவுற்ற ; 3 . 
( கட் . ) உருப்பாதி குறி . 
dimin ish , V. குறைபடுத்து , குறைவாக்கு ; ஒருகூறு பிரித் 
தெடுத்துக் குறை ; வன்மை குறைவு செய் ; தாழ்த்து , தரக் 
குறைவு உண்டுபண்ணு ; குறைபடு ; குறுகு , தோற்றத்தில் 
சிறிதாகு ; வலுக்குறைபடு ; தணி ; தாழ்வுறு ; கூம்பி ஒரு 
முனைப்படு . 


300 


diminished 


dip 


dinn er , 11. சிறப்பூண் ; விருந்து , பாராட்டு விருந்து ; 

V. உண் ; விருந்தளி. 
dinn er - jack et , n . வாலற்ற நீண்ட மேலங்கி . 
dinne r -service , dinn er -set, n . விருந்திற்கான தட்டு 

முட்டுக் கலத்தொகுதி . 
dinn er - wagon , 11 . சிறப்பூண் தள்ளுவண்டி ; ஈரடுக்கு 

வரிசைகள் கொண்ட பக்கப் பலகை . 
dino ceras , 1. 

மண்டையோட்டிலே கொம்புகள் போன்ற 
மூன்று சோடிப் புடைப்புகளையுடைய புதைபடிவ விலங்கு 


வகை . 


- 


dimin ished , a . குறைவாக்கப்பட்ட ; சிறிதாக்கப்பட்ட ; 

தாழ்த்தப்பட்ட ; கீழ்ப்படுத்தப்பட்ட ; செருக்குக் குலைக்கப் 
பட்ட ; ( இசை . ) முழுநிறைவற்ற மைய இசையுள்ள . 
dimin ishing , a . குறைக்கிற ; குறைபடுகிற ; ( தொ . ) 
diminishing glass , உருச்சுருக்கி ; பொருட்களைச் சிறிதாகக் 
காட்டும் கண்ணாடி ; law of diminishing returns , Quit 15 
ளியல் வகையில் குறைந்துசெல் பயன்முறை . 
dimin uendo , ( இத் . ) 11. ( இசை . ) படிப்படியான குரல் தணிவு 

( சு - வ : dim . ) 
diminu tion , n . குறைவு ; குறுக்கம் ; இழிவு ; குறைபடும் 

அளவு . 
dimin utive, 11. ( இலக் . ) இனத்திற் சிறுமைகுறிக்கும் சொல் ; 

a . மிகச்சிறிய ; சுருங்கிய ; இனத்திற் சிறிய , 
dim issory , a . வேறு ஆட்சி வரம்பிற்கு அனுப்ப இசைவளிக் 

கிற , ஆட்சியெல்லை கடந்து புறப்பட உத்தரவு கொடுக்கிற . 
dim ity , n . முனைப்பிழையுடன் சித்திரவேலைப்பாடு கொண்ட 

வெண்மையான முரட்டுப் பருத்தித்துணி வகை . 
dimm er , 11. ஒளியின் போக்கினை ஒழுங்குபடுத்தும் ஏற்பாடு 

அல்லது அமைப்பு . 
dimorph ic, a . இனவகையில் இரு திரிபுருப் படிவங்களை 
யுடைய ; பொருள் வகையில் இரு மணியுருப் படிவங்களை 

யுடைய . 
dimorph ism , n . ( உயி . ) இனவகையில் இருதிரிபுருப் படிவங் 
களையுடைமை ; ( வேதி . ) இரு மணியுருப் படிவங்களை 

யுடைமை . 
dimorph ous , a . = dimorphic . 
dim ple, 11. கன்னத்தில் விழும் சிறுகுழி ; நீரின் சிறுசுழி , 
சிற்றலை ; 3. கன்னத்திற் குழி உண்டாக்கு ; 

கன்னத்திற் 
குழைவுகாட்டு . 
din , n . பேரொலி ; இரைச்சல் ; 0 . காது செவிடுபடும்படி 
ஓசையுண்டாக்கு ; பேரொலியெழுப்பித் தொந்தரை கொடு ; 

பலவந்தமாகக் காதிற் புகுத்து ; பிடிவாதமாகப் புகுத்து . 
dinar , n . பழைய அராபிய தங்க நாணயம் ; ஈராக் நாட்டின் 

நாணய அளவு ; யுகோஸ்லாவியா நாட்டு வெள்ளிக்காசு . 
dine, v . சாப்பிடு ; உண்டிகொள் ; முக்கிய உணவுகொள் ; 
( தொ . ) dine out , வீட்டிலின்றி வெளியே விருந்துண் ; 
வெளியே எங்காவது உணவு உட்கொள் ; dine with Duke 
Humphrey , உணவின்றிச் செல் . 
din er , n . உண்பவர் ; புகைவண்டி உணவறை . 
din er - out , 11. வீட்டுக்குப் புறம்பாக வெளி விருந்துகளுக்கு 

அடிக்கடி செல்பவர் . 
dinette , n . அடுக்களையிலோ வேறு அறையிலோ சாப்பாட் 

டுக்கென ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ள தனியிடம் . 
ding - dong , n . மணி ஓசை ; அடுக்கெதுகை இசைப்பு ; 

வேறுபாடில்லா ஒரே தன்மை ஒலிப்பு ; a . இரண்டுபட 
ஒலிக்கும் மணியோசை போன்ற ; இரண்டுபட ஒலிக்கும் 
சம்மட்டி ஓசை போன்ற ; மாறிமாறி வெற்றிதோல்வி வரத் 
தக்க சரிசமப் போட்டியான ; ப . மாறி மாறி மணியடி ; 
ஓசைசெய் ; வைது தொந்தரை செய் ; adv . மணியோசை 
போன்று ; மாறிமாறி . 
ding ey , ding hy , n . சிறு படகு ; இன்பத்தோணி ; விமான 

மோட்டியின் தொய்வுப்படகு . 
ding le , n . மரமடர்ந்த ஆழ்ந்த பள்ளத்தாக்கு . 
ding le - dang le , adv . இங்குமங்கும் ஊசலாடிக்கொண்டு . 
ding o , n . ஆஸ்திரேலிய நாட்டு நாய்வகை pl . ding oes . - 
din gy , a . மங்கல் நிறமுள்ள ; அழுக்கடைந்த ; கறைபடிந்த . 
din ing - car , n . சாப்பாட்டறை வண்டி . 
din kum , a . 

நேர்மையான , மெய்யான , வாய்மையான ; 
( தொ . ) dinkum oil , திரிபற்ற மெய்ம்மை . 
dink y , a . ( பே - வ . ) நேர்த்தி மிக்க தோற்றமுடைய , மிகநல்ல , 
வனப்பார்ந்த . 


Dinorn is , n . தீக்கோழி போன்ற மரபழிந்துபோன பறக்கும் 

ஆற்றலற்ற பறவை வகை . 
din osaur , 11. மண்ணியல் தொடக்க ஊழிகளில் வாழ்ந்து 
மறைந்துபோன ஊருமினத்தைச் சேர்ந்த மாபெரு விலங்கு 
வகை . 
din othere , n . மண்ணியல் தொடக்க ஊழியில் வாழ்ந்து 
தும்பிக்கை 

போன்ற உறுப்புடைய மரபழிந்துபோன 
மாபெரு விலங்கு வகை . 
dint , n . வடு , தழும்பு , வெட்டுவாய் ; அடி . , அறை , தாக்கு ; 
ஆற்றல் , விசை ; V. வடுப்படுத்து , தழும்புகள் உண்டுபண்ணு ; 
( தொ . ) by dint of , ஆற்றலின் விளைவாக . 
dio cesan , n . மாவட்டத் திருச்சபை ஆட்சி முதல்வர் வகை 
யில் திருச்சபை உறுப்பினர் ; மாவட்டத் திருச்சபை உறுப் 
பினர் வகையில் ஆட்சி முதல்வர் ; a . மாவட்டத் திருச்சபை 
எல்லைக்குரிய . 
di ocese , n. மாவட்டச் சமய முதல்வரின் அருளாட்சிப் பரப்பு , 

மேற்றிராசனப் பிரிவு . 
dioe cious , a . ( தாவ . ) இருவேறு பாற்கூறுகளும் இரு 
வேறு செடிகளில் உடைய ; ( வில . ) இருபாலும் இருவேறு தனி 
உயிர்களாகக் கொண்ட . 
Dionys iac , Dionys ian , a . டயானிசஸ் ( Dionysus ) என்ற 
கிரேக்க மதுத் தெய்வத்தைச் சார்ந்த ; டயானிசஸ் வழி 
பாட்டுக்குரிய . 
diop ter , diop tre , n . கண்ணாடி வில்லையின் குவியத் 

தொலைவுக்கேற்ற கோட்ட அளவைக்கூறு . 
diop tric , 11. கண்ணாடி வில்லையின் குவியத் தொலைவுக்கேற்ற 
கோட்ட அளவைக்கூறு ; a . பார்வைக்கு ஊடுபொருளாகப் 
பயன்படுகிற ; கோட்டத்தினால் பார்வைக்குத் 

துணை 
செய்கிற ; கோட்டத்துக்குரிய ; விலகுகிற ; ஒளிபுகுகிற . 
diop trics , n. ஒளிக்கோட்டம் பற்றிய ஒளி நூற்பகுதி . 
diora ma , 11. ஒளி - நிழல் வண்ண வரைத்திறங்களின் மூலம் 
எழுஞாயிறு போன்ற இயற்கை நேர்க் காட்சிப்பண்பு 
தோன்றத் தீட்டப்படும் ஓவியம் . 
diox ide , 11. ( வேதி . ) ஈருயிரகை . 
dip , 11. நீரில் அமிழ்த்துதல் , அமிழ்த்தும் செயல் ; தோய்த்தல் ; 
கழுவுதல் ; இறக்கம் ; முகத்தல் , மொண்டெடுத்தல் ; அமிழ்ந் 
துள்ள அளவு , மூழ்கியுள்ள கூறு ; முகந்தெடுத்த அளவு ; 
கடற் குளிப்பு , கடல் முழுக்கு ; மேட்டுக் காட்சியில் புறத் 
தோற்றத்திற் காணப்படும் தொடுவான் இறக்கம் ; அடிவான் 
வரை கடந்த காந்த ஊசியின் இறக்கம் ; மண்ணியல் அடுக் 
கின் கீழ்நோக்கிய சாய்வு ; தொய்வு ; பள்ளம் ; குழி ; வான் 
வரைத் தொங்கல் ; மெழுகு திரி ; கழுவுதல் , முழுக்காட்டுதல் ; 
கழுவுநீர் , ஆடுமாடுகள் குளிப்பாட்டுதற்குரிய நீர் ; U. 
நீரில் அமிழ்த்து , தோய் , தோய்த்தெடு ; நீரில் மூழ்குவித்துத் 
தீக்கை செய் ; சாயத்தில் தோய்வி ; உருகிய கொழுப்பில் 
திரி தோய்த்து மெழுகுதிரி ஆக்கு ; ஆடுமாடுகளைப் பூச்சி 
பொட்டழிப்பு மருந்தூட்டிய நீரில் குளிப்பாட்டு ; அகப்பை 
யில் முகந்தெடு ; கரண்டியால் கோரியெடு ; நெல் முதலி 
யவற்றை வாரி எடு ; கீழே சிறிது நேரம் இறக்கு ; ( பே.வ. ) . 
கடலில் சிக்கவை ; நீராடு , நீரில் மூழ்கி எழு ; இடு , புகவிடு ; 
வளை , தொய்வாகு ; இறக்கமுறு , கீழ்நோக்கி வளைந்தெழு ; 
சாய்வுறு , சரிவுறு ; அமிழ் ; கீழ்நோக்கிச் சென்றடை ; 


301 


Directorate 


diphtheria 

சிறிது புகுந்தெழு ; மேலீடாகப் படிந்துசெல் ; ( தொ . ) 
dip of the horizon , கண்பார்வை மட்டத்துக்குக் கீழே 
தோன்றும் தொடுவானத்தின் இறக்கம் ; dip of the needle , 

காந்த ஊசியின் கீழ் நோக்கிய சாய்வு . 
diphther ia , diphtherit is , 11. ( மரு . ) தொண்டை அழற்சி 
நோய் , காற்றுக்குழல் தோல்போன்ற சவ்வினால் அடைக்கப் 

படும் தொண்டைத் தொற்றுநோய் வகை . 
diph thong , n . ( ஒலி . ) இணையுயிர் , ஓரசையாக ஒலிக்கப் 
படும் இரண்டு உயிரெழுத்தொலிகள் ; ஒரே உயிரொலியை 
யுடைய ஈரெழுத்து ; இரண்டு உயிரெழுத்துக்கள் இணைந்த 
அச்சுரு. 
-diplom a , 11. பல்கலைக்கழகப் பட்டச் சான்றிதழ் ; கல்லூரிப் 
பட்டச் சான்றிதழ் ; தகுதிப்பத்திரம் ; அரசுப்பத்திரம் , 
அரசாங்க ஆவணம் ; உரிமைச் சீட்டு , பட்டயம் ; 3. தகுதி 

ஆவணம் அளி ; அரசுப் பட்டயங் கொடு ; pl . diplom as . 
diplom acy , n . அரசியல் செயலாட்சி நயம் ; நாடுகளிடைப் 
பட்ட இயைபிணக்க நயத்திறம் , அரசியல்களிடைப்பட்ட 
செயலாண்மைத்திறம் ; சூழ்ச்சித் திறநயம் , முறைநயம் , 

செயல் நயம் . 
dip lomat , n . தானாதிபதி , அரசியல் விரகர் . 
dip lomate , n . தகுதிப்பத்திரம் வைத்திருப்பவர் ; 

. 
பட்டயம் அளி . 
diplomat ic , 1. வேற்று நாட்டு அரசவையிலுள்ள நாட்டுப் 
பேராண்மை அமைச்சர் ; a . பழம்பட்டய ஆராய்ச்சித்துறை 
சார்ந்த ; உடன்படிக்கைப் பத்திரங்கள் சார்ந்த ; அரசியல் 
செயலாட்சிக்குரிய ; அரசியல் செயல்திறமுடைய ; கலந்து 
பேசியே செயலாற்றுகிற ; ஏமாற்றுகிற , இரண்டகமான ; 
( தொ . ) diplomatic corps , ஒரு நாட்டின் தலைநகரில் வாழும் 

வேற்று நாட்டு அரசியல் தூதுவர்களின் முழுக்குழு . 
<diplomat ical, a . உடன்படிக்கைப் பத்திரங்கள் சார்ந்த ; 
அரசியல் செயலாட்சிக்குரிய ; கலந்து பேசிச் செயலாற்றுகிற ; 

இரண்டகமான . 
diplomat ics, n . பண்டை வரிவடிவாராய்ச்சித்துறை , பட்ட 
யங்கள் முதலிய தொன்மைக்கால ஆவணங்களை ஆய்ந்து 

விளக்கும் துறை . 
diplom atist , n . அரசியல் விரகர் , தானாதிபதி . 
diplom atize , 0. அரசியல் வல்லுநராகச் செயலாற்று ; சூழ்ச்சி 

நயத்திறங்களைப் பயன்படுத்து . 
dip noan , n . ( வில . ) செவுள்களோடு நுரையீரல்களும் 
ஒருங்கேயுடைய மீன்வகை ; a . செவுள்களும் நுரையீரல் 

களும் ஒருங்கே உடைய . 
dipp er, n . அமிழ்த்துபவர் ; அகப்பை ; தூர்வாரியின் 
வாளி ; பெரிய கரண்டி ; உந்து வண்டியின் தலை விளக்கு 
களை மேலுங்கீழும் நகர்த்துவதற்கான பொறியமைப்பு ; 
தீக்கை செய்விப்பவர் ; ( வில . ) முக்குளிப்பான் ; பறவை வகை ; 
( வான் . ) வடமீன்குழு ; நிழற்பட எதிர்மூலப் படிகளை நீரில் 
அமிழ்த்துவதற்கான அமைவு ; ( தொ . ) the Dipper , 
விண்மீன் குழு . 
dipp ing - needle , 1 . தொடுவானத்தினின்றும் காந்த ஊசி 

யினால் ஏற்படுங் கோணத்தை அளப்பதற்கான கருவி . 
dip -pipe , n . வளியாக்க மனையின்கண் நீரில் மூழ்கிய வெளிப் 

போக்கிடமுள்ள குழாய் . 
dipp y , a . அறிவு மாறாட்ட முள்ள . 
dipsoman ia , 1. வெறியத்தின்மீது வேணவா . 
dip teral, a . ( வில . ) இரண்டு சிறகுடைய ; ( க - க . ) இரட்டைத் 

தூண் வரிசையுள்ள . 
dip terous , a . பூச்சி வகைகளில் இரண்டு சிறகுகளையுடைய ; 

( தாவ . ) இரண்டு சிறகு போன்ற இணைப்புக்களையுடைய . 
dip -trap , n . வளித்தொடர்பு அறுப்பதற்காக நீர்மம் அடங் 
கிய குழாயிலுள்ள வளைவு . 


dip tych , 11. மெழுகிட்ட உள்மடிப்புள்ள ஈரிதழ் 

எழுது 
பட்டிகை ; இயேசுநாதரின் இறுதியுணவு விழாவின்போது 
உரக்கப் படிக்கப்படும் மாவட்டச் சமய முதல்வர்கள்- திருத் 
தொண்டர்கள் முதலியோர் பற்றிய பதிவேடு ; மடிப்புப் பட்டி 
கைகள் வடிவத்திலுள்ள இரட்டைப்படங்கள் . 
dire , a . கிலியூட்டுகிற , கொடிய , பேரிடர் பயக்கவல்ல . 
direct , n . ( இசை . ) அடுத்த பக்கத்தின் அல்லது வரியின் 
முதல் இசைமானம் பற்றிய குறிப்பு ; a . நேரான , வளைவற்ற , 
கோடாத ; நேர்குறுக்கான , மிகச்சுருக்க நெறியான ; சுற்றி 
வளையாத , வாத வகையில் எடுத்துக்கொண்ட பொருளுக்கு 
உடனே வருகிற ; சாய் குறுக்கான, மூலைவாட்டமான ; 
நிமிர்ந்த , சாயாத , 

இயக்க வகையில் முன்னோக்கிய , 
பின்னோக்காத ; சரிந்து செல்லாத ; நேரடியான ; சாயங்களில் 
நேர்பற்றான , துணைப் பொருளூடாகப் பற்றாத ; உடனடி 
யான , இடையீடில்லாத ; தயக்கமற்ற ; இடைப்படிகளற்ற ; 
நேர்ச்செயலான ; இடையாளற்ற ; பேச்சறிவில் நேர் 
முறையான , உருத்திரிபு அற்ற ; கிளைமரபூடு செல்லாத ; 
நேர்மையான , ஒளிவு மறைவற்ற ; வாய்மையுடைய , மன 
மார்ந்த ; கபடமற்ற ; தெளிவான , ஈரொட்டாயிராத , 
இரண்டகமற்ற ; எளிய , நேர்நடையான ; புற ஆசாரப் 
பொதிவற்ற ; ( வான் . ) நேர்மேற்குக் கிழக்கான போக்குடைய , 
பின்னிடையாத ; 

வரி 

முதலியன வகையில் ஆள்மீதே 
சார்கிற ; 3. இயக்கு , தூண்டு , ஏவு ; கட்டளையிடு ; கட்டுப் 
படுத்தி ஆளு , செயலாட்சி செய் ; வழிகாட்டு , சுட்டிக்காட்டு , 
அறிவுரை கூறி உதவு ; வழியில் திருப்பு , திசை சுட்டிக் 
காட்டு ; திசையில் செலுத்து , இலக்கு நோக்கிப் பாய்ச்சு ; 
திரைப்பட ஆக்கப்பொறுப்பாளராகச் செயலாற்று ; முக 
வரிக்கு அனுப்பு ; ஆளை நோக்கி உரை ; ஆளை க்குறித்து 
எடுத்துரை ; முன்னிட்டு எழுது , 

கருத்திற்கொண்டு 
குறிப்பிடு ; ads . நேராக ; சுருக்காக , குறுக்காக , மிகக் 
குறுகிய வழியில் ; சுற்றி வளையாமல் ; இடைடயாளின்றி ; 
இடையீடில்லாமல் ; . ஊடுபொருளில்லாமல் ; சாயாமல் ; 
கோணாமல் ; ( தொ . ) direct action , நேரடி நடவடிக்கை ; 
direct current , ( சு - வ : d . c. ) நேர்மின்னோட்டம் , ஒரு திசைப் 
போக்குடைய மின்னோட்டம் ; direct speech , ( இலக் . ) தற் 
கூற்று , நேர்முகப் பேச்சு . 
direc tion , n . இலக்கு ; போக்கு , திருப்பம் , செல்லும் பக்கம் , 
திசை ; வழிகாட்டுதல் ; கட்டளை ; ஏவுரை , தூண்டுரை , அறி 
வுரை ; செயலாட்சி , மேலாட்சி ; பொறுப்புக் குழு ஆட்சி ; 
முகவரி . 
direc tional , a . பரந்த வெளியில் திசைபற்றிய . 
direc tion - find er , 1. ( வானொலி ) ஒலியலைகள் வருகிற 

திசையைக் காட்டும் கம்பியில்லாக் குரல்வாங்கி . 
direct ive, n . பொதுக்கட்டளை ; a . கட்டளையிடும் பாங் 
குள்ள , ஆணை பிறப்பிக்கும் ஆற்றலுடைய ; ( தொ . ) direc . 
tive principle , நெறிமுறைக் கோட்பாடு . 
direc tly , adv . உடனே , தாமதமின்றி , 

உடனடியாக ; 
நேர்முகமாக , இடையீட்டாளர் இன்றி ; rel . ads . ( பே - வ . ) 
நடந்தவுடனே . 
Direc toire , 11. முதல் பிரஞ்சுக் குடியரசில் ( 1795-1799 ) 
செயலாண்மை அதிகாரம் பெற்றிருந்த ஐவர் குழு ; a . உடை 
யிலும் மனைப்பொருள்கள் வகையிலும் முதல் பிரஞ்சுக் குடி 
யரசுக் காலப் பாணியிலுள்ள . 
direc tor , 11 . இயக்குநர் ; கண்காணிப்பவர் ; மேலாளர் ; 
வாணிகக் கழகச் செயலாட்சிக்குழு உறுப்பினர் ; திரைப்பட 
ஆக்கப் பொறுப்பாளர் , திரைக் காட்சி மேற்பார்வையாளர் , 
பிரஞ்சுப் புரட்சிக்காலப் பொறுப்பாட்சிக்குரிய ஐவர் குழுவின் 
உறுப்பினர் ; அறிவுரையாளர் ; நெறிப்படுத்துபவர் ; காப் 
பாளர் , முதுகணாளர் ; நற்றந்தை , ஆன்மிக வழிகாட்டி ; அறி 
வுரை கூறும் சமயகுரு ; இயந்திரத்தில் இயக்கத்தை நெறிப் 
படுத்துகிற உறுப்பு ; படைத்துறையில் பல துப்பாக்கிகளை 
ஒருமுகப்படுத்திக் குறிபார்த்து இயக்குவதற்குரிய அமைவு . 
Direct orate1, 1. முதல் பிரஞ்சுக் குடியரசில் 1795 முதல் 
1799 வரை செயலாண்மை அதிகாரம் பெற்றிருந்த ஐவர் குழு . 


302 


directorate 


disassimilatiory 


direct orate ), 11. இயக்குநர் பதவி ; இயக்குநர் குழுமம் . 
Direc tory1, 11 , முதல் பிரஞ்சுக் குடியரசில் 1795 முதல் 1799 

வரை செயலாண்மை அதிகாரம் பெற்றிருந்த ஐவர் குழு . 
direc tory , 11. கட்டளைச்சுவடி , பொது அல்லது தனிமுறை 
வழிபாட்டுக்கான விதிகளடங்கிய சுவடி ; வழி விவரங்கள் 
தரும் புத்தகம் ; ஊர் பெயர்கள் குறிப்பு நூல் ; a . கட்டளை 
யிடும் பாங்குள்ள , ஆணை பிறப்பிக்கும் ஆற்றலுடைய ; 
கட்டளைகள் அடங்கிய ; சட்டத்துறையில் 

வகைதுறை 
அறிவுரை வழங்குகிற . 
direct ress , n . இயக்குவோள் . 
dire ful , a . அச்சந் தருகிற , கிலியூட்டுகிற . 
dirge , 11. கையறுநிலைப்பாடல் , புலம்பற்பாட்டு . 
di rigible , 11. செலுத்தப்படத்தக்க புகைக்கூண்டு , பறவைக் 

கப்பல் ; a . வழிப்படுத்தக்கூடிய , செலுத்தப்படத்தக்க . 
dirigisme, ( பிர . ) 11. சமூகப் பொருளாதாரத் துறைகளில் 

அரசாங்கக் கட்டுப்பாடுபற்றிய கொள்கை . 
di riment , a . செல்லாதாக்குகிற . 
dirk , 11. ஸ்காத்லாந்து மேட்டுநிலத்தில் கையாளப்படும் குத்து 
உடைவாள் வகை ; கப்பலோட்டும் பயிற்சி பெறுபவர்கள் 
தாங்கும் படைக்கலம் ; 3. உடை வாளினாற் குத்து . 
dirn dl , n . கச்சும் பாவாடையும் கூடிய ஆல்ப்ஸ் பகுதிக்குரிய 
( Alpine ) நாட்டுப்புற மாதர் உடை ; ( தொ . ) dirndl skirt , 
அரைக்கச்சையுடன் கூடிய முழுப் பாவாடை . 
dirt , n . அழுக்கு , மலம் , மாசு ; சேறு , புழுதி , மண் ; சாணம் ; 
பொருக்கு , புறவடை ; ஒட்டிக்கொண்டிருக்கும் வேற்றுப் 
பொருள் ; தூய்மையற்ற பொருள் , பயனற்ற பொருள் ; 
அழுக்குப்படிவு ; கீழ்த்தரப் பேச்சு ; 3. அழுக்காக்கு ; ( தொ . ) 
eat dirt , பணிந்து அவமதிப்பை ஏற்றுக்கொள் ; throw dirt , 
நற்பெயரைக் கறைப்படுத்து . 
dirt - bed , n . ( மண் . ) மட்கிப்போன பழம் புதைமண் , 
dirt - cheap , a . கொள்ளை மலிவான . 
dirt - eating , n . பழங்கால மக்களின் மண்ணூண்பழக்கம் ; 

மண் உண்ணும் நோய்வகை . 
dirt - pie , n . சிறுவர்விளையாட்டு மண்பணியாரம் . 
dirt y , a . அழுக்கடைந்த , மாசுற்ற ; கந்தலான ; 

கந்தலான ; கீழ்த்தர 
மான , தாழ்வான , மட்டமான ; தெளிவற்ற , துப்புரவற்ற ; 
இழிந்த உணர்ச்சி சார்ந்த ; எண்ணத்தில் அல்லது பேச்சில் 
தூய்மையற்ற ; மோசமான ; வெறுக்கத்தக்க ; நம்பிக்கைக் 
கேடான ; முறைகேடாகப் பெறப்பட்ட ; கொந்தளிக்கிற ; 
3. அழுக்காக்கு ; கறைப்படுத்து ; மண்படிய வை ; ( தொ . ) 
dirty money , இழிந்த வழியில் ஈட்டப்பட்ட பணம் ; இழி 
பொருள் மூட்டைதூக்குவதற்காகத் துறைமுகக் கூலிகட்குத் 
தரப்படும் மிகை ஊதியம் ; dirty work , கைகளை அல்லது 
துணிகளை அழுக்காக்கும் வேலை ; மற்றவர் சார்பாக மேற் 
கொள்ளப்படும் நேர்மையற்ற செயல்கள் ; மூர்க்கத்தனம் , 
கொலை . 
dirz i , ( இ . ) n . தையற்காரர் . 
disability , n . இயலாமை ; சட்டப்படிக்கான தகுதியின்மை ; 

ஆற்றல்கேடு ; செயலுக்குத் தடங்கலான குறைபாடு , 
disa ble , v . ஆற்றல்கெடு , தளர்வுறச்செய் , முடமாக்கு ; 
தகுதியற்றதாகச் செய் ; சட்டப்படி தகுதிக்குறைவு உண்டு 
பண்ணு ; ஆற்றல் அற்றவரென்று தெரிவி ; தடை செய் . 
disabuse , ப. மருள் நீக்கு , ஐயம் அகற்று ; தவறான எண்ணத் 

தைப் போக்கு ; சரிப்படுத்து . 
disaccord , n . பூசல் , மாறுபாடு ; 3. கருத்து வேறுபாடு 

கொள் ; மாறுபடு . 
disadvan tage , 1. தீங்கு , எதிரான நிலை , பாதிக்கும் தன்மை ; 

வசதியற்ற சூழல் . 
disad vanta geous , a . பாதகமான , எதிர்நிலையான ; தீங்கு 
டன் கூடிய , வசதியற்ற ; தாழ்த்துகிற , அவமதிப்புக் கொண 
ரத்தக்க . 


disaffec ted , a . நட்புக்கேடுற்ற ; மனக்குறையுடைய ; அரச 

னிடம் பற்றுறுதியற்ற . 
disaffec tion , 11. அரசியல் அமைதிக்கேடு ; பற்றுறுதி 

யின்மை , நேசப்பாங்கு அற்ற நிலை . 
disaffirm , . ( சட் . ) முன்முடிவினை மாற்றியமை ; மறு , 

தள்ளிவிடு . 
disaffo rest , v . காடு பற்றிய சட்டங்களின் ஆட்சி எல்லையி 

னின்றும் அகற்று ; காடு அழி . 
disagree , ப . கருத்து மாறுபடு ; ஒவ்வாதிரு , இசையாதிரு ; 
இயல்பு வேறுபடு ; வேற்றுமைகொள் , பூசலிடு ; 

உணவு 
வகையில் ஒத்துக்கொள்ளாதிரு ; வானிலை வகையில் தீய 
விளைவுகளை உடையதாயிரு . 
disagree able, a . மனத்துக்கொவ்வாத , வெறுப்புத் தருகிற , 
அருவருப்பான ; நட்புப்பாங்கற்ற ; மனக்கோட்டமுள்ள , 
சிடுசிடுப்பான , தொல்லை தருகிற. 
disagree ables, n . pl . மனக்கசப்புத்தரும் அனுபவங்கள் , 

துன்பங்கள் , தொல்லைகள் , கவலைகள் . 
disagree ment , 11. உடன்பாடின்மை ; வேற்றுமை , பொருத்த 

மின்மை ; கருத்துவேறுபாடு , பூசல் . 
disallow , U. ஒப்புறுதியளிக்க மறுத்துவிடு ; நேர்மையான 
தென்று ஒப்புக்கொள்ள மறுத்துவிடு ; ஏற்றுக்கொள்ள 
உடன்படா திரு ; தள்ளிவிடு , தடைசெய் , தடையாணைப் 
படுத்து . 
disannul , . தள்ளுபடி செய் . முற்றும் விலக்கு . 
disappear , . மறைந்து போ , கண்ணுக்குத் தெரியாமற் 

போய்விடு ; ஒழி , கெடு . 
disappear ance , n. மறைவு , ஓடி மறைதல் ; மறைவாகப் 

பின்வாங்குதல் . 
disappoint , . நம்பிக்கை குலை ; ஏமாற வை ; அவா நிறை 
வேற்றத் தவறு , சந்திப்பு ஏற்பாட்டை முறி ; பொய்ப்பி ; 
மனம் முறிவுறச் செய் , மனக்கசப்பூட்டு. 
disappoint ed, a . ஏமாற்றப்பட்ட ; நம்பிக்கை குலைந்த ; 

மனமுறிவுற்ற , மனக்கசப்புற்ற . 
disappoint ing , a . ஏமாற்றம் விளைக்கிற , நம்பிக்கை கெடுக் 

கிற ; அவாமுறிவுண்டாக்குகிற . 
disappoint ment, 11. ஏமாற்றம் , எண்ணங்கள் நிறைவேறா 
மற் போதல் ; நம்பிக்கைக் குலைவு ; மனமுறிவு ; மனக்கசப்பு , 
தோல்வியினால் விளையும் வெறுப்புணர்ச்சி . 
disapproba tion , n . ஒப்புதலளிக்காமை ; விருப்பமின்மை 

தெரிவித்தல் , மறுப்பு . 
disapprove , . ஒவ்வா திரு , மாறான கருத்துக்கொள் ; மறுப் 

புத்தெரிவி ; கண்டனம் பண்ணு ; தள்ளுபடி செய் . 
disarm , 0. படைக்கலம் அகற்று , போர்க்கருவியைக் கீழே 
போடும்படி செய் ; படைக்கலம் கையிழக்கச் செய் ; காப்பற்றவ 
ராக்கு ; தீங்கு செய்யும் ஆற்றலைக் குறை ; பாதுகாப்பு 
அற்றதாக்கு , காப்பரண் தகர்த்தொழி ; படைவலிமை குறை ; 
படைவலிமையில்லாதாக்கு ; அமைதிகாலப் படைநிலைக்குக் 
கொண்டு வா ; அமைதிகாலப் படைநிலை 

மேற்கொள் ; 
அழிக்கும் ஆற்றலை நீக்கு . 
disarm ament, n . படைவலிமைக் குறைப்பு ; அழிக்கும் 

ஆற்றல் நீக்கம் . 
disarrange , . நிலைகுலை , சீர்கெடு , தாறுமாறாக்கு , குழப்பு ; 

அமைதி குலை , அலங்கோலப்படுத்து . 
disarray , 1. அலங்கோலம் , குழப்பம் ; சிறப்பிலாப் பொது 
ஆடை ; V. குழப்பு , அலங்கோலப்படுத்து ; ( செய் . ) ஆடை 
களை . 
disartic ulate , v . பூட்டு அகற்று , பொருத்து நெகிழ்வி ; 

அக்கு அக்காகப் பிரி, வேறுவேறு ஆக்கு ; பிரி. 
disassimila tion , 1, ( உட . ) செரிமானம் செய்யப்பட்ட 
பொருள் சிறு கூறுகளாகப் பிரிதல் ; செரிபொருள் கழிவுப் 
பொருளாகப் பிரிவுறல் . 


303 
disassociation 

discommon 
disassocia tion , n . கருத்துக்குரிய இணைவுத்தொடர்பின் அனுப்பு , வெளியேற்று ; பொறுப்பு நிறைவேற்று ; கடமை 
குலைவு . 

ஆற்று ; செயலாற்று , செயல் முடித்துவிடு ; குற்றத்தினின்றும் 
disas ter , n . துன்பநிகழ்ச்சி , விபத்து ; திடுமென நேரும் தவிர்ப்பளி ; சிறையினின்றும் விடுவி ; படைத் துறையினின் 
பேரிடர் , அவப்பேறு , கேடு . 

றும் விடுவிப்பு அளி ; வேலையிலிருந்து நீக்கு ; கடன் தீர் ; 

கொடுத்துத்தீர் ; கணக்குச் சரிவர ஒப்புவி ; கணக்குச் சரிக் 
disas trous, a . அவலமான , துக்கமான , அழிவுண்டாக்கு 

கட்டிக்காட்டு ; காரணங்கூறி விளக்கமளி ; பங்கிட்டளி ; 
கிற ; வருத்தந்தோய்ந்த ; இடரின் முன்னறிவிப்பான . 

வெளியிடு ; புறஞ்செல்லவிடு ; சரக்கு வகையில் இறக்கப் 
disavow , . தெரியாதென்று சொல் ; ஒப்புக்கொள்ள மறு ; 

பெறு ; செறிவு தளர்வுறு ; ஒழுகு ; புறஞ்செல் ; சாயமகற்று , 
மறுப்புத்தெரிவி ; கைவிடு ; தொடர்பில்லையெனப் 

பகர் ; 

துணியின் சாயம்போக்கு ; ( சட் . ) நீதிமன்ற ஆணையைத் 
பொறுப்பைத் தட்டிக்கழி . 

தள்ளுபடி செய் . 
-disband , ப . படையணியினைக் கலை , அணிகலைந்து போ . 

discharg er , n . மின் ஆற்றலை வெளிச்செலுத்து தற்கான 
disbar , U. வழக்கறிஞர் கழகத்திலிருந்து வெளியேற்று ; 

அமைவு . 
சட்டவாணர் நிலையினின்றகற்று . 

disci ple , n . சீடர் , மாணாக்கர் ; மாணவரென்று உரிமை 
disbelieve , v . அவநம்பிக்கைகொள் , நம்பிக்கை கொள்ள 

கோருபவர் ; கொள்கை பின்பற்றுபவர் , வழிநிற்பவர் , பண்பு 
மறு ; சமயத்துறையில் உறுதியான நம்பிக்கையற்றவராயிரு. 

மேற்கொள்பவர் ; இயேசுநாதரின் ‘ திருமாணாக்கர் ; இயேசு 
disbench , v . வழக்கறிஞர் மன்ற மூத்த உறுப்பினர் நிலை நாதரைப் பின்பற்றிய முற்காலத்தவர் . 
யினின்று அகற்று . 

disciplinar ian , 1. கண்டிப்பாளர் , கண்டிப்பான ஒழுங் 
disbranch , v . கிளைகளை அகற்று . 

கினைக் கடைப்பிடிக்கச் செய்பவர் . 
disbud , . மிகையாகவுள்ள மொக்குகளைக் கிள்ளியெறி . dis ciplinary , a . ஒழுங்கு சார்ந்த , நெறிமுறை வளர்க்கிற ; 
disbur den , U. சுமை நீக்கு ; சுமையையிறக்கு ; விட்டு ஒழி ; 

உளப் பயிற்சியின் இயல்புள்ள ; ( தொ . ) disciplinary 
வெளியேற்று , அகற்று . 

action , ஒழுங்கு நடவடிக்கை , கட்டுப்பாட்டு நடவடிக்கை . 
disburse , ப . செலவழி , செலவுகொடு ; பணங்கொடு . 

dis cipline , 11. கட்டுப்பாடு ; ஒழுங்குமுறை ; கண்டிப்பு ; 
disburse ment , 11. பணங்கொடுத்தல் ; கொடுக்கப்பட்ட 

ஒழுங்காட்சி ; விதிமுறைப்பயிற்சி ; உளப்பயிற்சி ; ஒழுக்கப் 
பணம் ; பிரித்துக்கொடுத்தல் . 

பயிற்சி ; கடும் பயிற்சி ; கடும்பயிற்சி தரும் துன்பம் ; தண் 

டிப்பு ; தண்டனைக்கருவி ; தன்னொறுப்பு , கடுநோன்பு ; தன் 
disc , n . = disk . 

னொறுப்புக் கருவி ; திருக்கோயில் நடவடிக்கை ; ஒழுங்கு 
discal ceate, 11. வெறுங்காலுடன் போகிற துறவி ; மிதியடி முறை ; பயிற்சி விளைவாகிய 

ஒழுங்காற்றல் ; 3. கட்டுப் 
மட்டும் அணிந்து செல்கிற துறவி ; வெறுங்கால் துறவிப் பாட்டுக்குக் கொண்டுவா ; அடக்கியாள் ; கட்டுப்படுத்து ; 
பெண் ; பாதுகையுடன் செல்லும் துறவிப்பெண் ; a . வெறுங் விதிமுறைப் பயிற்சியளி ; ஒழுங்குமுறை படிய வை ; கண்டிப் 
காலுடன் போகிற ; மிதியடி மட்டும் அணிந்து செல்கிற . 

புடன் பயிற்றுவி ; தண்டி ; பயிற்றுவித்துத் தகுதி யுடை 
-discal ceated , discalced , a . = discalceate . 

யவராக்கு ; கண்டித்து ஒறு ; கடுநோன்புக்கு உட்படுத்து . 
dis card , n . சீட்டுக்கழிப்பு ; கழித்த சீட்டு ; விலக்கீடு , 

disclaim , ப . மறுதலி , தெரியாதென்று கைவிரி ; ஏற்றுக் 
தள்ளுபடி , கழிப்பு , எறிவு . 

கொள்ள மறு ; சட்டப்படியான உரிமையைக் கைதுற ; 

ஒப்புதலளிக்க மறுத்துவிடு ; பொறுப்பேற்க முடியாதென்று 
-discard 2 , ப . சீட்டாட்டத்திற் சீட்டுக்கழி ; சீட்டுக்களைக் 
கீழே போடு ; எறி , களை ; விட்டுவிடு , விலக்கு , நீக்கு ; 

கூறிவிடு ; தள்ளுபடி செய் ; கைவிடு . 
கொள்கையைத் துறந்துவிடு , கைவிடு ; தள்ளுபடி செய் ; 

disclaim er , 11. ( சட் . ) மறுப்பு ; உரிமை 

கைதுறப்பு ; 
வேலையிலிருந்து தள்ளு . 

தெரியாதென்ற கூற்று . 
discarn ate; a . பருவுடலிலிருந்து அகன்ற ; உடற்சார்பில்லாத . 

disclama tion , n . மறுதலித்தல் , தொடர்பு மறுப்பு , கை 

துறப்பு . 
discern , . தெளிவாக உய்த்துணர் ; நுணுகிக்காண் ; 

disclose , 11 , திறந்துகாட்டல் ; V. திறந்துகாட்டு ; வெளிப் 
எண்ணியுணர் ; உற்றுப்பார்த்து அறிந்துகொள் ; கேட்டுத் 
துணி ; ஆர்ந்தமர்ந்தறி ; வேறுபாடறி . 

படுத்து ; வெளியிடு ; தெரிவி . 

disclo sure , 1. வெளிப்படுத்துதல் ; வெளிப்படுத்தப்பட்ட 
-discern ing , a . நுழைபுலமுடைய ; நோட்டமுடைய , ஊடு 

பொருள் ; கண்டு விளக்கப்பட்ட செய்தி ; தெரிவிக்கப்பட்ட 
ருவிக் காண்கிற , பகுத்தறிகிற ; நுட்ப வேறுபாட்டறி 

செய்தி ; மறை வெளியீடு . 
வுடைய ; அறிவுக்கூர்மையுள்ள . 

discob olus , 1. பண்டைக் கிரேக்கரிடையே திகிரி வட்டம் 
discern ment , n . பகுத்தறிதல் ; அறிவுக்கூர்மை ; உற் எறிபவர் ; திகிரிவட்டம் எறியும் நிலையிலுள்ள 
றறிவு , ஆய்வுணர்வு ; நுண்ணோக்கு ; நுழைபுல உணர்வு . 

pl . discob oli . 
discerp tible , a . தனியே கொய்துவிடக்கூடிய , பிரித்தெடுக் disc oid , discoid al , a . தட்டு வடிவுள்ள ; ( தாவ . ) மலர் 
கப்படத்தக்க ; பிரித்தாலழியக்கூடாத ஒருமைப்பாடு 

களின் ஓரம் நீங்கலான கொண்டை சார்ந்த . 
இல்லாத . 

discolora tion , n . நிறம் வேறாக்குதல் . 
discerp tion , 11. வேறாகும்படி கொய்தல் , துண்டித்தல் ; discol our , U. நிறம் வேறாக்கு , நிறங் கெடு ; கறைப்படுத்து , 
வேறாக்கப்பட்ட துண்டு . 

தோற்றம் மாறச்செய் , உருவழி ; நிறம் வேறாகு , கறைப்படு . 
discharge , 11. கப்பல் சுமையிறக்கம் ; வெடி தீர்வு ; மின் discoloura tion , n . நிறம் வேறாக்கல் , கறைப்பட்ட நிலை . 
கலத்திலிருந்து மின்போக்கு ; செறிவு தளர்ப்பு ; நீர்க் discom fit , U. சண்டையில் தோல்வியுறச்செய் ; குறுக்கிட்டுக் 
கசிவு ; வெளியேற்றம் ; பொறுப்பு நிறைவேற்றம் ; கடமை 

கெடு ; மன உலைவுண்டாக்கு . 
நிறைவேற்றம் ; செயல் முடிப்பு ; குற்றத்தினின்றும் 
தவிர்ப்பு , சிறைக்கூடத்தினின்றும் விடுவிப்பு ; படைத்துறை 

discom fiture, n . தோல்வி ; எண்ணக்குலைவு , ஏமாற்றம் . 
விடுவிப்பு ; வேலையிலிருந்து நீக்கம் ; கடன் தீர்ப்பு ; கட்டண 

discom fort , 11. உடல்நலமின்மை ; மன உலைவு ; வாழ்க்கை 
மளிப்பு ; கூலிவழங்கீடு ; விலக்குச் சான்றிதழ் , விடுவிப்பு 

நலக்குறைவு ; 3. மன உலைவுறச்செய் , வசதியிழக்கச்செய் . 
உரிமைச்சீட்டு ; கொடுத்துத் தீர்க்கப்பட்ட ஒன்று ; சாயம் 

discommode , U. வாய்ப்புக்கேடு உண்டுபண்ணு , இடுக்கட் 
போக்கும் முறை ; சாயம் போக்கும் கூறு ; 3. சுமையிறக்கு ; 

படுத்து . 
பளுக்குறை , பளு எடுத்துவிடு ; வெடிதீர் ; மின்கலத்திலிருந்து discomm on , . பட்டம் பெறவிருக்கும் கல்லூரி மாணவர் 
மின்வலி வெளியேற்று ; செறிவு தளர்த்து ; நீர்வெளியேற்று , களுடன் வணிகர் தொடர்புகொள்ளாதபடி தடு ; ( சட் . ) 
பிலிற்று , கசியச்செய் ; கொண்டு சென்று கொட்டு ; பொதுநிலத்தில் வேலியிட்டு அடை . 


சிலை ; 


304 


discrown . 


1 


மன 


discommons 
discomm ons , v . பல்கலைக்கழக மாணவரைப் பிறருடன் 
தொடர்புகொள்ளாமல் விலக்கு ; பிறரைப் பல்கலைக்கழக 
மாணவருடன் தொடர்புகொள்ளாமல் தடு . 
discompose , ப . மனவமைதியைக் குலை ; குழப்பு , கலக்கு ; 

சீர்குலை , ஒழுங்கு குலை . 
discompo sure , 11. மனவமைதிக் கேடு . 
disconcert , 3. அலங்கோலப்படுத்து , கெடு , குலை ; மன 

வுறுதி இழக்கப்பண்ணு ; குழப்பு , கலக்கு . 
disconnect , . இணைப்பைப் பிரி , கழற்றிவிடு , பிரித்து 

வேறாக்கு , 
disconnec ted , a . பிரிக்கப்பட்ட , கழற்றப்பட்ட ; பேச்சு 
கட்டுரை வகைகளில் தொடர்பற்ற , இணைவுப் பொருத்த 
மில்லாத . 
disconnec tion , disconnex ion , 11. கழற்றல் , பெயர்த் 

தெடுத்தல் ; இணைவு முறிவு ; தொடர்பின்மை . 
discon solate, a . ஆற்றவொண்ணாத , துயர்மிக்க ; திக்கற்ற . 
discontent , 11 , மனநிறைவின்மை , மனக்குறை , அதிருப்தி ; 

a . மனநிறைவற்ற ; 3. மனக்குறை உடையவராக்கு , 
discontent ed , a . மனநிறைவற்ற , அதிருப்திமிக்க ; 

அமைதி இழந்த . 
discontig uous , a . ஒட்டணிமையாயிராத , அடுத்து அமை 

யாத . 
discontin uance , discontinua tion , 11. தொடர்பு அற் 

றுப்போதல் , நின்றுபோதல் , 
discontin ue, 0. தொடர்ந்து நடைபெறாது இடையறுத்து 
விடு ; நிறுத்திவிடு ; முடிவுக்குக் கொண்டுவா ; விட்டொழி , 
தவிர் , இடையே நின்றுவிடு . 
discontin uous , a . தொடர்ச்சியாயிராத ; இடையிடையே 
விட்ட ; இடையீடுகளையுடைய , இடையிடைத் தடைப்பட்ட ; 
விட்டுவிட்டு நிகழ்கிற ; பிளவுற்ற ; பிரிவுற்ற. 
dis cord 1 , n. ஒவ்வாமை ; உடன்பாடின்மை ; முரண்பாடு ; 
மாறுபாடு ; பூசல் , பிணக்கு ; கடுமையான ஒலி ; இசைவுக் 
கேடான ஒலிகளின் சேர்க்கை ; முரணிசை ஓசை , திடீர் 
இசைமுரண் ; ( தொ . ) apple of discord , ஆட்களிடையே 
பொறாமை பூசல்களுக்குக் காரணமான பொருள் , வேற்றுமை 
விளைவிப்பதற்குரிய செய்தி . 
discord 2 , 3. கருத்துமாறுபாடுகொள் ; பிணங்கு, வேறு 
படு ; பொருந்தாதிரு , முரண்படு , மோது ; இசைகேடாகு , 
இசை முறிவாகு ; செவியதிர ஒலியெழுப்பு , 
discord ant , a. உடன்பாடற்ற , ஒத்திசைவில்லாத, ஒன்றுக் 
கொன்றொவ்வாத , முரண்படுகிற ; கரகரப்பொலியுள்ள , 
இசைமுறிவான . 
dis count , n . கழிவு , முன்பணம் அல்லது உடனடிப்பணம் 
கருதி வாணிகத்துறையில் ஒப்பிக்கொடுக்கப்படும் விலைக் கழி 
வீடு ; கழிமானம் , முன்பணம் கருதி மாற்று முறி வகையில் 
செய்யப்படும் தள்ளுபடி ; வட்டம் , வாசி ; கழிவு வீதம் ; 
தள்ளிக்கொடுப்பு ; முகப்பு மதிப்பிற் குறைபாடு ; ( தொ . ) 
at a discount , முகப்பு மதிப்புக்குக் குறைவாக ; வேண்டப் 
படாத ; மிகையான ; மதிப்புக் குறைந்த . 
discount 2 , 3. கழிவு தள்ளிக்கொடு , வட்டங் கழித்துக் 
கொள்ளவிடு ; நடப்பு மதிப்புத் தொகையை முன்ன தாகக் 
கொடு ; நடப்பு மதிப்புத்தொகையைப் பெறு ; உடனே 
கிடைக்குங் குறைந்த விலைக்கு ஒன்றை விற்பனை செய் ; 
புறக்கணி ; கழிவுவாணிகம் செய் ; செய்தி முதலியவற்றின் 
விளைவைப் பயன்படுத்திக்கொள் ; செய்தியை முன்ன தாக 
அறிவித்துச் சுவையற்றதாக்கு . 
dis count - brok er , n . வட்டம் பெற்றுக்கொண்டு நாணயத் 

தாள் அல்லது மாற்றுக் காசுமுறியைப் பணமாக மாற்றுபவர் . 
discount enance , 

1 . முகங்கொடுத்துப் பேசாதிருத்தல் , 
புறக்கணிப்பு ; ஒப்புக்கொள்ள மறுத்தல் ; V. முகம் மறு , 
முகத்திலடி ; ஊக்கங்கெடு , உடன்பாடின்மையைக் காட்டு ; 
வெட்கமடையச் செய் . 


discou rage, v . 

ஊக்கங்கெடு ; தன்னம்பிக்கை இழக்கச் 
செய் ; மனத்தளர்வுண்டாக்கு , பின்வாங்கச்செய் ; 

தடை 
செய் ; முகம் மறு . 
discour agement , n . ஊக்கங்கெடுத்தல் ; நம்பிக்கையிழக்கச் 

செய்தல் ; வாட்டம் , சோர்வு . 
discour aging , 11 . மனவுறுதியிழக்கப் பண்ணுதல் ; a .. 

சோர்வடையச் செய்கிற . 
dis course 1, 11. பேச்சு , உரையாடல் ; பேருரை ; ஆராய்ச்சிக் 

கட்டுரை ; சமயவுரை , போதனையுரை ; ஆய்திறம் . 
discourse 2, 0. பேசு , சொல்லாடு ; ஒரு பொருளைப்பற்றிப் 
பேசு ; ஒரு பொருள் குறித்து விரிவாக எழுது ; வாதாடு ; 
இசை முதலியவற்றை முறைப்படி இயக்கு , உருப்படுத்திக் 
காட்டு . 
discourt eous , a . நடைநயமில்லாத , பண்புக்குறைவான ; 

முரட்டுத்தனமான , அவமரியாதையான . 
discourt esy , 11. அவமதிப்பு . 
disco ver , 0. கண்டுபிடி ; கண்டுணர் ; வெளிப்படுத்திக் 
காட்டு ; திறந்துவை ; திறந்துகாண்பி ; பலரறியக் காட்டு ; 
வெளிப்படுத்து ; தெரியப்படுத்து. 
discov erer , 11. கண்டுபிடிப்பவர் ; மறைந்திருந்த ஒன்றைக் 
கண்டுணர்பவர் , 

முன் 

அறியப்படாததை அறிந்து 
காட்டுபவர் . 
disco vert , a . ( சட் . ) மணமாகாத கன்னியான ; கைம் 

பெண்ணாயிருக்கிற . 
disco very , 11. கண்டுபிடித்தல் ; கண்டுபிடிப்பு , கண்டுபிடிக் 
கப்பட்ட பொருள் ; வெளிப்படுத்துதல் ; தெரியப்படுத்துதல் ; 
தெரியாததைப்பற்றித் தெரிந்துகொள்ளுதல்; கதை நிகழ்ச்சி 
சிக்கறுக்கப்படுதல் ; ( தொ . ) voyage of discovery, புது 
நிலத்தேட்டம் கருதிய கடற்பயணம் . 
discred it , 11. கெட்ட பெயர் , நற்பெயருக்குக் கேடு , கறை ; 
கெட்ட பெயருக்குக் காரணமான செய்தி ; நாணயக்கேடு , 
வாணிக மதிப்புக்கேடு ; நம்பிக்கைக்கேடு , ஐயப்பாடு ; 
நம்ப மறு ; அவநம்பிக்கை தெரிவி ; நாணயம் கெடு ; நற் 
பெயர் கெடு ; இகழ்ச்சி உண்டுபண்ணு . 
discred itable , a . நம்பமுடியாத ; மதிக்கத்தகாத ; மானக் 

கேடான , அவமதிப்புத் தருகிற . 
discreet , a . முன் விழிப்புடைய , கூரிய நோக்குடைய , கால 

மறிந்து செயலாற்றுகிற , வேண்டாதபோது பேசாத . 
discrep ancy , n . முன்பின் இசைவின்மை , முரண்பாடு . 
dis crepant , a . முன்னுக்குப்பின் முரணுகிற , ஒப்பிசைவற்ற . 
dis crete , a . தனியான , வேறான ; தொடர்ச்சியற்ற ; வெவ் 

பாகங்களைக் கொண்ட ; ( மெய் . ) பண்பியலான , 
பருப்பொருளாயிராத . 
discre tion , 11. தன்விருப்புரிமை , பொருந்துமாறு அறிதல் ; 
உசிதம் ; ( தொ . ) age of discretion , years of discretion , 
தன்னறிவு வந்த வயது ; at discretion , மனம்போனபடி ; 
be at one s discretion , - ஒருவர் விருப்பத்துக்கு முழுதும் 
உட்பட்டிரு ; surrender at discretion , தட்டுத்தடங்கலற்றுச் 
சரணடை . 
discret ive , a . பிரிக்கிற , வெவ்வேறாக்குகிற ; பிரிநிலையான . 
discrim inate , 3. வேறுபாடு 

கண்டறி ; 

வேறுபடுத்தி 
உணர் ; தனிச்சிறப்புக் காண் ; மற்றவற்றிலிருந்து தேர்ந் 
தெடு ; கூர்ந்து வேறுபாடு உணர் ; ஓரங்காட்டு , ஒருசார் பா 


. 


வேறு 


( 


discrim inating, a . வேறுபாடு காண்கிற ; திரித்துணர் 
வுடைய , கூரறிவுடைய , நுழைபுலம் வாயந்த ; வேறுபா 
டுடைய , வேறுபாடு காட்டுகிற . 
discrim inative , a . வேறுபாடு குறிக்கிற ; சிறப்பியல்பா 

வமைந்த ; வேறுபாடு காண்கிற . 
discrown , v . முடியிழக்கச்செய் , 
அரச பதவியிலிருந்து 
விலக்கு . 


305 


discursive 


dish 


discur sive , a . மேலோட்டமான , தாவித்தாவிச் செல்கிற ; 
தொடர்ச்சியற்ற , இங்கொன்றும் அங்கொன்றுமான ; சுற்றி 
வளைத்துச் செல்கிற ; மற்றொன்று விரிக்கிற ; வாதமுறை 
யான , ஆய்வு முறையான . 
dis cus , n . கனமான திகிரிவட்டம் ; சக்கரப்படை . 
discuss , . ஆய்வுரை நிகழ்த்து ; விவாதம் செய் , வாதாடு ; 
வாதிட்டு ஆராய் ; ( பே - வ . ) உணவு - இன்தேறல் முதலி 
யவற்றை மகிழ்ச்சியோடு உட்கொள் . 
discu ssion , n . ஆய்வுரை , விவாதம் ; கலந்தாராய்ச்சி 
செய்தல் ; மகிழ்ச்சியோடு உண வு 

உட்கொள்ளுதல் ; 
அறுவை மருத்துவத்திற் கட்டியை உடைத்தல் . 
disdain , n . ஏளன இகழ்ச்சி , ஆணவப் புறக்கணிப்பு ; U. 
ஏளனமாகக் கருது , வெறுத்தொதுக்கு , ஆணவத்துடன் 
அவமதி . 
disease , 11. நோய் , பிணி ; நோக்காட்டின் காரணம் ; செடி 
யினத்தின் நோய் ; மனத்தின் சீரழிந்த நிலை : ஒழுக்கத்தின் 
சீர்குலைவு . 
diseased , a . நோய்ப்பட்ட , பிணியினாற் பீடிக்கப்பட்ட ; 

கோளாறுற்ற , சீரழிந்த . 
disembark , . கப்பலிலிருந்து கரையில் இறக்கு ; கரையில் 

இறங்கு . 
disemba rrass , 0 . தொல்லைகளிலிருந்து விடுதலை செய் , 

கலக்கம் , நீக்கு ; விடுவி ; சிக்கலகற்று . 
disembod y , v . ஆவியுருவை உடலினின்றும் அகற்று ; 
உடலினின்றும் பிரி ; பருப்பொருளினின்றும் விடுவி ; படை 
யினைக் கலை . 
disembogue , U. ஆறு முதலியவற்றின் வகையில் கழிமுகத் 
திற் சென்று பாய் ; ஊற்று , பொழி ; பேச்சு முதலியவற் 
றைக் கொட்டு ; மக்கள் திரளைச் சென்று கலக்கவிடு . 
disembosom , . நெஞ்சில் உள்ளதை வெளியிடு , மனச்சுமை 

இறக்கு , மறைவடக்கமான செய்திகளைத் தெரிவி . 
disembow el , V. குடலைப்பிடுங்கு , குடல் பிதுங்கும்படி கிழி ; 

உட்பிளந்து வெளிப்படுத்து . 
disembroil , ப . சிக்கலிலிருந்து விடுவி , குழப்பந்தெளிவி . 
disenchant , V. மயக்கமகற்று , மருள்நீக்கு . 
disencum ber , ப . வில்லங்கம் நீக்கு , சுமையிறக்கு . 
disendow , . திருக்கோயில் மானியங்களைப் பறி . 
disenfran chise , v . வாக்குரிமையைப் பறி . 
disengage , n . முட்டுமாற்று , வாட்போரில் எதிரியினுடைய 
வாளின் ஒரு பக்கத்திலிருந்து வாளின் முனையை மறுபக்கத் 
துக்கு மாற்றிக்கொள்ளும் முறை ; 3. பிடிதளர்த்திவிடு , 
பிடிப்பு அகற்று ; தொடர்பு விடுவி , பற்று விடுவி ; ஈடுபாடு 
நீக்கு ; சிக்கறுத்துவிடு , கட்டறுத்துவிடு ; விடுதலை செய் ; 
கழலு , விலகிவந்துவிடு . 
disengaged , a . விடுவிக்கப்பட்ட ; பிடி அகற்றப்பெற்ற ; 
ஈடுபாடுகளினின்று விடுபட்ட , 

ஈடுபாடற்ற , 
ஓய்வுடைய . 
disengage ment , n . விடுவித்தல் ; விடுவிப்பு , இணைபிரிப்பு , 
தொடர்பு நீக்கம் ; கட்டு நீக்கம் , பற்றின்மை ; ஈடுபாடற்ற 
நிலை , வில்லங்கமின்மை ; செயற்கைக் கட்டுப்பாடற்ற 
தன்மை , இயல்பான எளிய நடைமுறை ; உறுதிக் 
கலைப்பு ; முட்டுமாற்று , வாட்போரில் எதிரி வாளின் மறு 
பக்கமாக வாள் முனையை மாற்றும் முறை ; போரில் ஒரு 
குறிப்பிட்ட நிலையில் இரு தரப்பினரும் ஒத்துப் பின்வாங்கும் 
நடைமுறை ; ( வேதி . ) சேர்மானத்திலிருந்து ஆக்கக் கூற்றின் 
வேறுபிரிப்பு . 
disentail , 11. ( சட் . ) மரபுரிமைக் கட்டுப்பாட்டினின்றும் விடு 
வித்தல் ; ப . ( சட் . ) மரபுரிமைக் கட்டுப்பாட்டினின்றும் 
விடுவி ; உடைமையின்மீதுள்ள மரபுரிமைக் கட்டுப்பாட்டினை 
முறி . 
disentang le, v . சிக்கலகற்று ; சிக்கல் நிலையினின்றும் 
விடுவி ; குழப்பம் தெளியவை . 

39 


disenthral , disenthrall , ப . அடிமைத்தனத்தினின்றும் 

விடுவி . 
disentomb , v . 

கல்லறையினின்றும் வெளியே எடு ; 
தோண்டியெடு ; புத்தாய்வு செய்து கண்டுபிடி . 
disentwine , 0. முறுக்கவிழ் , சுற்றவிழ் . 
diseguilib rium , 11. சமநிலையின்மை , சரிநிலையிழப்பு ; நிலை 

யில்லாமை . 
disestab lish , V. அமைப்பினைக் குலைவுசெய் ; திருக்கோயில் 
வகையில் அரசாங்கத் தொடர்பினை இழக்கப்பண்ணு ; பணித் 
துறைப் பதவியிலிருந்து நீக்கு . 
diseur , ( பிர . ) n . தனியுரைகளையும் பாடல்களையும் பாடி 

மக்களை மகிழ்விக்கும் பாடற்கலைஞர் ; fem . diseuse. 
disfav our , n . தயவின்மை ; வெறுப்பு , ஒவ்வாமை ; வெறுக் 
கப்படுதல் ; U. வெறுத்து நோக்கு ; வெறுப்புடன் நடத்து ; 
பாசம் தவிர் , ஒத்துக்கொள்ள மறு ; எதிர்ப்புக் காட்டு . 
disfea ture, v . உருக்குலை , விகாரப்படுத்து . 
disfig ure , v . அழகைக்கெடு , உருக்குலை , அருவருப்பாக்கு , 

கறைப்படுத்து . 
disfo rest , v . காடு அழி , காடு பற்றிய சட்டங்கள் செயற் 

படுதலினின்றும் விடுவி . 
disfran chise , v . குடிமையுரிமைகளைப் பறி ; 

தேர்தல் 
தொகுதி வகையில் சட்டமன்றப் பிரதிநிதியை அனுப்பும் 
உரிமையை மறு ; வாக்காளர் வகையில் சட்டமன்றப் பிரதி 
நிதியைத் தேர்ந்தனுப்பும் உரிமையைப் பறி . 
disfrock , 3. திருக்கோயில் அதிகாரியின் உடையையும் நிலை 

யையும் பறி . 
disgorge , v . வாந்தியெடு , கக்கு ; பறித்ததைத் திருப்பிக் 
கொடுத்து விடு ; ஆறு முதலியவற்றின் வகையில் கழி 
முகத்திற்கொண்டு பாய்ச்சு . 
disgrace , n . தயவிழப்பு ; வெறுப்பிகழ்வு ; பதவியிலிருந்து 
வீழ்ச்சி ; இகழ் , வெட்கக்கேடு ; இகழ் உண்டுபண்ணும் செயல் , 
வீழ்ச்சி தரும் செய்தி ; பழிகேடர் , வெறுப்புக்குரியவர் ; பழி 
கேடு , இகழ்ச்சிக்குரியது ; உருக்குலைவு , அலங்கோலம் ; 
U. அன்பாதரவு நிலையிலிருந்து அகற்று ; பதவியில் இறக்கு ; 
அவமதிப்பூட்டு , இகழ்ச்சி உண்டுபண்ணு ; அவக்கேடாயமை . 
disgrace ful , a . அவமானம் விளைவிக்கிற ; அவமதிப்புத் 

தருகிற ; வெட்கக்கேடான , பழிப்புக்கிடமான . 
disgrun tled , a . மனக்குறை மிகுதியுடைய , உளநிறைவில் 

லாத ; மனச்சோர்வுடைய ; வாட்டமிக்க . 
disguise , n . மாறுவேடம் , பொய்க்கோலம் , மறைந்தொழுகு 
தற்காக வேற்றுரு வேற்றுடை வேறு நடைகள் கொள்ளுதல் ; 
ஏமாற்றுவதற்காகப் பயன்படுத்தப்படும் உடை ; செயற்கை 
ஒழுகலாறு ; ஏமாற்றுதல் , ஏமாற்று ; v . மாறு வேடங் 
கொள் , பொய்க்கோலம் கொள் ; மறைந்தொழுகு ; உரு மறைத் 
துக்காட்டு , பொய்த்தோற்றமளி, மறைத்துவை , போர்த்து , 
மூடு ; ( தொ . ) blessing in disguise , நலக்கேடு போலத் 
தோன்றும் நலம் . 
disgust , n . அருவருப்பு , கடுவெறுப்பு ; குமட்டல் ; சீற்றம் ; 
ப . வெறுப்புணர்ச்சி தூண்டு ; அருவருப்படையச்செய் ; 
சீற்றங்கொள்ளச் செய் ; குமட்டுதல் உண்டாக்கு . 
disgust ful , a . வெறுப்பைத் தூண்டுகிற , அருவருப்பைத் 

தூண்டுகிற ; வெறுப்புக்குரிய . 
dish 1 , 1. வட்டில் , தட்டம் ; வள்ளம் , உண்கலம் ; உண்கல 
நிறைவளவு ; தட்ட உணவு ; உணவுக்கூறு , உணவுவகை : 
குடுவை , குழிவு ; சக்கரத்தில் உட்குழிவான வடிவம் ; நாற் 
காலிச் சாய்மானத்தில் உள்வளைவான உரு ; U. வட்டிலிலிடு ; 
தட்டத்தில் வைத்துப் பரிமாறு ; குழிவாக்கு ; குடுவை 
யாகு ; செய்திகளைக் கவர்ச்சியுடையன ஆக்கு ; குதிரை 
வகையில் முன்காலை வளைத்து நட ; அரசியலில் எதிரியைச் 
சூழ்ச்சியில் விஞ்சு ; எதிரியின் சூழ்ச்சிமுறையையே 
கையாண்டு வெற்றிபெறு ; ( தொ . ) dish up , 
பரிமாறு ; பழைய பண்டங்களையே புதிதாகச் சமைத்துப் 
பரிமாறு ; செய்திகளைக் கவர்ச்சியாக்கி வழங்கு . 


வேறு 


மண 


உணவு 


06 


dish 


dismantle 


dish , J. ( அச்சு . ) எழுத்துருக்களைப் பகிர்ந்திடு . 
dishabil itate , v . தகுதியற்றதாகச் செய் ; உரிமையகற்று ; 

இழிவுபடுத்து ; கறைப்படுத்து . 
dishabille , n . கவனக்குறைவான உடைச் சீர்க்குலைவு ; அரை 

குறை உடைநிலை ; புற ஆடை அகற்றிய நிலை . 
dishabit uate , v . படிந்துவிட்ட வழக்கத்திலிருந்து விடுவி . 
disharm onize, 0. பொருத்தமற்றதாக்கு ; முரண்பாடாகு . 
dishar mony , n . ஒவ்வாத தன்மை ; ஒற்றுமைக்கேடு . 
disheart en , v . ஊக்கம் கெடு , சோர்வூட்டு . 
dishe rison , n . மரபுச் சொத்துரிமை இல்லாமற் செய்தல் . 
dishev elled , a . தலைமுடி வகையில் பரட்டையான , கட்டாது 
தாறுமாறாகத் தொங்குகிற , விரிகோலமான ; பம்பைத் தலை 
யுடைய ; ஒழுங்கற்ற ; திரைத்த , சுருக்கங்கள் கொண்ட , 

திருந்தாத் தோற்றமுடைய , பண்படாத . 
dishon est , a . நாணயமற்ற , நேர்மையில்லாத , நேர்மை 

குறைந்த ; வஞ்சகமான , ஏமாற்றும் நாட்டமுடைய , 
dishon our , n . மானக்கேடு , அவமதிப்பு , இகழ்ச்சி ; இழி 

தகைமை , இகழ்ச்சிக்குரிய செய்தி ; பொருள்முறிக்குரிய 
மதிப்பு மறுப்பு , மாற்று முறிக்குரிய மதிப்பு மறுப்பு ; 
U. அவமதிப்புச்செய் ; இகழ் ; கற்பழி ; பணமுறிக்குப் பணம் 

கொடுக்க மறு , மாற்று முறிக்குப் பணம் வழங்க மறு . 
dishon ourable , a . மதிப்புக்கேடான , இகழ்ச்சிக்குரிய , நெறி 

கேடான , கீழ்த்தரமான , இழிந்த . 
dishorn , . கொம்புகளை நீக்கு , கொம்புகளைக் கவர் . 
dishouse , ப . வீடற்றவராக்கு . 
disillu sion , 11. மருட்சி நீக்கம் , தெருட்சி , தேற்றம் ; 3. மயக் 

கத்திலிருந்து தெளிவி , தெருட்டு . 
disillu sioned , a . மாயையிலிருந்து மீண்ட ; மயக்கந் 

தெளிந்த ; அறிவுத் தெளிவுடைய ; பொது நம்பிக்கைகளி 
லிருந்து விடுபட்ட . 
disillu sionize , v . மயக்கத்திலிருந்து விடு வி , மருட்சி 

தெளிவி ; மாயையிலிருந்து மீட்பி , 
disincen tive , n . பின்வாங்கச் செய்கிற ஒன்று ; ஊக்கக் 

கேடு , தடை ; முயற்சி செய்வதற்குத் தடை ; a . பின்வாங்கச் 
செய்கிற , ஊக்கம் கெடுக்கிற , தடையான . 
disinclina tion , 11. மனமில்லாமை , விருப்பமில்லாமை . 
disincline , 3. விருப்பமில்லாமற் செய் , வெறுப்பு உண் 

டாகும்படி தூண்டு . 
disinclined , a . மனமில்லாத , 

மனமில்லாத , விருப்பமில்லாத , வெறுப் 
புள்ள . 
disincor porate, v . கூட்டவை கலை , கூட்டுக்குழு உரிமைக 

ளில்லா தாக்கு . 
disinfect , V. தொற்றுத் தடைகாப்புச் செய் ; ஆடைகளை 
நோய் நுண்மங்களிலிருந்து தூய்மையாக்கு ; இடத்தின் 

தொற்று நீக்கித் துப்புரவாக்கு . 
disinfect ant , n . தொற்றுத்தடை . மருந்து , நச்சுத்தடை 

காப்புப் பொருள் . 
dis inflation , 11. பணப்பெருக்கத்திலிருந்து திரும்பி ஒழுங் 

கான நிலைக்கு வருதல் . 
disingen uous , a . இரண்டகமான , கரவடமுள்ள . 
disinher it , U. மரபுரிமை இழக்கச் செய் ; மரபுரிமை மறு . 
disin tegrate, 3. ஆக்கக் கூறுகளாகப் பிரி , கூட்டழி , 

சிதை , கூறுகூறாக்கு ; கூட்டழிவுறு , சிதைவுறு . 
disin tegrator , 1. நொறுக்கிப் பொடிசெய்யும் பொறி . 
disinter , ப. புதைகுழியிலிருந்து எடு ; நிலத்திலிருந்து 
எடுத்து வெளிப்படுத்து ; புதைமறைவு நிலையிலிருந்து 

வெளிப்படுத்து . 
disin terest , 11. தன்னலமற்ற தன்மை ; குறைபாடு , குறை ; 

அக்கறையற்ற தன்மை ; 3. தனி நலம் அகற்று . 


disint erested, a . தன்னலமற்ற ; தனிநலச் சார்பற்ற ; 
அக்கறை கொள்ளாத ; சார்பற்ற ; நடுநிலையான ; 
தாராள நோக்குடைய . 
disinvest ment , n . வெளிநாட்டு முதலீட்டுச் சேமங்களின் 

மீட்பு . 
disjec ta mem bra , ( ல . ) 1 . pl . உடைந்த பகுதிகள் , 

துண்டுத் துணுக்குகள் . 
disjoin , . தனித்தனியாகப் பிரி , இணைப்பகற்று . 
disjoint , ப . இணைப்பொழுங்கு குலை , இயலமைதி குலை ; 
இயைபு கெடு ; 

பொருத்தமற்றதாக்கு ; ஏறுமாறாக்கு ; 
இணைப்புப் பிரி , துண்டுதுண்டாக்கு . 
disjoint ed , a . இயைபற்ற ; பேச்சு வகையில் முன்பின் 
தொடர்பற்ற ; இனம் இனமாக ஒழுங்குப்படப் பிரிக்கப்படாத , 
தாறுமாறான . 
disjunc tion , 11. இயைபறுத்தல் ; பிரித்தல் ; இயைபின்மை 

பிரிநிலை . 
disjunc tive, 11. ( இலக் . ) பிரிநிலை இடைச்சொல் ; ( அள . ) 
பிரிநிலை இணைவாசகம் ; a . பிரிவுறுகிற , தனித்தனியான ; 
( இலக் . ) பிரிநிலை இணைவான , பொருள் பிரித்துச் சொல் 
இணைக்கிற ; ( அள . ) இரண்டில் ஒன்று தேர்வுக்குரிய . 
disk , 11. வட்டு , வட்டத்தகடு ; பண்டைய கிரேக்க உடற் 
பயிற்சி வல்லுநர்களால் எறிவதற்கு வழங்கப்பட்ட திகிரி 
வட்டம் ; வட்டச்சில்லு ; நாணயம் போன்ற வட்டவில்லை ; 
கதிரவன் ஆழிவட்டம் ; திங்கள்வட்டம் ; இசைத்தட்டு ; 
வட்டவடிவப் பொருள் ; உடலின் தட்டையான வட்ட 
உறுப்பு ; தண்டெலும்புத் துண்டுகளினிடைப்பட்ட மெல் 
லெலும்புத்தகடு ; செடியினத்தின் தட்டையான வட்டுப் 
பகுதி ; மலரின் விரிந்த கொள்கலம் ; கூட்டுத்தொகுதிச் 
செடியினத்தில் காம்பில்லாத் தலைப்பின் உட்பகுதி ; 3. சாய் 
வான வட்டத் தகட்டமைவுள்ள பரம்பினால் வயலில் பரம்படி ; 
( தொ . ) disk brake, சக்கரத்தின் வட்டின்மீது நீர்விசையால் 
அமுக்கப்படும் திண்டுபோன்ற அமைவு மூலம் செயலாற்றும் 
விசைத்தடுப்புக் கருவி . 
disk - flor et , disk - flower , 11. காம்பில்லாத மலர்க்கொத் 

திற் புழைவடிவான உள்மலர். 
disk -harr ow , disk - plough , 11. சாய்வான வட்டத் தகடுக 

ளுள்ள இயந்திரக் கலப்பை . 
dislike , 1. விருப்பின்மை , வெறுப்பு ; 3. வெறு ; வெறுப்புக் 

கொள் ; அருவருப்புறு . 
dis locate , v . இடம்பெயர் ; இணைப்பொழுங்கு குலை , இயைபுக் 
கேடு உண்டுபண்ணு ; சுளுக்கு உண்டுபண்ணு ; குணக்கு 
ஏற்படுத்து ; இணைவறு , துண்டு துண்டாக்கு ; ( மண் . ) 
தொடர்பற்றதாக்கு . 
disloca tion , n . இடப்பெயர்வு ; அமைதி குலைவு ; திட்டச் 
சீர்க்குலைவு ; போக்குவரவுக்குழப்பம் ; நழுவியமூட்டு , இடப் 
பெயர்வுற்ற கணு ; ( மண் . ) படுகைக்கோளாறு . 
dislodg e, v . இடம் பெயரச்செய் ; குடி பெயரச்செய் ; பாது 

காப்பிடத்திலிருந்து துரத்து ; விலகிச்செல் , போய்விடு . 
disloy al , a . மெய்ப்பற்றற்ற , உண்மை ஈடுபாடற்ற ; விசு 
வாசமற்ற ; பற்றுமாறிய , அரசியல் தலைமையினிடம் பற்றுதல் 
நீங்கிய ; நட்பில் உறுதியில்லாத , மெய்ப்பிடிமானமில்லாத , 
பற்றுறுதியில் மாறுபடும் தன்மையுள்ள . 
dis mal , n . சோர்வுற்றவர் ; a . சோர்வுற்ற ; துயரார்ந்த ; 
வருத்தம் தோய்ந்த ; கிளர்ச்சியற்ற ; கிளர்ச்சியூட்டாத ; 
மகிழ்வற்ற ; சலிப்பூட்டுகிற ; இருளார்ந்த ; ( தொ . ) the 
dismal science , பொருளியல் நூல் . 
dis mals , 11. pl . கிளர்ச்சியற்ற நிலை , துயரார்ந்த நிலை . 
disman tle , v . மேலுறை நீக்கு , போர்வை அகற்று ; கோட் 
டையின் அரண்காப்பழி ; கப்பலின் 

கப்பலின் மேலுறுப்புக்களைப் 
போக்கு ; துணைக்கலங்களை அப்புறப்படுத்து ; துணையுறுப் 
புக்களைப் பிரித்தெடு ; தட்டுமுட்டு நீக்கு ; பூட்டுப்பொருத்துக் 
கழற்று ; அரண்களை இடித்துத் தளமட்டமாக்கு ; சின்னா 
பின்னமாக்கு , இடித்து வீழ்த்து . 


307 
dismast 

dispersion 
dismast , . கப்பலிற் பாய்மரம் அகற்று . 

dispa rity , n . ஏற்றத்தாழ்வு , ஒவ்வாமை ; ஒப்பிசைவின்மை , 
dismay , 1. கலக்கம் , திகில் , மனக்குழப்பம் ; கிலி , ஊக்க ஒட்டா வேறுபாடு. 
மிழப்பு , அச்சத்தினால் வலிமையும் தைரியமும் இழத்தல் ; dispark , v . பூங்கா நிலத்தை வேறுவழியிற் பயன்படுத்து ; 
3. கிலியூட்டு ; திடுக்கிடச்செய் ; மலைக்கச்செய் ; ஊஊக்கம் கெடு . பூங்காவியல் கெடுத்துத் திறந்த வெளியாக்கு ; பூங்காவி 
dismem ber , v . உறுப்பு வெட்டி நீக்கு , இணைவறு ; உறுப் 

லிருந்து அப்புறப்படுத்து . 
புறுப்பாகப் பிரித்தெடு ; தனித்தனி பிரி ; பேரரசினைச் சிதறச் dispart , n . இலக்கலகு , பீரங்கியின் பின்முக முன்முக வட்டங் 
செய் ; நாட்டைத் துண்டாடு . 

களின் ஆர வேறுபாடு ; இலக்கலகு வரை , இலக்கலகுக்கு 

ஈடுசெய்யும் நோக்குவரை ; . வேறுவேறு திசையிற் 
dismem bered , a .. ( கட் . ) உறுப்புக்கள் துண்டிக்கப்பட்ட . 
dismiss , n . களப்பயிற்சிமுறை முடிவிற் கலைவு ; I. நீக்கு , 

பிரித்துச் செலுத்து ; வேறுவேறு திசையிற் பிரிந்துசெல் ; 
வேலையிலிருந்து விலக்கு ; தொலைவில் அனுப்பு , அப்புறப் 

ஈவித்துக்கொடு ; பாத்தீடு செய் ; வேறாகப் பிரி ; பிரிந்து 

செல் . 
படுத்து ; போகவிடு ; விடுவி ; மனத்திலிருந்து அகற்று ; 
விரைந்து செய்துமுடி ; துற , கைநெகிழவிடு ; மரப்பந்தாட் dispass ionate , a . உணர்ச்சிக்கு இடங்கொடாத , உணர்ச்சி 
டத்தில் பந்தை எல்லைநோக்கி எறி ; ஆட்டக்காரனை வெளி வசப்படாத ; அமைதியான ; நடுநிலை உணர்வுடைய . 
யேற்று ; ( சட் . ) வழக்கைத் தள்ளுபடி செய் ; வழக்கு மன் dispatch , n . விரைவாக அனுப்பிவிடுதல் ; அஞ்சல் விடுக்கை , 
றத்திலிருந்து வெளியே அனுப்பு . 

அஞ்சல் அனுப்பிவிடுதல் ; விலக்குதல் , விலக்கீடு ; வேக 
dismiss al , 11. அகற்றுதல் ; பதவி நீக்கம் ; கலைப்பு . 

மாகச் செயலாற்றுதல் , விரைசெயல் ; விரைவு ; விரை 
dismount , . குதிரைமீதிருந்து இறங்குதல் ; 3. குதிரையி 

செய்தி , தந்திச்செய்தி ; ஒழிப்பு , உயிரழிப்பு ; V. விரைந் 
லிருந்து இறங்கு ; குதிரையிலிருந்து இறக்கு ; குதிரை மேலி தனுப்பு ; உலகினின்று அப்புறப்படுத்து ; ஒழி , உயிரகற்றி 
ருந்து வீழ்த்து ; குதிரை வகையில் சேணத்தின்மீதிருந்து 

விடு ; தீர்வுசெய் , செயல்தீர்த்து அமை ; தின்றுதீர் , உண்டு 
தள்ளு ; ஊர்தியிலிருந்து இறங்கு ; ஊர்தியிலிருந்து இறக்கு ; 

தீர்த்துவிடு ; வேகமாகச் செய்து முடி ; விரைந்து செய 
சரக்கைக் கீழே இறக்கு ; பீரங்கி முதலியவற்றை இறக்கு ; 

லாற்று . 
பூட்டவிழ்த்துக் கழற்றி வை . 

dispatch - boat, n . தீர்வேடுகளைக் கொண்டுசெல்லும் கலம் . 
disobed.ience , n . பணியாமை , கீழ்ப்படிதலின்மை ; தலைமை dispatch - box , n . முக்கியமான தாள்கள் அல்லது பத்திரங் 
மீறுகை , சட்டமீறுதல் , ஆணைகடடத்தல் . 

கள் வைக்கும் பெட்டி . 
disobed ient , a . கீழ்ப்படிய மறுக்கின்ற , அதிகாரம் மீறு dispatch es, 11. pl. அரசியல் நடவடிக்கைத் தாள்கள் ; 
கின்ற ; கீழ்ப்படியாமல் அசட்டையாயுள்ள , கீழ்ப்படிவதைச் படைத்துறை நடைமுறை ஏடுகள் . 
சிறுமையெனத் தள்ளுகின்ற . 

dispatch - rider , 11. விரைந்து குதிரையிலோ விசைமிதியிலோ 
disobe y , V. கீழ்ப்படிய மறு , அதிகாரம் மீறு ; கீழ்ப்படியாமல் 

கடிதங்களைக் கொண்டு செல்பவர் . 
அசட்டைசெய் , கீழ்ப்படிவதை சிறுமையெனத் தள்ளு ; 

dispel , ப . துரத்து ; சிதற வை ; மறையச்செய் ; சிதறு , 
சட்டத்தை உதறித்தள்ளு , ஆணைமறு . 

கொஞ்சங் கொஞ்சமாக மறைந்துபோ . 
disoblig e , U. கடப்பாட்டிலிருந்து விடுவி ; விருப்பத்தை 

dispen sable , a . இன்றியமையத்தக்க , கட்டாயத் தேவை 
மதிக்கத் தவறு ; கோரிக்கை மறு ; உதவி மறு ; உணர்ச்சி 

யில்லாத ; சட்டவிதி சூளுரை முதலியவற்றின் வகையில் 
புண்படச்செய் . 

சிறப்புத் தறுவாய்களில் தளர்த்திவிடக்கூடிய . 
disoblig ing , a . உதவ மறுக்கிற ; விருப்பத்தைக் கவனிப் 

dispens ary , n. மருந்தகம் ; மருத்துவ அறக்கூடம் ; வழங்கு 
பதில் ; 
அக்கறையில்லாத ; ஒத்துணர்ந்து செயலாற்றாத ; 

மிடம் ; மருத்துவச்சாலையில் தங்காத நோயாளிகளுக்கு மருந் 
அன்பில்லாத , அன்பா தரவற்ற . 

தளிக்கும் பகுதி ; மருந்து விற்கப்படுமிடம் . 
disord er , n . சீர்க்குலைவு , ஒழுங்கற்ற நிலை , குழப்பம் ; 

dispensa tion , 11. பாத்தீடு , பங்கிட்டு வழங்குதல் ; வகைமை , 
அமைதிக்கேடு , கொந்தளிப்பு ; உடல்நிலைக்கோளாறு , நோய் ; 

வகுத்தமைவாட்சி ; இறைமையின் அருள்முறை வகுப் 
U. ஒழுங்குகெடு ; அமைதிகுலை ; சமநிலை கெடு ; குழப்பு , 

பாட்சி , அருளாட்சி ; இயற்கையின் வகைமுறை ஒழுங்கு , 
கோளாறு உண்டாக்கு ; தொந்தரவு செய் . 

முறையாட்சி ; தனிக்குழுவிற்குரிய இறைவனின் ஊழ்வகுப்பு ; 
disor dered , a . ஒழுங்கு குலைந்த ; குழம்பிய ; மூளை திரிந்த , தனி மனிதனுக்குரிய ஆண்டவனின் வகுப்பீடு ; குறிப்பிட்ட 
அறிவு திறம்பிய . 

காலச் சமயநிலை ; விலக்குரிமை அமைதி ; விலக்கீடு . 
disord erly , n . ஒழுங்கின்மையாக நடப்பவர் ; a . ஒழுங்கு dis pensator , n . கொடுப்பவர் ; பகிர்ந்தளிப்பவர் ; செய 
கேடான ; குழப்பமான ; முறைகெட்ட ; கட்டுப்பாட்டை லாட்சி நடத்துபவர் . 
மீறிய ; சட்டத்துக்குக் கட்டுப்படாத ; தாறுமாறான தோற்ற 

dispense , n . செலவு ; செலவினம் ; வருவளம் ; பங் 
முடைய ; கொந்தளிக்கிற ; கட்டுக்கடங்காத ; பொதுமக்க கிட்டுக்கொடு , பரிமாறு ; நீதிமுறை வழங்கு ; திருக்கோயில் 
ளுக்குத் தொந்தரவு தருகிற , பொதுநலத்துக்குக் குந்தக 

அருள்முறை வழங்கு ; மருந்தளி ; விலக்கமைவு அளி ; 
மான ; ads . சட்டத்துக்குமாறாக ; குழப்பமாக ; ( தொ . ) கடப்பாடு தவிர்த்துதவு ; இல்லாமற் கழி ; துறந்தமைவுறு ; 
disorderly house , விலைமகளிர் இல்லம் ; சூதாடுமிடம் . 

( தொ . ) dispense with , இல்லாது கழி ; குறை ஏற்றமைவுறு ; 
disorg anize, v . ஒழுங்குமுறையைக் கெடு , தாறுமாறாக்கு ; தேவைநிலை ஒழி ; இன்றியமையா நிலை தளர்த்து ; கட்டுப் 
உயிரியல் கூட்டுச் சிதை . 

பாடு தளர்த்து . 
diso rient , diso rientate, n . திருக்கோயில் முதலியவற்றை dispen ser , 11. மருந்து சேர்த்தளிப்பவர் . 
நேர்கிழக்குமுகமாயிராமல் மாற்று ; திசை குழப்பு , திசை dispeo ple , V. குடியிருப்பவர்களை அகற்று , மக்களை வெளி 
தெரியாமற் செய் . 

யேற்று . 
disown , . தன தன்றெனக் கூறி மறு , தன தல்ல எனக் 

dispers al , n . கலைத்தல் ; அகலப்பரப்புதல் . 
கைவிடு ; ஏற்க மறு , மறுதலி ; கைதுற , கைவிடு . 
dispa rage, U. இழித்துரை , பழித்துரை , இகழ் ; மதிப்புத் 

disperse , . சிதறச்செய் ; கலையச்செய் ; பரவலாக்கு ; தூவு , 

எங்கும் பரப்பு ; கலை , கலைந்துசெல் ; பரவு ; ஒளிக்கதிர் 
தாழ்த்து , இழிவேற்று ; கீழானவற்றுடன் ஒப்பிட்டு மதிப் களைச் சிதைத்து ஆக்கக்கூறுகளாகப் பிரி . 
புக் குறைவுபடுத்து . 
dis parate, a . மலைமடுப்போன்ற வேற்றுமையுடைய , தொடர்பு 

disper sion , n . கலைத்தல் ; சிதற அடித்தல் ; பரப்பீடு ; 
படுத்தத் தகாத ; முற்றிலும் வேறான , வகைவேறுபட்ட . 

கலைவு ; பரவுகை ; சிதறுகை ; சிதறிய நிலை ; ஒளிக்கதிர்ச் 

சிதைவு ; வீக்க நீக்கம் ; சவ்வூடு செல்லாக் கரைசற் பொருள் ; 
dis parates , n . pl . முற்றிலும் வேறுபட்டவர்கள் ; ஒவ்வாப் சவ்வூடு செல்லாக் கரைசல் நிலை ; குறிக்கணக்கில் உருவின் 
பொருள்கள் . 

சராசரியிலிருந்து மதிப்புச் சிதறிப்போதல் . 


. 


308 


disrespect 


dispersive 
dispers ive , a . சிதறுகிற ; சிதறும் இயல்புடைய . 
dispir it , u . ஊக்கம் குலை ; ஊக்கம் கெடு , மறைமுகமாகத் 

தடைசெய் . 
dispir ited , a . வாட்டமுள்ள , சோர்ந்த , கிளர்ச்சியற்ற ; மந்த 

மான , வலுக்குறைந்த , அறிவுச்சோர்வுள்ள . 
dispit eous , a . இரக்கமற்ற . 
displace , . புலம் பெயர்த்துவை ; பிறிதொன்றனுக்காக 
இடம்பெயர வை ; இடம் மாற்றிவை ; பதிலாக இடம் 
பெறுவி ; பெயர்த்து இடம்பெறு ; பதவியிலிருந்து நீக்கு ; 
நிலையிலிருந்து தள்ளு ; இடவமைதி குலைவுசெய் ; ( தொ . ) 
displaced person , குடியிழந்தவர் ; நாடிழந்தவர் ; நாடு 
விட்டுச் சிறைப்பட்டவர் ; நாடுவிட்டு ஒப்பந்தத் தொழிலாள 
ரானவர் ; புகலற்றவர் , நாடற்றவர் . 
displace ment , n . இடம் பெயர்த்தல் , இடப்பெயர்ச்சி ; 
புடைபெயர்வு , பிறிதொன்றன் தாக்குதலால் பொருள் இடம் 
பெயர்ந்த அளவு ; இடக் கவர்வு , நீர்மத்தில் மூழ்கும் பொருள் 
கள் அல்லது கப்பல் போல அமிழ்வுடன் மிதக்கும் பொருள் 
கள் நீரில் இடங்கொள்ளும் அளவு ; இடக் கவர்வால் வெளி 
யேற்றப்படும் நீர்ம எடை . 
display , n . காட்சிமுறை , காட்சியமைவு ; காட்சி வரிசை , 
காட்சி ஒழுங்கு ; கண்காட்சி , கவர்ச்சிமிக்க காட்சித் 
தொகுப்பு ; தோற்றப்பகட்டு ; அச்சகத்தில் கவனத்தைக் 
கவரும்படி வைக்கப்படும் எழுத்துருக்களின் வரிசையணி ; 
10. முனைப்பாகக்காட்டு , காட்சிக்குரியதாக்கு , பலர் அறியத் 
திறந்து காட்டு , அம்பலப்படுத்து ; பொருட்காட்சியாக வை ; 
பகட்டாகக்காட்டு , ஆடம்பரஞ் செய் ; 

வெளிப்படுத்து ; 
தோற்றும்படி செய் , காணவிடு ; அச்சுருக்களை எளிதில் 
எடுக்கும்படி அடுக்குவரிசைப்படுத்தி வை . 
displease , . மகிழ்வமைதி கெடு ; விருப்பக்கேடு உண்டு 
பண்ணு ; சலிப்புக் கொள்ளச்செய் ; மனக்குறை ஏற்படும் 
படி நட ; வெறுப்பூட்டு ; சினங்கொள்ளுவி ; நட்பமைதி 
கெடு , நல்லிணக்க நிலைகுலை ; ( தொ . ) be displeased , குறைப் 
படு , மனவருத்தங்கொள் , வெறுப்புக்காட்டு , சினமுறு . 
displeas ing , a . வெறுக்கச் செய்கிற ; சினமூட்டுகிற . 
displea sure , n . மனக்குறை ; வெறுப்பு ; சினம் ; எரிச்ச 

லூட்டும் செய்தி . 
displume , n . சிறகுகளை அகற்று ; சிறப்பினை அழி. 
disport , n . கேளிக்கை , பொழுதுபோக்கு ; V. விளையாடி 
மகிழ்வி , பொழுதுபோக்கில் ஈடுபடுத்து ; களிப்புடன் விளை 
யாடு ; ( தொ . ) disport oneself , மகிழ்வுடன் ஈடுபடு , விளை 
யாடி மகிழ் . 
dispos al , n . ஒழுங்கமைவு , வரிசைப்பாடு ; செய்ம்முறை , செய 
லாட்சி ; செயல் முடித்தல் ; பொறுப்புத் தீர்வு , கைப்பொறுப்பு 
நீக்கம் ; சரக்குகளின் விற்றுமுதல் தீர்வு ; கடப்பாட்டு நிறை 
வேற்றம் ; பாத்தீட்டு முறைமை , பங்கிடும் வகைமுறை ; 
பணம் செலவழித்தல் ; பொருள் பயன்படுத்துதல் ; செல 
வழிக்கும் உரிமை ; பயன்படுத்தும் உரிமை ; சேமக் கையிருப்பு , 
தேவை நேரத்துக்கு உதவும்படியான கையடைவு வாய்ப்பு . 
dispose , n . ஒழுங்கமைதி ; செயலாட்சி ; நடை முறை 
ஒழுங்கு ; மனநிலையமைதி ; U. ஒழுங்குபடுத்து ; வை , நிரல் 
பட வை , வரிசைப்படுத்து ; கடவுள் அல்லது ஊழ்வகையில் 
ஆணைசெலுத்தி அமைவுறச்செய் ; வாழ்வு வகுத்தமை ; 
திட்டஞ் செய் , திட்டம் நிறைவேற்று ; செயல் முடிவு கட்டு , 
செய்யவேண்டுவனவற்றைச் செய்துமுடி ; தீர்வு செய் ; செலவு 
செய் ; தன் விருப்பப்படி கையாளு ; செயலாட்சி செய் ; 
சரக்குக் கையிருப்பை விற்பனை செய் ; தள்ளிக்கழி , ஒழி , 
தவிர் ; ஒழித்துக்கட்டு , கொன்றழி ; பகிர்ந்தளி ; நன்கொடை 
வழங்கு ; மனம் பற்றுவி , விருப்பம் கொள்ளுவி ; நாடுவி ; 
உள்ளம் முன்னாடியே ஒருதலைப்படச் சாய்வுறுத்து , கருத்து 
ஒருசார்புறுத்து ; ( தொ . ) dispose of , முடிபமைதி 
என்ன செய்வது என்பதை முடிவுகட்டு ; செயல்தீர் , செய்ய 
வேண்டுவனவற்றைச் செய்துமுடி ; ஒதுக்கிவை , சேமித்துவை ; 
நீக்கு , விலக்கு ; ஒழித்துக்கட்டு ; விற்பனை செய் . செலவழி , 
பயன்படுத்தித் தீர் . 


disposi tion , n . ஒழுங்கமைத்தல் ; ஒழுங்கமைதி ; வகுத் 
தமைத்தல் , பகிர்ந்தளிப்பமைதி ; சூழமைதி , சார்புநிலை ; 
இருப்பு ; நிலை ; தன்மை ; போக்கு ; மனநிலை , செவ்வி ; உளச் 
சார்பு , மனச்சாய்வு ; திட்டநிலை , முன்னேற்பாட்டமைவு ; 
செயலுரிமை , செயலாட்சி ; சட்டப்படி பத்திரம் மூலமான 
உடைமை உரிமையளிப்பு , உடைமை உரிமைமாற்றம் . 
dispossess , ப . உடைமை கவர் , சொத்துப்பறி ; உறைவிடத்தி 
னின்றும் வெளியேற்று ; பற்றியிருக்கும் பேயினின்றும் 
விடுவி . 
dispraise , 11. இகழ்ச்சி ; பழிப்பு ; குற்றச்சாட்டு , கடிந்து 
கூறல் , கடிந்துரை ; U. இகழ் , பழித்துரை ; குற்றஞ்சாட்டு , 
குறைசொல்லு ; கண்டி . 
disproof , n . தவறென்று எண்பித்தல் ; வாதமறுப்பு , மறுப் 

பாராய்ச்சி ; கண்டிப்பு , மறுப்பு . 
dispropor tion , n . இயைபுப் பொருந்தாமை , இயைவுக் 

கேடு , ஏறுமாறான தன்மை ; ப . முரண் பாடு கொள்ளுவி . 
dispropor tionate , a . அளவொவ்வாத ; உரு ஒப்பில்லாத ; 

அளவு மீறிப் பெரிதான ; அளவுமீறிச் சிறிதான . 
disprov e , U. தவறென்று எண்பி ; அன்றென்று மறு . 
dis putable, a , விவாதத்துக்குரிய , எதிர்வாதத்துக்கிடமான ; 

கருத்து வேற்றுமையுள்ள ; ஐயத்துக்குரிய . 
disputa tion , n . வாக்குவாதம் , சொற்போராட்டம் , நீண்ட 

வாத எதிர்வாதம் . 
disputa tious , disput ative , a . வாதாடும் இயல்புடைய ; 

மறுத்துப்பேசுகிற . 
dispute , 11. விவாதம் , வாதாடல் ; ஆராய்ச்சித்துறையில் 
கருத்து வேறுபாடு ; கருத்துவேறுபாட்டுக்குரிய நிலை , ஐயத் 
துக்குரிய நிலை ; வாய்ச்சண்டை , சொற்பூசல் ; 3. வாதாடு ; 
விவாதம்செய் ; ஆய்வு செய் ; வாய்ச்சண்டையிடு ; போராடு ; 
கேள்வி எழுப்பு ; எதிர்த்துக்கேள் ; மறுத்துரை ; 
யெடுப்பை எதிர்த்துத் தடு ; போட்டிக்கு நில் ; வெற்றி 
நாடிப் போராடு ; ( தொ . ) beyond dispute , without dispute, 
ஐயத்துக்கிடமில்லாமல் , உறுதியாக . 
disqualifica tion : n . தகுதியின்மை ; தகுதிக்கேடு செய்யும் 


படை 


கூறு . 


. 


disqual ify , v . தகுதி கெடு , தகுதியற்றவராக்கு ; சட்டப்படி 
ஏலா நிலை ஏற்படுத்து , உரிமையைத் தள்ளுபடி செய் ; தகுதி 
யற்றவரென அறிவி , தகுதி மறு ; தகுதியின்மை காரண 
மாகத் தடு . 
disqui et , n . அமைதியின்மை , மன உலைவு ; கவலை , கலக்கம் ; 
a . அமைதியற்ற ; கவலைகொண்ட ; அமைதிகெடு ; 
மனங்கலங்கச் செய் ; தொந்தரவுகொடு . 
disquisi tion , n . ஆய்வாராய்வு , விரிவகலமான 

நுண் 
ணாய்வு ; வாத எதிர்வாதங்களை விரித்துச் சொல்லும் ஆராய்ச் 
சிக் கட்டுரை . 
disquisi tional ,, disquisi tionary, 

disquis itive,, 
disquis itory , a . ஆய்வு சார்ந்த ; விளக்கமான ஆராய்ச்சி 
இயல்புடைய . 
disrate , . ( கப் . ) சிறிய அதிகாரியின் நிலைக்கு இறக்கு , படி 

தாழ்த்து . 
disregard , n . கவனியா திருத்தல் , புறக்கணிப்பு ; மதியாமை , 
அசட்டை மனப்பான்மை ; ப . புறக்கணி ; மதியாதிரு, 
அசட்டைசெய் ; அற்பமாகக் கருது . 
disrel ish , n. சுவைகேடு, உவர்ப்பு ; வெறுப்பு ; 3. உவர்ப்புக் 

கொள் , வெறு , வெறுப்புணர்ச்சிகொள் . 
disrepair , 11. பழுதுற்ற நிலை , சீர்கேடான தன்மை , பழுது 

பாரா மோச நிலைமை . 
disrep utable, a . இழிவான , மானக்கேடான ; ஒழுங்கற்ற ; 

இழிதோற்றமுடைய , மதிப்பற்ற . 
disrepute , n . இகழ்ச்சி , பழி ; பெருமையழிவு ; மானக்கேடு . 
disrespect , அவமதிப்பு , மதிப்புக்கோ . 


செய் , 


309 
disrespectful 

dissolvable 
disrespect ful , a . அவமதிப்புக் காட்டுகிற ; பணிவிணக்க dissev er , U. தொடர்பை அறு , பிணைப்பை நீக்கு , இரண் 
மில்லாத . 

டாகப் பிரி . 
disrobe , 3. உடை களை , ஆடையகற்று . 

diss idence, 1. இணக்கமின்மை , கருத்துவேறுபாடு . 
disroot , U. வேருடன் பிடுங்கு ; மூட்டோடு பெயர் , அப்புறப் diss ident , n . நிலைபெற்ற திருச்சபையினின்று பிரிந்தவர் , 
படுத்து . 

திருச்சபைக் கோட்பாட்டை ஏற்க ஒவ்வாதவர் ; a . கருத்து 
disrupt , 0. உடை , தகர்த்தெறி ; பிள , ஊடறு , தொடர்பு வேறுபடுகிற ; இணக்கமற்ற , 
கெடு . 

dissight , n . பார்க்க அருவருப்பான பொருள் . 
disrup tion , n . இடிவு , தகர்வு ; பிளவு , உடைப்பு ; நைவு , dissim ilar , a . ஒத்திராத , மாறுபட்ட ; வேறுபாடுடைய . 
கிழிவு . 

dissimilar ity , n . ஒத்திராமை , வேறுபாடு . 
Disrup tion , 11 . ஸ்காத்லாந்து நாட்டுத் திருச்சபையில் dissim ilate , 3. ஒவ்வாதிருக்கும்படி செய் ; ( மொழி . ) ஒலி 
ஏற்பட்ட பிளவு ( 1843 ) . 

மாறுபடச்செய் . 
• disrup tive, a . தகர்க்கிற , பிளவு உண்டாக்குகிற , பிரிக்கிற . dissimila tion , n . இயையாமை ; ( உயி . ) ஊன்மச் சிதைவு , 
dissatisfac tion , n . மனக்குறை , அதிருப்தி ; மனநிறை உயிர்ச் சத்தழிவு. 
வின்மை . 

dissim ile , n . வேற்றுமையால் ஒப்பிடுதல் . 
dissat isfied , a . மனக்குறைவுடைய ; திருப்தியற்ற . 

dissimil itude, n . ஒப்பின்மை , வேற்றுமை . 
dissat isfy , v . மனநிறைவு செய்யத் தவறு ; மனக்குறை dissim ulate , V. பொய்யாக நடி , பாசாங்குசெய் ; பாவனை 
யுண்டாக்கு ; வெறுப்படையச்செய் . 

செய் ; மாய்மாலஞ்செய் , உருட்டுப்புரட்டுச்செய் ; 

உண் 

மையை மறை . 
dissave , . சேமித்ததை எடுத்துச் செலவுசெய் . 
disseat , ப . இருக்கையினின்று அப்புறப்படுத்து . 

dissimula tion , 1. பாசாங்கு , கபடநாடகம் , போலி நடிப்பு ; 

கள்ள வேடம் ; பொய்புரட்டுத்தனம் . 
dissect , 0. பிள , வெட்டு , கூறுபடுத்து , துண்டு துண்டாக்கு ; 

diss ipate , U. சிதற அடி , கலை ; தூள் தூளாக்கு , அழிவுசெய் ; 
அறுத்து ஆய்வுசெய் ; கூறுகூறாக்கி நுணுகி ஆராய் ; 

வீணாக்கு , வீண்செலவு செய் , ஊக்கம் அழி , ஊற்றங்கெடு ; 
வகுத்தாய்வுசெய் . 

சிறுசெயல்களில் ஈடுபடு , கீழ்த்தர இன்பத்தில் அழுந்தித் 
dissec tion , n . கூறாக்குதல் ; பகுத்தாய்வு . 

தன்னிலை கெடு ; மறைவுறு ; அழிவுறு . 
disseise , ப . இறையிலி நிலத்தின் உடைமை 

கவர் ; diss ipated , a . ஒழுக்கக்கேடான ; குடிப்பழக்கமுடைய ; 
உடைமை பறி ; தவறாக வலிந்து கைக்கொள் . 

கூடா ஒழுக்கமுடைய . 
dsseis in , n . உடைமை பறிப்பு . 

dissipa tion , n . சிதறுதல் ; கலைதல் ; பரவிய நிலை ; சிதறிய 
disseize , v . = disseise . 

கவனம் ; ஒழுக்கங்கெட்ட வாழ்க்கை ; சிற்றின்பம் ; அளவு 
disseiz in , n . = disseisin . 

மீறிப் பணத்தை அழிவுசெய்தல் ; ( தொ . ) dissipation of 
dissem ble , U. உருமாற்று , பொய்வேடமிடு ; கூறாதடக்கு , 

energy , ஆற்றல் அழிவு , சக்தியைப் படிப்படியாக இழத்தல் . 
உண்மையினை மறை ; பொய்யாக நடி ; கண்டும் காணாதது diss ipative, a . சிதறக்கூடிய ; வீணாகிற ; ஆற்றல் வீணாக 
போலப் பாசாங்கு செய் ; உள்நோக்கம் வெளிப்படாமற் அழிவதற்குரிய , சக்தி குலைக்கிற . 
செயலாற்று . 

disso ciable, a . பழகுந்தன்மை இல்லாத , அளவளாவற்ற ; 
< dissem inate , . பரவலாக விதை : எங்கும் தூவு ; பரப்பு , 

இணங்காத , ஒவ்வாத ; இசைவுகேடான . 
நாற்றிசையிலும் பரவவிடு ; a . சிதறிய , பரவிய ; disso cial , a . சமூகச்சார்பற்ற ; தோழமை கொள்ளாத 
( தொ . ) disseminated sclerosis , நடு நரம்புமண்டல முழு சமூக ஒத்துணர்வற்ற . 
வதும் திட்டுத்திட்டாகத் தடிப்புக்காணும் நோய்வகை . 

disso cialize , V. சமூகச் சார்பறச்செய் ; பழக விரும்பாதபடி 
dissen sion , n . கருத்துவேறுபாடு ; கருத்துவேறுபாட்டால் செய் , ஒத்துணர்வகற்று , கூட்டுறவற்றதாக்கு . 
நிகழும் உட்பிளவு ; உட்பூசல் . 

disso ciate , v . தொடர்பையறு ; கூட்டுறவு பிரி ; பிரிந்து 
dissent , 1. கருத்துவேறுபாடு ; கருத்துவேறுபாட்டு அறி போ ; சேர்க்கையை விலக்கு ; சேர்மானங்களில் கூட்டுச் 
விப்பு ; மறுப்பு ; சிறுபான்மையினர் தெரிவிக்கும் கண்டன சிதைவுறு ; அகநிலையில் ஒருவர் உள்ளத்தில் இரண்டு உணர்வு 
எதிர்ப்பு ; நிறுவப்பட்ட 

நிறுவப்பட்ட சமயக்கோட்பாட்டுக்கு மாறான மையங்கள் உண்டாகச் செய் . 
கருத்துவேறுபாடு ; 

எதிர்ப்பு , சமயக்கோட்பாடு dissocia tion , n . தொடர்பறுத்தல் ; தொடர்பறுந்த நிலை ; 
மறுத்துப் பிரிந்து செல்லுதல் ; பிரிவுற்றவர் தொகுதி ; 3 . 

( உள . ) ஈருணர்வு மைய ஆக்கம் ; கருத்துத்தொடர்பு நீக்கம் ; 
கருத்துவேறுபடு ; மாறுபாடு தெரிவி ; கொள்கை ஏற்க மறு . 

குறிப்பிட்ட கருத்துக்களோ அவற்றோடு தொடர்புகொண்ட 
dissent er , n . நிறுவப்பட்ட நாட்டுத் திருச்சபையை ஏற்க உணர்ச்சிகளோ தன்னறிவினின்று துண்டிக்கப்படல் ; 
மறுப்பவர் . 

( வேதி . ) சேர்மானச்சிதைவு . 
dissen tient , n . பெரும்பான்மையருடன் மாறுபாடுடையவர் ; disso ciative, a. தொடர்பறும் போக்குடைய ; பிரியும் 

பணிமுறைத் தலைவரின் கருத்தை ஏற்க மறுப்பவர் ; a . இயல்புடைய ; கட்டுச்சிதையும் தன்மைவாய்ந்த . 
பெரும்பான்மையருடன் மாறுபட்ட ; அதிகார வர்க்கத்தின் dissoluble, a . கரையுமியல்புடைய ; கூட்டாக்கம் சிதைந்து 
- கருத்துக்கு முரண்பட்ட . 

தனிக்கூறுகளாகப் பிரியும் தன்மைவாய்ந்த ; பிணிப்பவிழ்க் 
dissepi ment , n . ( தாவ . ) மலரின் கருவகத்திலுள்ள இடைத் 

கப்படத்தக்க . 
தடுப்பு ; ( வில . ) பவளக்குழிசியின் அடிப்பகுதியை அரை diss olute, 1. ஒழுக்கங்கெட்டவர் ; a . ஒழுக்கக்கேடான , 
குறையாகப் பிரிக்கும் இடையீடு . 

நெறிதவறின , தீயொழுக்கமுள்ள . 
dissert , diss ertate, v . விளக்கவுரையாற்று , ஆய்வுரை diss oluteness , n . ஒழுக்கக்கேடு , இழிந்தவாழ்க்கைப்போக்கு . 
நிகழ்த்து , கழறு . 

dissolu tion , n . கரைவு ; உருகுதல் ; சேர்மான 

ஆக்கச் 
disserta tion , n . விளக்கவுரை ; விளக்க ஆராய்ச்சிக்கட்டுரை , சிதைவு ; பங்காண்மைக் கூட்டுப்பிரிவு ; கட்டவிழ்வு ; மண 
விளக்க ஆராய்ச்சி ஏடு . 

உறவு முறிப்பு ; நேச உறவு கலைப்பு ; அவைக்கலைப்பு , 
disserve , ப . தீங்கிழை ; உணவுமேடையில் ஒழிவு பொதுத் தேர்தலுக்கு முற்பட்ட சட்டமன்றக் கலைப்பு . 
செய் . 

dissolv able , a . கரைக்கத்தக்க ; கரையக்கூடிய ; கரையும் 
disserv ice, n . தீங்கு , பொல்லாங்கு . 

இயல்புடைய . 


சமய 


310 


dissolve 


distortion 


distend , ப . பரப்பி விரிவுறச்செய் , உள்ளிருந்து பருக்கச் 

செய் ; நீட்டு , பரப்பு ; விரிவுறு , பரப்புறு , வீங்கு . 
distensibil ity , 11. விரியும் இயல்பு , நீளும் இயல்பு . 
disten sible , a . நீட்டக்கூடிய ; விரிக்கக்கூடிய . 
disten sile , a. நீட்டக்கூடிய ; விரிக்கக்கூடிய ; ப 

மியல்பினைத் தூண்டக்கூடிய . 
disten sion , disten tion , 11. விரிவுறுத்தல் ; விரித்தல் ; 
விரிதல் ; விரிவு , பெரிதாகும் நிலை ; விரியுமியல்பு ; 

விரி 


வுற்ற நிலை. 


: 


dissolve , ப . கரையச்செய் , கரை ; பனிக்கட்டி வகையில் 
உருகச்செய் , உருகு ; நீரியலாக்கு , நீரியலாகு ; நீர்பெருக்கு , 
நீரில் தோய்வுறு ; கூட்டுச்சிதைவி ; சேர்மானம் பிரிவுறு ; 
அவையினைக்கலை ; அவைகலைவுறு ; தேய்ந்துமறை , படிப் 
படியாக மறை , மறைவுறு ; முடிவுறு ; தள்ளுபடி செய் ; 
தளர்வுறச் செய் ; தசைநார்கள் தளர்வுறவிடு . 
dissolv ent , n , கரைப்பான் ; கரைக்கும் பொருள் ; a . 

கரைக்கும் இயல்புடைய . 
diss onance , diss onancy , n . ஒலிமுரண்பாடு ; இசைகேடு , 

இசைமுரண்பாடு ; முரண்பாடு , ஒவ்வாமை , பொருத்தக்கேடு . 
diss onant , a . கடுமுரண் ஒலியுடைய , இசையொவ்வாத ; 

மாறுபட்டுள்ள ; கரடுமுரடான ; பொருந்தாத . 
dissuade , v . எதிராக அறிவுரை கூறு ; அறிவுரைமூலம் 
மனம் திருப்பு ; கருத்தைமாற்று ; தூண்டிச் செயல்மாற்று ; 
எதிர் வாதிட்டுச் செயல்தடு ; செயல்கடிந்துகொள் , செயல் 
ஒப்புதலின்மை தெரிவி . 
dissua sive , n. மனத்தை மாற்றுவது ; a . மனத்தை மாற்றத் 

தக்க ; அறிவுரை மூலம் தடை செய்யத்தக்க . 
dissyll able , n . = disyllable . 
dissymmet rical , a . முற்றொப்பிசைவற்ற , எதிர்முக ஒப் 

பிசைவுடைய . 
dissymm etry , 1. முற்றொப்பிசைவின்மை , எதிர்முக ஒப்பி 
சைவு , மெய்பொருந்தவைத்தால் பொருந்தாத இருபுறச் சீர் 
சமநிலை . 
dis taff , 11. நூற்புக்கழி ; நூற்புக்கதிர் ; பெண்டிர்பணி ; 

( தொ . ) distaff side , குடும்பத்தின் பெண் கிளைவழி . 
dis tal , a . மையத்தினின்று மிகவும் விலகிய ; இணைவாயி 
லிருந்து நெடிதகன்ற ; நெடிதுவிலகிய ; புறக்கோடியான ; 
முனை கோடியான . 
dis tance , n . தொலைவு ; தொலைவிடம் ; தொலைக்காட்சி ; 
ஓவியத்தில் தொலைக்காட்சிப்பகுதி ; தொலைவளவு , தூரம் ; 
இடைத்தொலைவு , இடைவெளித்தொலைவின் அளவு ; நீண்ட 
கால அளவு ; பழகாது ஒதுங்கி நடக்கும் பண்பு ; பந்தய 
இடைப்போட்டிகளில் மேல் நடக்கும் பந்தயத்திற் கலப்பதற்கு 
உரிமையளிக்கும் எல்லையணுகு தொலைவளவு ; ப . தூரத்தில் 
வை ; காட்சித்தொலைவுணர்வு 

உண்டுபண்ணு ; நெடுந் 
தொலை பிந்தவை , விஞ்சி முன்னேறு ; ( தொ . ) keep one at 
a distance , நெருங்கிப் பழகவிடாமல் இரு ; keep one s dis . 
tance , நெருங்கிப் பழகாது விலகியிரு , ஒதுங்கியிரு. 
dis tanceless , a . மூடுபனிச்சூழலில் தூரப் பார்வைக்கு இட 
மில்லாத ; படவகையில் தூர அளவுகாட்டும் வகைமுறை 
இல்லாத . 
dis tance -sig nal , n . தொலைவிலிருந்தே காட்டப்படும் 

அடையாள அறிகுறி . 
dis tant , a . தொலைவான ; தூரத்திலுள்ள ; தொலைவள 
வுடைய ; தூரமிகுதியான ; தொலையளவு மிகுதியுடைய ; 
இடைத்தொலைவு மிகுதியுடைய ; நெடுங்காலத்துக்கு முற் 
பட்ட ; நெடுங்காலங் கடந்த ; மிகுதியான கால இடை 
யீடுடைய ; உறவு வகையில் நெருக்கமில்லாத ; நெருங்கிய 
ஒப்புமையற்ற ; ஒப்புமை குறைந்த ; உறவாடாது ஒதுங்கி 
நடக்கிற , நெருங்கிப்பழகாது விலகியிருக்கிற . 
distaste , 11. வெறுப்பு ; விருப்பமின்மை ; சுவையின்மை . 
distaste ful , a . சுவையற்ற ; விருப்பமற்ற ; வெறுப்பான . 
distem per1 , n . உடற்கேடு ; மனக்கோளாறு ; நோய்நிலை ; 
நாய் நோய் ; விலங்கின நோய்வகை ; சிடுசிடுப்பு ; அரசி 
யற் குழப்பநிலை ; U. உடல்நலங்கெடு ; மனக்கோளாறு 
உண்டுபண்ணு ; மூளை நலங்கெடு . 
distem per , 11. உட்சுவர்களிற் சுண்ணப்பரப்பின் மீதும் நீற் 
றுப்பரப்பின் மீதும் முட்டைக்கருவுடன் கஞ்சிப்பசை கலந்து 
தீட்டப்படும் வண்ண ஓவியமுறை , பற்றோவியமுறை ; V. 
பற்றோவிய முறையில் வண்ண ஓவியந்தீட்டு . 
distem pered , a . குழப்பமான ; தாறுமாறான ; மட்டமைதி 
யற்ற ; சிடுசிடுப்பு வாய்ந்த . 


dis tich , 1. ஈரடித்தொகுதி ; ஈரடிச்செய்யுள் , குறளடிப்பா ; 
pl . distichs ; a . ( தாவ . ) இரு வரிசைகள் கொண்ட , இரு . 
வரிசையாகவுள்ள , 
distil , . வடித்திறக்கு , ஆவியாக்கிக் குளிரவைத்து நீர்ம 
மாகத் திரட்டியெடு ; சாராய வகைகளை வடித்து உண்டு 
பண் ணு ; வடிகலத்தைக் 

கையாளு ; வடித்திறக்கப் 
பெறு ; சூடேறி ஆவியாகுமியல்புடைய கலவைக்கூற்றினை 
ஆவியாகப் போகவிடு ; சொட்டுச் சொட்டாக விழு ; துளி 
துளியாக வெளியிடு ; துளியாகக் கசிந்து வடி ; மெல்ல 
வழிந்தோடு ; திவலைகள் கசிந்து பரவவிடு . 
dis tillate , n . வடித்திறக்கப்பட்டபொருள் , வடிநீர்மம் . 
distilla tion , 11. வடித்திறக்கல் ; வாலைவடித்தல் ; சாராய 

வகை இறக்குதல் . 
distill atory , a . வாலைவடிப்பதற்கான ; சாராய வடிப்புக் 

குரிய . 
distill er , n. வடித்திறக்குபவர் ; சாராயவகை வடிப்பவர் . 
distill ery , 11 . வடிசாலை , வடிமனை , சாராயம் வடிக்கு 

மிடம். 
distinct , a. தெளிவாகத் தெரிகிற , எளிதில் விளங்குகிற , 
நன்கு வரையறைப்பட்ட ; தனிவேறுபட்ட , தனித்த , வேறான , 
மாறுபட்ட பண்புகளையுடைய ; மற்றொன்றாகக் கருதப்பட 
இடமற்ற , மயக்கத்துக்கு இடமற்ற , உறுதிப்பாடான . 
distinc tion , 11. தனித்தன்மை , வேறுபாட்டுப்பண்பு ; தனிச் 
சிறப்பியல்பு , தனிவேறுபாடு ; தனிச்சிறப்பு , தனிமேம்பாடு , 
தனிமதிப்பு ; முனைப்பான தனிப்பண்புக்கூறு ; தனிச்சிறப்புக் 
குறி ; மதிப்புச் சின்னம் ; தனிச்சிறப்புப்பெயர் ; சிறப்புப் 
பட்டம் ; வேறுபாடு, வேறுபட்டநிலை ; பிரிவு ; பண்புமாறு 
பாடு ; தனிச்சலுகை , தனி ஒருச்சார்பு . 
distinct ive , a , வேறுபாட்டைத் தெரிவிக்கிற, தனிமாதிரி 

யான ; குறிப்பிடத்தக்க . 
distingue, ( பிர . ) a. மேம்பட்ட தோற்றம்வாய்ந்த , சிறப்புக் 

குரிய கூறுடைய , மேதக்க நடையுடைய . 
disting uish , v . வேறுபடுத்திக் கண்டறி ; கேட்டு அடை 
யாளம் கண்டுபிடி ; அடையாளம் உணர் ; வகை வேறுபாடு 
காண் ; வேறுபாடு காட்டு , வேறுபடுத்திக்காட்டு ; வகை 
வேறுபாடாயமை , பண்பு வேற்றுமையாகு ; தனிக் குறி 
யாகத் திகழ் , சிறப்படையாளமாக விளங்கு ; மேம்படுத்திக் 
காட்டு , சிறப்புக்குரியவராக்கிக்கொள் . 
disting uishable, a . வேறு பிரித்தறியக்கூடிய. 
disting uished , a . புகழ்பெற்ற ; சிறந்த ; மேன்மைவாய்ந்த . 
disting uishing, a. தனிப்பட்ட ; வழக்கத்திற்குமாறான ; 

தனிச்சிறப்புடைய . 
distort , . உருவேறுபடுத்து , உருச்சிதை ; வடிவு அலங் 
கோலமாக்கு ; வளைமுகக்கண்ணாடி போன்றவற்றின் வகை 
யில் தோற்றத்தை அருவருப்பான தாக்கு ; கருத்தினைப் புரட்டு , 
செய்திகளைத் திரித்துக்கூறு ; நோக்க வகையில் மாறாட்டம் 
செய் ; மெய்ம்மை திரித்துப் புரளிசெய் ; தீவறான வழியில் 
செலுத்து . 
distor tion , 11. உருத்திரிவு , வடிவச்சிதைவு ; குலைவு , கோட் 
டம் , கோணல் ; நெறிபிறழ்வு ; வானொலியிலும் தந்தியில் 
லாக் கம்பியிலும் அலைக்கோட்டங்களால் ஏற்படும் ஒலிக் 
கோளாறு . 


311 


distortive 


ditto 


உடைமை 


distort ive , a . உருத்திரிபை உண்டாக்குகிற ; கோணலாக்கு 

கிற ; தவறான வழியிற் செலுத்துகிற . 
distract , 0. கவனத்தைத் திருப்பு ; வெவ்வேறு திசையில் 
எண்ணத்தை மாற்று ; உணர்வு குழப்பு , கலக்கமுண்டாக்கு ; 
தொல்லைகொடு , நச்சரிப்புச் செய் , இடைவிடாத தொந்தரவு 
உண்டுபண்ணு ; பைத்தியமாக்கு . 
distrac tion , n . கவனமாற்றம் ; கவனமாற்றத்துக்குரிய 
செய்தி ; கருத்துமாற்றம் , கவலைமாற்றம் , ஒருதிசைக் கருத் 
துச் செறிவின் உளைவகற்றும் பிறிதுபோக்கு ; அழிவுப் 
பொழுதுபோக்கு ; இடைத்தடங்கல் ; மனஉலைவு , கருத் 
தொருமைக்கேடு ; மனக்கலக்கம் , சித்தக் குழப்பம் ; மூளைக் 
குழப்பம் , பைத்தியம் . 
distract ive , a . குழப்பமுண்டாக்குகிற ; தடுமாற்றம் விளை 

விக்கிற ; திகைப்பூட்டுகிற . 
distrain , ப . கைப்பற்று , வாடகை அல்லது கடனுக்காக 

உடைமைகளைப் பறி . 
distraint , 1. கடனுக்காகப் பற்றீடு ; வாடகைக்காகக் கைப் 

பற்றுதல் . 
distrait , ( பிர . ) a . கவனம் பிறிதான , தன்னை மறந்த நிலை 

யுடைய . 
distress , n . கடுந்துன்பம் , வேதனை , வருத்தம் ; இக்கட்டு , 
இன்னல் , வருத்தந்தரும் செய்தி ; இடையூறு , இடுக்கண் , 
இடர்ப்பாடு ; பேரிழப்பு ; அவலநிலை , கையாறு , அருவாய்ப்புக் 
கேடு ; நிரப்பு , கொடுவறுமை ; சட்டப்படியான உடைமைக் 
கைப்பற்றீடு ; ஊக்க அழிவு , கடுந்தளர்வு ; 3. வேதனை கொடு ; 
துன்புறுத்து ; கடுந்துயரளி ; இடுக்கட்படுத்து ; பெருங் 
தொல்லை உண்டுபண்ணு ; சட்டப்படி உடைமை கைப்பற்று , 
நடவடிக்கை எடு. 
distressed , a . இடுக்கட்பட்ட , இடர்ப்பட்ட , துயருக்காளான ; 
( தொ . ) distressed area , பொது மீறிய அளவில் மிகக் கொடு 
மையான தொழிலில்லாமைக்கு உட்பட்ட பகுதி . 
distrib utable , a . பங்கிட்டளிக்கத்தக்க . 
distrib utary , 11. ஆற்றின் பிரிகிளை , செல்கிளை ; பிரிநிலைத் 

தொகுதியின் கூறு , பிரிகூறு ; a . பிரித்துக்கொடுக்கிற , 
பிரிந்து பரவுகிற . 
distrib ute, U. பகிர்ந்துகொடு ; பிரித்துப்பரப்பு , பல திசைப் 
படுத்து , சிதறடி ; கூறுகூறாக்கு , வகைப்படுத்து , 

பிரித்து 
ஒழுங்குபட வை ; அச்சில் எழுத்துருக்களைப் பிரித்துத் தனித் 
தனி அறைகளிற் போடு , சிதைத்துப் பிரித்திடு ; ( அள. ) 
சுட்டுப்பொருளின் எல்லை முழுவதையும் தனித்தனிக் கூறு 
கூறாகச் சென்று பரவிக் குறிக்கும்படி சொல்லை வழங்கு . 
distribu tion , n . பாத்தீடு , எங்கும் பரப்பி வழங்குதல் ; பங் 
கீடு , பகிர்ந்தளித்தல் ; பரப்பீடு , பரவலாகச் சிதறுதல் ; 
வகுத்தமைவு , வகைப்படுத்தி ஒழுங்கீடு செய்தல் ; பிரிப்பீடு , 
அச்சில் எழுத்துருக்களைச் சிதைத்துத் தனித்தனி அறைகளிற் 
பிரித்திடுதல் ; பரவற் பயனீடு , பயனீட்டாளர்களில் எல்லாத் 
தனிமனிதரும் வகையினரும் ஒருங்கே பங்கு கொள்ளும்படி 
செய்பொருள்களைப் பரப்பி வழங்கும் முறைமை ; சொல்லின் 
பரப்புறழ்வு வழக்கு ; ( அள . ) சுட்டும் எல்லை முழுதும் பொருள் 
சென்று கூறுகூறாய்த் தனித்தனி பரவி உறழும் முறையிற் 
சொல்லை வழங்குதல் ; ( தொ . ) geographical distribution , 
விலங்கு செடி முதலியவற்றின் வகையில் நில உலகப் பரப் 
பெங்கும் சிதறிக்கிடக்கும் முறைமை . 
distrib utive , n . ( இலக் . ) தனியுறழ்வுச்சொல் ; குழுமுழுதும் 
பரவித் தனித்தனி குறிக்கிற சொல் ; a . பங்கிடுகிற ; பரவிப் 
பிரித்துக் காட்டுகிற ; தனித்தனி பரவிச் செல்கிற ; குழு 
முழுதும் பரவித் தனித்தனி குறிக்கிற . 
dis trict , n . மாவட்டம் , ஜில்லா ; கோட்டம் , நாட்டின் அரசி 
யற் பிரிவு , மாகாணத்தின் பகுதி ; முறைமன்றத் துறைக் 
காகவோ கல்வித்துறைக்காகவோ பிற ஆட்சித் துறை 
களுக்காகவோ வகுத்தமைக்கப்பட்ட நிலப்பிரிவு ; வட்டாரம் , 
நகர்ப்புற வட்டகை ; தனித்திருக்கோயிலும் திருச்சபைப் 
பணி முதல்வரும் கொண்ட திருச்சபை வட்டகை ; திட்ட 


நடவடிக்கைகளுக்காக ஒதுக்கிவிடப்பட்ட எல்லைப் பிரிவு ; 
பொது இயல்புகளையுடைய திணைவட்டாரம் ; ப . மாவட்டங் 
களாகப் பிரி ; ( தொ . ) district council , மாவட்டக்கழகம் , 
மந்தணம் , கோட்டமன்றம் . 
distrust , n . அவநம்பிக்கை ; ஐயம் , ஐயப்பாடு ; U. அவ 
நம்பிக்கை கொள் ; நம்பிக்கை கொள்ளத் தயங்கு ; ஐயுறவு 
கொள் . 
distrust ful , a . அவநம்பிக்கையுடைய ; ஐயப்பாடு செறிந்த ; 

ஐயுறுகிற ; ஐயுறும் இயல்புடைய . 
disturb , 11. கலைவு ; 3. அமைதிகுலை , உலைவுசெய் ; இடை 
யிட்டுத் தடு ; தொல்லைகொடு ; குழப்பு , கலக்கு ; கிளர்ச்சி 
செய் . 
disturb ance , n . குழப்பம் , கலக்கம் , தடுமாற்றம் ; கொந் 
தளிப்பு , கிளர்ச்சி ; அமளி , ஆரவாரம் ; தொடர்பு கலைவு , 
இடைத்தடை , இடையீடு ; அமைதிகுலைவு , உலைவு ; பூசல் , 
சச்சரவு ; தொந்தரவு , தொல்லை ; 

உரிமையில் 
தலையீடு. 
disturb ant , n . அமைதிகுலைப்பவர் ; அமைதி குலைப்பது ; 

a . அமைதி குலைக்கிற . 
disun ion , n . ஒற்றுமையின்மை ; பிரிவு ; பொருந்தாமை , 

இசைவுக்கேடு ; வேற்றுமை . 
disunite , . கூட்டிலிருந்து பிரி ; கூட்டுப்பிரி , பிரிவுசெய் ; 

ஒற்றுமை கெடு ; பிரிவுறு , பிளவுறு . 
disu nity , n . ஒற்றுமைக்கேடு , ஒற்றுமையின்மை . 
disuse , n . வழக்கொழிவு ; வழங்காமை , வழக்காறின்மை ; 

பயனொழிவு , பயிலாமை ; 3. வழங்காதொழி , வழக்கொழி . 
disutil ity , 11. இடையூறு , தடங்கல் , வாக்குப்போக்குக் கேடு . 
disyll able , n . ஈரசைச்சொல் ; ஈரசைச்சீர் . 
ditch , n . குழி ; பள்ளம் ; அகழ் ; நீர்வடிகால் ; பந்தாடுஞ் 
சமநிலத்தின் கரை ; ப . குழி அகழ் , பள்ளம் தோண்டு ; 
அகழியைச் சீர்செய் ; வடிகாலைத் தூய்மையாக்கு ; சூழ 
அகழிடு ; வடிகாலிட்டு நீர் வடியவை ; வண்டி முதலிய 
வற்றின் வகையில் பள்ளத்தில் மாட்டிக் கொள்ளும்படிச் 
செய் . 
ditch er , n . குழிதோண்டுபவர் ; குழி தோண்டும் கருவி ; 
பள்ளத்தைத் தூய்மை செய்பவர் ; பள்ளத்தைத் தூய்மை 
செய்யும் இயந்திரம் ; அகழி செப்பனிடுபவர் ; அகழி செப்ப 
னிடும் பொறி . 
ditch - water , n . சாக்கடைநீர் ; கட்டுக்கரை நீர் . 
di theism , 1 , கடவுளர் இருமைக் கோட்பாடு ; சமய இருமைக் 
கோட்பாடு , நன்மை தீமையாற்றல்கள் இரு வேறாகக் 
கொள்ளும் கோட்பாடு . 
dith er , 1. நடுங்குநிலை , நடுக்கம் ; நடுக்குவாத வலிப்பு ; 
உணர்ச்சியார்வம் , பரபரப்பு ; துடிதுடிப்பு , மனக் கலக்கம் ; 
ப . நடுங்கு , துடிதுடி ; குழப்பமடை , தயங்கு , தடுமாறு . 
dith yramb , n . பாக்கஸ் ( Bacchus ) என்ற கிரேக்கக் கட 
வுளுக்குரிய 

துதிப்பாடல் ; கொந்தளிக்கும் களியாட்டப் 
பாடல் ; ஆரவாரப் புகழ்ப்பாசுரம் , தேவபாணி வகை . 
dithyram bic , n . ஆரவாரப் புகழ்ப்பாசுரம் ; a . பாக்கஸ் 
( Bacchus ) என்ற கடவுளின் பெருமையினைக் கூறும் கிரேக்க 
துதிப் பாடலைப் போன்ற ; கழிமகிழ்வுடைய ; துதிப்பாடலுக் 
குரிய ; இசை ஆரவாரமான . 
ditt any , 11. நெடி பரப்பும் இலைகளுடன் ஆவி நெய் அளிக்கும் 

பூண்டுவகை, நாரத்தை இனச் செடிவகை . 
• ditt o , n . ( சு . வ : do . ) மேற்படி , மேலே கூறப்பட்ட 

அதே செய்தி ; முன் குறிப்பிட்ட அதேசொல் ; எதிர்மடியான 
பொருள் , மறுபடிவம் ; a . மேற்படியான , மேற்குறித்த , 
முன் குறிப்பிட்ட , முன் குறிப்பிட்டதே போன்ற ; ஒரே 
வகைப்பட்ட , ஒரே மாதிரியான ; ப . இருமடியாக்கு , படி 
இரட்டுறுத்து ; adv. முன் போலவே , மேலே கூறியபடியே ; 
அப்படியே , அதுவே . 


லமை . 


312 

divine 
dittography 
dittog raphy , n . எழுத்துப்படியெடுக்கும்போது தற்செய diverse , a . தம்முள் மாறுபட்ட தன்மையுடைய ; பல்வேறு 
லாக ஏற்படும் பிழைபட்ட இரட்டுறு பகர்ப்பு . 

வகைப்பட்ட . 
ditt os , n . ditto என்பதன் பன்மை .. 

diverse ly , adv . பல்வேறு வழிகளில் ; வெவ்வேறான வகை 

யில் . 
ditt y , 11. பாட்டு , சிறுபாட்ல் ; 3. சொற்கள் இணைத்துப் பாட 

divers ify , v . பல்வகைப்படுத்து ; ஒன்றுக்கொன்று மாறு 
ditt y -bag , ditt y - box , n . கடலோடிகளும் மீன் படவர் பட்ட தன்மையுடையதாக்கு . 
களும் துண்டுத்துணுக்குப் பொருள்கள் வைத்துக்கொள்ளும் diver sion , 11. வேறுவழிச் செலுத்துதல் ; கருத்துத் திருப்பம் ; 
பை . 

மாற்றுக்கவர்ச்சி ; பொழுதுபோக்கு , விளையாட்டு , வேடிக்கை ; 
diure sis , 1 . சிறுநீர்ப்போக்கு ; மிகு சிறுநீர்ப்போக்குக் போக்குமாற்றம் , திசைமாற்றம் ; கவனத்தை வேறுவழியில் 
கோளாறு . 

திருப்புதல் ; போக்குக் காட்டி ஏய்ப்பு , மாறாட்டச் சூழ்ச்சி ; 
diuret ic , n . சிறுநீர்க் கழிவினைத் தூண்டும் மருந்துச்சரக்கு ; பாதை பழுதுபட்ட இடத்தில் சுற்றிச் செல்லும் வழி , மாற்று 

வளை நெறி . 
a . சிறுநீர்க் கழிவினைத் தூண்டுகிற . 
diurn al , 11. நாட்குறிப்பேடு ; நாள் வழிபாட்டு வேளைக் diver sionist , n . ஏற்றுக்கொள்ளப்பட்ட நேர்படிக் கோட் 
குறிப்பு ; a . நாண்முறையான ; நாளுக்குரிய , நாளினுள் பாட்டிலிருந்து மாறுபடும் பொதுவுடைமையாளர் . 
செய்யப்படுகிற ; ( வான் . ) ஒரு நாளளவில் இயங்குகிற , divers ity , 11. ஒத்தியையாமை , மாறுபாடு , வேற்றுமை ; பல் 
நாளி.யக்கமுடைய ; பகலுக்குரிய . 

வகைமை . 
div , 11. பாரசீகப் புராண கதை மரபுக்குரிய கெட்ட ஆவி , 

divert , 0. வேறுவழியிற் செலுத்து ; போக்குமாற்று , நெறி 
பேய்த்தெய்வம் . 

மாற்று , திசைமாற்று ; கவனத்தை வேறு வழியில் திருப்பு ; 
di va , 11. பேர் சான்ற பாடகி ; இசை நாடகத்தில் தலைமை கருத்தாழ்வு தளர்த்து , மனச்செறிவு மாற்று , போக்குக் 
நடிகை . 

காட்டு , பராக்குக் காட்டு ; பொழுதுபோக்காக மகிழச்செய் . 
di vagate, U. சுற்றித்திரி , வழிவிலகி அலை . 

divertissement , ( பிர . ) 11. நாடகக் காட்சிகளுக்கிடையே 
div alent , n . ஈரிணை திற அணு , ஈரிணை திறத் தனிமம் , காட்டப்படும் சிறிய குழுநடனக்காட்சி . 
இரண்டு நீரக அணுக்களுடனோ அவற்றிற்குச் சரியாக இரு Div es , 11. பெருஞ்செல்வர் , பணக்காரர் ; பகட்டு வாழ்வு 
திறங்களுடனோ இணையும் ஆற்றலுடைய தனிமம் அல்லது வாழ்பவர் . 
அணு ; இணை திறமுடைய இருதிற உருப்படிவங்களை 

di vest , U. ஆடையகற்று ; களை , உரி , நீக்கு. 
யுடைய தனிமம் ; a . ஈரிணை திறமுடைய ; இரண்டு நீரக 

divide 1 , n . நீர்ப்படுகை ; இடைவரம்பு . 
அணுக்களுடனே இணையும் ஆற்றலுடைய ; இணை திற 
முடைய இருதிற உருவப்படிவங்கள் வாய்ந்த . 

divide 2, U. பிரிவுறு ; பிரிவினைக்கு இடங்கொடு ; பிளவுறு ; 

கூறுபடு ; வகைப்படு ; வேறுபடு ; பகுதிகளாகப் பிரி ; 
divan , ( பெர் . ) n . உயர் அரசியல்மன்றம் ; துருக்கிய அரசியல் 

பிரித்து வரம்புகோலு ; பகு , இருபாகமாகப் பிள ; 
மன்றம் ; நீதிமன்றம் ; பேரவை ; மெத்தை வைத்த நீள் 

படுத்து ; வகைப்படுத்து ; வகுத்துணர் , வகைப்படுத்திக் 
இருக்கை கொலுமண்டபம் ; மெத்தை வைத்த 

காண் ; துண்டுபடுத்து ; வேறுபடுத்து ; வேறுபடுத்திக் 
நீண்ட இருக்கை ; சுவரோரச் சாய்விருக்கை ; படுக்கையாக 

காட்டு ; முரண்பாடு உண்டுபண்ணு ; பங்கிடு ; பங்கீடு 
வும் இருக்கையாகவும் பயன்படும் பூந்தவிசிருக்கை ; பாடல் 

செய் : உடன்பங்கு கொள் ; எண்வகையில் ஈவுசெய் ; தலை 
திரட்டேடு ; புகை குடிக்கும் அறை ; புகைச் சுருள் விற்பனைக் 

எண்ணைக் கிளை எண்ணால் வகு ; மாமன்ற வாக்கெடுப்பு 
கடை ; கீழ்த்திசை முதலமைச்சர் , கீழ்நாட்டுக் கருவூல 

வகையிற் பிரிவீடுசெய் ; வாக்கெடுப்பிற் பிரிவுறு ; ( இசை. ) 
அமைச்சர் . 

கூறுபாடு காட்டிப் பகட்டாகப் பாடு . 
diva ricate , a . பெரிதும் விலகிச் செல்கிற , கவர்வழியான ; 

div idend , 1. வகுக்கப்படும் எண் ; தவணைப்பங்கு ; வட்டி 
U. பிரிந்துசெல் , கிளைத்துச்செல் , கவர்ப்படு ; விலகிச் செல் , 

யாக வரும் பகுதி ; ஆதாயப் பங்கு ; நொடித்த செல்வ நிலை 
வேறுபட்டுச் செல் . 

யத்திலிருந்து கடன்வழங்கியவர்கள் பெறும் பங்கு ; ஆதா 
dive , 11. முக்குளிப்பு , நீரில் தலைகீழாகப் பாய்ந்து மூழ்குதல் ; 

யத்தில் ஒருவர்க்குரிய பங்குவீ தம் ; ( தொ . ) declare 8 divi . 
தலைகீழ்ப்பாய்வு , கழுகுப்பாய்ச்சல் ; தலைகீழ் வீழ்ச்சி , தலை dend , பங்குதாரர்களுக்கு வணிக நிறுவனம் அளிக்கவிருக்கும் 
கீழ்ச்சரிவு ; புகலிடம் ; சுருங்கை , அடிநிலப்பாதை ; 3. முக் 

நூற்றுவீதத்தை அறிவி . 
குளி , நீரில் தலைகீழாகப் பாய் ; மூழ்கு ; விமான வகையில் 
காற்றுவெளியில் தலைகுப்புறப் பாய்ந்திறங்கு ; நீர்மூழ்கி 

div idend - warr ant , n . ஆதாயப்பங்கு பெறுதற்குரிய உரி 

மைச் சான்றுச்சீட்டு . 
வகையில் நீரில் அமிழ் ; முழுகி மறை , அமிழ்ந்து மறைவுறு ; 
திடீரெனக் காட்சியிலிருந்து மறை ; நீரில் கையினை அமுக்கு : 

divid er , n . பிரிப்பவர் ; பிரிப்பது ; பங்கீட்டாளர் ; வகுப் 
பையினுள் கை நுழையவிடு ; ஆழ்ந்துசெல் ; காடு முதலிய 

பது ; கணக்கியலிலும் தச்சிலும் வழங்கும் கவைமுள் கருவி , 
வற்றின் பரப்பில் உள் ஊடுருவிச்செல் ; ஆழ்ந்தாராய் ; முழு 

கவராயம் . 
தும் தோய்ந்து ஈடுபடு . 

div i- div i , 11. சுமிக்கிக்காய் , தோல்பதனிடுவதற்கும் சாயமிடு 
dive - bomber , 1. வெடிகுண்டு வீசும் கழுகுப்பாய்வு 

வதற்கும் பயன்படும் கொன்றைக் குடும்பச் செடியின் வளைந்த 
விமானம் , தலைகீழாகச் செங்குத்துப் பாய்ச்சலின்போதே காய்நெற்று ; சுமிக்கி மரம் . 
குண்டு விடுத்து மேலெழும் தாக்குதல் வானூர்தி . 

divid ual , a. பகுக்கக்கூடிய ; பிரிக்கக்கூடிய . 
div er , n . முக்குளிப்பவர் ; நீரில் 

நீரில் முக்குளிக்கும் ஆற்றல் divina tion , n . குறிகூறல் ; முன்னுணர்தல் ; மறைவுணர் 
உடையவர் ; ஆழ்கடற் குளிப்பாளர் ; முத்துக்குளிப்பவர் ; தல் ; வருவது கூறுதல் ; நல்லூகம் . 
நீர்மூழ்கிக் கூண்டினுளிருந்து வேலை செய்யும் ஆழ்கடற் div inator , 1. நிமித்திகன், யூகி , குறிகூறுபவன் ; வருவ 
பணியாளர் ; நீர்முழ்கிக் கவசமணிந்து வேலை செய்யும் கட 

துரைப்போன் . 
லடிப் பணியாளர் ; மூழ்கிய கப்பல்களைச் சென்றாய்பவர் ; divine , 11. இறைமையியல் வல்லுநர் ; சமயத்துறை அறிஞர் ; 
நீர்மூழ்கிப் பறவை . 

a . திப்பியமான ; தெய்வத்தன்மை வாய்ந்தி ; 
diverge , 0. விலகிச்செல் ; இருவேறுபட்டுச் செல் : பிரிந்து 

கடவுளிட 

மிருந்து வருகிற ; தெய்வத்துக்குரிய ; புனிதமான ; உயர்வு 
செல் ; வெவ்வேறு திசைகளில் இயங்கு ; வழிதிறம்பு ; சிறந்த ; V. தெய்வங்கூறு ; தெய்விக ஆற்றலால் முன் 
பொது நிலையில் வேறுபடு ; தம்முள் வேற்றுமைப்படு ; திசை கூட்டி உணர் ; உள்ளாற்றலால் முன்னறி ; மந்திர ஆற்ற 
திருப்பு . 

லால் முன்ன தாகக் காண் ; முன்னறிந்து கூறு ; முன் 
div ers , a . சில்லறைப்பட்ட ; சிலபல ; எவையோ சில . 

னுணர்வு பயில் . 


கூறு 


உடைய 


313 


docket 


எண் 


diving 
div ing , n . முழுகுதல் ; முக்குளித்தல் ; a . முழுகுகிற ; முக் 

குளிக்கிற . 
div ing - bell , n . மூழ்கு கூண்டு , ஆழநீர் நிலையில் ஆளை 
வைத்து அனுப்பத்தக்க வாய்ப்பிசைவுகளையுடைய மணியுருவ 
அமைவு . 
divin ing - rod , n . அடிநில நீர் உலோக வளங்களைக் கண்டு 

பிடிக்க உதவுவதாகக் கருதப்படுங் கோல் . 
divin ity , 11. தெய்வத்தன்மை ; கடவுள் ; தேவதை , தெய் 
வம் ; தெய்வத்தன்மை வாய்ந்தவர் ; பூசிக்கத் தக்கவர் ; 
இறைமையியல் ; பல்கலைக்கழகத்தின் இறைமையியல் ஆய் 
வுத்துறை . 
div inize , v . தெய்வமாக எண்ணு , கடவுள் ஆற்றலுடைய 

தாகக் கருது . 
divisibil ity , n . பிரிக்கப்படுந் தன்மை ; பிரித்துணரப்படும் 

தன்மை ; ( கண . ) மீதியில்லாமல் வகுபடும் நிலை . 
divis ible , a . பகுக்கக்கூடிய ; பிரித்துணரவல்ல ; 

வகையில் மற்றோரெண்ணினால் மீதமின்றி வகுபடக்கூடிய . 
divi sion , 11. பிரித்தல் ; பிரிவு ; பிரிக்கப்பட்ட நிலை ; பிரி 
வினை ; ஒற்றுமைக்கேடு , உட்பிளவு , வேற்றுமை ; பங்கிடு 
தல் ; பங்கீடு ; பங்கு , பாகம் ; பாகுபாடு , கூறுபாடு ; பகுதி , 
கூறு ; வகைப்படுத்தல் ; வகை ; இனப்பிரிவு , கிளை , துறை ; 
படைப்பிரிவு ; நாட்டுப் பிரிவு , மண்டலம் , வட்டாரத் 
தொகுதி ; சட்ட மாமன்றத்துக்குரிய தேர்தல் தொகுதி ; தர 
வகுப்பு ; வகுப்புப்படி ; இடையெல்லை , இடைவரம்பு ; இடை 
வேலி ; இடைத்தட்டி ; வாக்கறிவிப்புக்காகச் சட்ட மாமன் 
றத்தில் மன்றத்தினர் இரண்டாகப் பிரிதல் , மாமன்றப் பிரி 
வீடு ; ( கண . ) எண்ணை மற்றொரு எண்ணால் வகுத்தல் ; 
வகுத்தல்முறை ; ( தொ . ) division of labour , உழைப்புப் 
பங்கீடு , வெவ்வேறு தொழில்களை வெவ்வேறு ஆட்களுக்குப் 
பகுக்கும் முறை . 
divis or , n . ( கண . ) வகுக்குமெண் ; வகுக்கப்படும் எண்ணில் 

மீதமின்றி வகுக்குமெண் . 
divorce , 1. சட்டப்படியான மணவிலக்கு , விவாக ரத்து ; 
பிரிவினை , பிளவீடு ; 

ப . திருமண விலக்குச் 
இணைப்பையறு ; மண விலக்குச் செய்து பிரி ; தள்ளிவை , 
விலக்கு ; உறவினைத் தள்ளுபடிசெய் ; இணைபிரி , 
தொடர்பறு , நீக்கு . 
divorcee , n . திருமணவிலக்குக்கு ஆளானவர் . 
divorce ment , n . திருமணவிலக்கு ; பிரிவினை , பிளவு . 
div ot , n . குழிப்பந்தாட்டத்தில் ஒரே பந்து வீச்சில் அகழ்க் 

தெறியப்பட்ட புல்கரண் . 
divulge , ப . மறைவெளியிடு , பலரறியக் கூறு . 
dixi e , dix y , n . படைத்துறைச் சமையற்கலம் . 
dizz iness , n . கிறுகிறுப்பு , மயக்கம் , தலைசுற்றல் . 
dizz y , a . தலைசுற்றுகிற ; மயக்கமான ; குழம்பிய ; தலை 

சுற்றலுண்டாக்குகிற : U. தலைமயக்கமுண்டாக்கு ; குழப்பு . 
djibb ah , ( அரா . ) n. ஜிப்பா . 
do1, 11. ( இசை . ) கேள்வித்தானத்தின் அடிச்சுரம் , முதற்சுரம் . 
do , n . , a . ditto என்பதன் சு - வ . 
do , v . செய் ; செயல்துறைகள் வகையில் செயல்புரி ; 
முனைந்து செயலாற்று ; விரைந்து செயல்செய் , சுறுசுறுப்பா 
யிரு ; உழை , தொழிலாற்று , முயற்சிசெய் ; செய்துமுடி ; 
முடிவுறுத்து ; ஆக்கு , பழுதுபார்க்கும் பணிதீர் ; நடத்து , 
பிறர் வகையில் நடந்துகொள் ; நட , ஒழுகு , நடைமேற்கொள் ; 
நடிப்புப்பகுதியை நடி ; முன்னேற்பாடு செய் ; சமை ; வேக 
வை , பொரி ; கட்டு , ஒழுங்குபடுத்து ; அளி , வழங்கு ; 
அமை , போதிய தாயிரு : தக்கதாயிரு , சூழலுக்குப் பொருந்து ; 
நோக்கத்துக்குப் பயன்படு ; வாழ் , ஆக்கநலங்கள் பெறு ; 
நல்வாழ்வு பெறு ; பயணத்தில் தொலைவு கழி ; சிறையில் 
நாட்கழி ; சுற்றிச்சென்று காண் ; ( தொ . ) be done , முடி 
வுறு ; முடிவாகு ; do away with , அழி , ஒழி , நீக்கு ; 
do brown , பொன்னிறமாக வறு , கோதுமை நிறமாகப் 
பொரி ; do by , பாங்கில் நின்று நடத்து , ஒருவரிடம் நடந்து 

40 


கொள் ; do down , அடக்கு , கீழ்ப்படுத்து ; do in , ( பே - வ . ) 
அழி , கொலைசெய் ; do over, திரும்பச்செய் ; வண்ணவகை 
யில் மறுபடியும் தீட்டு ; do to death , கொலைசெய் ; do up , 
கட்டு , சிப்பத்தைப் பொதிந்து கட்டு ; ஒழுங்காக்கு , சீர்செய் ; 
ஒப்பனைசெய் ; சணலிழை கோது ; மீ ட்டும் சரிசெய் ; 
திருத்து ; சோர்வூட்டு , முற்றிலும் களைப்புறச்செய் ; do with , 
பயன்படுத்து ; பொறுத்துக்கொண்டு செல் ; தலையிடு ; do 
without , இல்லாது கழி ; தவிர்த்துவாழ் ; நீக்கியிரு ; சாரா 
தியங்கு ; have done , முடி ; நிறுத்து ; have to do with 
தொடர்பு ஏதேனும் கொண்டிரு ; what s to do ,, என்ன 
செய்தி ? 
do ab , 11. இடைத்துறைநிலம் , கங்கை யமுனைக்கு இடைப் 

பட்ட நிலம் . 
do able, a . செய்யக்கூடிய . 
do - all , n . பலதிற வேலையாள் . 
doat , v . = dote . 
dobb in , n . பண்ணைவேலை செய்யுங்குதிரை ; வண்டி இழுக் 

குங் குதிரை . 
doce tism , n . இயேசுநாதர் திருமேனி தசையுடலன்று என் 
றும் நுண்ணியலாக்கமுடையதென்றும் கொண்ட 2 - ஆம் 
நூற்றாண்டுக்குரிய சமய முரண்பாட்டுக் கோட்பாடு . 
doce tist , n . இயேசுநாதர் . திருமேனி நுண்ணியலாக்க 
முடையதென்று கொண்ட 2 - ஆம் நூற்றாண்டுக்குரிய முரண் 
கிளைக் கிறித்தவ சமயத்தவர் . 
doch - an - do rach , doch - an - do ris , n . புறப்படுமுன் 

குதிரைவீரன் குடிக்கும் இன்தேறல் ; பிரிவு நேர மதுக்கலம் . 
doch miac , a . ஒன்றும் நான்கும் குறிலாகவுள்ள ஐந்தசைச் 

சீர்களையுடைய . 
doch miacs , n . ஒன்றும் நான்கும் குறிலான ஐந்தசைச் 

சீர்களைக் கொண்ட அடிகள் . 
do cile , a . எளிதில் பயிற்றுவிக்கத்தக்க ; கற்கும் ஆர்வமிக்க ; 
பணிவிணக்கமுள்ள ; எளிதில் வசப்படுத்தத்தக்க : வசப் 
படுத்தி நடத்தத்தக்க . 
dock , n . முரட்டுக் களைப்பூண்டு வகை . 
dock , n . வாலடி , வாலின் தசைப்பற்றுடைய பகுதி ; தறிக் 
கப்பட்ட வால் ; 3. குறுகத்தறி ; வாலைத்தறி ; மயிரைக் 
கட்டையாக வெட்டு ; குறுக்கு ; உடைமை வெட்டிக்குறை ; 
கட்டுப்படுத்து ; ஆற்றல்குறை ; வளங்குறைபடுத்து . 
dock , 1. செயற்கைத்துறைமுகம் , கப்பல் வந்தொதுங்கி 
நின்று சரக்கேற்றவும் இறக்கவும் பழுதுபார்க்கவும் வாய்ப் 
பாக அமைந்த மதகுடைக் கலத்துறை ; நாவாய்க்குறடு , 
இரேவு , சரக்கேற்றி இறக்கும் மேடை ; கடற்பாலம் ; இருப் 
புப்பாதை முடிவிடமேடை ; 3. கப்பல் துறைக்குக் கொண்டு 
செல் ; கப்பல்துறையில் புகு ; கப்பல்துறைகள் வாய்ப்பமை ; 
கட்டுதுறையில் விடு . 
dock , n . குற்றமுறைமன்றத்தில் கைதிக்கூண்டு ; குற்றஞ் 
சாட்டப்பட்டவர் கூண்டு ; ( தொ . ) dock brief , ஏழைக் 
கைதிக்காகக் காசின்றி வாதாடத் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழக் 
குரைஞரின் வழக்குவாதம் . 
dock age , n . கடற்றுறைகளில் கப்பல்கள் தங்குவதற்கு 

அளிக்கப்படும் இடவாய்ப்பு ; கடற்றுறைக் கட்டணம் . 
dock - dues , n . கப்பல்துறைக் கட்டணம் . 
dock er , n . கப்பல்துறையில் வேலைசெய்பவர் . 
dook et , n . சுருக்கக்குறிப்பு ; உள்ளடக்க அறிவிப்புச்சிட்டை ; 

முகப்புச்சீட்டு ; வழக்குப்பதிவுப்பட்டியல் ஏடு ; நீதிமன்றத் 
தீர்ப்புக்களின் பதிவுப்புத்தகம் ; சுங்கக் கட்டணப் பற்றுச் 
சீட்டு ; சரக்கைத்திருப்பிப் பெறுவதற்குரிய பஞ்சு இருப்பு 
விற்பனைக் களத்தின் பற்றுச்சீட்டு ; கட்டுப்பாடுள்ள அல்லது 
அருகலான சரக்குகளை வாங்குவதற்குரிய உரிமைச்சீட்டு ; 
பொருள் வாங்குவதற்குரிய பணித் துறை அதி 
காரச்சீட்டு ; V. பதிவேட்டிற் பதிவுசெய் ; உள்ளடக்கம் 
மேற்குறிப்பிடு ; தலைப்புச்சுருக்கக் குறிப்பிடு . 


செய் ; 


மண 


314 


dog- ear 


dock - glass 
dock -glass , 1. இன்தேறல் சுவைக்கப் பயன்படுத்தப்பெறும் 

பெரிய கண்ணாடிக்கோப்பை . 
dock - master , n . கப்பல் துறையாக மேற்பார்வையாளர் . 
docks , 1 , இரேவுகள் அலுவலகங்கள் அடங்கிய கப்பல்துறை 

வரிசை . 
dock -tailed , a . வெட்டப்பட்ட வா 

எலுடைய . 
dock yard , n . கப்பல் கட்டல் பழுதுபார்த்தல் சாதனங்க 

ளடங்கிய கப்பல் துறையகம் . 
doc tor , n . மருத்துவர் ; முனைவர் , பல்கலைக்கழகத்தின் கலைத் 
துறை ஒன்றில் மிக உயர்ந்த பட்டம் பெற்ற அறிஞர் ; 
இறைமை நூல் துறைபோன அறிஞர் ; திருச்சபைச் சட்ட 
வல்லுநர் ; திருச்சபையில் அறிவார்ந்த திருத்தந்தையார் ; 
பழுதுபார்ப்பவர் ; குளிரிளந்தென்றல் ; கப்பற் சமையற் 
காரர் ; செய்தொழிற் கோளாறுகளை அகற்றும் அமைவு 
முறை ; கலப்படச்சரக்கு ; பழுப்புநிற மதுவகை ; போலி 
நாணயம் ; கடல்மீன்வகை ; போலித்தூண்டில் ஈ ; ப . முனை 
வர் பட்டமளி ; முனைவர் பட்டமிட்டழை ; மருத்துவம் செய் , 
பண்டுவம் பார் ; மருத்துவராகப் பணிசெய் ; இயந்திரக் 
கருவிகளைச் சீர்ப்படுத்து ; ஒட்ட வை ; கலப்படம் செய் , 
போலியாக்கு ; ( தொ . ) Doctor s Commons , இங்கிலாந்தின் 
முற்காலப் போர்த்துறை சாராச் சட்ட அறிஞர்களின் கல்லுரிக் 
கூடம் , சட்ட அறிஞர் கல்லூரிக்கூட மேசை ; doctor s stuff 
மருந்து . 
doc torate, 11 . பேரறிஞர் பட்டம் , முனைவர் பட்டம் ; 1 . 

பேரறிஞர் பட்டம் வழங்கு . 
doc tors , n . pl . உள் எடையிட்ட பகடை . 
doctrinaire , n . வளைவுநெகிழ்வற்ற கோட்பாட்டுக் கண்டிப் 
பாளர் , கால இடச் சூழல்களைக் கவனிக்காமல் வறட்டுக் 
கோட்பாட்டையே பற்றி நிற்பவர் ; a . செயல்முறைக்கு ஒவ் 
வாத கோட்பாடுடைய , வளைவு நெகிழ்வின்றிக் கொள்கைப் 
பிடிமுரண்டுடைய . 
doctrinair ism , n . குருட்டுக் கோட்பாட்டுப் போக்கு . 
doc trinal , a . கொள்கைச் சார்புடைய , கொள்கையை 

விளக்குகிற. 
doctrinar ian , n . , a . = doctrinaire. 
doctrinar ianism , n . = doctrinairism . 
doc trine , n . கோட்பாடு , வகுத்தமைத்த கொள்கை விளக்கம் ; 
போ தனைத் தொகுப்பு ; சித்தாந்தம் , சமயமுடிபு விளக்கக் 
கோட்பாடு ; அறிவியல் விளக்க இணைப்புக் கோட்பாடு ; 
அரசியல் தத்துவக்கோட்பாடு . 
doc ument , n . ஆவணம் , பத்திரம் ; ஆதாரமூலம் , ஆதாரச் 
சான்று ; 3. பத்திர ஆதாரம் வழங்கு ; ஆதாரமூலம் காட்டு ; 
ஆதார மூலமாக எண்பி . 
documen tary , n . புனையாமெய்விளக்கத் திரைப்படம் , 
இடையிடைப்பட்ட விளக்கவுரைகளுடன் இயல்நூலையோ 
பழமையாய்வையோ தொழில்துறையையோ பயணத்தையோ 
பற்றிய மெய்ந் நிகழ்ச்சிகளை மட்டும் கலப்பின்றிக் காட்டும் 
இயக்கப்படம் ; a . 

ஆவணம் 

சார்ந்த ; பத்திரங்களில் 
காணப்படுகிற ; பத்திர ஆதாரமுடைய ; 

மெய்ந்நிகழ்வு 
காட்டும் நோக்குடைய . 
documenta tion , n . ஆவணச்சான்று வழக்காட்சி , பத்திர 
மேற்கோளாட்சி ; மெய்யான எழுத்தா தார வடிவிலமைந்த 
புனை கதை . 
dodd er , o . நொய்மையால் நடுங்கு , பதறு , வாதத்தினால் 

நடுக்குறு , தலையசை . 
dodd ered , a . உச்சி இழந்த , கிளைகளை இழந்த . 
dodec agon , 11 . 

பன்னிரு கோணங்களும் பக்கங்களும் 
உடைய மட்டத்தளமான வடிவம் . 
dodecahe dron , 1. பன்னிரண்டு முகப்புடைய பிழம்புரு . 
dodecasyll able, n. பன்னிரண்டு அசைகள் கொண்ட அடி . 


dodge, 11. அடியின் வீச்சிலிருந்து பக்கவாட்டில் விலகித் 

தப்புதல் ; ஏய்ப்பு ; காலம் கடத்தும் சூழ்ச்சி ; சூழ்ச்சித்திறம் , 
உபாயம் ; சொற்புரட்டு ; மணி ஓசைப் பிறழ்ச்சி ; ( பே - வ . ) 
சொற்பொறி ; சூழ்ச்சிப்பொறி ; . வெட்டி விலகு ; தட்டிக் 
கழி , போக்குக்காட்டு ; தட்டுமறி , விளையாட்டுக்காட்டு ; 
சூழ்ச்சிசெய்து ஏமாற்று , ஏய் ; காலங்கடத்து ; சொற்புரட்டுச் 
செய் , ஏய்த்துப் பசப்பு . 
dodg er , 11. ஏமாற்றுபவர் ; ( பே - வ . ) நீர்த்திவலைகள் படாமல் 

காக்கும் கப்பற் பாலத் தட்டி . 
do do , 11. வான்கோழி அளவுள்ள பறக்க இயலாத அருவருப் 

பான தோற்றமுடைய மரபழிந்துபோன மோரீஸ் ( Mauritius) 
தீவுகளுக்குரிய பெரிய பறவை ; pl . do dos , do does . 
doe , n . பெண்மான் ; பெண்முயல் . 
do er , n . செய்பவர் , வழக்கமாகச் செய்பவர் ; செயல் முதல்வர் , 

செயல்முதல் . 
does , 5. do என்பதன் நிகழ்கால ஒருமை வினைவடிவம் . 
doe - skin , 11. பெண்மான் தோல் ; நெருக்கமாக நெய்யப் 

பட்ட வழவழப்பான கம்பளி ஆடை . 
doff , v . தொப்பி ஆடை முதலியவற்றைக் கழற்று ; அகற்று . 
dog , 11. நாய் ; காட்டுநாய் ; வேட்டைநாய் ; ஆண் நாய் ; 
பயனற்றவன் , போக்கிரி , வீணன் ; வெறுப்புக்குரியவர் , புறக் 
கணிப்புக்குரியவர் ; வான்மீன் குழுவில் பெருநாய் மண்டலம் ; 
அழல்மீன் , பெருநாய் மண்டலத்தின் தலைமை விண்மீன் ; சிறு 
நாய் மண்டலத்தின் தலைமை விண்மீன் ; இடுக்கு குறடு ; 
கட்டைக் கொளுவி , வெட்டு மரங்களை இணைத்துப்பிடிக்கும் 
பகர வடிவ வளையிருப்பாணி ; விறகுக்கட்டை அணைகோல் ; 
துப்பாக்கியின் குதிரை ; மீன்வகை ; 3. நாய்போல் விடாது 
தொடர் , பற்றித்தொடர் ; தடங்கண்டு தொடர்ந்து இடை 
விடாது விழிப்பாகக் கவனி ; நாய்களைக் கொண்டு வேட்டை 
யாடு ; 

இடுக்கு குறட்டினால் பற்றிப்பிடி ; ( தொ . ) 
die a dog s death , die like a dog , இரங்கத்தக்க நிலையில் 
இறந்துபோ , வெட்கங்கெட்ட சாவு பெறு ; dog in the man 
ger , தனக்குப் பயன்படாதது பிறருக்கும் பயன்பட மறுப் 
பவர் ; give dog ill name and hang him , கெடுபேரிட்டு அழி ; 
go to the dogs, uiry TW.GUT , PY ) ; lead a dog s life , 
தொல்லைகள் நிரம்பிய வாழ்க்கை வாழ் ; lead one a dog s 
life , நாயாய்ப்படுத்து ; let sleeping dogs lie , சும்மாயிருப் 
பதைக் கிளறிவிடாமல் அப்படியே இருக்கவிடு ; not a dog s 
chance , சிறுவாய்ப்புக்கூட இன்றி ; throw to the dogs , 
give to the dogs , send to the dogs , வீசியெறி , கைவிடு, 
புறக்கணி . 
dog ate , n . முற்கால வெனிஸ் ( Venice ) ஜெனோவா ( Genoa ) 

நகரக் குடியரசுகளின் தலைவர் பணிமனை . 
dog bane , n . நாய்களைக் கொல்லும் நச்சுச்செடி வகை . 
dog -bee , n . ஆண்தேனீ ; சோம்பேறித்தேனி. 
dog - belt , n . பிடித்து இழுப்பதற்குரிய நாயின் இடுப்புப் 

பட்டைத் தோல்வார் . 
dog berry 1 , 21. இலையுதிர்காலத்தில் தண்டும் இலையும் சிவப் 

பாக மாறுகின்ற சிறுமர வகை ; ஊதா நிறப் பழவகை . 
Dog berry , 11. தற்பெருமை மிக்க நடுவயதினன் . 
dog cart , 11. இருசக்கரமும் முதுகுக்கு முதுகான ஈரிருக் 

கையுமுடைய குதிரைவண்டி வகை . 
dog - cheap , a . மிக மலிவான . 
dog - collar , 11. நாயின் கழுத்துப்பட்டை ; கோயில் அதிகாரி 
யின் கழுத்துப்பட்டை ; பெண்களின் விறைப்பான கழுத்துப் 
பட்டை ; பெண்டிர் கழுத்தணி . 
dog days , n . pl . அழல்மீன் நாட்கள் , கத்திரிகாலம் , அழல் 
மீன் கதிரவனோடு தோன்றி மறையும் மிகவெப்பமான காலப் 
பகுதி ( ஜூலை 3 முதல் ஆகஸ்டு 11 வரையுள்ள நாட்கள் ) . 
do ge , 11. முற்கால வெனிஸ் ( Venice) ஜெனோவா ( Genoa ) 

நகரக் குடியரசுகளின் தலைவர் . 
dog - ear , n . புத்தக மூலை மடிப்பு ; U. புத்தகத்தை மூலையில் 
மடியவிடு . 


315 


dog -fall 


dollar 


a . 


dog -fall , n . மல்லர்கள் வகையில் இருதரப்பினரும் ஒருங்கே 

தரையில் விழுதல் . 
dog -fan cier , 11. நாய்வளர்ப்பவர் ; நாய் விற்பவர் . 
dog -fight , n . நாய்ச்சண்டை , குழப்பமிக்க கைகலப்பு . 
dog fish , n . சிறு சுறாமீன் வகை . 
dog fox , n . ஆண் நரி . 
dogg ed , a . வேட்டைநாய்ப் பிடியான , விடாப்பிடியுடைய ; 

சீறிய , சிடுசிடுப்பான . 
dogg er , n . விடாது பின்பற்றுபவர் . 
dogg er , n . ஆலந்து நாட்டு இரட்டைப் பாய்மர மீன் 

தோணி . 
dogg ers, n . செறிதிரள் இருப்புக்கல் ; மண்ணியலூழிப் 

பாறைவகைப் பகுதி . 
dogg erel, n . நையாண்டிச் செய்யுள் ; பயனற்ற கீழ்த்தர 
மான பாடல் ; a . சந்த ஒழுங்கற்ற , அற்ப , கீழ்த்தரமான , 

ஒழுங்கற்ற 
dogg ery, . நாயின் பண்பு ; நாயின் செயல்முறை ; நாய்த் 

தொகுதி ; கீழ்த்தரக் கும்பல் . 
dogg ing , 11. நாய்களோடு வேட்டையாடுதல் ; நாயைப்போல் 

பின்பற்றிச் செல்லுதல் . 
dogg ish , a . நாய்போன்ற , நாய் இயல்புடைய ; இழிகுண 

முள்ள ; முரட்டுத்தனமான . 
dogg y , a . நாய்ப்பற்றுடைய , நாய்களின் மீது பற்றார்வம் 
மிக்க ; நாய்போன்ற ; குதித்தாடுகிற ; பகட்டி மினுக்கித் 
திரிகிற . 
dog hole , dog hutch , n . நாய்க்கே தகுதியுடைய இடம் ; 

மிக மோசமான குடியிருப்பிடம் . 
dog - Lat in , n . பிழைபட்ட கொச்சைக்கலவை லத்தீன் 

மொழி . 
dog -lead , n . நாய்க்கயிறு , நாய்ஞாண் . 
dog leech , n . நாய் நோய் மருத்துவர் . 
dog - leg , dog - legged , a . நாயின் பின்கால்போல் வளைந் 
துள்ள ; படிக்கட்டுகளின் வகையில் எதிரெதிர் பக்கங்களில் 
செல்கின்ற ; வேலிவகையில் சிலுவை வடிவமான ஆதாரங் 
களை இணைக்கும் நீண்ட கழிகளை உடைய . 
dog - letter , n . உறுமல் ஒலியுடைய ( r என்ற ) எழுத்து . 
dog ma , n . உறுதிக்கோட்பாடு ; சமயக்கொள்கை ; அதிகார 
பூர்வமாக நிலைநாட்டப்பட்ட கொள்கை ; ஆணவப் பிடிவாதக் 
கருத்துரை ; pl . dog mas , dog mata . 
dogmat ic , dogmat ical , a . 

கொள்கைப்பிடிவாதமான ; 
கோட்பாட்டுறுதி மிக்க ; கருத்து வற்புறுத்துகிற ; ஆணவ 
வீறாப்பான . 
dogmat ics , n . கிறித்தவக் கொள்கைகளின் விளக்கம் ; 

ஒழுங்குபடுத்தப்பட்ட சமய சித்தாந்தம் . 
dog matism , n . கொள்கையை ஒருதலையாக வற்புறுத்திக் 
கூறுதல் ; உறுதியான கோட்பாடாகக் கூறும் பண்பு ; 
பிடிவாதம் . 
dog matist , 11. கோட்பாட்டை ஒருதலையாக அதிகார முறை 

யிற் கூறுபவர் . 
dog matize, v . பிடிவாதமாக வற்புறுத்திக் கூறு ; வீறாப் 

போடு பேசு , முடிந்த முடிபாகக் கூறு . 
dogmatol ogy , n . பிடிவாதக்கொள்கை இயல் , சித்தாந்த 

இயல் . 
Dog ra , n . வடமேற்கு இந்தியாவிலுள்ள படைத்துறை 

இனத்தைச் சேர்ந்தவர் . 
dog rose , 11. காட்டு ரோசா வகை . 
dog s bane , n . = dogbane . 
dog s - ear , n . = dog - ear . 
dog s -fenn el , n . கெட்ட நாற்றமுள்ள செடிவகை . 


dog shores , n . pl . கடலில் இறக்குவதற்குமுன் கப்பலைக் 
கரையில் வைத்திருப்பதற்குப் பயன்படுத்தப்படும் மரக் 
கட்டைத் துண்டுகள் . 
dog- sick , a . முழுதும் நோயுற்ற , முழுமையும் நோய்ப் 

பட்டுள்ள . 
dog sleep , 1. மெல்லுறக்கம் . 
dog s - meat , n . நாயுணவு , நாயின் உணவு என விற்கப்படும் 

துண்டுத் துணுக்குகள் . 
dog s - nose , n . இன்தேறல் கலவை வகை . 
Dog star , n . அழல்மீன் ; வானில் பெருநாய் மீன் மண்டலம் ; 

சிறுநாய் மீன் மண்டலம் . 
dog s -tongue , 11. முட்செடி வகை . 
dog tooth , n . ( க - க . ) சதுர மோட்டுருவ நுட்பவேலைப் 
பாடுள்ள நார்மன் ( Norman ) கட்டிடக் கலையைச் சார்ந்த 
சித்திர வேலைவகை . 
dog - trick , 11. கீழ்த்தரமான சூழ்ச்சி . 
dog trot , n . அமைந்த ஓட்ட நடை . 
dog - watch , n . ( கப் . ) குறுகிய காவல் நேரம் , நான்கு மணிக் 
குப் பதில் இரண்டு மணியேயுடைய மாலை முன்னிரவுக்காவல் 
தவணைகளில் ஒன்று . 
dog wood , n . இலையுதிர் பருவத்தில் தண்டும் இலைகளும் 

சிவப்பாக மாறவல்ல சிறுமர வகை . 
doh , n . ( இசை . ) முதல் சுரம் . 
doi ly , 11 , உண்கலங்களுக்குமேல் அல்லது அடியில் விரிக்கப் 

படும் சிங்காரக் கைத்துணி . 
do ing , n . செய்தல் ; செயல்முறைப்படுத்தல் ; செயல் 

செய்கிற, சுறுசுறுப்பான . 
do ings n. pl . செயல்கள் ; நிகழ்ச்சிகள் ; நேர்ச்சிகள் . 
doit , n . டச்சு நாட்டு சிறுநாணயம் ; மிகச்சிறுதொகை ; 

பயனற்ற பொருள் , அற்பப்பொருள் . 
ol ce far nien te , ( இத் . ) n . மகிழ்ச்சியான சோம்பேறித் 

தனம் ; இன்ப ஓய்வு . 
dol drums , 11. pl . ( கப் . ) எதிரெதிர் காற்று முட்டும் நில 
நடுக்கோட்டுக்கு அருகிலுள்ள பெருங்கடலில் திணற அடிக் 
கும் பெருங்காற்று வீசும் பகுதிகள் , காற்றுத்தேக்கம் ; 
வெப்பமண்டலப் பகுதி ; அமைதி ; எழுச்சியற்றநிலை . 
dole , n . ஊழ் , ஊழ்வகுப்பு ; பங்கு ; அறமுறைப்பங்கீடு ; 
அறமுறை உணவுப்பங்கு ; அறமுறை உடைப்பங்கு ; கஞ் 
சத்தனமான கொடை , கஞ்சத்தனமாக விதித்துக் கொடுத்த 
பங்கு ; துயருதவி , இடருதவி ; வேலையில்லா தவர்களுக்கு 
அளிக்கப்படும் உதவிச்சம்பளம் ; சிறுபகுதி , அற்ப அளவு ; 
ப . சிறுசிறுபகுதிகளாகப் பங்கிட்டுக்கொடு , சிறிதுசிறிதாகக் 
கொடு . 
dole 2 , n . ( செய் . ) துயரம் , கவலை , ஆரிடர் ; புலம்பல் , 

அழுகை . 
dole ful , a . துயரம் மிகுந்த , முகவாட்டமுள்ள , மகிழ்ச்சியற்ற 
dol erite, n . சரளைக்கற்களாகப் பெரிதும் பயன்படுத்தப்படும் 

எரிபாறை . 
dole some , 11. துயரமுள்ள , துயர்குறித்த. 
dolichocephal ic , dolichoceph alous , a . 

நீண்ட தலை 
யோட்டையுடைய . 
Dol ichos , 1. கொள்ளு மொச்சை அவரை முதலிய செடி 

யின வகை . 
doll , n . பொம்மை ; கைப்பாவை ; ஆலி , மனித உருவப் 
பொம்மை ; அளவுக்கு மீறி ஆடையணிந்த அறிவற்ற அழகி ; 
ஒரே ஈற்றுக்குட்டிகளில் மிகச் சிறிய பன்றிக்குட்டி ; 3. மிகை 
யாக ஆடையணி , மட்டுமீறி ஒப்பனைசெய் . 
doll ar , n . வெள்ளி , அமெரிக்க வெள்ளி நாணயம் ; 
மெக்ஸிக்கோ ( Mexico ) ஹாங்காங் ( Honkong ) ஆகிய 
இடங்களில் வழங்கும் வெள்ளிநாணயம் ; செர்மனிக்கும் 
( Germany ) ஸ்பானிய நாட்டுக்கும் (Spain ) உரிய நாணயங் 


316 

dominant 
dollop 

ஈரிணை மணியுரு ; பிடிப்பில் பொருந்தும் இறுகலான 
களின் ஆங்கிலப்பெயர் ; ( தொ . ) dollar area , அமெரிக்க 

கொளுவி ; V. கவிகையுருவாயமை ; கவிகை . வடிவாக்கு ; 
வெள்ளியுடன் செலாவணியில் இணைக்கப்பட்ட நாடுகளின் 

கவிகையை இணைத்து தவு . 
தொகுதி ; dollar diplomacy , அரசியல் ஆற்றலை உயர்த்து 
வதற்காகப் பணத்தைக் கருவியாகப் பயன்படுத்தும் அரசி 

dom ed , a . குவிமாடமுள்ள , குவிமாடம் கொண்ட . 
யல் சூழ்ச்சி . 

Domes day , Domes day Book , n . இங்கிலாந்தில் முதலாம் 
doll op , 1. புற்கற்றை ; களைத்திரள் ; வயலில் அளவு மீறிச் 

வில்லியம் காலத்தில் கி . பி . 1086 - இல் வகுத்தமைக்கப்பட்ட 
செழிப்பான பகுதி ; கட்டி ; உணவுமொந்தை . 

பெருநில அளவாய்வுத் திட்டம் , நிலவுடைமைப் பேராய்வுக் 
doll y , n . தாம்பாளத்தில் மலர் இன்பண்டங்கள் முதலியன கணிப்பேடு . 
வைத்து அன்பளிப்பாகக் கொடுக்கும் தட்டம் . 

domes tic , 11. வீட்டு வேலைக்காரர் ; a . வீட்டுக்குரிய ; குடும் 
doll y , n . பொம்மை ( செல்லமான விளி வழக்குச்சொல் ) . 

பத்தைச் சார்ந்த ; உயிர்கள் வகையில் வீட்டில் வைத்து 
doll y 3 , 11. சலவைத்தொட்டியைக் கிளறுவதற்கு வழங்கப் வளர்க்கப்படுவதற்குரிய , மனைப்பழக்கமுடைய , பழகிய ; 
படும் துடுப்பு ; கனிப்பொருள் கருப்பாறை அலம்ப உதவும் மிகுதியும் இல்லுறைவான , மனையை விட்டகலாத ; வீட்டார்வ 
சுரங்க ஆதாரக்கம்பம் அடித்திருக்கும் பொறி ; 

மிக்க ; 
கருவி ; 

குடும்பப்பற்று மிகுதியான ; பொதுவல்லாத , 
இருப்புத்தொளை செய்யும் தொளைக்கருவி ; மெருகிடும் கருவி தனி ஒதுக்கமான , தனிமுறையான ; தாயகத்துக்குரிய , 
கலம் ; திருகு முனையின் பிடி ; சக்கரங்களின் மீது உருளும் தாய்நிலத்துக்குரிய ; உள்நாட்டுக்குரிய ; அயல்நாடு சாராத ; 
தட்டைச்சகடம் ; உருளை மீது ஓடும் சகடச்சட்டம் ; V. திருகு உள்நாட்டிற் செய்யப்பட்ட , சுதேசியான ; ( தொ . ) domestic 
பிடிக்கருவியைக் கையாளு ; தொளைக் கருவியைப் பயன் architecture, குடியிருப்புக் கட்டிடக்கலை ; domestic economy , 
படுத்து ; இறுக்கு பொறியால் இறுக்கு ; தட்டைச் சக குடும்ப நிர்வாகக் கலை ; domestic science , குடும்ப நூல் , 
டத்தை வழங்கு ; தட்டைச்சகட மூலம் பெறுவி . 

குடும்பத்துக்குரிய உடல் உணவு உடை ஆகியவை சார்ந்த 

கலைத் தொழில்கள் பற்றிய அறிவுத்துறைத் தொகுதி . 
doll y - catch , n . மரப்பந்தாட்டத்தில் எளிய வெற்றி . 

domes ticate , v. வீட்டுவாழ்க்கையில் பற்றுக்கொள்ளச் 
doll y - shop , 11. கடல்துறை சார்ந்த பொருட் கிடங்கு ; 

செய் ; குடும்பப்பற்று உண்டுபண்ணு ; நாகரிகப்படுத்து , 
அடகு கொள்வினை கொடுப்புவினைக் கடை . 

மூர்க்கத்தன்மை குறை ; வசப்படுத்து ; மனைப்பண்பூட்டு , 
doll y - tub , n . சலவைத்தொட்டி ; கனிப் பொருள் கருப் 

வீட்டுச் சூழலில் பழக்கு ; பயிற்றுவி ; நாட்டுச் சூழலுடன் 
பாறையின் கழுவுதொட்டி . 

இயைவி ; தாய்நிலச் சூழலுடன் இணக்குவி . 
Doll y Vard en , n . பெண்களுக்குரிய பின்னல் வேலைப் 

domes ticated , a . பழக்கப்பட்ட , பயிற்றப்பட்ட , மூர்க்கத் 
பாடுடைய மெல்லிய துணிவகை ; ஒருபுறமாகக் கீழே வளைக் 

தன்மை குறைந்த . 
கப்பட்டுப் பூவேலை ஒப்பனை செய்யப்பட்ட பெரிய குல்லாய் 

domesti cities , 11. pl . மனைசார்ந்த செய்திகள் ; இற்பழக்கப் 
வகை . 

பண்பாடுகள் . 
dol man , n . சிறிய கைப்பகுதியுடன் முன்புறம் திறந்த நிலை 
யிலுள்ள 

domesti city , n . மனைவாழ்க்கை இயல்பு , குடும்பப்பண்பு ; 
நீண்ட துருக்கிய (Turkish ) அங்கி ; கைகள் 

குடும்ப வாழ்வுக்குரிய தனி ஒதுக்கநிலை ; இயலெளிமை , 
தொங்கிக் கொண்டிருக்கும்படியாக அணியப்படும் மேலங்கி 
போன்ற 

வீட்டு வாழ்விலுள்ள இயற்கையான தன்மை . 
குதிரை வீரனுடைய 

சட்டை , 

பெண்ணின் 
மேலங்கி . 

domes tics, n . pl . வீட்டு வேலைக்காரர்கள் ; உள்நாட்டுச் 

செய்பொருள்கள் , சுதேசிச்சரக்குகள் ; தாய்நாட்டு ஆடைகள் , 
dol men , 1 , கல்மேடை , செதுக்கப்படாத செங்குத்தான இரு 

சுதேசித் துணிகள் . 
கல்லும் அவற்றின் மீதுள்ள தட்டையான கல்லும் கொண்ட 
வரலாற்றுக்கு முந்திய காலக் கல்லறைப்படிவம் . 

dom ett , n . கம்பளியும் பருத்தியும் கலந்து நெய்யப்பட்ட 

துணிவகை ; பிணம்போர்த்தப் பயன்படுத்தப்படும் ஆடை 
dol omite , n . சுண்ண வெளிமக் கரியகிகளின் கலப்புடைய 

வகை . 
பாறை வகை . 

dom icile , 1. உறையுள் , உறைவிடம் ; வாழ்வகம் ; சட்டப் 
dol orous , a . ( செய் . ) துன்பமிக்க ; துயரார்ந்த ; வேதனை 

படி ஒப்புக்கொள்ளப்பட்ட நிலவரக் குடியிருப்புநிலை ; சட்டப் 
குறித்த ; வருத்தஞ் செய்கிற . 
dolose , a . 

படியான நிலவர 

உரிமை வாழ்விடம் ; மாற்று முறிக்குப் 
( சட் . ) குற்ற நோக்கங்கொண்ட , மனமார 

பணம் பெறத்தக்க இடம் ; U. நிலவரமாகக் குடியிருத்து ; 
ஏமாற்றும் எண்ணங்கொண்ட . 

நிலவரமாகக் குடியிரு ; குறிப்பிட்ட இடத்தில் மாற்று 
dol our , n . துன்பம் , துயரம் ; வேதனை ; துக்கம் , கடுந்துயர் . 

முறியைப் பணமாக்கக் கூடியதாகச் செய் . 
dol phin , n . கடற்பன்றி , திமிங்கில இனம் சார்ந்த எட்டு 

domicil iary , a . இருப்பிடத்தைச் சார்ந்த ; ( தொ . ) domici . 
அல்லது பத்து அடி நீளமுள்ள அலகு போன்ற நீண்ட 

liary nurse , நோயாளிகளின் வீடுகளுக்குச் சென்று 
முன்னுறுப்புடைய கடல் விலங்கு வகை ; மீன் வகை . 

பார்க்கும் செவிலி ; domiciliary visit , அதிகாரிகள் உரிமை 
dolt , n . மட்டி , மடையன் . 

யுடன் தனி வீடுகளுக்குச் சென்று மேற்பார்த்தல் ; உரிமை 
dolt ish , a , மடத்தனமான , அறிவற்ற . 

பெற்ற அதிகாரிகளின் வீட்டுச்சோதனை முறை 
Dom , 1. மே தகை , போர்ச்சுகலிலும் ( Portugal) பிரசீலிலும் domicil iate, U. நிலையாகக் குடியிருத்து ; நிலவரப்படுத்து . 
( Brazil ) பெருமக்கட் பெயர் முன்னும் உயர் தர ரோமன் dom inance , dom inancy , n . முதன்மைநிலை , உச்சநிலை , 
கத்தோலிக்கக் குருமார் பெயர் முன்னும் வழங்கப்படும் ஆதிக்கம் ; மேலாட்சிநிலை , மேலாண்மை , மேலுரிமை ; மேல் 
நன்மதிப்பு அடைமொழி . 

நிலை , ஏற்றம் , மேம்பாடு ; விஞ்சுநிலை , முனைப்பு . 
domain , 1. ஆட்சிப்பரப்பு , மேலாண்மை எல்லைப்பரப்பு ; 

dom inant , 11. இசையில் ஐந்தாவது சுரம் ; திருச்சபை ஓது 
பண்ணை நிலப்பரப்பு , பண்ணை எல்லைப்பரப்பு ; ஆட்சி எல்லை , முறையின் அடிச்சுரம் ; மரபாய்வியலில் விஞ்சுமரபுக்கூறு , 
அதிகார எல்லை ; செயல் எல்லை , செயற்களம் ; பண்புரிமை 

கலப்பின முதல் தலைமுறையில் மேம்பட்டு நிற்கும் ஒருவழிப் 
எல்லை ; அரங்கம் , துறை , பெருங்கூறு ; உலகநாடுகளின் பெற்றோர் பண்புக்கூறு ; செடியினத்தில் மேம்பட்டு நிலை 
சட்டத்துறையில் நில எல்லையில் உடைமை உரிமை முழு 

யுறும் 

வகை ; மரக்கூட்டில் உயர் மரம் ; a . ஆதிக்கம் 
மேலாண்மை நிலை . 

வகிக்கிற , ஆட்சியிலுள்ள ; முதன்மையான , மேம்பட்ட , 
dome , 11. கவிகைமாடம் , தூங்கானை மாடம் , கவிகைமாடத் விஞ்சிய ஆற்றலுடைய ; முனைப்பான , விஞ்சி நிற்கிற , கவித்த ; 
தூபி ; மாடக்கோயில் ; வான்மோடு ; காமரக்கவிகை ; மலையின் நடப்பாட்சியிலுள்ள , ஆட்சிவழக்கிலுள்ள , பெருவழக் 
வளை முகட்டுச்சி ; கவிகை உருவுடைய பொருள் ; மண்டை ; காறுடைய ; கலப்பினங்களின் இருவழிமூல இனப்பண்புக் 
இயந்திரக் கவிகைமூடி ; உந்து வண்டி இயந்திர மேலுறை ; கூறுகளிடையே முதல் தலைமுறையிலேயே 
வெப்பாலையின் உட்கவிகை ; நடுவரையிலிணைந்து கவியும் 

முந்துறத் 
தோற்றுகிற . 


317 


dominate 


door -post 


dom inate, 11. வெளிப்பட வல்லாட்சியாய் உருவான பிற் 
கால ரோமப் பேரரசு ; 3. ஆதிக்கம் செலுத்து ; மேலாட்சி 
கொள் ; முதன்மையாயிரு , முனைப்பாக அமை ; மேலுயர்ந் 
தோங்கு , விஞ்சு , மேம்பட்டுநில் ; வென்று நிலைபெறு ; செல் 
வாக்கு மிக்கதாயிரு ; நடப்பாட்சியில் பரவி வெற்றியுடன் 
நிலைபெறு ; சூழ்புலமடக்கியாளும் வாய்ப்பு வலிமையுடையதா 

யிரு ; சூழ்புலப்பெரும்பரப்பின் காட்சி வாய்ப்புடையதாயமை . 
domina tion , 11. ஆட்சி ; மேலாட்சி ; மேலாண்மை, 
ஆதிக்கம் ; மேம்பட்ட செல்வாக்கு ; வல்லாட்சி ; கொடுங் 
கோன்மை . 
domina tions , n . pl . தேவதூதர்களின் படிவரிசைகள் 
ஒன்பதில் நான்காம் படிவரிசைக்குரிய தேவதூதர் கணத் 
தினர் . 
domineer , . கொடுங்கோன்மையாக நட , ஆணவத்துடன் 
அதிகாரம் செலுத்து ; வீறாப்புக்காட்டு ; அடக்குமுறை 

ஆரவாரம் செய் . 
domineer inig , a . வீறாப்புக்காட்டுகின்ற , ஆணவத்துடன் 

அதிகாரம் செலுத்துகின்ற . 
domin ical , a . இயேசுநாதருக்குரிய ; இயேசுநாதரின் சிறப்பு 
நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை சார்ந்த ; ( தொ . ) dominical 
letter , ஆங்கில நெடுங்கணக்கின் முதல் ஏழு எழுத்துக்களில் 
ஒன்று , ஆண்டுக் குறிப்பேட்டில் ஞாயிற்றுக்கிழமைகளுக்கு 
இடப்படும் கணிதமுறைக் குறியீட்டெழுத்து . 
Domin ican , n . செயிண்ட் டாமினிக் ( St. Dominic ) என்ற 

அருட்பெரியாரால் 1215 - இல் நிறுவப்பட்ட கருநிற உடை 
யணிந்த துறவியர் குழுவினர் ; a . செயிண்ட் டாமினிக் 
என்ற அருட்பெரியாரைச் சார்ந்த ; செயிண்ட் டாமினிக் 

என்பாரின் துறவியர் குழுவினுக்குரிய . 
domin ion , 1. ஆட்சி , மேலாட்சி ; ஆட்சியுரிமை , மேலாதிக்க 
உரிமை ; தனியாணை ஆட்சியுரிமை ; ஆட்சிப்பகுதி ; 
பண்ணைத் தனியாட்சிப்பகுதி ; ஆள்வோர் நேருரிமையாட்சிப் 
பகுதி ; மன்னர் நேராட்சிப்பகுதி ; தன்னாட்சியுரிமையுடைய 
குடியேற்றநிலை நாடு , தாயகத்துடன் தோழமையுரிமை 
கொண்ட தனிமாநிலம் ; சட்டப்படியான உடைமையாட்சி 
யுரிமை ; ( தொ . ) Dominion Day , கனடா ( Canada ) வின் 
ஐக்கிய நாள் விழா , கனடாவிலுள்ள மாகாணங்கள் ஒன்று 
சேர்ந்த 1867 - ஆம் ஆண்டு ஜூலை முதல் நாள் விழா . 
domin ions , n . pl . தேவதூதர்களின் ஒருகணம் சார்ந்த 

தெய்விக ஆவிகள் . 
dom ino , n . முகமூடியுடன் கூடிய புறவுடைப்போர்வை ; 
மாறுவேட முகமூடி அங்கி ; முகமூடி அங்கி அணிந்தவர் ; 
விளையாட்டு வகையின் கருநிற ஆட்டக்காய் வகை . 
dom inoes , n . pl . சதுரங்கம் போன்ற ஆட்டவகை . 
Don , n . ஸ்பானிய நாட்டு மக்கட் பெயர்முன் இட்டழைக்கும் 

மதிப்புக்குறிப்பு . 
don , n . ஸ்பெயின் ( Spain ) நாட்டுப் பெருமகன் ; ஸ்பெயின் 
நாட்டார் ; சிறப்புக்குரியவர் , தனித்திறலாளர் ; கல்லூரி 
ஆயர் , பயிற்சித்துணைவர் ; கல்லூரி முதல்வர் ; கல்லூரி 
ஆட்சியுறுப்பினர் . 
don , U. ஆடையினை அணி , உடையணிகளை மாட்டிக் 

கொள் . 
donate , . கொடு , நன்கொடையளி . 
dona tion , 11. நன்கொடை கொடுத்தல் ; நன்கொடை ; நன் 

கொடைப்பொருள் ; ( சட் . ) சொத்துரிமை மாற்றீடு . 
don ative , 11. பணித்துறைப் பற்றூதியம் , பரிசுக்கொடை , 
நன்கொடை , அன்பளிப்பு ; சமய அறத்துறையில் நேருரிமை 
மானியம் ; an நன்கொடையான , நேர்பரிசான , பற்றூதிய 
மான , நேருரிமை மானியமான . 
don atory , n . நன்கொடை ஏற்பவர் , பரிசிலர் . 
done 1 , v . do என்பதன் முடிவெச்சம் . 
done , a . முடிந்த ; களைப்புற்ற ; ( தொ . ) done brown , 
ஏமாற்றப்பெற்ற ; done for , done up , களைத்துப்போன . 


donee , n. நன்கொடை பெற்றவர் , நன்கொடையளிக்கப் 

பட்டவர் . 
dong a , 11. விடர் , அருவியால் தோண்டப்பட்ட பள்ளம் . 
don jon , n . பண்டைக்காலக் கோட்டைகளில் வலிமையான 
மைய அரண் , கடுமையாகத் தாக்கப்படும்போது கோட்டைப் 
படையினர் பின்வாங்கிச் சென்றடையும் வலிமையான மைய 
அரண் . 
donk ey , 11. கழுதை ; முட்டாள் , பேதை ; ( தொ . ) donkey s 

years , நீண்ட காலம் . 
don key - en gine, n . கப்பலின் மேல்தட்டில் பாரம் இழுப் 
பதற்கும் ஏற்றுவதற்கும் பயன்படுத்தப்படும் நீராவி இயந் 
திரம் . 
don key - man , n . துணையான சிறு இயந்திரத்தின் பொறுப் 

பாளர் . 
don key -pump , n . மிகையான நீராவிக்குழாய்ப்பொறி . 
don key - work , n . கீழ்த்தரமான கடுமையான ஊழியம் . 
Donn a , ( இத் . ) n . இத்தாலி ஸ்பெயின் போர்ச்சுகல் ( Italy , 

Spain , Portugal ) போன்ற நாடுகளின் உயர்குடி மாது . 
Donn ybrook , Donn ybrook Fair , n . ஆரவாரக் களரி , 

அமர்க்களம் , அடிதடிச்சண்டை . 
do nor , n . கொடையாளி , நன்கொடையாளர் ; மருத்துவத் 

துறையில் குருதிக் கொடையாளர் . 
don t, v . = do not. 
dood le , n . பொருளற்ற கிறுக்குவரை ; 3. பொருளற்ற 

தன்மையில் கிறுக்கி எழுது , கருத்தில்லாமல் கிறுக்கு . 
dood lebug , n . வண்டுவகை ; வண்டுவகையில் முட்டைப் 
புழு ; கனிப்பொருள்கள் உள்ள இடத்தை ஊகிக்க உதவிய 

பழங்கருவி . 
dool ie , dool y , n . நோயாளி பல்லக்கு , டோலி . 
doom , n . ஊழ் , விதி ; தீர்ப்பு ; குற்றத்தீர்ப்பு , தண்டனைத் 
தீர்ப்பு ; இறுதி, சாவு , அழிவு ; கடைநாள் தீர்ப்பு ; கடை 
நாள் தீர்ப்புக்காட்சிப் படம் ; 3. எதிராகத் தீர்ப்புக்கூறு , 
தண்டி ; கண்டி ; ஊழ்வழிப் பழிகேட்டுக்கு ஆளாக்கு , முன் 
கூட்டி அழிவுக்குரிய முடிவுசெய் ; முன்கூட்டிக் கேட்டுக் 
குரியதாக ஒதுக்கிவை ; ( தொ . ) crack of doom , கடை.சித் 
துருப்பு . 
doomed , a . தண்டனை விதிக்கப்பட்ட ; கேட்டுக்கு முன்கூட்டி 

ஒதுக்கிவைக்கப்பட்ட , ஊழ்வழி உந்தப்பட்ட . 
dooms day , 1. தீர்ப்புநாள் , இறுதித்தீர்ப்பு ; ( தொ . ) till 

doomsday , என்றென்றைக்கும் . 
dooms man , n. தீர்ப்பளிப்பவர் , தண்டனை கொடுப்பவர் ; 

தண்ட நடுவர் . 
doom ster , 11. நடுவர் . 
door , n . கதவு , வாயில் ; புகுமுகம் , நுழைவழி ; ( தொ . ) 
lay at the door of , குற்றம் சுமத்து ; lie at the door of , 
குற்றம் சுமத்தக்கூடியதாக அமை ; next door to , அடுத்த 
வீட்டிலுள்ள , அருகிலுள்ள , அடுத்து ; மிகவும் நெருக்க 
மான தன்மையில் ; out of doors , வெளியே ; வெளிப்புறத்தில் ; 
திறந்த வெளியில் ; show one the door , வீட்டை விட்டு 
வெளியே விரட்டு ; within doors, வீட்டில் , வீட்டிற்குள் . 
door bell , 1. வெளிப்புறக் கைப்பிடி அல்லது விசைக்குமி 

ழின் மூலம் வீட்டிற்குள் அடிக்கக்கூடிய மணி . 
door - keeper , n . வாயிலோன் . 
door - mat , n . வாயிலருகே கால் துடைத்துக்கொள்வதற் 

.குரிய பாய்வகை ; ( பே - வ . ) பிறர் காலடியில் மிதிபடுபவர் . 
door - money , n . பொழுதுபோக்கு அல்லது களியாட்ட 

இடத்தின் வாயிலில் வாங்கும் பணம் . 
door nail , 11. கதவாணி , கதவுக்குமிழ் . 
door - plate, 11. கதவிற் பதிக்கப்பட்ட பெயர்த்தகடு . 
door - post , n . கதவின் சார்புக்கால் , சாரக்கால் , கதவுச் 
சட்டம் , கதவுநிலை . 


318 


dotard 


doorsill 


door sill , n . வாயில் நிலை . 
door -stead , n . நுழைவாயில் . 
door - step , 11. வாயிற்படி . 
door - way , 1. கடைவாயில் . 
dop , 11. மலிந்த தென் ஆப்பிரிக்க குடிவகை ; வெட்ட 
அல்லது மெருகிட்டுப் பளபளப்பாக்க உதவும் மணிக்கல் 

பதித்த செப்புக்குவளை போன்ற கருவி . 
dop 2 , 3. முக்கு , அமுக்கு , தோய் ; துள்ளு , மேலெழும்பிக் 


dor my , a . குழிப்பந்தாட்டத்தில் மேற்கொண்டு ஆட 

வேண்டிய ஆட்டங்களுக்குச் சரியான குழிகளையுடைய . 
do rothy bag , 11 . பெண்களின் திறந்தகன்ற வாயுடைய 

கைத்தொங்கற் பை . 
Do rothy Perk ins , 11. இரட்டை நீலச்சிவப்பு மலர்களுள்ள 

ரோசா இனத்தழுவு கொடி . 
dorp , 11. ஆலந்து நாட்டிலும் தென் ஆப்பிரிக்காவிலும் 

சிற்றூர் ; நகர்வட்டம் . 
dor sal , 1. மீனின் முதுகுத் துடுப்பு ; முதுகுத்தண்டிலுள்ள 
முள்ளெலும்பு ; திருக்கோயில் பலிபீடத்தின் பின்புறம் தொங் 
கும் துணி ; திருக்கோயில் கிழக்குச் சிறகின் பக்கத்திரைச் 

a . பின்புறத்தைச்சார்ந்த , முதுகைச்சார்ந்த , கூர் 
விளிம்பு வரையுடைய . 
dor sigrade , a . கால்விரல்களின் பின்பகுதியால் நடக்கின்ற . 
dort er , dort our , n . படுக்கையறை , கிறித்தவத் துறவி 

மடத்தின் படுக்கையறைக் கூடம் . 
dor y , 11. உணவுக்கு உதவும் பொன்மஞ்சள் வண்ண மீன் 


குதி . 


சீலை ; 


உ 


வகை . 


dope , n . கெட்டி நீர்மம் ; களிம்பு ; எண்ணெய்ப்பசை ; மசக் 
கெண்ணெய் ; விமானப்பூச்சுக்குரிய வண்ண மெருகு ; 
உறிஞ்சுபொருள் ; ஆற்றல் பெருக்கும் சரக்கு ; மயக்க 
மருந்து ; அபின் ; பந்தயக்குதிரைகளுக்கும் வேட்டை நாய் 
களுக்கும் வெற்றிபெறும் ஆற்றல் பெறுவதற்காக அளிக்கப் 
படும் மருந்து ; அறிவை மழுங்கவைக்கும் செய்தி ; மனச் 
சான்றை மழுங்கவைப்பது ; உள்ளுணர்ச்சியை மழுங்க 
வைப்பது ; தகவல் ; கம்பியில்லாத் தந்திச்செய்தி ; 3. மயக்க 
மருந்து கொடு ; மயக்கமூட்டு ; மயக்கமருந்தை உண் . 
dopp el -gang er , ( செர் . ) 1. பேயுரு ; உயிரோடு இருப்பவரின் 

ஆவித்தோற்றம் . 
Dopp er , 11. ஆலந்து நாட்டு முனைத்த சீர்திருத்தத் திருச் 
சபையுடன் இணைந்த தென் ஆப்பிரிக்காவின் திருச்சபையைச் 
சார்ந்தவர் . 
dop y , dope y , a . மயக்கம் தருகிற ; உணர்வுமழுங்கப் 

பட்ட ; மனச்சான்று மங்கிய . 
dor , n . சாணி எருவில் வாழும் விட்டில்வகை . 
Do ra , 11. போர்க்காலக் கட்டுப்பாட்டுச்சட்டம் . 
dora do , n . அழகிய வண்ணமுள்ள கடல்மீன் வகை , 

அமெரிக்க பொன்வண்ண மீன்வகை . 
Dorc as , Dorcas society , n . . ஏழைகளுக்கு உடைகள் 

தைத்து வழங்கும் பெண்கள் கூட்டம் . 
Dor ian , n. பண்டைக் கிரேக்கநாட்டில் டோரிஸ் ( Doris ) 
என்ற பகுதி சார்ந்தவர் ; கிரேக்க இனத்தின் முப்பெரும் 
பிரிவில் ஒன்றைச் சார்ந்தவர் ; a . டோரிஸ் பகுதியைச் 
சார்ந்த ; கிரேக்க இனத்தின் முப்பெருங்கிளையில் ஒன்றைச் 
சார்ந்த ; ( தொ . ) Dorian mode , பண்டைய கிரேக்க இசை 
முறை ; பழைய திருக்கோயில் இசைமுறை . 
Do ric , n . பண்டைக் கிரேக்கரின் முப்பெரும் பிரிவினுள் 
ஒன்றினுக்குரிய கிளைத்திசைமொழி ; நாட்டுப்புற ஆங்கிலத் 
திசைமொழி ; நாட்டுப்புற ஸ்காத்லாந்து வழக்கு மொழி ; 
a . கட்டிடக் கலையில் பண்டைய கிரேக்க மரபு வகைக்குரிய ; 
டோரிஸ் பகுதிக்குரிய ; கிரேக்க திசைவழக்குக்குரிய ; 
கிரேக்க இனத்தின் முப்பெரும் பிரிவுகளில் ஒன்றற்குரிய . 
Dork ing, 11. கோழி வளர்ப்பினவகை ; பலவண்ணங்களும் 
ஒவ்வொரு காலில் ஐந்து நகங்களும் கொண்ட சதுர உட 
லமைப்புள்ள கோழிவகை . 
dorm ant , 11. குறுக்குவிட்டம் ; பாவுகட்டை ; a . உறங்கு 
கின்ற ; செயலற்ற , செயலடங்கியிருக்கிற , செயல் நிறுத்தி 
வைத்திருக்கிற ; செடியின உயிரின வகைகளில் செறிதுயில் 
நிலையிலுள்ள , இயக்கம் ஒடுங்கிக் கிடக்கிற ; பழக்கத்தில் 
இல்லாத ; வழக்கற்ற ; ( கட் . ) தூங்கும் தோற்றமுடைய , 
முன்கால்கள்மீது தலைசாய்த்திருக்கிற . 
dorm er , dorm er - win dow , 1. சாய்கூரையில் செங்குத் 

தாக உந்திக்கொண்டிருக்கும் பலகணி . 
dormeuse , n . பயண உறக்கவண்டி , சாய்படுக்கை வகை . 
dor mice , a . dormouse என்பதன் பன்மை . 
dorm itory , 11. பலபடுக்கைகள் கொண்ட பெரிய துயிற் 

கூடம் ; நகர்ப்புற ஓய்வுக்குடியிருப்புப் பகுதி . 
dorm ouse , n . குளிர்கால முழுதும் சுருண்டு செறிதுயில் 
நிலையில் அடங்கிக்கிடக்கும் அணில் வடிவ எலியின உயிர் 


dor y , n . அலைமீது செல்லத்தக்க அகன்ற அடித்தளமுள்ள 

சிறுபடகு . 
dos age, n . மருந்தளவு ; வேளாவேளைக்கு மருந்து கொடுத் 
தல் ; வேளாவேளைப்பழக்கம் ; ப . மருந்து கொடு ; 

கல , 
வேளை அளவுகளாகக் கொடு ; வேளையளவுகளாகக் கொடுக் 
கும்படி கட்டளையிடு . 
dose , 11. ஒருவேளை மருந்து ; ஒரே நேரத்தில் வழங்கப்படும் 
மின்விசை ; நுண் அலை ஒளிக்கதிர் முதலியவற்றின் அளவு ; 
சிறிதளவு ; மென்புகழ்ச்சிக்கூறு ; 

மென்புகழ்ச்சிக்கூறு ; படிப்படியாக அடுக்கப் 
படும் தண்டனையின் கூறு ; அளவிட்டுக் கொடுக்கப்பட்ட 
கூறு ; 

அளந்து சேர்க்கப்பட்ட பகுதி ; உட்கொள்ள 
வேண்டிய வெறுப்பூட்டும் மருந்து , விரும்பாத பொருள் . 
doss , n . தூக்கம் ; U. தூங்கு , படுக்கைக்குச் செல் , பொது 

உறைவிட விடுதியில் தூங்கு . 
doss al , doss el, 1. திருக்கோயில் பலிபீட மேடையின் பின் 
புறம் தொங்கும் திரைச்சீலை ; திருக்கோயில் கிழக்குப் பக்கத் 
திரைத்துணி . 
doss er , n . மிக மலிவான தங்கிடத்தில் வசிப்பவர் . 
doss - house , 1. மிக மலிவான தங்கிடம் . 
doss ier , n . ஆவணத்தொகுதி ; ஒருவரது சென்றகால வர 

லாற்றுப் பத்திரங்கள் . 
dost , v . do என்பதன் முன்னைய நிகழ்கால முன்னிலை ஒருமை 

வினைச்சொல்லின் வடிவம் . 
dot , n . புள்ளி ; சிறுதுகள் ; 

மாசு , 

மைக்கோலின் வட்ட 
வடிவப்பதி தடம் ; முற்றுப்புள்ளி ; எழுத்துக்களின் மீதிடும் . 
ஒற்று ; எழுத்தின் ஒலிமாறுபாடு குறிக்கும் புள்ளிக்குறி ; 
இசைமானப் புள்ளிக்குறி ; தந்திக்குறியீட்டில் புள்ளிக்குறி ; 
நுண்பொருள் ; சிறு குழந்தை ; 3. புள்ளி அடையாளமிடு ; 
எழுத்தின்மீது புள்ளியிடு ; புள்ளிகளாற் பலதிறப்படுத்து ; 
குறிப்பு வைத்துக்கொள் ; புள்ளி சிதறச் செய் ; புள்ளி 
நிரப்பு ; புள்ளிகள் போடு ; புள்ளியுருவாகு ; நொண்டு ; 
( தொ . ) dot and carry , கல்வித்துறைக் கணக்கில் ஒருதானம் 
கட்டியிட்டபின் மறுதானத்துக்குரிய தொகையைக் குறித்துக் 
கொண்டு மறு தானத்தில் கொண்டு சேர் ; dot the is and 
cross the ts , விவரம் நிரப்பு , பொருளைத் தெளிவுபடுத்து . 
dot ?, ( பிர . ) 11. சீதனம் . 
dot age, 11. மிகையான அன்புகாட்டுதல் ; மிகையான பற்று , 
அளவு கடந்த அன்பு ; முதுமையால் ஏற்படும் சிறுபிள்ளைத் 
தனம் ; முதுமையால் தோன்றும் மனத்தளர்ச்சி . 
do tal , a . சீதனத்தைச் சார்ந்த . - 
dot - and - dash , 1. தந்திக் குறியீட்டுத் தொகுதியில் புள்ளி 

கீற்றுக்களைப் பயன்படுத்தும் முறை. 
dot ard , n . மட்டுமீறிய பற்றுக் காட்டுபவர் ; முதுமைத் 
தளர்ச்சியுடையவர் . 


வகை . 


319 


dote 


doublet 


dote , 0. மட்டுமீறிய அன்புகாட்டு , செல்லங்கொடு ; தன்மை 

யிழந்து பற்றார்வங்காட்டு , பாசம் முழுதும் ஒரு திசையிற் 
சொ விடு , ஒன்றன்மீது பித்தாகப் படர்வுறு ; முதுமைத் 
தளர்வுறு ; அறிவுச் சோர்வுறு ; வெட்டு மரவகையில் இற் 
றுப்போ , மட்குறு . 
doth , v . do என்பதன் முற்காலப் படர்க்கை ஒருமை நிகழ் 

கால வினையின் வடிவம் . 
dott ed , a . புள்ளியிடப்பட்ட ; புள்ளிக்குறியுடைய ; புள்ளி 

நிரம்பிய ; புள்ளிகளாலான ; புள்ளிகள் போலச் சிதறலான . 
dot tle , n . சுருட்டுக் குழாயிற் புகைக்கப்படாமல் எஞ்சியுள்ள 

புகையிலைச் சருகு . 
dott re] , 11 . 

பவளக்காலி , எளிதிற் பிடிக்கத்தக்க பறவை 


வகை . 


dott y , a . புள்ளிகளையுடைய ; புள்ளிக்குறிகளிட்ட ; புள்ளி 

களாலான ; சிதறலான ; தள்ளாடுகிற ; அறிவு மந்தமான . 
dot - wheel , n . புள்ளி புள்ளியான கோடு போடுவதற்குப் 

பயன்படும் சக்கரம் . 
dou ai , dou ay , n . ரோமன் கத்தோலிக்கத் திருக்கோயிலிற் 
பயன்படுத்தப்படும் வி வி லிய நூலின் ஆங்கில மொழி 
பெயர்ப்பு . 
douane , ( பிர . ) 1. சுங்கச்சாவடி . 
dou ble , 1. இருமடங்கு ; இரட்டிப்பளவு ; இரட்டை உரு , 
ஈரிணை ; எதிரிணை , ஒத்த மறுபடிவம் ; எதிரிணைமுறிச்சீட்டு ; 
நேரொத்த ஆவி மறுபடிவம் ; ஆற்றின் திடீர் முடக்கு ; 
வேட்டைவிலங்கின் திடீர்த் திசைதிரும்பல் ; திடீர்த் திருப்பம் ; 
படைத்துறை நடையில் இரட்டிப்பு விரைவு , ஓட்ட விரைவு ; 
எறிகணைக்குறியாட்டத்தில் இருபுற வட்டங்களின் இணை ; 
கவிவிடத்தினுட்படும் எறிவு ; குதிரைப்பந்தயத்தில் ஒரு 
பந்தயத்தின் ஒரு குதிரை மீது வரும் கெலிப்பு தோல்விகளையே 
மறு பந்தயத்தின் மறு குதிரைமீதாக்கும் இணைபந்தயத் 
தொகையீடு ; புல்வெளிப்பந்து விளையாட்டில் ஒவ்வொரு 
பக்கத்திலும் இருவர் ஆட்டம் ; வரிப்பந்தாட்டத்தில் தொடர்ந்த 
இருபந்தடி இழப்புக்கள் ; ஒரே தொடர் திட்டத்தில் அடுத் 
தடுத்து வரும் இரு தோல்விகள் ; ஒரே தொடர் திட்டத்தில் 
அடுத்தடுத்து வரும் இரு வெற்றிகள் ; சீட்டாட்டக் கோரிக்கை 
யில் வெற்றிக்கு இரட்டிப்புப் புள்ளி என்ற கேள்வி ; சிறுதிறப் 
பந்தயச் சீட்டாட்ட வகையில் மூன்று புள்ளிக்குக் குறைந்த 
ஒரு பக்கக்கெலிப்புக்கெதிரான மறுபக்கத்தின் ஐந்து புள்ளிக் 
கெலிப்பு ; பெருந்திறப் பந்தயச் சீட்டாட்ட வகையில் கெலிப் 
பற்ற ஒருபக்கத்துக்கெதிரான பத்துக்கெலிப்பு ; a . இரட்டிப் 
பான ; இருமடங்கான , எண்ணிக்கையிலோ நீள உயர அக 
லங்களிலோ பரப்பிலோ அளவிலோ பண்பிலோ இரட்டிப்பு 
அளவான ; இரட்டையான , இரட்டித்த , ஈரிணையான ; இணை 
யான ; சோடியாய் இணைந்த ; இணை இணையான ; இரு 
பாகங்களில் நடிக்கிற ; இரண்டகமான , இருமனப்பட்ட ; 
வாய்மையற்ற , வஞ்சகமான ; மடிந்த , ஒருமடிப்பு மடித்த ; 
நாடி வகையில் இருமடியான ; இரட்டித்த உறுப்புடைய ; 
அடுத்த கீழ்ப்பாலைக்குரிய ; பூவில் இதழ்ப்போலியான இழை 
யுடைய ; 3. இரட்டிப்பாக்கு ; அளவிலோ எடை.யிலோ பண் 
பிலோ இருமடங்காகப் பெருக்கு ; தொகையில் இருமடங் 
காக்கு ; இரண்டால் பெருக்கு ; இருமடங்காகு ; எதிரிணை 
யாக்கு ; ஒத்த மறுபடிவமாயிரு ; எதிரிணைப் போலியாயமை ; 
பகரமாக்கு ; பகரமாயிரு ; எதிரிணை முறியாயமை ; கெலிப்பை 
இரட்டிப்பாக்கு ; இசையில் அடுத்து மேல் பாலை அல்லது 
கீழ்ப்பாலைபுடன் இணை ; மடி ; முட்டியை முடக்கு ; மடக்கித் 
திருப்பு ; பக்கவாட்டில் சுற்றிச்செல் ; கப்பலைப் பக்கவாட்டில் 
சுற்றிச்செல் ; பதிலாளாக நடி ; இருபாகங்களில் நடி ; ( கட் . ) 
அடிக்கோடிடு ; ads . இரட்டிப்பாக , இருமடங்காக ; ஒன்றை 
இரண்டாக ; இரண்டிரண்டாக ; இணையாக ; இணையிணை 
யாக ; வஞ்சகமாக ; ( தொ . ) double up , இரட்டிப்பாக மடிப் 
புறு ; மிகு சிரிப்பினால் உடலைக் கவித்து வளை ; அடித்து 
மடக்கு , மடியச்செய் ; உடனிணைவாகப் பங்குகொள் . 
doub le - act ing , a. இருதிசைகளில் சக்தியைப் பயன்படுத்து 
கிற ; இருபயன்களைத் தோற்றுவிக்கிற . 


doub le - axe , 1. இருமுனைக் கோடரி . 
doub le -banked , a . ஒவ்வொரு துடுப்பிலும் இரண்டு மனி 
தர்களுள்ள , ஒன்றின்மேலொன்றான இரட்டை வரிசைத் 
துடுப்புக்களுள்ள . 
doub le - bar , n . இசை இயக்கத்தின் இறுதியைக் குறிக்கும் 

இரட்டைச் செங்குத்துக்கோடுகள் . 
double - barr elled , a . துப்பாக்கி வகையில் இரட்டைக் 
குழல்களுள்ள ; ( கட் . ) குடும்ப மரபைக் குறித்த இணைப்புக் 
குறியுள்ள ; முகமனுரை வகையில் இருபொருள் மயக்கமுள்ள . 
dou ble - bass , n . நரப்பிசைக் கருவிவகை . 
double - bit ing , a . இருபுறமும் வெட்டுகிற . 
doub le - breast ed , a . இரட்டை மார்புடைய , புற உடுப்பு 
வகையில் ஒன்றின்மேலொன்று மடிக்கக்கூடிய மார்புக 
ளுள்ள . 
doub le - charge , . துப்பாக்கியில் இருமடங்கு மருந்தடை . 
doub le - cross , n . இருபுறமும் காட்டிக்கொடுத்தல் ; 3. இரு 

புறமும் காட்டிக்கொடு . 
doub le -dagg er, n . அச்சுத்துறையில் இரட்டைக்கத்திச் 

சின்னம் ( 1 ) 
doub le - deal er , n . ஏமாற்றுக்காரர் , ஏமாற்றுபவர் . 
doub le - deal ing , n . வஞ்சகம் , இரண்டகம் . 
doub le- decked , a . இரட்டை அடுக்குள்ள , இரட்டைத் தளங் 

களுள்ள . 
doub le -deck er , n . இரட்டைத்தளங்களுள்ள கப்பல் - பொறி 

வண்டி - உந்துவண்டி முதலியன . 
doub le - decomposi tion , n . இரட்டைச் சிதைவு , இரு 

கூட்டுப் பொருள்கள் தம்முடைய பகுதிகளைப் பரிமாற்றிக் 
கொள்ளும் வேதியியல் வினை . 
doub le - Dutch , 11 . தெளிவில்லாத உரையாடல் , புரிந்து 

கொள்ள முடியாத பேச்சு . 
doub le -dyed , a . இருமுறை சாயந்தோய்க்கப்பட்ட , மனத் 

தில் ஆழ்ந்து பதிக்கப்பட்ட . 
double - ea gle , n . ( கட் . ) இருதலையுள்ள கழுகுவடிவம். 
doub le- edged , a. இருபுறமும் கூருள்ள ; இருபுறமும் 

வெட்டுகிற ; இருபுறச் செயலுள்ள. 
doub le - end er , n . ஒரே மாதிரியான இரு விளிம்புகளுள்ள 
பொருள் ; குறுக்கு நெடுக்காக வெட்டும் இயந்திரம் ; மரத்தின் 

இரு ஓரங்களிலும் வெட்டுகிற வட்ட வடிவ வாள் . 
double entendre , ( பிர . ) 1. இருபொருட் சிலேடை . 
doub le - en try , n . ஒவ்வொரு கணக்கையும் இருமடியாகப் 

பதியவைக்கும் கணக்காண்மை முறை . 
doub le - faced , a . பாசாங்கான , போலியான . 
doub le - first , 11. வெவ்வேறான இரு பாடங்களில் தலைமைச் 
சிறப்புடன் பெறும் பல்கலைக்கழகப் பட்டம் ; இரட்டை 
முதன்மைப் பட்டம் பெறுபவர் . 
doub le -gild , o . இருமுறை தங்கமுலாம் பூசு ; முகப்புகழ்ச்சி 

கூறு ; மென்மையான சொற்களால் ஏமாற்று . 
doub le -Glos ter , n . கிளாஸ்டர்ஷைரி ற் செய்யப்படும் 

அதிக சத்துள்ள பாலடைக்கட்டி . 
dou ble - locked , a. இருபூட்டுக்களால் பூட்டப்பட்ட , திறவு 
கோலின் இருதிருப்பங்கள் அல்லது சுழற்சிகளினால் பூட்டப் 
படுகிற . 
doub le - na tured , a . இருவிதமான இயல்புகளை ஒருங்கே 

உடைய . 
doub leness , n . இருவகை இயல்புகளை 

வஞ்சகம் , இரண்டகம் . 
doub le - quick , n . ஓட்ட நடை ; a . ஓட்ட நடையுடைய ; 

adu . ஓட்டநடையில் . 
doub let , n. ஆடவர் உட்சட்டை வகை ; சொல்லிரட்டை , 
இரட்டைப் பதம் ; இருமடி நிகழும் செய்தி ; ஈரிணைகளுள் 
ஒன்று ; இருமடிகளில் ஒன்று . 


உடைய 


நிலை ; 


320 


down 


doubleton 


dou bleton , n. ஆட்டக்காரர்க்கு அளிக்கப்படும் சீட்டுத் 
தொகுதிகளில் இரண்டாக மட்டும் அளிக்கப்படும் சீட்டுக் 
களின் இணை . 
doub le - tongued , a . இரண்டு நாவுள்ள ; பிளவுபட்ட 
நாவுள்ள ; முன் சொன்னதை மறுத்துப் பேசுகின்ற ; 
ஏமாற்றுகின்ற , வஞ்சகமுள்ள . 
doub lets, n . pl . முரண்படு சொல்லிரட்டை இணை , இரட் 
டைப் பதங்கள் ; இரட்டைக்குழல் துப்பாக்கியால் ஒருங்கே 
சுடப்பட்ட பறவைச் சோடி ; ஒருங்கே எறியப்பட்டு ஒரே 
எண் காட்டும் பகடை இணை ; இரு வில்லைகளை ஒருங்கிணைத்த 
கண்ணாடிச்சில்லு ; இருமடி நிகழும் செய்தி இணைவு . 
doub ling , n . இரட்டிப்பாக்குதல் ; ஓடும்போது பின்புறம் 
திரும்புதல் ; தந்திரம் , சூழ்ச்சி ; மடிப்பு , பின்னல் ; ( கட் . ) 
குடும்ப மரபுச் சின்னத்தில் ஆடைமடிப்புவரை ; a . திருக்கு 
மறுக்குச் செய்கிற , சூழ்ச்சி செய்து ஏய்க்கிற . 
doubloon , n . முற்கால ஸ்பானிய பொன் நாணயம் . 
doubt , 11. ஐயுறவு ; ஐயப்பாட்டு நிலை , மனவுறுதியின்மை ; 
தயக்கம் ; நம்பிக்கைக்கேடு ; உறுதியற்ற நிலை , தெளிவான 
சான்றின்மை ; V. ஐயுறவுகொள் ; கருத்து வகையில் தள் 
ளாடு ; முடிவுக்கு வராமல் ஊசலாட்டம் கொள் ; தயக்கம் 
காட்டு ; அவநம்பிக்கைகொள் ; ஏற்கத் தயங்கு ; ஐயுறவு 
எழுப்பு ; மாறான முடிபுபற்றி அச்சங்கொள் . 
doubt ful , n . ஐயத்துக்கிடமானவர் ; ஐயப்பாட்டுக்குரிய 
செய்தி ; a . ஐயத்துக்கிடமான ; உறுதியற்ற , உறுதிப் 
படாத ; பொருள் உறுதிப்பாடற்ற ; இருபொருள் தரத்தக்க ; 
தயக்கத்துக்குரிய ; ஐயப்பாடு நிரம்பிய ; தெளிவற்ற ; 
நம்பத்தகாத , காப்புறுதியில்லாத ; ஐயுறுகிற ; தன்னம் 
பிக்கையற்ற . 
doubt less , a . ஐயத்துக்கிடமில்லாத ; ads . தவறாமல் , 

ஐயத்துக்கிடமில்லாமல் , உறுதியாக ; மறுப்பின்றி . 
douceur , ( பிர . ) 1. அன்பளிப்பு ; கைக்கூலி . 
douche , n . நீராடலுக்கான பீற்றுநீர்த்தாரை ; மருத்துவத் 
துறையில் உட்கழுவு முறையாகப் பயன்படுத்தப்படும் 
பீற்றுகுழலின் தாரை ; பீச்சாங்குழல் ; 3. நீர்த்தாரையைச் 
செலுத்து ; துருத்தி நீர் படிவித்துக்கொள் . 
doucine , n . ( க- க . ) மேற்பகுதி குழிவாகவும் கீழ்ப்பகுதி 

குவிவாகவும் உள்ள பிழம்புரு . 
dough , n . பிசைந்த மாவு ; அப்ப மாவு ; கூழ்மொத்தை . 
dough - baked , a . பாதி வெந்த ; அறிவுக்குறைபாடுள்ள . 
dough - boy , n . பொதியப்பம் , பழம் பொதிமா வேவல் ; 

வெந்த மாவுருண்டை . 
dough nut, n . கொழுப்பில் வதக்கியெடுத்த இனிப்புக்கலந்த 

மாவு . 
dought y , a . உரமிக்க , வீரமுள்ள ; ஊற்றமுள்ள ; வலி 

வுடைய ; அஞ்சத்தக்க , வெல்லமுடியாத . 
dough y , a . பிசைந்த மாப்போன்ற ; மென்மையான . 
Dou khobors , n . pl . படைப் பணியிற் சேர மறுத்ததனால் 
துன்புறுத்தப்பட்டமை காரணமாக ருசியாவிலிருந்து 
( Russia ) கனடாவுக்குப் ( Canada ) பெருவாரியாகக் குடி 
யேறிய சமயப்பிரிவினர் . 
doum , doum - palm , 11. எகிப்திய பனைமர வகை . 
douse " , n . பலத்த அடி ; U. அடி , தாக்கு . 
douse , ப . கப்பற்பாய் இறக்கு ; கப்பற்பக்கக் காலதர்களை 
மூடு ; விளக்கை அணை , மேலே நீர்வார் , தோய்வி , நன்கு 
நனையச்செய் . 
dous er , n . திரைப்படம் காட்டும் கருவியில் ஒளியை ஊடறுப் 

பதற்கான அடைப்பு . 
dove , n. புறா ; ( கிறித்தவம் ) தூய ஆவி ; மனப் புனிதத்தின் 
சின்னம் , பணிவிணக்கத்தின் திருவுரு ; நற்செய்தி கொண்டு 
வருபவர் , அமைதித்தூதர் ; அன்புக்குரியவர் ; U. புறாவைப் 
போல் நடத்து . 


dove cot , dove cote, 11. புறாக்கூடு , புறாமாடம் ; ( தொ . ) 

flutter the dovecots , அமைதியான மக்களுக்குக் கிலியூட்டு . 
dove - eyed , a . அமர்ந்த பார்வையுள்ள . 
dove - house , n . புறாக்கூடு . 
dove let , n . புறாக்குஞ்சு. 
dove like , a . புறாப்போன்ற , கபடமற்ற , மனத்தூய்மை 

யுள்ள . 
Dov er s powd er , 11 . ( மரு . ) அபின் - தென் அமெரிக்க 
பூண்டுவகையின் வேர் - சாம்பரக்கந்தகை அல்லது பாலின் 
இனிப்புச் சத்து ஆகியவற்றிலிருந்து செய்யப்பட்டு வியர்வை 
உண்டாக்கி நோவகற்றும் மருந்துவகை . 
dove s - foot , 1. காட்டு ரோசாப்பூச்செடி வகை . 
dove tail , n . இசைப்புக்கூர் , புறா வாற்சந்து ; பசம்பை ; 
V. சரியாகப் பொருத்து , கழுந்திட்டிசை , பசம்பை கடாவு ; 
கண்ணறுத்துப் பொருத்து ; இறுகப்பொருந்து . 
dow , n . 200 டன் நிறையுடைய ஒரே பாய்மரமுள்ள அரபிக் 

கடல் கப்பல் ; அராபிய கப்பல் . 
dow ager , n . இறந்துபோன கணவரிடமிருந்து பெற்ற 

உரிமை அல்லது உடைமையுடைய மாது . 
dowd , dowd y , n . பகட்டாயிராத இழி தோற்றமுள்ள 
அணங்கு , நாகரிகப் பாங்காயிராத மாது ; a . (உடுப்பு ) 
பகட்டாயிராத ; நாகரிகப் பாங்காயிராத ; துப்புக்கெட்ட , 
அவத்தோற்றமுடைய . 
dow el , n . நெம்பு , இணைப்பாணி , மரத்துண்டுகள் கற்கள் 
முதலியவற்றைப் பொருத்துவதற்கான மரம் அல்லது 
உலோகத்தாலான தலைப்பில்லாத ஆணி ; ப . தைத்து 
இறுக்கு . 
dow er , n . கைம்மைக்காலத்துக்கென விடப்படும் பொருள் ; 
சீதனம் , சீர்வரிசை , மணமகள் கணவன்வீட்டுக்குக் கொண்டு 
வரும் உடைமை ; இயற்பண்பு , இயற்கைத்திறம் , இயல் 
வாய்ப்பு ; . மணமகளுக்குச் சீர்வரிசை 

கொடு ; இயற் 
பண்பாக அமையப் பெறுவி . 
dow er - house , n . கைம்பெண்ணுக்கென விடப்பட்டுள்ள 

வீடு . 
dowl as , n . முரட்டுநார்த் துணி வகை . 
down 1 , n . தூவி , மெத்தை முதலியவைகளில் இட்டு நிரப்பப் 
படும் மெல்லிறகு ; முகமீதுள்ள மென்பட்டுப் போன்ற குறு 
மயிர்த்துய் ; பழங்கள் மீதுள்ள மென்துய் ; பஞ்சுபோன்று 
மெத்தென்றிருக்கும் பொருள் . 
down , n . தேரி , மணல்திட்டு , மணற்கரை ; மரங்களற்ற 

மேட்டு நிலம் ; மேட்டு நிலப்பரப்பு . 
down , n . இறக்கம் ; தாழ்நிலம் , பள்ளம் ; வாழ்வின் தாழ் 
வுக் காலம் , போதாக்காலப் பகுதி .; கீழே எறிதல் , போடுதல் ; 
கீழே வைத்தல் ; கீழடக்கி வைத்தல் , அமுக்குதல் ; a . கீழ் 
நோக்கிய ; கீழ்நோக்கிச் செல்கிற ; கீழ்நிலையடைகிற ; மையத்தி 
லிருந்து புறம்நோக்கிய , புறஞ்செல்கிற ; தாழ்ந்த ; ஊக்கங் 
குன்றிய ; 1. கீழே மோதித் தள்ளு ; கீழே எறி ; கீழிடு , 
கீழேவை ; அடக்கு , வென்று வீழ்த்து ; ஊக்கங்கெடு ; 
ads . கீழே ; மேலிருந்து கீழாக ; மேட்டிலிருந்து பள்ளம் 
நோக்கி ; கீழ்த்தளத்தில் ; தாழ்வாக ; நிலத்தளத்தில் ; 
தாழே , அடியில் ; நிலத்தளத்துக்கு அடியில் ; மேற்பரப்புக்கு 
அடியில் ; கீழ்நிலையில் , தாழ்நிலையில் ; நீரில் , நீரடியில் , 
ஆழத்தில் , வெள்ளத்தினுள் ; வீழ்ச்சியடைந்து ; வீழ்ச்சி 
யுற்ற நிலையில் ; கையற்ற நிலையில் ; தாழ்த்தப்பட்ட நிலைபில் ; 
பணிந்து , சரணடைந்து ; முடிவுற்று ; போக்குநின்று , 
வேகம் ஓய்ந்து ; ஊக்கங்குன்றி ; அமைந்து , ஓய்வு நிலை 
யுற்று ; ஓசை ஒடுங்கி ; பேசவொட்டாமல் ஆக்கி ; செயல் 
முற்றுவித்து , ஒடுக்க நிலைப்பட , தோல்வியுற்று ; துய 
ரார்ந்து ; கேட்டுக்காளாகி , பாதகநிலையடைந்து ; நோயுற்று ; 
பின் தங்கி ; மைய இடத்திலிருந்து விலகி , புறநோக்கி ; 
வடக்கினின்று தெற்காக ; காற்றடிக்கும் பக்கமாக , கப்பலில் 
காற்றொதுக்கப் பக்கமாக ; நீரோட்டத்தின் பக்கமாக , 


321 


down - and - out 


downy 


பாய 


நாடக 


ஆற்றின் விழுவாய்நோக்கி ; இறங்குமுகமாக ; 

பெரியதி 
லிருந்து சிறிய துநோக்கி ; செறிவுநிலையிலிருந்து தளர்வுநிலை 
நோக்கி : முனைப்பு நிலையிலிருந்து நலிவுநிலை நோக்கி ; 
அருந்தல் நிலையிலிருந்து மலிவுநிலை நோக்கி ; தொலைவி 
லிருந்து அருகில் ; கணக்கியல் தொடரில் மற்றும் கீழாக ஒரு 
படிவரை ; குறிப்பிட்ட காலத்திலிருந்து பின்வரும் காலப்பகுதி 
வரை ; நிகழ்காலம் நோக்கி , நிகழ்காலம்வரை ; முற்ற , முடிய ; 
எழுத்துருவில் ; உடனடியாக ; கைமேற்பணமாக ; 
ஆயத்தமாக ; எதிர்ப்பில் விழிப்புடன் ; 

prep . நெடுக , 
நெடுகிலும் ; ஊடாக , ஊடே ; உள்ளூடாக , உள்ளே ; கீழ்ப் 
பகுதியில் ; ஆற்றில் விழுவாய் நோக்கிய பக்கமாகச் சிறிது 
தொலைவில் , விழுவாய் நோக்கிய பக்கமாக ; முகட்டிலிருந்து 
அகடுவரை ; int . ஆழ்க ! வீழ்க ! ஒழிக ! பாழ்படுக ! ( தொ ) 
be down on , திடீரென மேலே பாய்ந்து பிடி ; கடுமையாயிரு , 
கடுமையாக நடந்து கொள் ; down and out , குத்துச்சண்டை 
யில் மீண்டும் போரிட முடியாத நிலையில் ; வாழ்க்கைப் 
போராட்டத்தில் அடிபட்டுத் தீரக் களைப்படைந்த நிலையில் ; 
down at heel , மிதியடி வகையில் தேய்வுற்ற குதிகால் பகுதி 
யுடன் : தேய்வுற்ற குதிகால் பகுதியுடன் கூடிய மிதியடியை 
அணிந்துகொண்டு ; ஒழுங்கற்று ; down in the mouth , 
முகவாட்ட மடைந்து , உளஞ்சோர்ந்து ; down on one s luck , 
போ தாக்கால இடர்ப்பாட்டிற் சிக்கி ; down to the ground , 
முற்றிலும் ; down town , நகருக்குள் , நகரின் நடுவே ; down 
ander , நில உலகின் நேர் எதிர்முனையில் ; down with , 
அடக்கு , கண்டி ; விழுங்கு , ஏற்றுக்கொள் , நம்பு ; get down , 
விழுங்கு ; இறங்கு , இறங்கிச்செல் ; go down , இறங்கு ; 
இறங்கிச்செல் ; தாழ் , அமிழ்ந்துபோ ; go down with , 
ஏற்றுக்கொள்ளத்தக்கதாயிரு : put down , set down , take 
down , தாள்மீது எழுதிவை ; up and down , மேலுங்கீழும் , 
அங்குமிங்கும் . முன்னும்பின்னும் . 
down - and - out , n . குத்துச்சண்டையில் மீளமுடியாது அடி 
பட்டவர் ; வாழ்க்கையில் தோல்வியுற்றவர் ; துணையற்றவர் ; 
a . வாழ்க்கை வளமிழந்த . 
down - and - out er , n . குத்துச்சண்டையில் மீளமுடியாது 

அடி பட்டவர் ; வாழ்க்கை வளமிழந்தவர் ; ஏலாதவர் , வறியர் . 
down - beat , 1. இசையியக்குநரது கோலின் கீழ்நோக்கிய 

இயக்கம் ; வலிந்த இயக்கம் . 
down bow , 1. நரப்பிசைக்கருவியில் குமிழ் நுனி மீதிருந்து 

நரம்புகள் மீதான இயக்கம் . 
down cast , 1. உள்காற்றோட்டம் , சுரங்கத்தினுட் செல்லும் 

காற்றோட்டம் ; உள் காற்றோட்ட வழி. 
down cast ?, 11. கீழ்நோக்கிய எறிவு ; a . வாட்டமுற்ற ; 

முகந்தொங்க விட்ட, கீழ்நோக்கிய . 
down cast - shaft , 11 . சுரங்கத்தினுள் காற்றோட்டத்தைக் 

கொண்டுசெல்லும் வழி. 
down come , 1. வீழ்ச்சி , அழிவு ; கடுமழை . 
down fall , 11. மழை முதலிய வற்றின் பெரும் பொழிவு ; வீழ்ச்சி , 

வாழ்க்கை வளமுறிவு , அழிவு , தோல்வி , தாழ்வு . 
down fallen , a . அழிவுற்ற , வீழ்ச்சியடைந்த . 
down grade , n . கீழ்நோக்கிய சரிவு அல்லது வழி ; a . 
இறக்கமாயிருக்கிற , சரிவாயிருக்கிற , . படியிறக்கு , மதிப்புக் 
குறை , புல்லெனக்கருது ; adu . இறங்கி , சரிந்து . 
down - haul , 1. கப்பலின் பாயினைக் கீழே இறக்குதற்குத் 

துணை செய்யும் கயிறு . 
down -heart ed , a . உள்ளம் சாம்பிய , மனம் வாடிய . 
down hill , 11 . கீழ் நோக்கிய சரிவு , சாய்வு , இறக்கம் ; 
a . கீழ்நோக்கிச் சரிகிற , சரிவில் இறங்குகிற , சரிவான , 
சாய்வான . 
downhill 2 , adv . இறங்குதிசையில் , சரிவில் , இறக்கமாக . 
Down ing Street , 1 . லண்டன் ( Londor ) நகரில் முத 
லமைச்சர் பணிமனையும் அரசாங்க அலுவலகங்களும் உள்ள 
தெரு ; பிரிட்டிஷ் அரசாங்கத் தலைமையிடம் ; பிரிட்டிஷ் 
அரசாங்கம் , பிரிட்டனின் நாளரசு . 

41 


down .line , 1. தலைநகரிலிருந்து வெளிச்செல்லும் இருப்புப் 

பாதை . 
down .ly ing , 1. ஓய்வெடுத்துக்கொள்ளும் நேரம் ; பெண் 
கருவுற்றிருக்கும் நிலை ; a . ஓய்வெடுத்துக்கொள்கிற ; கருவுற் 
றிருக்கும் வேளைக்குரிய ; adu . ஓய்வுகொள்ளும் நிலையில் ; 
கருவுற்றிருக்கும் நிலையில் , 
down most , a . மிகக் கீழான ; adu . மிகக்கீழே . 
down pour , n . மழையின் பெரும்பெயல் , மிகுபொழிவு . 
down right , a . வெளிப்படையான , ஒளிவுமறைவற்ற ; 
கட்டுறுதியான , தீர்ந்த , ஐயத்துக்கிடமில்லாத ; நேர்முகமான ; 
adu . ஒளிவுமறைவின்றி ; தீர , முற்றும் , ஐயத்துக்கிடமற்ற 
நிலையில் , 
down rush , n . கீழ்நோக்கிய பாய்வு , பாய்ச்சல் . 
downs , n . pl . தென் இங்கிலாந்தில் ஏற்ற இறக்கங்களுடன் 

மேய்ச்சலுக்கு உதவும் மேட்டுநிலப்பரப்பு . 
down sett ing , 11. கண்டித்தடக்குதல் . 
down -sitt ing , 11. கீழே அமர் தல் ; ஓய்வுநேரம் . 
down stage , a . 

அரங்கின் முன்புறத்துக்குரிய ; 
adu அரங்கின் முன்புறத்தை நோக்கி , அரங்கின் முன் 
புறத்தில் . 
down stair , a . கீழ்த்தளத்திலுள்ள , கீழ்த்தளத்துக்குரிய . 
down stairs 1 , 1 , கீழ்த்தளம் , கீழ்த்தளத்திலுள்ள இடம் ; 

a . கீழ்த்தளத்திலுள்ள ; கீழ்த்தளத்துக்குரிய . 
downstairs 2 , adv . கீழ்த்தளத்தில் , கீழ்த்தளம் நோக்கி . 
down stream , a . நீரோட்டத்துடன் செல்கிற ; நீரோட் 

டத்தில் இன்னும் கீழ்ப்பாலுள்ள . 
downstream , adv . நீரோட்டத்திசையில் . 
down stroke , 11. எழுதும்போது கீழ்நோக்கி இழுக்கப்படும் . 

கோடு . 
down throw , n . கீழே எறிதல் ; கீழே எறியப்பட்ட நிலை ; 
( மண் . ) பிளவுற்ற அடுக்குகள் ஒரு பக்கம் சாய்வுபெற் 
றிருக்கும் நிலை . 
down -tools , ப . நாள்வேலை நிறுத்து , வேலைநிறுத்தம் செய் . 
down town , a . நகரின் தாழ்வான பாகத்திலிருக்கிற ; நகரின் 
உட்பகுதி சார்ந்த ; adu . நகரின் தாழ்வான பாகத்தில் ; 
நகரின் தாழ்வான பாகம் நோக்கி ; உள்நகரில் ; உள்நகர் 
நோக்கி , 
down - train , n . மையத்திலிருந்து புறப்பட்டுச்செல்லும் 

புகைவண்டி . 
down trod , down - trodden , a . மிதித்துத் துவைக்கப் 

பட்ட ; அடக்கிவைக்கப்பட்ட ; கொடுமைக்குட்படுத்தப்பட்ட . 
down - turn , 1. கீழ் நோக்கிய போக்கு , தளர்வு . 
down ward , a . கீழ் நோக்கிய ; கீழ்த்தளம் நோக்கிச்செல்கிற ; 
கீழ் முகமான ; கீழநிலை நோக்கிய ; இழிவுநிலை நோக்கிச் 
செல்கிற ; நிலவுலக மைய நோக்கிய ; விழுவாய்நோக்கிச் 
செல்கிற , விழு வாயின் பக்கமுள்ள ; இறங்கிச் செல்கிற ; 
கீழ் நோக்கிச்சரிகிற ; தாழ்வான ; தாழ்பகுதி சார்ந்த ; வாட்ட 
முள்ள ; நிகழ்காலம் நோக்கிய , பிற்பட்டகாலம் நோக்கிய ; 
காலமரபு வழிப்பட்ட ; adu . கீழ்நோக்கி ; கீழ்த்தளம் நோக்கி ; 
கீழ் முகமாக ; இழி கிலை நோக்கி , தாழ்வான நிலைக்கு இழிந்து ; 
இறங்குமுகமாக ; முற்காலத்திலிருந்து பிற்பட்ட காலத்தை 
நோசகி ; மரபுவழியில் ; விழுவாய்ப் பக்கமாக ; கீழிடத்தில் , 
கீழ்ப்பகுதியில் . 
down wardness . 11. தாழ்நிலை ; அமிழும்பண்பு . 
down wards , adv . = downward . 
down y , a . தூவி போர்த்த ; மெல்லிறகுகளால் இயன்ற ; 
தூவிபோன்ற ; பட்டுப்போன்ற மென் மயிர் போர்த்த ; மென் 
மயிர் இயல்புடைய . 
down ye , a . பாலை மேட்டுநிலம் போன்ற ; பாலைமேட்டு நிலத் 
துக்கு உரிய . 


322 


dragon s - blood 


நீண்ட 


dowry 
dowr y , n . சீதனம் , பரிசம் , பரியம் , திருமணத்தின்போது 
மனைவி கணவன் வீட்டுக்குக் கொண்டுவரும் உடைமை ; 
இயற் பண்பு , இயல்புத் திறம் . 
dowse , v . மண்ணின் கீழே தண்ணீரோ கனிப்பொருளோ 

இருப்பதைக் கண்டுபிடிக்க உதவும் கோலைப் பயன்படுத்து . 
dows er , n . மண்ணின் கீழே தண்ணீரோ கனிப்பொருளோ 

இருப்பதைக் கண்டுபிடிப்பவர் . 
dows ing , n . அடிநில ஊற்றாய்வு , 

அடிநில ஊற்றாய்வு , அடிநிலக்கனியுண்மை 
ஆய்வு , மண்ணின் அடியில் தண்ணீரோ கனிப்பொருளோ 
இருப்பதைக் கண்டுபிடிக்க உதவும் கோலைக்கொண்டு 
அவற்றைத் தேடுதல் . 
doxo logy , n . கடவுட் புகழ்ச்சி வாய்பாடு . 
dox y , n . சமயமுடிவுகள் பற்றிய கருத்து . 
doxy *, T. பிச்சைக்காரப்பெண் ; விலைமகள் . 
do yen , n . மூப்பர் , சங்கத்தின் மூத்த உறுப்பினர் ; தூதுக் 

குழுவின் முதல்வர் . 
doze , n . சிறுதுயில் , அரையுறக்கம் ; V. சிறுதுயில்கொள் ; 
அரைத் தூக்கத்திலிரு ; சோம்பிய அல்லது உணர்வுமழுங்கிய 
நிலையிலிரு , சோம்பலாகக் காலங்கழி . 
do zen , n . ( sing . & pl . ) பன்னிரண்டன் தொகுதி , பன்னி 
ரண்டு ; a . பன்னிரண்டன் தொகுதியான , பன்னிரண்டான ; 
( தொ . ) baker s dozen , devil s dozen , long dozen , printer s 
dozen , பதின்மூன்று . 
do zens, n . pl . ஒவ்வொன்றும் பன்னிரண்டுகொண்ட வேறு 

வேறு தொகுதிகள் ; பன்னிரண்டு கணக்கிலுள்ள தொகுதி . 
do zy , a . அரைகுறைத்தூக்க நிலையிலுள்ள ; 

அழுகத் 
தொடங்குகிற . 
drab , n . பரத்தை , விலைமகள் ; 3. விலைமகளிருடன் உறவாடு . 
drab , 1. மங்கலான இளம்பழுப்பு நிறம் ; கனத்த உறுதி 
யான பழுப்புத்துணி ; கவர்ச்சியின்மை , வேறுபாடில்லாமை , 
சலிப்பு ; a . மங்கலான இளம்பழுப்பு நிறமுள்ள ; கவர்ச்சி 
யற்ற , வேறுபாடில்லாத , சலிப்புத்தருகிற . 
drabb et , n . தொழிலாளியின் மேலாடையாகப் பயன்படும் 

முரட்டு நார்த் துணியுடை , 
drab ble , v . நீரில் துளைந்துசெல் , நீர்தெறிக்கும்படி போ ; நீர் 

அல்லது சேற்றைக்கொண்டு நனைத்து அழுக்காக்கு . 
drabb ling, n . நீண்ட கயிறுடன் 

கூடிய தூண்டிலைக் 
கொண்டு நன்னீர் மீன்வகையினைப் பிடிக்கும் முறை . 
drabb y , a . கீழான , ஒழுக்கங்கெட்ட . 
Dracaen a , n . குங்கிலிய வகை தருவதற்குப் பேர்போன 

கானரித் தீவுகளைச் ( Canary Islands ) சேர்ந்த மர இனம் . 
drachm , n . பண்டைய கிரேக்க ( Greek ) வெள்ளிநாணயம் ; 
எடுத்தலளவைக்கூறு ( 60 கிரெய்ன் அல்லது அரைக்கால் 
அவுன்சு ) ; சிறிதளவு . 
drach ma , n . பண்டைய கிரேக்க ( Greek ) வெள்ளி 
யம் ; தற்கால கிரேக்க நாணயம் ; பண்டைய கிரேக்க எடுத்த 
லளவைக்கூறு ; pl . drach mae , drach mai , drach mas . 
Dracon ian , Dracon ic, a . சட்டங்கள் வகையில் கடுமை 
யான , 

விடாக்கண்டிப்பான , கொடுமையான . 
draff , 11. மண்டி ; கழுநீர் ; சக்கை , கழிவு ; கழிசாக்கடை . 
draff ish , draff y , a . பயனற்ற . 
draft , n . இழுவை , இழுக்கப்படும் பொருள் , சுமை ; தெரிந் 
தெடுத்தல் ; பொறுக்கியெடுக்கப்பட்டவர்கள் , சேனைத்தளம் ; 
படைப்பிரிவில் ஒருவர் ; உண்டியல் , காசோலை ; வேண்டுதல் , 
பணம் எடுக்க வேண்டிய தேவைநிலை , வளம் பயன்படுத்த 
வேண்டிய நிலைமை , பண்பின் தேவை ; திட்டம் ; முன்வரிவு ; 
பூர்வாங்கத்திட்ட வரைவு ; ( க - க . ) கல்முகப்பின் ஓரத்தில் 
உளிகொண்டு ஒழுங்கு செய்தல் ; ப. வரைச்சட்டம் எழுது ; 
முன்னீடான உருவரை தீட்டு ; தெரிந்தெடு , ஆய்ந்தெடு , 
பிரித்தெடு , பொறுக்கு ; முன்வரிவு செய் ; ( க - க . ) கல் 
முகப்பின் ஓரத்தில் உளிகொண்டு ஒழுங்குசெய் . 


draft er , n . 

முன்வரிவமைப்போர் , எழுத்துப்படிவம் உரூ 
வாக்குபவர் . 
draft - horse , 11. பாரம் இழுக்குங் குதிரை. 
drafts , n . = draughts. 
drafts man , n . உருவரைப்படங்கள் எழுதுபவர் ; ஆவணங் 

களை வரைபவர் ; மசோதாக்களை உருவாக்குபவர் . 
drag , 11. இழுவை , இழுக்கப்படும்பொருள் ; இழுப்பு , சுணக் 
கம் ; வானூர்தியில் ஊடச்சின் நெடுகக் கிடக்கும் காற்றின் 
விரைவியக்கப்பகுதி ; பாதாளக்கரண்டி ; கனத்த பரம்பு , 
முரட்டுச் சம்மட்டி ; மரக்கட்டையை இரம்ப வாய்க்குக் 
கொண்டு - செலுத்துதற்கான பொறியமைப்பு ; அஞ்சல் 
வண்டி ; குறுக்காக இருக்கைகள் உள்ள கூண்டில்லாத 

வண்டி ; இறங்கு சரிவிற் செல்லும் வண்டிச்சக்கரத் 
தடைக்கட்டை ; முன்னேற்றத்தடை ; மோப்பநெறி ; நரி 
வேட்டையாடும் நாய்கள் பின்பற்றிச் செல்வதற்காக தரை 
யின்மேல் இழுக்கப்படும் செயற்கை மோப்ப 

அமைவு ; 
மேடைக்கோல் பந்தாட்டத்தில் பந்தின் மையத்துக்குச் சற் 
றுக் கீழே தட்டுவதனால் விளையும் அப் பந்தின் தடைப்பட்ட 
செலவு ; மந்த இயக்கம் ; இழுப்பு வலை ; உரம் வாரி ; 3 . 
பிடித்து இழு ; மெல்ல இழு ; நிலமீது உராயவிட்டு இழுத் 
துச்செல் ; வலுக்கட்டாயமாக முரட்டுத்தனமாய் இழு ; 
மோப்பம்பிடித்துச் செல் ; பரம்படி ; பாதாளக்கரண்டி 
போட்டுத் தேடு ; தடைப்பொறி பொருத்து ; தரையிற் படரு 
மாறு தொங்கு ; வலுக்கட்டாயமாக இழுபட்டுச் செல் ; 
கனத்த அடி வைத்து மெதுவாகச் செல் , பின் தங்கு , மெல்ல 
நட ; மிக மெதுவாயிருப்பதாகத் தோன்று ; இழுத்துப் பறித் 
துக்கொண்டிருப்பதாகத் தோன்று ; சோம்பியிரு ; ( தொ . ) 
drag one s feet , செயலில் விருப்பமில்லாது தயங்கு , மிக 
மெள்ளச்செய் . 
drag - bar , 11. இருப்பூர்திவண்டிகளை இணைப்பதற்குப் பயன் 

படுங் கோல் . 
drag - chain , 11. சக்சரத்தின் இயக்கத்தைத் தடைப்படுத்தும் 
பொறியாகப் பயன்படுத்தப்படும் சங்கிலி; இருப்பூர்தி வண்டி 
களை இணைப்பதற்கான சங்கிலி . 
dra gee , n . மருந்து - கொட்டை.பழம் முதலியவற்றைப் பொதிக் 

துள்ள தின்பண்ட வகை . 
drag gle, v . தரையின்மேல் இழுத்து நனைத்து அழுக்காக்கு ; 
தரையின்மேல் நனைந்து தொங்கிக்கொண்டே இழுபட்டுச் 
செல் ; பின் தங்கு , பின் தங்கித் திரி . 
dragg le - tail , n . தூய்மையற்றவள் , பாங்கற்றவள் , சீர்கேடி . 
drag hound , n . . மோப்ப நெறியைப் பின்பற்றிச்செல்லப் 

பழக்கப் பெற்றுள்ள நரிவேட்டை நாய் . 
drag - man , n . இழுவலையைப் பயன்படுத்துஞ் செம்படவர் . 
drag - net , 11. இழுவலை , நீருக்கடியில் அல்லது தரைநெடுக 

இழுப்பதற்குரிய வலை . 
drag oman , 11 . கீழைநாடுகளில் உள்ள மொழிபெயர்ப்புத் 

துணைவர் ; வழிகாட்டி ; pl . drag omans , drag omen , 
Drag on1 , n . ( வான் . ) வடமீன்குழுக்களுள் ஒன்று . 
drag on , n . புராணகதைகளில் விலங்கு பறவை பாம்பு 
முதலை ஆகியவற்றின் தோற்றம் கலந்த நெருப்புயிர்க்கும் 
பாரிய விலங்கு வகை , வேதாளம் ; அச்சந்தரும் மனிதர் ; 
விழிப்பாயுள்ளவர் ; பெண்ணினத்தின் பாதுகாவலர் 
வளர்ப்புத்தாய் ; பட்டம் , காற்றாடி ; ( வில . ) மரம்வாழ் சிறு 
பல்லிவகை ; புறாவகை ; மருந்துச் செடியின் வகை ; fem . 
drag oness . 
drag ontly , n . தும்பி வகை . 
dragonnade , n. பிரான்சில் பதினான்காம் லூயி மன்னர் 
( Louis XIV ) ஆளுகையில் குதிரைப்படைத் துப்பாக்கிவீரர் 
களைக்கொண்டு புரோட்டஸ்டாண்டுகள் மீது ( Protestants ) 
நடத்தப்பட்ட அடக்குமுறை ; V. படைவீரர்களை ஏவி அடக்கு 
முறை அட்டூழியம் செய் . 
drag on s - blood , 1. குங்கிலிய வகை . 


காண 


. 


323 


dragoon 


draughty 


dragoon , 11. குதிரைப்படைவீரன் ; மூர்க்கத்தனமான 

முர 
டன் ; நெருப்புமிழும் புறாவகை ; பழங்காலக் கைத்துப்பாக்கி ; 
3. படைவீரர்களை ஏவி அட்டூழியம் செய் , துன்புறுத்தி வலுக் 
கட்டாயப்படுத்து . 
drags man , 11. அஞ்சல்வண்டி வலவர் . 
drail , n . மீன்பிடிச்கையில் நீரினூடே ஆழத்திற்போட்டு இழுப் 
பதற்காக ஈயத்துண்டு கட்டியுள்ள முள்ளுடன்கூடிய தூண் 
டிற் கயிறு ; கலப்பையிற் குதிரைகள் பூட்டப்படும் இரும்பு 
நுகம் ; 3. தரைமேல் இழுபட்டு நனைந்து அழுக்காகு . 
drain , n . நீர்க்கால் , வடிகால் , கால்வாய் , சாக்கடை ; குழி , 
பள்ளம் ; இடைவிடாத செலவழிவு , ஓயாப்புறப்போக்கு ; 
வலுக் கேடு : அறுவையில் கட்டி முதலியவற்றிலிருந்து சீழ் 
அழுக் குநீர் ஆகியவற்றை வடிப்பதற்கான குழல் ; 3. படிப் 
படியாக வடித்தெடு , வடிகட்டு ; குழாய் வழியாக வடி ; நீர் 
முதலியவற்றைப் பருகு ; கலத்தை வெறுமையாக்கு ; நிலம் 
முதலிய வற்றில் நீர்போக்கு ; மிகைநீரை வெளியே கொண்டு 
செல் ; உடைமை இழக்கச்செய் ; கசிந்தொழுகு . ஆற்றல் 
இழக்கச் செய் ; பிலிற்று ; பாய் ; ஈரம் போக்கு ; நீர்ப்பொருள் 
வடிவதற்குத் துணைசெய் . 
drain age, n . வடிமானம் ; வடிகால்களின் அமைப்பு ; நீர்த் 

தாரை ஏற்பாடு ; வடிக்கப்படும் பொருள் , சாக்கடை நீர் , 
drain age - hasin , n . ஆற்றினால் மிகைநீர் வடிக்கப்பெறும் 

நிலப்பாப்பு . 
drain age- tube , n . சீழ் முதலியவற்றை வடித்தெடுப்பதற் 

கான குழல் . 
drain er , n . வடி தட்டு , வடிகலம் . 
drain -trap , n . தீ வளி வெளிச் செல்ல விடாமலே வடிநீர் 

விழும்படியாக அமைக்கப்பட்டுள்ள சாக்கடை அமைவு . 
drake , 1. ஆண் வாத்து : தத்தெறி ( ducks and drakes ) 
விளையாட்டில் நீரின் மேற்பரப்பில் தத்திச் செல்வதற்காக 
எறியப்படும் தட்டைக்கல் ; ( தொ . ) make ducks and 
drakes , play ducks and drakes , தட்டைக்கற்கள் நீரின் மேல் 
தத்திச் செல்லும்படி எறி ; கண்மூடித்தனமாகப் பயன் 
படுத்து ; வீண்செலவு செய் , பாழழிவு செய் . 
drake , 11. பறவை நாசம் ; எரிமீன்வகை ; ஸ்காண்டினேவிய 
(Scandinavian ) கடற்கொள்ளைக் கூட்டத்தாரது போர்க் 
கப்பல் ; மீன் பிடிப்பதில் பயன்படுத்தப்படும் விரைந்தழியும் 
பூச்சி வகை . 
drake stone , n . தத்தெறி கல். 
dra lon , 1. செயற்கைப்பஞ்சு, பருத்திக்குப் பதிலாக உரு 

வாக்கப்பட்ட செர்மன் இழைமம் . 
dram , n . அவுன்ஸ் ( ounce ) என்னும் எடுத்தலளவையில் 
வீசக் கூறு : ஒருமிடறு வெறியநீர்ப் பானம் ; சாராயக்குடி ; 
J. ஒருமிடற்று வெறிய நீர்ப் பானம் குடி ; ஒருகிண்ணம் 
வெறியநீர்ப் பானங் கொடு . 
dra ma , 11 . நாடகம் ; மேடை நடிப்பு ; நாடகக்கதை ; 
நாடகக்கலை ; நாடக இலக்கியம் ; நாடக ஏடு ; மேடைக் 
களியாட்டம் ; நாடகம் போன்ற நிகழ்ச்சிகளின் தொகுதி ; 
பெரிதும் கருத்தைக் கவரும் நிகழ்ச்சிகளின் கோவை . 
dramat ic , dramat ical , a . நாடகம் சார்ந்த ; நாடகவடிவத்தி 
லுள்ள ; அரங்கில் நடித்துக் காட்டுதற்குத் தகுந்த ; நடி 
கருக்குரிய ; நாடகத்தின் உணர்ச்சியாற்றலுடைய ; உயிர்த் 
துடிப்புள்ள ; திடீர்த் திருப்பங்களுடைய ; சட்டென நிகழ் 
கிற ; வியப்புத்தருகிற , மனத்தில் பதிகிற ; படர்க்கைப் 
பாடான , பிறிதுமுக நவிற்சியான . 
dramatiza tion , n . நாடகவடிவம் கொடுத்தல் ; கதை - புனை 
கதைகளை நாடக உருவாக மாற்றுதல் ; நாடகக்காட்சி 
யாக்குதல் . 
dram atize , u . நாடகவடிவத்தில் எழுது , நாடக உருவங் 

கொடு ; நாடகக் காட்சியாக அமை . 
dram utis person ae , ( ல . ) 11. pl . நாடக உறுப்பினர் ; 
நாடகக் கதையுறுப்பினர் பட்டியல் . 


dram atist, n . 

நாடக ஏட்டாசிரியர் . 
dram aturge , dram aturgist , 11. நாடக ஆசிரியர் . 
dram aturgy , n . நாடக இலக்கணம் , நாடக இயல் நூல் , 

நாடகக்கலைக் கோட்பாடுகளின் தொகுதி ; நாடகக்கலை . 
drank , v . drink என்பதன் இறந்தகால வடிவம் . 
drape , n . திரை , திரைச்சீலை ; 3. துணி முதலியவற்றால் 
போர்த்து , துணியால் மூடி ஒப்பனை செய் ; துணி முதலிய 
வற்றை அழகாகத் தொங்கவிடு ; அழகுமடிப்புகளாக ஒழுங்கு 
செய் ; ( தொ . ) drape suit , நீண்ட சட்டையும் ஒடுக்கமான 

காற்குழல்களும் கொண்ட ஆடவர் உடைவசை . 
drap er , 11 . 

அறுவை வாணிகர் , துணிமணி விற்பனை 
செய்பவர் . 
drap eried , a . அழகான துணிமடிப்புக்களால் ஒப்பனை 

செய்யப்பட்ட , தொங்கல்களால் அலங்கரிக்கப்பட்ட . 
drap eries , n . pl . மடிப்புத் தொங்கல்கள் 
drap ery , n . அறுவை வாணிகம் , துணிமணி விற்பனைத் 
தொழில் : ஆடையணிமணிச் 

சரக்கு ; மடியாடை ; 
தொங்கல் ஒப்பனை , திரைச்சீலை மடிப்புத்தொங்கல் ; சிற் 
பத்தில் ஆடை உரு அமைதி ; ப . துணி போர்த்து ; திரைச் 
சீலை தொங்கல் மடிப்புக்களால் ஒப்பனைசெய் . 
dras tic , n . ( மரு . ) கடும் பேதிமருந்து ; a . வல்லூரமிக்க , 
தீவிரமான , தீர்க்கமான , முனைத்த ; கடுமை வாய்ந்த . கண்டிப் 
பான , நெளிவு குழைவுக்கிடம் அளிக்காத ; ( மரு. ) கடும் 
பேதி உண்டுபண்ணுகிற . 
drat , v . பாழாக்கு ; int . நாசமாய்ப்போக . 
draught , n . இழுப்பு ; பாரம் இழுப்பு ; ஈர்ப்பு , கவர்ச்சி ; 
இழுக்கும் பார அளவு ; இழுக்கப்படும் பொருள் ; வலை 
இழுப்பு ; இழுவை , ஒருதடவை வலையில் பிடித்த மீன் அளவு ; 
மிடாவைத்திறக்கும் செவ்விநிலை ; மிடாவிலிருந்து சாராய 
வடிப்பு ; பருகுதல் , குடி ; ஒரு தடவை குடிப்பளவு , ஒரு 
மிடறு ; வாயளவு நீர் , ஒரு மடக்கு ; ஒரு வேளை அருந்தும் 
சாராய அளவு ; ஒரு வேளை மருந்தளவு ; 

காற்றின் ஒரு 
வீச்சு ; கப்பல் செல்லும் ஆழம் ; கப்பல் அமிழ்வளவு ; 
தேர்ந்தெடுத்த படைப்பிரிவு ; சரவைக் குறிப்பு . படத்தின் 
முதல் உருவரைப் படிவம் ; முதற்படித் திட்டம் ; இருவர் 
சதுரங்க ஆட்டவகை வட்டு ; ப . படைப்பணிக்கு ஆட்களைப் 
பொறுக்கியெடு , தேர்ந்தெடு ; தரைப்படம் எழுது ; முதற் 
படியான வரிவடிவம் வரை ; ( தொ . ) feel the draught , 
அல்லற்கால நிலையை உணர்ந்து கொள் . 
draught - animal, 11. சுமைகளை இழுப்பதற்குப் பயன்படும் 

விலங்கு . 
draught - bar , n . இருப்பூர்தி வண்டிகளை இணைப்பதற்குப் 

பயன் படுங்கோல் , 
draught board , n . இருபத்துநான்கு காய்களை வைத்து 

ஆடும் விளையாட்டு வகைக்குரிய சதுரங்கப்பலகை . 
draught - engine , n . நிலக்கரிச் சுரங்கவழியின் மேலுள்ள 

பொறி . 
draught er , n . சுமை இழுக்குங் குதிரை . 
draught -hooks, n . pl . பீரங்கி வண்டியின் பக்கங்களிற் 

பொருத்தப்படும் பெரிய இரும்புக் கொளுவிகள் . 
draught - horse , n . பாரமிழுக் தங் குதிரை . 
draught man , 11. சதுரங்கப்பலகை வைத்து ஆடும் விளை 

யாட்டு வகைக்குப் பயன்படும் காய் . 
draught - net, n . இழுவலை . 
draughts , n . இருவர் சதுரங்கப் பலகையின்மீது ஒருவர் 

விட்டொருவராகக் காயசைக்கும் விளையாட்டு . 
draught -screen , n . காற்றுவீச்சினைத் தடுப்பதறகான 

மறைப்பு . 
draughts man , 11 . வரைவு 

வல்லார் ; படம் வரைதற்கு 
அமர்த்திக்கொள்ளப்பட்டவர் ; ஆவணங்களின் வரைவு 
எழுதுபவர் : pl . draughts men ; fem . draughts woman , 
draught y , a . காற்றுவீச்சு மிக்குள்ள . 


. 


* 


324 


dreadful 


Dravidian 


- 


Dravid ian , 11. திராவிடர் : திராவிடமொழி ; தமிழ் -தெலுங்கு 
கன்னடம் - மலையாளம் முதலிய மொழிகளின் குழுவில் ஒரு 
மொழி ; a . திராவிட , திராவிட இனத்துக்குரிய , திராவிடருக் 
குரிய . 
draw , n . உருவுகை ; இழுப்பு ; வரைவு ; துப்பாக்கி முதலிய 
வற்றின் திடீர் உருவல் ; உருவப்பட்டது ; வரையப்பட்டது , 
ஒருதடவை வரைவு ; இழுவை , ஒருதடவை இழுக்கப்பட்டது ; 
சோர்வு ; கவர்ச்சி , கருத்தீர்க்கும் பண்பு ; கருத்தீர்க்கும் 
பொருள் ; சீட்டுக் குலுக்கீடு , பெயர்ப்பட்டியலின் தேர்வுக் 
குலுக்கீடு ; விற்பனையிற் கையாளப்படும் யோகச் சீட்டு 
முறை ; குலுக்கீட்டுத் தேர்வினால் வகுத்தமைக்கப்படும் 
தொகுதி ; வெற்றிதோல்வி உறுதிபெறாத விளையாட்டின் 
தயக்கநிலை ; தூண்டுரை , வாயைக் கிளறிச் செய்தி வருவிப்ப 
தற்குரிய பேச்சு ; தூண்டுமொழி , ஆர்வத்துடன் பேச 
வைப்பதற்குரிய தூண்டுதலுரை ; தொங்கு பாலத்தின் 
இயங்குறுப்பு ; இழு ; 

இழுத்துச்செல் ; கட்டியிழு ; 
ஒருங்கிழு ; இட்டுச்செல் ; இறை ; உருவு ; பிரித்தெடு , 
வெளியே எடு ; இழுத்துச் சுருக்கு ; சுரிக்கவை ; இழுக்கப் 
பெறு ; சுருங்கு , சுரி ; வெட்டியிழு , சுண்டு ; பிடுங்கு , 
பறி ; வெறுமையாக்கு ; திரையினை இழுத்துவிலக்கு , இழுத் 
திணை ; வில்லினை வளை ; மூச்சுவாங்கு ; தேக்கு ; திரட்டு ; 
தேங்கு ; கூடு , திரள் ; வடியவிடு ; சாறிறக்கு , பிழி ; 
வெளிக்கொணர் ; தோற்றுவி ; வரவழை ; 

விளைவி 
வாயைக்கிளறு ; செயல் தூண்டு ; சூழ்ச்சியால் பெறு ; 
கோடு கீறு ; வரை தீட்டு ; வரைபயிற்சி பெறு ; படம் 
எழுது ; உருவரை பதிவி ; விளக்கியுரை ; விரித்தெழுது ; 
ஆவணம் எழுதி எடு ; பத்திரம் உருவாக்கு ; கவர் ; ஈர் ; 
உறிஞ்சு , உட்கொள் ; கவர்ச்சியூட்டித் தூண்டு ; ஊகித் 
துணர் , முடிவை வருவி ; நீட்டு ; விரிவுறுத்து ; முழுதுற 
நீள் , விரிவுறு ; காலதாமதம் செய் ; பின்னுக்கு இழு ; பின் 
வாங்கு ; குலுக்கியெடு ; சீட்டுக்கலைத்தெடுப்பு மூலம் பெறு ; 
சீட்டு இறக்குவி ; சீட்டு ஆடும்படி செய் ; பெறு , எய்தப் 
பெறு ; சேமிப்பிலிருந்து எடு ; ஊதியமாக அடை ; வருவா 
யாகப்பெறு ; 

வாங்கு ; பொருளகத்திலிருந்து 
பணம் எடு ; காசு முறி முதலியவற்றுக்குப் பணம் கோரு ; 
தொகையிலிருந்து எடு ; எண்ணிலிருந்து கழி ; இயங்கு , 
அசைவுறு , புடைபெயர் , செல் , அணுகு ; வழிவகை மேற் 
கொள் ; பந்து வகையில் மட்டைபட்டு நழுவிச்செல் ; ஆட்ட 
வகையில் வெற்றி தோல்வியற்ற நிலையில் முடிவு பெறு ; 
( கப் . ) மிதக்க ஆழ எல்லை வேண்டு ; பாய்கள் வகையில் 
காற்றை உட்கொண்டு புடைப்புறு ; ( தொ . ) draw a blank , 
பரிசு பெறாத அதிட்டச் சீட்டுபெறு ; எத்தகைய முடிவையும் 
பெறாதிரு ; draw a cover , draw & covert , மறைவிடத்திற் 
குள் வேட்டை நாய்களை ஏவி நரிகளை அச்சுறுத்தி வெளி 
யேற்று ; draw back , பின்வாங்கு , மடங்கு , மீள் ; draw 
blank , வேட்டைநாய்களை மறைவிடத்துக்குள் ஏவியும் நரி 
களைக் காணப்பெறாதிரு ; draw cuts ,, சீட்டுக்குலுக்கு ; 
draw , hang and quarter , குற்றவாளிகளை இழுத்துச் 
சென்று தூக்கிலிட்டு உடலைத் துண்டுபோடு ; draw in , 
சுருக்கு , குறை ; சுருங்கு , குறுகு ; draw it fine , மிகு 

நாடு ; draw it mild , மிகைப்படுத்தாதிரு ; 
draw near, அணுகு , கிட்டச்செல் ; draw off , வடியும்படி 

திரும்ப எடு ; பின்வாங்கு ; draw on , அணுகு ; 
இட்டுச்செல் ; இயக்கிக்கொண்டுசெல் ; வசப்படுத்திச் செய 
லாற்று ; பொருளகத்திலிருந்து 

பெறு ; பொருளகம் 
கொடுக்கக் காசோலைக்கட்டளை எழுது ; வள ஆதாரமுடைய 
இடத்திலிருந்து பணம் எதிர்நோக்கிச் செயலாற்று ; 
ஆதாரமுடைய இடத்திலிருந்து பண்பு எதிர்நோக்கிச் 
செயலாற்று ; எதிராகத் தாக்கு , படைக்கலம் 

உருவு ; 
draw on one s imagination , புனைந்துரை ; பொய் புகல் ; 
draw on one s memory , நினைவுக்குக் கொண்டுவர 
முயல் ; நினைவாற்றலைப் பயன்படுத்திக்கொள் ; draw out , 
படை முதலியவற்றை இடம்விட்டுப் பெயர்ந்து செல்லுவி ; 
இடத்தை விட்டுச்செல் ; மீட்டு ; நாட்கள் வகையில் நீண்டு 
செல்வதாகத் தோன்று ; வாயைக்கிளறு ; எழுத்துமூலங் 
களைச் சரியான படிவத்தில் உருவாக்கு ; பேச்சுமூலத்தைச் 
சரிவர உருவாக்கு ; draw rein , வேகம் குறை ; நிறுத்து ; 


draw stumps , மரப்பந்தாட்டத்தில் பந்திலக்குக்கட்டைகளை 
அகற்றுவதன் மூலம் அன்றைய ஆட்டத்தை முடி ; draw 
the line, வரம்பு ஏற்படுத்து ; எல்லைவகு ; draw the long. 
bow , அளவுகடந்து மிகைப்படுத்து ; draw to 8 head ,, 
செயல் முதிர்வுபெறு ; draw up, ஒழுங்கு வரிசையில் அமை ; 
வகுத்து இயற்று ; உருவங்கொடு ; 

நில் ; 

நிறுத்து ; 
draw upon, பொருளகத்திலிருந்து பெறு ; பொருளகம் 
கொடுக்குமாறு காசோலைக் கட்டளை எழுது ; வள ஆதார 
முடைய இடத்திலிருந்து பணம் எதிர் நோக்கிச் செயலாற்று ; 
வள ஆதாரமுடைய இடத்திலிருந்து பண்பு எதிர் நோக்கிச் 
செயலாற்று ; எதிராகத்தாக்கு , படைக்கலம் உருவு . 
draw back , 1 . குறைபாடு , குறை ; ஏற்றுமதிப்பண்டங் 
களின் பேரில் திருப்பிக் கொடுத்துவிடப்படும் இறக்குமதி 
ஆயத்தீர்வைத்தொகை ; தொகைக்கழிவு . 
draw bridge , 11. தூக்குபாலம் ; இருவர் ஆடும் சீட்டாட்ட 

வகை . 
Dra:wcan sir , n . வீம்பு பேசும் கொடுமையாளன் ; நண்பர் . 
பகைவர் ஒருங்கே அஞ்சும் வீம்புக்காரன் ; a . நண்பர் - பகைவர் 
இருதிறத்தாரும் கண்டு அஞ்சுகிற . 
drawee , n . உண்டியல் ஏற்போர் , பணம் கொடுத்தற்குரியவ 

ரென்று காசோலையிற் பெயர் பொறிக்கப் பெறுபவர் . 
draw er , n . சித்திரம் வரைபவர் ; இழுப்பவர் ; இழுக்கும் 
பொறி அல்லது விலங்கு ; சாராயம் வடித்துக் கொடுப்பவர் ; 
மேசை முதலியவற்றில் இழுப்பறை ; செருகுபெட்டி ; ( சட். ) 
காசோலை எழுதிக்கொடுப்பவர் . 
draw ers , n . pl . உட்கால்சட்டை ; ( தொ . ) chest of drawers , 

செருகு அறைகள் கொண்ட படிவச்சட்டம் . 
draw ing, n . இழுத்தல் , வலித்தல் ; எழுதுதல் , தீட்டுதல் , 
வரைதல் ; வரைப்படம் எழுதுதல் , ஒரேவண்ணச்சித்திரம் 
வரைதல் ; வரைப்படம் ; கருமை வெள்ளையாலான வரிவடிவப் 
படம் ; ஒருவண்ணச்சித்திரம் ; சீட்டுக்குலுக்கியெடுத்தல் ; 
( தொ . ) in drawing , சரியாக எழுதப்பட்ட ; out of drawing , 
முறைகளை மீறித் தவறாக வரையப்பட்ட . 
draw ing - board , n . படம்வரை தாளைப் பரப்பிக் குத்தி 

வைப்பதற்கான பலகைச்சட்டம் . 
draw ing -pin , n . படம்வரை தாளைப் பலகையில் பரப்பிக் 

குத்துவதற்கான அகன்ற தலைப்பினையுடைய குறுகிய ஊசி . 
draw ing - room , n . விருந்தினர்களை வரவேற்கும் அறை ; 
அரசவையில் முறைப்படியான வரவேற்புக்கூடம் ; ( பொறி . ) 
திட்டப்படங்களும் மாதிரிப்படங்களும் வரையப்படும் அறை ; 
a . வரவேற்பறைக்குகந்த . 
drawl , 11. இழுத்து நீட்டிப்பேசும் பேச்சு ; 3. இழுத்து நீட்டிப் 

பேசு ; சொற்கள் வகையில் இழுத்து நீட்டிப்பேசப் பெறு . 
drawn , . draw என்பதன் முடிவெச்ச வடிவம் . 
drawn , a . இழுக்கப்பட்ட ; சேர்த்து இழுக்கப்பட்ட ; இறுக்க 
மாக இழுக்கப்பட்ட , விறைப்பான ; மூடப்பட்ட ; வெற்றி 
தோல்வியின்றி முடிந்த ; உருவிய ; குடல்பிடுங்கப் பெற்ற ; 
செடிகள் வகையில் கதிரொளி இன்றி வெம்பி வெளிறின . 
draw .well , n . வாளி கயிறு முதலிய அமைவுகளைக் கொண்டு 

நீர் எடுக்கப்பெறும் ஆழ்கிணறு . 
dray , n . பெருஞ்சுமைகளை இழுப்பதற்கான உறுதிவாய்ந்த 
தாழ்வான 

ன வண்டி ; வெட்டுமரச் சறுக்கு வண்டி ; இழுக்கப் 
படும் சுமை . 
dread , n . பேரச்சம் , திகில் ; திகிலூட்டும் பொருள் ; அச்சம் 
தருபவர் ; a . அஞ்சு தற்கேதுவான ; பேரச்சம் ஊட்டுகிற ; 
கிலியூட்டுகிற ; மதிப்பச்சம் கொள்ளும்படி செய்கிற ; 
போற்றத்தக்க , உருத்தகு ; U. பெரிதும் அச்சங்கொள் ; 
அச்சத்தால் பின்னிடு ; விளைவு கருதிச் செயலுக்கு அஞ்சு ; 
போற்று , உயர்வாகக் கருது ; விளைவு எதிர்பார்த்து அஞ்சி 
நடுங்கு . 
dread ful , a . அச்சந்தருகிற , நடுக்கந் தருகிற , திகிலுண் 
டாக்குகிற ; தொல்லை தருகிற ; வெறுப்பூட்டுகிற ; சோர் 
வடையச் செய்கிற ; மிகமோசமான , கேடுகெட்ட ; ( தொ . ) 
penny dreadful , பயங்கரங்கள் நிறைந்த கதைப் புத்தகம் . 


கடகை 


நுணுக்கம் 


செய் ; 


வள 


325 


dreadnought 


drier 


க 


நாடக 


dread nought , n . எதற்கும் அஞ்சாதவன் ; மழைக்காலத் 

துக்கான கனத்த மேற்சட்டை ; கனத்த மேற்சட்டை தைக்கப் 

பயன்படும் துணி . 
Dread nought , 1. மிக்க ஆற்றல்வாய்ந்த இருபதாம் நூற் 

றாண்டுப் போர்க்கப்பல் வகை . 
< dream , 1. கனவு ; கனவு காணுதல் , கனவுக்காட்சி ; கனாத் 

தோற்றம் ; கனவு காணும் நேரம் ; வெறுங் கற்பனையான 
ஒன்று ; எய்த முடியாத இலக்கு ; மனக்கோட்டை ; ஆழ்ந்த 
சிந்தனை ; கனாத்தோற்றம் போன்ற காட்சி ; கனாக்காட்சி 
போன்ற உரு ; கனாக்காட்சிக்குரியது போன்ற பொருள் ; 
ஓ . கனாக்காண் ; வீண் நினைவுகளில் ஆழ் ; கனவிற்காண் ; 
கனவிற் கற்பனைசெய் ; கனவிற் காண்பதைப்போலக்காண் , 
கனவிற் கற்பனை செய்வதைப்போலச்செய் ; கனவிலேனும் 
நினைக்கத்தக்கதாயிரு ; முடியாதது முடியுமென்று எண்ணு ; 
நினைவில் ஆழ் ; கருத்துக்கொள் ; கற்பனைத்தோற்றங்கள் 
பெறு ; சோம்பியிரு ; செயல்முறைத் திறமற்றிரு . 
dream - hole , n . கோபுரச்சுவரில் ஒளிவருவதற்குரிய புழை 

வாய் . 
dream land , n . 

கனவுலகம் , ஆழ்ந்த சிந்தனை ; மனக் 
கோட்டை , கற்பனை ; இயற்கையமைதிகளுக்குப் புறம்பான 
கற்பனைச் சூழல் . 
dreamt , v . dream என்பதன் இறந்தகால முடிவெச்ச 

வடிவங்களில் ஒன்று . 
dream world , a . கனவுலகம் , இயற்கையமைதிகட்குப் புறம் 

பான கற்பனை மாய உலகம் . 
dream y , a . கனவுகள் நிறைந்த ; மனக்கோட்டை கட்டும் 

பாங்குள்ள ; கனவுத்தோற்றமான ; செயல்முறையை ஒட்டி 
யிராத ; தெளிவற்ற . 
drear , a . ( செய் ) = dreary . 
drear y , a . கவர்ச்சியற்ற , கிளர்ச்சியளிக்காத ; துயரார்ந்த ; 

வரண்ட காட்சியான , பாழுந்தோற்றமுடைய . 
dredge , n . தூர்வாரி , சிப்பிகள் முதலியவற்றை வாரும் 

வலைப் பை அமைவு ; அடியகழ்வுப் பொறி , ஆறு - துறைமுகம் 
முதலியவற்றில் மண்பறித்து ஆழமாக்கும் இயந்திரம் ; 
D. தூர்வாரியினால் அள்ளி மேலே கொண்டுவா ; அடித்தலம் 
துப்புரவாக்கு ; தூர்வாரியைக் கையாளு ; அடியகழ்வுப்பொறி 
யைக் கையாளு . 
" dredge , 3. மாத்தூவு ; பொடிசிதறு . 
dredg er , n . சேறுவாருவோன் ; சேறுவாரும் இயந்திரம் ; 

சேறுவாரும் அமைவு பொருத்தப்பெற்றுள்ள கலம் . 
dredg er , 1. மாத்தூவுவதற்காகத் துளைகளிட்ட மூடியுள்ள 

பெட்டி . 
dredg ing- box , 71. = dredger . 
dreg , n . எச்சம் . 
dregg y , a . கசடுகள் நிறைந்த ; சேறான , அழுக்கான . 
dregs , n , pl . அடிமண்டி ; வண்டல் ; கழிவு , சக்கை , பயனற்ற 

பொருள் ; கசடு , மாசு , கூளம் . 
Drei bund , ( செர் . ) n . ( வர . ) முக்கூட்டு ஒப்பந்தம் , செர்மனி 
( Germany ) ஆஸ்ட்ரியா - அங்கரி ( Austria -Hungary ) 
இத்தாலி ( Italy ) ஆகிய மூன்று நாடுகளுக்கிடையே 1882- இல் 
ஏற்பட்ட நேச உடன்படிக்கை . 
drench , n . மிடற்றுப்பானம் ; விலங்குகளுக்குத் தரப்படும் 
மிடற்றுக்குடிநீரளவு ; மருந்து நீர் மடக்கின் அளவு ; நச்சு 
மருந்தின் மிடற்றளவு ; முட்ட நனைவு ; கொட்டு மழை ; 
3. பெருக்கமாகக் குடிக்கச்செய் ; விலங்கினை வலிந்து மருந்து 
குடிக்கச் செய் ; ஆடுகளை நீரில் முழுகியிருக்க வை ; தோலைப் 
பதனிடும்படி நீரில் ஊற 

வை ; 

நீர் கொட்டி முற்றும் 
நனைய வை . 
dren cher , n . முற்ற நனையவைக்கும் படுமழை ; விலங்குக்கு 

மருந்துநீர் புகட்டுவதற்கான கருவி . 
Dres den , Dres den chin a , Dres den porce lain , n . 
18- ஆம் நூற்றாண்டில் சாக்சனி (Saxony ) யில் உண்டாக்கப் 
பட்ட பீங்கான் வகை . 


dress , n . உடை ; ஆடையணிமணி ; 

மகளிர்மேலங்கி ; 
உடைப்பாங்கு ; சிறப்பு வினைமுறை உடை ; பணிமுறை 
உடை ; உடையணித் தோற்றம் ; புறத்தோற்றம் ; மேலுறை , 
மேற்போர்வை ; a . மாலை உடைக்குரிய ; . உடு ; உடுத்து ; 
நேர்த்தியான ஆடை அணி ; சிறப்புடையணி ; மாலை உடை 
அணி ; அணிசெய் , ஒப்பனை செய் ; மயிர்கோது , சீவிவிடு ; 
சீவிச்செப்பனிடு ; செடியினைக் கத்தரித்து ஒழுங்குசெய் ; 
உரமிட்டுப் பேணு ; 

குதிரையைத் தேய் ; காயத்துக்கு 
மருந்திட்டுக் கட்டு , காயம்பட்டவருக்குப் பண்டுவம் பார் ; 
உணவினைச் சமை ; நிமிர்த்து : நேராக்கு ; சமப்படுத்து ; 
வழவழப்பாக்கு : துப்பு வாக்கு ; வினைமுற்றுவி , தக்க 
துணைப்பொருள் சேர்த்திணை ; வேண்டுவன செய்து முடி ; 
சித்தமாக்கு ; கடிந்துகொள் ; நையப்புடை ; படையணி 
ஒழுங்குசெய் ; வரிசையுடன் ஒத்திசைவாக்கு ; அணியொழுங்கு 
பட நில் ; ( தொ . ) dress down , கடுமையாக நடத்து ; 
கடிந்துகொள் ; நன்றாக அடி ; dress up , ஆய்ந்து தேர்ந்து 
உடுத்து ; நடிப்புப்பாகத்துக்குரிய விதத்தில் உடையணி ; 
ஒப்பனைசெய் ; உருமாற்றி நடி . 
dressage, ( பிர . ) n . நடைக்கட்டுப்பாடுகளில் குதிரைக்களிக்கப் 

படும் பயிற்சி . 
dress - cir cle , n . அரங்கில் மாலைச் சிறப்புடையில் 
வருபவர்களுக்கென்று முன்பு விடப்பட்டிருந்த முன் அடுக்கு 
மேடை இடம் . 
dress - coat , n . மாலை மேற்சட்டைவகை . 
dress er " , 11. சமையலறைக் கோக்காலிப்பலகை . 
dress er 2 , n . அறுவையில் மருத்துவருக்கு உதவும் துணைவர் ; 
காயங்களைக் கட்ட உதவும் மருத்துவ மாணவர் ; பாங்கி , 
தோழி ; நாடக அரங்கத்தில் உடைகளை வைத்துப் பேணுபவர் ; 
ஒப்பனை செய்பவர் ; சீர்மை செய்வதற்கான கருவி அல்லது 
இயந்திரம் ; உணவு சித்தமாக்கப் பயன்படுத்தப்படும் மேசை . 
dress -guard , n . மிதிவண்டி ஏறிச்செல்பவருடைய ஆடைக் 

குக் காப்பான இழைக்கச்சை . 
dress ing , n . ஆடை ; ஆடைத்தொகுதி ; உரப்பண்டுவம் ; 
காயங்களுக்கான கட்டு ; செய்பொருள்களின் நிறைதீர்வு : 
ஆடையின் முறுமுறுப்பு மெருகு ; உணவுக்குரிய சுவைக் 
கூட்டு ; பூரணம் , கவை உள்ளீடு ; சித்திர இழைப்பு வேலை ; 
திட்டு ; அறைவு . 
dress ing -case , n . ஒப்பனைப்பெட்டி . 
dress ing - gown , n. 

முழுதும் 

உடுப்பணியா தபொழுது 
போட்டுக்கொள்ளப்படும் மேலங்கி . 
dress maker , n . உடுப்புத் தைப்பவர் . 
dress - rehears al , n . நாடக உடையணிந்த முழு ஒத்திகை . 
dress y , a . நன்கு ஆடையணிந்துள்ள ; ஆடைகளில் விருப்ப 
முள்ள ; ஆடையணிப்பகட்டான ; உடைவகையில் புதுப் 
பாணி வாய்ந்த . 
drest , v . dress என்பதன் இறந்தகால - முடிவெச்ச வடிவங் 

களில் ஒன்று . 
drew , v . draw என்பதன் இறந்தகாலம் . 
drey , 11. அணிற்கூடு. 
drib ble , n . நீர்க்கசிவு , ஓடுநீர் ஒழுக்கு ; உதைபந்தாட்டத் 
தில் பந்தின் படிப்படியான முன்னோக்கிய செலவு ; மழைத் 
தூறல் ; ப . கசி , கோழையாக வடி ; சொட்டு , துளிதுளி 
யாக விழு ; ஓடையாகக் கசிந்தோடு ; உதைபந்து வகையில் 
பல்வேறு ஆட்டக்காரர்களின் கால்கள் பட்டுப் படிப்படியாக 
முன்னேறுவி ; மேசைக்கோற் பந்தாட்டப்பந்து வகையில் 
உருண்டுருண்டு தொங்கற் பையிற் சென்று விழு . 
dribb let , drib let , n . துளி , திவலை ; 

துளி , திவலை ; சிறிதளவு : சிறு 
தொகை . 
dried , v . dry என்பதன் இறந்தகால - முடிவெச்ச வடிவம் . 
dri er1 , 11. உலர்த்துபவர் ; உலர்த்துவது , 

துணி ஈரம் 
புலர்த்து கருவி ; நெல் நயப்பு உணக்கும் பொறி ; எண் 
ணெய்ச் சாயத்தின் ஈரம்புலர்த்தும் கருவி . 
dri er , a . dry என்பதன் உறழ்படி வடிவம் . 


326 


dries 


drive : 


மிதப்பு , 


dries , v. dry என்பதன் படர்க்கை நிகழ்கால ஒருமை வினை 

வடிவம் . 
dri est , a . dry என்பதன் ஏற்றுயர்படி வடிவம் . 
drift , n . காற்றுப்போக்கு ; நீரொழுக்கு ; பனிச்சறுக்கல் ; 
ஒழுக்காற்றல் , சறுக்காற்றல் ; வீசுபனிப்படலம் , படுமழை 
வீச்சு , மணற்புயல்வீச்சு ; இழுப்பு , இழுப்பாற்றல் ; உந்தித் 
தள்ளுகை , உந்தாற்றல் ; 

மிதந்து செல்லும் 
போக்கு ; செயலின்மை , செயலற்ற போக்கு ; புடைபெயர்வு ; 
செல்திசை ; செல தடம் ; போக்கு , சாய்வு ; காற்றோட்ட 
நீரோட்டங்களால் கப்பலின் போக்கில் ஏற்படும் நெறி 
பிறழ்வு ; சுழற்சியால் ஏற்படும் புடைபிறழ்வு ; அசைப்பு , 
அலைப்பாற்றல் , ஒதுக்காற்றல் ; வண்டல் , சருகு ; ஒதுக்கப் 
பட்ட பனிக்குவியல் ; ஒ துக்கப்பட்ட மணற்குவியல் ; 
சுரங்கப் பக்கவழி ; இயற்கை ஒழுக்கு ; பொதுபபோக்கு ; 
புலப்படாப் புடைபெயர்வியக்கம் ; 

உட்கருத்து ; 

உள் 
நோக்கம் ; உட்பொருள் ; குறிக்கொண்ட செய்தி ; எண்ணப் 
பாங்கு , கருத்துப்போக்கு ; காட்டுச்சட்டப்படி கால்நடை 
களின் உடைமையுரிமை உறுதிப்பாட்டை முன்னிட்டுக் 
குறித்த நாளில் குறித்த இடத்தில் கால் நடைகள் மந்தை 
களாக ஒதுக்கித் திரட்டப்படுதல் ; மிதவைவலை ; வலைத் 
தொகுதி ; துளையிட்டுப் பெரிதாக்கும் கருவி ; விமானத்தின் 
வெளிப்புறங்களிற் செயற்படும் காற்று விசையியக்க 
அழுத்தம் ; மண்ணியலூழிகளிற் காற்றோட்ட நீரோட்ட 
இயக்கங்களால் ஏற்படும் மேலீடான பாறைப்படுகை ; 3 . 
மிதந்து செல் , காற்றோட்ட நீரோட்டங்களால் இழுபட்டுச் 
செல் ; போகிற போக்கிற்செல் , முயற்சியின்றி இயங்கிச் செல் ; 
தானாக இயங்கிச்செல் ; நோக்கமின்றிச் செல் , முனைப்பின்றி 
இயங்கு ; , சூழ்நிலைகளுக்கு முழுதும் இணங்க இயங்கு ; 
போகிற போக்கில் விட்டுவிடு ; மிதக்கவிட்டுக் கொண்டு செல் ; 
கொண்டு ஒதுக்கு , வாரிக்கொண்டு குவி ; கொண்டு ஒதுக்கப் 
பெறு ; 

ஒதுங்கிச் சென்ற பொருள்களினடியில் புதை : 
சருகுகளால் மூடு ; துளை யிடு ; துளை பெரிதாக்கு . 
drift age, 11. அடித்துச் செல்லப்படும் பொருள் ; காற்றோட் 

டத்தினால் கப்பல் திசைமாறும் அளவு . 
drift - anchor , n . கப்பலின் முகப்பைக் காற்றடிக்கும் பக்கம் 

வைத்திருப்பதற்குதவும் நங்கூரம் . 
drift - bolt , 11. மற்ற தாழ்ப்பாள்களை அகற்றுவதற்குப் 

பயன்படும் எஃகுத்தாழ்ப்பாள் . 
drift er , 11. மிதந்து செல்லும் பொருள் ; அடித்துச் செல்லப் 
படும் பொருள் ; நோக்கமற்றவர் , முயற்சியற்றவர் , சூழ்நிலை 
களுக்குப் பணிந்துபோகிறவர் ; மிதவைவலையைக் கையாளும் 
மீனவர் ; மிதவை வலைக்குரிய பா.கு : முதல் உலகப்போரிற் 
பயன்படுத்தப்பட்ட கடற்கண்ணிவாரிப் படகு . 
drift - ice , n . காற்றினால் அடித்துச் செல்லப்படும் மிதவைப் 

பனித்திரள் . 
drift - net , 11. மிதவைவலை , வேலி ஏற்ற இறக்கங்களுடன் 

அலைய விடப்படும் மீன்வலை . 
drift - weed , 11. கரையில் அடித்தெறியப்படும் கடற்பாசி . 
drift - wood , 11 , நீரில் அடித்துக்கொண்டுவரப்பட்ட மரக் 
கட்டை . 

துரப்பணம் , கல்லிலோ உலோகத்திலோ 
பற்களி லோ பிற திண்ணிய பொருள்களிலோ துளையிடுவதற் 
கான கருவி ; காங்கத் துளைப்புப்பொறி ; துளைக்கும் சிப்பி 
வகை ; ஒழுங்குபட்ட உடற்பயிற்சி முறை ; முறைப்பட்ட 
படைப்பயிற்சி ; கண்டிப்பான ஒழுங்குமுறை : சரியான 
நடைமுறை ; சரியான நாள்முறை ஒழுங்கு ; பயிற்சிமுறை 
யின் ஒருபடி : உடற்பயிற்சி ஆசான் : V. துளை , துருவிச் 
செல் ; துளையிடு ; துளைக்கருவிகொண்டு செயலாற்று ; படைப் 
பயிற்சியளி , உடற்பயிற்சி செய்வி ; எண்டிப்பான ஒழுங்கு 
முறைக்குட்படுத்து ; தொடர்ந்த பயிற்சிமூலம் படியவை . 
drill , n . விதை தூவுவதற்கான சிறுசால் ; உச்சியில் சிறு 
சால்வழியுடைய வரப்பு ; உழவுச்சாலில் வித்திட்டு விளைந்த 
சேடிகளின் வரிசை ; பத்திப்பரம்பு . கொறு கலப்பை ; V. பத்தி 
பத்தியாக விதையிடு ; பத்திபத்தியாகச் செடிகளை நடு . 


drills , n . பெருங்குரங்கு வகை . 
drill , n . முரட்டுச்சாய்வரித் துணிவகை . 
drill .harrow , 1. பத்திப்பரம்பு . 
drill .master , 1. உடற்பயிற்சி ஆசான் . 
drill -plough , n . பத்திபத்தியாக வித்துவிதைக்கும் கொறு . 

கலப்பை . 
drill -sergeant, n. 

போர்வீரர்களுக்குப் பயிற்சியளிக்கும் 
படைத்தலைவர் . 
dril y , adv . கடுகடுப்புடன் , உணர்ச்சியின்றி ; கிளர்ச்சி 

யின்றி ; கவர்ச்சியில்லாமல் . 
drink , n . குடி , குடித்தல் ; குடிக்கும்பொருள் , பருகுநீர்மம் ; 
குடிக்கும் அளவு ; இன்குடி நீர்ம வகை ; வெறிக்குடி வகை ; 
மட்டுமீறிய குடி , 

குடிமயக்க நிலை ; குடிவகையடங்கிய , 
குவளை . குவளையிலுள்ள குடிவகை ; 3. குடி , பருது ; குடி 
வகை பயில் , குடிகாரனாயிரு ; செடி.கள் வகையில் நீர் உட் 
கொள் ; திண்பொருள் வகையில் நீர் உறிஞ்சு ; ஆவலுடன் 
படி ; அவாவுடன் மனத்துட்கொள் ; புலன்கள் வாயிலாக 
ஆர்வத்துடன் நுகர் ; ( தொ . ) drink down , drink the others 
under the table , drink under the table , மற்றவர்கள் 
வெறியேறிய பிறகும் குடித்துக்கொண்டு வெறியேறப் பெறா 
திரு ; drink in , உறிஞ்சு ; drink off , ஒரே மூச்சிற் குடித்து 
விடு ; drink oneself drunk , தலை திருகக் குடி ; drink ta , 
drink to the health of , ஒருவர் உடல் நலத்தைக் கோரி இன் 
தேறல் முதலியவற்றைப் பருகு ; drink up , ஒரே மூச்சிற் 

குடித்துத்தீர் ; in drink , வெறிமயக்கமுற்ற நிலையில் . 
drink able , n . பானவகை ; பருகுதற்குரிய பொருள் ; . a .. 

குடிக்கத்தக்க , பருகுதற்கினிய . 
drink er , n . குடிப்பவர் ; குடிப்பழக்கமுடையவர் , அடிக்கடி 

குடிப்பவர் . 
drink ing , n . குடித்தல் ; மதுபானப் பழக்கம் ; a . குடிக்கத் 

தக்க ; குடித்தற்கான . 
drink ing - bout , n . குடிக்கும்வெறி , வெறிக்குடிப்பு . 
drink ing - water , 11. குடிநீர் , குடிப்பதற்குரிய நன்னீர் . 
drink - mon ey , 11. சாராயம் வாங்கிக் குடிப்பதற்கான படி ; 

பணிக்கொடை , உதவித்தொகை . 
drink - offering , n . தெய்வத்துக்குப் படைக்கப்படும் குடி 

நீர்ம வகை . 
drip , n . துளிகளாக விழுதல் ; சொட்டுச்சொட்டாக வடியும் 
நீமப்பொருள் ; வாரி , கூரைவிளிம்பு : ப . துளிதுளியாக 
விழு , சொட்டு ; நீர்மம் தோய்வுற்று நனைந்து சொட்டு ; 
குருதி வகையில் சொட்டுச்சொட்டாக வடி , ( தொ . ) drip dry . 
பிழியாமலும் பெட்டிபோடும் தேவையில்லாமலும் காயவிடு ; 
right of drip , ஒருவர் கூரையினின்று விழும் மழைநீர் மற்ற 
வர் நிலத்தில் விழும்படி செய்யச் சட்டப்படியுள்ள உரிமை . 
drip - drop , n . இடைவிடாது சொட்டுதல் . 
dripp ing , 1 . சொட்டுச்சொட்டாக வடிதல் ; சொட்டுச் 
சொட்டாக வடியும் பொருள் ; பொரியும் பண்டத்திலிருந்து 
வடியும் நெய் . 
dripp ings , n . pl . வடிநெய் , பொரியும் பண்டங்களி 

லி . சந்தோ வேறு பொருள் களிலிருந்தோ வடியும் நெய் அல்லது 
நிணப்பொருள் ; வடிநீர்த் திரள் . 
drip - stone , n . ( க - க . ) மழைத்துளிகளை அப்பால் விழச் 

செய்யும் வாசற்படி முதலியவற்றின் மேலுள்ள கட்டமைவு . 
drip tip , n . ( தாவ . ) மேல்விழும் மழைத்துளிகளை வடிய 

விடுதற்கான இலையின் நீண்ட நுனிப்பாகம் . 
drive , 11. ஊர் தியில் உலாப்போக்கு , சிறு சுற்றுலா ; வண்டிப் 
பாதை ; தனிமனையெல்லைக்குட் செல்லும் வண்டிப்பாதை ; 
ஊக்கமிக்க பந்தடி ; வேட்டை விலங்கின் கலைப்பு விரட்டு ; 
வேட்டை விரட்டாட்டம் ; துரத்துதற்குரிய பொறியமைவு ; 
போரில் எதிரிகளைத் துரத்தி ஓட்டுதல் ; தெம்பு , செயலூக்கம் ; 
தூண்டுதல் , உள்ளவா ; குறிப்பிட்ட நிகழ்ச்சிக்கான பொருள் 
தண்டுமியக்கம் ; குறைவிலை விற்பனைப் பெருக்கத்துக் குரிய 
திரள் முயற்சி ; V. துரத்து , அச்சுறுத்தி ஓட்டு , வலிந்து 


drill , 11 . 


327 


drivel 


drossy 


. 


விரட்டு , அடித்து வெருட்டு ; கால்நடைகளை நடத்திச் செல் ; 
காட்டுச் சட்டப்படி உடைமை உரிமை உறுதிப்பாட்டுக்காகக் 
கால்கடைகளை மந்தை விரட்டுக்குத் துரத்து ; வேட்டை 
விலங்குகளைக் கலைத்து விரட்டு ; ஊர்தியினைச் செலுத்து ; 
வண்டியோட்டியாகச் செயலாற்று ; ஏறிச்செல்; இட்டுச்செல் ; 
உடன்கொண்டு செல் ; பொறியினை இயக்கு ; இயங்கும் 
ஆற்றல் அளி ; இயங்குவி ; ஆற்றலுக்கு உட்பட்டு இயங்கு , 
இயக்கப்பெறு , செலுத்தப்பெறு ; குறிக்கொண்டு செல் ; 
விரைவுபடுத்து ; ஊக்கு , தூண்டு ; தாக்கு ; வேகமாகத் 
தள்ளு ; பந்தினை வீசி எறி , முன்னேறிச் செல்லுவி ; 
வாதத்தை ஆற்றல்படப் பயன்படுத்து ; எழுதுகோல் முதலிய 
கருவிகளைக் கையாளு ; 

வாளை வீசியெறி ; 

தொழிலை 
நடத்து ; ஆணி முதலியவற்றை அடித்திறுக்கு ; பாய்ச்சு ; 
பாய் , குதி ; விரை , விரைந்து செயலாற்று ; கடுமையாக 
வேலைசெய் ; ( தொ . ) drive at , நாடு , செயல் நோக்கமாகக் 
கொள் ; let drive , குறிபார்த்து எறி. 
driv el , 11. சாளை , கோழை , சொள்ளு ; பிதற்றல் ; 3. குழந்தை 
போலச் சொள்ளு வடியவிடு ; வீணாகச் சிதறு ; பேதையெனப் 
பிதற்று ; மூடனாயிரு . 
driv er , 11. ஓட்டுபவர் ; வண்டியோட்டி ; ஊர்தி வலவர் ; 
குழிப்பந்தாட்டத்தில் தொடக்க இடத்திலிருந்து பந்தெறிவ 
தற்குப் பயன்படுத்தப்படும் கைத்தடி : ( இயந் . ) நேர்முக 
மாகத் திறனைப் பெறுகிற சக்கரம் ; விசை ஆக்கத்துடன் 
இணைந்த உறுப்பு . 
drive way , n . வண்டிப்பாதை ; வேட்டை விலங்குகளைத் 

துரத்துவதற்கான வழி . 
driv ing-wheel , 11. இயந்திரத்தின் பிற உறுப்புக்களை 
இயங்கவைக்கும் சக்கரம் ; இருப்புப்பாதை நீராவி இயந்திரத் 
தின் பெரிய சக்கரம் ; நேரடியாக இயக்கப்படுகிற மிதி 
வண்டிச் சக்கரம் . 
drizzle , n . மழைத்தூறல் , நெருக்கமான நுண் திவலைகளாக 

மழை பெய்தல் ; 3. சிறு தூறலாகப் பெய் . 
dro gher , n . கரையோரமாகச் செல்லும் கப்பல் ; மெது 

வாய்ச் செல்லும் கன எடை மரக்கலம் . 
drogue , n . திமிங்கில வேட்டைக்குப் பயன்படும் ஈட்டிக் 
கயிற்றின் முனையிலுள்ள மிதவைக்கட்டை ; கடல் நங்கூரம் , 
படகின் ஆட்டத்தைச் சமப்படுத்தி அதன் வேகத்தை மட்டுப் 
படுத்துதற்குப் பயன்படுத்தப்படும் பைபோன்ற அமைவு . 
droit , 11. சட்டப்படியான உரிமை ; சட்டப்படியான உரிமைப் 

பொருள் ; கப்பற்படைத் தளபதிக்குரிய சட்டப்படியான 
மேல்வருவாய் இனம் . 
droll , 7 , வேழம்பர் , கோமாளி ; a . குறும்பான , நகைப்பூட்டு 
கிற , அரைக்கிறுக்கான , இயல் முரணிய , வியப்பூட்டுகிற ; 
U. கேலி செய் , கோமாளித்தனம் புரி . 
droll ery, 11 . கோமாளித்தனம் ; களியாட்டமிக்க கலைப் 
படைப்பு ; இழிதிற நகைச்சுவை ; கேலிக்கூத்தான காட்சி ; 
பொம்மலாட்டம் . 
drome, 11. ( பே - வ . ) வானூர்தி நிலையம் . 
drom edary , 11. ஏறிச்செல்லுவதற்கேற்ற நிறை இனமரபுப் 

பயிற்சியுடைய அராபிய ஒற்றைத் திமில் ஒட்டகம் . 
drom ond , 11. ( வர. ) 

இடைக்காலப் 

போர்க்கப்பல் ; 
வாணிகக்கப்பல் . 
drone , n . வேலை செய்யாத ஆண் தேனீ , சோம்பேறித்தேனீ ; 
சோம்பேறி ; பிறர் உழைப்பில் வாழ்பவர் ; பொம்மென்ற 
இரைச்சல் ஒலி ; சலிப்புத்தரும் பேச்சு ; சலிப்பு உண்டு 
பண்ணும்படி பேசுபவர் ; தோற்பை இசைக்கருவி வகையின் 
படுத்தலோசைக்குழல் ; இசைக்கருவி வகையின் 

படுத்த 
லோசைக் குழலினின்றும் வெளிவரும் ஒத்தூதல் போன்ற 
மாறாநிலையுடைய ஓசை ; V. தேனீப்போல இரைச்சலிடு , 

இரைந்து முரலு ; சலிப்புத் தோன்றும்படி பேசு . 
droop , n . குனிவு ; கீழ்நோக்கிய சாய்வு ; தளர்வு ; ஊக்கக் 
கேடு ; குரல் கம்மிய நிலை, தொனியிறக்கம் ; V. குனி , வாடி 
வளை , தொங்கு ; சாய்வுறு ; தொங்கவிடு ; கீழ்நோக்கிப் 


பார் ; கதிரவன் வகையில் அடிவானில் ஆழ் ; சோர்வடை , 
ஊக்கமிழ , நலிவுறு . 
drop , n . துளி , நீர்- கண்ணீர்-வியர்வை - குருதி .மழை - பனி 
போன்ற நீர்மங்களின் ஒரு சொட்டு ; சிறிதளவு நீர் ; சிறி 
தளவு நீரியலான மருந்து ; சிறிதளவு ; வீழ்துளியுருவப் 
பொருள் ; தொங்கல் மணி , பதக்கம் , தொங்கட்டம் ; மணி 
யுருளை வடிவான தின்பண்ட வகை ; வீழ்ச்சி ; செங்குத் 
தான பள்ளம் ; மிகப்பெரிய அளவான திடீர் ஏற்றத்தாழ்வு ; 
விடுதிரை ; திரை வீழ்ச்சி ; தூக்குமரப் பொறித்தட்டு ; 
பொறித்தட்டு விழத்தகும் ஆழ எல்லை , வீழ்ச்சியளவெல்லை ; 
கப்பல் தளத்தில் 

சரக்குகளை இறக்கி வைப்பதற்கான 
அமைவு ; அதிர்ச்சியூட்டும் திடீர் நிகழ்ச்சி ; சமுதாயத் 
தளத்திற் படியிறக்கம் ; விலையிறக்கம் ; வெப்பதட்பநிலை 
வீழ்ச்சி ; கடுந்தேறல் சிறுகல அளவு ; 3. துளிதுளியாக 
வடியவிடு ; துளி சிதறவிடு ; திவலை சிதறி உலர்வுறு ; 
சொட்டுச்சொட்டாக விழு ; திடுமெனக் கீழே விழு ; செங் 
குத்தாக விழு ; செங்குத்தான இறக்கமுடையதாயிரு ; 
மெல்லக் கீழே விழும்படி விடு , விழச்செய் , கீழே விடு ; 
இலக்கிற் சென்று விழும்படி பந்தெறி ; வை , இடு , போடு ; 
இறக்கிவிடு ; விட்டுச்செல் ; சாய் , கீழ்நோக்கு ; இற , அழி , 
இல்லாதுபோ ; நின்றுவிடு , தொடர்பறுந்து போ ; தாழ் , 
அமிழ் ; நிலத்தில் விழு , வேட்டைநாய் வகையில் வேட்டைக் 
குரிய விலங்கைக்கண்டு பதியமிடு ; தாழ்த்து , கிடத்து ; 
கைவிடு , துற ; கூறாதுவிடு , குறியாமல் விட்டுவிடு ; பெற்று 
விடு , பிறப்பி ; தற்செயலாக வந்துசேர் ; தற்செயலாக 
வாய்விட்டுக் கூறு ; வாய் தவறி வெளியிடப்பெறு ; இயல் 
பாகத் தூக்கத்துக்கு ஆளாகு ; வழக்கத்துக்கு ஆட்படு ; 
குறைவுறு , அளவில் குறை ; குரல் தாழ்த்து ; குரல் 
தணிவுறு ; ( தொ . ) a drop in the bucket , a drop in the 
ocean , மிகச்சிறிய அளவு ; drop a brick , மடச்செயல்புரி ; 
drop a curtsy , வணங்கு ; drop astern , ( கப் . ) நெடுந் 
தொலை பின் தங்கிவிடு, மிகப்பிந்து ; drop away , drop off , 
ஒவ்வொருவராக வெளியே சென்றுவிடு ; drop in , தற் 
செயலாக நுழை ; ஒவ்வொருவராக உட்புகு ; எதிர்பாரா 
வகையாக நேர் ; தற்செயலாய் அமை ; drop it ! போதும் 
நிறுத்து ; drop off , ஒவ்வொருவராக வெளியேறிச்செல் ; 
தூங்கிப்போ ; drop out, உரிய இடத்திலிருந்து காணாமற் 
போ , விலகிக்கொள் . 
drop - cur tain , n . நாடக மேடையில் காட்சிகளுக்கிடையே 

விடப்படும் திரை . 
drop - forging , n . வார்ப்புக்குழியில் உருகிய நிலையில் 
உலோகத்தை ஊற்றி அடித்திறுக்கி உருவாக்கும் வார்ப்பட 
முறை . 
drop - hamm er , 11. காய்ச்சியடித்து வார்ப்படம் 

வாக்கும் பொறி . 
drop let , 11. சிறு துளி . 
dropp ing , n . கீழே போடப்படுவது . 
dropp ings , n . pl . கீழே விழுந்த பொருள்கள் ; துளிகளாக 
விழுந்த பொருள் ; மெழுகுதிரிகளினின்றும் வழிந்த மெழுகு ; 
விலங்குகளின் சாணம் ; பறவைகளின் எச்சம் . 
drop - press, n . = drop -hammer . 
drops , n . துளி மருந்து , துளிகளாகப் பயன்படுத்தப்பட 

வேண்டிய மருந்து . 
drop -scene , n . = drop - curtain . 
drop sy , n . ( மரு . ) நீர்க்கோவை , மகோதரம் , உடலின் புழை 

யிடங்கள் தோறும் நீர் திரண்டு தேங்குவிக்கும் நோய் . 
drosh ky , dros ky , 11. ருசிய நாட்டுக்குரிய தாழ்வான 
நான்கு சக்கர வண்டி வகை ; செர்மனி நாட்டின் நான்கு 
சக்கர வாடகை வண்டி . 
dross, n . உருக்கிய உலோகக்கழிவு ; மாசு , களிம்பு , துரு , 
கசடு , கழிவுப்பொருள் ; கலப்படத்தில் கலக்கப்பட்ட அயற் 
பொருட்கூறு ; சக்கை , சவறு ; தீயவழியில் ஈட்டிய பணம் . 
dross y , a. கசடு போன்ற ; தூய்மையற்ற ; பயனற்ற . 


328 


dry 


drought 
drought , n . வறட்சி , கருப்பு , நீடித்த பஞ்சநிலை ; மழை 

யின்மை ; நீரின்மை ; காய்வு , வெப்பு , நீர்வேட்கை . 
drought y , a . மிகுவறட்சியுள்ள , மழையற்ற , நீர்வேட்கை 

யுள்ள . 
drove , v . drive என்பதன் இறந்தகால வடிவம் . 
drove ?, n . மேய்ச்சல் மந்தை ; மீன் திரள் ; கும்பு , கூட்டம் ; 

கல்தச்சனது அகன்ற உளி . 
drove " , ப . கால்நடை மந்தைகளை ஓட்டிச்செல் ; கால்நடை 

வணிகராகத் தொழில்புரி . 
droved , v . drove என்பதன் இறந்தகால வடிவம் . 
drov er , n . கால்நடை மந்தைகளைச் சந்தைக்கு ஓட்டிச் 

செல் பவர் ; கால்நடை வணிகர் . 
drown , v . 

மூழ்கடி ; மூழ்கடித்து மாளச்செய் ; நீரினுள் 
அமிழ்த்தி மூச்சு முட்டவைத்துக் கொல்லு ; நீர்ப்பெருக்கு 
வகையில் அமிழ்வி ; அமிழ்வித்து மூச்சுமுட்டி இறக்கும்படி 
செய் ; வெள்ளம் வகையில் மேற்கவிந்து சென்றழி ; நீரில் 
தோய்வி ; குடி முதலியவற்றால் துன்பத்தை மறக்கடி ; குடி 
முதலியவற்றின் வகையில் துன்பத்தை மறக்கும்படி செய் ; 
மேற்கவிந்து மறை ; பேரொலி வகையில் பிற சிறிய ஒலிகள் 
கேளாமல் அடக்கிவிடு . 
drowse , n . அரைத்தூக்க நிலை ; V. தூங்கிவிழு , தூங்கிவழி ; 
சோம்பியிரு, மந்தித்திரு ; தூங்கிவிழச்செய் , உணர்வு 
மழுங்கச் செய் ; தூங்கி விழுந்து காலங்கழி . 
drows y , a . அரைத்தூக்க நிலையிலுள்ள , உறங்கிவழிகின்ற ; 

மந்தமான , சோம்பியிருக்கிற ; தூக்கம் வருவிக்கிற . 
drub , . மொத்து : தடியால் அடி ; நையப்புடை ; சண்டை 

யில் தோல்வியுறச்செய் ; கருத்தை அறைந்து செலுத்து . 
drubb ing , n . தடியாலடித்தல் . 
drudge , n . ஊழியவேலை , அடிமைவேலை ; கொத்தடிமை ; 
தொண்டூழிய வேலையாள் , குறைந்த கூலிக்கு நிறைந்த 
வேலைசெய்து காலந்தள்ளுபவர் ; 3. அடிமைவேலை செய் ; 
குற்றேவல்புரி , தொண்டூழியம் செய் . 
drudg ery , drudg ism , n . அடிமைவேலை , மட்டுமீறிய 

உழைப்பு , சுவையற்ற வேலை , கடுந்தொழில் . 
drug , n . மருந்துச் சரக்கு , வெறிமயக்கப்பொருள் ; விலை 
போகாப்பண்டம் ; 3. வெறிமயக்க மருந்து சேர்த்துக் கலப் 
படம் செய் ; வெறிமயக்கமருந்தூட்டு ; மருந்து கொடு , 
மயக்கப் 

பொருள்களை வழக்கமாய் மிகுதியாக உட் 
கொள்ளுவி ; அருவருப்பூட்டு , உவர்ப்பூட்டு , 
drugg et , n . முரட்டுக்கம்பளித்துணி , நிலத்தளத்திற் பரப்பு 

தற்கான இட்டுத் துணி ; மேசைத்துணி . 
drugg ist , n . மருந்துக்கடைக்காரர் மருந்துச் சரக்குகளில் 

வாணிகம் செய்பவர் ; மருந்து செய்து விற்பவர் . 
Dru id , n . பண்டைய கெல்டிக் ( Celts ) இனத்தவரின் குரு 
வகுப்பினர் ; கெல்டிய மந்திரவாதி : கெல்டிக் இனக் குறி 
காரர் ; வேல்ஸ் ( Wales ) நாட்டு மாமன் றப்பணியாளர் . 
dru idism , n . கெல்டிக் இனக் குருமார் கற்பித்த கோட்பாடு 

கள் ; செல்டிக் இனக் குருமார் கையாண்ட வினை முறைகள் . 
drum , n . 

முரசு ; முரசொலி ; முரசடிப்பவர் , முரசொலி 
போன்ற நாரையினக் கூக்குரல் ; மு : சொலி போன்ற ஒலி 
எழுப்பும் அமெரிக்க மீன்வகை ; உட்செவியுறுப்பு . காதுக் 
குருத்து ; ஊளையிடும் குரங்கினத்தின் உண்ணாக்கெலும்பு ; 
முரசு வடியப் பொருள் ; 

மிடா ; 

இயந்திரத்தின் சுழல் 
வட்டுருளை ; இழைகளைச் சுற்றிவைக்கப்பயன்படும் குழல் 
உட்டு ; மாலை அல்லது பிற்பகல் தேநீர் விருந்து : ( க- க . ) 
கவிகைமாடத்தின் செங்குத்தான பகுதி ; கொரிந்திய 
( Corinthian , பாணித் தூண் தலையுறுப்பின் கெட்டியான 
பகுதி ; V. முரசு முழக்கு ; முரசொலி எழுப்பு ; கைவிரல் 
களால் தாளங்கொட்டு ; காலால் மேளங்கொட்டு ; முர 
சொலிப்புப் இரை ; இடைவிடாதடி , 

தட்டு , 
கொட்டு ; பறவைகள் பூச்சிகள் வகையில் முரசடிப்பது போல 
இறக்கைகளை அடித்து ஒலியெழுப்பு ; முரசு முழக்கி வெளி 


யேற்று ; முரசொலி மூலம் அழைப்புவிடு ; அடித்தடித்து 
உருவேற்று ; அடுத்தடுத்துச் சொல்லிப் புகட்டு ; விடாது 
செய்து வெறுப்பூட்டு ; ( தொ . ) beat the drum , முரசடி ; 
பறைசாற்றிக்கொள் , தற்புகழ்ச்சிசெய் . 
drum , n . 

குறுகிய 

நீள்மலைப் பாறை ; ( மண். ) பனிப் 
படலத்தின்கீழ் உருவான பனி ஊழிக்குரிய நீள்முட்டை வடி 
வப் பாறை . 
drum fire, 11. காலாட்படைத்தாக்கு தலுக்கு முன் நிகழ்த்தப் 

படும் பீரங்கிகளின் முழங்கொலி வேட்டுத் தீர்வு . 
drum fish , n . பறையடிப்பது போன்ற ஒலியெழுப்பவல்ல 

அமெரிக்க மீன் வகை . 
drum head , n . முரசுத்தோல் ; செவிப்பறைச்சவ்வு ; பாரஞ் 
சாம்பியின் வட்டத் தலையுறுப்பு ; ( தொ . ) drumhead court 
martial , ( படை . ) போர்க்களத்திலேயே அல்லது படைப் 
பெயர்ச்சியின்போதே குற்றங்களை ஆய்வதற்காகச் சுருக்கு . 
வகையாய் நடத்தப்படும் படைத்துறை முறைமன்றம் . 
drum lin , n . = drum . 
drum - ma jor , 11. முரசு அணியின் இளம்படித்தலைவர் . 
drumm er , n . முரசடிப்பவர் . 
drumm ond - light , n . காப்டன் டி . டிரம்மண்ட் ( Captain. 
T. Drummond 1797-1840 ) என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்ட 
வெள்ளொளி அல்லது உயிரக - நீரக ஒளி . 
drum - stick , n . முரசுகொட்டுதற்கான குமிழ் நுளியுடைய 

கோல் ; சமைத்த கோழிக்காலின் கீழ்மூட்டு ; முருங்கைக்காய் . 
drunk1, v. drink என்பதன் முடிவெச்ச வடிவம் , முற்கால 

இறந்தகால வடிவம் . 
drunk 2 , n . குடிவெறி , குடித்தல் ; ( காவல்துறைக்குற்றத் 
தாள் ) குடிவழக்கு ; குடித்ததாகக் குற்றம் சாட்டப்பட்டவர் ; 
கள் முதலியன குடித்தவர் ; a . வெறியுண்ட ; கட்குடியில் 
மூழ்கியிருக்கிற ; பொங்கும் உணர்ச்சியில் மூழ்கிய . 
drunk ard . 11. குடிகாரர் ; குடிப்பழக்கமுள்ளவர் ; போதை 

யேறக் குடிப்பவர் . 
drunk en , a. குடிபோதையிலிருக்கிற ; அறிவுமயங்கிய ; 
குடிப்பழக்கமுள்ள ; குடிபோதையின் 
போதையிலிருப்பதைக் காட்டுகிற ; பயனற்ற . 
drunk enness, 11. குடிபோதை ; வழக்கமாகக் குடிபோதையி 

லிருத்தல் . 
drupa ceous , a . ( தாவ . ) உட்கொட்டை சூழ இன்சதைச் 

சாறு உடைய கனிகளை விளைவிக்கிற . 
drupe , n . ( தாவ . ) 

கொட்டையுடைய இன் தசைச்சாறு . 
பொண்ட கனி 
drup el , drupe let , n . ( தாவ . ) பல்சுளைக் கொட்டைகளை 

யுடைய கனியின் ஒருசுளைக் கொட்டை . 
druse1 , 111. பாறைக் குழிவின் உட்புறத்தைப் போர்த்துள்ள 
மணியுறைவுத்தோடு ; மணியுறைவுத்தோட்டினால் உட்புறம் 
போர்த்தப்பெற்றுள்ள பாறைக்குழிவு . 
Druse 2 , n. சிரியா ( Syria ) வில் உள்ள லெபனான் மலைகளில் 
( Lebanon mountains ) வாழும் மகம்மதிய சமயம் சார்ந்த 
அரசியல் - சமயப் பிரிவினர் . 
dry , n . மதுவிலக்குக் கோட்பாட்டாளர் ; a . வறண்ட ; 
வற்றிப்போன ; நீர்ப்பசையற்ற , ஈரமில்லாத ; ஈரம் குறை 
வான ; வடிகால் மூலம் நீர்வடிக்கப்பெற்ற ; சாறு இல்லாத ; 
சாறு 

குறைவான ; மழையில்லாத ; மழைகுறைவான ; 
நீர்வேட்கையுள்ள ; நில வகையில் புன்செயான ; பயிர் வகை 
யில் புன்செய் வகை சார்ந்த ; மழையின்றி உலர்ந்த ; நீர்நிலை 
யினின்றும் தொலைவான ; நீர் வராத ; கால்நடை வகையில் 
பால் தராத ; கெட்டிப் பொருளான ; பழத்தில் சதைப்பற்றில் 
லாத ; நீர்ப்பொருளாயிராத ; நீரியலல்லாப் பொருள்களை 
அளப்பதற் தரிய ; பசுமையற்ற ; சாரமற்ற ; அப்பவகை 
யில் வெண்ணெய் தடவப்பெறாத ; சாவு வகையில் நீரினால் 
அல்லது குருதி சிந்தப்பெற்று 

வராத ) 

காசவகையில் 
கபமற்ற ; மது வகைகளில் 

இனிப்போ பழத்துக்குரிய 
நறுமணமோ அற்ற ; நாடு - நாட்டுப்பகுதி முதலியவற்றின் 


விளைவான ; 


போன்று 


. 


> 


டான 


329 

dubitation 
dryad 
வகையில் மதுபான வாணிகத்தைச் சட்டப்படி தடை dry - rot , n . உளுப்பு , காளான் வகைகளினால் வெட்டு 
செய்கிற ; மதுவிலக்கினைச் செயலாற்றுகிற ; மதுவிலக்குக்கு மரத்துக்குப் புறந்தோன்றாமல் உள்ளீடாகச் சிதைவு ஏற் 

சுவையற்ற ; 
உட்பட்ட ; எழுச்சியற்ற , கவர்ச்சியற்ற , 

படுத்தும் நோய் வகை ; உள்ளீட சிதைவு , பண்புச் 
பயனற்ற ; அன்பற்ற , உணர்ச்சியற்ற ; கண்டிப்பான , சீர்கேடு . 
கடுமையான ; ஒத்துணர்வற்ற ; கனிவற்ற ; பராமுகமான ; dry .salt , v . நீர்ப்பொருளில் ஊறவையாமலே உப்பிட்டுப் 
கரிசனையற்ற ; வெறுமையான ; புனையப்படாத ; காய்தலுவத்த 

பதனப்படுத்து . 
லில்லாத ; சிறப்பற்ற , பொதுப்படையான ; V. உலர்த்து ; 

dry -salter , n . மருந்துச்சரக்குகள் சாயங்கள்.பதனச்சரக்கு 
நீர்ப்பசையறச்செய் ; வறு ; வறட்டு ; வாட்டு ; வற்றலாக்கு ; 

கள் ஆகியவற்றில் வாணிகம் செய்பவர் . 
வறட்டுப்பசுவாக்கு ; உலர்வுறு , நீர்ப்பசையறு , வறள் , 
வாடு , 

dry -saltery , n . மருந்துச்சரக்குகள்.சாயங்கள் - பதனச்சரக்கு 
வற்று ; ( தொ . ) cut and dried , cut and dry , 

களின் வாணிகம் ; மருந்துச்சரக்குகள் - சாயங்கள் - பதனச்சரக்கு 
முன்னரே செயல் முற்றுவித்து வைக்கப்பட்டுள்ள ; உடனடி 

கள் விற்கும் கடை . 
யாகப் பயன்படுத்தத் தக்க ; முன்னரே வரையறுக்கப்பட்டு 
விட்ட ; dry farming , புன்செய் வேளாண்மை , புழுதிப் dry -shod , a . செருப்பு நனையாத ; கால்கள் நனையாத ; adu . 
பயிர் ; dry light , காட்சி மயக்கம் தரா ஒளி ; காய்தலுவத்த 

செருப்பு நனையாமல் ; கால்கள் நனையாமல். 
லகற்றிய கருத்து ; dry measure , கூலம் முதலிய பண்டங் dry - stone, a . காரையின்றிக் கல்லினால் கட்டப்பட்ட . 
களை அளப்பதற்கான முகத்தலளவை முறை ; dry steam , dry - wall er , n . காரையின்றிச் சுவர்கள் எழுப்புகிறவர் . 
நீர்த்துளிகள் கலவாத நீராவி ; dry up , முற்றும் உலர்த்து ; 

du ad , n . = dyad . 
( ஈரம் ) முழுவதும் வற்றிப்போ ; வற்றவை ; ( கிணறு 

du al , n . ( இலக் . ) மொழிகள் சிலவற்றில் காணப்படும் 
முதலியவை ) வறண்டு போ ; ( பே - வ . ) பேசாதிரு ; சும்மா 
இரு ; நாடக நடிகர் வகையில் நடிப்பு வாசகத்தை மறந்து ஒருமை பன்மை 

எண்சளுக்கு இடைப்பட்ட இரட்டைப் 
விடு ; go dry , மதுவிலக்கு ஏற்பாட்டினை மேற்கொள் : 

பொருள்களைக் குறிக்கும் இருமை எண் ; இருமை எண் 
high and dry , ( கப்பல் ) அலைவாயிலிருந்து தொலைவாகக் 

சார்ந்த சொல் ; சொல்லில் இருமை எண் சார்ந்த வேற்றுமைத் 
கரைமேட்டில் ; நடைமுறை நிகழ்ச்சிகளுடன் தொடர்பற்ற . 

திரிபுவடிவம் ; a . இரண்டுக்குரிய ; இரண்டுகொண்ட ; இரு 

மடியான ; இரண்டாகப் பகுப்பட்ட ; இரட்டையான : ( தொ . ) 
dry ad, n . அணங்கு , நீரரமகள் , வனதேவதை ; காட்டு 

dual control , கூட்டுக்கட்டுப்பாடு ; இணைக்கட்டுப்பாடு ; 
மரம் ; pl . dry ads , dry ades. 

dual monarchy , இணையரசு , கூட்டரசு ; ஒரே அரசருக்குட் 
Dry asdust , 11. கவர்ச்சியற்ற முறையில் கடும் உழைப்புச் பட்ட இரண்டு தன்னுரிமை நாடுகள் ; the Dual Monarchy , 
செய்து ஆராயும் பழம்பொருளாய்வாளர் ; கவர்ச்சியில்லாத 1918 - க்கு முற்பட்ட ஆஸ்ட்ரிய - அங்கரிப் பேரரசு ( Austro . 
வரலாற்றாசிரியர் . 

Hungarian Empire ) . 
dry asdust , a . சிறிதும் கவர்ச்சியற்ற , சாரமற்ற , சுவைத் du alin , n . ( வேதி . ) வாள் தூள் வெடியுப்பு முதலிய பொருள் 
திறமற்ற . 

கள் கலந்த ஆற்றல்மிக்க வெடிமருந்து வகை 
dry cell , n . மின்பகுவுறுப்பு நீர்ப்பொருளாயிராமல் பசையா 

du alism , 1. இருமை ; இருமை எண் வழக்காறு ; ( மெய் . ) 
யிருக்கிற மின்கலம் . 

இருபொருள்வாதம் , துவைதம் , நன்மை தீமை இருவேறு 
dry - clean , U. உலர்வுச் சலவைசெய் , நீரிற் கழுவாமல் தத்துவங்களாகக் கொள்ளும் கோட்பாடு ; பருப்பொருள் 
சாராயச் சத்து முதலியவற்றால் தூய்மையாக்கு . 

உயிர் இருவேறெனக் கொள்ளும் கோட்பாடு , 
dry - cure , v . = dry -salt . 

du alist , n . ( மெய் . ) இருபொருளுண்மைக் கோட்பாட்டா 
dry - dock , n . நீரின்றி வெற்றிடமாக்கப்படக்கூடிய கப்பல் ளர் , இருபொருள்வாதி , துவைதி . 
துறை ; U. நீர் வெளியேற்றப்பட்ட துறையில் நிறுவு . 

dualis tic , a . இரண்டுகொண்ட ; ( மெய் . ) இருபொருள் 
dry er , 11. = drier !. 

வாதத்துக்குரிய . 
dry - fist, n . கஞ்சத்தனமானவர் . 

dual ity , n . இருமை , இரட்டைத்தன்மை ; இரட்டையாயுள்ள 

நிலை . 
dry - ist ed , a . ஊதியம் கிடைத்தால் பணம் பெற்றுக் 
கொண்டு இழப்பு நேர்ந்தால் பணம் கொடுக்கிற ; adu . 

dub , 1. ஆற்றின் சிறுமடு , குட்டை , சேற்றுக்குழி , சேறு . 
ஊதியம் கிடைத்தால் பணம் பெற்றுக்கொண்டு இழப்பு dub , . வாளின் மொட்டைப்பக்கத்தால் தோளில் தட்டும் 
நேர்ந்தால் பணம் கொடுத்து . 

வினைமுறை மூலம் முற்கால வழக்கப்படி வீரப்பெருந்தகை 
dry - fly, a . நீரில் அமிழாத செயற்கை இரை வாய்ந்த ( knight ) என்ற பட்டஞ் சூட்டு ; புது நன்மதிப்புப்பட்டம் 
தூண்டில் முள்ளையுடைய ; 3. நீரில் அமிழாத செயற்கை அளி . சிறப்புப்பெயர் புனைவி ; நன்மதிப்பு நயம்படச் சாட்டுப் 
இரையுடன் தூண்டிலிட்டு மீன்பிடி , 

பெயரிட்டழை ; 

வாய்ச்சியினால் இழைத்து மென்னயப் 
dry - goods , n . pl . நீர்ப்பொருளாயிராத கூலம்போன்ற 

படுத்து ; கத்தரித்து ஒழுங்குசெய் ; 

புள்ளினங்களின் 
பண்டங்கள் . 

சூட்டும் தொங்கு சதையும் துண்டித்தகற்று ; தோல் முதலிய 
dry ice , n . குளிர்பதனமுறையிலும் பொறியாண்மையிலும் 

வற்றின்மீது நீர்க்காப்பான மென்னயமூட்டும் கலவையைத் 
பனிக்கட்டிக்கு மாற்றாகப் பயன்படுத்தப்படும் உறை கரியீரு 

தோய்வி ; தூண்டிலிற் போலி ஈ வடிவ இரைபொருத்திவை . 
யிரகைப்பாளம் . 

dub , . திரைப்படத்திற்கு வேறு மொழியிற் புதிய , ஒலிப் 
dry - nurse , n . தானே பாலூட்டாமல் 

பதிவை இணை ; இயக்கத்திரைப்படத்துடன் ஒலி இசைப் 

குழந்தைதையை 
வளர்க்கிற தாதி ; U. தானே பாலூட்டாமல் குழந்தையைப் 

பதிவு இணை . 
பேணி வளர் . 

dubb ing , 11. வீரப் பெருந்தகையெனப் பெயரிடுஞ் செயல் , 
dry -plate , n . ( நி - ப . ) முன்ன தாக வேதி நீர்மங்களில் தோய்க் 

வாளின பட்டையால் தோளைத் தட்டும் வினைமுறை ; தோலை 
காமல் படம் எடுக்கக்கூடிய கூருணர்ச்சியுடைய நிழற்பட 

மென்மைப்படுத்தும் பசைப்பொருள் . 
அட்டை . 

dubi ety , n . ஐயப்பாட்டுணர்வு ; சந்தேகத்துக்குரிய செய்தி . 
dry - point , x . காடிக்காரம் இல்லாமலே செப்புத் தகட்டில் 

dub ious , a . ஐயுறவுக்குரிய , இரண்டகமான விளைவுக்குரிய ; 
செதுக்கு வேலை செய்வதற்கான கூரிய ஊசி ; கூரிய ஊசி 

சந்தேகம் கொள்ளுதற்குரிய , ஐயப்பாடு கொள்ள இடந்தரு 
யினால் செதுக்கப்படும் தகடு ; கூரிய ஊசியினால் தகட்டில் 

கிற ; ஐயுறுகிற , தயங் தகிற , ஊசலாட்டமான ; நம்பக 
செய்யப்பட்ட செதுக்கு வேலை ; 3. காடி வகைகளைப் பயன் 

மற்ற , நம்பும் தகுதியில்லாத ; தெளிவற்ற , இனந்தெரியாத ; 
படுத்தாமல் கூரிய ஊசியைக்கொண்டு செப்புத்தகட்டில் 

இரண்டகமான , புதிரான .. 
உருவந்தோண்டும் முறையைக் கையாளு. 

du bitation , n . ஐயம் ; தயக்கம் . 


330 


duffer 


dubitative 


dub itative , a . ஐயத்துக்குரிய ; ஐயுறவான ; ஐயுறவு தெரி 
விக்கிற ; தயக்கத்துக்குரிய ; தயக்கமுடைய ; தயக்கம் 
தெரிவிக்கிற . 
duc al , a . 

கோமகனைச் சார்ந்த ; கோமகனைப்போன்ற ; 
கோமகன் நிலைக்குரிய ; கோமகன் பட்டத்துக்குகந்த . 
duc at , n . முற்கால ஐரோப்பிய பொன் நாணய வகை , பழம் 

பொற்காசு ; நாணயம் . 
duc ats , n . pl . நாணயங்கள் ; பணம் . 
du ce , n . தலைவர் , இத்தாலிய வல்லாட்சியாளர் , முசோலினி 

( Mussolini ) யால் மேற்கொள்ளப்பட்ட தலைவர் பட்டம் . 
duch ess , n . கோமாட்டி ; கோமகனுடைய மனைவி ; மாண்ட 

கோமகனின் மனைவி . 
duchesse , 11. மேசை மையத்துணியாகப் பயன்படுத்தப்படும் 
மென்பட்டு வகை ; மேசை மையத்துணி ; ( தொ . ) duchesse 
lace , தலையணைவிளிம்புப் பூவேலை வகை . 
duch y , 11. கோமகனுடைய ஆட்சிப்பகுதி . 
duck , 11. கப்பற்பாயும் பைகளும் செய்ய உதவும் முரட்டுத் 

துணி வகை . 
duck , n . முக்குளிப்பு , குளிக்கும்போது நீரில் ஒருதடவை 
மூழ்கி எழுதல் ; தலையை நீரில் அமிழ்வித்தெடுத்தல் ; சட் 
டெனக் குனிந்து நிமிர்தல் ; 3. நீரில் மூழ்கி எழு ; தலையை 
நீரில் அமிழ்த்தி எடு ; நீரிற் சிறிதுநேரம் அமிழ்த்திவை ; 
திடுமெனக் குனிந்து தலை தாழ்த்து ; தலை தாழ்த்து . 
duck , n . 

நிலத்திலும் நீரிலும் இறங்கவல்ல வான்கலம் ; 
சரக்கேற்றிச் செல்லும் நில நீரியக்கமுடைய படைத்துறைக் 
கலம் . 
duck , 1. தாரா , குள்ளவாத்து ; தாராக்கள் , தாராக்களின் 
தொகுதி ; பெட்டைத்தாரா ; மரப்பந்தாட்டத்தில் ஆட்டக் 
காரரின் கெலிப்பு மதிப்பு எதுவும் இல்லா நிலை , இன்மைப் 
புள்ளி ;; அன்புக்குரியவர் , அருமைச் செல்வம் , செல்லக் 
காதலர் ; பங்குக்களத்தில் தவணை தவறியவர் , நொடித்தவர் ; 
( தொ . ) Bombay duck , சிறுமீன் வகை ; break one s duck , 
மட்டைப்பந்தாட்டத்தில் முதலில் ஓர் ஓட்டம் எடுத்தல் ; 
lame duck , பங்குக்களத்தவணை தவறியவர் ; நொடித்தவர் ; 
ஏலா தவர் , ஏலாதது ) like a dying duck , சோர்வடை 
கின்ற ; make ducks and drakes . play ducks and drakes , 
நீர்ப்பரப்பின் மீது தட்டைக் கற்சில்லுகளை வீசித் தத்திக் 
குதித்துச் செல்லும்படி செய்து விளையாடு ; வீண்செலவு 
செய் , பாழாக்கு ; பாழாகப் பயன்படுத்து . 
duck bill , 11. வாத்துப் போன்ற அலகும் காலுமுள்ள ஆஸ்தி 

ரேலிய நீர்வாழ் உயிரின வகை ; செங்கோதுமை வகை . 
duck - billed , a . வாத்தினைப்போன்ற அலகுடைய .. 
duck -board , 11. அகழி கடக்க உதவும் மரக்கட்டைப்பாதை ; 

சேற்றினூடாக ஒடுங்கிய மரக்கட்டை வழி . 
duck er 1 , 11. மூழ்குபவர் ; நீர்மூழ்கிப்பறவை வகை . 
duck er , 11. வாத்துக்களைப் பேணி வளர்ப்பவர் . 
duck - hawk , 11. சதுப்புநிலச் சிறுநாய் வகை . 
duck ing , 11. வாத்துவேட்டை . 
duck ing -stool , n . குற்றவாளியை நீரில் மூழ்கடிக்க உதவும் 

நீள் கழியுடன் இணைத்த இருக்கை . 
duck ling , 11. வாத்துக்குஞ்சு . 
duck mole, 11. வாத்துப்போன்ற அலகும் காலுமுள்ள 

ஆஸ்திரேலிய நீர்வாழ் விலங்கு வகை . 
ducks , 11. pl . முரட்டுத்துணிவகையாலான காற்சட்டை . 
duck - shot , n . காட்டுவாத்துக்களைச் சுடுவதற்குரிய 

துப்பாக்கிக் குண்டு 
duck weed , n . அமைந்த நீர்ப்பரப்பை மூடிமறைத்துப் 

படரும் பாசியின வகை . 
duet , n . கசிவுநீர் கொண்டுசெல்லும் உயிரின உடலின் இழை 
நாளம் ; நீரும் காற்றும் உட்கொண்டிருக்கும் செடியினத்தின் 
நுண்புழை ; மின்கம்பிவடக் குழாய் ; வளி செல்வழி . 


duc tile , a . 

உலோகங்களின் வகையில் வேலைப்பாடுகளில் 
அடித்துருவாக்கத்தக்க இயல்புடைய ; கம்பியாக இழுத்து 
நீட்டக்கூடிய ; 

களிமண்போன்று குழைவான , எளிதில் 
இணங்கிப்போகும் பண்புடைய ; எடுப்பார் கைப்பிள்ளை 
போன்ற , எளிதில் திருத்தி உருவாக்கத் தக்க ; வளைந்து 
கொடுக்கும் இயல்புடைய . 
ductillity , n . ஒசிவு , மசிவு , உடையாமல் 

கம்பிகளாக 
இழுக்கப்படும் ஆற்றல் . 
duct less , a . இழைநாளமற்ற ; ( தொ . ) ductless glands , 
நாளமற்ற சுரப்பிகள் , இழைநாளமில்லாமலே நேரடியாகக் 
குருதிக்குள் கசிவுநீர் பரப்பும் சுரப்பிகள் . 
dud , n . கொல்லைப்பொம்மை ; மதிப்பு மறுக்கப்பட்ட பொரு 
ளகப் பணமுறி ; சோழிசிப்பி ; போலிப்பொருள் ; பயனற்ற 
பொருள் ; பயனற்ற திட்டம் ; பயனற்ற ஆள் ; தோற்று 
முறிவுற்றவர் ; a . போலியான ; பயனற்ற ; மோசமான . 
dude , 1. பகட்டன் , ஒய்யாரக்காரன் ; பகட்டுக் கலையார் 
வலன் ; போலித்துரைமகன் , ஆங்கிலேய 

நடையுடை 
பாவனைகளைப் போலியாகப் பின்பற்றித் திரிபவன் . 
dudeen , 11. சிறிய களிமண் புகையிலைக்குழாய் , 
dudg eon1 , 1. கடுஞ்சினம் , சீற்றம் . 
dudg eon , n . உடைவாளின் கைப்பிடி ; சிறு குத்துவாள் . 
dudheen , n . = dudeen .. 
duds , 11. pl . துணிகள் , கந்தல் துண்டுகள் . 
due , n . மதிப்புரிமை , பிறர் காட்டக் கடமைப்பட்டுள்ள தகுதி 
யுரிமை ; தகையார்ந்த மதிப்பு ; கடன் ; கடப்பாடு ; கடமை , 
வரி , தீர்வை , சுங்கம் ; நிலைய வரி ; a . கடன்வகையில் 
கொடுக்கப்படவேண்டிய , பாக்கியான ; வரி தீர்வை முதலிய 
வற்றின் வகையில் செலுத்தப்படவேண்டிய ; உரிய , கடமைப் 
பட்ட ; தக்க , தகுதியாகக் காட்டப்படவேண்டிய ; நேரிய , 
நேர்மையாக அளிக்கப்படவேண்டிய ; கால வகையில் 
குறிக்கப்பட்ட , திட்டம் செய்யப்பட்ட , எதிர் பார்க்கப்பட்ட ; 
சரியான , சரிநுட்பமான , ஏற்ற அளவான , 

விளைவான , 
காரணமாகக் கொண்ட ; வரவேண்டிய , 

செல்லவேண்டிய , 
எதிர்பார்க்கப்படவேண்டிய ; ads . செவ்வாக , சரிநேராக , 
அப்புறம் இப்புறம் விலகாமல் ; ( தொ . ) due to, காரணமாக , 
விளைவாக ; for a full due , ( கப் . ) முடிவாக , முழுநிறைவாக ; 
give the devil his due , பொல்லார்க்கும் நேர்மை வழங்கு ; 
in due course , காலப்போக்கில் , நாளடைவில் . 
du el , 11. மற்போர் , மானமதிப்புக்காப்பை முன்னிட்டு முற் 
காலங்களில் திட்டவரையறைகளுக்குட்பட்டு நடத்தப்பட்ட 
இருவர் போராட்டம் ; சச்சரவு தீர்த்துவைக்க இருவரிடையே 
நிகழ்த்தப்படும் போராட்டம் ; எதிரெதிராக மனிதர் விலங்கு 
புள் உயிரினங்களிடையே நிகழ்த்தப்படும் காட்சிச்சண்டை ; 
கட்சிப்போராட்டம் , கொள்கைப் போராட்டம் ; இருபக்க 
மோதல் ; 3. மற்போரிடு , இருவர் போராட்டத்தில் ஈடுபடு ; 
சண்டையிடு ; சச்சரவிடு ; ( தொ . ) the duel , வரையறைச் 
சட்டங்களுடன் கூடிய இருவர் போராட்டம் . 
duenn a , n . செவிலி , ஆயமும் காவலும் ஆனவள் . 
dues , n . pl . கடன் , கடன்தொகைகள் ; கொடுக்கவேண்டிய 

கடன்பாக்கி ; கடமை ; வரி , தீர்வை , சுங்கம் ; நிலையவரி. 
duet , duett , 11. உறழ்பாடல் , இருவர் பாடுதற்குரிய இசைப் 

பாடல் . 
duff , v . போலிப்புதுமைத் தோற்றம் அளி ; கால்நடைகளைத் 
திருடிச் சூடிட்ட அடையாள மாற்று ; குழிப்பந்தாட்டத்தில் 
அடி தவறு , வீச்சுத்தவறு . 
duff e ] , 11. முரட்டுக்கம்பளித்துணி வகை ; ஆட்டக்காரரின் 

கூடார மாற்றுடை . 
duff er , 11. திறமையற்றவர் , பயிற்சித்திறன் இல்லாதவர் ; 
பயனற்றவர் ; ஏலா முதியவர் ; போலி நாணயம் ; விளை 
விலாச் சுரங்கம் ; போலிச் சரக்கு ; போலி ஓவியச்சரக்கு ; 
போலிப்பொருட்கள் செய்பவர் ; திரிந்து விற்பவர் ; பயனற்ற 
பழைய பொருட்களைப் புதுக்கித் திருட்டுச் சரக்கென்றோ 
கள்ளவாணிகச் சரக்கென்றோ கூறி ஏமாற்றி விற்பவர் ; 
கால்நடை கவர்பவர் . 


331 


dun 


duffle 


duf fle, n . = duffel . 
dug , 1. விலங்கின் பால்சுரக்கும் மடி . 
dug , v . dig என்பதன் இறந்தகால முடிவெச்சவடிவம் . 
du gong , 11. தழையுண்ணும் கடல்வாழ் பால்குடி விலங்குவகை . 
dug out, n . அடிமரத்தைக் குடைந்து செய்யப்பட்ட படகு ; 
அகழியிற் குடைந்து அமைக்கப்பட்ட மறைவிடம் ; நிலச் 
சரிவிற் குடைந்தமைக்கப்பட்ட மனை ; மீண்டும் வேலைக்குக் 
கொண்டுவரப்பட்ட முதியவர் . 
dui ker , n . தென்னாப்பிரிக்க மான்வகை . 
duke , 11. கோமகன் , அரசகுடும்ப எல்லைக்குப் புறமாக உச்ச 
உயர்குடியினர் பட்டப்பெயர் ; கோமான் , 

தனியுரிமை 
யுடைய சிறு நிலச் சிற்றரசன் ; குலமரபுக்குழுவின் முதல்வன் ; 
( வர . ) பண்டை ரோமாபுரியின் பிற்பட்ட காலப் பேரரசரின் 
கீழுள்ள மாகாணப் படைடத்தள முதல்வர் ; பழவகை ; ( தொ . ) 
royal duke , மன்னுரிமைக் கோமகன் , இளவரசர்களுக்குள் 
அரசபதவிக்கு முன்னுரிமையுடையவர் . 
duke dom , n . கோமகன் நிலை ; கோமகன் பட்டம் ; கோமகன் 

ஆட்சியெல்லை . 
duk ery , n . கோமகன் நிலை ; கோமகன் ஆட்சிப்பகுதி ; 
( தொ . ) the Dukeries , நாட்டிங்காம் ( Nottinghamshire ) 
என்னும் இங்கிலாந்து மாவட்டத்தைச் சேர்ந்த கோமக்கள் 
ஆட்சிப்பகுதிகள் கொண்ட தொகுதி . 
dul cet , a . செவிக்கின்பமான , மகிழ்வூட்டுகிற . 
dul cify , v. இனிமையாக்கு , செவிக்கின்பமூட்டு . 
dul cimer , n . பல்வேறு நீளமான தந்திகளுள்ள இசைக் 

கருவி வகை ; யூதரின் பையிசைக்கருவி . 
Dulcine a , n . இலட்சியக் காதலி , தன்னேரில்லாத் தலைமகள் . 
dull a . ஊக்கமற்ற , எழுச்சியற்ற ; சோர்ந்த தோற்ற 
முடைய ; தூங்கி வழிகிற , அரையுறக்க நிலையுடைய ; சுறு 
சுறுப்பற்ற ; சோம்பிய ; துயரார்ந்த ; கேள்வியுணர்வு 
குன்றிய ; புலனுணர்வு மழுங்கிய ; அறிவாற்றல் குறைந்த , 
கூரறிவற்ற ; 

மக்கான ; 

கூரற்ற , மழுங்கலான ; 
யற்ற , உவர்ப்பான ; விரைவற்ற , தேங்கலான ; வாணிகத் 
துறையில் தொழில் மந்தமான ; சலிப்புத் தருகிற , ஒரே மட்ட 
மான ; இடைமாறுபாடற்ற ; ஓவிய வகையில் உயிரோட்ட 
மற்ற ; நிறவகையில் மங்கலான , முனைப்பற்ற ; ஒலிவகை 
யில் தெளிவாகக் கேட்காத ; வானிலை வகையில் மூடாக்கான ; 
இருள் மண்டிய நிலையிலுள்ள ; 3. மழுங்கலாக்கு ; கூர் 

புலனுணர்வு மழுங்கவை ; ஓசைமந்தப்படுத்து ; 
உணர்ச்சிகுன்றச்செய் ; முனைப்புக் குறை ; அறிவாற்றல் 
மங்கவை ; சுறுசுறுப்புத்தடு ; கவிந்து இருளாட வை ; 
ஊக்கங்கெடு ; கிளர்ச்சிகுலை . 
dull ard , n . அறிவற்றவன் , மட்டி . 
dull ness , n . மந்தம் ; மழுக்கம் ; 

மழுக்கம் ; முனைப்பற்ற தன்மை ; 
கவர்ச்சியின்மை ; சோர்வு . 
dull y , a . ஒருவாறு மந்தமான ; adu . மந்தமாக . 
dul ness , n . = dullness . 
dulse , n. உணவுக்குரிய கடற்பாசி வகை . 
dul y , adu . சரியாக ; சரியான நேரத்தில் ; நேர்மையாக ; 

தகுதிப்படி ; போதிய அளவில் . 
du ma , 11. ருசியா ( Russia ) நாட்டில் 1906-1917 ஆண்டுகளில் 

இயங்கிய சட்ட மாமன்றம் . 
dumb, a . ஊமையான ; வாய்விடாத , பேச்சாற்றலற்ற ; 
பேச இயலாத ; பேசாத ; பேச்சுரிமையற்ற ; எதிர்த்துக் 
கேட்கும் உரிமையில்லாத ; ஒலியற்ற ; ஓசைபடாத ; 
நாணத்தால் வாய்திறவாத ; அதிர்ச்சியினால் பேச்சடங்கிய ; 
இயல்பாக , அமைதியான , வாயாடாத ; மௌனமான ; 
கூத்து முதலியவற்றின் வகையில் வாய்ப்பேச்சில்லாத , 
இயந்திர அமைப்புக்கள் வகையில் மனிதருக்குப் பதில் செயற் 
படுகிற ; செயற்படாத , எதிர்பார்க்கப்படும் செயற்பாடில் 
லாத ; U. ஊமையாக்கு , வாயடை ; ( தொ . ) strike dumb , 
திகைப்பாற் பேசமுடியாமற் செய் , வாயடங்கச்செய் . 


dumb - barg e , 1. பாய்மரங்கள் இல்லாத தெப்பம் , பொறி 

யியக்கம் அற்ற மரக்கலம் . 
dumb - bell , n . தசை வளர்ச்சிக்காகக் கைகளாற் பிடித்து 

உடற்பயிற்சி செய்ய உதவும் இருமுனைப் பளுக் கருவி . 
dumb - craft , n . = dumb - barge. 
dumbfound , . ஊமையாக்கு , குழப்பு , திகைக்க வை . 
dum bledore , n . உரத்து முரலும் ஓசையுடைய பெரிய 

வண்டுவகை . 
dumb -pia no , 11. இசையில்லாத விசையமைவு . 
dumb - show , 1. ஊமைக்கூத்து . 
dumb - wait er , n. உணவுக்கலங்களையுடைய நகரும் மேடை ; 
உணவுக்குப்பின் உண்ணும் பழவகை முதலியவற்றை 
வைக்கும் சுழலுச்சியுடைய நிலைதாங்கி ; பரிமாறுபவன் தேவை 
இல்லாமல் உணவு படைக்க உதவும் சுழல்நிலைப்பெட்டி . 
dumb - well , n . மேற்பரப்பு வடிநீரைக் கீழேகொண்டு 

செல்லும் கிணறு போன்ற ஆழ்குழி , 
du mdum , n . கிழிப்புக்குண்டு. 
dumm y , n . வாய்பேசாத உருவம் ; மட்டி , பேதை ; போலி 
ஆள் ; செயல் செய்யாத ஆள் ; போலிப்பகட்டு உருவம் ; 
வைக்கோல் உருவம் ; கைப்பாவை ; கைக்கருவி ; போலிப் 
பொருள் ; பொம்மைப்போலி உரு , ஆடையணி தாங்கும் 
விளம்பரப்பொம்மை ; சுடுவதற்கான பொம்மை இலக்கு ; 
குழந்தைக்குப் பாலூட்டுவதற்கான குமிழ்கலம் ; அச்சிடாப் 
போலி வெள்ளேடு ; சீட்டாட்ட வகையில் திறந்த சீட்டுக் 
களுக்குரிய கற்பனை ஆட்டக்காரர் ; சீட்டுக்கள் திறந்து 
வைக்கப்படும் சீட்டாட்ட வகை ; திறந்த சீட்டுக்களை எடுத் 
தாடும் முறையுடைய துணையாட்டக்காரர் ; உதைபந்தாட்ட 
வகையில் 

பந்துவீசுவதாகக் காட்டிக்கொள்ளும் போலிப் 
பாவனை ; a . ஊமையான , மௌனமான , பேசாத , போலியான , 
பாசாங்கான ; ( தொ . ) sell the dummy , உதைபந்தாட்ட 
வகையில் பந்தை வேறொருவருக்கு அனுப்பப்போவதாகப் 
பாசாங்கு செய்து எதிர்த்தரப்பு ஆட்டக்காரரை ஏமாற்று . 
dump , 1. தடித்த குறுகிய வடிவமுடைய பொருள் ; ஆட்டக் 
கெலிப்பின் மதிப்புக்குறியான போலி ஈயவட்டு ; சிறுநாணய 
வகை ; கப்பல் கட்டுமானத்தில் குமிழ் இறுக்காணி ; கப்பலில் 
ஆடப்படும் விளையாட்டுவகையில் எறியும் கயிற்றுக் கண்ணி 
வளையம் ; தடித்துக் குறுகிய ஆள் ; ஆட்டவகையின் எறி 
கழல் ; இனிப்புத் தின்பண்டவகை ; ஆட்டவகைக்குரிய 
குற்றிக்கோல் . 
dump , 11. தொப்பென விழும் அடி ; மெத்தென விழும் ஒலி , 
குப்பைக் குவியல் ; குப்பை கொட்டுமிடம் ; சேமிப்பு ; படைத் 
துறையின் தற்காலிக வெடிமருந்துச் சேமிப்புச்சாலை ; v . 
தொப்பெனக் கீழிடு ; கீழே கொட்டு ; தடாலென விழும்படி 
வீசியெறி ; வாணிகத்துறையில் உள்நாட்டில் உயர்விலைக்கு 
விலைபோகமுடியாத பொருள்களை ஆக்க விலைக்குக் கீழாக 
வெளிநாட்டில் குவித்துப் புதுவிலைக்களம் கைப்பற்று ; நாடு 
கடந்து அயல் நாட்டில் ஆட்களைப் பேரளவில் குவித்திறக்கு . 
dump , n . மடு ; சிறுகுட்டை ; ஆற்றுப்படுகையில் ஆழமான 

பள்ளம் . 
dump ling , n . வேகவைத்த அல்லது சுடப்பட்ட பிசைந்தமாக் 
கொழுக்கட்டை ; சீமை இலந்தைப்பழம் முதலியவை உள் 
ளடக்கிய பிசைந்த மாவாற் செய்யப்பட்ட பணியாரம் . 
dumps , n . pl . முகவாட்டம் ; மனச்சோர்வு . 
dum py , 71. குட்டையான தடித்த மனிதன் அல்லது விலங்கு ; 
ஸ்காத்லாந்தின் ( Scotland ) சிறுகால் பயிற்சியினக்கோழி 
வகை ; குட்டையான சிறு குடை ; a . சிறுத்துத் தடித்த . 
•dump y - lev el , n . தொலைநோக்கியுடன் மட்டத்தொடர்பில் 

இணைக்கப்பட்ட அளவாய்வாளரின் காட்சித்தள மட்டம் . 
dun , n . மங்கலான பழுப்புச்சாம்பல் நிறம் , சுண்டெலிநிறம் , 
கழுதைநிறம் ; புகைநிறக் குதிரை , மீன் தூண்டிலுக்குரிய 
செயற்கை ஈ வகை ; a . சாம்பல்வண்ணப்பழுப்பு நிறமான ; 
புகை நிறமான ; மாசுபடிந்த தோற்றமுடைய ; 3. சாம்பல் 
வண்ணமாகு . 


சுவை 


332 


dust 


dun 


dun , 1. கொடுத்த கடனைக் கேட்டு நெருக்குபவர் ; கடன் 
தண்டுபவர் , கடன் தண்டற் பணியாளர் ; கடனடைப்புக் 
கோரிக்கை , கொடுத்த கடனைத் திருப்பிக்கேட்டல் ; 
கொடுத்த கடனுக்காக நெருக்கு ; தொல்லைகொடு . 
dun , 11. குன்று ; திட்டு , திடல் ; அரண்காப்புடைய மேடு . 
dun - bird , 11. நீரில் மூழ்கும் செந்தலையுள்ள வாத்துவகையின் 

பெண் . 
dunce , n . மடையன் . 
dun derhead , 11. முட்டாள் , மூடன் . 
dun der - headed , a . அறிவற்ற , முட்டாளான , மூடத் 

தன்மையுள்ள . 
dun - div er , n . நீர்மூழ்கும் வாத்து இனப் பெடை ; வாத்து 

வகை இள ஆண் . 
Dundrear y , 11. தாடியில்லாத நீண்ட சிலிர்ப்பான மீசை , 

கிருதாமீசை ; a . நீண்ட சிலிர்ப்பான . 
dune , 11. தேரி , மணற்குன்று . 
dung , 1. சாணம் , விலங்குகளின் மலம் ; உரம் , எரு ; மாசு, 

அருவருப்புப் பொருள் ; ஒழுக்கக்கேடு , இழிநிலை ; 3. சாணத் 
தினால் உரமிடு , 
dung aree , 1. முரட்டுக் காலிக்கோத் துணி . 
dung arees, n . pl. முரட்டுக் காலிக்கோத் துணியால் செய்யப் 

பட்ட நிறைகொள் படுக்கைக்கட்டு . 
dung -bee tle , 11. முட்டைப்புழுவைச் சாணத்தில் வளரவிடும் 

வண்டு வகை . 
dun geon , 11. சிறைக்கிடங்கு ; கோட்டையின் உள்ளிடத் 

தலைமை அரண் ; காற்றோட்டமற்ற இடம் ; இருட்டறை ; 3 . 
நிலவறையில் இட்டடை ; அரண்காப்பான நிலவறையிற் 
சிறைப்படுத்திவை . 
dung - fork , 11. குதிரை இலாயத்திலுள்ள எருவை அகற்று 

வதற்குப் பயன்படுத்தப்படும் கவட்டைக் கொம்பு . 
dung - heap, dung’hill, T. சாணக்குவியல் ; பண்ணை 

நிலத்தின் கழிவுப்பொருள் , இழிந்த நிலை . 
dunk , v . உணவின் போது அப்பத்துண்டைக் குடிநீர்மத்தில் 

அல்லது சாற்றில் அமுக்கி எடு . 
Dunkirk , Dun kirk , n . இரண்டாம் உலகப்போரில் 
( 1939-1945 ) டன்கர்க்கிலிருந்து ( 1940 மே ) பிரிட்டிஷார் 
நடத்திய துணிகரப் படைத்துறை வெளியேற்றம் ; முழு 
நிறைநிலை துறப்பு , இடம் விட்டுக்கொடுப்பு ; விரைந்த 
பின்வாங்கல் ; துணிகரப் பின்வாங்கல் நடவடிக்கை . 
dun lin , 11. செந்நிற முதுகும் நீண்ட அலகும் உடைய சதுப்பு 

நிலப் பறவை வகை . 
dunn age , 11. கப்பல் மூட்டைகளின்கீழ் ஈரக்காப்பாக இடப் 
படும் பாய் கட்டை கம்பிக்கூளங்கள் ; மூட்டை இடைச் 
செருகு கட்டை ; கப்பல் மூட்டை . 
dunn ish , a . மங்கிய , சாம்பல் நிறமுள்ள . 
dunn ock , 11. வேலிக்குருவி . 
dunt , 1. திடீரென வரும் செங்குத்துக் காற்றசைவினால் 

வானூர்திக்கு ஏற்படும் பேரடி . 
du o , n . இசை இரட்டையர் . 
duode cimal , n . பன்னிரண்டின் பகுதியான எண்மானம் ; 

a . பன்னிரண்டின் பகுதியான , பன்னிரண்டின் கூறான. 
duode cimals, n . pl . அடி அங்குலம் முதலிய பன்னிரண்டு 
மான அளவை ஆய்வாளர் பயன்படுத்தும் 

பயன்படுத்தும் குறுக்குப் 
பெருக்கக் கணிப்பு முறை . 
duode cimo , n . பன்னிரண்டாக மடிக்கப்பட்ட தாள் மடிப்பு , 
( சு - வ : 12 mo . ) ; பன்னிரண்டான தாள் மடிப்பளவுள்ள 
புத்தகம் ; சிற்றளவான பொருள் ; சிற்றளவான மனிதன் ; 
a . பன்னிரண்டு தாள் மடிப்புக் கொண்ட . 
duoden ary , a . பன்னிரண்டு மடக்கான . 
duodeni tis , n . சிறுகுடல் முகப்பு வீக்கம் . 
duoden um , 11. ( உள் . ) சிறுகுடலின் முதற்கூறு . 


du ologue, 1. நாடகத்தில் இருவர் உரையாடல் , இரு நடிகர்க 

ளுள்ள நாடகம் . 
duom o , ( இத் . ) 11. இத்தாலிய மாவட்டத் தலைமையிடத் 

திருக்கோயில் ; pl . duom os . 
dupe, 11. ஏமாற்றப்பட்டவன் ; ஏமாளி , எளிதில் ஏமாறுபவன் ; 

3. ஏமாற்று , மோசம் செய் , மடையனாக்கு. 
du pery , n . ஏமாற்று வித்தை . 
du ple, a . இரட்டையான ; இசைமானத்தில் கோட்டுக்கு இரு 

கொட்டு உள்ள . 
dup lex , a . இரட்டையான ; இருமடியான ; இருதிசை 
இயக்கம் ஒருங்கேயுடைய ; ( தொ . ) duplex gas.burner , 
இருபீற்றின் ஒரு சுடரான வளி விளக்கு ; duplex lamp , 
இருதிரி விளக்கு ; duplex telegraphy , ஒரே சமயத்தில் 
இருபுறமும் ஒரு கம்பியின் மூலம் செய்தி அனுப்பப்பெறும் 
தந்தி அமைப்பு . 
dup licate , 11. இருமடிப் பகர்ப்பின் மறுபடிவம் ; பார்த் 
தெழுதிய எதிர்ப்படி ; இருமடிப்படிவக் கட்டுப்பாடு , இருமடித் 
தொகுதி ; a . இரட்டிப்பான ; இருமடங்கான ; முதலது 
போன்ற , நிகர் ஒத்த , ஒற்றை மாற்றான ; V. இரண்டுபடுத்து , 
இரட்டிப்பாக்கு ; மடி ; இரண்டாற் பெருக்கு ; இருமடியாக்கு ; 
இருபடியெடு ; படியெடு ; ( தொ . ) in duplicate , இரண்டு 
படிகளில் , மூலத்தோடு கூடிய படியில் . 
du plicator , 11. படியெடுப்புப் பொறி . 
dupli city , n . வஞ்சகம் , உள்ளொன்று வைத்துப் புற 

மொன்று பேசுதல் ; இரண்டகம் . 
dur able , a , நிலைத்து நிற்கக்கூடிய , நீடித்து உழைக்கக் 
கூடிய ; தேய்மானத்தை எதிர்த்து நிற்கிற , சேதாரத்தைத் 
தடைசெய்கிற . 
dural umin , duralumin ium , n . வலிவலுமினியம் , 
வானூர்தி முதலியவற்றிற்குப் பயன்படுத்தப்படும் வலிமையும் 
கடினமும் உள்ள அலுமினியக் கலவைப் பொருள் . 
du ra mat er , ( ல . ) 1. (உள் . ) மூளையையும் முதுகுத் 
தண்டையும் சூழ்ந்துகொண்டிருக்கும் உறுதியான மேல் 
சவ்வு . 
duram en , 11. காழ்மரம் , மரவகையின் வைரம் பாய்ந்த 

உட்பகுதி . 
dur ance, n . சிறைவைப்பு , சிறைக்காவல் . 
dura tion , 1. காலத்தொடர்ச்சி , கால நீட்சி ; கால வரை 

யறை ; வரையறைப்படாக்காலம் ; தொடர்ந்திருக்கும் ஆற்றல் . 
durb ar , ( பெர் . ) 1. கொலுவிருக்கை ; ஓலக்கம் , அரசுப் 
பேரவை கூடும் மண்டபம் ; வரவேற்புக் கூடம் ; வரவேற்பு 
விழா . 
dur ess , dur esse , 11. கட்டாயச் சிறை வைப்பு , வலுக் 

கட்டாயம் ; கட்டாயப்படுத்துதல் ; வற்புறுத்தல். 
dur ian , 11. கெட்ட நாற்றமும் நறுஞ்சுவையுமுள்ள பழவகை ; 

பழமரவகை . 
dur ing , prep . நேரத்தினிடையே , நேரமுழுதும் தொடர்ந்து . 
durm ast , 11. சிந்தூர மரவகை . 
durn , v . = darn . 
du rra , n . தினை , சாமை . 
durst , v. dare என்பதன் இறந்தகால வினைவடிவங்களில் 

ஒன்று . 
dusk , n . அரையிருள் , ஒளிமறைவு , படர்நிழல் ; சந்தி , 
பொழுதுமயங்குவேளை ; a . இருளார்ந்த ; 3. அரையிருளாகு ; 

நிழலாகு , ஒளிமங்கு . 
dusk y , a . மங்கலான , தெளிவில்லாத ; கருநிறமான ; துயர 

மான , சோர்வான . 
dust, 11. துகள் , பொடி , அணு ; தூசி ; மலர்த்துகள் ; 
தூளிப்படலம் ; தூள், தூசு ; மண் , நிலம் ; கல்லறை ; 
இறந்தோர் உடல் ; மனித உடல் ; மனிதன் ; மாசு ; 
குப்பை ; இழிவு ; தாழ்நிலை ; பொன் துகள் ; பணம் ; 
விரைவு ; சச்சரவு , குழப்பம் ; V. தூசிதுடை ; தூசியடித்து 


333 
dust - bin 

dye 
நீக்கு ; தூசி துடைத்துத் துலக்கு ; தூள் தூவு ; தூசியை dut y , n . கடமை ; மேலோர்க்குக் காட்டத்தகும் மட்டுமதிப்பு ; 
மேலே தூவிக்கொள் ; தூசியில் முழுகு ; தூசி படிய வை ; பணிவிணக்கம் ; அறமுறைக்கடப்பாடு ; சட்டக்கட்டுப் 
( தொ . ) bite the dust , தாழ்வுறு ; காயமுற்று வீழ் ; இற ; பாட்டுணர்ச்சி ; நேர்மைப் பற்றுணர்வு ; பணித்துறை அலு 
dust one s jacket , நன்கு அடி கொடு ; dust the eyes of , வல் ; பணிஈடுபாடு ; தொழில்துறைச் செயல்முறை ; திருக் 
ஏமாற்று ; kick up a dust , குழப்பத்தை உண்டாக்கு ; கோயில் நடைமுறை ; தீர்வைவரி , சரக்கின்மீது செலுத்தப் 
throw dust in one s eyes , ஏமாற்று . 

படவேண்டிய இறைமுறைக்கடன் ; சுங்கவரி ; இயந்திரத் 
dust .bin , n . குப்பைத்தொட்டி . 

தின் பொருள் செலவழிவுக்கியைந்த ஆக்க ஆற்றல் அளவை 
dust - bowl , n . புயல்காற்று தாக்கும் பஞ்சப்பகுதி ; வறட்சி 

விழுக்காடு ; ( தொ . ) do duty for , பகரமாகப் பயன்படு ; 

duty call , விரும்பாவிடினும் செய்து தீரவேண்டிய பணி ; 
யாலும் நீடித்த பயிர்விளைவின் வளக்கேட்டினாலும் தரிசு 

off duty , அலுவல் விடுபாடுடைய ; on duty , அலுவல் ஈடு 
பட்டுப் புழுதிக்காடான பாலைநிலம் . 

பாடு சார்ந்த . 
dust - brand , 1. பயிர்நோய் வகை . 

du ty -free , a . இறையிலியான , வரி - தீர்வை முதலியவற்றி 
dust - cover , n. புத்தக மேலட்டை . 

னின்றும் விலக்களிக்கப்பெற்ற . 
dust - devil , n . தூசியெழுப்பும் புயற்காற்று . 

du ty - paid , a . தீர்வை செலுத்தப்பெற்ற , சுங்கம் செலுத்தப் 
dust er , n . தூசி துடைக்கும் துணி ; துடைப்பத் தூரிகை . 

பட்ட . 
dust - hole , 1. குப்பைத்தொட்டி , குப்பைக்குழி . 

duum vir , n . சரிசமநிலையுடைய இருவரடங்கிய குழுமத்தின் 
dust -jack et , புத்தக மேலட்டையுறை . 

உறுப்பினர் . 
dust - man , 1. குப்பைக்காரர் , குப்பை அகற்றுபவர் . 

duum virate, 11 . ஒரு பதவியில் இருவர் இணையமர்வு ; 
dust - proof , a . தூசியால் மாசுறாத , தூசி படியாத . 

இருமை ஆட்சி , சம அதிகாரமுள்ள இரண்டு அலுவலர்கள் 
dust - shot, n. 

நடத்தும் ஆட்சி . 
இரவைக்குண்டு , மிகச்சிறிய துப்பாக்கிக் 
குண்டு . 

duum viri , duum virs, n . duumvir GTGTU GGT UGOT GOLD 

வடிவங்கள் . 
dust y , a . தூசியால் மூடப்பட்ட ; தூசி தெளிக்கப்பட்ட ; 
தூசி போன்ற ; கவர்ச்சியற்ற , உவர்ப்பூட்டுகிற ; தெளி duvet , ( பிர . ) n . கடல்வாத்து வகையின் அல்லது அன்னத் 
வற்ற, உறுதியற்ற . 

தின் தூவியினால் நிரப்பப்பட்ட மெத்தை . 
Dutch , n . ஆலந்து ( Holland ) அல்லது நெதர்லாந்துப் பகு dux , n. சட்டாம்பிள்ளை , பள்ளியில் அல்லது வகுப்பில் தலை 
திக்கு ( Netherlands ) உரிய மொழி ; பரந்துபட்ட செர்மன் 

மாணவன் அல்லது மாணவி ; முதல்வர் . 
( Germany ) நிலப்பரப்பின் மொழிப் பொதுப்பெயர் ; a . duy ker , nu = duiker . 
ஆலந்து நாட்டுக்குரிய ; ஆலந்து நாட்டவர் பற்றிய ; dwarf , 1 , குள்ளன் , விலங்கில் கூழை ; செடிமர இனத்தில் 
ஆலந்து நாட்டு மொழிசார்ந்த ; ஆலந்து நாட்டிலிருந்து வரு தன்னளவில் குறுகிய வளர்ச்சியுடையது ; குள்ளத் தெய் 
கிற ; ஆலந்து நாட்டவரால் செய்யப்பட்ட ; ஆலந்து நாட்ட வதம் , கூளி , குறளி, வளர்ச்சிகுன்றியவர் ; வளர்ச்சி 
வரால் புத்தமைக்கப்பட்ட ; ஆலந்து நாட்டவரின் சிறப் 

குன்றியது ; தன் இனத்தில் சிறியது ; உயர் எடைமானத் 
பியல்பான ; நெதர்லாந்து உள்ளிட்ட செர்மன் நிலப்பரப்புக் 

துடன் தாழ் ஒளிர்வுடைய விண்மீன் ; a . மிகச்சிறிய ; 
குரிய ; மந்தமான ; செப்பமற்ற ; ( தொ . ) double Dutch , 

குட்டையான ; தடைப்பட்ட வளர்ச்சியுடைய ; 3. வளர்ச்சி 
புரியாச் சலசலப்புப்பேச்சு ; Dutch auction , விற்பனையாளர் 

யைத் தடு ; வளர்ச்சிகுறுக்கு ; ஒப்பீட்டால் சிறிதுபடுத்து ; 
அதிக விலையில் தொடங்கி படிப்படியாக விலையைக் 

தொலைவால் மிகச் சிறியதாகத் தோன்றும்படி செய் . 
குறைக்கும் போலி ஏலவகை ; Dutch courage , மதுக்குடியி 

dwarfed , a . வளர்ச்சி தடைப்படுத்தப்பட்ட , கூழையான ; 
னால் தூண்டப்பட்ட போலித்துணிவு ; Dutch hoe , மண் 

( தொ . ) dwarfed trees , சீன - ஜப்பானிய வீடுகளிலும் தோட் 
வெட்டியிலுள்ளதைப்போல் அலகு பொருத்தப்பெற்றுள்ள 

டங்களிலும் பூத்தொட்டிகளில் வளரும் சிறுமரங்கள் . 
களைக்கொட்டுவகை ; Dutch oven , கங்கினுள் வைத்துச் 
சமைக்குங்கலம் ; வெளியிடத்தழல் மேலிட்டு வறுப்பதற்குள்ள 

dwarf ish , a . குள்ளனைப்போன்ற ; மிகச்சிறிய ; வெறுக்கத் 
தட்டம் , திறந்த பக்கம் நெருப்பின் பக்கமாக்கி வறுக்கவல்ல 

தக்க , இகழ்ச்சிப்பொருளான . 
உலோகப்பேழை ; Dutch treat , ஒவ்வொருவரும் தமது 

dwell , 11. இடைத்தயக்கம் ; இயந்திரத்தின் நொடிநேர இடை 
பங்கினைக் கொணரும் அல்லது அதற்காகப் பணம் கொடுக் நிறுத்தம் ; 3. தங்கு ; தங்கிவாழ் ; குடியிரு ; மெல்ல 
கும் விருந்து ; Dutch wife , படுக்கும்போது கைகால்களைக் இயங்கு ; ஊன்றிநினை ; கருத்தூன்றி நீடித்துப்பேசு ; நினை 
கிடத்துவதற்கான பிரம்புச்சட்டம் ; High Dutch , தென் வூன்றி விரித்தெழுது ; காலநீட்டிப்புச்செய் ; ( குதிரை ) மெது 
செர்மானிய மொழி ; Low Dutch , ஆலந்து மக்கள் உட் வாகக் கால்களைத் தூக்கு ; தடை வேலியைத் தாண்டுமுன் 
படக் கடற்கரையில் வாழும் வட செர்மானியர் பேசும்மொழி ; தயங்கு . 
talk like a Dutch uncle , திட்டு , கண்டி ; the Dutch , dwell er , n . குடியிருப்பவர் , தங்கிவாழ்பவர் ; தடைவேலி 
ஆலந்து நாட்டவர்கள் . 

த் தயங்கிநிற்கும் குதிரை. 
Dutch - built , a . செப்பமின்றி அமைக்கப்பட்ட . 

dwell ing , n. தங்குதல் , குடியிருத்தல் ; குடியிருப்பிடம் , வீடு ; 
dutch man , n . ஆலந்து ( Holland ) நாட்டவன் ; ஆலந்துக் நீடிப்பு , நிலைப்பாடு . 
குடிமகன் ; ஆலந்துக்காரர் கால்வழியில் தோன்றிய தென் 

dwell ing - house , 11. குடியிருப்பு வீடு . 
னாப்பிரிக்கவாணன் ; ( கப் . ) ஆலந்து நாட்டுக் கப்பல் ; pl . dwell ing -place , 1. குடியிருப்பிடம் . 
dutch men . 

dwin dle, 11. நலிவு ; U. ஒடுங்கு , சுருங்கு ; குன்று , மெலி ; 
dutch woman , n . dutchman என்பதன் பெண்பால் ; pl . 

குறை ; சீர்கேடுறு , சிதைவுறு ; முதன்மை குறைவுறு ; தரத் 
dutch women .. 

தில் இழிவுறு . 
dut eous, a . கடமையுணர்ச்சியுள்ள , கடமையறிந்த , கடமை dy ad , 1. இரண்டன் தொகுதி ; இணை , இரட்டை , சோடி ; 
யில் நாட்டமுடைய , கீழ்ப்படிதலான . 

( வேதி. ) நீரக ஈரணுவுடன் இயையும் தனிம அணு ; நீரக 
dut iable , a . சுங்கம் தீர்வைகள் முதலிய வரிகள் விதிக்கப் ஈரணுவுடன் இயையும் மூலப்பொருள் அணு . 
பெறுவதற்குட்பட்ட . 

Dy ak , 11. போர்னியோத் தீவின் ( Borneo ) தொல்குடியினர். 
du tied , a . சுங்கங்களும் தீர்வைகளும் விதிக்கப்பெற்ற . 

dye , 1 . வண்ணச்சாயம் ; சாயப்பொருள் ; சாயநீர் ; 
dut iful, a . கடமையில் நாட்டமுடைய ; கடமையுணர்ச்சி வண்ணம் ; சாயல் ; U. சாயந்தோய்வி ; வண்ணந்தீட்டு ; 
காட்டுகிற ; மதிப்புக்காட்டுகிற ; மகிழ்ந்து பணி செய்கிற ; நிறங்கொடு ; வண்ணக் கறைப்படுத்து ; வண்ணம் பெறு ; 
ஒழுங்கு தவறாமல் கீழ்ப்படிகிற . 

நிறம் எளிதில் தோயப்பெறு . 


யண்டை 


334 
dyer 

dysuria 
dy er , n . சாயந்தோய்ப்பவர் , சாயத்தொழிலாளி. 

dyn amist , n . இயல் ஆற்றல் மூலக்கோட்பாட்டாளர் . 
dy er s - broom , dy er s - green weed , 1. மஞ்சள் சாயப் dyn amitard , n . அரசியல் புரட்சிகளுக்காக வெடிமருந் 
பொருள் தரும் அவரைப்பூவுருவுடைய புதர்ச்செடிவகை . 

தினைப் பயன்படுத்துபவர் . 
dye -stuff, n . சாயப்பொருள் . 

dyn amite, n . சுரங்கவெடி , பேராற்றல் வாய்ந்த வெடி 
dye - wood , 1. சாயமிடுதற்குரிய பொருள் கிடைக்கப்பெறும் மருந்துவகை ; 3. சுரங்கவெடியைக்கொண்டு தகர்த்தெறி . 
கட்டை வகை . 

dyn amiter , n . = dynamitard . 
dye - works , 11. சாய நிறுவனம் , சாயச்சாலை . 

dyn amo , n. ( மின் . ) மின் ஆக்கப்பொறி , காந்தச் சூழுறவில் 
dy ing , n . சாவு , இறத்தல் ; a . இறக்க வேண்டிய ; இறக்கும் செப்புக்கம்பிகளைச் சுழற்றுவதன் மூலம் இயக்க ஆற்றலை 
தன்மையுள்ள ; சிதைவுறுகிற ; தளர்வுறுகிற ; சாவுக்குரிய ; மின் ஆற்றலாக மாற்றும் இயந்திரக் கருவி ; pl . dyn smos . 
சாவேளையடுத்த , சாவு நேரத்துக்குரிய ; ( தொ . ) dying 

dynamom eter , 11 , திறன்மானி , உறுப்பாற்றல்களை அளந்து 
declaration , ( சட் . ) இறக்கும் நேர வாக்கு மூலம் , இறக்குக் 

கணிக்கும் கருவி ; பெருக்கு திறன்மானி , தொலைநோக்கிப் 
தறுவாயிலிருப்பவர் தெரிவிக்கும் கூற்று . 

பெருக்காற்றல் மானி . 
dyke, 11. , v . = dike. 

dyn ast , 11. ஆளுநர் , மன்னர் ; அரசகுலத்தவர் . 
dynam ic , n . இயக்காற்றல் ; ( இய . ) விசையியக்க ஆற்றல் ; 
a . விசையியக்க இயல் சார்ந்த ; இயற்கையாற்றல் விளைவு 

dynas tic , a . அரசர் குலத்துக்குரிய . 
களுக்குரிய ; இயக்கம் சார்ந்த ; இயங்குபொருள் சார்ந்த ; 

dyn asty , n . அரசர்குலம் ; மன்னர்களின் வழிவழி மரபு . 
ஆற்றல் வாய்ந்த ; செயல் விரைவுடைய , விசையார்ந்த ; dyne , n . ( இய . ) நொடி விசையழுத்தம் , ஒரு. கிராம் எடை 
உரமிக்க , ஊக்கமிக்க ; ஊக்கு மூலமான , காரணமான , 

மானத்தை ஒரு நொடியில் நொடிக்கு ஒரு சென்டிமீட்டர் 
( மெய் . ) இயல் ஆற்றல் மூலக்கோட்பாடு சார்ந்த ; ( மரு . ) 

விழுக்காடு செலுத்தவல்ல அளவுடைய விசை ஆற்றல் அலகு . 
செயல் திறத்துக்குரிய . 

dys entery, 1. வயிற்று அளைச்சல் , சீதபேதி . 
dynam ical, a . விசையியக்க இயல் சார்ந்த ; இயங்காற்ற dysgen ic, a . இனவளர்ச்சிக்கு உகந்ததாயிராத . 
லுக்குரிய ; இயந்திர ஆற்றல் பற்றிய ; ( இறை . ) இயற்கை 

dyslogis tic, a . மறுக்கிற , கண்டிக்கிற , இழிவுதருகிற . 
இயங்காற்றல் கடந்த தெய்விக ஆற்றலால் தூண்டப்பட்ட ; 
( மெய் . ) இயல் ஆற்றல் மூலக்கோட்பாடு சார்ந்த . 

dyspep sia , dyspep sy , n . ( மரு . ) வயிற்று மந்தம் , உணவு : 
dynam ics , n . விசையியக்கவியல் , இயக்க ஆற்றல் - இயக்கத் 

செரியாமை . 
தாக்கு ஆற்றல் ஆகியவற்றை ஆயும் இயற்பியலின் இயக்க 

dyspep tic , 1. வயிற்றுமந்த நோயாளி ; a . வயிற்று மந்த 
வியல் சார்ந்த துறை . 

முடைய ; செரிமானக்கேடு சார்ந்த . 
dyn amism , 11. இயல் ஆற்றல் மூலக் கோட்பாடு , பிறபொருள் dyspnoe a , n . ( மரு . ) மூச்சுவிடுவதில் இடர்ப்பாடு , 
களைப்போலவே மனமும் இயற்கையாற்றல்களின் விளைவே dysu ria , dys ury , n . ( மரு . ) சூடுபிடிப்பு , சிறுநீர்கழிக்கும் 
என்று கருதும் கொள்கை ; ஆற்றல் செயல்படுமுறைமை . 

போது நோவு ஏற்படும் கோளாறு . 


மன 


E 
each 

earthing tires 

ear mark , n. foundecor காதில் பொறிக்கப்படும் உரிமை 
Trach, pron . இருவரில் ஒருவர் ; ஒவ்வொருவர் ; தனித் 

யாளரின் அடையாளம் ; தனிப்பட்ட உரிமைக்குறி , அடை 
தனியாக ஒவ்வொருவரும் ; இரண்டில் ஒன்று ; 
ஒவ்வொன்று ; தனித்தனியாக ஒவ்வொன்றும் ; a . ஒவ்வொரு ; 

யாள முத்திரை ; 3. தனிப்பட்ட அடையாளமிடு ; குறிப்பிட்ட 

நோக்கத்திற்காக ஒதுக்கி வை . 
( தொ . ) each other , ஒருவரோடொருவர் . 
reag er , a . ஆவலுள்ள , மிகு விருப்பமுடைய ; ஆர்வமிக்க ; 

earn , U. ஈட்டு , உழைத்துப் பொருள் சம்பாதி ; முயற்சியினால் 

பெறு ; தகுதியினால் அடை ; பெற்றுக்கொடு . 
கூரவாவுடைய ; அடக்கமுடியாத ஆர்வத்தால் தூண்டப்பட்ட . 
ea gle , n . கழுகு ; ரோமாபுரி அல்லது பிரஞ்சுப் (French ) 

earn est , ear nest - money , ear nest -penny , n . அச்சாரம் , 
படையின் கழுகுக்கொடிச் சின்னம் ; கழுகுபோன்ற உருவ 

உறுதிப்பணம் , பேர உறுதிக்காக அளிக்கப்படும் முன் 
முடைய திருக்கோயில் சாய்வுமேடை ; குழிப்பந்தாட்டத்தில் 

தவணைக்கூறு ; அக்கறைச் சான்று ; சான்றீடு ; 

சான்றீடு ; முதல் 
இரண்டு அடியில் ஆட்ட நிறைவுறும் குழி ; 10 வெள்ளி 

விளைவு ; முன்னறிகுறி ; முன்சுவை , முனிமுகம் . 
மதிப்புடைய அமெரிக்க நாணயம் ; ( தொ . ) Double eagle , earn est , 11. மெய்யார்வம் , விளையாட்டற்ற தன்மை ; மெய் 
இருபது வெள்ளி மதிப்புள்ள அமெரிக்க நாணயம் . 

யுறுதிப்பாடு ; a . அக்கறையுள்ள ; உள்ளார்வமிக்க , 
ea gle- eyed , a . கூர்மையான பார்வையுடைய ; ஊடுருவிப் 

மார்ந்த வினைமையுடைய , விளையாட்டல்லாத ; வேணவா 
பார்க்கும் திறனுடைய , தெளிவாக அறிகிற , கூர்ந்துணர்கிற . 

வுடைய , முனைப்பார்வமுள்ள ; ( தொ . ) in earnest , விளை 

யாட்டாக அல்லாமல் , மனமார . 
eag le - owl , 1. ஐரோப்பிய நாடுகளிலுள்ள மிகப்பெரிய 
ஆந்தை வகை . 

earn ings , 11. pl . ஈட்டியபொருள் ; ஊதியம் , வருவாய் . 
eag let , n . கழுகுக்குஞ்சு. 

ear - phone , 11. தொலைபேசியில் செவியுடன் பொருந்தவைத்து 

ஒலி வாங்கும் கருவி . 
ea glewood , n . அகில்மரம் . 
ea gre, n . வேலியேற்ற ஆற்றெதிரெழுச்சி அலை . 

ear ring , 1. காதணி , கடுக்கன் , கம்மல் . 

ear shot , n . காதுகேட்கும் தொலைவு , கூப்பிடு தூரம் . 
-ear " , n. 

காது , 

புறச்செவி ; செவிப்புலம் ; இசைநுட்பம் 
உணரும் திறம் ; செவிகொடுப்பு , கவனம் ; இலை முதலிய earth , n . நிலவுலகம் , தற்கால வானூலில் கதிரவனையடுத்துச் 
வற்றின் காதுவடிவ விளிம்புப்பகுதி ; துருத்திநிற்கும் சுழலும் மூன்றாவது கோள் ; பூவுலகக் கோளத்தின் மேல் 
ஆதாரம் ; புற ஒட்டுப்படி . 

தோடு ; பூவுலகின் நிலப்பரப்பு ; உலகம் ; மண்ணுலகு ; 

உலகுவாழ் உயிர்த்தொகுதி ; உலகமக்கள் தொகுதி ; நிலம் ; 
ear , n . கூலக்கதிர் . 

தரை , நிலத்தளம் ; மண் ; மண் புழுதி , மண்கட்டி ; நிலவளை ; 
ear ache , n . காதுவலி. 

சடப்பொருள் ; மனித உடல் ; மின் ஓட்ட நிலத்தொடர்பு ; 
eared , a . கதிர்களுள்ள ; காதுள்ள . 

உலோக வகைகளின் துரு ; 3. வேர்களை மண் குவித்தணை ; 
ear ing , 11. ( கப் . ) பாய்மரத்தின் மேல்மூலையைக் கட்டும் சிறு மண் கொண்டு அணை ; மண்ணால் மூடு ; மண்பூசு ; மண் 
கயிறுகளில் ஒன்று . 

கொண்டு தடு ; மண்ணிற் புதை ; மறைத்துவை ; வளை 

வளைக்குட்செல் ; 

தோண்டு ; 
earl , n . கோமான் , இங்கிலாந்தில் உள்ள பெருங்குடிமரபுப் 

மின்னோட்டத்துக்கு நிலத் 
பட்டங்களில் ஒன்று ; ( தொ . ) Earl Marshal , இங்கிலாந்தில் 

தொடர்பு உண்டாக்கு . 
“ ஹெரால்ட்ஸ் கல்லூரித் ( Heralds College ) தலைவர் . 

earth - bag, n . அரணமைப்பில் பயன்படும் மண் நிறைந்த 
ear lap , 11. காதின் நுனி ; காதுமூடிக் குல்லாய் . 

கோணிப்பை . 
ear less , a . காதுகளற்ற , புறச்செவியற்ற . 

earth - bath , 11. மண்ணாட்டு , மண்ணில் படிவுறும் குளிப்பு 
ear lier , a . , adv . early என்பதன் உறழ்படி வடிவம் . 

முறை ; மண் வைப்பு , மண்ணிடை வைக்கும் முறை . 
ear lierise , v . திட்டம் செய்யப்பட்ட காலத்திற்கு முந்திய earth - board , n . நிலனுழுபடையின் உறுப்பு வகை , கலப் 
நாளில் செய் . 

பைக் கொழுவின் பக்க உறுப்பு . 
ear liest , a ,, adv . early என்பதன் ஏற்றுயர் படி வடிவம் . 

earth - born , a . நில உலகில் தோன்றிய , மண்ணுலகுக்குரிய ; 
ear lock , n . காதின் அருகில் முன்னாட்களில் வளர்க்கப்பட்ட 

மண்ணில் தோன்றிய . 
சுருள் முடி. 

earth - bound , a . நிலவுலகத் தொடர்புடைய , உலகியல் 
earl y , a . தொடக்க நேரத்துக்குரிய ; தொடக்கக் காலத்துக் 

வாழ்வில் சிக்குண்ட . 
குரிய ; தொடக்கத்தை அடுத்த ; முற்பகுதி சார்ந்த ; முந்தி 

earth - bred , a . மண்ணில் தோன்றி வளர்ந்த ; நிலமீது 
வந்த ; முற்பட்ட ; முந்துற எழுந்த ; முன்கூட்டிச் சித்தமான ; 

பிறந்து வளர்ந்த ; கீழான , வெறுக்கத்தக்க . 
முற்காலத்திய , தொலை இறந்தகாலத்திய ; அணிமை வருங் earth - closet , n . மண் மலக்கழிவிடம் . 
காலத்திய ; adu . குறித்த காலத்துக்கு முன் , முன்கூட்டி ; earth en , a . மண்ணால் செய்யப்பட்ட ; சுட்ட களிமண்ணால் 
சரியான நேரத்தில் ; விரைவில் ; முந்தி , முற்பட ; தொடக் 

ஆன ; மண்ணுக்குரிய . 
கத்தில் , தொடக்கத்தை அடுத்து ; முற்பகுதியில் ; காலை 

earth enware , n . மண்பாண்டங்களின் தொகுதி , மட் 
நேரத்தில் , விடியற்காலத்தில் ; ( தொ . ) earlier on , இதற்கு 

கலங்கள் . 
முன்னதாக , முந்தியதொரு கட்டத்தில் ; early and late , 
எக்காலத்தும் , எந்த நேரத்திலும் ; early bird , வைகறைத் 

earth - fall , 11. நிலச்சரிவு . 
துயிலெழுபவர் ; early closing , வாரத்தில் அரைநாள் விடு earth fast , a . நிலத்தில் உறுதியாகப் பதிக்கப்பெற்ற . 
முறை விடுதல் ; முன்னிரவு நேரத்தில் மூடிவிடுதல் ; early earth - fed , a . உலகியல் பொருள்களில் அழுந்தி மனநிறைவு 
door , நாடகக் கொட்டகைக்குள் குறிப்பிட்ட காலத்திற்கு பெற்ற . 
முன்னமேயே மிகுதியான கட்டணம் கொடுத்துச் செல்லும் earth - f] ax , 11. கல்நார் . 
தனிவாயில் ; Early English , இடைப்பட்ட காலத்தின் 

earth - hog, 11. எறும்பு தின்னும் தென் ஆப்பிரிக்க விலங்கு 
( 1150-1500 ) முற்பட்ட காலத்திய ஆங்கிலமொழி ; ( க - க . ) 
காதிக் ( Gothic ) வளைமுகட்டு 

வளைமுகட்டு முறையில் 12 , 13 - ஆம் 
நூற்றாண்டுகளில் ( 1189-1272 ) நிலவிய மைய முனைப்பாணி ; 

earth house , 11 . நிலத்திற்கு அடியிலுள்ள பண்டைக் 
Early Victorian , விக்டோரியா அரசியார் ( 1837-1901 ) 

காலத்திய மனை , பழங்காலக் களஞ்சியம் . 
ஆட்சியின் முற்காலத்துக்குரிய எழுத்தாளர் அல்லது 

earth - hunger , n . மண்ணாசை , நிலவேட்கை . 
கலைஞர் ; விக்டோரியா ஆட்சியின் முற்காலத்துக்குரிய ; earth ing tires , n . pl . நிலத்தில் இறங்கியவுடனே நிலையியல் 
விக்டோரியா ஆட்சி முற்காலப் பாணியிலுள்ள ; பழமைப் மின்னாற்றலை வெளியேற்றும் தன்மை வாய்ந்த வானூர்தி 
பட்ட ; keep early hours , முன் தூங்கி முன்னெழு . 

உருளைகளின் தொய்வகப்பட்டைகள் . 


வகை . 


336 


eat 


சபை 


earthling 
earth ling , 11. நிலவுலகில் வாழ்பவர் ; உலகியல் வாழ்வில் 

பற்றுமிக்கவர் . 
earth ly , a . நிலவுலகுக்குரிய ; மனித வாழ்க்கை சார்ந்த ; 
உலகியல் பற்றுடைய ; கீழான , இழிந்த ; நிலவுலகில் நிகழக் 
கூடிய ; மனிதரால் பெறத்தக்க ; உலகில் உள்ள. 
earth ly - minded , a . உலகியற் பொருள்களில் ஈடுப்பாடுடைய . 
earth - movement , n . நில மடிப்பு , நிலப்பரப்பின் மேடு 

பள்ள மாறுபாடு . 
earth - nut , n . தின்பதற்குரிய கிழங்கினையுடைய கோரைப் 
புல் வகை ; தின்னத்தக்க கிழங்குவகை ; பயற்றினச் செடி 
வகை . 
earth : 

1 - pea , n . பயற்றினச் செடிவகை. 
earth - pillar , n . நில அரிப்பிடையே மேலேயுள்ள கல்லால் 
பாதுகாக்கப்பட்டு அமையும் தூண் போன்ற மென்னில 
அமைப்பு . 
earth plate, n . நிலத்தில் புதையுண்டு மின் தாங்கியையோ 

தந்திக்கம்பியையோ நிலத்துடன் பிணைக்கும் உலோகத்தகடு . 
earth quake, 11 , நில அதிர்ச்சி , நில நடுக்கம் ; நில எழுச்சி 

தாழ்ச்சி இயக்கம் , பூகம்பம் . 
earth quaked , a . நில நடுக்கத்துக்கு உட்பட்ட , நில 
அசைவால் பாதிக்கப்பட்ட ; நில அதிர்ச்சியால் அழிந்த ; நில 
நடுக்கத்தால் ஆட்டங்கொண்ட . 
earth - shine, n . நிலநிழல்படியும் திங்களின் மங்கலான 

பகுதி . 
earth - smoke, 1. கரப்பான் நோய்க்கு மருந்தாகப் பயன் 

படுத்தப்பட்ட செடிவகை . 
earth -star , n . காளான்வகை , நாய்க்குடை வகை . 
earth - table , 1. நிலவரிசைத்தளம் , நிலத்தளத்துக்குச் சற்றே 

மேற்படத் தெரியும் தளக் கட்டுமானம் . 
earth -tremor , n . சிறு நிலநடுக்கம் . 
earth ward , a . நிலம் நோக்கிய ; adu. மண்ணை நோக்கி . 
earth wax n. அரைகுறையாக ஒளி ஊடுருவிச் செல்லும் 

மெழுகுக்கூட்டுவகை . 
earth wolf , n. ஓநாய் போன்ற தென் ஆப்பிரிக்க ஊனுணி 

விலங்குவகை. 
earth work , n. நிலவரண் ; மண் கோட்டை ; அணைகரை ; 

அகழ்ந்தணைத்த பள்ளமேடு . 
earth - worm , n. மண்புழு ; சிற்றுயிர் ; இழிஞர் , கடையர். 
earth y , a . மண்ணாலான ; மண்ணுக்குரிய ; மண் போன்ற ; 
நிலவுலகில் வாழ்கிற ; நிலத்துக்குரிய ; கீழான , பருவியலான , 
திருத்தமற்ற . 
ear - trum pet, n . காதுமந்தமானவர் கேட்க 

உதவும் 
குழாய்க் கருவி . 
ear wax , n. காதுகுரும்பி . 
ear wig , n . செவிப்பாம்பு ; காதுகளில் புகத்தக்கதென்று 
கருதப்பட்ட புழுவகை ; முகப்புகழ்ச்சியாளர் ; V. மறைதக 
வல்களால் தன்வயப்படுத்திக்கொள் ; ஒருசார்புபடுத்து , தன் 
சார்பு படுத்திக்கொள் : ஓயாத தகவல்களால் தொல்லை யூட்டு . 
ear - witness , n. நேர்கேள்விச் சான்றாளர் . 
ease , n . இயலமைதி , நோவின்மை ; நோவினின்று விடுபாடு , 
குண நலம் ; இயல்நலம் , இன்னலம் , தொல்லையின்மை ; 
இன்ப அமைதி ; இயல் எளிமை , இயல் தளர்வுநிலை , சிக்க 
லின்மை ; எளிமை ; 3. நோவு தவிர் ; தொல்லை நீக்கு , இன் 
ைைமதி அளி ; மன அமைதி வழங்கு ; சிக்கல் நிலை அகற்று ; 
கட்டுத் தளர்த்து , இணைப்பவிழ் . உடற் சோர்வகற்று , 
முயற்சி நிலை தளர்த்து ; நாடி நரம்புகளை நெகிழவிடு ; நெகிழ் 
வுறு ; ( தொ . ) ease her , இயந்திரத்தின் வேகத்தைக் குறை ; 
ease off , பளுக் குறைவாகு : ease oneself, மலங்கழி ; 
தளி , ill at ease , இயல் அமைதியில்லாத நிலையில் ; stand 
at ease , கால்களை அகற்றி இயல்தளர்வான நிலையில் நில் ; 
take one s ease , இன்ப அமைதியுடன் இரு 


ease ful , a . நோவாற்றுகிற ; இன்ப வாய்ப்பளிக்கிற ; ஓய் 
வளிக்கிற , தொய்வான , அமைதி வாய்ந்த ; இயல்பான 
சோம்பல் குணமுள்ள . 
eas el , n . ஓவியர் பயன்படுத்தும் நிலைச்சட்டம் . 
ease ment , 1. ( சட் . ) மற்றொருவருடைய நிலத்தின்மீது 
செல்லும் வழியுரிமை ; துணைவிரிவுக் கட்டுமானம் ; நோவு 
நிலைத் தளர்வு ; நெருக்கடி தளர்வு . 
east , 1. கிழக்குத்திசை ; கிழக்குப்பக்கம் ; கிழக்குப் பகுதி ; 
கொண்டல் , கீழ்க்காற்று ; கீழையுலகம் , கீழ்நாடுகளின் 
தொகுதி ; a . கிழக்குத்திசையிலுள்ள ; கிழக்குப்பக்கமான ; 
கிழக்கு நோக்கிய ; கிழக்கிலிருந்து வீசுகிற ; 3. கிழக்காக 
இயங்கு ; கிழக்குமுகமாகத் திரும்பு ; ads . கிழக்குத் திசை 
யில் ; கிழக்கு நோக்கி ; கிழக்குப்பக்கமாக ; ( தொ . ) East End , 
லண்டன் நகரின் கிழக்குப்பகுதி ; Far East , சீனா ஜப்பான் 
முதலிய தொலைகிழக்கு நாடுகள் ; Middle East , எகிப்தி 
லிருந்து ஈரான் வரையிலுள்ள நடுக்கிழக்கு நாடுகள் ; Near 
East , மேலையுலகுக்கு அணித்தான துருக்கிபோன்ற அண்மைக் 
கிழக்கு நாடுகள் ; to the east , கிழக்குத்திசை நோக்கி . 
Eas ter , n. இயேசுநாதர் மறைந்தபின் உயிர்த்தெழுந்ததைக் 

குறிக்கும் திருவிழா . 
eas terly , a . கிழக்குப் பக்கத்திலுள்ள ; கிழக்குத் திசை 

யான ; கிழக்கிலிருந்து வருகின்ற ; adu . கிழக்குத் திசையில் , 
eas tern , 1 , கீழ்த்திசையில் வாழ்பவர் ; கீழ்த்திசைத் திருச் 

சார்ந்தவர் ; a . கீழ்த்திசையுலகில் வாழ்கிற ; கீழ்த் 
திசை உலகுக்குரிய ; கிழக்குத்திசை நோக்கியிருக்கிற ; ( தொ . ) 
Eastern Church , கிரேக்கமரபுத் திருச்சபை ; Eastern 
Question , துருக்கிபோன்ற கீழை ஐரோப்பியப் பகுதிக்குரிய 
அரசியல் செய்தி . 
eas y , 11. சிறிதுநேர ஓய்வு ; a . எளிதான , முயற்சி எளிமை 
யுடைய , கடுமையில்லாத ; இயலமைதி வாய்ந்த , கவலை 
யற்ற ; தொல்லைகளிலிருந்து நீங்கிய ; இயல் நலமார்ந்த , 
நோவற்ற ; வேதனையிலிருந்து விடுபட்ட ; இயலெளிமை 
வாய்ந்த , சிக்கலற்ற ; இயல்பான , செயற்கை நடை முர 
ணில்லாத ; உடற் சோர்வற்ற , நாடிநரம்பு நெகிழவிடப் 
பெற்ற , தொய்வான ; எளிவந்த , எளிதாக அணுகத்தக்க ; 
எளிதில் வசப்படுத்தத்தக்க , எளிதாக விட்டுக்கொடுக்கிற ; 
முனைப்பாகத் தேவைப்படாத ; கிராக்கியற்ற : ads . இயல் 
பாக , இயலமைதியுடன் ; மெள்ள ; ( தொ . ) easy chair , 
தொய்வான சாய்நாற்காலி ; easy circumstances , செழிப் 
பான வாழ்க்கை நிலை, நலம் பலவுள்ள சூழ்நிலை ; easy money , 
எளிதாக ஈட்டிய பொருள் ; easy street , இன்பவாய்ப்பு 
நிலைமை , செழிப்பான நிலைமை , வாழ்க்கைநலத் தன்மை ; 
honours easy , ( சீட்டாட்டம் முதலியவற்றில் ) வெற்றி 
தோல்வியில்லாத சரிசமமான நிலைமை ; stand easy , ( படை 
வீரர்கள் வகையில் ) மிகவும் எளிதான தளர்வு நிலையில் நில் ; 
take it easy , முயற்சி செய்வதைத் தவிர் , பரபரப்படையாமல் 

இரு , விரைவுபடுத்தாமல் இரு , தளர்வான நிலையில் இரு . 
eas y - go ing , a . எளிதான நடைபாணியுள்ள ; சொகுசான 
வாழ்க்கையை விரும்புகிற , சோம்பலான , வேலையில் விருப்ப 
மில்லாத . 
eat , v. தின் ; உண் ; மென்று தின் , பல்லால் அரைத்து உட் 
கொள் ; விழுங்கு ; அரித்தழி ; அழித்தொழி ; படிப்படி 
யாக அழி ; தொல்லைப்படுத்து ; தின்னப்பெறு ; ( தொ . ) 
eat away , அரித்துத் தின்னு ; படிப்படியாக அழி ; 
eat humble pie , ஆணவம் அடங்கப் பெறு ; eat in , உள்ளூர 
அழி ; eat one s hat , ஆகாதது என்று சுட்டி ஆவதானால் 
செய்யாதது செய்வதாகக் குறிப்பிட்டுக் கூறு ; eat one s 
head off , தன்மதிப்புக்கு மேற்பட்ட செலவுக்குக் காரணமா 
யிரு , 

eat one s heart out , ஓயாது நினைந்து நினைந்து 
மிகவும் கடுமையாகத் துன்பப்படு ; eat one s terms , eat 
one s dinners , உயர் வழக்கறிஞர் தொழிலுக்குப் படித்துக் 
கொண்டிரு : eat one s words , சொன்ன சொல்லுக்கு மன 
மாரத் தவறென்று ஒப்புக்கொண்டு கேட்டுப் பின்வாங்கிக் 
கொள் ; eat out , தின்றுமுடி ; வரம்புகடந்து பிறர் உரிமை 
கவர் ; eat up , முழுவதும் விழுங்கு . 


337 


eclecticism 


eatable 


நீர் ; 


eat able, a . தின்னத்தக்க . 
eat ables , n . pl . உணவுப்பொருள்கள் . 
eat er , 1. உண்ணுபவர் ; தின்னுவது . 
eat ing , n. தின்னுதல் , உண்ணல் ; a . பக்குவம் செய்யாமல் 

உண்ணத் தகுந்த . 
eau , ( பிர . ) n . ( தொ . ) eau -de - Cologne , கலான் 
( Cologne ) என்னும் செர்மன் நகரில் உருவாக்கப்படும் நறு 
மண நீர்மவகை ; eau- de- Nil , நைல் ஆற்றுக்குரியதாகக் 
கருதப்பட்ட பச்சைச் சாயல் வண்ணம் ; eat - de - rie , உயிர் 
நீர் , இன்தேறல் வகை ; eau sucree , பாகு , சர்க்கரை நீர் . 
eaves , n . இறப்பு , இறவாரம் . 
eaves drop , v . இறவாரத்தடியில் நின்று உற்றுக்கேள் ; 

ஒற்றுக்கேள் , ஒளிந்து மறைபேச்சுக் கவனி . 
eaves dropper , n . மறைந்திருந்து ஒற்றுக் கேட்பவர் . 
ebb , n . வேலி இறக்கம் ; எழுச்சி தணிவு , வடிதல் ; தளர்வு , 
நலிவு , தாழ்வு , பின்னிடைவு ; V. எழுச்சி தணி , வடிந் 

திறங்கு , தணிவுறு , தாழ்வுறு , பின்செல் . 
E - boat , 1. எதிரியின் விரைதாக்கு நீர்மூழ்கிப்படகு . 
ab on , a . ( செய் . ) கருங்காலி மரத்தாலான , கருங்காலி 

போன்று கரு நிறமுள்ள , 
eb onite , n . வன்கந்தகம் , தொய்வகம் கலந்த கந்தகக் கலவை . 
eb ony , n . கருங்காலிமரம் , கருங்காலிக்கட்டை ; a . கருங் 

காலி மரத்தாலான ; கருங்காலி போன்று கருநிறமுடைய . 
ebrilety , 11. குடிபோதை , மதுமயக்கம் , குடிவெறி . 
e briose , eb rious , a . மதுவுண்ட , மதுவெறியுள்ள ; மது 

வெறியைச் சார்ந்த ; மதுவெறிப் பழக்கத்துக்கு ஆட்பட்ட . 
abull ient , a . கொதித்து எழுகிற , பொங்குகிற ; எழுச்சி 

யார்வமிகக , உணர்ச்சி கொந்தளிக்கிற . 
abulli tion , 11. பொங்கழற்சி ; நுரையெழுச்சி , 

நுரை 
தழைப்பு ; எதிர்பாராக் கிளர்ச்சி , திடீர் எழுச்சி . 
ecar te , 11. கழிப்பாட்டம் , இருவர் சீட்டாட்டவகை . 
Ec ce Hom 0 , 11. முள்முடி தரித்த இயேசுநாதரின் படம் . 
eccen tric , 11. உறழ்வட்டம் , மையத்தை வேறாகக்கொண்ட 
வட்டம் ; சுழலியக்கத்தை முன்பின் அல்லது மேல்கீழான நேர் 
வரை இயக்கமாக மாற்றும் இயந்திர அமைவு ; இயற்கைக்கு 
மாறுபட்டவர் , விசித்திரமானவர் , கோட்டிக்காரர் ; a . உறழ் 
வட்டமான , வட்டங்கள் வகையில் மைய வேறுபாடுடைய ; 
மையத்தினின்றும் விலகிய ; மையநிலையிலிருந்து விலகிய 
ஊடச்சுடைய ; கோணெறி வகையில் உறழ்வட்டமான ; 
கோள் வகையில் வட்டந்திரிந்த பாதையில் செல்கிற ; இயற் 
கைக்கு மாறுபட்ட , இயல்பு திரிந்த , விசித்திரமான ; பொது - 
முறை விதிகளுக்குக் கட்டுப்படாத , தனிப்போக்குடைய . 
eccentric ity , n . மைய உறழ்வு ; உறழ்மையமுடைமை ; 
பொதுவிலிருந்து விலகிய 

நடத்தை ; தனிப்போக்கு , 
விசித்திரப்பாங்கு . 
eccles ia , n . பண்டைக் கிரேக்க நாட்டில் ஆதென்ஸ் நகருக் 
குரிய ( Athenian ) குடிமக்களின் பொது அவை ; யூதர் 
பொதுப்பேரவை . 
eccles iast , n . 

பண்டைக் கிரேக்க நாட்டில் ஆதென்ஸ் 
நகருக் குரிய ( Athenian ) குடிமக்களின் பொதுச்சபை 
உறுப்பினர் ; சமய உரையாற்றுபவர் ; மதகுரு ; இஸ்ரவேல் 
( Israel ) LOGOTGOT TITIW IT GULDGOT ( Solomon ) . 
Ecclesias tes , n . பழைய ஏற்பாட்டுச் சுவடிகளில் ஒன்று 
ecclesias tic , 1. மதகுரு , திருச்சபைக்குத் தம் வாழ்வை 
ஒப்படைத்துள்ளவர் , உரையாற்றுபவர் ; a . திருக் 
கோயில் தொடர்பான ; மதகுருசார்ந்த . 
ecclesias tical , a . திருக்கோயில் தொடர்பான ; மதகுருசார்ந்த . 
Ecclesias ticus , 11 , கிறித்தவத் திருமறைத் தொகுதிகளி 

லிருந்து பிரித்தொதுக்கப்பட்ட ஏடுகளில் ஒன்று . 
ecclesiology , 11. திருக்கோயில் கட்டிடம் - ஒப்பனை ஆகிய 
வற்றைப் பற்றிய நூல் . 

43 


ec dysis , n . மேந்தோல்கழிப்பு ; உரிசட்டை , இற்று அகலும் 

மேல்தோடு ; பழக்கவழக்கக் கழிப்பு ; pl . ec ayses . 
e chelon , n . ஏறுபடியணி , ஒவ்வொரு படைவீரர் முன்னும் 
முகப்பு வரை தடையற்றிருக்கும்படி அமைந்த ஏறுபடி 
போன்ற படைத்துறை அணிவகுப்பு ; படைக் கப்பல்களின் 
ஏறுபடி வரிசை வகுப்பு . 
echid na , n . முள்ளெலி போன்ற குழிபறிக்கும் பல்லில்லாத . 

ஆஸ்திரேலிய ( Australian ) விலங்கினம் . 
echid nine, n . பாம்பின் நஞ்சு . 
e chinite , 11 . முட்டைவடிவமான முள்செறிந்த கூட்டினை 

யுடைய புதை படிவக் கடல் உயிர் வகை . 
echi noderm , n . முட்கள் செறிந்த முட்டை வடிவமான 

கூட்டினையுடைய பேரினம் சார்ந்த உயிர் வகை . 
echin us , n . முட்களுள்ள முட்டை வடிவமான கூட்டினை 
யுடைய கடல் உயிர் வகை ; ( க - க . ) தூண் தலைப்பின் மேல் 
மட்டத்தைத் தாங்கும் புறங்கவிவான அடிப்பகுதி . 
ec ho , n . எதிரொலி ; மீள் ஒலி ; எதிரலை , எதிரதிர்வு ; பின் 
அடுக்கொலி ; கூறியதுகூறல் ; செய்ததுசெய் தல் ; எதிர் 
நினைவு ; பின்தொடர்வு , பின்தொடுப்பு ; பாட்டில் அடி 
இறுதி ஒலி இயையு ; பேரிசைப்பேழையில் எதிரொலிக்கும் 
சிற்றமைவு ; சீட்டாட்ட வகையில் சீட்டுக்களைப் பற்றிக் 
கூட்டாளிகளுக்குத் தெரிவிக்கப்படும் குழூஉக் குறிப்பு ; 
அணுக்கப்போலி , மிகொத்திருப்பது ; குருட்டுத்தனமாகப் பின் 
பற்றுபவர் , தலையாட்டி இசைபவர் , சொல்வதைத் திரும்பச் 
சொல்பவர் ; pl . ec hoes ; U. எதிரொலி எழுப்பு ; ஒலி மீளச் 
செய் ; எதிரொலியாக எழு ; ஒலிமீள்வுறு ; கூறியது கூறு ; 
மற்றொருவர் சொற்களை யே வழங்கு ; போலிசெய் ; குருட்டுத் 
தனமாகப் பின்பற்று ; தலையாட்டி இசைவளி ; சீட்டாட் 
டத்தில் குழூஉக் குறிப்புக் காட்டி ஆடு ; ( தொ . ) cheer to 
the echo , மனமாரக் கைகொட்டிப் பாராட்டு . 
Ec ho 2 , 11. கிரேக்கபுராணக்கதையில் வரும் அரமகள் ; எதி 

ரொலியின் உருவகம் . 
ech ogram , 11. எதிரொலி மூலம் கப்பல் அடிக்குக் கீழுள்ள 

கடலாழத்தைக் கணித்துக் காட்டும் கருவிப்பதிவு . 
echo ic , a . எதிரொலியின் இயல்புள்ள ; ( மொழி . ) ஒலிகளைப் 

போல் சொற்கள் அமைந்துள்ள , ஒலி அனுகரணம் சார்ந்த . 
ec hoism , n . ஒலிகளைப்போல் சொற்கள் அமையும் பண்பு , 

சொல்லொலியிசைவு . 
ech oless , a . எதிரொலிக்காத ; உணர்ந்து செயல் ஆற்றாத . 
ech o - sounder , n . கப்பலடிக்குக் கீழ் உள்ள கடலாழத்தை 

எதிரொலிப் பண்புமூலம் கணித்துக்காட்டும் கருவி . 
ec lair , 11. குளிர் பாற்கட்டி நிரப்பிச் செய்யப்படும் சிறு விரல் 

வடிவப் பண்ணியம் . 
eclaircissement , ( பிர . ) 11. தெளிவாக்கல் , விளக்கங்கூறல் . 
eclamp sia , eclamp sy , n . ( மரு . ) சூலுற்றிருக்கையில் 
அல்லது மகப்பேற்றின்போது பெண்களுக்குத் திடீரெனத் 
தோன்றும் வலிப்பு நோய் , பேறுகாலச்சன்னி . 
eclat , ( பிர ) n . பகட்டான வெற்றி , மிகுசீர்த்தி ; சமூகச் 

சிறப்பு ; தனிமுனைப்பான இகழ் . 
eclec tic , n . பன்னலத்திரட்டாளர் , பல கோட்பாட்டுக்குழுக் 
களின் கருத்துக்களையும் தேர்ந்து இசைந்தேற்றுக்கொள்ளும் 
இயல்புடைய பண்டை மெய்விளக்க அறிஞர் ; பல்திறப்பட்ட 
மூலங்களிலிருந்தும் 

உவப்புவர்ப்புக் கட்டுப் 
பாடின்றித் தாராளமாகக் 

கருத்துக்களை வரவேற்பவர் ; 
a . மெய்விளக்கத் துறையில் பல கோட்பாடுகளின் கருத்துக் 
களையும் தேர்ந்தெடுத்து இணைத்துக்கொள்கிற ; பன்னலக் 
கூட்டான , பல்திரட்டான ; விரிந்த மனப்பாங்குடைய , 
குறுகிய கொள்கை வரம்புணர்ச்சிக் கட்டுப்பாடற்ற . 
eclec ticism , n . நற்கூறுகளைத் தேர்ந்தெடுத்துக் கொள்பவர் 
செயல் ; கி . மு இரண்டாவது முதலாவது நூற்றாண்டுகளில் 
வாழ்ந்த கிரேக்க மெய்விளக்க அறிஞர்களின் கோட்பாடு ; 
பல்வேறான நற்கூறுகளைத் தேர்ந்து திரட்டி உருவாக்கும் 
பாங்கு . 


குறுகிய 


சமய 


338 


eclectics 


edifice 


ec zema , 11. தோல் தடிப்பு நோய்வகை , கரப்பன் புண் , பற்று , 


படை . 


eclec tics , n . pl . கி . மு . இரண்டாவது முதலாவது நூற் 
றாண்டுகளில் வாழ்ந்த கிரேக்க மெய்விளக்க அறிஞர்களின் 
குழு . 
eclipse , 1 . வானகோளங்களின் ஒளிமறைப்பு ; இடைத் 
தடுப்பு ; நிழலடிப்பு ; ஒளிமறைவு ; ஒளிமழுக்கம் ; மறுக்கம் ; 
கீழடிப்பு ; கலங்கரை விளக்க ஒளியின் இடையிடை நிழ 
லடிப்பு ; இருட்டடிப்பு ; 3. வானகோளங்களின் ஒளியை 
மறை ; ஒளிவட்டத்தை இடைநின்றுதடு ; கோள்வட்ட மீது 
நிழலடி ; கலங்கரை விளக்க ஒளியை இடையிட்டு நின்று 
மறை ; ஒளிமழுங்குவி ; ஒளிமங்கவை ; விஞ்சி ஒளிவீசு ; 
கடந்துமேம்பாடுறு ; புகழ்விஞ்சு ; வென்றுமேலிடு . 
eclip tic, 11. ஞாயிறு செல்வதாகத் தோன்றும் நெறி , கதிர் 

வீதி ; a . கதிர்வீதிக்குரிய ; வான்கோள மறைப்புச் சார்ந்த . 
ec logue , n . சிறு அளவான முல்லைப்பாட்டு , ஆயர் உரை 

யாடற் பாட்டு . 
ecol ogy , 11. உயிரின வாழ்க்கைச்சூழல் ஆய்வு நூல் . 
econom ic , a . பொருளியல் சார்ந்த ; சிக்கனமான ; வீண் 
செலவின்றிச் செட்டான ; ஆதாயவண்மையுடைய ; பயன் 
வளம்வாய்ந்த ; கணித்துநோக்குகிற ; செலவு கட்டிக்கொண்டு 
போகிற ; பயன்கருதிய , பணம் கருதிய ; தொழில் துறைத் 
தொடர்பான . 
econom ical , a . சிக்கனமான , வீணழிவு அற்ற ; மிச்சப் 
படுத்துகிற , பொருளியல் நூல் சார்ந்த ; நாட்டுப்பொருளியல் 
பற்றிய . 
econom ically , adu .. சிக்கனமாக ; சிக்கனத்தை முன் 

னிட்டுப் பார்க்கையில் . 
econom ics , 1 , பொருளாக்கவியல் , பொருளியல் ; பொருள் 
வளநிலை ; பொருளாட்சி ; நாட்டுப்பொருளியல் ; செல்வத் 
தின் ஆக்கத்தையும் பங்கீட்டையும் பற்றிய செயல்முறை 


நூல். 


eda cious , a . உண்டி சார்ந்த ; பெருந்தீனிகொள்கிற ; 

பேரவாவுள்ள . 
Ed am , 1. உருண்டைவடிவ ஆலந்து நாட்டுப் பால் கட்டி . 
Edd a , 11. பழங்கால ஐஸ்லாந்துநாட்டு இலக்கியத்திரட்டு . 
edd y , n . சிறுநீர்ச்சுழி ; சுழல்காற்று ; நீர்ச்சுழல்போல் 
இயங்கும் மூடுபனித்திரை , புகையின் சுழலலை ; 3. சுழன்று 
சுழன்று இயங்கு . 
ed elweiss , 1. ஆல்ப்ஸ் மலை களில் பாறைப்பாங்கான 

இடங்களில் வளரும் வெள்ளை மலருடைய செடிவகை . 
Ed en , 11. கிறித்தவசமயக் கொள்கைப்படி படைப்புக் காலத் 
தொடக்கத்தில் ஆதம் - ஏவா வாழ்ந்த பூங்கா ; மகிழ்விருக்கை ; 
பொன்னுலகு , இன்ப உலகு . 
eden tate, 11. ( வில . ) முன்வாய் வெட்டுப் பற்களும் கோரைப் 
பற்களும் இல்லாத விலங்கு ; பற்களில்லாத விலங்கு ; a . 
முன்வாய் வெட்டுப் பற்களும் கோரைப் பற்களும் இல்லாத ; 
பற்கள் இல்லாத . 
edge, n . விளிம்பு , வக்கு ; முனை ; கோடி ; ஓரம் , அருகு ; 
கருவியின் கூரியபக்கம் , கூர் ; கூர்மை ; காயப்படுத்தும் 
கருவி முனை ; பாறையின் முனைவிளிம்பு ; முகடு ; பிழம்புரு 
வில் இருபரப்புக்களின் சந்திப்புவரை ; பரப்பின் எல்லைக் 
கோடு ; மதிக்கூர்மை ; உணர்ச்சிக்கூர்மை ; கூரிய கவை 
யுணர்ச்சி ; உள்ளக்கூர்மை ; சிடுசிடுப்பு , எளிதில் எரிச்ச 
லூட்டும் நிலை ; ப. தீட்டு , கூராக்கு ; விளிம்பாக அமை ; 
ஓரங்கட்டு , கரை அமை ; கரை இணை ; உணர்ச்சி கூர்மைப் 
படுத்து ; நகர்த்து ; சிறிதுசிறிதாக மெல்ல நகர் ; மெல்லப் 
புகுத்து ; தூண்டு ; சாட்டிக் கூறு , மறைமுகமாகக் குறிப்பிடு ; 
கூர்விளிம்பால் தாக்கு ; ( தொ . ) be on edge , படபடப்புறு , 
பொறுதியிழ ; கூரார்வம்கொள் ; edge in a word , ஒரு 
சொல்லினை இடர்ப்பட்டு இடைச்செருகு ; edge one on , 
தூண்டு ; 

inside edge , சறுக்குக்கட்டையின் உட்புற 
விளிம்பில் இருந்துகொண்டு பனிமீது சறுக்குதல் ; outside 
edge, சறுக்குக்கட்டையின் வெளிப்புற விளிம்பில் இருந்து 
கொண்டு பனிமீது சறுக்குதல் ; set on edge , ஊக்கு , 
தூண்டு , கிளர்ச்சியூட்டு ; set one s teeth on edge, நடுக்க 

முறச்செய் , வெறுப்படையச்செய் . 
edge !-bone , 11. பிட்ட எலும்பு ; மாட்டின் பிட்டத்தசைக்கறி . 
edge less , a . கூர் அற்ற , மழுங்கிய . 
edge -tool , n . கூர்விளிம்புடைய கருவி , வெட்டுக்கருவி . 
edge ways, edge wise , adv . கூர்விளிம்புமுன்னாக ; கூர் 
விளிம்பு மேலாக ; பக்கவாட்டாக ; விளிம்போடு விளிம்பு 
சேர ; ( தொ . ) get a word in edgeways , பேச்சு இடை 
ஓய்ந்த நேரத்தில் பேச வாய்ப்புப்பெறு . 
edg iness , 11. கோணமுடைமை ; வரைக்கோடு மிகத் தெளி 

வாயிருத்தல் ; கூருணர்வுநிலை . 
edg ing , 11. கரைக்கட்டு , கரை ; விளிம்புத்தொங்கல் ; விளிம் 

பமைத்தல் . 
edg y , a . கூர்விளிம்புடைய , கூர்மையான ; ( வண்ணம் 
பூசுதல் ) திட்டவட்டமான எல்லைவரையறைப் பாங்குள்ள ; 
எளிதில் சினமூட்டப்பெறத்தக்க . 
edibil ity , n . உணவாகக்கொள்ளும் தகுதியுடைமை . 
ed ible , n . உணவாகக்கொள்ளத்தக்க பொருள் ; தின்றி ; 

(1. தின்னற்குரிய , உண்ணத்தக்க . 
ed ict , 11. அரச ஆணை ; விளம்பரம் , அதிகாரத்தைக் 

கொண்டு அறிவிக்கப்படும் செய்தி . 
edifica tion , 1. செவியறிவுறூஉ , நல்லறிவுறுத்தல் , வாழ்க்கை 

மேம்பாட்டுக்குரிய நல்லொழுக்கப்போ தனை . 
edif icatory . a. ஒழுக்க மேம்பாடுறச் செய்யத்தக்க. 
ed ifice , n . பெரிய கட்டிடம் , மாளிகை ; பெருஞ்செயற் 
கட்டமைவு . 


economi ser , 1. சிக்கனமாயிருப்பவர் ; வெப்பம் - எரிபொருள் 

முதலியவற்றை மிச்சப்படுத்துவதற்கான இயந்திர அமைவு . 
econ omist , 11. பொருளியல் ஆய்வாளர் ; பொருளியல் நூலா 
சிரியர் ; நாட்டுப்பொருளியல் ஏடு ஆக்கியோர் ; சிக்கனக் 
காரர் ; செல்வத்துறை நடைமுறை மேலாட்சியாளர் . 
economiza tion , 11. சிக்கனமுறைக் கடைப்பிடிப்பு . 
econ omize , v . சிக்கனமாயிரு ; பணத்தைச் செட்டாகச் 
செல வழி ; செலவுகளைக் குறை , மிச்சப்படுத்து ; அரிதாகப் 
பயன்படுத்து ; பயன் தரு வகையில் நடத்திக்கொண்டு போ . 
econ omy , n . குடும்பநடைமுறையாட்சி ; * குடும்பப் பொரு 
ளாட்சி ; சிக்கனம் ; சிக்கனச்செயல் , செட்டாகச் செலவிடல் ; 
மிச்சப்படுத்தல் ; மட்டு , செட்டு ; ஒழுங்கமைவு , --ஒழுங்கு 
பட்ட நடைமுறை ; ஒழுங்கமைந்த சமூகம் ; சமய 
முறை ஒழுங்கு ; கோட்பாட்டு ஒழுங்குமுறைத் திட்டம் ; 
இயற்கையின் ஒழுங்காட்சி ; ( தொ . ) Political Economy , 
நாட்டுப் பொருளியல் , நாட்டுச் செல்வத்தின் ஆக்கத்தையும் 
பங்கீட்டையும் பற்றிய கோட்பாட்டு நூல் . 
ecru , 11. வெளுக்கப்படாத சணல்நார் ; வெளுக்கப்படாத 
சணல் நாரின் நிறம் ; a . வெளுக்கப்படாத சணல் நார் 
போன்ற . 
ec stasize , 0. கழிபேருவகைக்காளாக்கு ; மிகு களிப்புக்கொள் . 
ec stasy , 11. மெய்மறந்த மகிழ்ச்சி , களிவெறி , ஆனந்த பர 
வசம் ; கவிதை வெறி , கற்பனைவெறி ; ( மரு . ) ஒருமைவெறி , 
நரம்புகளின் நோய்ப்பட்ட தன்மையினால் மனம் ஒன்றிலேயே 
நாட்டம் செலுத்தும் நிலை ; 3. மிகுகளிப்பில் ஆழ்த்து . 
ecstat ic , n . மிகு களிப்புக்கொள்ளும் பாங்குள்ளவர் ; மெய் 
மறந்த நிலையில் வெளியாகும் பேச்சு ; a . கழிமகிழ்வுக்குரிய ; 
பேருவகைக்குட்பட்ட ; மிகுகளிப்புண்டாக்குகிற ; பரவச 
மாகிற . 
ecumen ic , ecumen ical , a . கிறித்தவ உலக முழுமைக் 
கும் உரிய ; கிறித்தவத் திருச்சபை முழுமையும் சார்ந்த ; 
பொதுப்படையான , பரவலான , முழுமொத்தமான ; எல்லா 
வற்றையும் உட்படுத்திய . 


நடை 


339 
edify 

efficacious 
ed ify , v . ஆன்மிகத்துறையில் பயனடையச்செய் ; ஒழுக்கத்தில் eel wrack , n . = eelgrass . 
மேம்படச்செய் ; சமயத்தில் பற்றுக்கொள்ளச்செய் ; ஆறுத eer ie , eer y , a . முன்பின் எதிர்பாராத , இன்னதென்றறியப் 
லளி , மகிழ்வி . 

படா அச்சம் விளைவிக்கிற ; பேயச்சமூட்டுகிற , இயற்கை 
ed ifying , a . அறிவுறுத்துகிற ; மேம்பாடுறச்செய்கிற . 

மீறிய மாய உணர்ச்சியால் தாக்குண்ட ; துணுக்குறச் செய் 
ed it , U. பதிப்பி ; பதிப்புக்கு வேண்டிய முறையில் ஏட்டை 

யக்கூடிய , மயிர்க்கூச்செறிய வைக்கிற , நடுக்குறுவிக்கிற . 
உருவாக்கு ; வகுத்துத் தொகுத்தமை ; தேர்ந்து திரட்டி efface , ப . துடைத்தழி , தடங்கெட வை , மேற்பரப்பின் உரு 
யமை ; திருத்தியமை ; பத்திரிகைப் பதிப்பாசிரியராயிருந்து வழி ; ஒளிமறைப்புச் செய் , மங்க வை , விஞ்சி ஒளிவிடு ; 
பணியாற்று . 

முனைப்பு அழி , உரு மறைத்துவிடு , சிறப்புக் குன்றவை ; 

( தொ . ) efface oneself , தன்முனைப்பழி , 
edi tion , n. பதிப்பு , மாறுதலின்றி ஒருதடவை வெளியிடப் 

தன்னைச் சிறப் 

பற்றவராக்கிக் கொள் , பொதுமைப்படுத்திவிடு. 
பட்ட ஏட்டுப்படிகளின் தொகுதி ; ஒரே அளவில் வெளியிடப் 
பட்ட தொகுதி ; ஒரேசமயத்தில் ஒரேமுறையில் வெளியிடப் 

effect , 11 . பலன் , விளைவு , விளைபயன் ; பண்புவிளைவு , 
பட்ட பத்திரிகைப்படிகளின் தொகுதி ; ஒரு தடவை கோத்து 

உளத்தில் ஏற்படும் மாறுதல் , முகத்தோற்ற மாறுதல் , முக 
அச்சிட்ட படிகளின் தொகுதி ; ஒரே ஏட்டின் பல படிவங்களில் பாவனை மாறுதல் ; மெய்ந்நிலை , மெய்ப்பாடு ; செயல் திட்பம் , 
ஒன்று ; பதிப்பாசிரியரளித்த மூல எழுத்தாண்மை வடிவம் ; பயனுரம் ; உட்கருத்து ; சாயல் நுட்பம் , தோற்றச்செவ்வி ; 
ஒத்த மறுபடிவம் . 

ப . செயலுருப்படுத்து , செயல் வெற்றி காண் , செய்து முடி , 
edition de luxe, ( பிர . ) n . உயர்விலைப்பதிப்பு ; 

செயலுருவாக்கு , தோற்றுவி ; ( தொ . ) cause and effect , 
அழகிய 

காரண காரியம் ; for effect , விளை பயனை முன்னிட்டு , பயன் 
பதிப்பு . 

மிகுத்துக்காட்டலை எதிர் பார்த்து ; general effect , மொத்தத் 
editio prin ceps , ( ல . ) n . ஏட்டின் அச்சிட்ட முதல்பதிப்பு . 

தோற்றத்தால் காட்சியில் ஏற்படும் திறம் ; give effect to , 
ed itor , 1. பதிப்பாசிரியர் ; இதழாசிரியர் , செய்தித்தாள் 

செயலில் நிறைவேற்று , செயற்படுத்திக்காட்டு ; in effect , 
முதலியவற்றை அல்லது அவற்றின் ஒரு பிரிவினை நடத்து 

மெய்யாக , உருப்படியாக , செயல் முறையளவில் ; take effect , 
பவர் . 

செயல் கருக்கொள் , செயல் பயனுறத் தொடங்கு . 
editor ial , 1. தலையங்கம் , தலையங்கக் கட்டுரை , செய்தித் 

effec tible , a . செய்து முடிக்கத்தக்க . 
தாளில் அதன் ஆசிரியரால் அல்லது அவர்தம் பொறுப்பில் 
வேறொருவரால் எழுதப்படும் கட்டுரை ; a . பதிப்பாசிரியருக் 

effec tive , 1. போருக்கு ஆயத்த நிலையிலுள்ள படைவீரன் ; 
குரிய ; இதழாசிரியருக்குரிய . 

போர்முனைப்பு நிலையிலுள்ள படைப்பிரிவு ; a . செயல் விளை 

வுடைய , பயனுறுதியுள்ள ; செயலூக்கமுடைய , விளை பயன் 
ed itress , 11. fem . பதிப்பாசிரியை ; இதழாசிரியை . 

திட்பம் வாய்ந்த ; செயலுரமிக்க , ஆற்றல் வாய்ந்த ; விளை 
ed ucate , v . பேணிப்பயிற்றுவித்து வளர் ; அறிவொழுக்கப் 

வின் வலிமை முழுதுமுடைய ; 

பயன்முனைப்பான ; 
பயிற்சியளி ; அறிவுபுகட்டு , கல்வியளி ; பள்ளியில் பயிற் 

னுடைய ; சேவைக்கு ஆயத்த நிலையிலுள்ள ; மெய்யான ; 
றுவி ; பயிற்றுவித்துப்பழக்கு , செயலுக்குப் பழக்கப்படுத்து ; 

நடப்பிலுள்ள . 
பழக்கு ; பண்பூட்டு . 

effect less , a . செயல்விளைவில்லாத ; விளை பயனற்ற . 
educa tion , n . கல்விப்பயிற்சியளித்தல் ; கல்விப்பயிற்சி ; 
கல்விப்பயிற்சித் திட்டம் : வளர்ப்புப்பயிற்சி ; மனப்பண்புப் 

effect or , n . ( உயி. )உயிரினங்களில் புறத்தூண்டுதலுக்கு 
பயிற்சி ; விலங்குகளின் பயிற்றுவிப்பு ; பழக்குவிப்பு . 

எதிரான அகவுணர்வு புறங்காட்டும் உறுப்பு . 

உடைமைகள் , 
effects , n . pl . 

உரிமைகள் ; 
கல்வித்துறை வித்த 
educa tionalist , educa tionist , n . 
கர் , கல்விபுகட்டு முறைகளில் தனித்திறமை பெற்றவர் , 

( தொ . ) leave no effects , பின்மரபுக்கு உடைமை எதுவும் 

விட்டுச் செல்லாதிரு , இறுதிப்பத்திரம் எழுதி வைப்பதற் 
கல்வி வளர்ப்பவர் . 

குரிய எதுவுமில்லாமல் போ ; personal effects , மர புரிமை 
ed ucative , a . கல்விசார்ந்த , கல்விக்குரிய ; அறிவுறுத்துகிற , 

யாகச் செல்லாத தனியுரிமை உடைமைகள் . 
கல்விபுகட்டவல்ல . 

effec tual , a . விரும்பிய பயன் விளைவித்தலில் வெற்றியுள்ள ; 
educe , v . உள்ளார்ந்த பண்புகளை வெளிக்கொணர் , 

புற திட்ப உறுதியான , முடிவான பயனுடைய ; நேர் 
மலர்ச்சியுறச்செய் ; தருகூறுகளிலிருந்து முடிவு தருவி , புது 

னுடைய ; ( தொ . ) effectual calling , தேர்ந்தாய்வுற்ற சால் 
மெய்ம்மை உறுவி ; உய்த்துணர் ; ( வேதி . ) பொருட் கூட்டி 

புடையவர்க்கு இயேசுநாதரிடம் வருவதற்கான திரு அழைப்பு . 
விருந்து பிரித்தெடு , வேறுபிரித்துக்காட்டு . 

effec tuate, I. செயல் நிறைவுறுத்து , செய்து முடி . 
ed uct , n . உய்த்துணர் மெய்ம்மை , வருவிக்கப்பட்ட முடிபு ; 
( வேதி . ) பிரித்தெடுக்கப்பட்ட பொருள் , 

effem inacy , 11 . பெண் தன்மை , மெல்லியல்பு , ஆண்மைக் 

கேடு , வலிவின்மை ; ஆணின் தன்னிலை கெட்ட இன்பத் 
educ tion , n . வெளிக்கொணர்தல் , புறமலர்ச்சி ; இயந்திரங் 

தோய்வு . 
களின் நீராவி முதலியவற்றின் வெளிப்போக்குக் குழாய் . 

effem inate , 11. ஆண் தன்மை 

ஆண் தன்மை இல்லாதவன் , பேடி ; a .. 
educ tor , n . வெளிப்படுத்துபவர் , தோன்றச் செய்பவர் ; 

ஆண்மையில்லாத ; பெண் தன்மையுள்ள ; 

வலிவற்ற ; 
வெளிப்படுத்துவது , தோன்றச் செய்வது . 

மென்மைமிக்க ; சிற்றின்ப ஈடுபாடுள்ள ; 3. பெண் தன்மை 
edul corate , v . கடுஞ்சுவை நீக்கு , இனிக்கச் செய் ; கரையத் யாக்கு , மெலியச் செய் , ஆண்மை குலையச்செய் . 
தக்க கூறுகளகற்றித் துப்புரவுபடுத்து , தூய்மையாக்கு . 

effen di , n . துருக்கியில் அரசியற்பணியாளர்களுக்கும் கல்வித் 
eel , 11. மலங்கு , விலாங்கு மீன் , முரல் , எளிதில் பிடிகொடாத துறை முதல்வர்களுக்கும் 1934 - வரை உரித்தாக வழங்கப் 
மனிதர் , ஓயாது தட்டிக்கழிப்பவர் ; ( தொ . ) electric eel , பட்ட பட்டப்பெயர் . 
stand eel , மலங்கு வகைகள் . 

eff erent , a . ( உட . ) நாடிநரம்புகளில் வெளிநோக்கிச் செல் 
eel fare , 11. இளவிலாங்கு மீன்கள் புடைபெயர்ந்து செல்லும் கின்ற , கொண்டு செலுத்துகின்ற . 
பாதை ; விலாங்கு மீனின் ஓரீற்று இளமீன் தொகுதி ; effervesce , . கொதி , சூவென்ற ஒலியுடன் குமிழியிட்டுப் 
இள விலாங்கு மீன் . 

பொங்கியெழு ; நுரைத்தெழு . 
eel grass , 11. கோரைப்புல் போன்ற கடற்பாசி வகை . 

effervesc ent , a . ஆவிவெளிவருவதனால் பொங்குகிற , ஆவி 
eel - pout, n . நன்னீர் மீன்வகை ; குட்டியீனுகின்ற மீன் 

வெளியேற்றுவதனால் நுரைத்தெழுகின்ற . 

effete , a . முற்றிலும் களைத்துப்போன , தளர்ந்து நலிந்த ; 
eel - set , 11 , விலாங்குமீன் பிடிப்பதற்காக ஆற்றின் குறுக்கே வலுவிழந்த ; உரமழிந்த , ஊக்கங் குலைந்த . 
இடப்பட்ட வலை . 

effic acious , a . கருதிய பயனைக் கட்டாயமாகத் தரத்தக்க , 
eel - worm , n. வளையப்புழு . 

பயனுரமுடைய . 


உடைமை 


வகை . 


நிறை 


340 
officacity 

egret 
efficac ity , eff icacy , 1 , செயற்படுத்தும் திறன் , பயனிறை one basket , ஒரே அருவினையில் அனைத்தையும் வைத்து 

அபாய முயற்சிசெய் ; 

take eggs for money, தருவதாக 
வுடைமை ; மற்றிறம் . 

வாக்குறுதி தரப்பட்ட பணத்தில் திருப்தியடை , touch 
en cience , n . திறமையான செயல் ; திறன் நிறைவு . 

your grandmother to suck eggs , உன்னைக்காட்டிலும் அனு 
effi ciency , n . பயனுறுதி , குறிப்பிட்ட பயனை 

பவம் உடையவர்க்குப் புத்தி கூறு ; tread upon eggs , 
வேற்றும் ஆற்றல் ; தகைதிறம் , தேவைக்குப்போதுமான 

விழிப்போடு நட . 
தகுதி ; இயக்குதிறம் , இயந்திரத்தின் இயக்காற்றல்மீது 

egg - and - anch or , n . நங்கூரத்தின் அல்லது அம்புகளின் 
விளை வாற்றலுக்குரிய விழுக்காடு . 

இடையே வார்ப்படத்தாலான முட்டைவடிவப் பொருள்களை 
effi cient, n . பயன்விளைவிப்பவர் ; 

பயன் விளைவிக்கும் 

ஒன்றையடுத்து ஒன்றாகப் பதித்தமைத்த அணிவகை . 
பொருள் ; a . தகை திறமுடைய , நிறைவேற்றும் ஆற்ற 

egg - binding, n . முட்டையை வெளிப்படுத்த முடியாமை . 
லுடைய : பயனுறுதியுடைய . 

egg - bird , n . கரிய கடற்பறவை வகை . 
eff igy , 11. சிறிய உருவப்படம் ; மாதிரி உருவம் ; நாணயத் 
தில் பொறிக்கப்பட்ட உரு , தலையுருப்பொறிப்பு ; ( தொ . ) egg .capsule , n . சிலவகை விலங்குகளின் முட்டைமேல் 
burn in effigy . வெறுப்புணர்ச்சியின் விளைவால் ஒருவரின் மூடியிருக்கும் காப்புறைத் தோல் . 
உருவப் படத்தைக் கொளுத்து . 

egg - cosy , n . வேகவைத்தெடுத்த முட்டை சூடு கெடாதவாறு 
efloresce , . பூத்துக்குலுங்கு ; பொங்குமாவளமுறு , வைக்கப்படுகின்ற மேலுறை . 
மலர்ச்சியுறு ; பொடியார்ந்த தோட்டால் மூடப்பெறு 

egg . dance, n . முட்டைகளினிடையே கண்களைக் கட்டிய 
பொடியார்ந்த தோடாக உருப்பெறு ; ( வேதி . ) பொருட் 

வாறு ஆடப்பெறும் நடனம் . 
களின் மணி உருவகையில் திறந்த வெளிக்காற்றுப்பட்டுப் 

egg er , n . காட்டுக் கோழிமுட்டைகளைத் திரட்டுபவர் ; 
பொடிப்பொடியாகு ; உப்புக்கள் வகையில் கலவையின் மேற் 

முட்டைபோன்று கூடுகட்டும் பூச்சி வகை . 
பரப்புக்கு வந்து மணி உருப்பெறு ; நிலஞ்சுவர்ப்பரப்புக்கள் 
வகையில் உப்புப் பொலிவுறு . 

egg ery , n . முட்டையிடும் இடம் . 
effioresc ence , n. மலர்ச்சி ; மலர்ச்சிப்பருவம் ; உடலின் egg - lip , n . முட்டையோடு புளித்தமாநீர் திராட்சைச் சாறு 
மேந்தால் பெறும் செந்நிறத்தன்மை ; பொடியார்ந்த மேல் வெறியம் பால் முதலியவற்றைச் சேர்த்துச் சர்க்கரையிட்டுச் 
தோடு ; பொடியார்ந்த மேல்தோடு உருவாதல் . 

செய்த குடிவகை. 
eff luence , 1. வழிந்தோடுதல் ; மற்றொன்றினின்று வெளிப் egg -fruit , n . முட்டை வடிவப் பழவகை . 
படுதல் ; ஒளியின் புறஎழுச்சி ; மின்வலியின் புற ஒழுக்கு ; 

egg .glass , n . முட்டைகள் வேகும் நேரத்தைக் கணக்கிடும் 
பறஞ்செல்வது . 

சிறு மணல்வட்டில் . 
eff luent , 11. ஏரியிலிருந்து வெளிச்செல்லும் ஆறு , மறிகால் ; egg ler , n . முட்டை வாணிகர் . 
மற்றோர் ஆற்றிலிருந்து பிரிந்தோடும் கிளையாறு ; புறக் 

egg -nog , n . முட்டையுடன் சாராயங் கலந்து செய்யப்படும் 
கிளைக் கால்வாய் , புறக்கிளை ஓடை ; கழிவுநீர்த் தொட்டியி 

குடிவகை. 
லிருந்து வெளிச்செல்லும் வடிகால் ; கழிவு நீர்த் தேக்கத் துப் 

egg - plant , 11. கத்தரிச்செடி . 
புரவு நீர்க்கால் ; தொழிற்சாலையிலிருந்து வெளியேறும் நீரியற் 
கழிவு ; a . புறஞ்செல்கின்ற ; வழிந்தோடுகிற . 

egg - shell, n . முட்டையின் வெண்தோடு . மேலோடு ; 

மெல்லிய பீங்கான்வகை . 
eflu vium , n . பொருளிலிருந்து வெளிப்படும் 

நுண்ணிய 
அணுக்கள் ; அழுகிய பொருள்களிலிருந்து வெளிப்படுகின்ற 

egg - slice , n . பொரித்த முட்டையை எடுப்பதற்கான கரண்டி . 
உடல் நலத்துக்கு ஒவ்வா வாடையுடைய தீயாவி ; காந்தத் 

egg - tooth , n . முட்டையினின்று 

வெளிப்படாத 

குஞ்சு 
தால் வெளியிடப்படுவதாகக் கருதப்பட்ட நுண் துகள் திரள். 

முட்டையோட்டையுடைப்பதற்கான அலகுமுனைப்பகுதி . 
efflux , efflux ion , n . நீரியல் ஆவியியல் பொருள்கள் வகை egg y. a . முட்டைகள் நிறைந்த ; அண்மையில் முட்டையிட்ட 
யில் புறநோக்கிய ஒழுக்கு ; கடத்தல் ; புறவொழுக்கு . 

அல்லது முட்டையிடப் போகின்ற ; முட்டைச்சுவையுடைய . 
eff ort , n . ஊக்கம் , முயற்சி ; ஆற்றலை ஈடுபடுத்திய செயல் ; 

eg lantine , n . முட்செடி வகை . 
அருஞ்செயல் , தொடர்ந்த உழைப்பு ; முயற்சியின் பயனாய் e go , n . நான் என்னும் முனைப்பு . 
விளைந்த செய்தி , அருஞ்செயல் விளைவு . 

egocen tric , a . தன்முனைப்புள்ள . 
eff ortless , a . முயற்சியற்ற , எளிதான ; முயற்சி எடுத்துக் e goism , n , ( மெய். ) தன்னல வாழ்வைத்தவிர வேறொன்றும் 
கொள்ளாத , செயல்முனைப்பற்ற , தன்முயற்சியற்ற , ஏனோ இல்லை என்ற கோட்பாடு , தான் என்ற எண்ணம் ; தன்னல 
தானோ என்றிருக்கின்ற , 

வேட்கை நெறி ; தன்னலம் ; தன்னைத்தானே புகழ்ந்து 
effront ery , n . வெட்கமில் ஆணவம் ; நாணழிவு ; அகந்தை . 
effulge , . ஒளிதுலங்கு ; ஒளிபெறு . 

i e goist , n. தற்புகழ்ச்சியாளர் ; தன்முனைப்பாளர். 
efful gence, 11. ஒளிர்வு . 

egoist ic , egoist ical, a. தன்னலம்பற்றிய 

னவம் 
efful gent , a . சோதியான , போரொளி விடுகிற . 

வெளிப்படுகின்ற. 
effuse , a . ( தாவ . ) வழிந்து போன ; V. ஊற்று ; வெளிப் 

egothe ism , n . நானே கடவுளெனல் . 
படுத்து ; சிந்து ; கொட்டு ; இறை ; வழி . 

e gotism , 1. நான் என்ற முனைப்புச் சொல்லை அடிக்கடி 
effu sion , 11. ஊற்றுதல் , வழிதல் ; சிந்துதல் ; கொந்தளிப் 

பயன்படுத்துதல் ; தற்பெருமை கூறுதல் . 
புரை . 

e gotist , n . தற்பெருமையாளர் . 
effu sive, a . அதிக அளவில் சொரிந்த ; பீறிடுகின்ற ; எரி egotist ic , egotist ical, a . தற்பெருமை காட்டுகின்ற ; 
மலைக்குரிய உருக்குப்பொருள் வெளிக்கொட்டிய ; உறுதிப் இறுமாப்பான . 
படுத்தும் வகையில் அதிக உணர்ச்சி காட்டுகின்ற . 

e gotize , U. தன்னை மிகுத்துப்பேசு . 
eft , n . பல்லி வகை . 

egre gious , a . அதிர்ச்சியுண்டாக்குகிற . 
egad , int . அட ! கடவுளே ! என்னும் வியப்பு மொழி . e gress , n . வெளிப்போதல் ; புறப்பாடு ; வெளியே செல்லும் 
Ege ria , n. பெண் ஆலோசகர் ; ஒரு குலதெய்வம் . 

வழி ; வெளியேறும் உரிமை ; ( வான் . ) கோள்மறைவின் 
egg , n . முட்டை ; கரு ; உயிரணு ; ஈருயிரின்பச் சேர்க்கை 

முடிவு . 
யின் உயர்விளைவு : கோழிமுட்டை போன்ற பொருள் ; 0 . 

egress ion , 11. வெளியேறுதல் . 
தூண்டு , விரைவுபடுத்து ; ( தொ . ) put all one s eggs into e gret , 11. நாரையினம் ; கொக்கு . 


பேசுதல் . 


341 
Egyptian 

elecampane 
Egyp tian , n . எகிப்தியர் , எகிப்திய நாட்டார் ; நாடோடி ; eject a , ejectament a , 11. Pl . எரிமலையால் எறியப்பட்ட 
a . எகிப்திய ; பழமையான . 

பொருள்கள் . 
Egyptol ogy , 11. எகிப்திய பழமை ஆய்வு நூல் . 

ejec tion , 11. வெளிப்படுத்துதல் , வெளியேற்றம் ; வெளிப் 
eh , int . வியப்பிடைச் சொல் . 

படுத்தப்பட்டநிலை ; வாந்தியெடுத்தல் ; வெளியேற்றப்பட்ட 

பொருள் . 
eid er ; n . வடதுருவக் கடல் வாத்து . 
eid er - down , 1. வாத்தின் மென்மையான இறகு , மெத்தை ejec tive, a . வெளியேற்றும் பாங்குள்ள . 
யில் திணிக்கப் பயன்படும் தூவி . 

eke , v. குறை நிரப்பு ; வாழ்க்கை வகை தேடு . 
eid ograph , 11. படங்களைப் படியெடுப்பதற்கான கருவி . 

eker , adu . மேலும் ; போன்று . 
eidol on , n . உருவம் ; கற்பனை வடிவம் ; ஆவித்தோற்றம் . ekk a , ( இ . ) 11. சிறிய ஒற்றைக் குதிரைவண்டி. 
eight, 11. எட்டு ; எண்மர் ; எட்டுப்பொருள்கள் ; நண்பகலுக்கு elab orate, a . நுட்பமாகச் செய்யப்பட்ட , அக்கறையோடு 

செய்யப்பட்ட 
அல்லது நள்ளிரவுக்கு அடுத்த எட்டாவது மணி ; a , எட்டா 

ப . உழைப்பினால் உண்டாக்கு , சிந்தித்து 

விளக்கமாகச் செய் ; 
வதான ; ( தொ . ) an eight days , வாரம் ; figure of eight , 

பொருட்களைப் பொருட் கூறுகளி 
சறுக்கு விளையாட்டு முதலிய ஆடல்களால் ஏற்பட்ட 8 

லிருந்து உண்டாக்கு . 
என்னும் எண்ணைப் போன்ற வடிவப் பதிவு ; the eights , elabora tion , 11. விரிவுபடுத்துதல் . 
ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தின் கல்லூரி மாணவர்க 

elaeome ter , 11. எண்ணெய்களின் தூய்மையைச் சோதிக்கும் 
ளிடையே ஆண்டுக்கொருமுறை கோடைக்காலத்தில் நடத்தப் 

கருவி , 
படும் படகுப் பந்தயங்கள் . 

elan , ( பிர . ) 11. திடிர்வேகம் . 
eight - day , a . எட்டு நாளளவும் நீடிக்கின்ற . 

el and , 11. தென்னாப்பிரிக்க மானினம் . 
eighteen , n . பதினெட்டு ; பதினெட்டன் குறி ; a . பதி 

elapse , 11. கடந்துவிடுகை , கழிவு ; 3. கழிந்துவிடு . 
னெட்டான . 

elastic , 11. தொய்வு நாடா , தொய்வுக் கயிறு ; a . நெகிழும் 
eigh teenth , n . பதினெட்டில் ஒரு பகுதி ; a . பதினெட்டா 

தன்மையுள்ள . 
வதான , பதினெட்டாம் , பதினெட்டில் ஒரு பகுதியான . 

elasti city , 11. நெகிழ்திறம் . 
eight foil, n . எட்டிதழ்களுள்ள மலர் . 

elate , a . வீண் பெருமிதம் கொள்கிற ; 3. ஊக்கப்படுத்து ; 
eight fold , a . எண்வகுப்பான ; எட்டு மடங்கான ; ads . 

செருக்குப்படுத்து . 
எண்பகுப்பாக ; எண்மடங்காக . 

ela tion , 11 , வெற்றிச் செருக்கு . 
reight -foot , a . எட்டடி அளவான , எட்டடி அளவுள்ள இசைக் 
கருவியின் எடுப்பொலி பெறுகின்ற அல்லது அக்கருவியின் 

el bow , 7 , முழங்கை ; கைமுட்டு ; வளைவு அல்லது திருப்பு 

முனை ; ப . முழங்கையால் தள்ளு ; நெருக்கித்தள்ளு ; ( தொ . ) 
தாழ்ந்த குறிப்பொலி பெறுகின்ற ; adv . எட்டடி அளவில் . 

at one s clbow , கைக்கெட்டும் வகையில் ; up to the elbows , 
eighth , a . எட்டாம் ; எட்டாவதான ; எட்டில் ஒரு பகுதி 

முழுதும் ஈடுபட்டு . 
யான , அரைக்காலான ; ( இசை . ) எட்டாஞ்சுரமான . 

el bow - grease , 11 . வன்மையாகத் துடைத்தல் ; கடுமை 
eighth ly , adv . எட்டாம் இடத்தில் , எட்டாவதாக . 

யான வேலை . 
eight ies , n . pl . எண்பதிலிருந்து எண்பத்தொன்பது வரை el bow - room , 1. இயங்குதற்குப் போதிய இடம் ; 
யுள்ள 

எண்கள் ; வாழ்க்கையில் அல்லது நூற்றாண்டில் சுயேச்சை வாய்ப்பு . 
எண்பது முதல் எண்பத்தொன்பது வரையுள்ள எண்களைக் 

el chee , 11. அரசியல் தூதுவர் . 
கொண்டு முடியும் ஆண்டுகள் . 

eld , n . முதுமை ; தொன்மை . 
reigh tieth , n . எண்பதில் ஒரு பங்கு ; a . எண்பதாவதான ; 
எண்பதாம் ; எண்பதில் ஒரு பகுதியான . 

el der 1 , 11. உறவினரில் மூத்தவர் ; இருவரில் மூப்பானவர் ; 

நிறுவனங்களில் சிறப்புயர்வுடைய உறுப்பினர் குழாத்தில் 
eight - oar , n . எட்டுத் துடுப்புடைய பந்தயப் படகு ; 
a .. 
எட்டுத் துடுப்புடைய . 

ஒருவர் ; 

மூப்புக்காரணமாக உயர் பதவிபெற்றவர் ; 

முதியவர் ; மேலவை உறுப்பினர் ; தொடக்ககாலக் கிறித் 
eight - score , n . நூற்றறுபது , எண்மடங்கான இருபது ; 

தவத் திருச்சபைப் பணியாளர் ; திருச்சபை வகையில் பரணி 
a . நூற்றறுபதான . 

யாளர் ; a . உறவினர்களில் மூத்த ; இருவரில் வயது 
eights man , 7. படகோட்டிகள் எண்மருள் ஒருவர் . 

முதிர்ந்த ; நீண்டகாலம் வாழ்ந்த ; முன்பிறந்த , மூன் 
eight some , n . எண்மர் தொகுதி ; எண்மர் கூட்டு ; எண்மர் தோன்றிய ; ( தொ . ) Elder Brethren , நிறுவன வகையின் 
சேர்ந்து ஆடும் நடனம் ; a . எண்மர் தொகுதியான ; எண்மர் குழுவில் சிறப்புச் செயலுறுப்பினர்கள் ; eller hunil, சீட் 
கூட்டான ; எண்மர் சேர்ந்து ஆடுகிற . 

டாட்டத்தில் முதலில் சீட்டு இறக்கும் ஆட்டக்காரர் , 
eight y , 11. எண்பது ; a . எண்பதான . 

el der 2 , 11. வெள்ளை மலருடைய 2 ...யரக்குறைவான மரவகை . 
eiren icon , 1. அமைதிக்கான திட்டம் ; போர்நிறுத்தம் eld er - berry , n . வெள்ளை மலருடைய உயரக்குறைவான மர 
செய்வதற்கான சமாதானப்பேச்சு . 

வகையின் புளிப்பான கருஞ்சிவப்புப்பழம் . 
eistedd fod , n . வேல்ஸ் நாட்டுப் புலவர் சங்கம் ; வேல்ஸ் 

eld erly , a . வயதாகிக்கொண்டு வருகிற . 
நாட்டுக்குரிய பாண்புலவர் குழாம் ; இசைப்போட்டிக்கென்று 
சூழ்ந்திருக்கும் இசைவாணர் குழாம் . 

eld ership , 11. மூத்தவராயிருக்கும் நிலை ; பிரிஸ்பிடீரியப் பிரிவுத் 

திருக்கோயில் ( Presbyterian Church ) அலுவலர் பதவி . 
eis wool , n . ஈரிழைக் கம்பளி வகை . 

eld er - wine , n . வெள்ளை மலருடைய உயரமில்லாத 
மர 
ei ther , pron . யா தேனுமொன்று , இரண்டிலொன்று ; எகையின் பழங்களிலிருந்து இறக்கப்படும் இன்தேறல் . 
இரண்டில் ஒவ்வொன்றும் ; a . இரண்டில் ஒவ்வொன்றுமான ; 
adu . இரண்டிலொன்றாக ; conj . அல்லது , 

el dest , a . முதற்பிறந்த ; இருப்பவர்களில் மூத்த ; எல்லா 

ரிலும் மூத்த . 
ejac ulate , v . விட்டெறி ; திடீரெனச் சாற்று . 

El Dorad o , n . கற்பனைப்பொன்னாடு , சுவர்ணபூமி ; pl . 
ejacula tion , n . வெளிப்படுத்துதல் ; திடீரெனத் தோன்றும் 

El Dorad os . 
வழிபாட்டு மொழி . 

elecampane , 1. கசப்புச்சுவையும் நறுமணமும் உள்ள இலை 
ej ect , n . ஊகித்து அறியப்படுவது . 

களையும் வேரினையும் உடைய செடிவகை ; செடிவகையினால் 
eject 2 , 3. வெளிப்படுத்து ; விலக்கு ; நீக்கு ; வெளியே துரத்து . நறுமணம் ஊட்டப்பெற்ற தின்பண்டம் . 


342 
elect 

electroplate 
elect , . தேர்ந்தெடுக்கப்பெற்றவர் ; தனிப்படத் தேர்ந்தெடுத்து elec trobio logy , 7. உயிர்ப்பொருள்களில் தோன்றும் மின் 
அமர்த்தப் பெற்றவர் ; a . தேர்ந்தெடுக்கப்பட்ட ; மிகவுயர்ந்த ; நிகழ்வுகளைப் பற்றிய ஆய்வு நூல் . 
வீடுபேற்றுக்கெனக் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ; பதவி 

elec trochem istry , n . வேதியியல் சார்ந்த மின்னாய்வுத் 
முதலியவற்றிற்குத் தெரிந்தெடுக்கப்பட்டும் பதவி யேற்காத ; 

துறை . 
U. தெரிந்தெடு , வாக்கு மூலமாய்த் தேர்ந்தெடு ; ( கடவுள் ) 

elec trocul ture, n , மின் ஆற்றலைச் செலுத்திச் செடிகளைப் 
வீடுபேற்றுக்கெனப் பொதுநீக்கிச் சிலரைத் தேர்ந்தெடு . 

பயிரிடுதல் . 
elec tion , 1. வாக்கு மூலம் தெரிந்தெடுத்தல் ; தேர்தல் ; தங்கு 

elec trocute, n . மின் ஆற்றல் செலுத்தி மாய்வி . 
தடையற்ற விருப்பம் ; சிலருக்கு வீடுபேறளிப்பதென 

electrocu tion , n . மின் ஆற்றல் செலுத்திக் கொலைத் 
முன்னரே கடவுள் கொண்ட திருவுளப்பற்றுதல் . 

தண்டனை விதித்தல் ; மின்திற மரண தண்டனை ; எவ்வித 
electioneer , n . ஒருவர் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு உழைப் 

மாகவேனும் மின் ஆற்றல் தாக்கி ஏற்படும் மாய்வு . 
பவர் ; V. ஒருவர் தேர்ந்தெடுக்கப்படுவதற்குப் பாடுபடு ; 

elec trode, n . மின்வாய் , வெற்றுக்கல மின்னோட்டத்தில் 
அரசியல் தேர்தல்களில் ஈடுபடு . 

இருகோடி முனைகளில் ஒன்று . 
elec tive , a . தேர்ந்தெடுப்புக்குரிய ; தேர்தலைப் பொறுத் 

elec trodynam ics , n . மின்விசையியக்கவியல் . 
திருக்கிற ; தேர்தல் அதிகாரத்தைச் செலுத்துகிற ; தேர்ந் 

elec tro - gild ing , n. மின்வலி உதவியாற் செய்யப்படும் 
தெடுக்கும் அதிகாரமுடைய ; தேர்தலினால் அமர்த்தப்படுகிற , 

பூச்சுமான வேலை . 
தேர்ந்து நிரப்பப்படத்தக்க . 

elec trograph , n . கணிப்புப் பதிவுசெய்யும் மின்மானி . 
elec tor , n . வாக்காளர் , தேர்ந்தெடுப்பவர் ; தேர்ந்தெடுக்கும் 
உரிமையுள்ளவர் ; ( வர . ) முன்பு செர்மன் பேரரசின் 

elec tro- kinet ics , 1. மின் இயக்கவியல் . 
தேர்தலில் பங்குகொள்ள உரிமை பெற்றிருந்த இளவரசர் . 

electrolier , 11. சொத்தான மின்விளக்குகளின் தொகுதி . 
elect oral , a . தேர்தலுக்குரிய ; வாக்காளர் தொடர்பான ; electrol ogy , n . மின் இயல் ; மின் இயல் மருத்துவமுறை . 
வாக்காளர்களைக் கொண்ட . 

elec trolyse , v . மின்செலுத்திக் கூறுபடுத்து . 
elec torate , n . வாக்காளர் தொகுதி , தேர்தல் தொகுதி ; electrol ysis , n . மின்பகுக்கை ; மின்பகுப்பியல் . 
( வர ) முன்பு செர்மன் ( Germa.h ) பேரரசின் தேர்தலில் பங்கு elec trolyte, n . மின்பிரி , மின்பகுப்புக்கு உதவும் நீர்மப் 
கொள்ள உரிமை பெற்றிருந்த இளவரசரின் பதவி ; செர்மன் பொருள் , மின்னோட்டத்தால் பாதிக்கப்படும் கரைசல் நீர்மம் , 
பேரரசுத் தேர்தல் உரிமையுடைய இளவரசர் ஆட்சியெல்லை . 

elec tro - mag net , n . மின்காந்தம் , சுற்றிவரியப்பட்ட மின் 
elect oress , 11. fem . பெண்வாக்காளர் . 

னோட்டமுடைய கம்பிச்சுழலால் காந்தமாக்கப்பட்ட தேனி 
elec tress , n . fem . பெண்வாக்காளர் ; 

( வர. ) முன்பு 

ரும்புப் பிழம்பு , 
செர்மன் பேரரசின் தேர் தலில் பங்குகொள்ள உரிமை elec tro - magnet ic, a . மின்காந்த இயல்புடைய , மின் 
பெற்றிருந்த இளவரசரின் மனைவி . 

விளைவும் காந்த விளைவும் ஒருங்கே கொண்ட . 
elec tric , 11. உரசித்தேய்ப்பதனால் ஆற்றல் எழுப்பக்கூடிய elec tro - mag netism , n . மின் ஆற்றலால் உண்டுபண்ணப் 
பொருள் ; மின் ஆற்றலுக்குரிய , மின்வலி ஏற்றப் 

படும் காந்த ஆற்றல் ; காந்த ஆற்றலுடன் மின்னாற்றலின் 
பட்டுள்ள , மின் ஆற்றல் பெருக்கக்கூடிய ; மின் ஆற்றல் தொடர்புபற்றிய ஆய்வுப்பிரிவு . 
உண்டாக்குகிற ; மின் ஆற்றலால் விளைகிற ; மின் ஆற்றலைக் electromechan ical, a . மின் வலியைப் பயன்படுத்த, 
கொண்டு செல்லுகிற ; மின் ஆற்றலால் இயக்கப்படுகிற ; வேண்டியுள்ள இயந்திர வேலை முறைக்குரிய . 
மின் ஆற்றலைப் பயன்படுத்துகிற ; மேனி சிலிர்க்கச்செய்கிற ; 

electromechan ics , 11. மின் ஓட்டம் பற்றிய பொறித்துறை . 
திடீரென அதிர்ச்சியுண்டாக்குகிற ; மின்வெட்டுப்போன்ற , 
நிலையற்ற ; ( தொ . ) electric arc , மின்வில் , மின்வாய்களுக் 

electrom eter , மின்மானி . 
கிடையே மின் ஓட்டம் பாயும்போது உண்டாகும் ஒளி இடை 

electromo tion , n . மின் ஓட்ட இயக்கம் ; மின் ஆற்றலால் 
வெளி ; electric battery , மின்கல அடுக்கு , electric blue , தோன்றும் இயக்கம் . 
பைஞ்ஜீலம் , உருக்கு நீலநிறமுடைய ; electric chair , உயிர்த் electromo tive, a . மின் இயக்கம் உண்டுபண்ணுகிற ; மின் 
தண்டனை விதிக்கப்பட்ட குற்றவாளியை மின்செலுத்தி இயக்கம் தூண்டுகிற ; மின் இயக்கத்துக்குரிய ; மின் இயக்க 
மாள்விப்பதற்கான இருக்கை ; electric charge , மின் 

விதிகளுக்குரிய . 
ஊட்டம் , மின்கலத்திலுள்ள மின்செறிவு ; electric eel , 

electromo tor , 11. மின்வலியை இயக்க ஆற்றலாகப் பயன் 
மின்மலங்கு , மின் அதிர்வு கொடுக்கவல்ல விலாங்குமீன் 

படுத்தும் அமைவு . 
வகை , 

electric hare , மின்பொறியினால் இயக்கப்பட்டு 
வேட்டை நாய்களுக்கு முன்னால் பந்தய வளைவைச் சுற்றி 

elec tron , 11 . 

மின்னணு , 

எதிர்மின்மம் , எதிர்மின் ஆற்ற 
வரும் முயலின் பொம்மையுரு ; electric ray , மின்மீன் , மின் 

லுடன் அணுவின் கருவுளைச் சுற்றிச் சுழலும் உள்ளணுத் 
தாக்கு எறியும் மீன் வகை ; electric shock , மின் பேரதிர்வு ; துகள்களில் ஒன்று ; பண்டைக்காலத்தவரால் பயன்படுத்தப் 
மின் தாக்குப் போன்ற அதிர்ச்சி ; electric storm , மின்புயல் , பட்ட இயல்பான பொன் வெள்ளிக்கலவை ( தொ . ) electron 
வளிமண்டலத்தின் மின் நிலையில் ஏற்படும் குலைவு . 

pair , ஒருமின்மத்தைப் பொதுவாகக் கொண்ட அணு இணை . 
elec trical , a . மின் ஆற்றலுக்குரிய . 

electroneg ative , a . எதிர்மின் ஆற்றல் ஊட்டப்பெற்றுள்ள . 
electri cian , 11. மின்னல் ஆய்வாளர் ; மின்னியல் வல்லுநர் ; electron ic , a . மின்மம் சார்ந்த ; மின்ம இயக்கத்துக்குரிய ; 
மின் அமைவுகளைச் செய்பவர் ; மின் அமைவு நிறுவுபவர் ; மின் 

( தொ . ) electronic brain , மின்னியக்கக் கணிப்புப்பொறி ; 

electronic flash , நிழற்படத்துறையில் பயன்படுத்தப்படும் 
அமைவு செப்பனிடுபவர் . 

மின்வெட்டுப் போன்ற வளிக்குழாய் மின்னோட்ட ஒளி . 
electri city , n . மின் ஆற்றல் , மின்வலி , மின் அணுக்களின் 
இயக்கம்பற்றிய ஆய்வுத்துறை , 

electron ics , n . மின்மங்கள் போன்ற அணுவுள் துகள்களைப் 

பற்றிக் கூறும் இயற்பியல் பிரிவு . 
electrifica tion , 11. மின் ஊட்டம் ; நீராவிவண்டித் தொடரை 
மின்வண்டித் தொடராக மாற்று தல் . 

electrop athy , n . மின் ஆற்றலைப் பயன்படுத்தும் மருத்துவ 
elec trify , v . மின் ஊட்டு ; மின் அதிர்வுக்கு உள்ளாக்கு ; 

முறை . 
இருப்புப்பாதை - போக்குவரத்து - செய்தொழில் முதலியவை electroph ore , electroph orus, n . அணுக்கத்தால் விலை 
களை மின்சாரத்தினால் இயங்குமாறு மாற்றியமை ; கிளர்ச்சி மின் ஆற்றல் உண்டுபண்ணும் பொறி அமைவு . 
யூட்டு , திடுக்கிடச்செய் . 

elec troplate , n . மின்பிரிப்பூச்சுமானம் ; U. மின்பிரி முறை 
elec trize, v . = electrify. 

யினால் பூச்சுமானம் செய் . 


. 


1 . 


343 
electropolar 

elf 
elec tropo lar , a . மின்கடத்தி போன்று ஒருமுனை நேர்க் el ements , n . pl . நாற்பெரும் பூதங்கள் ; அடிப்படைக் 

காந்தக் கோடியும் மறுமுனை எதிர்க்காந்தக்கோடியும் உடைய . கல்விக்கூறுகள் ; அடிப்படைக்கலைக்கூறுகள் ; திருக்கோயில் 
electropos itive, a . நேர்மின் ஆற்றல் ஊட்டப்பெற்றுள்ள . இறுதி உணவுத் திருவினைக்குரிய திரு அப்பத் திருத்தேறல் 

கூறுகள் . 
elec troscope , n . மின்காட்டி , பொருளில் மின்னாற்றல் 
இருப்பதையும் அதன் இயல்பையும் காட்டும் கருவி . 

el emi , 1. களிம்பு - மெருகெண்ணெய் முதலியவற்றில் பயன் 

படுத்தப்படும் நறுமணப்பிசின் வகை . 
electrostat ics , n . நிலைமின் இயல் . 

elen chus , 1 . வாதமறுப்பு , வாத மூலம் தவறென்று 
electrotech nics , n . மின்னாற்றல் தொழில் நுணுக்கத் 

காட்டுதல் . 
துறை . 

elenc tic , a . வாதமறுப்புவாய்ந்த , குறுக்குக் கேள்விகள் 
electrotherapeu tics , electrother apy , 11 . மின் ஆற்றல் 

கேட்டுமடக்கும் பாங்குள்ள . 
செலுத்தி நோய் தீர்க்கும் முறை . 

el ephant , 1 . யானை ; 28 அங்குல நீளமும் 23 அங்குல 
-electrotherm al , electrotherm ic , a . மின்னாற்றலால் 

அகலமும் உள்ள தாள் அளவு ; ( தொ . ) a white elephant , 
பெறப்படும் சூடுசார்ந்த . 

தாங்கமுடியாத பெருஞ்செலவு பிடிக்கும் உடைமை ; 
electrot onus , 7. ( உட . ) மின்பாய்வுக்குட்பட்ட உணர்ச்சி 

தண்டத்தீனி கொள்வது ; தண்டத்தீனி கொள்பவர் ; double 
நரம்பின் நிலை . 

elephant , 40 அங்குல நீளமும் 263 அங்குல அகலமுமுள்ள 
elec trotype , 11. மின் அச்சு , மின்பகுக்கை முறையினால் 

தாள் அளவு . 
அச்சுருவின்மீது செம்பு பூசிச்செய்யப்படும் அச்சுத்தகடு ; V. 

el ephant - fo lio , 11. மிகப்பெரிய அளவுள்ள மடிப்புத்தாள் 
மின் அச்சினால் படியெடு . 

el ephant - grass , n . நாணற் செடிவகை ; யானைப்புல் .. 
elec trum , 1. பண்டைக்காலத்தவரால் பயன்படுத்தப்பட்ட 

elephanti asis , n . யானைக்கால் நோய் . 
இயல்பான பொன்வெள்ளிக்கலவை . 

elephan tine , a . யானைக்குரிய ; யானை போன்ற ; 

மிகப் 
elec tuary , n . தேனுடன் அல்லது இன்குழம்புடன் கலந்த 

பெரிய ; அழகற்ற , அருவருப்பான ; ( தொ . ) elephantine 
மருந்துத் தூள் . 

epoch , நிலவுலகெங்கும் - யானையின விலங்குகள் மலிவுற் 
eleemos ynary , a . இரவலர்க்களிப்பது பற்றிய ; ஈகையைப் 

றிருந்த முற்பட்டகால மண்ணியலூழி . 
பொறுத்த ; உதவி செய்கிற ; இலவசமான , கைம்மாறு 

elephant oid , a . யானைபோன்ற . 
கருதாத . 

el ephant - seal , 11. ஆணினம் ஏறத்தாழ இருபதடி நீளமுள்ள 
el egance , el egancy , 11. நயநாகரிகம் ; நேர்த்தி , அழகு ; 

மிகப்பெரிய நீர்நாய்வகை . 
தகவு , செம்மை ; பண்புடைமை ; சான்றொழுங்கு . 

Eleusin ian , a . அட்டிக்காவிலுள்ள ( Attica ) 
el egant , 7. நயநாகரிகர் ; நாகரிகப்பகட்டாளர் , 

எ லூ சிஸ் 
சுவைநயப் ( Eleusis ) ET GOT TOJ 

பண்டை 

நகரத்துக்குரிய ; ( தொ . ) 
பகட்டர் ; a . நடையினிய , நடைநயம்வாய்ந்த ; நாகரிகத் 

Eleusinian mysteries , எலூசிஸ் என்னும் பண்டை நகரத்தில் 
தோற்றமுடைய , காண்பினிய ; சுவைநயம் வாய்ந்த ; நுட்ப 

கொண்டாடப்பட்ட டெமிட்டர் ( Demeter ) என்னும் கிரேக்க 
நயமுடைய , நேர்த்தியான ; பண்பட்ட நயநாகரிகமுடைய ; 

உழவுக்கடவுள் பற்றிய மறைச்செய்திகள் . 
மதிப்பு நலமார்ந்த ; இன்பநலம்வாய்ந்த ; ஒழுங்கு நலமுடைய . 

eleuthe rian , a . விடுதலை வழங்குகிற . 
elegi ac , n . புலம்பற்பாட்டு ; a . புலம்பற்பாட்டுக்குரிய ; 
துயர் தருகிற ; நெடில் இணைகுறில் ஆன மூவகைச்சீர் ஆறு 

eleuth eroman ia , 11. விடுதலையார்வவெறி . 
அல்லது ஐந்து கொண்ட அடியாலான . 

eleuth erophyll ous , a . திட்டவட்டமாய் இலைகளையுடைய . 
elegi acs , n . pl . புலம்பற்பாட்டுக்கள் ; நெடில் இணைக்குறில் el evate , a . வீறார்ந்த , மதுமாந்தி எழுச்சியுற்ற ; 

ஆன மூவசைச்சீர் ஆறு அல்லது ஐந்துகொண்ட யாப்புச் உயர்த்து ; ஏற்று ; தூக்கு ; மேன்மைப்படுத்து , சிறப்பி ; 
சார்ந்த பாடல் . 

பண்பு உயர்வுபடுத்து ; போற்று ; மகிழச்செய் , எழுச்சி 
el egize , . கையறு நிலையாக எழுது , துயரமனப்பான்மை யூட்டு . 
காட்டி எழுது , புலம்பற்பாடல் எஎழுது .. 

el evated , a . உயர்ந்த , மேடான ; மேம்பட்ட ; வீறார்ந்த 
el egist , n . புலம்பற்பாட்டுக்கள் எழுதுபவர் . 

மதுமூலம் எழுச்சியுற்ற . 
el egy , 11. புலம்பற்பாட்டு , கையறுநிலைப்பாடல் ; சரமகவி ; eleva tion , 1. உயர்த்துதல் ; உயர்த்தப்பெறுதல் ; உயர்வு ; 
ஆழ்ந்த சிந்தனை அல்லது துயரத்தைக் குறிக்கும் செய்யுள் ; 

உயரம் ; உயர்நிலை , மேம்பட்ட பதவி ; மேம்பாடு ; மேடு ; 
புலம்பற்பாட்டின் சீர் உடைய செய்யுள் . 

ஏற்றம் , ஏறுசரிவு ; கட்டிடமுகப்புத்தோற்றம் ; கலையில் 

காட்சியிசைவற்ற சரிதள அளவைச் சித்திரிப்பு ; அடிவானின் 
el ement , n . தனிமம் , தனிப்பொருள் , மூலப்பொருள் ; 
ஆக்கக்கூறு ; மூலதத்துவம் ; 

மேல் உயரம் ; அடிவானத்துக்கு மேலுள்ள மீகோணம் ; 
மூலதத்துவங்களாக முற் 
காலங்களில் கருதப்பட்ட மண் - நீர் - காற்று - அனல் ஆகிய 

குழுநடனத்தில் அந்தரத்தில் மிதப்பது போன்ற தோற்றம் 
நாற்பெரும் பூதங்களில் ஒன்று ; 

தரும் குதியாட்டு முறை . 

கடல் ; வான் ; 
கோளகை ; வளிமண்டல இயற்கை ஆற்றல் கூறுகளில் 

el evator , n . உயர்த்துபவர் ; உயர்த்துவது ; உயர்த்தும் 
ஒன்று ; அறுதிசெய்யும் கூறு ; மின் அடுப்பிலுள்ள தடுப்புக் தசை ; கூலந் தூக்கிப்பொறி ; கூலக்களஞ்சியம் ; மின் ஏற்ற 
கம்பி ; மின்வாய் ; அடிப்படைக்கூறு : இயல்பான வாழ்விடம் ; 

மாடம் ; விமானத்தின் பின்புற ஏற்ற இறக்கத்தட்டு . 
இயல்பான சூழல் ; இயற்கையான இயக்க ஊடுபொருள் . el evatory , a . உயர்த்தவல்ல , உயர்த்தும் பாங்குள்ள . 
element al , 11. பூதங்களின் பின்னணித்தெய்வம் , இயற்கை elev en , 11. பதினொன்று ; மரப்பந்தாட்டம் - கால்பந்தாட்டம் 
யாற்றலின் அதிதேவதை ; ஆவித்தெய்வம் ; a . நாற்பெரும் முதலியவை வகையில் பதினொருவர் கொண்ட குழு ; பகல் 
பூதங்களுக்குரிய ; இயற்கை ஆற்றல்களுக்குரிய ; 

அல்லது இரவுக்குரிய பதினோராவது மணி ; a . பதினொரு , 
பேராற்றல் வாய்ந்த , இயற்கை ஆற்றல்களோடு வைத்து பதினொன்று சார்ந்த . 
எண்ணத்தக்க ; இன்றியமையாத ; கலவையாயிராத , தனித்த . 

elev enth , 11. பதினோராமவர் ; பதினோராவது ; பதினொன் 
element alism , n . நாற்பெரும் பூதங்களுக்குரிய அதி றாகப் பகுக்கப்பட்ட பகுப்பின் கூறு , பதினொன்றிலொன்று ; 
தேவதைகளின் வழிபாடு . 

a . பதினோராவதான ; பதினொன்றிலொருபகுதியான ; ( தொ . ) 
elemen tary , a . மூலக்கோட்பாடுகளுக்குரிய ; மூல தத்துவ 

eleventh hour , கடைசி நேரம் . 
மான ; அடிப்படையான , ஆதாரமான , தொடக்கமான ; elf , 11 . 

கூளி , சிறு குள்ளத்தெய்வதம் ; சிறு குறும்புத் 
( வேதி . ) பகுதிகளாகப் பிரிக்கமுடியாத ; ஒரே தனிமத்துக் தெய்வம் ; வனதெய்வம் ; குள்ளர் , கூழையர் ; சிற்றுரு 
குரிய ; கலவையாயிராத ; மண்- வளி முதலிய பூதங்களுக்குரிய . வினர் , சிறுகுழந்தை ; இழிசினர் . 


வான 


மா 


| 


வகை . 


344 

olytron 
relf - arrow 
elf - arrow , elf .bolt , 1. தீக்கல்லால் ஆன அம்புத்தலை . 

elm . n . வட்டை அரம்பப்பல் விளிம்புடைய இலைகளும் சிறு 
elf in , 1 , சிறுகூளி ; குன்னர் ; குழந்தை ; 

a . கூளிகள் 

மலர்க்கொத்துகளும் உள்ள மரவகை : 1. இந்த மரவகைக் 

குரிய . 
சார்ந்த ; கூளிகள் போன்ற . 

elm y , a , இரட்டை அரம்பப்பல் விளிம்புடைய இலைகளும் 
alf ish , a . கூளிபோன்ற ; குறும்பு செய்கிற ; தந்திரமான ; 

சிறுமலர்க்கொத்துக்களும் உள்ள மரவகைகள் நிரம்பியுள்ள. 
மனக்குழப்பமடைந்த : அடம்பிடிக்கிற . 

பேசும்பாணி : 

elocu tion , 1. பேச்சுக்கலை ; 
elf -lock , 11. சடை , சிக்கல் தலைமயிர்க்கற்றை . 

காவன்மை , 

பேச்சுவளம் . 
elf - struck , a . சூனியத்துக்கு ஆட்பட்ட . 

elocu tionist , n . நாவன்மை தேர்ந்தவர் ; காவன்மை 
eli cit , v . மறை கருத்தினை வெளிப்படுத்து ; உள் மெய்ம்மை 
வெளியிடுவி ; 

வெளியிடச் 
தூண்டி செய் ; 

பயிற்றுவிப்பவர் : பாடம் ஓதுபவர் , ஒப்பிப்பவர் . 

உட்கரந்த 
பண்பை வெளிக்கொணர் ; மெய்ம்மையினை வருவி . 

eloge, ( பிர . ) n . இறந்தவர் பற்றிய பாராட்டுரை ; பிரஞ்சு 

மொழிக்கழகத்தின் மறைந்த உறுப்பினரைப்பற்றிய 
elide , v . ஒலிப்பிடையே உயிரொலி கெடுவி ; அசையை ஒலிக் 

மற்றோர் உறுப்பினரது பாராட்டுரை . 
காது விட்டுவிடு . 
eligibil ity, n . தேர்வுத்தகவு , நுழைவுத்தகுதி , தகுதிப் Elo hist , n . விவிலிய ஏட்டின் பழைய ஏற்பாட்டில் இறை 
பொருத்தம் . 

வனை எலோஹிம் ( Elohim ) என்று சுட்டும் பகுதிகளை 

இயற்றியவர் . 
el igible , a . தெரிந்தெடுக்கப்படத் தகுதியுள்ள ; முறைப்படி 
தகுதிபெற்ற ; விரும்பத்தக்க ; பொருத்தமான . 

el ongate , a . நீண்டொடுங்கிய ; நீண்டு கூரான : 0. 
elim inate, v. நீக்கு , விட்டொழி ; வெளியேற்று , கழித் 

நீளச்செய் ; நீளு . நீடு ; நீண்டொடுங்கியதாயிரு : நீளத்தை 
தகற்று ; விட்டுவிடு ; விலக்கியமை ; பிரித்துப்புறமாக்கு . 

மிகுதியாக்கு , தொடர்ந்து நீட்டு . 
elimina tion , n . நீக்குதல் ; விலக்கீடு , அகற்றீடு ; விட் elonga tion , n . நீட்டுதல் ; நீள்தல் ; நீட்சி : நீட்டப்பெற்ற 
டொழிப்பு. 

பகுதி , தொடர்ந்த நீளம் , கவிந்த நீட்சி ; தொகவு, தூரம் ; 
elim inative , a . விலக்கி ஒழிக்கிற . 

கதிரவனிடமிருந்து திங்கள் அல்லது கோள் விலகியுள்ள 

கோணத்தூசம் . 
elim inator : n . பிரித்தகற்றுபவர் ; அகற்றும் பொருள் ; 
மின்னாற்றல் பயன்படுத்தும் கம்பியில்லாத் தந்திக்குரிய கருவி elope , . காதலனுடன் உடன்போக்குச் செய் ; வீட்டை 

விட்டேகு ; கணவனை விட்டேகு ; மறைந்தோடு , ஓடிமறை . 
eli sion , n . ஒலிப்பில் உயிரொலி கெடுதல் ; சொல்லில் அசை elope ment , n . உடன்போக்கு . 
கெட்டு மறைதல் . 

elloquence, n . நாகலம் , பேச்சுதயம் , பேச்சுத்திறன் ; 
elite , ( பிர . ) 11. மிகச்சிறந்ததாகத் தெரிந்தெடுக்கப்பட்ட கூறு ; 

சொல்வன்மை , 

சொல்லாற்றல் ; சொற்பெருக்கு , சொற் 
இனக்கொழுந்து ; உயர்ந்தோர் குழாம் . 

பொழிவு ; சொற்கோப்புக்கலை . 
elix ir , n . அமுதம் , உயிர் நீர் , இறந்தவர்க்கு உயிர் தரவும் el oquent . a . நாநலம் வாய்ந்த ; சொல்திறமிக்க ; ஆற்றல் 
ஏனை உலோகங்களைப் பொன்னாக மாற்றவும் வல்லதெனக் முனைப்பார்ந்த ; கருத்தியக்கும் ஆற்றலுடைய . 
கருதப்பட்ட மருந்து நீர்மம் ; உள்ளுயிர்க்கூறு ; ஊக்கம் 

else , adu . அதுவன்றியும் , அதோடு கூட ; வேறு , மற்று ) 
தரும் பொருள் ; கற்பம் , சஞ்சீவி ; அருமருந்து ; வடிநீர் ; 

மற்றப்படி , அஃதின்றேல் . 
( தொ . ) elixir of life , கற்பம் , வாணாளை நீட்டிக்கவல்ல 

elsewhere , adv . வேறோரிடத்தில் , வேறேதாவது இடத்தில் , 
மருந்து . 

வேறெவ்விடத்திலும் ; பிறிதோரிடத்துக்கு , பிறிதேதாவது . 
Elizabeth an , 7. முதலாவது எலிசபெத் அரசியின் காலத்தவர் ; 

இடத்துக்கு , பிறிதோரிடத்துக்கும் . 
முதலாவது எலி , பெத் அரசிகாலத்து எழுத்தாளர் ; 

elu cidate , v . விளங்கச்செய் , தெளிவாக்கு ; மேற்கோள் 
முதலாவது எலிசபெத் அரசியின் ஆட்சிக்காலத்துக்குரிய , 

காட்டி விளக்கு . 
elk , n . மரை , காட்டுமான் இனப் பெருவிலங்கு வகை . 

elucida tion , n . தெளிவாக்கல் ; விளக்கம் . 
elk - hound , n . முரட்டு மயிருள்ள பெரிய வேட்டைநாய் 

elu cidative , elu cidatory , a. விளங்கவைக்கிற , தெனி 

வாக்குகிற ; விரித்துரைக்கிற . 
ell , n . ஏறத்தாழ 45 அங்குலத்துக்குச் சரியான நீட்டலளவைக் 
கூறு : ( தொ . ) give him an inch and he ll take aa ell , elude , . திறம்படத் தப்பித்துக்கொள் , சட்டம் முதலியவை 
இடங்கொடுத்தால் மடம் பிடிப்பான் . 

களுக்குப் பிடிகொடாமல் ஏய் ; புரியாதபடி திகைக்கச்செய் . 
ellipse , 11. முட்டை வடிவம் , நீள்வட்டம் . 

elu sion . n . தப்பித்துக்கொள்ளுதல் , பிடி கொடுக்காம 
ellipse , n . = ellipsis . 

லிருத்தல் , மழுப்புதல் . 
ellip ses , n . pl . ellipse " , ellipsis என்பவைகளின் elu sive , a . நழுவித் தப்பித்துக்கொள்கிற , மழுப்புகிற , பிடி 
பன்மை வடிவம் . 

படாமலிருக்கிற ; மாயமான , மருட்சிதருகிற . 
ellip sis , n . ( இலக் . ) அவாய்நிலை , வாக்கியச் சொல்லெச்சம் , elu sory , a . கழுவிச்செல்லும் பாங்குடைய ; ஏ மாற்றக்கூடிய ; 
கருத்தை முடிப்பதற்கு வேண்டிய சொற்கள் வாக்கியத்தில் பிடிகொடுக்கா மலிருக்கிற ; ஏமாற்றுகிற . 
அவாய்நிலையா தல் . 

el van , n . கடுமை வாய்ந்த அனற்பாறை வகை : பிளப்பில் 
ellip soid , n , ஓரைவட்டக்கட்டி ; குறுக்குவெட்டுக்கள் ஓர் உறைந்த கடினமான அழற்பாறை . 
வடச்சு நெடுக நீள் வட்டமாகவும் மற்ற டச்சு வழி el ver , 1. விலாங்குமீன் குஞ்சு . 
நீள்வட்டமாகவும் , வட்டமாகவும் அமைகின்ற பிழம்புரு . 
elliptic , ellip tical , a . முட்டைவடிவமான , நீள்வட்ட 

elv ish , a . = elfish . 
மான , ஓரைவட்டத்துக்குரிய . 

Elysee , n . பிரஞ்சுத்தலைவரின் அலுவலக இருப்பிடம் . 
elliptical , a . ( இலக் . ) சொல்லெச்சத்துக்குரிய ; உய்த் 

Elys ium , n. கிரேக்க புராண கதைகளின்படி புண்ணியஞ் 
துணரவேண்டிய உ ,றுப்பினையுடைய . 

செய்தவர் இறந்தபின் வாழுமிடம் , துறக்கம் , சுவர்க்கம் . 
elliptic ity , n . வட்டவடிவத்தினின்றும் அல்லது கோள el ytra , n . pl . elytron என்பதன் பன்மை . 
வடிவத்தினின்றும் வேறாதல் ; நிலவுலகக்கோளத்தில் நடு el ytron , el ytrum , 1. ( வில . ) வண்டினது பின்சிறகுக்கு 
வரைப்பகுதி விட்டத்துக்கும் துருவ ஊடுவிட்டத்துக்கும் உறைபோல் அமைந்துள்ள உறுதியான முன்சிறகு : அல்குல் 
உள்ள வேறுபாடு . 

வாய் . 


வகை 


345 


embodiment 


Elzevir 


5 


El zevir , 11. ஆலந்திலுள்ள எல்ஸிவியர் ( Elzivier ) குடும் 
பத்தாரால் அச்சிடப்பட்ட சுவடி ; அச்சு வடிவ வகை ; 
a . ஆலந்திலுள்ள எல்ஸிவியர் குடும்பத்தாரால் அச்சிடப் 
பட்ட . 
em , n . அச்சு வரி நீளத்துக்குரிய அலகுகளில் பெரும்படி 

அலகுக்கூறு . 
ema ciate , a . மெலிந்த ; V. மெலியச்செய் ; பாழாக்கு , வலுக் 

குறையச்செய் ; மெலி , இளை , பாழாகு . 
ema ciated , a . மெலிந்த , இளைத்த . 
emacia tion , 1. மெலிதல் , மெலிவு , இளைத்த நிலை . 
am anate, 3. வெளிப்படு ; தோன்று ; 

சுர , ஊற் 
றெடு , பெருகு , எழுந்து பரவு . 
emana tion , 1. வெளிப்படுதல் ; பொங்கியெழுதல் ; புற 
ஒழுக்கு ; புறமலர்ச்சி , வெளிப்படும் தோற்றம் ; பண்பு 
மலர்ச்சி ; தெய்வ ஆற்றலினின்றெழும் தோற்றம் ; தெய்வக் 
கூறானவர் ; தெய்வக்கூறு ; இயற்கை மலர்ச்சி , படைப்பு 
இயக்கம் ; இயலொளி உலோகங்களிலிருந்து அலை எழும் 
கதிரியக்க வளி . 
eman cipate , v . சிறை நீக்கி விடுதலை செய் ; கட்டறுத்து 
விடுவி ; அடிமைத்தளையகற்றி விடுதலை உரிமையளி ; குறை 
நீக்கியுதவு . 
emancipa tion , 11. விடுதலை செய்தல் ; விடுதலை ; அடிமை 
ஒழிப்பு ; சட்டத்தடைநீக்கம் ; வீடுபேறுற்ற நிலை ; வீடு 
பேறு . 
emancipa tionist, 11. அடிமைகளை விடுதலை செய்யவேண்டு 

மென்னும் கோட்பாடுடையவர் . 
eman cipist , n . சிறைத்தண்டனையை அனுபவித்து முடித்த 

பின் விடுவிக்கப்பட்ட குற்றக்கைதி . 
emas culate, a . காயடிக்கப்பெற்ற ; ஆண்மையற்ற ; 3 . 
விதையடி ; கோழையாக்கு , ஆண்மையகற்று ; மெலிவுறச் 
செய் , நலிவுறப்பண்ணு ; மொழியின் ஆற்றல் கெடு, பகுதி 

வெட்டியெடுத்து இலக்கியக்கட்டுரை முதலியவற்றை 
வலுவிழக்கப்பண்ணு . 
embalm , . பிணத்தை நறுமணமூட்டிப் பேணிவை ; குருதி 
நாளங்களில் ஊசியிட்டு உயிரற்ற உடலைப்பாதுகாத்துவை ; 
மறதியுட்படாமல் நினைவில் வைத்துப்பேணு ; நறுமணம் 
தோய்வி . 
embank , . கரையணை , அணையிடு ; வரம்புகட்டு , அரண் 

செய் . 
embank ment , 11. அணையிடல் , அணை , வரப்பு ; கரை ; 
தாழ்நிலத்தில் பாதை அல்லது இருப்புப்பாதை செல்வதற் 
காகக் கட்டப்பட்ட மண்மேடு . 
embarg o , n. தடையாணை , நிறுத்திவைப்புக் கட்டளை ; 
அயல்நாட்டுக் கப்பல் போக்குவரவு வகையில் இடப்படும் 
தடைநடவடிக்கைக் கட்டளை ; தற்காலிகமான வாணிகத் 
தடைநடவடிக்கை ; 3. கப்பல்களைத் தடையாணைசெய் ; 
வாணிகம் தடுத்து நிறுத்து ; கப்பல்களை அல்லது சரக்குகளை 
அரசியல் பயனீட்டுக்காகக் கைப்பற்று . 
embark , V. குறித்த இடம் நாடிக் கப்பலேறிப் புறப்பட்டுச் 
செல் ; குறித்த இடத்துக்குக் கப்பலேற்றி அனுப்பு ; 
கப்பலேறு ; புறப்படு ; தலைப்படு , புதுச்செயலிற் புகு ; 
புதுப்பணியில் புகுத்து ; புதுத்துறையில் முதலிடு ; புதுத் 
துறையில் ஈடுபடுத்து . 
embarka tion , 1. கப்பலில் ஏற்றல் ; கப்பலேறிச் செல்லுதல் ; 

கப்பலிலேற்றப்பட்ட சரக்கு . 
embarras de choix , ( பிர . ) 11. பலவற்றுள் எதைத் தெரிந் 

தெடுப்பதென்னும் மலைப்பு . 
embarras derichesse, ( பிர . ) 11. இத்துணைச் செல்வங்களை 

வைத்து என்ன செய்வதென்னும் தடுமாற்றம் . 
emba rrass , 3. முட்டுக்கட்டையிடு , தடங்கல் செய் , தொல்லை 

கொடு ; திக்குமுக்காடச்செய் , குழப்பமூட்டு , சிக்கலாக்கு . 
embarr assed , a . திகைப்புற்ற , மலைப்புக்காட்பட்ட ; வன் 
செயலுக்குட்படுத்தப்பட்ட ; கடன் தொல்லைக்கு ஆட்பட்ட . 

41 


embarr assment , n . குழப்பம் , தடுமாற்றம் , மன உளைவு ; 

பணமுடை , பொருள்வகை இடர்ப்பாடு . 
am bassy , 11. அரசியல் தூதுவரின் அலுவல் ; அரசியல் 
தூதுவர் அலுவலகம் ; அரசியல் தூதுவர் வாழுமிடம் ; 
மன்னர் முதலியோரிடம் செல்லும் தூதுக்குழு . 
embat tle , v . 

படையைப் 

போர் அணியில் அமைத்து 
நிறுத்து . 
embat tle , 3. கட்டிட மதில்களுக்கு ஞாயில் அமை . 
embay , . கப்பலை விரிகு .--ரவில் கொண்டுநிறுத்து ; காற்று 
வகையில் கப்பலை விரிகுடாவுக்குள் செலுத்து ; நாலாபக்கமும் 
சூழ் , சுற்றி வளைத்துக்கொள் . 
embed , . சூழ்ந்தணைத்துக்கொள் ; பதித்துவை ; கிடத்து 
embedd ed , a . பதிக்கப்பெற்ற , 
embell ish , U. ஒப்பனைசெய் , அழகுபடுத்து , நுணுக்க நய 

முடையதாக்கு ; கற்பனை இணைத்துச் சுவைபெருக்கு . 
embell ishment , n . அழகுடையதாக்கல் ; நுண்நய ஒப்பனை ; 

அணி , அணிகலன் . 
em ber , n . தணல் , கங்கு ; கணப்பு , கொதி சாம்பல் ; 

வெந்தழல் நீறு . 
Em ber - days, n . pl . நோன்பு வழிபாட்டுக்குரிய கிறித்தவப் 

பெருநாட்கள் . 
em ber - goose , 1. வடமாகடற்பகுதிக்குரிய பெரிய நீர்மூழ்கிப் 

புள்வகை . 
em bers, n . pl . கணப்பு , கங்குகனல் , எரிதழற்சாம்பல் . 
Emb er - week , n . உண்ணாநோன்பிலிருந்து வழிபாடு மேற் 
கொள்ளப்படும் மூன்று கிறித்தவப் பெருநாட்கள் வருகிற 
வாரம் . 
embez zle , o . பணத்தைத் தகாத முறையில் 

கையாடு ; 
பொதுப்பணத்தைத் தனி நலனுக்குப் பயன்படுத்தி மோசடி 
செய் . 
embezz lement , n . ஒப்புவிக்கப்பட்ட உடைமையை மோசடி 

யாகக் கையாடல் . 
embitt er , v . புண்படுத்து , கசப்பூட்டு , பகைமையுண்டு 

பண்ணு . 
embitt ered , a . மனக்கசப்புற்ற , புண்பட்ட , உளமுறிவுற்ற , 

வாழ்வில் வெறுப்புற்ற , நலங்களில் நம்பிக்கையிழந்த . 
emblaz on , V. ( கட் . ) மரபுவழிக்கேடயத்தில் முனைப்பாகத் 
தீட்டிக்காட்டு ; மரபுவழிச்சின்னங்கள் தீட்டு ; பகட்டாக 
வரைந்துகாட்டு ; பறைசாற்று , புகழ் பரப்பு , கொண்டாடு , 
பாராட்டு . 
emblaz onment , 1. ( கட் . ) மரபுரிமையான உருவங்களால் 

ஒப்பனை செய்தல் ; புகழ்ந்து பேசுதல் . 
emblaz onry , n . ( கட் . ) வீரமரபுச்சின்னங்கள் தீட்டுங்கலை 

கேடயத்திலுள்ள வீரமரபுச் சின்னங்கள் . 
em blem , n . தனிக்குறி , மரபுச்சின்னம் , சிறப்பு அடையாளம் ; 
மாதிரியுரு ; வகைமாதிரி ; உருமாதிரி , பண்புக்குரிய சின்ன 
மாகக் கருதத்தக்கவர் ; பண்புக் குறியீடாகக் கருதத்தக்கது ; 
மரபுரிமைச் சின்னம் ; 3. சின்னமாகக் குறித்துக்காட்டு , 
அடையாளமாயமை . 
emblemat ic , emblemat ical, a . சின்னங்களுக்குரிய ; 
சின்னங்களைக்கொண்ட ; சின்னமாயமைந்த , உருப்படுத்திக் 
காட்டுகிற , வகைமாதிரியான ; பண்புருச்சின்னமான . 
emblem atist , n . சின்னங்களை அமைப்பவர் ; அடையாளச் 
சின்னங்களைப் புனைந்துருவாக்குபவர் ; பண்புருவகம் 

தீட்டுபவர் . 
emblem atize, v . சின்னமாயிரு , அடையாள மாக அமை , 
குறித்துக்காட்டு ; அடையாளச் சின்னமூலம் உருமாதிரி 
காட்டு . 
embod iment , n . உடம்பொடு தோன்றுதல் , மூர்த்தீகரிப்பு ; 
உடம்பொடு கூடிய உருவம் , பிழம்புருவம் ; கருத்துருவம் , 
கருத்தின் புறவடிவம் ; கண்கூடான உருவம் ; பண்புருவம் ; 
பண்புகளை அங்கமாகக் கொண்ட உரு , திரளுரு . 


துளை 


346 
embody 

eminen ce grise 
embod y , 3. உடலுருக்கொடு , மூர்த்தீகரி ; அகப்பண்புகளுக்குப் embryon ic , a . முதிரா நிலையில் உள்ள ; தொடக்க நிலையி 
புறவுருவம் கொடு ; பிழம்புருவம் கொடு ; கொள்கை கோட் லுள்ள ; முதிராநிலைக்குரிய ; முதிராநிலைத் தொடர்பான . 
பாடுகளைச் செயலுருப்படுத்து ; கருத்தின் புறவுருவாகத் embryot omy , n. ( மரு . ) கருவுயிர்க்கூறுபாடு , வயிற்றினுள் 
திகழ் , பயனுருவாக இலங்கு ; உடம்பெடு , உடலொடு 

கருவை வெட்டியெடுத்தல் . 
தோன்று ; உள்ளடக்கு , அங்கமாகக் கொள் . 

embus , v . 

படைத்துறை வீரர்களையோ சரக்குகளையோ 
embog , v . சேற்றில் 
சேற்றில் அமிழ்த்து , 

அளறில் 

சிக்கவை ; பேருந்து வண்டியில் ஏற்று ; பேருந்து வண்டியில் ஏறு . 
மூழ்கச் செய் , அழுந்துவி . 

embusque, ( பிர . ) 1. களச்சேவை தட்டிக்கழிப்பவர் , உள் 
embol den , v . துணிவளி , திடங்கொள்ளச்செய் , ஊக்கு . 

நாட்டிலோ மூலதளத்திலோ வேலைதேடிக்கெள்வதன் மூலம் 
em bolism , 11. ( மரு . ) குருதிக்குழாயடைப்பு , பக்கவாதத்துக் களமுன்னணிச் சேவையிலிருந்து தப்பித்துக்கொள்பவர் . 
குரிய நிலையில் 

குருதிக்குழாய்களில் குருதிக்கட்டி வழி emend , 0. மூலபாடத்திலுள்ள குற்றங் களை , குறைபாடுகளை 
யடைத்தல் . 

அகற்று ; திருத்து , சீர்ப்படுத்து . 
embonpoint , ( 1975. ) n . கொம்மை ; கொங்கை ; a . கொழு emenda tion , n . பிழையினைக் களை தல் ; பாடதிருத்தம் . 
கொழுப்பான . 

em endator , 11 . சுவடிகளிற் பிழைகள் திருத்துபவர் ; 
mbos om , . தழுவு , அணை ; அன்புடன் போற்று ; நெஞ்சில் சீர்ப்படுத்துபவர் . 
பதியவை ; சூழ்ந்திரு , வளைத்தகங்கொள் . 

emen datory , a . செப்பனிடுகிற ; திருத்தஞ் செய்கிற . 
embos omed , a . சூழப்பெற்ற , இடைநடுவே அமைந்த , 

em erald , 11 . பச்சைக்கல் , மரகதம் ; மரகத நிறம் ; அச் 
emboss , ப . புடைப்புருப்படச்செதுக்கு ; மேல்வந்து முனைப்பா செழுத்துரு அளவு வகை ; ( தொ . ) Emerald Isle , அயர் 
யிருக்கச்செய் ; துருத்திநிற்கச் செய் , உந்துவி . 

லாந்து . 
emboss ment , n . முகிழ் முனைப்பு ; புடைப்பகழ்வுச் சித்திர emerge , v . நீர்மத்தினின்றும் மேலெழு ; கிளம்பு ; வெளிப் 
வேலைப்பாடு . 

பட்டுத்தோன்று ; வெளிப்படு , மீள் , விட்டு வெளியேறு ; 
embouchure , ( பிர . ) n . ஆற்றுவாய் ; பள்ளத்தாக்கின் வாயில் ; ஆய்வின் விளைவாகத் தெளிவுபடு . 
இசைக்கருவியை வாயுடன் இணைக்கும் உறுப்பு ; 

emer gence , 1. வெளிப்படல் ; திடுமெனத்தோன்றுதல் . 
துளை இசைக்கருவி உறுப்புடன் வாயிணைப்பு. 

emer gency , 11. உடனடித்தேவை , திடீர்த்தேவை ; நெருக் 
embow el, . குடலெடு , குடர்பிடுங்கு ; உள்வைத்து மூடு . 

கடி நிலை ; எதிர்பாரா நிகழ்ச்சி ; சேமப்பகரப் பொருள் ; 
embow er , 3. கொடிவீட்டில் இருத்து ; நிழலில் வை ; புகலிட சேமப்பகர ஆள் ; a . நெருக்கடி நிலை எதிர்நோக்கிய . 
மளி ; புகலிடங்கொள் . 

emer gent, a . 

வெளிப்படுகிற ; திடுமெனத்தோன்றுகிற ; 
embrace , n . தழுவல் , ஆர்வ அணைப்பு ; புணர்ச்சி , இணை எதிர்பாராமல் கிளம்புகிற ; அவசரமான ; இயல்மலர்ச்சிவழி 
விழைச்சு ; 3. தழுவு , கையால் அணை ; மார்போடு சேர்த்துக் இயல்பாகத் தோன்றுகிற . 
கொள் ; ஆர்வமாக ஏற்றுக்கொள் , விரும்பி வரவேற்றுக் eme ritus , n . பொதுப்பணியிலிருந்து மாண்புடன் 
கொள் ; மேற்கொள் , பின் பற்று ; உள்ளடக்கமாகக்கொள் . 

விக்கப்பட்டவர் ; pl . emer iti ; a . பொதுப்பணியினின்றும் 
embrac es , n . pl . புணர்ச்சி , இணைவிழைச்சு . 

மாண்புடன் விடுவிக்கப்பட்ட ; ( தொ . ) emeritus professor , 
embranch ment , 11 . ஆறு முதலியவற்றின் வகையில் 

ஓய்வுபெற்ற பேராசிரியர் . 
கிளைத்தல் , கிளைகளாகப் பிரிந்துசெல்லல் . 

em erods , 11. pl . மூலநோய் . 
embrang le , U. சிக்கவை , குழப்பு . 

emer sion , n . தோன்றுதல் ; மீளல் ; ( வான் . ) ஞாயிறு . 
embra sure , embra zure , n . மதிலிடைப்புழை , பீரங்கிச் திங்கள் - விண்மீன் ஆகியவற்றின் வகையில் ஒளி மறைப்புக் 
சாலகம் , ஏப்புழை ; கதவுப்புறச்சுவரின் உள்வாய்ச்சரிவு ; 

குப் பின்னர் மீளத்தோன்றுதல் . 
பலகணிப்புற மதிலின் உட்புறச் சாய்வு . 

em ery , n . குருந்தக்கல் , சாணைபிடிப்பதற்குப் பயன்படும் 
em brocate , v . மருந்து நீர் பூசித் தேய் , மருந்து நீர்மத்தால் மிகக் கடினமான 

கனிப்பொருள்வகை ; 3. குருந்தக்கல் 
கழுவு . 

பொடியினால் தேய் ; குருந்தக்கல் பொடியை மேற்பரப்பில் 
embroca tion , 1. தடவு மருந்து , நோயுற்ற உறுப்பின்மீது 

பொருத்து . 
பூசித் தேய்ப்பதற்குப் பயன்படும் நீர்மம் ; பூசித் தேய்த்தல் . em ery - cloth , 11. தேய்ப்புத் துணி , பட்டறைச்சீலை . 
embroid er , U. தையல் பூவேலைசெய் , பின்னல் ஒப்பனை em ery - pa per , n . தேய்ப்புத்தாள் , உப்புத்தாள் . 
வேலை செய் ; கற்பனைச் செய்திகளைக்கொண்டு கதை முதலிய em ery - wheel , n . சாணைக்கல் , சாணை பிடிப்பதற்காகக் 
வற்றை அழகுபடுத்து , 

குருந்தக்கல் பொடி ஒட்டப்பெற்ற சக்கரம் . 
embroid ery , 11 . பூத்தையல்வேலை , சித்திரத் துன்னல் emet ic , 11. ( மரு . ) வாந்தி மருந்து ; a . வாந்தியுண்டாக்குகிற . 
வேலைப்பாடு ; சித்திரப்பின்னல் வேலைப்பாடுடைய துணி eneute, ( பிர . ) 1. பொதுமக்கள் கிளர்ச்சி , கலகம் , அமளி . 
வகை ; பல்வகை வேறுபாடுடைய ஒப்பனை வேலைப்பாடு ; 
நுணுக்க நய வேலைப்பாடு ; செயற்கை ஒப்பனை ; மிகுபுனைவுக் 

em igrant , n . நாடுவிட்டுக் குடிபெயர்ந்து செல்பவர் , வெளி 

யேறிப்போகிறவர் ; a . நாடுவிட்டுக் குடிபெயர்ந்து செல்கிற ; 
கலப்பு , இட்டுக்கட்டு விரிவு ; கற்பனை நுணுக்கம் . 

குடிபெயர்ந்த . 
embroil , . குழப்பத்தில் சிக்கவை ; சச்சரவில் சிக்கச்செய் ; 
மனக்குழப்பமூட்டு , மலைப்பு உண்டுபண்ணு . 

em igrate , U. நாடுவிட்டுப் பிறநாட்டிற் சென்று குடி யேறு ; 

குடியேறுதற்கு உதவு ; ( பே.வ. ) இருப்பிடம் மாற்று . 
embroil ment , 11. குழப்பம் , சிக்கல் ; கலவரம் . 

emigre , ( பிர . ) 1. பிரஞ்சுப் புரட்சியின்போது பிரான்சிலிருந்து 
embrown , 3. தவிட்டுநிறமாக்கு ; மங்கலாக்கு ; இருண்ட வெளியேறிக் குடியேறியவர் , பிரான்சிலிருந்து வெளியேறிய 
தோற்றமளி . 

பிரஞ்சுமன்னர் சார்புக்கட்சியினர் . 
em bryo , 1 . கருமுளை ; முட்டைக்கருவுயிர் ; முதிர்வுறாக் em inence " , 11. மேடு , மேட்டுத்திடல் ; உயர்வு , மேம்பாடு , 
கருவுயிர் ; தொடக்கநிலை ; a . தொடக்கநிலையிலுள்ள , முதிராத . 

சிறப்பு : சமுதாய மதிப்புக்குரிய உயர்நிலை . 
embryoc tony , 11. ( மரு . ) கருவழிவு , கருவிலேயே உயிரழி Em inence , n. போப்பாண்டவரைத் தேர்ந்தெடுக்கும் 
வுறுதல் . 

உரிமைக்குழுவில் ஒருவரான கத்தோலிக்க திருத்துணைவரது 
embryogen esis , n. கரு உருவாதல் , கருவாக்கம் . 

பட்டப்பெயர் ; கார்டினலது பட்டம் . 
embryol ogy , n. கருவியல் நூல் , கரு உருவாகி வளர்ச்சி eminence grise , ( பிர . ) 11. அந்தரங்க முகவர் , பணித்துறை 
யடைவது பற்றிய ஆய்வு நூல் . 

தொடர்பற்ற முறையில் அதிகாரம் செலுத்துபவர் . 


விடு 


347 


eminent 


en bloc 


employ , n . பணி ; 3 தொழில்கொடு ; பயன்படுத்து ; சுறு 

சுறுப்பாயிரு . 
employ able , a . வேலையில் ஈடுபடுத்தத்தக்க , பயன்படுத்தத் 

தக்க . 
employe , employee , 1. வேலையில் உள்ளவர் , காசுக்கு 

வேலைசெய்பவர் . 
employed , a . வேலை பெற்றுள்ள . 
employ ment , 11. வேலை , தொழில் ; பயன்படுத்துதல் . 
empois on , U. நஞ்சிடு ; மாசுபடுத்து ; அறிவுகெடச்செய் ; 

வெறுப்புக்கொள்ளச்செய் , பேதமையாக்கு . 
empor ium , 11. பண்டப்பெருநிலையம் , வாணிக மையம் . 
empow er , U. உரிமைகொடு , அதிகாரமளி . 
empressement , ( பிர . ) 1. பேரன்புப்பகட்டு , 
emp tiness , n . வெறுமை நிலை ; திருப்தியற்றநிலை , 

பைத்தியம் . 
emp ty , n . வெறுமை ; இன்மை ; வறிதான நிலை ; பொரு 
ளற்ற நிலை ; முயற்சியின்மை ; ஒன்றும் இல்லாத கலம் ; 
a . வறிதான , பொருளற்ற ; V. வெறுமையாக்கு ; வறிதாக்கு ; 
மாற்று ; வடி ; வெறுமையாகு ; ( தொ . ) come away empty , 

ஏதும் பெற்றுக்கொள்ளாமல் திரும்பு . 
emp ty - hand ed , a . ஒன்றும் கொண்டுவராத . 
emp ty - head ed , a . அறிவற்ற ; வேடிக்கைத்தனமான . 
empur ple , T. ஊதாநிறமாக்கு ; ஊதாநிறச்சாயம் தோய் . 
empyre al , a . எரியில் 

உருவான ; ஒளியில் தோன்றிய ; 
வானுலகத்தைப் பற்றிய ; விழுமிய . 
empyre an , n . ஒண்சுடர் உலகு , இறையுலகு ; a . இறை 

யுலகைச் சார்ந்த . 
em u , em eu , n . ஆஸ்திரேலிய நாட்டுப் பெரும் பறவை 


கான 


வகை . 


em inent , a . மேம்பட்ட , சிறந்த , உயர்வான ; மாண்புமிக்க , 
குறிப்பிடத்தக்க பண்புயர்வுடைய ; ( தொ . ) eminent domain , 
பொதுநலப்பயன் வகையில் தனியார் உடைமைகளைப் பறி 
முதல் செய்யும் அரசின் தனிமுதல் மேலுரிமை . 
emir , n . அராபிய இளவரசர் ; இஸ்லாமிய வழக்கில் ஆளுநர் ; 

முகம்மது நபியின் வழித்தோன்றல் . 
em issary , 11. தூதுச்செய்தியாளர் ; ஒற்றர் ; a . வெளியே 

செல்கின்ற . 
emi ssion , n . வெளிப்படுத்துதல் ; வெளிப்படுத்தப்படும் 
பொருள் ; ( தொ . ) emission theory , ஒளிவிடு பொருள் 
களின் நுண்ணிய பகுதிகளிலிருந்து ஒளிவெளிப்பாடு . 
emissive, a . வெளிப்படுத்துகின்ற . 
emit , ப . வெளிப்படுத்து . 
emm et , n . எறும்புவகை . 
emollesc ence , n . ஒருமிப்பு . 
emoll iate , . மெலிவடையச்செய் . 
emoll ient , n . கட்டி வீக்கம் முதலிய நோய்களுக்கிடும் 
இளக்கு மருந்து , விலங்குகளின் தோற்புண்ணையாற்றுதற் 

மருந்து ; a . இளகுந்தன்மையுள்ள ; குழையச் 
செய்கின்ற . 
emolli tion , 11. இளகல் ; நெகிழ்தல் , தளர்தல் . 
emol ument , n . ஊதியம் , ஆதாயம் . 
emo tion , n . மனக்கிளர்ச்சி , உணர்ச்சிவேகம் . 
emo tional , a . உணர்ச்சிவயப்பட்ட . 
emo tionalism , 11 . மனக்கிளர்ச்சியைத் தூண்டி விடும் 

போக்கு . 
emo tive , a . மனக்கிளர்ச்சியைத் தூண்டிவிடுகிற . 
empan el , U. வரிசைப்பட்டியலில் சேர் . 
em pathy , n . (உள . ) மற்றொருவரின் ஆளுமையிற் புகுந்து 

கற்பனையாக மற்றொருவரின் அனுபவத்தை அனுபவித்தல் . 
em perise , U. பேரரசனாக நடி . 
em peror , n . பேரரசன் ; மன்னர்மன்னன் ; fem . em press ; 

( தொ . ) purple emperor , வண்ணாத்திப்பூச்சி வகை . 
em pery , n . பேரரசு , வல்லரசு . 
em phasis , . உரம்பெறச்செய்தல் , அசையழுத்தம் ; 
உணர்ச்சிப்பெருக்கில் விடாப்பிடியாகப் பேசுதல் ; சொல் 
வன்மை ; குறிப்பிட்ட பொருளுக்கு இன்றியமையாமை தந்து 
நிற்றல் ; முதன்மை . 
em phasize , U. வற்புறுத்து ; அசையழுத்தத்தோடு பேசு ; 

அழுத்தமாகக் கூறு . 
emphat ic , emphat ical , a . அழுத்தமான ; உறுதியான ; 

அசையழுத்தம் பொருந்திய , 
emphysem a , n . தொடர் இழைமங்களில் காற்றின் இருப்பு ; 

சீழ்க்கட்டி . 
em pire , n . பேரரசு ; வல்லரசு ; பேரரசு ஆணைக்குட்பட்ட 

நிலவெல்லை ; ( தொ . ) empire city , நியூயார்க்கு மாநிலம் 
empire day , பேரரசி விக்டோரியா பிறந்த நாளான 

மேத்திங்கள் 24 - ஆம் நாள் , 
empi ric , n . செயன்முறையில் நம்பிக்கையுள்ளவர் , வெறும் 
சொல்லில் நம்பாதவர் ; அரைகுறை அனுபவ வைத்தியர் ; 

a . பயிற்சிக்குட்பட்ட ; அனுபவ மருத்துவம் செய்கிற . 
empir ical , a . செயலறிவால் தெரிந்துகொள்ளப்படுகிற , 

அனுபவத்தால் அறியப்படுகிற . 
empir icism , n . அனுபவத்திலேயே நம்பிக்கைவைக்கும் 

முறை ; அனுபவ வைத்தியம் . 
empir icist, n . அனுபவப் பயிற்சியாளர் . 
emplace , . பீரங்கி மேடை அமை ; வை . 
emplace ment , n . நிலைமை ; வைத்தல் ; பீரங்கிமேடை . 
emplane , v . விமானத்திற் செல்லு , வானூர்தி மூலம் 
எடுத்துச்செல் . 


em ulate , v . மேம்படும் முயற்சிகொள் ; போட்டியிடு ; முன் 

மாதிரியாகக்கொள் . 
emula tion , n . முன்மாதிரியாகக் கொள்ளுதல் ; போட்டி . 
em ulative , a . போட்டியிடும் பான்மைவாய்ந்த . 
em ulous , a . போட்டியிடவிரும்புகிற ; மற்றவர்போல் மேம் 

படும் முயற்சியிலீடுபடுகிற . 
emul sifier , 11. குழம்பாகச் செய்யப் பயன்படும் துணைக்கருவி . 
emul sify , v . குழம்பாக மாற்று , நீர்மப் பொருளாக்கு . 
emul sion , 11 . பிசின் துகள் ஊடே கிடக்கும் பால்மம் , 
நெய்ப்புப்பிடித்த பால்மம் ; பசைக்குழம்பு ; நிழற்படத் 
தகடுகளுக்கும் படச்சுருளுக்கும் பயன்படும் வெள்ளி உப்புக் 


கலவை வகை . 


emunc tory , n . மூக்குச்சளி சிந்துதல் , கழிவுப்பொருள்களை 
வெளிப்படுத்தும் உறுப்பு ; a . மூக்குச்சளி சிந்துகின்ற , 
கழிவுப்பொருள்களை வெளிப்படுத்துகின்ற . 
en , 11. அச்சுக்கோப்பதில் உள்ள ஓர் அகல அளவு . 
ena ble , v . இயலச்செய் : அதிகாரம் கொடு ; ( தொ . ) 
enabling act , enabling bill , நடத்துவதற்கு உரிமை தருஞ் 
சட்டம் அல்லது சட்ட வரைவு . 
enact , ப . ஆணையிடு ; சட்டம் இயற்று ; நாடகம் நடத்து . 
enact ment , n . சட்டமியற்றுதல் , சட்டம் . 
enam el , n . பூச்சு வேலை ; இனாமல் பொருள் ; இனாமல் பூச்சு ; 

பற்களின் பளபளப்பு ; U. பூசு ; மேற்பூச்சுப்பூசு , பளபளப் 

பாக்கு . 
enam our , v . மகிழச்செய் ; மயங்கவை . 
enantiop athy , n . நோயின் குணத்துக்கு எதிரான குண 
முள்ள மருந்தைப் பயன்படுத்தும் மேலைநாட்டு மருத்துவ 
முறை . 
enarthros is , 11. உடலின் உரலாணி மூட்டு , பந்துக்கிண்ண 

மூட்டு . 
en bloc , ( பிர . ) ads . தொகுதியாக , மொத்தமாக . 


1 


1 . 


a . நோய் 


348 
encaenia 

endoplasm 
encaen ia , n . உரிமையுறுதி அளிக்கும் விழா , ஆக்ஸ் encyclopaed ia , n . கலைக்களஞ்சியம் ; பல்பொருள் விளக்கம் . 
போர்டில் சமர்ப்பணவிழா. 

encyclopae dian , a . எல்லாக் கலைகளையும் தழுவியிருக்கிற . 
encage , v . கூண்டில் அடை . 

encyclopae dic,.encyclopae dical, a . பல்பொருள் அறிவு 
encamp v . கூடாரம் அமை ; கூடாரம் அடித்துத்தங்கு . 

நிரம்பிய . 
encamp ment , n . படைஞர் தங்கிடம் ; கூடாரத்தில் 

encyclopae dism , 11. பல்பொருள் அறிவு . 
தங்குதல் . 

encyst , v . பையில் அடை . 
encase , . உறையிலிடு ; பெட்டகத்து வை . 

end , 11. முடிவு ; கடைசி ; எல்லை ; வரையறை ; இறுதிநிலை ; 
encash , . பணமாக மாற்று . 

அழிவு ; இறப்பு ; விளைவு ; நோக்கம் ; மெழுகுத்திரிக் கடை ; 
encaus tic , n . சூளையிலிட்டு வண்ணம் பாய்ச்சு தல் ; 

துண்டு ; ஒரு மூலையிலிருந்து ஆடிய விளையாட்டின் ஒரு 
சூட்டுவண்ணமுள்ள . 

பகுதி ; மூலை ; 3. அழி ; முடி ; முடிந்திடச்செய் ; ( தொ . ) at & 
enceinte, ( பிர . ) 11. அடைப்பு , அரண் ; a . கருக்கொண்ட . 

loose end , செய்வதற்கொன்றும் இல்லாத நிலையில் ; at loose 

end , குழப்பத்தில் ; at the end of one s tether , 
encephal ic, a . மூளையைச் சார்ந்த . 

மேற் 

கொண்டு வகையில்லாமல் ; end for end , தலைகீழாய் முடிந்த 
encephalitis , n . மூளைவீக்கம் . 

நிலையில் ; get hold of the wrong end of the stick , தவறாகப் 
enchain , v. விலங்கிடு , சங்கிலியால் கட்டு ; நன்றாகப் 

புரிந்துகொள் ; keep one s end up , தன் பாகத்தைச் செய 
பிடித்துக்கொள் . 

லாற்று ; make both ends meet , தன் வருமானத்துக்குள் 
enchain ment , 11 . சங்கிலியால் 

பிணைத்தல் ; சங்கிலித் வாழ் ; on end , நிமிர்ந்து . 
தொடர் . 

endan ger , v . இடருண்டாக்கு . 
enchant , v . வயப்படுத்து , மயக்கு , கவரச்செய் ; மகிழ்ச்சி 

endear , . விருப்புடையராக்கு , பிரியமுடையதாக்கு . 
யூட்டு . 

endeared , a . பேரன்புபட்ட , பிரியமுற்ற . 
enchant er , n . மயக்குந்திறன் வாய்த்தவர் , மாந்திரீகன் . 

endear ing , a . நேயமான . 
enchant ingly , adv . கவரும் திறமையோடு . 

endear ment, n . நேயம் , பெருவிருப்பு . 
enchant ment , n . வசியம் , மாந்திரீகம் செய்தல் ; மயக்க 
நிலை ; மயக்கும் பொருள் . 

endeav our , n . பெருமுயற்சி ; 3. பெருமுயற்சிகொள் . 
enchant ress , மயங்க வைப்பவள் . 

endem ic , 11. திணையின முறைப்பட்ட நோய் ; 
enchirid ion , 11. கைச்சுவடி , துணை நூல் . 

வகையில் திணையின முறைப்பட்ட , குறிப்பிட்ட சில இடச் 

சூழல்கள் மக்கட்சூழல்கள் சார்ந்து முறையாகக் குறிப்பிட்ட 
encir cle , U. வளை ; வட்டவடிவமாகச்சூழ் . 

காலங்களில் தோன்றுகின்ற . 
enclasp , n . அணைத்துப்பிடி ; தழுவு . 

enderm ic , n . தோல்மீது தாக்குதல் விளைவிக்கிற. 
enclave , n . வேற்றுநாட்டினர் எல்லைக்குட்பட்ட நிலப்பகுதி . 
enclit ic , n . சொல்லைச் சேர்ந்திருக்கிற துணைக்கூறு . 

end ing , n . முடிவு ; இறுதி , கடைப்பகுதி ; சொல்லின் விகுதி. 
enclose , . வேலிபோடு ; உறையிலடக்கு ; அடைத்துவை ; 

en dive , n . இனிய குடிநீர்மம் செய்யப் பயன்படும் சுருள் இலைச் 

செடிவகை . 
சூழ் . 
enclo sure , n . வேலியடைப்பு , அடைப்பு ; முடங்கலை உறையி 

end less , a. முடிவற்ற ; ஓய்வற்ற ; எல்லையில்லாத ; இடை 
லிட்டு மூடுதல் , உள்ளடக்கம் . 

விடாத ; தொடர்ச்சியான . 
enclothe , " . உடுத்து . 

end ocardit is , 11. குலையணைச் சவ்வின் வீக்கம் . 
encloud , . முகிலால் மூடு . 

en docard ium , n. குலையணைச் சவ்வு , கெஞ்சுப்பையின் 
encom iast , n . புகழ்மாலை சூட்டுபவர் ; முகமன் கூறுபவர் . 

உள்வரி மென்தோல் . 
encom ium , 1. புகழ்மாலை , போற்றுதல் . 

en docarp , n . விதைத்தோட்டின் கடைசி உள்ளேடு . 
encom pass , v . சூழ்ந்துகொள் . 

en docrane, 1. மண்டையோட்டின் உட்பரப்பு . 
encore , 11. இன்னும் ஒருமுறை ” என்னும் குறிப்புமொழி ; en docrine , a . சுரப்பி வகையில் உள்ளாரச்சுரக்கிற , செல் 
3. மீண்டும் பாடும்படி கேள் ; int . இன்னொரு முறை ! 

நரம்பிழையின்றி நேரே குருதியுள் கசிவு செலுத்துகிற . 
encoun ter , 11. எதிர்ப்படுதல் ; 3. எதிர்பாராத முறையில் 

en doderm , n . அரும்பு மேற்கவிவின் உள்தாள் ; கருவுயிர் 
எதிர்ப்படு ; பகைமையோடு எதிர்த்து நில் , போராடு . 

உறையின் உள்வரிச்சவ்வு . 
encou rage , v . துணிவூட்டு ; ஊக்கமூட்டு ; தூண்டு ; endog amous , a. குலப்பிரிவில் அகமண உறவுக்கட்டுடைய , 
உதவியாயிரு. 

புறமணத்தடையுள்ள . 
encour agement , 11. ஊக்குதல் . 

endog amy , n . குலப்பிரிவில் அகமண உறவுக்கட்டு , புற 
En cratite , 11. முற்காலத்தில் கள் - புலால் - திருமணம் ஆகிய 

மணத்தடை முறை . 
வற்றை விலக்கிய கிறித்தவக்குழு உறுப்பினர் . 

en dogen , n. தண்டில் அகவளர்ச்சியுடைய மரவகை , புறக் 
encrim son , 0. செந்நிறம் தீட்டு ; சிவப்பாக்கு . 

காழ்ப் புல்லினவகை. 
encroach , V. தடம் மீறு , மற்றவர் ஆட்சியெல்லைக்குள் en dogenous , a . தண்டக வளர்ச்சியுடைய , உள்ளீடான 
அடாத முறையில் நுழை . 

தண்டு வளர்பகுதி வாய்ந்த , 
encroach ment , n . அளவு கடப்பு , அத்துமீறுகை . 

en dolymph , n . காதின் உள்நீர்மம் , செவி நிணநீர் . 
encrust , ப . கெட்டிப்படுத்து , கெட்டிப்பூச்சுப் பூசு . 

endometrit is , 11. கருப்பை உட்புறச் சவ்வின் வீக்கம் . 
encum ber , ப . தடைசெய் ; கடன்சுமத்து ; நிரப்பு . 

endomet rium , 11. கருப்பையின் உள்வரிச் சவ்வு . 
encum brance , n . சுமை ; தொந்தரவு ; தடை ; வில்லங்கம் . en domorph , n. கனிப்பொருளின் உள்ளீடாயுள்ள 
கனிப் 
encum brancer , n . மற்றவர் சொத்தின்மேல் தடை 

பொருள் . 
யுடையவர் . 

endopa rasite , n. உடலக ஒட்டுயிர் . 
encyc lical, n . போப்பாண்டவரின் சுற்றுக்கடிதம் ; a . en doplasm , n. ஊன்ம உள் தொலி , உயிர்ச்சத்தின் உள்வரிச் 
சுற்றறிக்கையான ; பலர் பார்வையிடுதற்குரிய . 

சவ்வு . 


349 


endorse 


engineer 


endorse , . பத்திரத்தின் பின்புறம் எழுது ; பொருள் முறியில் 
புறவரியாகப் பெயர் எழுது ; 

விளக்கக் குறிப்பெழுது , 
புறவுரை குறி ; வலியுறவு செய் ; ஆதரவுக் கருத்துக்குறி ; 
ஆதரி ; ( தொ . ) endorse over, உரிமைகளை வேறொருவருக்கு 

மாற்றி ஒப்படை . 
endorse ment , n . புறவரி எழுதுதல் ; புறக்குறிப்பு ; ஏற் 

பிசைவு . 
en dosarc , n . = endoplasm . 
en doscope, n . உடலின் உட்புறங் காண உதவும் கருவி . 
endoskel eton , n . முதுகெலும்புள்ள விலங்குகளின் உள் 

அமைப்புருவம் . 
en dosmose , endosmos is , n . சவ்வுத்திரையூடு கடந்த 

கசிவு . 
en dosperm , n . முட்டையில் வெண்கரு ; கருவில் முளை 

சூழ்தசை ; விதையில் முளை சூழ்ந்த அரிசிப்பகுதி . 
en dospore, n . சிதல் விதையின் உள்மூடித்தோல் ; தாய் 

உயிர்மத்தினுள் உருவான உயிர் மக்கரு . 
endothellium , n . குருதிக்குழாயில் உயிர்மச்செறிவால் ஆன 

உள்வரித்தாள் சவ்வு . 
endow , U. சீதனமாக வழங்கு ; உரிமையாக விட்டுச்செல் , 

உரித்தாக்கு ; நிலவர உடைமையாக வழங்கு ; மானியமாக 
அளி ; நிலையான ஊதியக் கட்டளை வகுத்தளி ; பரிசளி , 
அறக்கொடை வழங்கு ; இயல்புத்திறமாக விட்டுச்செல் ; 

இயற்பண்பாக அமைவி . 
endow ment , 11. உரிமை வழங்குதல் ; மானிய அளிப்பு ; 

மானியம் ; அறக்கொடை ; ( தொ . ) endowment insurance , 
குறிப்பிட்ட தேதியிற் குறிப்பிட்ட தொகை பெறுதற்கான 

காப்புறுதிக் கட்டணத்திட்டம் . 
rendue , U. ஆடை முதலியன அணிவி ; ஆடை முதலியன 

அணி ; பண்பு முதலியவற்றின் வளமளி . 
endur ance, n . பொறை ; துன்பம் தாங்கும் ஆற்றல் ; 

உழைப்பாற்றல் ; நீடித்துழைக்கும் திறம் . 
endure . நீடித்திரு , நிலைத்திரு ; நீடித்துழை ; தாங்கு , 
பொறு ; 

துன்பத்தை ஏற்றமைவுறு ; பணிவுடன் மேற் 
கொள்ளு . 
end ways , end wise , adv . விளிம்பு முனைப்பாக ; முனை 

மேலாக ; ஓரம் முன்னாக ; விளிம்புடன் விளிம்பாக . 
en ema , n . குதவாய் வழியே குடல் கழுவுதல் ; 

கழுவும் அழுத்தக் குழாய்க் கருவி , நீரேற்றி . 
en emy, n . எதிரி , பகை , 

எதிர்ப்புப்படையினன் ; 
பகைமை நாட்டினன் ; எதிர்ப்புப்படை அல்லது கப்பல் ; a . 
எதிரியைச் சார்ந்த , எதிரியினுடைய ; ( தொ . ) the Enemy , 
the old enemy , சைத்தான் , நரக முதல்வன் . 
energet ic , a . ஊக்கமுள்ள ; ஆற்றலுடைய ; வலுவான ; 
வலிமையுடன் செயலாற்றுகின்ற ; விடாமுயற்சியோடு 

கூடிய ; சுறுசுறுப்புள்ள . 
energet ics, n . pl . ஆற்றல் ஆய்வியல் துறை . 
en ergize , U. ஊக்கமூட்டு , முனைப்பாக்கு , தீவிரப்படுத்து ; 
விரைசெயற்படுத்து , சுறுசுறுப்பாக்கு ; புதுவலுப் பெறு ; 
விரை . 
energum en , n . பேய் பிடித்தவர் ; வெறியர் ; மீதார்வலர் . 
en ergy , n . ஊக்கம் , ஆற்றல் ; வலிமை , உரம் , வீரியம் . 
enerv ate , a , ஊக்கம் குறைந்த , உரமிழந்த . 
en ervate , . வலுவிழக்கச்செய் , நலிவுறுவி . 
enface , v . விலைப்பட்டி முகப்புவரி எழுது ; 

முகப்புவரி 
பொறி ; முகப்பு வரி அச்சிடு ; முகப்புவரி நிரப்பு . 
en famille , ( பிர . ) ads . தன்மனையில் , குடும்பத்திடையே . 
enfant terrible , ( பிர . ) n . அருவருப்பான கேள்விகளைக் 
கேட்கும் குழந்தை , கேட்டதைத் திருப்பிச் சொல்லும் 

குழந்தை . 
enfee ble, V. தளர்த்து , நலிவி , வலுக்குறைவாக்கு . 


enfeoff , ப . மானியம் அளி ; அளி , ஒப்படை . 
enfeoff ment , n . மானியம் அளித்தல் ; மானியம் அளிக்கும் 

பத்திரம் , மானியம் . 
en fete, ( பிர . ) a . விழாக்கோலம் பூண்ட ; adu . விழாக் 

கோலம் பூண்டு . 
enfett er , V. விலங்கிடு ; அடிமைப்படுத்து . 
enfilade , n . அணிவரிசைவேட்டு , கோடியிலிருந்து கோடி 
யாகப் படையணியை அழிக்கும் வேட்டு ; அரண்வரிசை 
வேட்டு ; நேரணியான வாயில்களைக் கொண்ட 

அறை 
வரிசை ; இழைவரிசைத் தொகுதியான பொருள்கள் ; D. 
வரிசைவேட்டாகச் சுட்டுத்தள்ளு , வரிசை வேட்டாகச் 
சுட்டழி . 
enfold , V. பொதி ; சுற்றிப் போர்த்து ; தழுவு , கட்டியணை ; 

மடி , மடிப்புறுவி . 
enforce , v. வலியுறுத்தி நடைமுறைப்படுத்து ; வலிந்து 
செயற்படுத்து ; வன்முறையிற் சுமத்து ; கட்டாயப்படுத்து ; 
செயலாக்கு ; ஏற்கும்படி செய் . 
enframe , v . சட்டத்தில் இணை , சட்டம் போடு ; கட்டிட 

மாய் அமை . 
enfran chise , V. தன்னுரிமையளி, அடிமை நிலையினின்று 
விடுதலை வழங்கு ; குடியுரிமை அளி ; தேர்தல் உரிமை 
வழங்கு ; வாக்குரிமை கொடு . 
anfran chisement , n . தன்னுரிமையளித்தல் ; அடிமை நிலையி 
னின்று விடுவிப்பு ; குடியுரிமை ; தேர்தலுரிமை ; அரசிய 
லுரிமை . 
engage , v . மணக்கட்டுச்செய் , திருமண வாக்குறுதி செய்து 
வை , திருமண ஒப்பந்தம் செய்துகொடு ; கட்டுப்படுத்து , 
வாக்குறுதி செய்வி ; ஒன்றை ஒன்று பிணி , இறுகப்பிணைட; 
கடப்பாட்டில் ஈடுபடுத்து ; வாடகைக்கெடு ; இடம் ஒதுக்கீடு 
செய் ; கோரிக்கை பதிவு செய் ; வேலையிலமர்த்து ; வண்டி 
முதலியன அமர்த்திக்கொள் ; ஈடுபடுத்திக்கொள் ; ஈடுபடுவி , 
நேரம் போக்கிக்கொண்டிரு , போக்குக்காட்டிக்கொண்டிரு ; 
கவனத்தைக்கவர் ; பண்பிணக்கம் காட்டு ; பயன்படுத்து ; 
செயல்தொடர்புபடுத்து ; போரில் ஈடுபடுத்து ; ஈடுபடு ; 
செயலில் இறங்கு ; போரில் கைகலப்புச் செய் ; எதிரெதி 
ராக மோது ; தூணைச்சுவரினுள் பதிவி . 
engaged , a . கட்டுப்பட்ட ; ஈடுபாடு கொள்ளப்பட்ட ; வாக் 
குறுதியளிக்கப்பட்ட , திருமணம் செய்துகொள்வதாக 
ஒப்பந்தம் செய்துகொள்ளப்பட்ட ; மிகவும் ஆழ்ந்த கவனம் 
கொண்டுள்ள . 
engage ment , 1. ஈடுபடுதல் ; தொழில் தேர்வு , ஈடுபாடு ; 
ஈடுபட்ட நிலை , கடப்பாடு ; ஈடுபாடுடைய செய்தி ; மண 
உறுதி ; மணக்கட்டு ஒப்பந்தம் ; வாக்குறுதி ; வேலையமர் 
வீடுபாடு ; பணிக்கடப்பாடு ; கைகலப்பு , போர் நடவடிக்கை . 
engage ment -ring , n . மண வொப்பந்தம் செய்யப்பட்ட 

தற்கு அறிகுறியான மோதிரம் . 
en garcon , ( பிர . ) a . 

மணமாகாத ஆடவர் நிலையிலுள்ள ; 
ads . மணமாகா ஆடவர் நிலையில் . 
engarl and , v . மாலையிடு ; மாலை தொடு . 
engen der, v . தோற்றுவி , உண்டுபண்ணு , தோன்றக் 

காரணமாயிரு . 
en gine , 1. பொறி , இயந்திரம் , பல்வேறு பகுதிகளுள்ள 
இயந்திர அமைப்பு ; போர்க்கருவி ; கருவி , துணைக்கலம் ; 
வகைதுறை ; சூழ்ச்சிப்பொறி ; சூழ்ச்சி ; திறமை ;; 
ஆற்றல் ; 3. கப்பல் முதலியவற்றுக்கு இயந்திர அமைப்புப் 
பொருத்து ; வகைதுறை காண் . 
engineer , n . பொறிவலாளர் , இயந்திரப் பொறியமைப்புத் 
திட்டம் வகுப்பவர் ; பொறியமைப்பாளர் , இயந்திரப் பொறி 
களை அமைத்து நிறுவுபவர் ; படைத்துறைக் கட்டுமான 
வேலைகளைத் திட்டமிட்டு வகுத்தமைப்பவர் ; படைத்துறைப் 
பொறியமைப்பாண்மைப் பிரிவினர் ; கப்பலின் இயந்திரப் 
பொறி மேற்பார்வையாளர் ; கட்டாண்மை வல்லுநர் , பாதை 
அணை கால்வாய் பாலம் வடிகால் இருப்புப்பாதை துறைமுகம் 


குடல் 


உள 


350 


enrapture 


enginery 
முதலிய பொதுத்துறைக் கட்டுமான அரங்கப்பணி மேலாளர் ; 
விசைப்பொறி இயக்குநர் ; . பொறிவலாளராகச் 
செயலாற்று ; கட்டமை , திட்டமிட்டியற்று , வகுத்தமை ; 
சூழ்ந்தமை , திறம்படச் செயலாற்று ; வகுத்துருவாக்கு . 
en ginery , 11 . இயந்திரப்பொறித் தொகுதி ; இயந்திரப் 

பொறியமைப்பு ; இயந்திரப்பொறித்தொழில் . 
engir dle, v . சூழ அமை , சூழ்ந்திரு , சுற்றி வளை . 
Eng lish , n . ஆங்கிலமொழி ; அச்சுரு அளவைவகை ; a . 
இங்கிலாந்து நாட்டுக்குரிய ; ஆங்கில மக்களுக்குரிய ; 
ஆங்கில மரபு சார்ந்த ; ஆங்கிலமொழிக்குரிய ; ( தொ . ) 
the English , ஆங்கில மக்கள் . 
eng lish , . ஆங்கிலமொழிப்படுத்து , ஆங்கிலத்தில் மொழி 

பெயர் ; ஆங்கிலமாக்கு . 
engorge , v . பேராவலுடன் விழுங்கு ; திணி , செறிவி ; 

குருதி செறிவி . 
engraft , ப . ஒட்டினம் உண்டுபண்ணு , முதிர்கிளையுடன் 
இளங்கன்றிணை , இரண்டு இனங்களை ஒட்டி இணை ; சேர்த் 
திணை , ஒன்றுபட இணை ; உள்ளத்திற் பண்பு ஊன்றுவி . 
engrail , ப . ஓரத்திற் பற்களாக வெட்டு ; வாள்போல் பற்க 

ளமைந்த தோற்றம் கொடு . 
engrain , v . ( வண்ணச்சாயம் முதலியன ) ஆழமாகப் 

பதியும்படி செய்வி . 
engrained , a . உள்ளூறித்தோய்ந்த , உள்ளூன்றிய , செறிந்த . 
engrave , U. செதுக்கு ; உட்செதுக்கு வேலைப்பாட்டால் 
ஒப்பனைசெய் ; செதுக்குருவம் தீட்டு ; அச்சுக்குரிய உ 
வரைப்பாளம் செதுக்கு ; மனத்தில் நன்கு பதியவை . 
engrav ing , 11. செதுக்கு வேலைப்பாடு செய்தல் ; செதுக்கு 
வரிவேலை செய்யப்பட்ட அச்சுப்பாளத்தின்மூலம் அச்சிடப் 
பட்ட படம் . 
engross , U. பத்திரமுதலியவற்றைப் பெரிய எழுத்தில் 
எழுது ; சட்ட உருவில் எடுத்துக்குறிப்பிடு ; விற்பனையில் 
தனி முழு உரிமை ஏற்படும்படி இருப்பு முழுவதையும் வாங்கி 
விடு ; உரையாடலை முற்றிலும் தன்வயமாக்கு ; கவனத்தை 
முழுவதும் கவர் ; நேரத்தை முழுவதும் தன தாக்கிக்கொள் . 
engulf , U. விழுங்கு , வளைந்து சூழ் , உள் அமிழ்த்திக்கொள் ; 

விழுங்குவி , அமிழ்த்துவி . 
enhance , . உயர்த்து , விலை மிகுதிப்படுத்து , மேம்படுத்து , 
உயர்வுபடுத்து ; மதிப்பேற்று , மிகைப்படுத்து ; கூடுத 
லாக்கு , பெருக்கு ; முனைப்பாக்கு ; மிகுதிப்படு ; 
விலையுயர்வுறு . 
en iac , m . வெற்றிடம் - வளி - மின்கடவாப் பொருள் ஆகிய 
வற்றில் மின்வலி இயக்கநிலைகளைக் கணிக்கும் அமெரிக்க 
அளவைப்பொறி . 
enig ma, 11. புதிர் , ஊகிக்கவேண்டிய மறைபொருளுடைய 
தொடர் ; விடுகதை ; பொருள் விளங்காதது , புரியாதது ; 
புரிய முடியா தவர் , விசித்திரப் பண்புடையவர் . 
enisle , v . ( செய் . ) தீவாக்கு ; தீவில் வை ; தனிப்படுத்து , 

துண்டி . 
enjamb ment , n . யாப்பியலில் ஈரடித்தொடர்புநிலைச் 
செய்யுளில் இரண்டாம் அடி கடந்தும் வாக்கியம் நீண்டு 
செல்லுதல் . 
enjoin , . கட்டளையிடு , ஆணை விதி ; வரையறை செய் , 
கட்டுப்படுத்து ; வற்புறுத்திக்கூறு , அழுத்தமாக வேண்டிக் 
கொள் . 
enjoy , ப . துய்த்து மகிழ் ; மகிழ்வுடன் நுகர் ; கண்டுமகிழ் ; 

கேட்டு மகிழ் ; உணர்ந்து மகிழ் . 
enkin dle . 0. நெருப்பு அழன்றெழுவி ; போர்கிளர்ந்தெழுவி ; 

உணர்ச்சியைத் தூண்டியெழச்செய் ; உணர்வு கொளுத்து . 
enlace , 0. சூழ் ; சூழ்ந்திறுக்கு , வரிந்து சுற்று ; சுற்றிப்பிணை , 
முறுகு ; அணை , தழுவு ; சிக்கவை ; பின்னு ; வலைபடர்வி ; 
பின்னல் வேலைப்பாடு மேவுவி . 


enlarge , v . பெரிதாக்கு ; 

பரப்புப் பெரிதாக்கு ; அகலப் 
படுத்து ; மனம் விரியச்செய் ; எண்ணம் விரிவடையச்செய் ; 
இதயம் பெரிதாக்கு ; அளவுபெருக்கு ; தொகை மிகுதியாக்கு ; 
நிழற்படம் விரிவுறுத்து ; விரிவுறும் தகுதியுடையதாயிரு ; 
பெரியதாக வளர் ; விரித்துரை , பாரித்துரை ; விரிவாகப் 
பேசு ; சிறைவிடுவி . 
enlarge ment , 11. பெரிதாக்குதல் ; பெரிதாக்கப் பெறுதல் ; 
மிகை ; பரப்பீடு ; அளவுப்பெருக்கம் ; உரைப்பெருக்கம் , சொற் 
பரந்துபடல் ; பெரிதாக்கப்பட்ட நிழற்படம் ; விடுவிப்பு ; 
( இலக் . ) சொற்பொருள் விரிவுத்தொடர் , பண்புவிரி . 
enlar ger , n . புகைப்படத்தைப் பெரிதாக்கும் கருவியமைப்பு ; 

நிழற்பட எதிர்ப்படிவத்தைப் பெரிது சிறிதாக்கும் கருவி . 
enlight en , v . ஒளியூட்டு ; அறிவுறுத்து , அறிவுகொளுத்து ; 
கற்பி , தெரிவி ; ஐயந்தெளிவி , தப்பெண்ணம் அகற்று : 
மூடநம்பிக்கையிலிருந்து விடுவி . 
enlink , 0. சேர்த்து இணை ; பொருத்து ; கொக்கியால் பிணை . 
enlist , 3. படையில் சேர்த்திடு ; படையில் இடம்பெறு ; 
பட்டியலில் இணைத்துக்கொள் ; சேர் , இணைவுறு ; ஆள்சேர் , 
படைக்கு வீரர் திரட்டு ; துணையாகப்பெறு ; எய்தப்பெறு ; 
பயன்படுத்து ; ஈடுபடுத்து ; புகுந்தீடுபடு . 
enlist ment , n . படையில் சேர்த்தல் ; படையில் சேர்க்கப் 

படல் ; படை திரட்டு ; ஈடுபடுத்தல் , பயன்படுத்தல் . 
enliv en , U. உணர்ச்சியூட்டு , எழுச்சியூட்டு ; ஒளிர்வுடைய 
தாக்கு , மகிழ்ச்சியுள்ள தாக்கு ; படத்துக்கு உயிர்த்துடிப்பூட்டு ; 
உயிர்த்தூண்டுதலளி . 
en masse , ( பிர . ) adu . மொத்தமாக , திரளாக , ஒரேகூட்டாக 
enmesh , . கண்ணியில் சிக்கவை , வலையில் அகப்பட்டது 

போலச் சிக்கச்செய் . 
en mity , n . பகைவர்நிலை ; பகைமை ; எதிர்ப்பு ; வெறுப்பு ; 

பகை எண்ணம் ; நட்புக்கேடு . 
enn ead , 11. ஒன்பதன் தொகுதி , ஒன்பது ஏடுகளின் திரள் , 
ஒன்பது செய்திகளின் கோவை , ஒன்பது சொற்பொழிவு 
களின் திரட்டு , ஒன்பது புள்ளிகளின் இணைவு . 
enno ble , U. உயர்வுபடுத்து , மேம்படுத்து ; மேன்மக்கள் 
நிலைக்கு உயர்த்து , பெருமகார் ஆக்கு ; உயர் தரமாக்கு , உயர் 
தகுதியுடையதாக்கு ; உயர்வு தூண்டு ; மேன்மையுறச்செய் . 
enn ui , n . முசிவு , சடைவு , வேலையற்றிருப்பதால் ஏற்படும் . 
மனச்சோர்வு , எதிலும் கருத்தீடுபாடு இல்லாததால் ஏற்படும் 
கிளர்ச்சிக்கேடு . 
enorm ity , 11. வெங்கொடுமை , மாபெருங்குற்றம் . 
enorm ous , a . மிகப்பெரிய , மாபேரளவுடைய . 
en osis , n . கிரீஸ்) சைப்ரஸ் இணைப்பு ; பிரிட்டனின் ஆட்சியி 
லிருந்து பிரிந்து சைப்ரஸ்தீவு கிரீஸ் நாட்டுடன் சேரவேண்டு 
மென்ற கிளர்ச்சிக்குரல் . 
enough , 11. போதுமான அளவு ; தேவையளவு ; மன நிறை 
வளவு ; a . போதுமான ; தேவையளவான ; மனநிறை 
வளவான ; ads . போதுமான அளவில் . 
enounce , . விளங்கக்கூறு ; தெளிவுபடக்கூறு ; சொற்களை 

ஒலி , உச்சரி . 
enow , a . , adv . ( செய் . ) = enough . 
en passalt, ( பிர . ) ads . இதற்கிடையில் , தற்செயலாக ; 

போகிறபோக்கில் , வழியே செல்லுகையில் . 
en prise , ( பிர . ) ads . ( சதுரங்க ஆட்டத்தில் பகடைக்காய் ) 

எடுக்கும் நிலையில் , 
enquire , . உசாவு , விசாரணை செய் ; விவரம் கேள் , 

நாடி 
ஆராய் ; தகவல் வினவு ; இயல்பாராய் , தேர்ந்தாய்வுசெய் ; 
வேண்டிக்கேள் . 
enquir y , n . விசாரணை . 
enrage , 1. சீற்றமூட்டு , சினமூட்டு , மூர்க்கமாகும்படி செய் . 
en rapport , ( பிர . ) ads . தொடர்புவிடாத நிலையில் , 

இணைப்புத்தொடர்ந்துள்ள நிலையில் . 
enrap ture, v . களிப்பூட்டு , உவகையூட்டு , கழிமகிழ்வளி . 


கூடு ; 


தடைவேலி 


pl . en tia . 


. 


. 


351 
nregiment 

entitle 
enre giment , 0 . 

படையணிப் 

பிரிவாக வகு ; பயிற்சி entang le, n . எதிரிமுன்னேற்றம் தடுக்கும் 
யளித்துக் கட்டுப்பாடு உண்டுபண்ணு . 

அரன் , முட்கம்பி வேலி ; V. சிக்கவை ; இடர்களில் தொடர்பு 
en regle , ( பிர . ) ads . முறைப்படி , ஏற்றவாறு , உரியபடி . 

படுத்து சிக்கலாக்கு , புரியாததாக்கு . 
enrich , v. செல்வம்பெறச்செய் ; செல்வராக்கு ; செல்வம் en tasis , n . தூணின் மிகச் சிறிதளவான மையப்புடைப்பு 

முறை . 
பெருக்கு ; வளமூட்டு , செழிப்பாக்கு ; ஏடு - தொகுப்பு - காட்சிச் 
சாலை முதலியவற்றில் வளம் பெருக்கு ; பயன்பெருக்கு ; entel echy , n . ( மெய் . ) பொருளின் நிறைநிலை , பொருண்மை . 
சுவைமிகுதிப்படுத்து ; மதிப்புயர்த்து ; ஆக்கப்பொருள்களில் 

entell us , n . தெய்வத்துக்குரிய திருநிலையுடையதாகக் கருதப் 
மதிப்பேறிய கூறுகளின் வீத அளவு பெருக்கு . 

படும் இந்தியக் குரங்கு வகை . 
enrobe , . உடைமேற்கொள்வி , ஆடையணிவி . 

entente , ( பிர . ) n . நாடுகளிடையே நட்புறவொப்பந்தம் ; 
enrol , enroll , . பட்டியில் சேர் ; படையணியில் சேர் ; 

நட்புறவுக்குழு . 
கழகத்தில் உறுப்பினராகச் சேர்த்துக்கொள் ; நீதிமன்றத்தின் 

enter , v . புகு , நுழை , 

உட்செல் ; ஊடுருவு , துளை ; 
பதிவேட்டில் பதிவுசெய் ; மதிப்புப் பட்டியில் பதிவுசெய் , 

தொடங்கு , மேற்கொள் ; மேடையில் வந்துதோன்று ; 
புகழ்ப்பதிவுசெய் ; பதிவுசெய்யப்பெறு . 

பெயரைப் பதிவுசெய் ; குறிப்பிடு, எழுது ; எழுதுவி , பதிவு 
en route , ( பிர . ) ads . போகிறவழியில் , வழிப்பாதையில் ; செய்வி ; குழுவில் சேர்த்துக்கொள் ; குழுவில் சேர் ; போட்டியில் 
இடையில் . 

இடம்பெறு ; தொடர்புகொள் , ஈடுபடு ; ஆழ்ந்துசெல் ; 
ens , n . மெய்ம்மைக்கூறு , கருத்துப்படிவம் , தத்துவம் ; உள்ளுணர்வுகொள் , உள்ளீடுபாடுகொள் ; நாய்பயிற்று ; 

குதிரை பழக்கு ; ( தொ . ) enter an appearance , கூட்டம் 
En sa , 1. 

படைகள் முதலியவற்றிற்குப் பொழுதுபோக்கு முதலியவற்றில் தோற்றமளி, காணப்படு ; exter a protest , 
ஏற்பாடு செய்யும் அமைப்பு . 

எதிர்ப்பைத் தெரிவி , கண்டனத்தைப் பதிவுசெய் ; enter on , 

தொடங்கு , ஈடுபடு ; உடைமையின் உரிமை பேற்கொள் ; 
ensam ple , 11. = example . 

கடமை மேற்கொள் ; enter up , கணக்குப் பதிவு முடித்துவிடு . 
ensang uined , a . குருதிக்கறையுள்ள , குருதிதோய்ந்த , 
கொலைகாரத்தனமான . 

ente ric , n . குடற்காய்ச்சல் ; a . குடல் சார்ந்த . 
ensconce , v . நிலைபெறுவி , பாதுகாப்பான இடத்தில் en terprise , n . துணிவுவினை , கடுஞ்செயல் ; இடர்நிறைர்.த 
தங்கவை , 

முயற்சி ; துணிவாண்மை , தறுகண்மை , வினைத்திட்பம் . 
ensemble, ( பிர . ) n . பொதுததோற்றம் , மொத்த மதிப்பு ; en terprising , a . துணிந்து வினை செய்யத்தயங்காத , ஊக் 
இசைக்குழுவில் மொத்த ஒத்திசைவு . 

கெழுச்சியுடைய . 
enshrine , . கோயில் கொள்ளுவி , போற்றிவைத்துப் பேணு , entertain , U. மேற்கொள் , மேற்கொண்டு நடத்து , கொண்டு 

காத்துப் பொதிந்துவை ; தன்னகமாகக் கொண்டு பேணு , செலுத்து ; மனங்கொள் , ஏற்றுக்கொள் , ஏற்று முடிவாய்வுக்கு 
பேணுமிடமாக அமை . 

எடுத்துக்கொள் ; மகிழ்வி , பொழுதுபோக்குவி ; வரவேற்பளி ; 
enshroud , v . முழுதும் மறை ; மூடுதிரையாயமை ; போர்த்தி விருந்தோம்பு , விருந்தில் அன்பு பாராட்டு . 
மூடு . 

entertain ing , a . மகிழ்விக்கிற ; நேரம்போக்குகிற . 
en siform , a . வாளுருவான . 

entertain ment , n . விருந்தோம்பல் ; மனமகிழச் செய் தல் ; 
en sign , n . சின்னம் ; படையின் கொடி ; கொடியைத் தாங்கும் விருந்தளிப்பு ; விருந்து ; பொழுதுபோக்கு ; பொழுது 
வீரன் . 

போக்குக் காட்சி , பொதுநாடக ஆட்டம் . 
en silage, n . பசுந்தீவனத்தை உலராமல் 

பாதுகாக்கும் enthal py , n . எடைமான வீதமான வெப்பக் கூற்றளவு ; 
காற்றுப்புகாக் குழிபதனமுறை ; குழிபதனமுறையில் பாது செயற்குதவும் பொருளின் வெப்பியக்க உள் ஆற்றல் 
காக்கப்பட்ட பசுந்தீவனம் ; ப . குழிபதனமுறையால் பசுந் 
தீவனத்தைப் பாதுகாத்து வை . 

enthral , enthrall , 3. அடிமைப்படுத்து ; மயக்கு , வசப் 
ensile , U. தீவனத்தைப் பசும்பதனக்குழியிலிடு , குழிபதனம் படுத்து ; கவர்ச்சியால் கட்டுப்படுத்து . 
செய் . 

enthrone , 3. அரியணையிலமர்த்து , தவிசேற்று . 
enslave , U. அடிமைப்படுத்து , அடிமையாக்கு . 

enthroniza tion , n . அரியணையிலேற்றல் ; தவிசேற்றப் 
enslav er , n . அடிமைப்படுத்துபவர் ; தன் வனப்பினால் படுதல் ; உயர்த்தல் , பெருமைப்படுத்தல் , தவி சேற்றம் ; 
மனிதனை அடிமையாக்கும் அழகி . 

உயர்வு . 
ensnare , ப . சிக்கவை , பொறியில் அகப்படுத்து , கண்ணியில் enthuse , U. ( பே - வ . ) ஆர்வங்கொள் , உணர்ச்சிக் கனிவுறு . 
மாட்டிக் கொள்ளும்படிசெய் . 

enthu siasm , n . ஆர்வம் , உணர்ச்சிக்கனிவு ; விருவிருப்பு , 
ensoul , . ஆன்மநிலையூட்டு , உயிர்முதல் வழங்கு . 

கிளர்ச்சி . 
ensphere , . சுற்றிவளை , சூழ் ; கோளத்தில் வை ; கோள enthu siast , 11. பற்றார்வலர் , உணர்ச்சியார்வம் மிகுந்தவர் , 
உருவம் கொடு . 

கிளர்ச்சி மிக்கவர் ; கனவுக்காட்சியாளர் ; தன்னைத்தானே 
ensue , ப . விளைவுறு ; பின் நிகழ்வாகு ; நிகழ்வுறு . 

ஏமாற்றிக்கொள்பவர் . 
ensure , v . உறுதிப்படுத்து ; இடரிலிருந்து தடைகாப்புச் entice , ப . கவர்ச்சியூட்டியிழு , மயக்கிச் சிக்கவை ; மருட்சி 
செய் , இடையூறு வராமல் - காப்புறுதிசெய் ; காப்பாக யூட்டு , ஆவலுட்டி ஏய் . 
வைத்திரு, பாதுகாப்பில் வை . 

entire , n . 

முழுமை , மொத்தம் ; மதுக்கலவை ; விதை 
enswathe , . வரிந்துகட்டு , கட்டிப்பொதி , சுற்றிக்கட்டிடு . 

யடிக்கப்பெறாத விலங்கு , பொலிமா ; a . முழுமையான ; 
entab lature, n . தூண் தலைப்பு அமைவு . 

சிதைவுபடாத ; 

குறைவற்ற , நிறைவான ; கலப்பற்ற ; 
enta blement , n . சிலைதாங்கு பட்டிகை . 

விதையடிக்கப்பெறாத ; ( உயி . ) பல்வளைவுகளற்ற ஓரத்தை 

யுடைய . 
-entail , n . மரபுரிமைக் கட்டுப்பாடு , தலைமுறைகளின் மரபுரி 
மையைக் கட்டுப்படுத்தும் முதலேற்பாடு ; மரபுரிமைக் கட்டுப் 

entire ly , adv . முழுவதும் , முழுமையும் , நிறைவுள்ள தாக , 
பாட்டுப் பத்திரம் ; மரபுரிமை கட்டுப்பட்ட உடைமை ; மாறா 

தீர . 
மரபுரிமைப்பண்பு ; ப . மரபுரிமைக் கட்டுப்பாடு 

செய் ; 

entire ty , n . முழுமை , முழுநிறைவு ; கூட்டுமொத்தம் . 
நீங்கா உடைமையாக வழங்கு ; மேற்சுமத்து ; இன்றியமை enti tle , v . பெயர் அளி ; பட்டம் சூட்டு ; மதிப்புப்பெயர் 
யாததாக்கு , தவிர்க்கமுடியாதபடியாக்கு . 

வழங்கு ; உரிமையளி ; தகுதியளி . 


அடக்கம் . 


பகைமை . 


302 
rêntity 

ephemeris 
en tity , n . உளதாந்தன்மை ; உள்பொருள் . 

enuncia tion , n . விளக்கக்கூற்று ; கருத்தைச் சொல்லும் 
entomb , U. கல்லறையில் இடு ; கல்லறையாகு . 

வழிமுறை , தனிச்சிறப்பான அறிவிப்பு ; திருத்தமான பேச்சு . 
entom ic , a . பூச்சி புழு இனத்தைச்சார்ந்த . 

enun ciator , 11. விளங்கக்கூறுபவர் , தெளிவாகப் பேசுபவர் . 
entomol ogy , n . பூச்சிநூல் . 

enun ciatory, a . தெளிவான கூற்றுக்குரிய ; உறுதி கூறு 

தற்குரிய . 
entomoph agous , a . பூச்சிகளைத் தின்கிற ! 
entomoph ily , 11. பூச்சிகளால் மகரந்தம் பரவுதல் . 

enure , ப . பழக்கு ; பயிற்று ; வழக்கத்தில் கொண்டுவா ; 

இயங்கச்செய் . 
entourage , ( பிர . ) n . சுற்றுப்புறம் ; ஆயம் . 

enures is , n . சிறுநீர் அடக்கமுடியாமை . 
en - tout - cas , ( பிர . ) n . வெயில் மறைப்புக்கு உதவும் குடை . 

envel op , v . மூடு ; மறையச்செய் ; சூழ்ந்துகொள் ; உறையி 
entr acte , ( பிர . ) n . நாடகக்காட்சிகளின் இடைநிகழ்ச்சி . 

லிடு . 
en trails , n . pl . குடல்கள் ; பூமியின் உள்ளிடங்கள் . 

en velope, 11. உறை , கடித உறை . 
entrain , ப . தொடர்வண்டியில் அமர்த்து , தொடர் 
வண்டியில் ஏறு . 

enven om , U. நஞ்சிடு ; மணங்கெடு ; உள்ளப் 
entramm el , V. சிக்கவை ; இடையூறாயிரு. 

உண்டாக்கு . 

en viable , a . பொறாமையுறத்தக்க . 
en trance , n . நுழைவு ; மேடைக்கு வருதல் ; நுழைவுரிமை ; 
வாயில் ; புகுவழி ; தொடக்கம் ; 3. பரவசப்படுத்து , பெரு en vious , a . பொறாமை நிறைந்த ; பொறாமையுடைய . 
மகிழ்ச்சிக்குள்ளாக்கு ; மெய்மறக்கச்செய் . 

envir on , 3. சுற்றிவளை ; சூழ்ந்துகொள் . 
entranc ing , a . மயக்குகின்ற ; தன்வயப்படுத்துகின்ற . envi ronment , n . சூழல் , சுற்றுப்புறம் , சூழ்நிலைகள் . 
en trant , h . நுழைபவர் ; தொழிற்படுபவர் . 

environs , n . pl. சுற்றுப்புற இடங்கள் ; நகர்ப்புறம் ; 
entrap , v . பொறியிலகப்படுத்து ; சிக்கவை ; வஞ்சனைசெய் ; 

அயலிடம் . 
ஏமாற்று . 

envi sage , . எதிர்நோக்கு ; எதிர்பார்த்திரு , கருது . 
entreat , . பரிந்துகேள் , கெஞ்சிக்கேள் . 

en voy , 11. தூதுவர் ; அரசியல் பேராள் . 
entreat ive, a . கெஞ்சுகின்ற . 

en vy , n. பொறாமை ; 3. பொறாமைப்படு ; எரிச்சல்கொள்.. 
entreat y , 11. கெஞ்சுதல் ; பரிவோடு வினாவுதல் . 

enwind , 0. சுற்றிக்கொள் . 
entrechat , ( பிர . ) 1. நடனத்தில் துள்ளிக் குதிக்கும்பொழுது enwomb , . கருக்கொள்ளச்செய் . 
குதிகால்களை இணைத்துப் பன்முறையும் அடித்தல் , 

enwrap , . பொதிந்துவை . 
entrecote , ( பிர . ) n . விலா எலும்புப்பகுதியிலிருந்து எடுத்த enwreathe , ப . கோதைசூழ் , முறுக்கிப்பின்னு . 
இறைச்சித்துண்டு . 

enzoot ic , n . கால்நடைகளுக்கு வரும்நோய் ; a . கால்நடை 
en tree , 1. நுழைவுரிமை , நுழைவதற்கான தனிச்சலுகை , நோய் பற்றிய . 
விருந்தில் முறையாகப் பரிமாறும் துணையுணவு ; ( இசை . ) 
பாடுவதற்கு முன்னே இழுக்கப்படும் ராகம் , சுதி கூட்டுதல் . 

en zyme, 1. செரிமானப்பொருள்வகை . 

eolith ic, a . பழங்கற்காலத்துக்கு முற்பட்ட காலப்பகுதி 
entremets , ( பிர . ) துணைக்கறி . 
entrench , ப . அகழிதோண்டிக்கொள் ; வலிதாக்கிக்கொள் . 

eon , n . ஊழி . 
entrench ment, n . அகழிசூழ்ந்த கோட்டை ; வலிய 

e osin , n . சிவப்பூதாநிறச் சாயப்பொருள் . 
காப்பிடம் . 

ep act , 1. சனவரி முதல்தேதியில் திங்களின் வயசு , சந்திர 
entre nous , ( பிர . ) ads . உனக்கும் எனக்கும் இடையே . 

மானத்திற்கு மேற்பட்ட சௌரமான மிகை . 
entrepot , ( பிர . ) n . பொருள் சேமிப்பிடம் , களஞ்சியம் ; ep arch , n. கிரேக்க நாட்டரசின் மாகாணத்தலைவர் , 
பண்டகசாலை . 

வட்டத்தலைவர் . 
entrepreneur , ( பிர . ) 1 . தொழிற்றுறை உரிமையாளர் ; 

ep archy , n . இக்காலக் கிரேக்க நாட்டரசின் உட்பிரிவு , 
குத்தகையாளர் , இசைநிகழ்ச்சி அல்லது பொழுதுபோக்கு 

ருசிய - கிரேக்க நாட்டுத் திருச்சபையிலுள்ள சமய ஆட்சிப் 
நிகழ்ச்சியின் அமைப்பாளர் . 

பகுதி . 
entresol , ( பிர . ) n . அடித்தளத்திற்கும் முதல்மாடிக்கும் 

epaule ment , n . பீரங்கிப்படைகளுக்கான காப்பீட்டுத் 
இடைப்பட்ட பத்திமாடம் . 

தொழில் . 
entrust , 0. காக்கும் பொறுப்பை ஒப்படை ; நம்பிக்கையாக 

ep aulet , ep aulette, 11. படைவீரர் தலைவரின் தோளில் 
அணியும் சின்னம் ; தோள்கச்சை ; பெண்ணின் தோட் 

சட்டையணி . 
en try , 11 . நுழைதல் ; புகு வழி ; தலைவாயில் ; ( சட் . ) 
உடைமை கொள்ளல் ; பதிவுசெய்தல் ; பதிவுக்குறிப்பு ; 

epee , n . வாட்போர்ப்பயிற்சிக்காகக் 
கூர்மை 

மழுங்கச் 
போட்டியிடுவோரின் பெயர் வரிசை ; வீடுகளுக்கிடையே 

செய்து பயன்படுத்தப்படும் போர்வாள் . 
உள்ள வழிச்சந்து ; மேடைமீது வருதல் ; இசைக்கருவி 

epergne , n . மேசையின் நடுவே வைக்கப்படும் பூக்கிளையணி . 
உள்ளே வருதல் அல்லது இசைக்கருவி வாசிப்பவர் உள்ளே epexeges is , n . பொருள் விளக்கத்திற்காகக் 
வருதல் . 

யுரைக்கும் சொற்கள் . 
entwine , U. கோத்துப்பின்னு . 

ephebe , 11. பதினெட்டிலிருந்து இருபதுக்குட்பட்ட 
entwist , . முறுக்கிப்பிடி . 

வயதுடைய குடிமகன் . 
enuc leate , U. விளக்கிக்கூறு ; தெளிவாக்கு ; ( மரு . ) மேற் 

ephem era, ephem eron , 1. ஒரேநாள் உயிர்வாழும் பூச்சி 
பகுதியிலிருந்து கட்டி முதலியவற்றைப் பிரித்தெடு , 

புழுவினம் ; குறுகிய கால வாழ்வுடைய 

பொருள் ; 

pl . ephem eras , ephem erons . 
enum erate , v . கணக்கிடு ; எண்ணிக்கையிடு . 

ephem eral , a. ஒருநாள் மட்டும் நிலைத்திருக்கிற , சில 
enumera tion , 11. கணக்கீடு ; விவரக்குறிப்பு . 

நாட்கள் நிலைத்திருக்கிற ; நிலையில்லாத . 
enun ciable , a . தெளிவுபடக்கூறப்படத்தக்க . 
enun ciate, 0. விளங்கக்கூறு ; தெளிவுபடக்கூறு , 

ephem eris , n . நாள் நடைமுறைக் குறிப்பு ; நாளேடு ; 
வானியற் பஞ்சாங்கம் . 


யான , 


சமய 


வை . 


கூட்டி 


353 


equate 


ephod 


வாச 


eph od , 11. யூத மதகுருமாரின் உடுப்பு . 
eph or , n . ஸ்பார்ட்டா ( Sparta ) என்னும் கிரேக்க நகரத்துக் 

குற்றநடுவர்களில் ஒருவர் ; மேற்பார்வையாளர் . 
ep ic , 1 . வீரகாவியம் ; பெருங்காப்பியம் , தொடர்நிலைச் 
செய்யுள் ; a . காப்பியத்திற்குரிய ; காவிய இயல்புடைய , 

விழுமிய . 
epiced ium , 11. கையறுநிலைப்பாடல் . 
ep icene , n . ( இலக் . ) பலர்பால் , ஆண்பால் பெண்பாற் 
பொது ; ஆண் பெண் பண்புகளையுடைய ஒருவர் ; a . ஆண் 

பெண் தன்மைகள் உள்ள . 
epicen tre , epicen trum , n . நிலநடுக்கமுனை . 
ep icure , 1. உண்ணுதலிலும் குடித்தலிலும் தேர்ந்த விருப் 

பினன் ; சிற்றின்ப வேட்கையன் . 
epicure an , n. உலோகாயத 

மதத்தினர் , சிற்றின்பக் 
கோட்பாட்டாளர் . 
epicure anism , n . உலோகாயத மதத்தின் கோட்பாடு , 

இன்பவா தம் ? 
ep icurism , 11. இன்ப நாட்டம் . 
ep icycle , n . வட்டக்கோலில் வட்டம் . 
epicyc loid , 11. வட்டக்கோல் வட்டத்தின் வளைவரி . 
epideic tic , a . வெளித்தோற்றத்துக்கான . 
epidem ic , 12. கொள்ளை நோய் ; தொத்து நோய் ; 

நோய் வகையில் பெருவாரியாகப் பரவியுள்ள . 
epidemiol ogy , n . கொள்ளை நோய் நூல் . 
epiderm is , n . மேந்தோல் . 
epidi ascope , 11. படம் திரையில் விழும்படி செய்யும் விளக்கு . 
epigas trium , n . இரைப்பைக்கு மேலுள்ள அடிவயிற்றுப் 

பாகம் . 
ep igene , a . மண்ணின் மேற்புறத்தில் உண்டாகிய ; வேதித்த . 
epiglott is , n . குரல்வளை மூடி . 
ep igram , n . திட்ப நுட்பவுரை , அங்கதச் செய்யுள் வகை. 
ep igraph , n . கல்வெட்டு ; கல்லில் எழுத்து ; புத்தகத் 

தொடக்கத்தில் குறிக்கோட் குறிப்பு . 
ep ilepsy , n. காக்காய் வலிப்பு . 
epilep tic , n . காக்காய் 

வலிப்புடையார் ; a . இழுப்பு 
நோயுள்ள . 
epil ogist , n . முடிவுரை கூறுபவர் , பின்னுரை எழுதுபவர் . 
ep ilogue, n . முடிவுரை ; சுரிதகம் , நூற் கட்டுரை . 
epiph any , n. இயேசுநாதரின் திருவருள் தோற்றம் ; கடவுட் 

பிரசன்னம் 
ep iphyte , n . ஈரினச் செடி ஒட்டு , ஓரினச் செடியில் மற்றோர் 
இனச்செடி சேர்ந்து விளை தல் ; விலங்கின் உடலில் ஒட்டு 
கின்ற புல்லுருவி , நாயுருவி . 
epis copacy , 11 மேற்றிராணியார் திருச்சபையாட்சி , திருச் 

சபை மாவட்டம் , மேற்றிராசனம் . 
epis copal , a . சமயவட்டத் தலைவர் ஆட்சிக்குட்பட்ட , 

மேற்றிராணியைச் சார்ந்த . 
episcopal ian , 11 , மேற்றிராணியார் திருச்சபை உறுப்பினர் ; 

a . சம பவட்டத் தலைவர் ஆட்சிக்குரிய . 
epis copata, n . மேற்றிராணியார் பதவி . 
ep isode , n . கிளைக் கதை ; உட்கதை . 
epispas tic , 11. கொப்புளமுண்டாக்கும் பொருள் ; கொப்புள 

முண்டாக்கும் காரை ; a . கொப்புளமுண்டாக்குகின்ற . 
epistemol ogy : n . அறிவாதார முறை இயல் , அறிவின் 

ஆதாரத்தையும் அறியும் முறைகளையும் ஆராயும் இயல்துறை . 
epis tle , 11. முடங்கல் ; விவிலிய ஏட்டின் புதிய ஏற்பாட்டில் 

இயேசுநாதரின் சீடர் எழுதிய கடிதம் , வழிபாட்டினிடையே 
வாசிக்கப்படும் விவிலியப் பகுதி ; கவிதை வடிவான 
முடங்கல் ; முடங்கல் இலக்கியம் . 


epis tolary , a . முடங்கல் சார்ந்த ; கடித வடிவான ; கடிதத் 

துக்குத் தகுதியான ; கடிதமூலம் இயங்குகிற . 
epis toler , 11 . இயேசுநாதர் மாணவ முதல்வர்களின் தனி 

முறை வகுப்புக்களை விவிலிய நூலிலிருந்து படிப்பவர் . 
epis trophe , 11. ஒரே சொல்லில் சென்று முடியும் பல 

கங்களின் தொகுதி . 
ep istyle , 1. தூண் முகட்டின் மேலுறுப்பு வகை . 
ep itaph , n . கல்லறை வாசகம் ; கல்லறைக் கல்வெட்டு : U. 

கல்லறை வாசகம் எழுது . 
epithalam ium , n. திருமணப் பாடல் ; pl . epithalan ia , 

epithalem iums . 
epithel ium , 11. சளிச்சவ்வின் மேல்தோலிழைமம் . 
ep ithet , 11. அடைமொழி ; சிறப்புப்பட்டம் ; பண்பு குறித்த 

பெயரடைச்சொல் , குணம்சுட்டும் தழுவு தொடர் . 
epit ome, 11. சுருக்கம் , பொழிப்பு ; நூலின் சுருக்கமான 
கருத்து ; சுருக்கக் குறிப்பு ; சிற்றுருவ 

சிற்றுருவ மாதிரி , செறி 
சுருக்கப் பதிப்பு . 
epizo on , n . புற ஒட்டுயிர் ; உடலிடங் கொண்டு உணவு 

பங்குகொள்ளும் சார் துணையுயிர் ; pl. epizo a . 
ep izoot ic , n . விலங்குகளிடத்தில் அவ்வப்போது நிலவு 
கின்ற நோய் ; a . விலங்குகளிடத்தில் தற்காலிகமாக நிலவு 
கின்ற . 
ep och , n . ஊழிமூல முதற்காலம் , சகாப்த ஆண்டெண்ணிக் 
கையின் தொடக்கக் காலம் ; புத்தூழித் தொடக்கம் ; முழு 
ஊழிக்காலம் ; ஒரே பண்படிப்படையில் வகுத்துணரப்படும் 
ஓர் ஊழிப்பிரிவு ; ஊழித் திருப்பம் , திரும்பு கட்டம் . 
ep ode , n . உணர்ச்சிப்பாடல் வகை ; கிரேக்க இசைக்குழுப் 

பாடலின் மூன்றாவது பிரிவு . 
ep onym, 11. இனப் பெயர் முதல்வர் ; இடப்பெயர் மூலவர் ; 

நிறுவனத்தின் பெயருக்குரிய முன்னோர் . 
ep opee , 71. பெருங்காப்பிய இலக்கியம் ; பெருங்காப்பியம் . 
ep os, n . எழுதப்படாத முற்கால வீரகாதைச் செய்யுள் 
தொகுதி ; வீரப் பெருங்காப்பியம் ; வீரகாதையால் விரித் 
துரைக்கப்படும் நிகழ்ச்சிக்கோவை . 
epsil on , n . கிரேக்க நெடுங்கணக்கின் ஐந்தாவது எழுத்து 

( எ ” குறில் ) . 
Ep som , n . இங்கிலாந்தில் சர்ரே ( Surrey ) என்ற மாவட் 
டத்தைச சேர்ந்த நகரம் ; எப்சம் நகரத்திலுள்ள குதிரை 
ஓட்டப் பந்தயவெளி ; . எப்சம் நகரவெளியில் நடைபெறும் 
குதிரை ஓட்டப்பந்தயம் ; ( தொ . ) Epsom salt , பேதிமருந்து 
வகை , வெளிமக் கந்தகி . 
eq uable , a . சரி சமமான , ஏற்றத்தாழ்வற்ற ; ஒரு சீரான . 
ஒழுங்கு குலையாத ; மட்டான , நடுநிலை அமைதியுடைய ; 

மாறா உள அமைதியுடைய 
eq ual , 11. ஈடானவர் , நிகரானவர் ; சமமானது ; சம 
தினர் ; சமநிலையாளர் ; d . ஒப்பான , எண்ணிக்கையிலோ 
அளவிலோ நிலையிலோ மதிப்பிலோ படியிலோ ஓதத ; ஈடு 
பலுத்தவல்ல . வலிமையிலோ வீரத்திலோ திறத்திலோ 
சூழ்நிலைக்கு வேண்டிய தகுதியுடைய ; ஒரு சீரான , ஏற்றத் 
தாழ்வற்ற , என்றும் எங்கும் ஒரே நிலையில் நடைபெறுகிற ; 
சாயாத , நடுநிலையுடைய ; அளவொத்த ; நேர்மை 
வாய்ந்த ; 3. சமமாயிரு . 
equal ity , n . சமநிலை , சரி நிகர்வு , ஒப்பு . 
eq ualize , v . சரி சமமாக்கு ; ஒப்பானதாகு ; 

ஆட்ட 
எண்ணிக்கையை எதிர்ப்பக்கத்தாரின் அளவோடு ஒப்பான 

தாக்கு . 
eg ually , adu. 

அளவில் ; ஒரேபடியாக ; 
சீரான நிலையில் . 
equanim ity , 11. உள்ளச் சமநிலை ; கொந்தளிப்பின்மை , மன 

அமைதி ; கவலையற்ற தன்மை ; பற்றற்ற தன்மை . 
equate , . சமப்படுத்து , சரிநிகராகக்கொள் ; சமமாகக்கருது ; 
சரிமதிப்புள்ள தாக நடத்து ; ஒன்றுபடுத்து , ஒன்றுபடவை . 


வீத 


சமமா 


* 


354 


ericaceous 


equation 
equa tion , n . சமமாக்கல் ; சமநிலை ; இருபக்கமொப்பச் சரி 
நிலைப்படுத்தல் ; சரிஒப்புநிலை ; சரியீடு , சிறு வழுக்களுக் 
குரிய எதிர்க்காப்பீடு செய்தல் ; ஒப்புக்காண்டல் , ஒப்புப் 
படுத்தல் ; ஒப்புநிலைவாசகம் ; ( கண . ) சமன்தொடர் . 
equat or , 11. நிலநடுக்கோடு , நிலவுலகநடுவட்டவரை ; கோளங் 

களில் இருதுருவங்களுக்கு இடையிலுள்ள நடுவட்டக்கோடு . 
equator ial , a . நிலநடுக்கோட்டைச்சார்ந்த ; நடுவரைக் 

கோட்டிற்கு அருகிலுள்ள . 
eq uerry , n . குதிரைப்பாதுகாப்புவீரர் ; குடும்ப இலாயத் 

துறைத் தலைவர் . 
eques trian , 11. குதிரை ஏறிச்செல்பவர் , குதிரை வீரர் ; 
குதிரையேற்ற வல்லுநர் ; a . குதிரையேற்றஞ் சார்ந்த ; 
குதிரை மீதிவர்ந்த ; பண்டைக்கால ரோம குதிரை வீரர் 

அமைப்பைச் சேர்ந்த . 
equestrienne , 11. குதிரைமீதிவர்ந்த அணங்கு ; காட்சி 

யரங்கக் குதிரை ஏற்ற அணங்கு . 
equidis tant , a . சரிசமத்தொலைவிலுள்ள ; சமமான தூரத்தி 

லுள்ள . 
equilat eral, a . எல்லாப்பக்கங்களும் ஒத்த ; முக்கோண 

வகையில் முழுதும் சரிசமமான பக்கமுள்ள . 
equilibrate , v . இரு பொருள்களை எதிரெதிர் சமனீடாக்கு . 
equil ibrist , 11. நடுநிலை அமைதி பேணிக் கயிற்றின் மீது 

நடப்பவர் , கழைக்கூத்தாடி . 
equilib rium , 11. நடுநிலை அமைதி , சரி அமைதிநிலை ; 
( தொ . ) neutral equilibrium , நெகிழ்வியல் நடுநிலை அமைதி ; 
stable equilibrium , நிலையுடைய நடுநிலையமைதி ; unstable 

equilibrium , குலைவுடைய நடுநிலையமைதி . 
equimul tiple , n . இணை மடங்கு , மற்றோர் எண்ணுடன் 

பொதுமூலக் கூற்றினையுடைய எண் . 
eq uine, a . குதிரை சார்ந்த , குதிரை போன்ற , குதிரைக்குரிய . 
equinoc tial , 11 . கில உலக ஊடச்சுக்குச் செங்குத்தான 
தளமுடைய வான்கோள வட்டம் ; a . பகலிரவு சமமான , 
பகலிரவு சமமான காலத்தில் இயல்கின்ற , பகலிரவு சமமான 
காலத்துக்கு அருகில் நடைபெறுகின்ற ; நிலநடுக் கோட்டி 
லுள்ள , நிலநடுக்கோட்டுக்கு அருகிலுள்ள ; ( தொ . ) 
cquinoctial gales , நிலநடுக் கோட்டருகில் வீசுவதாகக் 
கருதப்படும் புயற்காற்றுக்கள் ; equinoctial line , நிலநடுக் 
கோட்டிற்குச் செங்குத்தான மட்டத்தளமுள்ள வான்கோள 
வட்டம் . 
equinoc tials , 11. pl . நடுநிலக் கோட்டருகில் வீசுவதாகக் 

கருதப்படும் புயற்காற்றுக்கள் . 
eq uinox , n . ஞாயிறு நிலநடுக்கோட்டினைக் கடந்து செல்லும் 

காலம் , பகலிராச் சம நாட்கள் இரண்டில் ஒன்று . 
equinox es , n . pl . ஞாயிறு நில நடுக்கோட்டினைக் கடந்து 

செல்லும் இரண்டு இடங்கள் . 
equip , ப . படைக்கலம் 

பெறுவி , போர்த்தளவாடங்கள் 
சேகரித்தளி ; முன்னேற்பாடுகள் செய்து வை ; பயணசா தன 
வாய்ப்புக்களை அமைவி . 
eq uipage , n . துணைப்பொருட் சாதனங்கள் ; பயணத்துக்கு 

ஆடை அணிமணி ஆள் துணையாதரவுகளின் 
தொகுதி . 
eq uipoise , 11. சரி அமைதி நிலை : சரியீட்டமைதி ; சரிக் 
கட்டும் பொருள் ; V. ஈடுகட்டு , சரிக்கட்டு ; மனத்தை இரு 

திறமும் சாரா நிலையில் வை , பற்றற்றிரு . 
equipoll ent , n . சரிசம ஆற்றல்வாய்ந்த பொருள் ; செயற் 
களத்தில் சம மதிப்புள்ள பொருள் ; a . சரிசம ஆற்றல் 
கொண்ட ; செயற்களத்தில் சம மதிப்புள்ள . 
equipon derate , U. சரியீடுகட்டு , எதிர்ப்புறம் சரிசமமாயிரு . 
equipoten tial , a . விசைவகையில் எல்லாத் திறங்களிலும் 

சரிசம இயலாற்றலெல்லையுடைய . 
eq uitable , a . நேர்மையான , நடுநிலை அணைவான ; சட்ட 
நோக்கிலில்லாவிட்டாலும் நேர்மை நோக்கில் உரியதான . 


equita tion , 11. குதிரையேற்ற உலா ; குதிரையேற்றத் திறம் . 
eg uity , n . சரி ஒப்புரவு , நடுநிலை நேர்மை இலக்கு ; சட்ட 
நடைமுறைக்குத் துணைநிறைவான நேர்மைத் தத்துவங்களின் 
தொகுதி ; பொதுச் சமுதாயச் சட்டங் கடந்த அடிப்படை 
இயற்கை நீதி ஒப்புரவுப்பண்பு ; அடகு வைக்கப்பட்ட 
பொருளில் கட்டணம் குறைக்கப்பட்ட நிகர மதிப்பு . 
equiv alent , n . இணைமாற்று , மாற்று மதிப்பு ; சமமதிப் 
புள்ள பொருள் ; சரிசமத் தொகை ; சரிமாற்றுச் சொல் ; 
a . சமமதிப்புள்ள ; சம விலையுள்ள ; ஒரே பயனுள்ள ; 
மாற்றிணையாயுள்ள ; சரி ஒத்திருக்கின்ற ; ( வேதி . ) சரிநிகர் 
இணைவு மதிப்புடைய . 
equiv ocal , a . இருபொருள் மயக்கமுள்ள ; தெளிவில்லாத 
இயல்புடைய , உறுதியற்ற தன்மையுள்ள ; முடிவியல்பு 

அற்ற ; ஐயப்படுவதற்கு இடம் தருகிற . 
equiv ocate , v . இருபொருள் மயக்கமுள்ள சொற்களைப் 
பயன்படுத்து ; மழுப்பிப் பேசு , சாக்குப்போக்குக் கூறி 

ஏமாற்று ; மெய்யை மறை ; தவறான கருத்துத் தூண்டு . 
eq uivoke , eq uivogue , 11. சிலேடை , இருபொருள் மயக்கம் . 
er a , 11. ஊழி , வரலாற்றுப் பிரிவு , காலப் பெரும் பிரிவு ; காலக் 

கணிப்புமுறைத் தொடக்கம் . 
eradia tion , n . ஒளியலையெறிவு . 
erad icate , v . வேருடன் பறித்தெறி ; வேருடன் அழி , 

அடியோடு அழி , தொலைத்தொழி . 
erase , 3. தேய்த்தழி , துடைத்தழி , தடமில்லாமல் அழி . 
eras er , n . துடைப்பான் , வரைவு துடைத்தழிக்க உதவும் 

தொய்வகத்துண்டு. 
Eras tian , n. சுவிட்சர்லாந்து நாட்டுக்குரிய எராஸ்டஸ் 
( Erastus 1524-83 ) கொள்கையைச் சார்ந்தவர் , திருச்சபை 
அரசியல் ஆட்சிக்கு உட்பட்டது என்ற கொள்கை உடையவர் ; 
a . எராஸ்டஸ் என்பாரின் கொள்கையைச் சார்ந்த ; 
எராஸ்டஸின் கொள்கையையுடைய . 
era sure , n . துடைத்தழிப்பு ; தடமழிக்கும் செயல் ; துடைத் 

தழித்ததடம் ; துடைத்தழித்த இடம் . 
E rato , m . உணர்ச்சிப் பாடலுக்குரிய பண்டைக் கிரேக்கரின் 

கலைத் தெய்வம் . 
ere , prep . , conj . முன்னே , முன்பு ; ( தொ . ) cre long , விரை 

விலேயே , நீண்டகாலம் ஆகாமுன் . 
Erebus , n . கிரேக்க பழம் புராணத்தில் நிலவுலகுக்கும் 

கீழுலகுக்கும் இடைப்பட்ட இருளிடம் . 
erect , a . நிமிர்ந்த , செங்குத்தான ; நேரான , வளையாத , 
சாயாத ; தொங்கலாயில்லாத ; கிடைநிலையிலிராத ; சிலிர்த் 
துள்ள ; மேல் 

நோக்கிய , உயர்த்திய நிலையிலுள்ள ; 
விம்மிதமான ; 3. நிமிர்த்து , உயர்த்து ; நேரான தாக்கு ; 
செங்குத்தாக்கு ; கட்டிடம் எழுப்பு ; நிறுவு ; உருவாக்கு ; 
வகுத்தமை . 
erec tile , a . நிமிர்த்தக் கூடிய , விறைப்பாக்கி எழுப்பக் 

கூடிய ; விம்மி நிமிர்வுறத்தக்க . 
erection , 11. கட்டி எழுப்புதல் ; கட்டமைப்பு ; கட்டிடம் . 
erec tor , n . நிமிர்க்குந் தசை , கட்டமைப்பவர் . 
e remite , 11. ஆண்டி , துறவி ; ஒதுங்கி வாழ்பவர் . 
e rethism , n . உடற்பகுதி -உறுப்பு - மனம் ஆகியவற்றின் 

வகையில் இயல்புமீறிய கூர்உணர்வுக் கோளாறு . 
erewhile , adv . முன்பு , முன்னாட்களில் . 
erg , 11. வேலைக் கூறு . 
ergatoc racy , n . தொழிலாளர் ஆட்சி . 
erg o , { ல . ) adu . ஆகையால் , அக்காரணத்தினால் . 
erg ot , n . காளான் வகையால் ஏற்படும் கூலநோய் ; மருங் 

தாகப் பயன்படும் நோயுற்ற கம்புக் கூலவிதை . 
erg otism , n . நலிவுற்ற தானியமாவினால் செய்யப்பட்ட 

ரொட்டியினால் உண்டாகும் நோய் . 
erica ceous , a . முட்செடி வகை சார்ந்த ; முட்செடிக்குடும்ப 
வகை சார்ந்து . 


வேண்டிய 


வகை . 


நட 


355 
Erin 

eschatology 
Erin , n . அயர்லாந்தின் பழங்காலப் பெயர் . 

erst while , a . முன்னாட்களுக்குரிய ; ads . முன்னாட்களில் . 
Erin ys, n . கிரேக்கப்புராணப் பழி ஆவித் தெய்வங்களில் erubes cent , a . சிவப்பாகின்ற ; முகம் சிவக்கின்ற . 
ஒன்று ; pl . Erin yes . 

eructa tion , 11. உமிழ்தல் , எரிமலை வகையில் அனல் கக்குதல் . 
eris tic , n . விவாத இயல் ; a . விதண்டாவாதமான , மெய் 

e rudite , a . புலமை நிரம்பிய , அறிவாழம் வாய்ந்த . 
யூன்றாது வாத வெற்றியை மட்டுமே இலக்காகக் கொண்ட . 

erupt , ப . பல் வகையில் ஈற்றினை ஊடுருவி வெளிப்படு ; 
erl .king , 11. குழந்தைகளை மயக்கி மாள்வுலகம் கொண்டு 

எரிமலை வகையில் வெடித்துக்கிளம்பு ; திடீர் வெடிப்புறு . 
செல்லுகிற தாடி பொன் முடியுடைய டியூட்டானிய 

erup tion , 11. எரிமலைவெடிப்பு ; பொக்குளம் , பரு ; திடீர் 
( Teutonic ) இனப் பழங்கதைக்குரிய அரக்கன் . 

உணர்ச்சியெழுச்சி ; திடீர் ஊற்று எழுச்சி ; போரின் திடீர்த் 
erm ine, n . கீரியின உயிர் வகை , நடுவர் பெருமக்கள் அங்கி 

தொடக்கம் ; நோயின் திடீர்த்தோற்றம் ; திடீர்ச்சிரிப்பு ; 
களில் பயன்படுத்தப்படும் கீரியின உயிர்வகையின் மயிர்ப் 

எதிர்பாரா நிகழ்ச்சி . 
பட்டு . 

erup tive , a . வெடிக்கிற ; திடீரென வெடிக்கும் இயல்புடைய , 
erne, n . கழுகு ; கடற் கழுகு , வெள்ளைவாலுடைய கழுகின 

எரிமலை வெடிப்பினால் தோன்றுகிற ; எரிமலை வெடிப்பினால் 

மேலுந்தப்பட்ட ; எரிவெடிப்பைச் சார்ந்த . 
Ern ie, 1. பரிசுரிமையுடைய பங்குமுறிச் சீட்டைத் தேர்ந்து 

erysip elas , 11. அக்கி , உடல்மீது திண்சிவப்பு நிறம் படரும் 
காட்டும் பொறியமைவு . 

நோய் வகை . 
erode , ப . சரம்பு , அரித்துத் தின் , படிப்படியாக அழி . 

erythem a , 11. தோல் தடிப்பு நோய் வகை , தோலின் மீது 
Er os , 11. காதல் தெய்வம் , காமன் , மாரன் , வேள்மதன் , பட்டை பட்டையாகத் தடிப்பு விழும் நோய் . 
காதல் . 

escalade , n . ஏணிமூலம் மதிலேறிக் கடத்தல் . 
ero sion , 1. அரித்துத் தின்னுதல் ; அரித்தழிப்பு, உள்ளரிப்பு ; 

es calator , 1 , இயங்கும் படிக்கட்டு ; ( தொ . ) escalator 
( மண் . ) மழை வெப்பங் குளிர்காற்று முதலிய இயலாற்றல் 

clause , ஒப்பந்தத்தில் ஏற்ற இறக்க இசைவமைதி வாசகம் . 
களால் பாறைகளடையும் அரிப்புத் தேய்மான அழிவு . 

escallon ia , n . தென் அமெரிக்க மலர்ச்செடி வகை . 
erot ic , n. சிற்றின்பப்பாடல் ; காதற் பாட்டு ; a . சிற்றின் 

escall op , n . ஈரிதழ்த் தோடுடைய நத்தைச் சிப்பியினம் ; 
பத்துக்குரிய , காமம் சார்ந்த . 

சிப்பியோடு , சோழி . 
erot oman ia , 11. சிற்றின்ப நினைவுகளால் ஏற்படும் மயக்க 

escapade , n . தப்பியோடல் ; கட்டுப்பாட்டுத் தளர்வு ; 
வெறிச் சோர்வு ; காமக்கோட்டி . 

தவறான நடத்தை , குறும்புச்செயல் , துடுக்கு 
err , V. வழுவு , தவறுசெய் ; பிழைபடு ; சரிநுட்ப நிலை பிறழ் 

வடிக்கை . 
வுறு ; இலக்குத் தவறு ; நேர்மை தவறு ; பாவம் செய் . 

escape , 1 . தப்பியோடுதல் ; தப்பிப்பிழைத்தல் ; 
e rrand , 1. தூதுரை , பணிமுறைத் தூதுச் செய்தி ; ஏவலர் 

பிழைப்பு ; மறைந்தோடுதல் ; தப்பியோடும் வகைதுறை ; 
இடையீட்டுப் போக்குவரவு , பணிமுறைப் போக்குவரவு : 

தப்பியோடியநிலை ; கைநழுவிச் செல்லல் , நழுவல் ; வெளி 
பணிமுறைப் போக்குவரவு நோக்கம் ; பயண நோக்கம் , 

யேற்றம் ; ஒழுக்கு , கசிவு ; ஒழுக்கு குழாய் ; கசிபுழை ; 
குறிக்கொண்ட செய்தி . 

வெளிப்படுவழி ; வெடித்து வெளியேறல் ; நெறிபிறழ்ச்சி ; 
e rrand - boy , n . பணித்துறைக் குற்றேவலன் , இடையீட்டுப் தற்செயலான தவறு ; சிறு குற்றம் ; மன்னிக்கத்தக்க வழு ; 
போக்குவரவுப் பணியாள் . 

குறும்புச்செயல் ; சோர்வகற்றும் வகைமுறை , நேரம் 

போக்கும் முறை ; பணிமாற்று ஈடுபாடு ; இலக்கியத்தில் 
e rrant , n . வீரச்செயல் நாடிச் சுற்றித்திரிகிறவர் ; a . 
அலைந்து திரிகிற ; 

மெய்ம்மை விட்டோடும் போக்கு ; தப்பியோடியவர் ; தப்பி 
வீரச்செயல் நாடிச் சுற்றித்திரிகிற ; 
தவறு செய்கிற ; நெறிதிறம்பிய , 

யோடியது ; காடாக வளர்ந்து தோட்டத்திலிருந்து வெளிப் 

படரும் செடி வகை ; a . இலக்கியத்தில் வாழ்வின் மெய்ம்மை 
e rrantry , 1. வீர அருஞ்செயல் வேட்டம் , வீர அருஞ்செயல் 

யிலிருந்து தப்பியோடுகிற ; ஒப்பந்த வாசகத்தில் கட்சிக் 
நாடிச் சுற்றித்திரியும் நிலை ; அருஞ்செயல் வேட்டை வீரர் 

காரர் கடப்பாட்டுத் தளர்வுக்குரிய சூழ்நிலை குறித்த ; 0. 
நடைமுறைப்பாங்கு ; அருஞ்செயல் தேட்ட வீரர் எண்ணக் தப்பிச்செல் ; பிழைத்தோடு ; இடரிலிருந்து தப்பிப்பிழை ; 
கனவுத் தொகுதி . 

தண்டனைக்கு விலகிச்செல் ; சிறையிலிருந்து தப்பியோடு ;; 
errat a , n . pl . பிழைகள் ; அச்சுத்தவறுகள் ; அச்சுப் மறைந்தோடு ; கட்டிலிருந்து வெளியேறு ; பாதுகாப்புடன் 
பிழைத் தொகுப்புப் பட்டியல் ; sing . errat um . 

வெளியே செல் ; தட்டிக்கழி ; தவிர் ; அகப்படாமல் தப்பு ; 
arrat ic , a . தவறுகிற , நெறிதிறம்பிய , ஒழுங்கற்ற ; ஒழுங் 

நழுவிச்செல் , நழுவு ; கசி , ஒழுகு , 

வெளிச்செல் ; ( தொ . ) 
காக இயங்காத ; நடை ஒழுங்கற்ற ; பழக்கவழக்கங்களில் 

escape clause , ஒப்பந்தத்திலிருந்து விடுவித்துக்கொள்ளக் 
ஏறுமாறான ; கருத்துக் குழப்பமுடைய ; நோய்வகையில் 

கூடிய பிரிவு ; escape mechanism , ( உள . ) வேண்டா 
உடலில் இடத்துக்கு இடம் மாறிமாறித் தாவுகிற ; ( மண் . ) 

வற்றை விலக்குதற்குரிய உள்மனச் சூழ்திற முயற்சி . 
சூழ்பாறைகளுக்கு அயல் வரவான. 

escapee , 11. தப்பி ஓடுபவர் . 
erron eous , a . பிழைபட்ட ; சரியல்லாத , தவறான ; பிழை escape ment , n . போக்கிடம் , வெளிச்செல் வழி ; மணிப் 
மலிந்த ; தப்பெண்ணத்தால் ஏற்பட்ட . 

பொறியில் சமநிலைப்பொறிக்கும் இயக்கும் சக்திக்கும். 
e rror , n . தவறு , பிழைபாடு ; தவறு 

இடையே தொடர்புசெய்து ஒழுங்குபடுத்தும் அமைவு . 

செய்தல் ; தவறான 
செயல் ; தவறான கருத்து ; கருத்துப் பிழைபட்டநிலை ; escarp , n . அரணைச் சூழ்ந்துள்ள செங்குத்தான திடீர்ச் 
நெறி பிறழ்ச்சி ; மெய்ம்மையிலிருந்து விலகுதல் ; கணிப்பீட் சரிவுக்கரை ; அரணடுத்த அகழின் கரை ; செங்குத்தான 
டுக்கும் மெய்ந்நிலைக்கும் இடையேயுள்ள வேறுபாடு . 

சரிவு ; 3. செங்குத்தான திடீர்ச்சரிவு உருவாக்கு . 
ersatz , ( செர் . ) n . செயற்கைப் பகரப்பொருள் , இயற்கைப் 

escarp ment , 11. நேர்ச்செங்குத்தான மலைச்சரிவு ; அரணில் 
பொருளினிடமாகப் பயன்படுத்தத்தக்க செயற்கைக் கூட்டுப் 

நேர்ச்செங்குத்தான கரைச்சரிவு ; அகழின் கோட்டைப்புறக் 
பொருள் ; a . பகரச் செயற்கைப் பொருளான . 

கரை . 
Erse , n . அயர்லாந்து நாட்டுப் பழைய மொழியுடன் தொடர் 

eschalot , n . வெள்ளைப்பூடு மணமுடைய வெங்காய வகை . 
புடைய ஸ்காத்லாந்து நாட்டு மேலை மேட்டுநில ( Western eschatol ogy , 11. அம்மை மறுமைக் கோட்பாடு ; 

சாவு 
Fighlands ) மக்கள் மொழி ; a . ஸ்காத்லாந்து நாட்டு மேலை இறுதித்தீர்ப்பு துறக்கம் நரகம் முதலியவை பற்றிய 
மேட்டுநில மக்கள் பேச்சு மொழிக்குரிய . 

கொள்கைத் தொகுதி . 


356 


escheat 


Etesian 


உடைமை 


தீனி , 


escheat , n . இறையுரிமைப்பாடு , பறிமுதலான 

அலலது விருப்ப ஆவணமெழுதப்பெறாத மரபற்றவர் 
உடைமை அரசுக்கோ அரசு நிலைக் குடிவார முதல்வர்க்கோ 

உரிய 
இயல்பாகச் சென்றடைதல் ; இறையுரிமைப்பாட்டுக்கு உ 
உடைமை ; பறிமுதல் ; . இறையுரிமைப்படுத்து ; இறை 
யுரிமைப்பட்ட உடைமையாகச்சென்று மீள்வுறு ; பறிமுதல் 
செய் . 
eschew , v . தவிர் , விட்டொழி , விலக்கு . 
eschscholt zia , n . பொதுவாக மஞ்சள் வண்ண மலர்களை 

யுடைய செடிவகை . 
esclandre , ( பிர . ) 1. அவதூறு , இகழ்ச்சியுரை , பழிப்புரை . 
es cori , 11. வழிகாப்பாளர் ; வழித்துணைக்குழு ; வழிகாப்புக் 
கப்பல் ; வழிகாவற் கப்பற்குழு ; மெய்க்காவலர் ; மெய்க் 
காவல் உழையர் ; மெய்க்காவல் ; a . வழித்துணையான ; 
மெய்க்காவலான ; ( தொ . ) escort carrier , பாதுகாப்புடன் 
செல்லும் கப்பல் கூட்டத்திற்கு வழித்துணையாகச் செல்லும் 
விமானந்தாங்கிக் கப்பல் . 
escort , ப . மெய்க்காவலாகச் செல் ; வழித்துணையாக 

உடன் செல் : துணையாக உடன்செல் . 
es critoire , n . தாள் எழுதுகோல் முதலிய பொருள்களை 
வைக்க உதவும் இழுப்பு அறைகளுள்ள சாய்வான எழுது 
மேசை . 
escrow , n . சில நிபந்தனைகள் நிறைவேறும் வரை மூன்றாவது 
ஆளுடைய பாதுகாப்பில் ஒப்படைக்கப்படும் எழுத்து மூல 
மான சட்ட ஒப்பந்தம் . 
escud o . n . 4 ஷில்லிங்கு 5 பென்ஸ் மதிப்புள்ள போர்ச்சுகீசிய 

நாணயம் ; pl . Escud os . 
es culent , n . 

உண்ணத்தக்கது ; a . மனிதனால் 
உண்ணத்தக்க . 
escutch eon , n . கிடுகு , விருது தாங்கிய கேடயம் ; மர 

புரிமை சின்னம் . 
es kar , es ker , n . ( மண் . ) ஆற்றுப்பள்ளத்தாக்குகளில் 

அமைந்த பனிக்கட்டி வரம்பு . 
Es kimo , n . வட துருவம் சார்ந்த பகுதிகளில் வாழ்கின்ற 

எஸ்கிமோ என்ற வகுப்பினர் ; pl . Es kimoes . 
esote ric , a . சிலருக்கு மட்டும் கற்றுக்கொடுக்கக்கூடிய ; 

மறைபொருளான . 
espagnolette , 11. பிரஞ்சுநாட்டுப் பலகணித்தாழ்ப்பாள் . 
espal ier , n . கொழுகொம்புப் பலகணி . 
espart o , 11. தாள்செய்வதற்காக ஸ்பெயின் வட ஆப்பிரிக்கா 

ஆகிய நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் புல்வகை , 
தாள் செய்யப் பயன்படும் புல்வகை . 
espe cial , a . தனிச்சிறப்புள்ள ; மேதகவுடைய ; தனி 

யொன்றிற்கான . 
Esperan to, n . உலகப் பொதுச் செயற்கைமொழி . 
espi al , 1. ஒற்றுதல் , வேவுபார்த்தல் . 
espieglerie, ( பிர . ) n . போக்கிரித்தனம் . 
es pionage, n . வேவுபார்த்தல் ; ஒற்றாடல் . 
esplanade , 11 . மதிற்கோட்டைக்கும் நகரத்துக்கும் இடை 

யுள்ள அகலிடம் . 
espous al , 11. மணவுறுதி செய்தல் ; திருமணம் ; மேற் 

கொள்ளுதல் . 
espouse , . திருமணம் செய்துகொள் ; மகட்கெரடு ; 

மணக்க உடன்படு ; ஆதரவுகொடு . 
espressiv o, ( இத் . ) adv . ( இசை . ) உணர்ச்சியுடன் , மெய்ப் 

பாட்டுடன் . 
esprit, ( பிர . ) 11. துடிதுடிப்பு , மதிநுட்பம் , எழுச்சி ; ( தொ . ) 
esprit de corps , குழுமதிப்புணர்ச்சி , குழுவின்கண் கவலை 
யுடைமை ; esprit fort , திண்ணிய நெஞ்சினர் , தற்சிந்தனை 
யாளர் . 
espy , . உற்றுப்பார் ; கண்டுபிடி . 


Es quimau , n . = Eskimo ; pl . Es quimaux . 
esquire , 11. திருவாளர் போன்ற அடைமொழி . 
ess ay , n . முயற்சி ; கட்டுரை ; 3. ஆய்வுநடத்து , சோதித்துப் 

பார் . 
ess ayist , n . கட்டுரையாளர் ; பரிசோதிப்பவர் . 
ess e , 11. உளதாந் தன்மை ; இயல்பு . 
ess ence , n . சாறு ; சாரம் ; உள்ளியல்பு ; பிழிவு ; உள்ள 
பொருள் ; தனிச்சிறப்புள்ள பொருள் ; இன்றியமையாத 
பொருள் ; நறுமணப்பொருள் . 
Essene , n . யூதத்துறவியர் குழுவினருள் ஒருவர் . 
essen tial , n . இன்றியமையாத கூறு ; தலையாய கொள்கை ; 

a . இன்றியமையாத , சாறான ; எளிதில் ஆவியாகிற . 
estab lish , v . நிலைநாட்டு ; உறுதிப்படுத்து ; நிலைபேறுடைய 

தாக்கு ; நிறுவு ; சட்டப்படி அமை . 
estab lished , a . நிலைநாட்டப்பட்ட ; சட்டப்படி நிறுவப்பட்ட . 
estab lishment, n . நிலைநாட்டுதல் ; நிறுவுதல் ; பணி 

யாளர்குழாம் ; தொழிலகம் ; குடித்தனம் . 
establishmentar ian , 11. சட்டப்படியான திருச்சபைக் 
கொள்கையைத் தழுவுபவர் ; a . சட்டபூர்வமான திருச்சபைச் 
சார்புடைய . 
estaminet, ( பிர . ) 1. பிரஞ்சுநாட்டு அருந்தகம் . 
estate , 11. சொத்து : சொத்துரிமை : வரிசையர் ; மொத்த 

வரவு செலவினங்கள் . 
esteem , 11. மதிப்பு ; 3. உயர்வாகக்கருது . 
esteemed , a . மதிக்கப்பட்ட , மதிப்புக்குரிய . 
es timable , a . மதிக்கத்தக்க . 
es timate , n . மதிப்பீடு ; மதிப்பீட்டுப்பட்டியல் ; ப . மதிப் 
பிடு ; அளவிடு ; கணக்கிடு ; ( தொ . ) the estimates , சட்ட 

மன்றத்தில் வைக்கப்படும் மதிப்பீட்டுக் கணக்கு . 
estima tion , n . மதிப்பிடுதல் ; கணக்கிடுதல் ; ஊகம் . 
estop , . ( சட் . ) விலக்கு ; தடு . 
estopp el , 71. ( சட் . ) தன் தவறால் தடைப்படல் , 
estov ers , n . pl . அவசியமான பொருள்கள் . 
estrade , n . மேடை . 
estrange , v . நட்பைக்கெடு , மனஸ்தாபம் உண்டாக்கு . 
estranged , a . நட்பு முறிவுற்ற ; மனவேறுபாடு கொண்ட , 
estreat , 11. எடுகுறிப்பு . 
es tuary , 11. ஓதம் பொங்குமுகம் , கழிமுகம் . 
esur ient , a . பசித்துள்ள , பேராசையுள்ள , 
et a , 11. கிரேக்க நெடுங்கணக்கின் ஏழாவது எழுத்து 

( E நெடில் . ) 
etat - major , ( பிர . ) 11. படைத்துறைப்பணியாளர் , படைத் 

துறைப்பணியாளர் அலுவலகம் . 
et cet era , etcet era , n . முதலியவை , இன்னோரன்ன பிற ; 

( சுவ . ) etc. , & c . 
et cet eras , etcet eras , n . pl . மிகையானவைகள் , 

சில்லறைப் பொருள்கள் . 
etch , V. உலோகத்திற் செதுக்கு வேலைசெய் . 
etch ing , 11. செதுக்குருவக்கலை ; செதுக்குருவம் . 
etern al , a. நிலைபேறுடைய , சாசுவதமான . 
etern alize, etern ize, u . நிலைபெறச்செய் ; பொன்னாப் 

புகழுடையதாக்கு . 
etern ity , n . நிலைபேறுடைமை ; 

ஈறில்காலம் ; 

பேரூழி ; 
துறக்க வாழ்வு . 
Etes ian , a. ஆண்டுதோறும் வேனிற்காலத்தில் ஏறத்தாழ 
40 நாட்கள் வரை நிலநடுக்கடலில் வடமேற்கிலிருந்து 
வீசுகிற , நில நடுக்கடல் வடமேற்குப் பருவக்காற்றைச் 
சார்ந்த ; ( தொ . ) Etesian winds, நிலநடுக்கடல் 
மேற்குப் பருவக்காற்று . 


357 


< ethane 


eunuch 


eth ane , n . ( வேதி . ) வெளிறிய நிறமாக எரிசுடர் வீசுகிற 

நீரில் கரையாத நிறவாடையற்ற நீர்க்கரியகச் சேர்மவகை . 
eth er , 11. முகில் மண்டலத்துக்கு அப்பாற்பட்ட தூய வான 

வெளி ; விசும்பு , இயலுலகெங்கணும் இடையற நிரம்பி 
மின்காந்த அலைகளின் இயக்கத்துக்குரியதாகக் கருதப்படும் 
ஊடுபொருள் ; மயக்க மருந்தாகப் பயன்படுகிற எளிதில் 
ஆவியாகக்கூடிய சேர்மநீர்மவகை . 
ether eal , ether ial , a . புலன்கடந்த , நுண்பொருளான ; 

கட்புலனாகாத ; காற்று போன்ற , ஆவியான , நொய்தான ; 
வானுலகத்தைச் சார்ந்த , உலகப்பொருள்களுக்கு அப்பாற் 
பட்ட ; இயற்கைமீறிய நுண்ணியல் மேனித் தோற்ற நடை 
யுடைய ; தெய்வ ஆவி வடிவான ; ( வேதி . ) மயக்க மருந் 
தாகப் பயன்படும் நீர்மவகை சார்ந்த ; ( இய . ) மின்காந்த 

அலை ஊடுபொருள் சார்ந்த . 
seth erize , v . மயக்க மருந்துவகை நீர்மமாக மாற்று ; மருந்து 

நீர்மவகை பயன்படுத்தி மயக்கமூட்டு . 
-eth ic , eth ical , a . நன்னெறி சார்ந்த , நெறிமுறை பற்றிய ; 

மருந்துச் சரக்குகளில் கட்டளை ஒழுங்கு மீறாத . 
eth ics , n . pl . ஒழுக்கவியல் ; அறவியல் ஆய்வேடு ; நன் 
னெறிக் கோட்பாடுகளின் தொகுதி ; மனிதப்பண்பாடு நடத் 
தைகள் பற்றி ஆராயும் மெய்விளக்கத்துறை ; நடை ஒழுங்கு 
முறை முழுப்பரப்பாய்வியல் . 
Ethiop ian , 1. ஆப்பிரிக்காக் கண்டத்தில் எதியோபியா 
நாட்டவர் , மனித இன நூலின்படி மனிதப்பேரினத்தின் 
இனங்களில் ஒன்று , கருநிற மனித இனம் ; a . எதியோபியா 
நாட்டைச் சேர்ந்த ; கருமை நிறமுடைய . 
eth moid , a . சல்லடைபோன்ற , அரிதட்டுப்போன்ற ; ( தொ . ) 
ethmoid bone , முகர் தல் நரம்புகள் செல்வதற்குரிய பல துளை 
களையுடைய சதுர வடிவான மூக்கடி எலும்பு . 
eth narch , 11. இன ஆட்சி முதல்வர் ; மாகாண ஆட்சியாளர் . 
eth nic , eth nical , a . இனத்துக்குரிய ; மனித இனப்பிரிவு 

சார்ந்த ; மனித இன ஆராய்ச்சிக்குரிய . 
ethnog raphy , n . இனப்பரப்பு விளக்கவியல் , மனித இனப் 

பரப்புப் பற்றிய விஞ்ஞான விளக்க ஆய்வியல் . 
ethnol cgy , 11 . மனிதவின இடை வேறுபாட்டுத்தொடர்பு 
நூல் , மனித இனவகை வேறுபாடுகளையும் தொடர்புகளையும் 
பண்பாடுகளையும் பற்றிய ஆய்வியல் ; பண்பாட்டுச் சார் 

பான மனிதவின நூல். 
et hoc gen us om ne, ( ல . ) ( தொ . ) இவைபோன்றன பிற 

யாவும் ; இன்னோரன்ன பிற . 
-ethol ogy , 11. மனிதப் பண்பாண்மை ஆக்கம்பற்றிய ஆய்வு 


Et on , 11. இங்கிலாந்தில் பழங்காலமுதல் இருந்து வருகிற 
பொதுப்பள்ளி இடம் பெற்றுள்ள பட்டணம் ; ( தொ . ) 
Eton collar , மேற்சட்டைக் கழுத்துப்பட்டைக்கு வெளியே 
அணியப்படும் அகன்ற விறைப்பான கழுத்துப்பட்டை ; 
Eton crop , பெண்ணின் தலைமயிரைப் பையன் தலைமயிரைப் 
போல் குறுகத்தறித்தல் ; Eton jacket , இடுப்புவரை மட்டும் 
நீண்டிருக்கும் பையனது குறுகிய மேற்சட்டை . 
Etrus can , n . இத்தாலியிலிருந்த 

பண்டை 

எட்ரூரியா 
( Etruria ) வைச் சேர்ந்தவர் ; a . பண்டை எட்ரூரியா சார்ந்த . 
et seqq . et sequen tes , et sequen tia , ( ல . ) ( தொ . ) பின் 

வருவன ; பின்வரும் சொற்கள் பக்கங்கள் முதலியன . 
etude, ( பிர . ) n . சிற்றிசைப் பாடல் ; சிற்றிசைப் பயிற்சி , 
etui , etwee , n . ஊசிகள் வைக்கும் சிறுபெட்டி ; பற்குச்சி 

கள் வைக்கும் சிறு பேழை . 
etymol ogize, . அடிச்சொல் வரலாறு கொடு , சொல்லிலக் 
கணம் காட்டு ; சொல் வரலாறு உய்த்தறிவி ; சொல் 
வரலாறு பயின்றாராய் . 
etymol ogy , n . சொல்லாக்க விளக்கம் ; அடிச்சொல்வரலாறு ; 
மொழியியலின் சொல்லாக்க விளக்கத்துறை ; சொல்லிலக் 
கணம் , சொல் திரிபு வேறுபாடு ஆயும் இலக்கணப்பகுதி . 
et ymon , 1. அடிப்படை மூலச்சொல் , வேர்ச்சொல் . 
eucalyp tus , n . தைலந் தரும் தேவதாரு மரவகை ; 
( தொ . ) eucalyptus oil , நச்சுத் தடைமருந்தாகப் பயன்படும் 
நீலகிரித் தைலம் . 
eu charis , 11. அடிப்பூண்டுடைய தென் அமெரிக்க மணிவடிவ 

வெண்மலர்ச் செடி வகை . 
Eu charist , n . இயேசுநாதரின் இறுதி விருந்துச் சடங்கு ; 
இறுதி விருந்தின் வழிபாட்டுத் திருவினையில் பயன்படுத்தப் 
படும் அப்பத் தேறல்கள் . 
auchlor ine , n . டேவி ( Davy ) என்பவரால் கண்டுபிடிக்கப் 

பட்ட ஒள்ளிய மஞ்சள் - பச்சைக்கலவை நிற நிலக்கரி வளி . 
eu chre , 11. அமெரிக்கச் சீட்டாட்ட வகை ; V. அமெரிக்கச் 
சீட்டாட்ட வகையில் மூன்று பிடி . பிடிக்காமல் தோல்வியுற்ற 
எதிர்ப்பாட்டக்காரரின்மீது கெலிப்பா தாயம் பெறு . 
Eu clid , n. எகிப்தைச் சேர்ந்த அலெக்சாண்டிரியா 
வில் கி . மு 300 - இல் இருந்த யூக்ளிட் என்ற அறிஞரியற்றிய 
வடிவியல் சார்ந்த கருப்பொருள் நூல் ; யூக்ளிட் வடிவியல் 
கருப்பொருள் 

ஓர் ஏட்டுப்படி ; பொதுமுறை 
வடிவியல் நூல் . 
Euclid ean , a . கிரேக்க வடிவியலறிஞர் யூக்ளிட் என்பாருக் 
குரிய ; யூக்ளிட் வகுத்துணர்ந்து கண்ட மூல மெய்ம்மை 
களுக்கிசைவான இலக்கணமுடைய இடவெளி சார்ந்த . 
eudaem onism , n . நிறை இன்ப அமைதியை இலக்காகக் 

கொண்ட ஒழுகக முறை அமைப்பு . 
eudiom eter , 11. இரும்பு மூடிவழி மின்பொறி உட்செலுத்தி 
உள்ளிருக்கும் வளிகளை இயைவிக்கும் வாய்ப்புடைய படியள 
விட்ட கண்ணாடிக் குழாய் வகை . 
eugen ic , a . மனிதவின மேம்பாட்டாராய்ச்சி சார்ந்த . 
eugen ics , 11. pl . இன ஆக்க மேம்பாட்டியல் , இனத்தை 
மேமபடுத்தி வளம்பட உயர்த்தும் வகைமுறைகள் பற்றி 
ஆராயும் ஆய்வுத்துறை . 
euhem erism , 11 புராணகதைகளுக்கு வரலாற்று அடிப் 
படையான விளக்கம் அளிக்கும் முறை , தெய்வங்கள் மக்கள் 
ஆர்வ வழிபாட்டுக்குரிய பெருமக்களே என்று கூறும் 
விளக்கம் . 
eul ogize , . புகழ்ந்து பேசு , புகழ்ந்து எழுது . 
eul ogy , 1. புகழ்ச்சி , புகழுரை . 
Eumen ides , n . pl . கிரேக்க பழங்கதை மரபுப்படி நற் 
றெய்வங்கள் , வெறித்தெய்வ அணங்குகளுக்குரிய மங்கலப் 
பெயர் . 
eun uch , n . அலி ; முற்கால அரசவைகளில் அமர்த்தப்பட்ட 
விதையகற்றப்பட்ட ஆண் பணியாள் . 


நூலின் 


நூல் . 


eth os , n. பண்பாண்மை , தனிப்பண்பமைதி ; இயல்பான 
நடத்தை ஒழுங்கமைதி ; ஒழுக்க உயர்நிலை இயல்பு ; நாட்டுச் 
சிறப்புப்பண்பு ; இனப்பண்பு ; சமுதாயப் பொதுப்பண்பு ; 

மக்கட்பண்பு ; அமைப்புமுறைத் தனியியல்புக் கூறு . 
eth y ] , 11. ( வேதி . ) வெறிய முதலியவற்றிலடங்கிய அடிப் 

படை நீர்க்கரியகப் பொருள் . 
et iolate , U. செடிவகையில் ஒளிபடாமல் தடுத்துப் பசும் 
பகுதி வெளிறச்செய் ; ஆள்வகையில் வெளிறச்செய்து 

நோய்த்தோற்றம் உண்டுபண்ணு . 
retiol ogy , n . = aetiology . 
-etiquette , n . ஒழுங்காசாரம் , சமுதாய ஆசாரமுறை ; 
சவை மென்னய ஒழுங்குமுறை ; வினைமுறை நடையொழுங்கு ; 
குழுநலக்கட்டுப்பாட்டொழுங்கு முறை , எழுதாக் கட்டு 

முறைச் சட்டதிட்ட முறை . 
-et na , 11. எரிவெறியத்தின் மூலம் சிறு அளவான நீர்மங்களைச் 

சூடாக்குவதற்குரிய கொள்கல வகை . 
Etne an , a . எட்ணா ( Etna ) என்னும் எரிமலை சார்ந்த அல்லது 
போன்ற.. 


அர 


. 


358 


even 


euonymus 


C 


euon ymus , 71. புதர்ச்செடி வகை . 
eupep tic , a . நல்ல உணவுச் செரிமான நிலை உள்ள . 
euph emism , 11. மங்கல வழக்கு , தீயசொல்லை மறைத்துக் 
கூறும் மங்கலக் குறிப்பு : இடக்கரடக்கர் வழக்குச் சொல் ; 
முனைத்த கெட்ட திறங்களை மறைத்துச் சிறு கெடுபண்பு 
களாகக் கூறுதல் . 
euph ony , 11. இன்னோசை ; செவிக்கினிமை ; சொல் தொடர் 
ஆகியவற்றின் வகையில் எளிய இன்னோசை நோக்கிய 
ஒலியியல் வேறுபாடு . 
euphor bia , 11. விறுவிறுப்பான பால் போன்ற சாறுள்ள 

புதர்ச்செடி வகை . 
euphor ia , euph ory , 1. நன்னிலையுணர்வு, நன்னிலை 

உடையேம் என்ற மனநிறைவுநிலை . 
euph rasy , 11. கண்கோளாறு நீக்க முன்னர்ப் பயன்படுத்தப் 

பட்ட செடி வகை . 
Euphros yne , 11. கிரேக்க பழங்கதையில் கலைநயத் தெய்வ 

அணங்குகளில் ஒருவர் . 
euph uism , 11. அணிகள் மட்டின்றிச் செறிவுற்ற போலிச் 

செயற்கை மொழிநடை . 
Euras ian , n . பறங்கியர் , ஐரோப்பிய - ஆசிய தாய் தந்தை 
யரை உடையவர் ; a . ஐரோப்பிய ஆசிய பிறப்புடைய ; 
ஐரோப்பா - ஆசியா ஆகிய இரண்டையும் சார்ந்த . 
Eurat om , 11. அமைதிமுறை சார்ந்த அணு ஆற்றலின் 
கூட்டுவள ஆக்கத்துக்காக 1958 - இல் அமைந்த பிரான்சு 
இத்தாலி - மேலைச்செர்மனி - பெல்ஜியம் - நெதர்லாந்து - லக்ஸம் 
பர்க் ஆகிய நாடுகளடங்கிய கூட்டுறவு ( European Atomic 
Energy Committee என்ற பெயர்த்தொடரின் முதலிரு சொற் 
பகுதிகளின் இணைப்புக்குறிப்பு ) . 
eurek a , n . ஆராய்ச்சி வெற்றி எக்களிப்பு ; int . கண்டு 

கொண்டேன் ! ( வெற்றி எக்களிப்பு விளிக்குறிப்பு ) 
eurhyth mic , a . ஒத்திசைந்த , இசைவு பொருத்தமுடைய . 
eurhyth mics , n . pl . உடலியக்க ஒத்திசைவமைதி ; இசை 

முறை உடலியக்க ஒத்திசைவமைதிப் பயிற்சி. 
Eu romarket , Eu romart , n . பிரான்சு - இத்தாலி - மேலைச் 
செர்மனி- பெல்ஜியம் -நெதர்லாந்து - லக்ஸம்பர்க் ஆகிய நாடுகள் 
அடங்கிய 1959 - இல் நிறுவப்பட்ட ஐரோப்பியப் பொது 
வாணிகக்களக் கூட்டுறவமைப்பு ( European Commun 
Murket ) . 
Europe an , n . ஐரோப்பியர் ; a . ஐரோப்பாவைச் சார்ந்த ; 

ஐரோப்பாவில் நிகழ்கின்ற ; ஐரோப்பாவெங்கும் பரவியுள்ள . 
Eu rovision , 11. அனைத்தைரோப்பியத் தொலைக்காட்சிப் 

படர்வலையமைப்பு ( European Television Network ) . 
eu sol , 11. வண்ணகக் காரத்திலிருந்து உருவாக்கப்படும் நுண் 

மங்கள் கொல்லும் நச்சுத்தடை மருந்து . 
Eustach ian , a . யுஸ்டேஷியஸ் ( Eustachius இறப்பு : 1574 ) 
என்ற இத்தாலிய உடற்கூற்று நூலறிஞரைச் சார்ந்த ; 
( தொ . ) Eustachian tube , முன் தொண்டையிலிருந்து நடுக் 
காதுக்குழிவரையில் செல்லும் குழாய் . 
eutec tic , a . கூறுநிலையமைதியுடைய , கலவைகளில் ஒரே 
வெப்பநிலையில் ஒருங்கே திட்ப உருப்பெறும்படியான 
அளவுத் தொடர்பமைதியில் எல்லாக்கலப்புக் கூறுகளை 
யுடைய ; ( தொ . ) eutectic mixture , நிலையமைதி அலகு , 
கூறுநிலையமைதியுடைய கலவை ; eutectic point , eutectic 
temperature , 

கூறுநிலையமைதியடைவதற்குரிய 
தட்பவெப்ப நிலை . 
Euterp e, 11. பண்டைக் கிரேக்கரின் இசைக்கலைத்தெய்வம் ; < 

ஒற்றைத்தடிமர வகை . 
Euterp ean , a . பண்டைக் கிரேக்க இசைக்கலைத்தெய்வம் 

சார்த ; ஒற்றைத்தடி மரவகை சார்ந்த . 
euthanas ia , 11 . நல்ல சாக்காடு ; கோவில்லாச் 

சாவு ; 
குணப்படுத்த முடியாத துன்பம் நிறைந்த நோயிலிருந்து 
செயற்கை முறையில் சாவை வருவிக்கும் முறை . 


evac uant , 11. பேதி மருந்து ; a . பேதியாகச்செய்கிற . 
evac uate , v . வெறுமையாக்கு ; உள்ளடக்கப்பொருளை 
வெளியே கொட்டு ; குடியெழுப்பி வெளியேற்று ; இடர்ப் 
பகுதியிலிருந்து அப்புறப்படுத்து ; படைவகையில் பின் 
வாங்கிச் செல் , வெளியேறு ; மலங்கழி . 
evacua tion , 71. வெளியேற்றம் , பின்வாங்குதல் , வெளி 

யேற்றப்பட்ட பொருள் . 
evacuee , 11. வெளியேற்றப்பட்டவர் , வீடிலி , ஊரிலி , நாடிலி . 
evade , v . * தவிர் , விலக்கு ; சூழ்ச்சி செய்து தப்பிச்செல் , 
அகப்படாமல் தப்பு , விடைகொடாமல் மழுப்பு , வாதத்திற்கு 
இடங்கொடாமல் மேவிச்செல் , பிடிகொடாமல் நழுவு ; 
சட்டத்தை நயமாக மேவி ஏய்த்துவிடு ; கடமையிலிருந்து 
ஒதுங்கிச்செல் ; தட்டிக்கழி . 
eva ginate, V. ( உட . ) குழல்வடிவ உறுப்பு அகம்புறமாக 

மாற்றி வை . 
eval uate, v . கணி , தொகை மதிப்பிடு ; கணக்கிடு , விலை 

மதிப்புக்கூறு . 
evanesce , v . பார்வையிலிருந்து மறை , காணாமற்போ ; 

உருமறைவுறு ; உருவரை தெரியாமற் போ . 
evanes cent , a . விரைந்து மறைகிற ; நிலையற்ற , அழியக் 

கூடிய ; மிக நுண்கணிப்பியலான . 
evan gel , 11. விவிலிய நூலின் நான்கு சுவிசேஷப்பகுதிகளில் 

ஒன்று ; அரசியற் கொள்கை ; கோட்பாடு . 
evangel ic , 11. விவிலிய மறையின் உயிர்த்தத்துவம் நன் 
னம்பிக்கை நற்செயல் இறுதியுணாவழிபாட்டேற்பு முதலிய 
வற்றின் மூலமே வீடுபேறு எய்தும் என்று கொள்ளும் கோட் 
பாட்டையுடைய புரோட்டஸ்டாண்டுக் ( Protestant ) கிறித் 
தவ சமய உட்கிளையின் உறுப்பினர் ; a . கிறித்தவ சமயநெறி 
சார்ந்த ; விவிலிய மறைக்கோட்பாட்டுக்குரிய ; நம்பிக்கை 
நற்செயல் திருவுணாவழிபாடு மூலமே வீடுபேறு எய்தும் 
என்ற கோட்பாடுடைய . 
evangel ical , a . = evangelic . 
evan gelism , n . விவிலிய நற்செய்தி யைப் பற்றி மேடை 

உரையாற்றுதல் . 
evan gelist , n . விவிலிய நற்செய்திகள் எழுதிய நால்வரில் 
ஒருவர் ; நற்செய்திகளை ப் பற்றி மேடையுரையாற்றுபவர் ; 
சமயத்திருப்பணி செய்யும் பொதுநிலை மக்களில் ஒருவர் . 
evangelis tic , a . நற்செய்திகள் எழுதிய நால்வர்களைச் 

சார்ந்த ; விவிலிய நூல் மேடைப் பேச்சாளரைப் பற்றிய . 
evan gelize , v. விவிலிய நூலைப்பற்றி உரையாற்று ; கிறித் 

தவ சமயத்தைப் போதி , 
evan ish . . திடீரென மறைந்துபோ ; சிறிதாக மறைவுறு ; 

மாயமாய்ப் போ . 
evap orate , U. ஆவியாய் மாற்று ; ஆவியாய் மாறு ; ஈரம் 

புலர்வுறு ; ஈர நயப்பு வெளியிடு ; மறைவுறு . 
evap orograph , n . அலைவிரிவியக்கமுடைய நெய்யாவிமீது 
நிழற்படிவம் படியவிடுவதன் மூலம் உருவெளி நிழலுருப் 
படுத்திக் காட்டும் கருவி . 
eva sion , n . சூழ்ச்சிசெய்து தப்புதல் ; மழுப்புதல் ; மேவிச் 
செல்லுதல் ; கடமை தவிர்ப்பு ; பிடிகொடாமை ; தட்டிக் 
கழிப்பு ; தட்டி ஏய்ப்பு ; 

தட்டி ஏய்ப்பு முறை ; போலிச் 
சாக்குப் போக்கு . 
Eve1 , 11. விவிலிய மரபின்படி மனித இனப்படைப்பின் முதற் 

பெண் ; ஏவா , 
eve , n . ( செய் . ) மாலை ; பெருநிகழ்ச்சியின் முன்னணை 

பொழுது . 
evec tion , 11. நிலாவட்ட நிரைகோட்டின் ஏற்றத்தாழ்வு . 
e ven , n . ( செய் . ) மாலைக்காலம் . 
e ven , a . சரிமட்டமான , சமதளமான ; வழவழப்பான , சம 
அழுத்தமுடைய ; ஒருசீரான , மாறுபாடற்ற ; ஏற்றத்தாழ் 
வில்லாத ; சரிஒப்பான , சரிசம அளவான , சரிசம எண்ணிக் 
கையுடைய ; சரிசம நிலையுடைய ; சரிநடு அமைதி வாய்ந்த , 


கலவை 


359 


exact 


vening 


| 


சாயாத , வெற்றிதோல்வியற்ற ; மாற்றமற்ற , மீண்டும் 
முன்னதேயான ; மிகை குறையற்ற ; எண்வகையில் சமனான , 
இரட்டைப் படையான ; மன உலைவற்ற , அமைதி வாய்ந்த ; 
3. வழவழப்பாக்கு ; சரிசமமாக்கு ; ஒப்பாக்கிவிடு ; ஒப்பிடு ; 
ஒப்பாகு , ஒப்பாகக் குறி adv . சரியாக ; கிட்டத்தட்ட ; 
ஒருவேளை ; அளவிலேனும் ; அளவாகக்கூட ; 

கூட , 
அளவிலேனும் ( இழிவு சிறப்புக் குறிப்பு ) ; அளவாகக்கூட 
( உயர்வு சிறப்புக் குறிப்பு ) ; மேலும் மிகுதியான அளவில் ; 

( தொ . ) be even with , பழிக்குப் பழி செய்து அமை . 
eve ning , n . மாலை , பொழுது சாய்வு முதல் படுக்கைவேளை 

வரையுள்ள நேரம் ; பகற்பொழுதின் கடைசிக் கட்டம் ; 
வாழ்க்கையின் கடைசிப் பருவம் ; ஓய்வுக்காலம் ; மாலை 
விருந்து நிகழ்ச்சி ; நிகழ்ச்சிக்காக ஒதுக்கப்பட்ட மாலைவேளை : 
( தொ . ) evening dress , காலப்பாங்கிற்கேற்ப மாலை நேரத் 
துக்குரிய பாணியிலுள்ள உடை . ; evening star , மாலை 

வெள்ளி ; சுக்கிரன் ; வியாழன் ; புதன் . 
e vensong , n . ஆங்கில நாட்டுத் திருக்கோயிலில் ( Church 

of Englard) மாலை வழிபாடு , மாலை வழிபாட்டு நேரம் . 
-event , n . நிகழ்ச்சி ; முக்கியமான நிகழ்ச்சி ; பந்தயம் கட் 

டப்பட்ட நிகழ்ச்சி ; விளைவு ; பயன் ; ஊசல் நிலைக்கணிப்பில் 
கூடுநிலை மாற்று நடப்பு ; ( தொ . ) st all events , in any 
event , in either event , எப்படியிருந்தாலும் ; in the event of , 

நேர்வதானால் , நிகழுமானால் . 
-e ventide , 11. மாலைக்காலம் . 
seven tual , a . முடிவாக விளைகிற ; பயனாக நிகழ்கிற ; குறிப் 

பிட்ட சூழ்நிலைகளில் நிகழ்கிற , மேல் நிகழக்கூடிய . 
eventual ity , 11. நேர்வு , மேல்நிகழ்வு , பின்வருநிலை , கூடி 

விடும் நிகழ்ச்சி நிலை . 
even tuate , v . சென்று முடிவுறு , வந்து கைகூடு, 

விளை 
வாகு ; நிகழ் , நேரிடு . 
-ev er , adv . எப்போதும் , எக்காலத்திலும் ; இனி என்றென் 

றும் ; முடிவில்லாமல் , ஓய்வொழிவின்றி ; ( கேள்விகளில் ) 
எப்போதாவது ; ( எதிர்மறையுடன் ) எந்த வேளையிலும் , 
( தொ . ) as ever , என்றையும்விடக் குறையாத அளவில் ; 
better than ever, என்றையும்விட நன்றாக ; ever after , 
பின் என்றென்றும் ; ever and anon , அவ்வப்போது , இடை . 
யிடையே ; ever since , முதற்கொண்டு எப்போதும் ; ever so, 
எவ்வளவோ ; ever so many , எத்தனையோ ; ever so much , 
எவ்வளவோ மிகுதியான அளவில் ; for ever , for ever 
and for ever , for ever and a day , வருங்காலத்திற்கெல் 

லாம் , ஓய்வொழிவில்லாமல் . 
• ev erglade : n . சதுப்பு நிலப்பரப்பு . 
rev erglades, 11. pl . அமெரிக்காவில் தெற்கு பிளாரிடாவில் 

( South Florida ) உள்ள சதுப்பு நிலம் . 
ev .ergreen , n . ஆண்டு முழுதும் பச்சையாகவே இருக்கும் 
செடியின் வகை ; a . எப்போதும் பச்சையாகவே இருக்கின்ற , 

என்றும் புதிதாக உள்ள ; ( தாவ . ) இலையுதிர்க்காத. 
everlas ting , n . எல்லையற்ற காலம் ; என்றும் வாடா மலர் 

வகை ; வலிமையுள்ள கம்பளி வகை ; a . எக்காலத்துமுள்ள . 
rev ery , a . ஒவ்வொரு ; ஒவ்வொன்றாக எல்லா ; ( தொ . ) 

every now and then , every now and again , 3140519. ; 
every other day , ஒன்றுவிட்டு ஒரு நாளாகத் தொடர்ந்து ; 
every so often , அவ்வப்போது , இடையிடையிட்டு . 
everyday , a . நாள்தோறும் நிகழ்கின்ற ; வழக்கமான நாட் 
களில் பயன்படுத்தப்படுகின்ற , வழக்கமான , 

வரும் 
அறிந்த . 
Ev eryman , n . பொதுமுறை மனிதன் , பொதுமக்களின் 

படிவமாதிரி . 
evict , . வெளியேற்று , அப்புறப்படுத்து , துரத்து , உரிமையி 
லிருந்து விலக்கு ; சட்டமுறைப்படி சொத்தைத் திரும்பப் 

பெறு . 
evic tion , n . வெளியேற்றல் . அப்புறப்படுத்துதல் , 


ev idence , 11. சான்று ; சான்றாளர் , சான்றாளர் குழு ; 
சான்று மூலம் , சான்றறிவிப்பு ; எண்பிப்புக்குரிய ஆதாரம் ; 
அடையாளம் , அறிகுறி , தடம் ; தெளிவு , வெளிப்படத் 
தெரியும் பொருள் ; V. சான்றளி , எண்பி ; தெளிவுபடுத்து ; 
சுட்டிக்காட்டு ; சான்றுபகர் . 
ev ident , a . தெளிவான , ஐயமற்ற ; தெளிவாகத் தெரிகிற ; 

தெளிவாக உணரப்படத்தக்க . 
ev il , 1. கேடு , பொல்லாங்கு ; கொடுமை ; கேடான பொருள் ; 
தீவினை , பழி , பாவம் ; தீங்கு , ஊறு ; a . கெட்ட , தீங்கான ; 
( தொ . ) Aleppo evil , கொப்புள நோய் ; evil eye , கண் 
ணேறு , தீங்கான பார்வை , கெட்ட எண்ணமுள்ள நோக்கு ; 
King s evil , கண்டமாலை நோய் . 
evince , v . காட்டு ; குறித்துக் காட்டு ; பண்புக்கூறு 

வெளிப்படுத்திக் காட்டு . 
ev irate , U. விதையடி ; ஆண்மைத் திறத்தைப் போக்கு , 

ஊக்கமழி . 
evis cerate , v . குடலை வெளிப்படுத்து , உள்ளுறையகற்று ; 

உயிர்ப்பூக்கமழி ; வெறுமையாககு . 
evoke , . ஆவிகளை மந்திரித்து வரவழை ; எண்ணங்களை 
உள்ளத்தின் நினை வாழத்திலிருந்து வெளிவரச்செய் ; உயர் 
நீதிமன்றங்களில் முன்னிலைப்பட ஆணை அனுப்பு . 
evolu tion , 11. அலர் தல் , - இதழவிழ்தல் , விரிவுறுதல் ; சுரு 
ளவிழ்வு ; படிப்படியாக விரிந்து செல்லும் வளை கோட்டுத் 
தொகுதி ; நிகழ்ச்சிகளின் படிப்படியான தொடர்ச்சி ; வளி 
யலைத் தொகுதி , வெப்ப அலைத் தொகுதி ; உயிர் மலர்ச்சி , 
உள்ளது சிறத்தல் , உயிர் இனங்களும் இன வகைகளும் படி 
முறை வளர்ச்சியடைந்தே தொகை வளமும் வகை வளமும் 
வளர்ச்சி மாறுபாடுகளும் உயர்வும் பெற்றன 

என்ற 
உயிரியல் கோட்பாடு . 
ev olutive , a . படிமுறை வளர்ச்சி நோக்கிச் செல்கிற . 
evolve , 0. அலர்வி ; மலர்வுறு , இதழவிழ் ; படிப்படியாகத் 
தோற்றுவி , முறையாக வெளிப்படச்செய் , படிவளர்ச்சி 
யுறுவி , உருமலர்ச்சியுறுவி , முதிர்வுறுவி ; படிப்படியாகத் 
தோன்று , முறையாக வெளிப்படு , படிவளர்ச்சியுறு , உரு 
மலர்ச்சியுறு , முதிர்வுறு ; வெப்பஒளி வகைகளில் அலை 
அலையாக இயங்குவி ; உணரப்பட்டவற்றிலிருந்து வருவி ; 
உய்த்துணரவை ; புனைவுருவாக்கு ; புனைவுருவாகு . 
evul sion . n . வன்பறிப்பு , வலுக்கட்டாயமாகப் 

பிரித் 
தெடுத்தல் . 
ewe , n . ஆட்டுக்கடாரி , பெண் ஆடு ; மிகவும் கொண்டாடப் 

பட்ட உரிமைப் பொருள் . 
ewe -necked , a . குதிரை வகையில் மெல்லிய வளைவான 

கழுத்தினையுடைய . 
ew er , n . சாடி ; அகல்வாயினையுடைய நீர்க்குவளை . 
e wigkeit , ( செர் . ) 1 . மென்காற்று உயர்வெளி, அறியப் 

படாச்சூழல் . 
ex , ( ல . ) prep . இருந்து , வெளியே ; இல்லாமல் ; ( தொ . ) 
ex dividend , அடுத்த பங்கூதியம் இல்லா நிலையில் ; ex ship , 
கப்பலிலிருந்தே கொள்ளும் நிலையில் ; ex store , கிடங்கி 
லிருந்தே கொள்ளும் நிலையில் . 
ex- , pref . முன்பிருந்த , முன்னாள் . 
exa cerbate, 3. கடுப்பூட்டு , கசப்புப் பெருக்கு ; எரிச்சலூட்டு , 
சினம் தூண்டிவிடு ; நோய் கிளறிவிடு , நோவுபெருக்கு ; புண் 
படுத்து . 
exact , a . சரிநுட்பமான , மயிரிழைத்திருத்தமுடைய , துல் 
லியமான , இம்மியும் பிசகாத ; கண்டிப்பான , விதிமுறை 
தவற விடாத ; வரையறைத் திருத்தப்பாட்டுக்கு இடந்தரு 
கிற ; வரையறை தீர்ந்த , கணக்கான ; 3. இறையிறு , 
வலிந்து தண்டு , வன்கண்மையுடன் கைப்பற்று ; கட்டாயப் 
படுத்து , வலியுறுத்திச் செய்வி ; நெருக்கடிப்படுத்து , உடனடி 
யாகச் செய்து தீரவேண்டும் நிலை உண்டுபண்ணு . 


360 


excise 


exaction 
exac tion , 11. இறையிறுக்கச் செய்தல் , கொடுமை செய்து வரி 
தண்டுதல் ; சட்டமீறிய வரி ; அளவுகடந்த வரிச்சுமை ; 
வலிந்து பெறுதல் ; வேண்டாப்பணிச்சுமை . 
exact ly , adv . அவ்வாறே ; மிகு நுட்பமாக . 
exa ggerate, v . மிகைபடக்கூறு ; மிகைப்படுத்து , பெரி 

தாக்கு ; இயல்புகடந்ததாக்கு , இயற்கை மீறியதாக்கு . 
exalt , . உயர்த்து ; உயர்பதவியில் அமர்த்து ; புகழ்ந்து 
பேசு ; உயர்மதிப்புக்கொடு ; பண்பு மேம்படுத்து ; மேன் 
மக்களாக்கு ; நிறவகையில் செறிவார்ந்ததாக்கு . 
exalta tion , 11. உயர்த்துதல் ; பதவி உயர்வு ; இறும்பூது , 
பெரு மகிழ்வுணர்ச்சி ; ஆர்வமிகுதி ; சோதிடத்தில் கோளின் 
உச்சபலனநிலை . 
examina tion , n . தேர்வு , மாணவர் திறமை ஆய்வுமுறை ; 
கூராய்வு , மேலாய்வு , நுணுகிய கண்காணிப்பு ; அறிவுச் 
சோதனை , திறமை ஆய்வு . 
examina tion - paper , n . தேர்வுக்கேள்வித்தாள் ; தேர்வு 

விடைத்தாள் . 
exam ine , v . தேர்வுசெய் , தேர்வுநடத்தித் தெரிந்தெடு ; 
கூர்ந்தாராய் , துருவியுணர் ; நுணுகி ஒப்பிட்டுக் காண் ; 
உசாவு , விசாரணை செய் ; மேற்பார் , கண்காணி . 
examinee , n . தேர்வுக்கு அல்லது விசாரணைக்கு உட்படுபவர் . 
exam ple , 11. சான்று , எடுத்துக்காட்டு ; முன்மாதிரி , மேற் 
கோள் , பின்பற்றத் தக்க வழிகாட்டி ; முன்னோடி நிகழ்வு , 
முன்சான்று ; எடுத்துக்காட்டுமா திரி , மாதிரிக்கூறு ; எச்ச 
ரிக்கைக்குரிய சான்று ; பயில் தேர்வுக்குரிய மாதிரி . 
exan imate, a . இறந்த ; உயிரற்ற ; கிளர்ச்சியற்ற , ஊக்க 

மற்ற . 
ex an imo , ( ல . ) a . உள்ளார்ந்த , மனமார்ந்த ; உணர்ச்சி 

நிறைந்த ; adu . உள்ளார , மனமார . 
ex arch , n . பண்டைக்கீழை ரோமாபுரிப் பேரரசில் 
(Byzantine Empire ) தொலை மாகாண மண்டலிகர் ; கீழைத 
திருச்சபையில் முதல்வர் ; முதல்வர் ஆட்பெயர் ; 
மாவட்ட முதல்வர் . 
exas perate, U. சினங்கிளறிவிடு ; எரிச்சலூட்டு , கடுப் 
புண்டுபண்ணு ; நோவுபெருக்கு ; மேலும் மோசமாக்கு ; 
தீமையில் தூண்டிவிடு . 
ex cathed ra , ( ov . ) a . அதிகாரபூர்வமான ; 

ads . 
மேலாணமை உரிமையாக , தனி அதிகாரத்துடன் . 
ex cavate, v . அகழ் , உட்குடை.வாக்கு ; தோண்டு , நிலம் 
பறி ; குழிதோண்டு , பள்ளம் வெட்டு , கால்வாய் தொடு ; 
தோண்டியெடு ; மறைவிலிருந்து வெளிப்படுத்து ; அகழ் 
வாராய்ச்சி செய் . 
excava tion , n . தோண்டுதல் ; குழி , பள்ளம் , நில அகழ்வு ; 

நில அகழ்வாய்வு . 
er cavator , 1 , தோண்டுபவர் ; அகழ்பொறி . 
exceed , ப . மிகைபடு ; எல்லைகட ; பெருகு ; பெரிதாகு ; 
உயர் ; மிகைபடச்செய் ; பெருக்கு ; விஞ்சு , மேம்படு ; 
முதன்மைநிலையடை . 
excel , U. விஞ்சு , மேம்படு ; தகைமைபெற்றிரு , சிறப்புறு ; 

அருஞ்செயல்புரி ; சால்புறு , முதன்மைநிலை பெறு . 
ex cellence , 11. சிறப்பு , நயநேர்த்தி , மேம்பாடு , மிகுநலம் , 

சால்பு ; தனித்தகுதி ; முதன்மைநிலை . 
ex cellency , 11 . மேதகைமை , மண்ட லிகர் தூதர் நிலை 
யினரைச் சுட்டியுரைக்கும்போது பதவிப் பெயரின் முன்னோ 
தனித்தோ வழங்கப்படும் மதிப்படைமொழிப்பட்டம் ; அளு 
நர் மனைவியர் பட்டம் ; ( தொ . ) His Excellency , Her c 
Excellency , Their Excellencies , மேதகையர் ; Your 
Excellercy , Your Excellencies , மேதகையீர் . 
ex cellent , a . நேர்த்திவாய்ந்த , மேம்பட்ட , மிகச்சிறந்த ; 

ஈடெடுப்பற்ற , ஒப்புவமையற்ற , முதல் தரமான . 
excel sior , n . மிகவும் உயர்ந்தது ; உள்திணித்து இடநிரப்ப 
2 .. தவும் மரச்சீவல் ; a . மிக உயர்ந்த . 


except , . விதிவிலக்காக்கு , சேர்க்காமல் ஒதுக்கிவிடு ; 
தனி விலக்களி ; எதிர்த்துத் தடங்கல் கூறு; prep . தவிர்த்து , 
நீங்கலாக ; conj . என்றாலல்லாமல் . 
excep ting, prep . , conj . = except . 
excep tion , 1. விதிவிலக்கு ;; விதிவிலக்கான பொருள் ; 
வழக்க மீறிய செய்தி , இயல்புமீறிய ஒன்று , தடை எதிர்ப்பு ; 
( தொ . ) take exception , எதிர்ப்புத்தெரிவி ; the exception 
proves the rule , விதிவிலக்கு ஒழுங்கை மெய்ப்பிக்கிறது ; 
with the exception of, தவிர்த்து , நீங்கலாக . 
excep tional , a . விதிவிலக்கான ; பொதுநிலைமீறிய , வழக்க 

மீறிய , இயல்புகடந்த ; தனிச்சிறப்புவாய்ந்த . 
ex cerpt , n . நூலிலிருந்து எடுத்த பகுதி ; சங்க நடவடிக்கை 
களிலிருந்து தனியாக அச்சிடப்பட்ட கட்டுரை ; 

3. நூலி 
லிருந்து ஒரு பகுதியை எடு , தனிமேற்கோளாக எடுத்துக் 
காட்டு . 
excess > n . மிகுதி ; மிகைபாடு , விஞ்சிய அளவு ; வரம்பு 
கடந்த மிகையளவு ; 

மிகையளவுப்பொருள் , 
மிகையளவுத் தொகை ; இடை மிகைவேறுபாடு ; 
ஊர்தி முதலியவற்றின் சீட்டில் கீழ்ப்படியை மேற்படிகளாக்கு 
வதற்கு வேண்டிய இடைவேறுபாட்டு மிகை ; வழக்கமீறிய 
எல்லை , இயல்பு கடந்த அளவு ; மட்டுமீறிய பழக்கம் , 
பேரூண் , பெருங்குடி ; ஒழுக்கவரம்புக்கேடு ; வரம்புகடந்த 
செயல் ; அடாச்செயல் , அட்டூழியம் ; ( தொ . ) excess fare , 
மிகைக்கட்டணம் ; excess luggage , பெறப்பட்ட கட்ட 
ணத்துக்கு மேற்பட்ட மூட்டையின் எடையளவு ; excess - 
profits duty , excess profits tax , மட்டிறந்த ஆதாயங்களின் 
மீது விதிக்கப்படும் வரி ; in excess of , அளவுமீறிய . 
exchange , 11. பரிமாற்றம் , கொடுக்கல்வாங்கல்முறை ; 
பண்டமாற்று ; அடிதடி ச்சச்சரவுகளில் இருதிறக் கைகலப்பு ; 
சொல்வீச்சுவா தங்களில் இருபுற இடைக்கலப்பு ; கொள்வினை 
கொடுப்பு வினை , செயல் எதிர்ச்செயல் ; கைதிகள் கைமாற்றம் ;: 
படைக்குப் படை படைவீரர் பரிமாற்ற ஏற்பாடு ; நாணய 
மாற்று ; அயல்நாடுகள் நாணயப் பரிவர்த்தனை ; பணமுறி 
மாற்று ; இடங்களிடையே பணமதிப்பு வேறுபாடு ; பரி 
மாற்றப்பொருள் ; பரிமாற்றத்தில் மாற்றப்பட்ட பொருள் ; 
நாணயச் செலாவணித்துறை ; 

நாணயச் 

செலாவணித் 
தொழில் ; இடையீட்டலுவலகம் , பங்குக் களப் பணிமனை ; 
தொலைபேசி இணைப்பகம் ; 3. பரிமாறிக்கொள் , கொடுத்து 
வாங்கு ; பண்டமாற்றாகக்கொள் , பண்டமாற்றாகக் கொடு ; 
நாணயப் பரிவர்த்தனை செய் ; கைதிகளைப் பரிமாறிக்கொள் ; 
சொற்களைப் பரிமாறிக்கொள் ; வாதாட்டத்தில் இருபுறமும் 
கைகலந்துகொள் ; சச்சரவில் இருபுறமும் இடைசலந்து 
கொள் ; இருபுறமும் மாறிமாறிச் செயலாற்று ; சரிமாற்றாக 
நாணயம் பெறு ; சரிமாற்றாக வழங்கு ; படைக்குப்படை 
பரிமாற்ற முறையில் மாறிச்செல் ; ( தொ . ) bills of exchange, 
பாதுகாப்பிற்காக ஒரே தொகையும் தேதியுமுள்ள வெவ் 

தொகுதிகளான நாணயமாற்றுச் சீட்டுகள் ; 
par of exchange , மற்றொரு நாட்டு நாணயததோடு ஒப்பிட்ட 
படியளவு மதிப்பு ; rate of exchange, course of exchange ,. 
அயல்நாட்டு நாணயமாற்றுச் சீட்டை வாங்கும் விலை 
மதிப்பு ; அயல்நாட்டு நாணயமாற்று வேற்றுமை வீதம் ; 
வெவ்வேறு நாடுகளிலுள்ள இருவரின் கடன் தொகைகளை 
முடிவுசெய்யும் திட்ட அமைப்பு . 
exchan geable , a . பரிமாற்றம் செய்யத்தக்க ; பண்ட 

மாற்றம் செய்யத்தக்க . 
excheq uer , 11. கருவூலம் , நாட்டுரிமை நிதிச்சாலை ; நாட்டா 
சின் வரிவருமான நிதிப்பாதுகாப்புத்துறை ; தனிப்பட்ட 
வரின் பொருட்குவை ; கைவசமுள்ள நிதி ; பிரிட்டனின் 
பழைய நிதியரங்க முறைமன்றம் ; ( தொ . ) Chancellor of the . 
Exchequer , பிரிட்டன் நிதி அமைச்சர் . 
excise 1 , 11. தீர்வை , உள்நாட்டுப்பொருள்வரி ; உள்நாட்டுப் 
பொருள்வரி அரங்கம் ; U. தீர்வை கொடுக்கும்படி கட்டாயப் 
படுத்து ; அளவுமீறி வரிசுமத்து . 
excise 2 , 3. வெட்டியெடு , நறுக்கு ; உறுப்பைத் துண்டித்து 
விடு ; ஏட்டின் பகுதியைப் பிரித்தகற்று . 


சமய 


வேறு 


361 


execration 


கூவு , 


* 


exciseman 
excise man , 11. தீர்வையாளர் , தீர்வையரங்கக் காவற் பணி 

யாளர் .) 
excit able , a . தூண்டிவிடத்தக்க , கிளறிவிடக்கூடிய ; 

எளிதிற் சினங்கொள்கிற ; எளிதில் உணர்ச்சி கொள்கிற . 
ex citant , 11. தூண்டிவிடும் பொருள் ; ஊக்கும் பொருள் ; 
உணர்ச்சி கிளறிவிடுவது ; மின்னதிர்வூட்டு பொருள் ; a . 
அவாக் கிளறுகிற ; செயல் தூண்டிவிடுகிற ; செயல்விரைவு 
படுத்துகிற , ஊக்குகிற . 
excita tion , n . கிளர்ச்சியுறச் செய்தல் ; கிளர்ச்சியுறச் 

செய்யும் வகைமுறை ; கிளர்ச்சியுற்ற நிலை . 
excit ative , excit atory , a . எழுச்சியூட்டும் பாங்குடைய . 
excite , v . ஏவு , செயல் தூண்டு , இயக்கிவிடு ; ஊக்கு , 
செயல்விரைவுபடுத்து , பரபரப்பூட்டு ; கொந்தளிப்பூட்டு , 
கலக்கு ; எழுப்பு , உணர்ச்சி கிளறிவிடு ; அவாத்தூண்டு ; 
சினமூட்டு ; மின் அதிர்வூட்டு , காந்த இயக்கமுண்டு 
பண்ணு ; 

நிழற்படத்தகட்டுக்கு ஒளிப்பதிவாற்றலுண்டு 
பண்ணு , செயற்பதப்படுத்து . 
excit ed , a . கிளர்ச்சியுற்ற ; ஆர்வமெழுப்பப்பட்ட , உணர்ச்சி 
வசப்பட்ட ; பரபரப்புற்ற , கொந்தளிப்பான ; சுறுசுறுப் 
பாயுள்ள . 
excite ment , 11. மன எழுச்சி , உணர்ச்சியூக்கம் ; கிளர்ச்சி ; 

பரபரப்பு , கொந்தளிப்பு ; கிளர்ந்தெழச்செய்வது . 
excit ing , a . கிளர்ச்சியூட்டுகிற , எழுச்சிதரும் பாங்குடைய ; 
உணர்ச்சியூட்டுகிற ; மெய்சிலிர்க்கப் பண்ணுகிற ; ஊக்கு 
கிற , பரபரப்பூட்டுகிற ; செயல் தூண்டுகிற , விரைவூட்டுகிற . 
exclaim , 1. கூக்குரல் ; 3. சாற்று , குரலெழுப்பு ; 

ஆர்த்துரை ; உணர்ச்சி மீதூரக் கூறு ; வியந்துரை . 
exclama tion , 11. கூவிளி , கூக்குரல் , ஆர்ப்புரை ; ஆர்த் 
தெழுந்துரைத்த சொற்கள் , உணர்ச்சியுரை ; வியப்பொலி ; 
வியப்புக்குறி ( ! ) ; ( இலக் . ) வியப்பிடைச்சொல் . 
exclam atory , a . வியப்பைக் காட்டுகிற ; வியப்பை உட் 

கொண்ட . 
exclude , . தவிர் ; விலக்கு , நீக்கு ; சேர்த்துக்கொள்ளாமல் 
ஒதுக்கிவை ; தள்ளிவை , நீக்கிவை ; பிரித்துக்காட்டு , வேறு 
படுத்திவை ; உள்ளே வராமல் தடைசெய் ; வெளியேற்றிக் 
கதவடை ; புறந்தள்ளு ; நிகழாதபடி தடு ; இயலாதபடி 
செய் . 
exclu sion , 11. விலக்கல் ; தவிர்ப்பு , நீக்கம் ; புறந்தள்ளுதல் , 

வெளியேற்றுதல் . 
exclus ive , n . தனிக் குத்தகைச்சரக்கு , வேறு எங்கும் கிடைக் 
காத பொருள் ; பிறரை விலக்கிவைக்க விரும்புபவர் ; a . விலக்கி 
வைக்கிற ; நுழைவு தடுக்கிற ; ஒதுக்கித்தள்ளும் பாங்குடைய ; 
நுழைவுரிமை கொடுக்க விரும்பாத ; குறுகிய மனப்பான்மை 
உடைய ; சமுதாயத்துடன் பழகாது ஒதுங்கி வாழ்கிற ; 
தேர்ந்தெடுத்த சிலருக்குரியதாகக் கட்டுப்பட்ட ; பிறரால் 
அணுக முடியாத ; தனிப்பட்ட , பிறிது விலக்கிய , தனி 
ஒன்றான , தனி ஒரே ; சரக்குகள் வகையில் தனி உரிமைத் 
தன்மையுடைய ; வேறு எங்கும் கிடைக்காத . 
exco gitate , v . சிந்தித்துக் கண்டுபிடி , தேர்ந்து தெளி ; 

நினைந்துருவாக்கு , புனை . 
excogita tion , 11. கடுஞ்சிந்தனை ; சூழ்செயல் ; புனைவு , 

புத்தேற்பாடு . 
excommun icate , 3. சமயவிலக்குச்செய் ; திருவினை வழி 
பாடு முதலிய எல்லாத் திருச்சபைத் தொடர்புகளிலிருந்தும் 
விலக்கிவை . 
excommunica tion , 11. சமயக்கட்டு விலக்கு , திருச்சபைத் 

தொடர்புரிமை நீக்கம் . 
excommun icatory , a . திருச்சபைத் தொடர்பினின்றும் 

விலக்குதற்குரிய . 
exco riate , v . உராய்ந்து தோலினைத் தேய்வி ; தோல் உரி . 
Excoria tion , n . தோல் உரித்தல் ; தோல் உரிக்கப்பெறும் 
நிலை . 

46 


ex crement , 11. குடலினின்றும் வெளிப்படுத்தப்படும் கழிவுப் 

பொருள் , மலம் , எரு , சாணம் ; வண்டல் , மண்டி . 
excrement al , excrementitia l , excrementi tious , a . 
மலம் போன்ற கழிவுப் பொருளுக்குரிய ; கழிவுப்பொருள் 
அடங்கிய . 
excres cence , n . வீண் தசைத் திரட்சி ; காய் , கழலை ; மிகை 

யுறுப்பு ; திடீர் எழுச்சி . 
excres cent , a . வீண்தசைத் திரட்சியான , மிகை வளர்ச்சி 
யான ; வேண்டா மிகையான ; ( இலக் . ) எழுத்துப் பேறான , 
இன்னொலிக்குரிய மிகையான . 
excret a , 11. pl . மலசலம் , கழிவுப்பொருள்கள் . 
excrete , . கழித்து வெளியேற்று , எச்சங்கழி . 
excre tion , 11. மலங்கழித்தல் ; மலம் , கழிவுப்பொருள் . 
excre tive , a . கழிக்கவல்ல ; மலங்கழிப்புப்பற்றிய . 
excre tory , n . மலத்தை ஏற்று வெளியேற்ற உதவும் இழை 

நாளம் ; a . கழித்து நீக்கும் இயல்புள்ள . 
excru ciate, 0. மிக்க வேதனை செய் , சித்திரவதை செய் ,, 

நோகப்பண்ணு , துன்புறுத்து . 
excru ciating , a . சித்திரவதை செய்கிற , கடுவேதனை 

தருகிற . 
excrucia tion , 21. சித்திரவதை , தொந்தரவு , அல்லல் , 

துன்பம் . 
ex culpate , v . பழியினின்றும் விடுவி , பழியை மன்னித்து 

விடு ; நேர்மை மெய்ப்பி , குற்றச்சாட்டிலிருந்து விடுவி . 
excul patory , a . குற்றச்சாட்டினின்றும் விடுவிக்கும் பாங் 

குடைய . 
excu rrent , a . வெளிப்பாய்கிற ; குருதி வகையில் நெஞ்சுப் 
பையினின்றும் புறம்செல்கிற ; குருதி செல் நாடிக்குரிய ; 
வெளிச்செல்ல உதவுகிற ; புறமுந்தி நிற்கிற . 
excur sion , 11. சுற்றுலா , சுற்றி மீள வருவதற்குரிய பய 
ணம் ; இன்பக்குழுப் பயணம் ; இன்பப் பயணக்குழு ; அரண் 
வெளியேறித்தாக்குதல் ; கொள்ளைக்காரரின் சூறையாட்டு ; 
காவற்படையினர் தண்டமுறைச்சுற்று ; வானகோளங்களின் 
நெறிப்பிறழ்ச்சி ; இலக்கியத்துறையில் எடுத்தது விடுத்து 
மற்றொன்று விரித்தல் . 
excur sionist , n . இன்பப் பயணம் செய்பவர் . 
excurs us , n . விரிவிளக்கத் தனிக்குறிப்பு , நூலிறுதி விளக் 

கக் குறிப்பு ; pl . excurs uses . 
excusa tory , a . சாக்குப்போக்குச் சொல்லுகிற ; குற்றக் 

காரண விளக்கம் அடங்கிய ; மன்னிப்புக் கேட்கிற . 
excuse , n . குற்றங்குறை விளக்கம் ; பிழை மன்னிப்புக் 
கோருவதற்குரிய செயல்விளக்கம் ; சாக்குப்போக்கு , குற்றம் 
மழுப்பு வாதம் ; சாக்கு , செயலுக்குரிய காரண விவரம் ; 
கடமையிலிருந்து விடுவிக்கும்படி கோருவதற்குரிய காரணம் ; 
மன்னிப்பு ; பொறுத்தருள்கை ; U. குற்றம் பொறுத்தருள் , 
மன்னி ; குற்றம் புறக்கணித்தருள் ; குற்றத்தினின்றும் விடுவி ; 
குற்றப்பொறுப்புக் குறைத்துக் காட்டு ; பொறுப்பினின்றும் 
விடுவி ; மன்னிப்புக் கோரிக்கையை ஏற்றருள் ; குற்ற 
மழுப்பிப் பசப்பு ; சாக்குபோக்குக் கூறு ; தண்ட 

டம் குறைத் 
தருள் ; ஆசாரமுறைத்தவறைப் பொறுத்து அமை ; வருகை 
தவிர்க்க இசைவளி ; ( பே - வ . ) இயலாநிலைக் கண்டிப்புக் 
குறித்து வருந்தா திரு ; ( தொ . ) excuse me , பொறுத்தருள்க ; 
குறுக்கிடுவதற்கு மன்னிக்க வேண்டும் ; எதிர்த்துக் கூறு 
- வதற்கு மன்னிக்க வேண்டும் . 
ex eat , 11. ( பள்ளிகள் கல்லூரிகள் முதலியவைகளில் ) சிறிது 

காலம் வராமலிருப்பதற்குரிய இணக்கம் . 
ex ecrable , a . வெறுக்கத்தக்க , அருவருப்பான . 
ex ecrate , 3. வெறு , அருவருப்புறு ; நிந்தி , தெறுமொழி 


கூறு . 


execra tion , 11. வெறுத்தல் ; 
வெறுக்கப்பட்ட பொருள் . 


கூறப்பட்ட தெறுமொழி , 


362 


exhaust 


execrative 


ex ecrative , a . சபிக்கிற ; பழிக்கிற ; பழிப்புச்சார்ந்த . 
exec utable, a . நிறைவேற்றப்படக்கூடிய , செய்து முடிக்கக் 

சாடிய . 
exec utancy , 11. இசைக்கலைத் துறை நுட்பம் . 
exec utant , n . செய்து முடிப்பவர் , செயல் வல்லுநர் ; கலை 

நுட்பம் தேர்ந்த இசை இயக்குநர் . 
ex ecute , 3. செயலாற்று ; செய்துமுடி ; செயல் முற்றுவி ; 
திட்டத்தை நிறைவேற்று ; கையொப்பமிட்டு முத்திரை 
வைத்துப் பத்திரத்தை முற்றுப்பெறுவி ; ஆணையை நடை 
முறைப்படுத்து ; தீர்ப்பினைக் கொண்டு செலுத்து ; சட்டத்தைச் 
செயற்படுத்து ; உடைமை உரிமை மாற்றிக்கொடு : கடமை 
பிறைவுறுத்து , பணிதீர் ; இசை இயக்கு ; தூக்கிலிடு . 
execu tion , 11. செய்து முடித்தல் ; நிறைவேற்றம் ; செயல் 
முறை , செயற்பாங்கு ; இசை இயக்குதிறம் ; படைக்கலத்தின் 
அழிவாற்றல் திறம் , செப்ப அழிதிறம் ; தூக்குத்தண்டனை ; 
உடைமைக் கைப்பற்றிடு ; கடன்பட்டவர் கைப்பற்றீடு ; 
வேலைப்பாட்டுத் திறம் , கைத்திறம் . 
execu tioner , 11. தூக்கிலிடுபவர் . 
exec utive , 11 , சட்டநிறைவேற்ற ஆட்சித் துறை : தீர்ப்பு 
நிறைவேற்றத் துறை ; செயல் கறை வேற்றத்துறை , செய 
லாட்சித்துறை ; செயலாட்சிக்குழு ; நிறைவேற்றற்குழு ; 
செயற்குழு : செயல் ஆட்சித்துறையினர் ; செயற் குழுவினர் : 
செயலாட்சித் தலைவர் ; a . செயலாட்சித்துறை சார்ந்த ; 
நிறைவேற்றத்துறைக்குரிய ; ஆட்சியரங்கத்துறை சார்ந்த ; 
செயல் திறமைக்குகந்த ; செயல்சார்ந்த ; செயலாட்சித் 
தொடர்புடைய ; செயல் புரிகிற ; செயலாட்சி செய்கிற ; 
நிறைவேற்றுகிற ; சட்டத்தைச் செயற்படுத்தும் தகுதி 
யுடைய ; சட்டநிறைவேற்றத் தொடர்புடைய . 
ex ecutor , n . நிறைவேற்றுபவர் , செய்பவர் . 
exec utor ) , 11. விருப்ப ஆவணம் நிறைவேற்றப் பத்திர 
முதல்வரால் அமர்த்தப்படுபவர் ; ( தொ . ) literary executor, 
எழுத்தாளர் வெளியிடாது விட்டுச்செல்பவற்றின் பொறுப்பு 
ஒப்படைக்கப்பெறுபவர் . 
exec utress , 11. executor , executor , GT GOTLIGUM, cor 

பெண்பால் வடிவங்களுள் ஒன்று . 
executri ces , n . pl . executrix என்பதன் பன்மை . 
exec utrix , 11 . executor , executora GT GÓT COM DIGOT 

பெண்பால் வடிவங்களுள் ஒன்று . 
exeges is , 1 !. விவிலியத் திரு ஏட்டுவிளக்கம் ; பொருளுரை 

விளம்; விரியரை . 
exeget ic , exeget ica ) , a . பொருள் விளக்கம் சார்ந்த ; 

விளக n 1) ; கிற . 
exeget ics , 11. pl . விவிலிய விளக்க ஆய்வு நூல். 
exeget ist , 21. விவிலிய ஏட்டு விளக்க ஆய்வாளர் . 
exem plar , 11. முன்மாதிரி , மேற்காட்டு ; பின்பற்றத் தக்கவர் ; 
வகைமாதிரிப்படிவம் ; வகையின் எடுத்துக்காட்டு ; பாதிரி 
உரு , ஒத்திசைபடிவம் ; சுவடியின் சரிநேர்படி . 
exemplar ity , 11. முன்மாதிரியான நடத்தை . 
exem plary , I. பின்பற்றத்தக்க ; மாதிரிப்படிவமாய் 

அடைந்த விளக்குகிற : எச்சரிக்கையாகப் பயன்படுகிற . 
exemplifica tion , 11. எடுத்துக்காட்டு மூலமாக விளக்குதல் ; 

எடுத்துக்காட்டுதல் ; எடுத்துக்காட்டு ; சரிநேர்படி , சரிபகர்ப்பு . 
exem plify , V. எடுத்துக்காட்டு மூலமாக விளக்கு ; முன் 
மாதிரியாயிரு ; அலுவலக முத்திரையிட்டு ஆவணத்துக்குச் 
சான்றுப்படியெடு ; சான்றுப்படியைக் காட்டி மெய்ப்பி . 
exempt , 11. தனி விலக்குரிமையளிக்கப் பெற்றவர் ; வரி 
செலுத்துவதனின்றும் விலக்களிக்கப் பெற்றவர் ; நாட்டுக் 
காவற்படை வீரர்களைத் தலைமை வகித்து நடத்தும் நான்கு 
பணியாளருள் ஒருவர் ; மேலாளர் இல்லாவிடத்து ஆட்சி 
புரிந்ததனால் தம் கடமையிலிருந்து விலக்குரிமை பெற்றவர் ; 
a . விலக்களிக்கப்பெற்ற , வரிக்கு உட்படாத ; கட்டுப்பாடு 
களுக் , உப்படாத ; 7. விலக்களி , நீக்கு , தவி ; விடுவி . 


விலக்களிக்கப் 
exemp tion , n . விலக்கு , விலக்களித்தல் ; 
பெற்ற நிலை ; சிறப்பு விலக்குரிமை ; பணி - கடமை - பொறுப்பு 

மு தலியவற்றினின்றும் விடுதலை , விடுபாடு . 
exen terate , a . உள்ளீடு பிடுங்கியெடுக்கப்பெற்ற ; 3. உள் 

வீட்டைப் பிடுங்கியெடு . 
exequat ur , 11. தூதாளரின் நாட்டு வேற்று அரசியல் ஏற் 
பமைவு ; 

போப்பாண்டவர் கட்டளைகளுக்கு ஆட்சியாளர் 
ஏற்பிசைவு ; போப்பாண்டவரால் அமர்த்தப்படும் மாவட்ட 
முதல்வர்கட்கு ஆட்சியினர் ஏற்பிணக்கம் . 
ex equies , 21. pl . இறுதி வினைகள் ; - பிண ஊர்வலம் . 
ex equy , n . exequies என்பதன் ஒருமை . 
ex ercise , 12. உறுப்பின் பயனாட்சி , ஆற்றலின் கையாட்சி , 
உரிமையின் நடைமுறையாட்சி , பண்புத்திறங்களின் செய 
லாட்சி ; பண்புகளின் பயின்முறை ; தொழிற்கடமைகளின் 
செயலீடுபாடு ; அறவினைகளின் நடை முறை ஈடுபாடு ; உடற் 
பயிற்சி ; மனப்பயிற்சிமுறை ; பயிற்சிக்குரிய ப கு தி ; 
பயிற்சிப்பாடம் ; பல்கலைக்கழகப் பட்டத்துக்கு முற்பட்ட 
பயிற்சி மேடையுரை ; கிறித்தவசமயக் கிளைவகையின் - வழி 
பாட்டு மேடை வகுப்புமுறை உரை ; கிறித்தவ சமயக்கிளை 
வகையின் வழிபாட்டு மேடையுரைக் கூட்டம் ; கிறித்தவ 
சமயக்கிளை வகை ; ப . கையாளு ; செயலில் பயன்படுத்து ; 
செயலாட்சி செய் ; உரிமை வகையில் பயனாட்சி செய் ; நடை 
முறைப்படுத்து ; பழக்குவி , பயிற்றுவி ; பயிற்சிமேற்கொள் ; 
பழகிப்பயில் ; உழைக்கவை ; முயற்சியிலீடுபடுத்து ; தொல்லை 
கொடு . 
ex ercise - book , 1 . பள்ளிப்பாடங்களை எழுதுவதற்கான 

சுவடி . 
ex ercises , 11. pl . உடற்பயிற்சிப்பயில்முறைகள் ; படைத் 

துறை அணிவகுப்புப் பயிற்சிமுறைகள் . 
exercita tion , 11. செயற்பழக்கம் ; பயிற்சி ; 

பயிற்சி ; இலக்கியப் 
பயிற்சி ; சொற்பொழிவுக்கலைப் பயிற்சி , 
ex ergue , 11. நாணயத்தின் அல்லது பதக்கத்தின் பின்புறத் 
தில் தலைமைப் பொறிப்புக்குக் கீழுள்ள சிறுவெற்றிடம் ; 
பொறிப்புக்குக் கீழுள்ள எழுத்துவரைவு . 
exert , . முயற்சியில் ஈடுபடுத்து . முயன்று உண்டுபண்ணு ; 

முயற்சியில் ஊக்கு , செயலில் முனைவி . 
exer tion , n . கடுமுயற்சி ; முனைத்த நடைமுறை , 

விரை 
செயல் . 
cx eunt , ( ல . ) 3. ( நாடகமேடைக்குறிப்பு ) நடிகர்கள் மேடையை 
விட்டுச் செல்கிறார்கள் ; ( தொ . ) exeunt omnes , நடிகர்கள் 
எல்லாரும் மேடையைவிட்டுச் செல்கிறார்கள் . 
exfoliate , v . எலும்பு தோல் கனிப்பொருள்கள் வகையில் 
சிம்பு சிம்பாக உதிர்ந்துவிழு ; மரங்களின் பட்டைவகையில் 
அடை அடைடயாக உரிந்து விடு . 
exlala tion , 11. ஆவியாய்ப்போ தல் ; வெளியே விடப்படும் 
மூச்சு , புற உயிர்ப்புவீச்சு ; சீற்றம் முதலிய பண்புகள் 
வகையில் திடீர் உணர்ச்சி வெளிப்பாடு ; புகைபோன்ற ஆவி , 
மூடுபனி ; மணம் , வாடை , நாற்றம் . 
exhale , . ஆவிவடிவத்தில் வெளியிடு ; வாடை வீசச்செய் ; 
ஆவிவடிவத்தில் வெளிப்படுத்தப்பெறு ; ஆவியாய்ப்போ ; 
மூச்சுவிடு ; உடலின் நீர்மங்கள் வகையில் குருதியுடன் 
சிறிது சிறிதாகக் கசிந்தொழுகு ; ஊதித்தள்ளு , ஒழித்துக் 
கட்டு . 
exhaust , n . புறம்போக்கி , கழிவுநீர் ஆவி வளி முதலிய 
வற்றை வெளியேற்றும் இயந்திரப்பொறியமைவு ; உள்வெப் 
பாலை வெளியேற்றமைவு ; வெளிச்செல் நீர்மம் ; நீர்மம் 
வெளிச்செல்வதற்குரிய நேர அளவு ; புறஞ்செல்காற்றோட்டம் ; 
புறஞ்செல் வளியொழுக்கமைவு ; ஆய்கல வளிவெளியேற்று 
முறை ; ப . காற்று வளி நீர்மங்களை வெளிவாங்கு ; ஆய்கல 
முதலியவற்றை வெறுமையாக்கு ; தேக்கம் வடித்துத் தீர் ; 
செலவு செய்தழி , பயன்படுத்தித் தீர் ; பணம் கரையவை ; 
உரம் அழியச்செய் ; முற்றிலும் சோர்வுறுத்து ; சொல்வன 
யாவும் சொல்லித்தீர் , செய்திகள் யாவும் நீர் ; தெரிந்து 


வள 


363 
exhausted 

exophagy 
கொள்ள வேண்டுவன எல்லாம் சொல்லு : தெரிந்து கொள்ள exig uous , a . குறைவான , போதாத . 
வேண்டுவன எல்லாம் கண்டுபிடி ; ஆற்றல் இழக்கச்செய் ; 

ex ile , n . நாடு கடத்தும் தண்டனை ; நாடு கடத்தப்பெற்றவர் ; 
வளம் வறக்கப்பண்ணு ; சோர்வடைவி . 

டிேத்த தாயக நீத்த வாழ்வு , தொவையல்நாட்டுவாழ்வு ; 
exhaust ed , a . செலவாய்விட்ட ; வடியப்பெற்ற ; வெளி V. நாடுகடத்துந் தண்டனை அளி , நாடு கடத்து . 
யேற்றித தீர்ந்த ; வெறுமையாக்கப் பெற்ற ; முழுமையும் 

exil ian , exil ic , a . பாபிலனில் ( Babylon ) யூதர்கள் நாடு 
பயன்படுத்தப்பட்ட ; முழுதும் ஊக்கமழிந்த ; முற்றும் 
சோர்வடைந்த ; 

கடத்தப்பட்டமை சார்ந்த . 
நாடு வகையில் வலிமையிழந்த , 

exil ity , 11. மென்மை , நொய்ம்மை , நன்மை , நயம் . 
மிழந்த . 
exhaust ible , a . செலவுசெய்துதீரக்கூடிய , வெறுமையாக்கப் 

exist , . உளதாகு , உளதாயிரு ; வாழ் , வாழ்ந்திரு ; குறிப் 

பிட்ட சூழ்நிலையில் அமைவுறு , தோன்று , கா ைபபெறு . 
பெறத்தக்க . 

exis tence , 11. உளதாயிருத்தல் ; வாழ்தல் ; உளதாம் 
exhaus tion , 11. முழுச்சோர்வு ; முற்றும் வெறுமையாக்குதல் ; 

பயன்படுத்துதல் ; முற்றும் வெறு 
முழுவதும் 

தன்மை ; வாழ்வு ; வாழ்க்கைவழி , பிழைப்பு ; வாழும்முறை ; 
மறுமையாக்கப் 

உள்பொருள் ; வாழுயிர் ; உள்பொருள் உலக முழுமை , 
பெற்ற நிலை ; வாதங்களில் ஒற்றைமாற்றுகள் யாவும் 

இயலுலகு . 
தீர்வுறல் . 
exhaus tive , a . ஒரு பொருளைப்பற்றித் தீர ஆயும் பாங் 

exist ent , a . உளதாயிருக்கிற ; வாழ்கிற ; உண்மையான ; 

நடைமுறையிலுள்ளதான . 
குடைய , தீர்வாய்வான ; ஒன்றுவிடாமல் யாவுமளாவிய , 
நுணுக்கம் விடா அகல்விரிவான . 

existen tial , a . உள தாந் தன்மை சார்ந்த ; புறநிலை உண்மை 

நிலை வலியுறுத்துகிற . 
exhaust less , a . எடுக்க எடுக்கக் குறையாத , வற்றாத . 

existen tialism , 11. புறமெய்ம்மை மறுத்த வாழ்வியல் மெய்ம் 
exhaust - pipe , 11. வளிபோக்கிக்குழல் . 

மைக் கோட்பாடு . 
exhib it , 11. ( சட் . ) சான்றாவணம் ; சான்றாக நீதிமன்றத்தில் 

ex it 1 , 1. மேடையிலிருந்து நடிகர் வெளியேறுதல் ; புறப் 
கொண்டுவைத்துக் காட்டப்படும் பொருள் ; பொருட்காட்சியி 
லுள்ள காட்சிப் பொருள் ; பகட்டுக்காட்சி , ஆரவாரப்பகட்டு ; 

பாடு , போதல் , கடந்து செல்லுதல் ; வெளியேறும் உரிமை ; 

வெளிச்செல்லும் வழி ; புறப்பட்டுப்போகும் வழி , உலகமாகிய 
0. பொருட்கரட்சியில் வை ; பொதுவிடத்தில் காட்சிக்கு 

மேடையைவிட்டு வெளியேறல் , இறப்பு . 
வை ; ஆய்வுக்காக முன் வை ; திறந்து காட்டு , பகட்டாகக் 
காட்டு ; பண்பினை எடுத்துக்காட்டு , இயல்பினைத் தெளி ex it - , ( ல . ) V. ( நாடகமேடைக் குறிப்பு ) நடிகர் மேடையை 
வாகக் காட்டு ; குறித்துக்காட்டு . 

விட்டுச் செல்கிறார் . 
exhibi tion , n . பார்வைக்கு வைத்தல் ; பொருட்காட்சி ; 

ex - lib ris , n . புத்தக உடைமை உரிமையாளரின் பெயர் 
புறப்பகட்டு , விளம்பரம் ; காட்சிக்கு வைக்கப்பட்டபொருள் ; 

சின்ன முதலிய விவரங்களடங்கிய முகப்புப்பொறிப்புச் சீட்டு . 
பள்ளி ஆண்டின் இறுதியில் நடை பெறும் பொது ஆடல் exoder m , 11. ( தாவ . ) அரும்பின் புறத் தோல் மேல்தாள் . 
பாடல் - நாடகக்காட்சி ; கொடை , பொருளுதவி ; பல்கலைக் 

ex odus , 11. புறப்பாடு , குடியெழுந்து செல்லும் குழுவின் 
கழகப் புலவர்களுக்கு ஆதரவாகக் 

காடுக்கப்படும் படி ; வெளியேற்றம் ; எகிப்திலிருந்து இஸ்ரவேலர்கள் 
( மரு . ) தீங்கு மாற்றுமுறை செயல் ; ( தொ . ) make an exhi 

( Israelites ) மேற்கொண்ட செலவு . 
bition of oneself , பிறர் ஏளனத்துக்கிடமாக மடத்தனமாய் 

Ex odus 2 , 11. ( விவி . ) பழைய ஏற்பாட்டில் எகிப்திலிருந்து 
நடந்து கொள் . 

யூதர் வெளியேற்றம்பற்றிக் கூறும் பகுதி . 
axhibi tioner . n . பல்கலைக்கழகத்தில் ஆதரவுப்படியைப் 
பெற்று வருபவர் . 

ex offi cio , ( ல . ) a . பதவிமுறைப்பட்ட , அலுவல் சார்பான ; 

adv . பதவிமுறையில் . 
exhibi tionism , n . பகட்டாரவாரப்பாங்கு ; மிகைபட்ட 
நடத்தைப்பண்பு ; ( மரு . ) அம்மணமாகத் திரியும் சித்தக் 

exogam ic , exog amous ; a . ஒருவன் தனது இனத்துக்குப் 
புறம்பேதான் மணம் 

செய்துகொள்ளவேண்டுமென்னும் 
கோளாறுநிலை . 

கட்டுப்பாடு உடைய . 
exhib itory , a . காட்டிக்கொள்ளுகிற , பகட்டிக்கொள்ளும் 

exog amy , 11. ஒருவன் தனது இனத்துச்குப் புறம்பேதான் 
பாங்குடைய . 

மணம் செய்து கொள்ளவேண்டுமென்று கட்டுப்படுத்தும் 
exhil arant , n . ஊக்கந்தரும் மருந்து ; a . உணர்ச்சியூட்டு வழக்க மரபு . 
கிற , ஊக்குகிற , மகிழ்விக்கிற . 

ex ogen , 11. ( தாவ . ) தண்டின் புறவளர்ச்சியுடைய இருகதுப்பு 
exhil arate , v . மகிழ்வி , ஊக்கு , உயிர்ப்பூட்டு . 

விதைச்செடியினம் . 
cxhil arating , a . மகிழ்விக்கிற , கிளர்ச்சியூட்டுகிற . 

exog enous . a . ( தாவ . ) தண்டின் புறவளர்ச்சியுடைய 
exhilara tion , n. கிளர்ச்சியுற்றநிலை , மகிழ்வு , பூரிப்பு , இருகதுப்பு விதைச் செடியினம் சார்ந்த . 
களிப்பு . 

ex on , 11. நாடு காவல் படைவிரர்களின் நாற்பெருந்தலைவருள் 
exhort , U. வற்புறுத்து , ஆர்வமாகத்தூண்டு , நற்செயலுக் 

ஒருவர் . 
கேவு : அறிவுரை கூறு ; பரிந்து பேசு . 

exon erate , v . குற்றச்சாட்டிலிருந்து விடுதலை செய் ; குற்ற 
exhorta tion , n . நன்மதிகூறல் ; செவியறிவுறூஉ , அறிவு மில்லையென்று தெளிவுபடுத்து ; பொறுப்பிலிருந்து விடுவி . 
கொளுத்தும் உரை ; சமயச்சொற்பொழிவு. 

exonera tion . 11. பழிதுடைத்தல் , குற்றம் இல்லையென்று 
exhort ative , exhort atory , a . நன்மதிகூறும் பாங் தெளிவுபடுத்தல் , பொறுப்பு விடுவிப்பு . 
குடைய ; நலந்தூண்டுகிற . 

exon erative, a . கடப்பாட்டினின்றும் விடுவிக்கிற , 
ex humate , exhume , 0 . தோண்டியெடு , புதைத்த பொறுப்பிலிருந்து தவிர்க்கிற . 
பிண ததை வெளியிலெடு ; மறைவிலிருந்து வெளிப்படுத்து . 

exonith ic, a . நோய் வகையில் உடம் ! க்கு வெளியேயிருந்து 
ex igence , ex igency , n. அவசரத்தேவை ; நெருக்கடிநிலை ; தோன்றுகிற . 
பெருந்து பரம் . 

exo ; ) h agous , ( 1 . மனிதர்களை உண்ணும் மனிதர்களிடையே 
ex igent , a . அவசரமான , உடனடியாகச் 

செயலாற்ற தம் இனத்தவர்களல்லாத மற்றவர்களை மட்டும் உண்ணும் 
வேண்டிய , உடனே கவனிக்கவேண்டிய ; நெருக்கடியான ; வழக்கத்தையுடைய . 
தொல்லைமிக்க ; கொடுமைப்படுத்துகிற . 

exoph agy , 11. மனிதர்களை உண்ணும் !மனிதர்களிடையே 
ex igible , a . கேட்கப்படக்கூடிய ; கொடுமை செய்து வாங்கப் தம் இனத்தவர்களல்லாத மற்றவர்களை மட்டும் உண்ணும் 
படக்கூடிய . 

வழக்கம் . 


கொ 


364 


expenses 


exophthalmia 
exophthal mia , exophthal mos , exophthal mus , n . 

( மரு . ) இயல்புக்கு மீறிக் கண்விழி பிதுங்கியிருத்தல் . 
ex oplasm , 11. உயிர்ச்சத்தின் புறப்படலம் . 
exor bitance , exor bitancy , 11 . வரம்புகடந்த அளவு , 

மட்டுமீறிய தன்மை . 
exorb itant , a . வரம்பிகந்த , அளவுகடந்த , முறையற்ற . 
ex orcism , n. பேயோட்டுதல் ; பேயோட்டும் வினைமுறை 

வகை ; பேயோட்டுதற்கான மந்திரம் . 
ex orcist , n . பேயோட்டி . 
ex orcize , 0. மந்திரித்துப் பேயோட்டு ; பேய் நடமாட்டம் 

இல்லாமற்செய் . 
exor dial , a . முகப்புரையான . 
exord ium , 11. தொடக்கப்பகுதி , முகப்புரை ; pl . exor dia , 

exor diums .. 
exoskel eton , 11 . ( வில . ) எலும்பாகவோ தோலாகவோ 

உள்ள உடலின் புறத்தோடு . 
exote ric , a . வெளியரங்கமான ; கொள்கை கோட்பாடுகள் 
வகையில் புறத்தார்க்கும் தெளிவாகத் தெரியத்தக்க ; மாண 
வர்கள் வகையில் உள்வட்டப்போதனைக்குச் சேர்த்துக் 
கொள்ளப்படாத ; மிகப்பொதுப்படையான ; சாதாரணமான . 
exote rics , 11. pl . எல்லாருக்கும் தெரிவிக்கப்படத்தக்க 
பொதுக்கொள்கை முறைகளின் தொகுதி , கோட்பாட்டு 
முறை . 
exot ic , 11. வேற்றுத் திணைச்செடி வகை ; சூழலுக்கு ஒவ்வா 
அயல் வரவுப்பொருள் ; a . வேற்றுநாட்டிலிருந்து கொணரப் 
பட்ட ; அயற்பண்புடைய ; தாய்நிலத்துக்குப் புதிதான ; 
திணைப்புறம்பான . 
expand , . பரப்பு ; பரவுறு ; விரித்துரை , விளக்கு , விரிவு 

படுத்தி எழுது ; பருமையாக்கு , விரிவாக்கு ; விரி , அகலமாகு , 
பெரிதாகு ; பெருகு , விரிவடை , பருமை மிகு , உருவாகிவளர் ; 
பழகுநலம் உடையவராகு , தனிப்பட ஒதுங்கியிருப்பதை 
விட்டொழி ; ( தொ . ) expanded metal , வெட்டிக் காரைக் 
கட்டுமான உள்ளீடாகப் பயன்படும் பின்னல் சட்டமாக 
விரிவாக்கப்படுகிற உலோகத்தகடு . 
expanse , 11. விரிவு ; அகல்பரப்பு , அகலிடம் ; அகல்வெளி ; 

வானவெளி ; பரப்பின் அளவு . 
expan sible , a. விரிவாக்கப்படத்தக்க , விரிவுறக்கூடிய . 
€ xpan sile, a . விரியக்கூடிய , 
expan sion , n . விரிவடைதல் ; விரிவடைந்தநிலை ; விரிவு ; 
பரப்பு ; படர்ச்சி ; பெருக்கம் ; விரிவாக்கப்பட்ட ஒன்று ; 
வாணிகக் கொடுக்கல்வாங்கல் பெருக்கம் ; விரிவாக்கப்பட்ட 

அளவு ; ஆட்சிப்பரப்பின் விரிவு . 
expan sionism , 11. ஆட்சிஎல்லை விரிவுக்கொள்கை . 
expan sionist , 11. நாட்டின் ஆட்சிப்பரப்பினை விரிவாக்க 

வேண்டுமென்னும் கோட்பாடுடையவர் . 
expan sive , a . நாலாபக்கமும் பரவுகிற ; பெரிதும் விரி 
வாக்கப்பட்ட ; விரிவான ; அனைத்தையும் உள்ளடக்குகிற , 
விரிவகற்சியுறும் இயல்புடைய ; வளரும் ஆற்றலுடைய ; 
விரிவான ; பரந்தகன்ற ; ஆட்கள் வகையில் 

தாராளமாகப் 
பேசிப்பழகுகிற ; உணர்ச்சிவகையில் கனிவு எழுச்சியுடைய ; 
பேச்சு வகையில் சொல்வளமுடைய . 
ex part e , ( ல . ) a. ( சட் . ) ஒருதலையான , ஒருபக்கச்சார்பான ; 

adu . ஒருதலையாக . 
expa tiate, 0. வளம்பட 

உரை ; 

விரிவாக எ ழுது ; 
கட்டற்றுச் சுற்றிச்செல் . 
expa tiative , expa tiatory , a . எல்லைகடந்து விரிந்து 

செல்கிற . 
expat riate, U. நாடுகடத்து ; குடிபெயர்த்து வெளியேற்று ; 
குடிமை உ 

உரிமையைத்துற . 


expatria tion , 11 . நாடுகடத்தல் ; நாட்டைவிட்டு வெளி 

யேற்றப்பெறல் ; தாயகத்துறப்பு . 
expect , v. எதிர்பார் , காத்திரு, வரவு நோக்கு , எதிர் 
நோக்கு , நடக்கக்கூடுமெனக்கருது ; இன்னபடி நடக்கவேண்டு 
மென நினை . 
expec tance , expec tancy , 11. எதிர்நோக்கியுள்ள நிலை ; 
கருதியிருக்கை ; எதிர்கால வாய்ப்புவளம் ; எதிர்பார்க்கப் 
படுவது ; அவாநம்பிக்கை . 
expec tant , 11. எதிர்நோக்கியிருப்பவர் ; ப த வி முதலிய 
வற்றுக்கான வேண்மர் ; a . எதிர்நோக்குகிற , காத்திருக்கிற ; 
உடைமைபெறும் வாய்ப்பு எதிர்நோக்கியுள்ள ; 

பதவி 
வாய்ப்பு எதிர் நோக்குகிற ; ( தொ . ) expectant mother , கருக் 
கொண்டுள்ள மாது . 
expecta tion , 11 . எதிர்நோக்கியிருத்தல் , காத்திருத்தல் ; 
எதிர்பார்த்திருப்பதற்குரிய செய்தி ; எதிர்பார்க்கத்தக்கது ; 
எதிர்பார்க்கத்தக்க அளவு ; எதிர்பார்க்கப்படுவதன் மதிப்பு . 
expecta tions, n . pl . மரபுவழி வந்துசேரத்தக்க உடைமை 
வாய்ப்புக்கள் ; எதிர்பார்க்கப்பட்ட செய்திகளின் தொகுதி ; 
வருநிலை வாய்ப்பு வளங்கள் ; வருநிலை நேர்வுவளங்கள் . 
expec tative, n . ஒழிவாகுமுன்பே முற்பட எதிர்நோக்கி வழங் 
கப்படும் மானியம் ; எதிர்பார்க்கப்படும் பொருள் ; a . எதிர் 
பார்க்கப்படுகிற ; எதிர்பார்கப்படும் பொருள் சார்ந்த ; மானிய 
வகையில் கொடுப்பவர்க்கே மீள்கிற ; மானிய மீட்சி சார்ந்த . 
expect ing , a . ( பே - வ . ) சூலுற்ற . 
expec torant , n . கபம் வெளிக்கொணரும் மருந்து ; a . கபம் 

வெளிக்கொணர உதவுகிற . 
expec torate, v . 

கபம் வெளியேற்று ; இருமிக் கபத்தை 
வெளிக்கொணர் . 
expectora tion , 11. இருமிச் சளி வெளிப்படுத்துதல் ; கபம் 

உமிழ்வு . 
exped ience, exped iency , n . சூழலுக்கேற்ற தகுதி ; 
வேளைக்கேற்ற பொருத்தமுடைமை ; விரும்பத்தக்கநிலை ; தனி 
நலவாய்ப்புடைமை . 
exped ient , 11 . தகுமுறை , வழிதுறை , கருவி ; a . தக்க , 

சூழ்நிலைக்கிசைந்த ; உகந்த , விரும்பத்தகுந்த ; நலமளிக்கிற . 
ex pedite, a . தடங்கலற்ற ; விரைவான , உடனடியான ; 
ப . தடைநீக்கு ; 

ஊக்கிவிடு , விரைவுபடுத்து ; போக்கு , 
விரைந்தனுப்பு . 
expedi tion , 11. விரைவு ; படையெழுச்சி ; தனிநோக்கத்துக்கு 

உட்பட்ட சுற்றுப்பயணம் . 
expedi tionary , a . படையெழுச்சிசார்ந்த ; படையெழுச்சி 
யின் இயல்புடைய ; சுற்றுப்பயணம் சார்ந்த ; சுற்றுப் 
பயணத்தின் தன்மையுடைய . 
expedi tious , a . செயல் விரைவுடைய , 

உடனடியாகச் 
செய்கிற ; விரைவார்ந்த , விரைவாகச் செய்யப்பட்ட ; 
முறுகிய , விரைசெயலாற்றுவதற்குத்தக்க . 
expel , . ஓட்டு , துரத்து ; நீக்கு , அகற்று ; புறந்தள்ளு, 

வெளியேற்று ; வீசியெறி ; நாடுகடத்து . 
expend , ப . செலவிடு ; 

பயன்படுத்திக்கொள் ; செலவழி, 
பயன்படுத்தித்தீர் ; ஈடுபடுத்தி இழவி . 
expend able , a . செலவிடத்தக்க ; குறிக்கோளுக்காக இழந்து 

விடத்தக்க . 
expen diture, 1. செலவிடுதல் ; பயன்படுத்தித் தீர்த்தல் . 

செலவழிவு ; செலவினம் , செலவிடப்பட்ட தொகை . 
expense , 11. செலவு ; செலவழிவு , செலவழிந்த தொகை ; 
சைச்செலவு, நடைமுறைச் செலவினம் ; சட்டணச் செலவு ; 
ஆக்கவினைப் பொருளாக்கச் செலவினம் ; கைம்முதல் செலவு , 
முதலீடாகவேண்டிய தொகை ; ( தொ . ) at one s expense , 
ஒருவரது செலவில் ; ஒருவரது ஆதாய இழப்புப் பொறுப்பில் . 
expen ses, n . pl . குறிப்பிட்ட வேலைக்காகத் தேவைப்படும் 

கைப்பணம் ; செலவு செய்த தொகை ; ( சட் . ) வழக்காடு 
தற்குப் பிடிக்கும் செலவு . 


365 
expensive 

explosive 
expen sive , a . மிகுவிலையுள்ள ; பெருஞ்செலவு பிடிக்கிற ; explain , . விளக்கு , புரியும்படி சொல் ; புதிர் அகற்று , எளி 
ஊதாரித்தனமான . 

தாக்கு ; நுணுக்க 

விரிவாகத் தெரிவி ; காரணங்கூறி 
exper ience, 1. அனுபவம் , நேருணர்வு , செயலீடுபாடு ; விளக்கம் செய் ; காரணவிளக்கம் 

கூறு ; 

செயல்நோக்க 
அனுபவ அறிவு , நேர்க்காட்சியுணர்வு ; பட்டறிவு , தேர் விளக்கம் அளி ; கூறத்தகா தனவற்றை விலக்கியடக்கப் பிறி 
வறிவு ; நுகர்வு ; நீடுபல்காட்சியுணர்வு ; வாழ்க்கைப்புற துற விளக்கியுரை ; ( தொ . ) explain away , காரணங்கூறி 
நிகழ்ச்சி ; புறநிகழ்ச்சியின் அகநேர்ச்சி , உள்ளனுபவம் ; 

பேச்சின் வேகத்தைக் குறை ; explain oneself , நோக்கம் 
பொறியுணர்வு ; புலனுணர்வு , அகக்காட்சியுணர்வு ; தனி 

தெளிவுபடுத்து , கருத்து விளக்கு . 
ஈடுபாட்டுணர்வு ; U. நுகர் ; துய்த்துணர் ; படு , தாங்கிக் explana tion , 11. விளக்குதல் ; விளக்கம் ; பிணக்குத்தீர்ப்பு , 
கொள் ; புலனுணர்வுகொள் , அகஉணர்வுகொள் ; புறநிகழ் சமரச முயற்சி ; விளங்கவைக்கும் அறிக்கை , சமாதானம் . 
வுணர் ; பட்டறி , தேர்ந்துணர் ; செயலீடுபாடுகொள் ; explan atory , a . விளங்கவைக்கிற ; விளக்கக்கருதுகிற , 
கண்கூடாயறி , நேர்காட்சியாலுணர் , நேர்காண் ; ( தொ . ) 

ex pletive, n . சாரியை ; அசைநிலை ; யாப்புநிரப்பு அசை ; 
experience table , காப்புறுதித்துறையில் அனுபவ அடிப் 

பொருளற்ற இடநிரப்புச்சொல் ; சூளுரையில் வரும் 
படையாக உருவாக்கப்பட்ட வயதுக்குழுவுக்கான வருவாழ்வு 

வெற்றுரை ; a . செய்யுள் இசை நிரப்புவதற்குப் பயன் 
வள நேர்ச்சிப்பட்டியல் . 

படுகிற ; ஓசைநிரப்புதற்கு மட்டுமே சேர்க்கப்படுகிற ; இட 
exper ienced , a . தேர்ந்த ; பட்டறிந்துகொண்ட ; தேர்ச்சித் நிரப்பியலான . 
திறமை வாய்ந்த . 

ex plicable , a . விரித்துரைக்கத்தக்க , விளங்கவைக்கக் 
exper iences , 11. pl . சமய அகவுணர்வு நிலைகள் . 

கூடிய . 
experien tial , a . பட்டறிவு 

சார்ந்த ; 

அனுபவத்தினால் ex plicate, V. விரித்துரை , விளக்கு , தெளிவாக வெளிப் 
பெற்ற . 

படுத்து . 
experien tialism , 1. எல்லா அறிவும் புறக்காட்சியுணர் explica tion , n . விரித்துரைத்தல் , விளக்குதல் , விளக்கம் . 
வினின்றே கிடைக்கிறதென்னும் கோட்பாடு . 

ex plicative, ex plicatory , a . விரித்துரைக்கிற , விளங்க 
expe riment , n . செய்முறை , தேர்முறை ; தேர்வாய்வு ; வைக்கிற , விளங்க உதவுகிற . 
சோதனை , செயல்தேர்வு , முடிவுகாண்பதற்குரிய தற்காலிக 

expli cit , a . தெளிவான , விளக்கமான , வெளிப்படையான ; 
முயற்சி ; U. தேர்முறையாற்று , செய்முறையால் தேர்ந்து ஐயத்துக்கிடமற்ற , உய்த்துணரவைக்காத ; விரிவாகச் 
பார் ; சோ னை செய் , செய்து பார் , பலதடவை 

சொல்லப்பட்ட ; திட்டவட்டமான ; மனம்விட்டுப் பேசுகிற ; 
விழுந்தெழுந்து முயல் . 

முழுதுறத் தெரிந்து செயற்படுகிற . 
experimen tal , a . அனுபவத்தை அடிப்படையாகக் ex plicit , ( ல . ) 3. முற்றிற்று ( ஏட்டிறுதியில் எழுதப்பட்டு 
கொண்ட ; இயற்றிப்பார்த்ததை அடிப்படையாகக் கொண்ட வந்துள்ள குறிப்பு ) . 
ஆய்நிலையான ; சோதனைகளில் பயன்படுத்தப்படுகிற ; ஊகம் 

explode , v . படீரென வெடி ; உரத்த ஒலியுடன் வெடிக்கச் 
மேற்கொண்டு செய்யப்படுகிற , செய்துசெய்து பார்க்கும் நிலை 

செய் ; தவறெனக்காட்டி மறு ; இகழுக்கு உள்ளாக்கிவிடு ; 

காட்சிமேடை நடிகர் மீது உரத்த குரலில் கண்டனம் தெரிவி , 
experimen talism , 11. தேர்வாய்வுமுறை , தேர்வாய்வு மீது எதிர்த்துப் பழிதூற்று . 
நம்பிக்கை . 

explo ded , a . தகர்த்தெறியப்பட்ட ; தள்ளிவிடப்பட்ட , 
exper imenter , exper imentist,, 
1 . தேர்வாய்வு ஒதுக்கப்பட்ட . 
செய்பவர் . 

ex ploit , n . வீரச்செயல் , துணிசெயல் ; அருஞ்செயல் , 
ex pert , n . வல்லுநர் , நிபுணர் , ஒரு துறையில் தனித்திறமை செயற்கரிய செயல் . 
பெற்றவர் . 

exploit 2 , ப . இயற்கைவளத்தை உழைத்துப் பயன்படுத்திக் 
expert 2 , a . கைதேர்ந்த , பலமுறைசெய்து பழக்கமேறிய ; கொள் ; சுரண்டிப்பிழை , பிறரைத் தன் நலங்களுக்குப் பய 
திறமை வாய்ந்த . 

னுடைய தாக்கிக்கொள் . 
ex pertise , n . தனித்துறைச் சிறப்பறிவுத்திறம் ; சிறப்புத் exploit age , exploita tion , 11. இயற்கை மூலப்பொருளை 
திறமை ; சிறப்பறிவாளர் ஆய்வுரை . 

உழைத்துப் பயன்படுத்துதல் , சுரண்டுதல் , தன்னலத் 
-expert o cred e, ( ல . ) ( தொ . ) தேர்ந்தறிந்தவர் அனுப்பும் தேட்டம் . 
இதை நம்புக ; ( சான்றுக்குறிப்பு ) . 

explora tion , n . முற்றாய்தல் ; ஆய்வுப்பயணம் , புதிய நிலப் 
ex piable , a . கழுவாய் செய்யத்தக்க , பரிகரிக்கத்தக்க . 

பகுதி முதலியவற்றைக் கண்டறிதற்காக மேற்கொள்ளப் 

படும் பயணம் . 
ex piate , U. கழுவாய் செய் , பரிகரி , ஈடுபண்ணு . 
expia tion , n . கழுவாய் செய்தல் ; ஈடுசெய்யும் முறை ; ஈடு 

explor ative, explor atory , a . ஆய்தற்குப் பயன்படுகிற ; 
தீர்வு , நிவர்த்திப்பு , பரிகாரம் . 

புதிதாய்வு செய்கிற ; நிலந்தேடி ஆய்கிற . 
expira tion , n . மூச்சு வெளிவிடுதல் ; காலஞ்செல்லாதல் , explore , . ஆய்வுப்பயணம் செய் , நாடிப்புறப்படு ; நாடி 
கால எல்லை கடப்பு , அவதிமுடிவு . 

யறி , புத்தாய்வு செய் ; ( மரு . ) காயத்தைத் தொட்டுப் பரி 

சோதனை செய் . 
expir atory , a . மூச்சு வெளிவிடுவது சார்ந்த , வெளி உயிர்ப் 
புக்குரிய . 

explo sion , 11. படீரென வெடித்தல் ; பெடிப்பொலி ; சீற்றம் 
expire , . மூச்சுவெளிவிடு ; இற ; அணைந்துபோ ; முடி 

முதலிய உணர்ச்சிகளின் திடீர் எழுச்சி . 
வுறு ; கால அவதியாகு ; அவதிகடந்து செல்லாததாகிவிடு ; explos ive, 11. வெடிமருந்து , வெடிக்கவைக்கும் பொருள் ; 
மரபு அற்றுப்போ . 

தடை வெடிப்பொலி எழுத்து , ஒலிக்கும்போது மூச்சுவருவது 
expired , a . இறந்த ; மரபற்றுப்போன ; காலாவதியான ; 

முற்றும் தடைபடச்செய்யும் மெய்யெழுத்து ; a . உரத்த ஒலி 
வழக்கற்றுப்போன . 

யுடன் வெளித்தள்ளும் பாங்குடைய , வெடிக்கும் இயல் 

புடைய ; வெடிக்கவைக்கிற ; 
expi ring , a . இறந்துகொண்டிருக்கிற ; சாகும் காலத்துக் 

( மெய்யெழுத்து ) மூச்சுத் 

தடைப்பட்டு ஒலிக்கப்படுகிற ; ( தொ . ) explosive rivet , 
குரிய ; சாகுந்தறுவாயில் சொல்லப்பட்ட . 

புறத்தே தட்டியடிப்பதன் மூலம் எட்டா இடத்தில் உள் 
expir y , 11. காலஅவதி , காலஎல்லைகடப்பு ; காலக்கழிவு ; வெடிப்பமைப்பு வழியாக கொழுச்செருகி இறுக்கும் இயல் 
முடிவு . 

புடைய தாழ்ப்பாள் ; high explosive , செலுத்தப்பட்ட பின் 
expis cate , v . நுழைந்தாய்வு செய்து கண்டுபிடி ; தீர்ந்த குண்டு முதலியவற்றினுள்ளிருந்து வெடிக்கிற முனைத்தவெடி 
தேர்வினால் கண்டுணர் . 

மருந்துப் பொருள் . 


உடைய . 


. 


366 


extend 


exponent 
expon ent , 11. விளக்குபவர் ; விளக்கும் பொருள் ; இசை 
முதலியவற்றில் நுட்பத்திறமைமிக்கவர் ; வகை ; மாதிரி ; 
( கண . ) விசைக்குறி எண் . 
ex port , 11. ஏற்றுமதிப்பண்டம் , ஏற்றுஞ்சரக்கு , ஏற்றுமதி . 
export , . ஏற்றுமதிசெய் , சரக்கேற்றியனுப்பு . 
ex ports, n . pl . ஏற்றுமதி அளவு , ஏற்றியனுப்பப்பட்ட 

சரக்கின் அளவு . 
expose , ( பிர . ) n . முறைப்பட்ட நிகழ்ச்சிகள் பற்றிய 
அறிக்கை ; இடக்கர் வெளிப்பாடு , இகழத்தக்க செய்திகளை 
வெளிப்படுத்தல் . 
expose 2 , 3. காட்சிப்படுத்து , வெளிப்படவை ; மறைவெளியிடு , 
வெளிப்படுத்து ; மேலுறையகற்று , மறையகற்று , திறந்து 
காட்டு ; வறிதாக்கு , வெறுமையாக்கு ; பாதுகாப்பு அகற்று , 
இடருக்குள்ளாக்கு ; குழந்தையைப் பாதுகாப்பின்றி வெளியே 
துரத்திக் சைதுறந்துவிடு ; திறந்த வெளியில் உடை முதலிய 
பாதுகாப்பின்றிவிடு ; ஒளி காற்றுப்படவிடு ; நிழற்படத் 
துரை யில் ஒளி செயலாற்றவிடு , உலரவிடு , காற்றாடவிடு ; 
பொதுவில் வை ; காட்சிக்கு வை ; விற்பனைக்கு வை ; 
விளக்கிக்காட்டு ; நேர்முகப்படுத்து ; குற்றம் வெளிப்படுத்திக் 
காட்டு . 
exposed , a . காப்பற்ற , புகலிடமற்ற , திறந்த . 
expos edness , 11. காப்பற்றநிலை . 
exposi tion , n . விளக்கிக்காட்டுதல் ; விளக்கம் : விரித் 
துரைத்தல் ; 

விரிவுரை , பண்டங்கள் முதலியவற்றைக் 
காட்சிக்கு வைத்தல் . 
expos itive, a . விரிவுரையாயமைந்துள்ள ; விளக்குகிற . 
expos itor , n . விரித்துரைப்பவர் ; தெளிவாக்குவது ; பொருள் 

விளக்குபவர் ; fem . expos itress . 
expos itory , a . விளக்குகிற ; 

விளக்கமாயமைந்துள்ள , 
விளக்க உதவுகிற. 
ex post fac to , ( v . ) a . பின்னோக்கிச் சென்ற காலத்தையும் 

உட்படுத்துகிற . 
expos tulate , v . நட்புமுறையில் அறிவுறுத்து ; இடித்துரை . 
expost ulative , expost ulatory , a . அறிவுறுத்தல் 

அடங்கியுள்ள . 
expo sure , n . இடர்காப்பின்மை ; தடைகாப்பின்மை ; திறந்த 
நிலை ; மறைப்பற்றநிலை ; திரைநீக்கம் ; மேலுறைநீக்கம் ; 
தடைநீக்கம் ; மறைநீக்கம் ; மறைவெளியீடு ; மறை குற்றம் 
வெளிப்படுத்துதல் ; தீமை வெளிப்படுத்துதல் ; நேர் எதிர் 
நிலை , நேர்முகநிலை ; படுநிலை , சூழ்வளாவுநிலை ; நிழற்படத் 
துறை நேரொளிவாய்ப்பு ; ஒளிபடர் நேரம் ; தோற்ற முகப்பு : 
குழந்தையின் கைதுறப்பு ; பொதுக்காட்சிவைப்பு , விற்பனைக் 
காட்சி வைப்பு . 
expound , ப . விவரமாக எடுத்துக்கூறு ; விளக்கு , பொருள் 

கூறு . 
express , n . விரைஊர்தி , விரைவுத்தொடர்வண்டி ; தனிமுறைத் 
தூதர் ; அணிமையிலிருந்து சுடுவதற் கேற்ற தொடக்க உயர் 
விசையுடைய வேட்டைச்சுழல் துப்பாக்கிவகை : a . விரைந்து 
செல்கிற ; தனிமுறையில் அனுப்பப்பட்ட , தனி நோக்கத் 
துடன் இயற்றப்பட்ட ; ஒப்புவகையில் இம்மியும் மாறுபடாத ; 
திட்டவட்டமான ; வெளிப்படையாகக் கூறப்பட்ட ; தெளி 

உய்த்துணர்வுக்கு இடமில்லா த ; நேரடியாகத் 
தெரிவிக்கப்பட்ட , மறைவுக் குறிப்பு எதுவுமற்ற ; V. வெளி 
யிட்டுரை , சொல்லுருவிற் கூறு ; வெளிப்படையாகக் கூறு ; 
கருத்து வெளிப்படுத்து ; உணர்ச்சி தெரியக்காட்டு ; பண்பு 
குறித்துக்காட்டு : ஒப்புமை மூலம் உருப்படுத்திக் காட்டு ; 
குறிப்பால் தெரிவி ; அடையாளப்படுத்தி அறிவி ; பிழிந்து 
சாறு வெளியேற்று ; புறங்கசியவிடு ; வெளியே பரவவிடு ; 
( கண . ) பிறிது வகைப்படுத்திப் பெயர்த்துக்கூறு , 
பெயர்த்துரை ; ady . விரைவுபட ; விரை செலவாக ; விரை 
ஊர்திவழியே ; தனிமுறைத் தூதர் மூலமாக ; ( தொ . ) 
rexpress delivery , தனி முறைத் தூதுவர் கைவழியான 


உடனடிச் சேர்ப்பு ; express oneself , உள்ளக்கருத்தைத் 
தெரிவி ; express rifie , 

பெரியவேட்டை விலங்கினை 
அண்மையிலிருந்து சுடுவதற்கான சுழல் துப்பாக்கி ; express 
train , சில இடங்களில் மட்டும் நின்று விரைவாகச் செல்லும் 
இருப்பூர் தித் தொடர்வண்டி . 
expre ssion , 11. சொல்லு தல் , தெரிவித்தல் ; சொல்லமைப்பு ; 
சொல் உணர்ச்சி முனைப்புப்பாங்கு ; சொல்திறம் - மொழி 
நடை , சொல் ; 

சொற்றொடர் ; தோற்றம் , முகபாவம் ; 
தொனி ; ( இசை . ) உயிர்ப்பண்பு , பாட்டின் உணர்ச்சி வெளிப் 
படுமாறு பாடும் பாங்கு ; ( கண . ) எண்ணுருக் கோவை , 
ஓர் அளவைத் தெரிவிக்கும் குறியீடுகளின் 

தொகுதி 
சாறெடுப்பு ; அழுத்தித்தள்ளுதல் ; ( தொ . ) expression mark , 
expression stop , தொனிபாவக்குறி ; இசைபபெட்டியின் 
தொனியழுத்தக்கட்டை . 
expre ssional , a . சொல்லமைப்புக்குரிய ; முகத்தோற்றத்துக் 
குரிய ; கலைத்தொனிபாவம் சார்ந்த , உணர்ச்சி வெளிப் 
பாட்டுக்குரிய . 
expre ssionism , 1. அகத்திறப்பாங்கு ; இயல்வாய்மையை 
அடக்கிக் கலைஞரின் அல்லது நாடக பாத்திரத்தின் உள் 
ளனுபவத்தை வெளிப்படுத்தும் வகையில் ஓவியர்கள் - நாட 
காசிரியர்கள் முதலியோர் கடைப்பிடிக்கும் தற்காலப்போக்கு . 
express ive , a . 

வெளியிடுகிற ; சொல்திறம் சார்ந்த ; 
குறிப்புத் தெரிவிக்கிற ; உணர்ச்சி விளக்கமான ; பண்பு 
வலியுறுத்துகிற ; பொருள் பொதிந்த . 
express ly , adv . தெளிவாக ; வெளிப்படையாக ; குறிப்பிட்ட 

நோக்கத்துக்காக ; திட்டவட்டமாக . 
express ure , 11. பிழிந்தெடுத்தல் . 
exprobra tion , n . கண்டனம் , கடிந்துரை . 
exprop riate , v . பறி , உடைமைகவர் ; உடைமையிலிருந்து . 

வெளியேற்று . 
expul sion , n . வெளியே துரத்துதல் ; நாடுகடத்தல் . 
expul sive , a . புறந்தள்ளவல்ல ; வெளியேற்ற உதவுகிற ; 

வேளி யே துரத்துகிற . 
expunge , 0. அடித்துவிடு ; அடித்துவிடும்படி குறியீட்டால் 

தெரிவி ; துடைத்தழி ; எடுத்துவிடு , எடுத்தகற்று . 
ex purgate , . வேண்டாதன விலக்கித் தூய்மைப்படுத்து ; 

வேண்டா தன அகற்று . 
ex quisite , 1. ஒய்யாரன் , பகட்டுக்காரன் ; a. சீரிய , மிகு . 
நேர்த்தியான ; எழில் நலம் வாய்ந்த ; நயநுணுக்கமிக்க ; 
கூர்மதி வாய்ந்த . 
exsang uinate , v . குருதியை வடித்தொழி , குருதியை வற்றச் 

செய் . 
exsang uine , a . குருதிச்சோகையுற்ற , குருதிக்குறைபா 

டுடைய . 
exscind , . வெட்டு ; செதுக்கியெடு , நறுக்கு . 
exsert , 0. ( உயி . ) முந்துற நீட்டு , உந்துவி , முன் துருத்து . 
ex -serv ice, a . போர்த்துறைப் பணியிலிருந்து விலகி 

யிருக்கிற . 
ex siccate, v . உணக்கு , உலர்த்து ; ஈரம் புலரும்படி வடி . 
ex tant , a . ஆவண வகையில் இன்னும் இருந்து வருகிற ; 

உளதான , நடப்பிலுள்ள , இருப்பிலுள்ள . 
ex tasy , n . = ecstasy . 
extem pore , a . முன் னேற்பாடின்றி ஆற்றப்படுகிற , முயற்சி 

யின்றி இயல்கிற , உடனடியாகச் செய்யப்படுகிற. 
extem porize , v . முன்முயற்சியின்றி ஆற்று ; துடுமென்று 

பேசு . 
extend , 0. நீட்டு , நீட்டிப்பிடி , ஏந்து , நீடு ; நீண்டு நிற்கச் 
செய் , நீட்டிக்கிடத்து ; பரப்பு ; விரிவுபடுத்து , அகலப்படுத்து , 
எல்லை விரிவாக்கு , நேராக நிமிர்த்து ; மலர்த்து ; சென்றெட்டுவி ; 
கால நீட்டிப்புச்செய் ; தொடர்ந்து இயங்குவி ; நீள் , நீண்டிரு, 
நீண்டுகிட ; பரந்துகிட ; விரிவு று , அகலப்படு , 

, எல்லை 


வான , 


வகை 


367 


extensile 


extraditable 


மெச்சு , 


வாசக 


விரிவாகு ; நேராக நிமிர்வுறு ; அலர்வுறு ; சென்றெட்டு ; நீடி ; 
தொடர்ந்து இயல்வுறு ; விளைவு பரவலாக்கு , பயன் பரவுவி ; 
வழங்கு ; ( சட் . ) கடனுக்காக உடைமை கைப்பற்று ; வரி 

யளவை மதிப்பிடு ; படையணியைப் பரவலாக விரிவுபடுத்து . 
-exten sile, a . நீட்டக்கூடிய , விரிவுபடுத்தக்கூடிய . 
" exten sion , n . நீட்டுதல் , பரப்பு தல் , விரிவுபடுத்தல் ; நீளல் , 

பரவுதல் . விரிவுறுதல் ; நீட்டித்த நிலை , நீட்சி , நீட்டிப்பு : பரப்பு ; 
விரிவு ; பொருள் + ளின் இடங்கொளற்பண்பு ; நீட்டித்த பகுதி ; 
விரிவுபடுத்தப்பட்ட ஒன்று ; புதுமிகை , பழைய கட்டிடத்தின் 
தொடர்பான புதிய கட்டிடப்பகுதி ; புதுவிரிவு , பழைய 
ஒன் ரன் தொடர்விரிவான புதிய ஒன்று ; தொடர்ச்சி : தொடர் 
பகுதி ; கால நீட்டிப்பு ; எல்லை நீட்டிப்பு ; எல்லை விரிவு ; ( அள . ) 
சொல்லின் சுட்டுப்பரப்பு ; ( இலக் . ) எழுவாய் - பயனிலை 
முதலிய 

உறுப்புக்களின் அடைவி ! ; ( தொ . ) 
University }xtension , மாணவராகச் சேர்ந்து பயிலமுடியாத 
வர்களுக்காகப் பல்கலைக்கழகம் அளிக்கும் பயிற் . முறை , 

நேரடி மாணவர்களுக் கல்லாத அறிவுப்பரப்பு வாய்ப்பு முறை . 
exten sive, a . விரிவான : பரந்தகன்ற ; பல இடங்களிலும் 

படர்ந்த ; பரவலான ; பெரிய ; மிகுதியான ; தொலைவளாவிய ; 
நெடுங்காலப் பரப்புடைய ; விரிவடங்கலான ; விரிவகற்சி 
சார்ந்த ; சொற்சுட்டுப்பரப்புச் சார்ந்த ; விரிதிற இயலான , 
வேளாண்மை வகையில் நிலப்பரப்பு மிகுதி முலமே விளைவு 

பெருக்கும் இயல்புடைய . 
( exten sor , n . நீட்டத் தசைப்பற்று , உடற்பகுதியினை நிமிர்த் 

தும் தசை . 
extent , n . பரவெல்லை , பரப்பு ; பரப்பளவு ; அளவு : ( சட் . ) நில 

மதிப்பீடு ; நிலக் கைப்பற்றல் ; கைப்பற்றலுக்கான கட்டளை . 
exten uate , v . குறைத்துக்காட்டு , தணித்துக்காட்டு ; 
குறைவாக மதிப்பிடு ; குறை ; தளர்வுறச்செய் ; மன்னித்துக் 
குற்றத்தைக் குறைவாக்கு . 
exter ior , n. புறம் , வெளிப்பக்கம் ; புறத்தோற்றம் ; புறத் 

தோற்ற நடுநிலை இயக்க இயல்பு ; a , புறஞ்சார்ந்த ; வெளிப் 
பக்கமிருக்கிற ; வெளிவரவான ; அயலான ; ( தொ . ) exterior 
angle , புறக்கோணம் , கோணத்துக்கு அல்லது வரைவுருவுக்கு 
வெளியேயுள்ள கோணம் . 
exter ioriza , U. புறத்தோற்ற வடிவமாக உள்ளத்தில் படிவப் 

படுத்தி உணர் ; புறமெய்ம்மை உளதாகக் குறி . 
exter iors , n . pl . வெளிப்பகுதி . 
exterm inate, v . பூண்டோடழி , அடியோடு களை , தட 

மில்லாமல் துடைத்தொழி . 
-extern al , 11. வெளிப்புறம் : a . புறவியலான ; புறத்தேயுள்ள ; 
வெளியிலிருந்து வருகிற , புறம்பான ; புறவுடல் சார்ந்த ; 
புறநோக்கிய ; புறவினை களாலான , செயல் சார்ந்த ; புறப் 
பொருளுலகு சார்ந்த , அகநிலை உணர்வுக்குப் புறம்பான ; 
புறக்காடசிக்குரிய , காணத்தக்க ; கருமெய்ம்மை சாராத , 
சிறுதிறக்கூறான , தற்செயல் ஒட்டான , அயலான ; சான்று 
கள் வகையில் புறமிருந்து வலியுறவு தருகிற , தொடர்பற்ற 

புதுத்தெளிவு தருகிற . 
extarn alize , v . புறவடிவம் கொடு ; பண்புருக்கற்பி . 
extern als , n . pl . புறக் கூறுகள் ; புறப்பண்புக்கூறுகள் , 
கருமெய்ம்மை சாராத செய்திகள் , முக்கியத்துவம் இல்லாத 
சிறுதிறப் பண்புகள் . 
exterritar jal , a . ஆட்சி 

எல்லைக்கு 

அப்பாற்பட்ட ; 
ஆட்சிக்குப் புறம்பான எல்லை சார்ந்த ; தூதுவர் வகையில் 
பணி நில ஆட்சிக் கட்டுப்பாட்டிலிருந்து விலக்குரிமை பெற்ற . 
exterritor iality , 11. வாழ் நிலை ஆட்சியெல்லைக்குப் புறம்பே 

இருக்கத்தக்க, உரிமை . 
• extinct , a . குடும்பம் இனம் ஆகியவற்றின் வகையில் மரபற் 

றழிந்த ; உரிமைகள் வகையில் தகுதி வாய்ந்த கோரிக்கை 
யாளரின்மையால் தொடர்பற்றுப்போன ; நிலையம் முதலிய 
வற்றின் வகையில் வழக்காறொழிந்த ; நெருப்பு வகையில் 
தணலவிந்த ; எரிமலை வகையில் எழுச்சியடங்கிய , துஞ்சு 
நிலையுற்ற ; வாழ்க்கை அவாவகையில் தணிந்தாறிப்போன ; 
மாண்ட , உயிர்ப்படங்கிய ; நடப்பிலிருந்து மறைந்த . 


extinc tion , 11. தீநொதுப்பு , அணைவு ; மரபழிவு ; உயிர்ப் 
படக்கம் ; எழுச்சி ஓய்வு ; வழக்கொழிவு ; தொடர்பறவு ; 
கடன் அறுதி ; மாள்வு ; மறைவு . 
exting uish , v . அணை , அவி ; தணிவி , ஆற்றல் அழி , 
மேமபட்ட ஒளியின் முன் மங்கச்செய் ; மறைவி ; எதிரியை 
வாயடக்கு ; அழி ; கடன் முழுதும் தீர் ; ஒழி , துடைத்தழி . 
exting uisher , 11. அணைப்பவர் , அழிப்பவர் ; அணைப்பது , 
அழிப்பது ; விளக்கொளி அணைக்கும் கருவி ; தீயணைப்புப் 
பொறி ; அணைப்புக்கருவி போன்ற குவிகுவட்டு வடிவக் 
கட்டமைப்பு . 
extirpate, U. வேரோடு பிடுங்கியெறி ; அடியோடழி , பூண் 

டோடகற்று . 
extol , ப. 

மிக உயர்வாகப் புகழ் , ஆர்வமாகப் 
பாராட்டு . 
extort , U. அச்சுறுத்திக் கைப்பற்று , வலிந்து பறி ; வாக் 
குறுதியை விடாப்பிடியாய் வற்புறுத்திப்பெறு ; சொற்களி 
லிருந்து வலிந்து பொருள் தருவி , மூல ஆதாரங்களிலிருந்து 
வாரா முடிபு வருவி ; பிழிந்தெடு , கசக்கித்தருவி . 
extor tion , 11. அச்சுறுத்திப் பணம் பறித்தல் ; வலிந்து 

பெறுதல் ; சட்டத்திற்குப் புறம்பான பணம் பறிப்பு . 
extor tionate, a . சட்டத்திற்குப் புறம்பாகப் பணம் 
பறிக்கிற ; வலிந்து கொள்ளை கொள்ளும் பழக்கமுடைய ; 
விலைவகையில் மட்டுமீறிய ; கொடிய . 
ex tra , 11. மிகைப்படியானவர் ; மிகைப்படியானது ; தனி 
மிகைக்கட்டணத்துக்குரிய கூறு ; பாட திட்டத்துக்குப் 
புறம்பான பகுதி ; விலைப்பட்டியிலடங்காத தனி உருப்படி ; 
பத்திரிகையின் வெளியீட்டுக்குப்பின் அச்சிடப்பட்ட தனி 
மிகையான 

படி ; மரப்பந்தாட்டத்தில் நேரடிப் பந்தெறி 
யின்றிப் பிறிது வழியில் பெறப்பட்ட கெலிப்புப் புள்ளி ; 
திரைப்படத்துறையில் சிறுதிற நடிப்புக்குரிய குழு நடிகருள் 
ஒருவர் ; a . தனி மிகையான , மிகைப்படியான ; இயன்மிகை 
யான , இயல்பான வகையைவிடப் பேரளவான ; மேம்பட்ட 
பண்புடைய ; ads . மிகைப்படியாக , தனிமிகையாக ; இயன் 
மிகையாக , வழக்க மீறி மேம்பட்ட நிலையில் . 
ex tra - atmosphe ric, 11. வளி மண்டலத்திற்கப்பாற்பட்ட 

இயல் வெளி . 
ex tracos mical , a . அண்டத்திற்கப்பால் செயற்படுகிற 
ex tracra nial , a . மண்டையோட்டுக்குப் புறம்பே உள்ள . 
ex tract , 11. உறைசத்து , பொருளினை நீர்மத்தில் கரைத்து 
ஆவியாகும்படி விட்டபின் உறைந்த பசைக்களிம்புக் கூறு ; 
கருச்சத்து , பொருளின் கருநிலை ஆற்றல் கூறுகளைச் செறி 
வடிவில் கொண்ட செய்முறை விளைவான சரக்கு ; வடிசாறு , 
சத்து ; புத்தகத்தினின்று எடுக்கப்பட்ட பகுதி . 
extract 2 , ப . புத்தகத்திலிருந்து பகுதி பிரித்தெடு ; பகுதி 
பிரித்தெடுத்துப் பகர்த்து ; படியெடு ; பல் முதலியன வகையில் 
வலிந்து பிடுங்கு ; வன்கண்மையாகப் பிடித்திழுத்தெடு ; 
வல்லந்தப்படுத்திப்பறி ; விருப்பத்துக்கெதிராக வல்லந்தப் 
படுத்திப் பணம் பெறு ; வலுக்கட்டாயப்படுத்தி ஏற்பு 
ஒப்பு : பெறு ; சா . ) முதலியவற்றைப் பிழிந்தெடு : உறிஞ்சிப் 
பெறு ; 

வடித்தெடுத்து வெறுமையாக்கு ; தேர்ந்தெடு ; 
கண்டுபிடி ; கடுமுயற்சியினால் விளைவித்துப்பெறு ; வருவி , 
தருவி ; தத்துவம் முதலியவற்றை உய்த்துணர்விந்துப்பெறு ; 
( கண ) எண்ணின் விசை மூலம் கணித்துக்காண் . 
extrac tion , n . பிரித்தெடுத்தல் ; பிழிந்தெடுத்தல் ; வலிந்து 
பிடுங்குதல் ; 

; வடித்திறக்குதல் ; பிறப்பு மரபு , இனக்கூறு ; 
தொ . ) extraction rate , மாவுமானம் , கோதுமையின் மொத்த 
எடையில் உமிதவிடு நீங்கலாக மாவாகத்தேறிய பகுதியின் 
விழுக்காடு . 
extrac tive, a . பிழிவினியல்புடைய , சாரத்தின் தன்மை 

வாய்ந்த ; வடிக்கக்கூடிய , வடித்திறக்க இடந்தருகிற . 
extradit able , a . குற்ற வகையில் நாடுகடத்தப்பட்டு அயல் 
நாட்டுக்கு வந்தவரைத் தாயகத்துக்கே மீட்டும் அனுப்பு தற் 
குரிய ; தாயக மீட்டனுப்பும் கட்டுரிமை உடைய . 


368 


extradite 


eye 


ex tradite , v . கடத்தல் மீட்டொப்படைப்பு , நாடுகடத்தப் 
பட்டு வந்த குற்றவாளியை நாடுகடத்தப்பட்டு வந்தவரின் 
தாயகத்தின் ஆட்சியாளரிடமே மீட்டும் ஒப்படை . 
extradi tion , 11. கடத்தல் மீட்டொப்படை , நாடுகடத்தப் 
பட்டு வந்தடைந்த குற்றவாளியை அவர் தாயகத்து 
ஆட்சியாளரிடமே மீண்டும் ஒப்படைத்தல் . 
extrad os , 11. வளைமுகட்டின் வெளிப்புற வளைவு . 
ex tra - essen tial , a . கருநிலைப்பண்புகளுட்படாத , 

உள்ளார்ந்த பண்புத்திறங்கட்குப் புறம்பான . 
ext ra - judi cial , a . முறைமன்ற நேரடி வழக்குடன் தொடர் 
பற்ற ; சட்ட முறைப்படியான உரிமை சாராத ; குற்ற 
ஏற்பு ஒப்புதல் வகையில் முறைமன்றத்தில் செய்யப்படாத . 
ex tramun dane, a . உலகியலுக்கப்பாற்பட்ட ; அண்டத் 

துக்குப் புறம்பான . 
extramur al , a . நகர மதிலெல்லைக்குப் புறம்பான ; சொற் 
பொழிவு வகையில் பல்கலைக்கழகத்திற்கு வெளியே நிகழ்த்தப் 
படுகிற . 
extran eous , a . அயலினப்பிறப்புடைய , அயலினவரவான ; 
அயலான ; புறம்பான ; தொடர்பற்ற , பிறிதின் சார்பான , 
வகை வேறுபட்ட உள்ளார்ந்த பண்புகள் சாராத , புறச்சார் 
பான , முக்கியத்துவமற்ற . 
extra - official , a . பணிமனை சாராத , அலுவலகச் சார்பற்ற . 
extraord inaries, n . pl . படைத்துறை மிகை ஊதியப் 
படிகள் ; பொதுவழக்கான வகைதுறை வரிசைகளை மீறிய 
செய்திகள் . 
extraord inary , a . வழக்கமீறிய ; பொதுநிலை கடந்த ; 
தனிப்பட்ட , பொது முறை விலக்கான ; பொது அளவு 
கடந்த , மாபெரிய ; வியத்தக்க ; பணியாளர் வகையில் 
பொது 

எது மிகையான , துணை மிகையான , துணையிணைப்பான ; 
( தொ . ) envoy extraordinary , உதவி அமைச்சர் , தூதுவருக் 
கடுத்தபடி உயர்பதவியாளர் . 
extraparoch ial , a . திருக்கோயில் வட்டத்துக்குப் புறம் 

பான . 
extraphys ical , a . இயற்கையின் இயற்பொருள் நியதி 

களுக்கு உட்படாத . 
extra - sen sory , a . பொதுநிலைப் புலனுணர்வுக்கப்பாற் 
பட்ட , உண்ணோக்கு - தொலைவிலுணர் தல் ஆகியவற்றின் 
வகையில் பயன்படுத்தப்படும் உணர்வு சாராத . 
extraspec tral , a . கண்ணுக்குப் புலப்படக்கூடிய நிறப் 

பட்டைக்கு வெளியேயுள்ள . 
extraterrestrial , a . நில உலகுக்குப் புறம்பான ; நில 

உலக வளிமண்டலத்துக்கு அப்பாற்பட்ட . 
extraterritor ial , a . = exterritorial . 
extrav agance , n . ஊதாரித்தனம் , வீணழிவு ; வீண்மிகை , 
கழிமிகுதி , தாராளம் ; மட்டுமீறிய தன்மை ; விலைவகையில் 
வரம்பு கடந்த உயர்வு ; பகுத்தறிவுக்கொவ்வாமை , நம்பத் 
தகாத தன்மை ; பொருத்தமற்ற செய்தி ; இசைவுக்கேடான 
செய்கை . 
extrav agant , a . ஊதாரித்தனமான , வரம்பு மீறிச் செலவு 
செய்கிற ; வீண் அழிவு செய்கிற ; விலைவகையில் மட்டுமீறி 
உயர்ந்த ; மட்டுமீறிய அளவான , தாராளமான ; 

எல்லை 
கடந்த , அளவுகடந்த ; நம்பத்தகாத , பகுத்தறிவுக்கொவ்வாத . 
extravagan za , 11. மிகு கற்பனை இலக்கியம் ; வரம்பற்ற 

கற்பனை மொழிநடை . 
extrav agate, v . தகுதி வரம்புகட ; நெறிதவறி அலை . 
extrav asate, v . கலத்தினின்றும் நீர்மத்தை வன்மையுடன் 

வெளியேற்று ; வெளியே பாய்ந்து வடி . 
extreme , 11. முனைக்கோடி ; புறக்கோடி ; முகட்டுக்கூறு ; 
உச்சமுனை ; உச்ச எல்லை , உச்ச அளவு ; ( கண . ) முதலும் 
இறுதியுமான இருதிசைக் கோடிகளில் ஒன்று ; ( அள . ) 
கருவாசகத்தின் எழுவாய் 

பயனிலைகளுள் 
பெரும்பதம் சிறுபதமாகிய ஈரெல்லைப் பதங்களில் ஒன்று ; 


a . புறக்கோடியான ; மையத்தினின்றும் மிகுதொலை 
விலகிய ; இரு புறக் கோடிகளிலும் அமைந்துள்ள ; உச்ச 
அளவான , உச்ச நிலையான ; மிகுதியான , கட 

கடந்த நிலையான ; 
கடைசியான ; வாழ்க்கை இறுதிவேளைக்குரிய ; கடு முனைப் 
பான ; நெடுந்தொலை முனைந்து செல்கிற ; கண்டிப்பான ; 
மட்டில்லாத ; விசையெழுச்சிமிக்க ; ( தொ . ) extreme unction , 
இறக்கும் தறுவாயிலுள்ளவர்களுக்குக் கிறித்தவ குருமார் 
கொடுக்கும் இறுதி எண்ணெய்ப்பூச்சு ; go to extremes,, 
கடுமையான நடவடிக்கை எடு ; மட்டுமீறித் தீவிரமாக 
முனைந்துசெல் ; in the extreme , உச்ச அளவில் . 
extrem ity , n . இறுதி முனை ; கடைசி ; அறுதி ; எல்லை ; 
கெடுதி ; இடர் ; மனக்கலக்கம் ; துயர் ; தொல்லை ; ( தொ . ) 
the extremities , கைகால் பகுதிகள் ; the last extremity , 
காலக்கேட்டின் உச்சநிலை ; சாவு . 
ex tricate, v . சிக்கலிலிருந்து விடுவி ; சிக்கல் அகற்று ; இக் 
கட்டிலிருந்து காத்து வெளியேற்று ; இடரிலிருந்து வெளிக் 
கொணர் ; ( வேதி . ) சேர்மானத்திலிருந்து இயைபியலாற்றல் 
மூலம் வளிபிரிந்து செல்லவிடு . 
extrin sic , a . புறம்பேயுள்ள , புறம்பேயிருந்து வருகிற ; 
புறம்பேயிருந்து இயக்குகிற ; அயல்வரவான , அயற்பண் 
பான ; உரியதல்லாத , உள்ளார்ந்ததல்லாத ; முக்கியத்துவ 
மற்ற , சிறுதிறமான ; தசைப்பற்றுக்கள் வகையில் உடல் 
முதலிலிருந்து கிளையை அல்லது அரை வளையத்தை நோக்கிச் 
செல்கிற . 
extrorse , a . ( தாவ . ) மகரந்தப்பை வெளிப்புறம் திரும்பி 

யுள்ள . 
ex trovert , n . வெளியுலக ஈடுபாட்டாளர் ; V. புறமுகமாகத் 

திருப்பு . 
extrude , . வெளியே தள்ளு ; புறத்தே உந்துவி ; வெளி 

நீட்டு ; புறந்துருத்து , உந்து . 
exub erance , exu berancy , 11. வளங்கொழிப்பு , பொங்கு 
வளம் ; களி கிளர்ச்சி ; மொழி வகையில் சொல்வளம் , 
நடைவகையில் அணிவளம் ; உணர்ச்சிப் பொங்கல் ; திடீர் 
உணர்ச்சி எழுச்சி ; கூறியது கூறல் , வீண்மிகை . 
exub erant , a . வளங்கொழிக்கிற ; 

வளங்கொழிக்கிற ; செழித்து வளர்கிற ; 
பொங்கி வழிகிற ; ஏராளமான ; உணர்ச்சி பொங்குகிற ; 
களி கிளர்ச்சியுடைய ; மொழிவகையில் சொல்வளமிக்க ; 
மொழிநடை வகையில் அணிவகை மலிந்த ; செயல் வகையில் 
தாராளமான . 
exub erate, v . மல்கு , பொங்கி வழி ; தடையின்றி நுகர்வி 

லாழ் . 
exude , . கசி ; கசியவிடு , வெளிவிடு ; வடி ; புழுங்கு , ஈர 

ஆவி வெளிப்படுத்து . 
exult , . மகிழ்ச்சியில் திளை , களி மகிழ்வுகொள் . 
exuv iae, n . pl . மேலோட்டுக்கழிப்புப் பொருள்கள் , விலங் 
கினால் களையப்பட்ட தோல் ஓடு முதலியவை ; புதைபடிவ 

மேலோட்டுப்பகுதி . 
exuv iate , v. தோலுரி , ஓடு களை ; சட்டை கழற்று . 
ex vot o , ( ல . ) m . நேர்ச்சிக்கடன் படையல் ; adv . நேர்ச்சிக் 

கடனாக . 
ey as , n . பருந்தின் இளங்குஞ்சு ; பயிற்றுவதற்காகக் கூட்டி 

லிருந்து எடுக்கப்பட்ட பருந்தின் குஞ்சு . 
eye , n . கண் ; கண்விழி , கண்ணுருளை ; கட்பகுதி , கண்குழி 
விடம் ; விழித்திரை , விழி முகப்பு ; பார்வை ; பார்க்கும் 
ஆற்றல் ; 

நோக்கு ; இலக்கு ; கவனம் ; புலனாற்றல் , 
உணருந்திறம் ; கண்ணிறமுடையது , மயில் இறகுக்கண் ; 
மையப்புள்ளி ; கண்போன்ற குழிவுடையது ; ஊசியின்காது ; 
வட்டத் துளை ; காலதர் , புழைவாயில் ; முடப்பந்தில் முடக்கு 
நுழைப்புக்குரிய புழை ; சுரங்க வாய்வழி ; நீரூற்றுக்கண் ; 
கொக்கியின் கம்பியிழைக்கண்ணி ; கொக்கியின் வளையம் ; 
உருளைக்கிழங்கிலுள்ள விதைமுளை ; முட்டை மீதுள்ள 
பொட்டு ; மூக்குக்கண்ணாடிவில்லை ; 3. நோக்கு , கூர்ந்து 
பார் ; கவனி ; ( தொ . ) be all eyes , முழுக்கவனம் செலுத்து , 
அயராது கூர்ந்து கவனி ; be & sheet in the wind s eye , 


ஒன்று ; 


369 
eye - ball 

eyrie 
வெறிகொள் ; cry one s eyes out , மிகு கண்ணீர்விடு , eye let , n . கப்பற்பாயின் கயிற்றுத்துளை ; இழை பின்னு 
நிரம்ப அழு ; eye of day , பகலவன் , கதிரவன் ; give an வதற்கான நுண் புழை ; பார்ப்பதற்கான சிறு புழை ; 
eye to , கவனி ; have an eye to , நோக்கமாகக்கொண்டிரு ; சுரங்கம் வெடிப்பதற்கான சிறு குழி ; சிறு கண் . 
in the eye of, மதிப்பில் ; கருத்தின்படி ; in the eye of law , 

eye lid , n . கண்ணிமை . 
சட்டத்தின்படி , சட்டத்துறையின் கோணத்திலிருந்து பார்த் 
தால் ; in the mind s eye , கற்பனையில் ; எதிர்நோக்கி ; 

eye - opener , n . தெளிவு தரும் செய்தி ; வியப்பூட்டும் 
in the wind s eye , காற்றுக்கெதிரே ; keep one s eye on , 

செய்தி . 

, 
keep an eye on , 

கூர்ந்து 

கவனி ; 

கவனித்துப்பார் ; eye piece , 1. தொலைநோக்காடியின் கண் வில்லை . 
காவல் செய் ; keep one s eye skinned , மிக்க விழிப்புடனிரு ; 

eye - rhyme , n . எதுகைப்போலி . 
make eyes at , காதற்பார்வை பார் , கடைக்கண் பார்வை 

eyes , n . pl . கப்பல் முகப்பின் முன்புறம் ; முகப்பு முன்புறத் 
பார் ; make one open one s eyes ,, வியப்படையச்செய் , 
வியப்பால் விழிக்கச்செய் ; my eye ! வியப்புக்குறித் தொடர் ; 

தில் கயிறு வடம் புகுத்துதற்குரிய கண்கள் போன்ற புழை 

கள் ; கட்பகுதி , கண்ணிருக்கும் முகத்தின் பகுதி , 
put a finger in the eye , அழு , கண்ணீர் விடு ; put a 
person s eye out , குருடாக்கு ; ஒருவர் பெறும் ஆதரவை 

eye - servant , 11. கண் துடைப்பு வேலையாள் , மேலாளின் 
அகற்றி அவ்விடம் பற்றிக்கொள் ; see eye to eye , 

கண்பார்வையில் மட்டும் வேலை செய்பவர் . 
முற்றிலும் ஒத்த கருத்துக்கொள் ; see with half an eye , eye - service, n . கண் துடைப்பு வேலை . 
எளிதிற்கண்டு கொள் ; throw sheep s eyes at , கண் 

eye shot , n . கண் எட்டும் தூரம் ; விரை நோக்கு . 
ணொசிந்து பார் ; turn a blind eye on ,, காணாததுபோற் 

eye sight , n . பார்வையாற்றல் ; காட்சித்திறம் . 
பாசாங்கு செய் , கண்டுங்காணாதது போலிரு ; under the eye 
of , கவனிப்பில் , பராமரிப்பில் ; up to the eyes , முழுதும் 

eye sore , 11. கண்ணறாவி . 
ஆழ்ந்து ஈடுபட்டு . 

eye - splice , m . கயிற்றில் நுனி முறுக்குச் சுருக்கு , மடித்து 

அடிமுறுக்கின் புரிகளுடன் முறுக்கப்பட்ட கயிற்றின் 
eye - ball, 11. கண்விழி . 

கண்ணி . 
eye -bath , n . கண் கழுவுதற்குரிய கண்ணாடி நீர்க்கலம் . 

eye - spot , 11. கண்போன்ற பொட்டு ; கண்போன்று பார்ப் 
eye - beam , 11. கண் நோக்கு , நொடி நோக்கு . 

பதற்கு உதவும் முதிராக்கருநிலை உறுப்பு . 
eye bright , 11 . கண்நோய் தீர்க்கப் பயன்படுத்தப்பட்ட eye - string , n . கண்ணிமைக் கதுப்பினை இயக்க உதவும் 
மலர்ச்செடி வகை . 

தசைப்பற்று , கண்ணிமை நரம்பு . 
eye brow , n . புருவம் . 

eye -tooth , 11. கோரப்பல் , கண்ணிற்குக் கீழே மேல்தாடையி 

லுள்ள கூரிய பல் . 
eye - flap , n . குதிரையின் சேணத்திற் பொருத்தப்பட்டுள்ள 

eye wash , n . கண் கழுவு மருந்து ; கண் துடைப்பு வேலை . 
கண்மறைப்பு . 

eye water , n . கண்ணீர் ; கண்ணருகே சுரக்கும் நீர்மக்கூறு ; 
eye - glass , 11 . மங்கல் பார்வையாளர் பார்க்கப் பயன் 

கண்கழுவும் நீர் . 
படுத்தும் கண்ணாடிவில்லை ; மூக்குக்கண்ணாடி . 

eyot, n . = ait . 
eye hole , 11. கட்குழி ; பார்க்க உதவும் புழை . 

eyre , n . ( வர . ) சுற்றுப்பயணம் ; சுற்றுலா நீதிமன்றம் , 
eye lash , n . கண்ணிமையின் மயிர் வரிசை . 

eyr ie , eyr y , n . = aerie . 


F 


Fa 


facsimile 


Esa, n . மேலை இசைமானத்தில் நான்காம் சாரம் . 


Fab ian , n . இங்கிலாந்தில் 1884 - இல் நிறுவப்பட்ட ஃபேபியன் 
கழகத்தில் உறுப்பினர் ; a . போரில் நேரிடைக் கைகலப்புக் 
கிடங்கொடாமல் பதுங்கித்திரிந்து காலம் நீட்டித்து எதிரி 
யைத் தளர்வூட்டும் முறையைப் பின்பற்றுகிற ; படிப்படியாகச் 
சமதர்மத்தைப் புகுத்திப் பரப்புதலைக் கோட்பாடாகவுடைய . 
fa ble , 11. கட்டுக்கதை ; பழங்கதை , பழம்பாட்டி கதை ; 
புராணக்கதைத்தொகுதி , இயற்கை கடந்த நிகழ்ச்சி கூறும் 
கதைத்திரட்டு ; புள் - விலங்குக்கதை ; நொடிக்கதை ; விளக்கக் 
கதை ; நீதிக்கதை ; கதை நிகழ்ச்சி ; கற்பனைச் செய்தி ; 
பொய் , புரளி ; பயனிலாப் பேச்சு ; 3. கதை கட்டு ; கட்டுக் 
கதை கூறு ; கற்பனையான கதைகளைச் சொல் ; கற்பனையாகக் 
கூறு . 
fa bled , a . பழங்கதைகளில் கூறப்பட்ட ; புராணப்புகழ் 

பெற்ற ; பழம்புகழ் வாய்ந்த . 
fab liau , 11. செய்யுள் வடிவான முற்காலத்திய பிரஞ்சுப் 

பழங்கதை ; pl . fab liaux . 
fab ric , 11. மாளிகை , கட்டிடம் ; கட்டுமானம் ; கட்டிணைப்புப் 
பொருள் , யாப்புறுத்தப்பட்ட ஒன்று ; சட்டம் , அமைப்பு ; 
நெய்யப்பட்ட துணி வகை ; நெசவுமானம் ; இழைமானம் ; 
நெசவு மூலப்பொருள் . 
fab ricate, v. கட்டமை , கட்டியுருவாக்கு ; செய் , சிமை , 
படை , உண்டுபண்ணு ; புனைந்துகட்டு ; பொய்யாக அமை ; 
கள்ளக் கையொப்பமிட்டுப் பத்திரங்களை உருவாக்கு . 
fabrica tion , 1. கட்டுதல், கட்டுமானம் ; செய்துருவாக்குதல் , 
படைப்பாக்கம் ; கட்டுக்கதை ; பொய் , புனைசுருட்டு ; 
பொய்ப்பத்திரம் . 
fab ulist, n. கட்டுக்கதையாளர் ; நீதிக்கதை இயற்றுபவர் ; 

பொய்யர் . 
fab ulous , a . கட்டுக்கதை கூறுகிற ; கட்டுக்கதையில் கொண் 
டாடப்பட்ட , பழம் புகழ் உடைய ; வரலாற்றுக்கு மாறான ; 
நம்பத்தகாத ; புனை சுருட்டான ; அறிவுக்குப் பொருந்தாத ; 
மிகைப்படுத்தப்பட்ட . 
facade , 1. கட்டிடத்தின் முகப்பு , முன்பக்கம் ; முகப்புத் 

தோற்றம் , புறத்தோற்றம் , 
face , 1. முகம் ; முகத்தோற்றம் ; முகமாறுபாடு ; முகபாவம் ; 
பார்வை ; முகப்பு ; முன்புறம் ; முன்பகுதி ; மணிப்பொறி 
முகப்பு ; பாறை பிளப்பு முகம் ; ஆட்டச்சீட்டில் பட 

படமுள்ள 
புறம் ; சுரங்கவாயில் ; வெட்டுவாய் ; வெட்டுக் கருவியின் 
முனை ; மணிக்கல்லின் பட்டைமுகம் ; குழிப்பந்தாட்ட 
மட்டையின் அடிக்கும் பக்கம் ; புற அமைப்பு ; புறத் 
தோற்றம் ; பரப்பு , மேற்பரப்பு ; பிழம்புருவின் பக்கத்தளம் ; 
அச்சுருவின் எழுத்து வடிவப்பாணி ; துணிச்சல் ; துடுக்குத் 
தனம் ; 3. முன்னிலைப்படு ; எதிர்ப்படு , சந்தி ; 

பார் ; 
எதிராக நில் ; தடுத்து நில் ; வீரத்துடன் தாங்கு ; உறுதியா 
யிரு , திறமையுடன் நின்று சமாளி ; முகம் திருப்பு ; முகம் 
திரும்பு ; நோக்கியிரு ; நோக்கித்திருப்பு ; நோக்கித்திரும்பு ; 
நேராயிரு , எதிர்ப்புறமாயிரு ; சீட்டு வகையில் முகம் மேலாகக் 
காட்டு ; முன்னே திரையாயமை ; முகப்பாயமை ; மேலுறையிடு ; 
மேற்பூச்சிடு ; பரப்புமீது ஒப்பனை செய் ; விளிம்புசித்தரி ; 
விளிம்பு இணை ; ( தொ . ) face down , எதிர்த்தடக்கு , 
அச்சுறுத்திக் கீழடங்கச்செய் ; face off , ஆட்ட வகைகளில் 
காய்களை எதிரெதிராக வைத்துத் தொடங்கு ; face out , 
முழுதும் நடத்திச்செல் ; face to face , நேருக்கு நேரான ; 
எதிரெதிராக ; face to face with , முன்னிலையில் ; fly in the 
face of , வெளிப்படையாகக் கீழ்ப்படிய மறு , நேரடியாக 
எதிர்த்து நில் ; have the face , வெட்கத்தை உதிர்த்து நில் ; 
in face of , எதிராக ; in face of, in the face of , Business 
போதிலும் , அச்சூழல் எதிர்த்து ; lose face , மதிப்பிழ ; 
தாழ்வுறு ; நற்பெயரை 

look one in the face , 
நேருக்கு நேராக நின்று நோக்கு ; make & face , முகத்தைச் 
சுளித்துக்காட்டு , அழகு காட்டு ; on the face of it , 
வெளித்தோற்றத்தைக் கொண்டு மதிப்பிடும்போது ; pull & 


long face , wear a long face , முகத்தைச் சுண்ட வைத்துக் 
கொண்டிரு , சோர்வுற்றிரு , துயரார்ந்திரு ; put & good face 
on matter , put a bold face on matter , தளராமல் உறுதி 
யாகக் காட்சியளி , தீரமான தோற்றமளி ; put & new face on , 
தோற்றத்தை முழுதும் மாற்று ; save one s face , மானத் 
தைக் காப்பாற்றிக்கொள் , அவமானப்படுத்துவதிலிருந்து 
தந்திரமாகத் தப்பித்துக்கொள் ; set one s face against ,, 
உறுதியாக எதிர்த்து நில் ; show one s face , தோற்றமளி , 
தோன்று , காட்சியளி ; to one s face , முன்னிலையில் , 
நேரிடையாகவே . 
face - ache, n . முகத்தின் நரம்பு வலி . 
face - card , 11. சீட்டாட்டத்தில் அரசன் - அரசி - அடிமை முகப் 

படமுள்ள சீட்டு . 
face -lifting , 1. முகச்சுருக்கத்தை நீக்கி இளமைத் 

தோற்றத்தை அளிக்கும் அறுவைச் செயல் . 
fa cer , n . முகத்தில் அடிக்கும் அடி ; திடீரென நிகழ்கிற 

பெரிய இக்கட்டு . 
fa cet , 21. வைரத்தின் பட்டை ; பட்டையிட்ட பரப்பின் ஒரு 

முகப்புக் கூறு ; கருத்துக் கூறு . 
face tiae , n . pl . வேடிக்கைப் பேச்சுக்கள் , நொடிப்பேச்சுக்கள் , 
கேலித்துணுக்குகள் ; நகைச்சுவை ஏடுகள் , கேலித்துணுக்கு 
ஏட்டுப்பட்டியல் ; மறைக்கத்தக்க பொருள்கள் பற்றிய 
ஏட்டுத்தொகுதி . 
face tious , a . விளையாட்டுப் பேச்சுக்களில் ஈடுபட்டுள்ள , 
கிண்டலான , நகையாட்டான , நொடிபேசுகிற , குறும்புத் 
தன்மையுடைய . 
fa cia , 11. கடைமுகப்புப் பெயர்த்தகடு . 
fa cial , n . முகத்தசை பிடித்துவிடல் ; a . முகம் சார்ந்த ; ( தொ . ) 
facial angle , காது - மூக்கு - நெற்றிவரைகளிடையேயுள்ள 
கோண அளவு . 
fa cile , a , எளிதான ; எளிதாகச் செய்யக்கூடிய ; எளிதில் 
பெறத்தக்க ; எளிமை நயமுடைய , வாய்ப்பு நயம் வாய்ந்த ; 
ஒழுகு நயமுடைய , இழைவான ; தட்டுத்தடையின்றிப் 
பேசுகிற ; தங்குதடையற்ற சொல்லொழுக்குடைய ; நடை 
நயமுடைய ; இணக்க நயமுடைய , இசைவார்ந்த ; வளைந்து 
கொடுக்கிற ; கடுமையற்ற பண்புடைய , குண அமைதி 
யுடைய , அமைந்த போக்குடைய . 
fa cile prin ceps , ( ல . ) a . எளிதில் முதன்மையான . 
facil itate , 0. எளிதாக்கு , துணை தந்து ஊக்கு , முன்னேற 

உதவு . 
facil ities , n . pl . வாய்ப்புநலங்கள் ; துணை நலங்கள் ; துணை 

நலவாய்ப்புப் பொருள்கள் . 
facil ity , 11. எளிமை ; இக்கட்டின்மை ; தட்டுத்தடங்க 
லின்மை ; விரைந்தியங்கும் திறம் ; எளிமை நயம் , முயற்சி 
யற்ற உடனடிச் செயல்திறம் ; இழைவு , ஒழுகு நயம் ; 
இணக்க நயம் ; வாய்ப்பு நலம் ; துணை நலம் ; துணை நலப் 
பொருள் . 
fa cing , n . எதிர்நிலை ; சந்திப்பு ; சமாளிப்பு ; பக்க நோக்கிய 
திருப்பம் ; முகப்பு ; பாதுகாப்பான முகப்பு மறைப்பு ; ஒப்பனை 
மறைப்பு ; சுவரில் முகப்புக்கல் ; விளிம்பு அமைப்பு ; மேற் 
பூச்சு ; மேலீடு . 
fa cings , n . pl . சட்டையின் வண்ண வேறுபாடுடைய முன் 
கை முகப்பு ; வண்ணவேறுபாடுடைய கழுத்துப்பட்டை 
விளிம்பு ; திருப்பத்திசை முகங்கள் , வாழ்க்கைப்போக்கு 
மாறுதல்கள் ; ( தொ . ) go through one s facings , குண 
இயல்புகள் பற்றிய சோதனைகளுக்கு உட்படு ; put person 
through his facings , ஒருவருடைய குண இயல்புகளைச் 
சோதனை செய்து பார் . 
facsim ile , n . உருவ நேர்படி , எழுத்து மட்டுமன்றி வரி 
வடிவின் தோற்றமும் நிழற்படுத்திக் காட்டும் நேர்படி உருப் 
பகர்ப்பு ; படத்தின் நேர்படி உருமாதிரி ; 3. சரி மாதிரி செய் , 
உருவநேர்படி எடு , 


371 


fact 


fair 


வகை 


fagg ot , fag ot, 71. விறகுக்கட்டு ; குழிதூர்க்கவும் கரை 
யணைக்கவும் பயன்படுத்தப்படும் புதர்க்கட்டு ; எஃகுக் கம்பி 
களின் கற்றை ; கட்டு , மூட்டை ; கல்லீரலைக் குறுகத் 
தறித்துப் பொரித்த கூட்டு ; 3. விறகுக்கட்டாகக் கட்டு , 
கற்றையாகக் கட்டு . 
fagg ot - vote, n . தகுதிபெற்றிரா தவருக்குப் 

போதுமான 
அளவு சொத்தை மாற்றி உண்டாக்கப்படும் வாக்குரிமை . 
Fahr enheit , a . பாரென்ஹீட் 

வெப்பமானியைச் 
சார்ந்த ; ( தொ . ) Fahrenheit thermometer , உறைநிலை 32 
பாகையாகவும் கொதிநிலை 212 பாகையாகவும் கொண்ட 
பாரென்ஹீட் வகை வெப்பமானி . 
fa ience , 11. ஒப்பனை மண்பாண்டத் தொகுதி ; சித்திர 

வேலைப் பீங்கான் தொகுதி . 
fail, v . 

குறைபடு ; போதாதிரு ; ஆற்றல் கெடப்பெறு ; 
தளர்வுறு ; தரங்குறைப்பட்டுச் செல் ; தவறு ; செயற்சோர் 
வுறு ; செய்யாதொழி ; கைவிடு ; தவணை தப்புதலுறு ; 
நட்புக்கேடு செய் ; உதவி மறு ; ஏமாற்றமூட்டு ; உதவா 
திரு ; பெறாது போ ; தோல்வியடை. ; தேர்வுக்குரிய வேட் 
பாளர் வாய்ப்பு இழ ; ஏலாது 

போ ; ஏலாநிலையுறு ; 
நொடித்துப்போ ; குறிபிசகு ; வராதுபோ ; இல்லாதுபோ ; 
மரபற்றுப்போ ; மறைவுறு ; அழிவுறு ; ( தொ . ) without fail , 
தப்பாமல் , கட்டாயமாக , உறுதியாக . 
fail ing , 11. குறைபாடு , குறை , வழு , தவறுதல் ; prep . 

இல்லாவிட்டால் ; தவிர்த்து . 
faille , n. பளபளப்பில்லாத மெல்லிய பட்டாடைத் துணி 


வகை . 


fact , n . 

செய்தி , நடந்த செயல் ; நிகழ்ச்சி ; கண்கூடான 
நிகழ்ச்சி ; மெய்ந்நிகழ்வு ; அனுபவச் செய்தி , அறிவாதார 
மான அனுபவம் ; வாத ஆதாரச் செய்தி ; மெய்ம்மை , 
இயன்மை ; ( தொ . ) & s & matter of fact , மெய்யாக ; உய்த் 
துணர்வு எதுவுமில்லாமலே ; facts of life, வாழ்வில் இனப் 
பெருக்கம்பற்றிய விளக்க விவரங்கள் ; ஊக அடிப்படைகள் ; 
in fact , in point of fact , Quwwrr Cou ; the fact of the 
matter , வாதத்திற்குரிய பொருள் வகையில் தெளிவான 
உண்மை . 
fac tion , n . தன்னலக் கும்பல் ; உட்கலகம் ; உட்கட்சி 

வேறுபாடு . 
facti tious , a . இயற்கைக்கு 

மாறான , 

செயற்கையான ; 
போலியான . 
fac titive , a . பிறவினைப்படுத்துகிற ; ( தொ . ) factitive verb , 
செயப்படுபொருளுடன் பயன்நிரப்பு அடையினையும் ஒருங்கே 
ஏற்கிற வினைச்சொல் . 
fac tor , 11. வாணிகத்துறை ஆட்பேர் , உரிமைப்பேராள் ; 
தரகு வணிகர் ; காரணக்கூறு ; ஆக்கக்கூறு ; துணையாக்கக் 
கூறு , துணைக்கூறு ; ( கண . ) அளவைக் கூற்றெண் , காரண 
எண் ; ( தொ . ) factor cost , ஆக்கச்செலவு , அடக்கவிலை ; 
factor of safety , உறுதிப்பாட்டுக்கும் உயர்வெல்லைப் பாரத் 
துக்கும் இடையேயுள்ள வீத அளவு . 
fac torage, 11. தரகர் ஊதியம் , தரகுக்கழிவு ; வணிகப்பேராள் 

ஊதியம் . 
factor ial , n . படிவரிசைப் பெருக்கப் பேரெண் , வரிசை 
முறைப்படியுள்ள எண்களின் பெருக்கம் ; படியிறக்கப் 
பெருக்கப் பேரெண் , முழு எண்ணை இறங்கு வரிசையில் அவ் 
வெண்ணடுத்து ஒன்றுவரையுள்ள எல்லா முழு எண்களாலும் 
பெருக்கிய தொகை ; a . காரண எண் சார்ந்த . 
fac tory, 11 . அயல்நாடுகளிலுள்ள வாணிகக் கழகத்தின் 
வாணிகக்களம் ; தொழிற்சாலை , ஆக்கத்தொழிலகம் ; 
பண்டக சாலை . 
factot um , n . பல்பணி ஒருவர் . 
fac tual , a . மெய்ந்நிகழ்ச்சியைச் சார்ந்த , உண்மை நிகழ்ச்சி 

யோடு தொடர்புகொண்ட , உள்ளது உள்ளவாறான . 
fac tum , 11. செய்திப்பட்டியல் ; வாதக்குறிப்புத் தொகுதி ; 

நினைவுக்குறிப்பேடு . 
fac ultative, a . இசைவு தருகிற ; விருப்பத்துக்குரிய , தேர் 
வுரிமையுள்ள ; மேலே நேரிடத்தக்க ; கலைத்திறக் குழு 
வினைச் சார்ந்த . 
fac ulty , n . வினைத்திறம் ; இயற்கை உளச்சார்பு , இயல்பு 
வலிமை ; பல்கலைக்கழகக் கலையியற்குழு ; மேலாணை அடிப் 
படையான தனிமுறை அதிகாரம் ; தொழில்முறைப் பணி 
யாளர் தொகுதி ; தனிப்பட்ட நுட்பத்திறமை ; செயலுரிமை . 
fad , 11. ஆர்வக்கொள்கை , பித்து , போலி விளக்கக்கூறு. 
fade , v . வாடு , வதங்கு ; பட்டுப்போ ; தளர்வுறு , சோர் 
வுறு ; வரவர மெலிவுறு , படிப்படியாகத் தேய்வுறு ; ஓசை 
வகையில் வரவரக் குறைவுறு ; மங்கு , மங்கலாகு ; தெளிவு 
குறைவுறு ; நிறம் விளறு ; மலர்ச்சி இழ , பொலிவு குன்று ; 
வலுவிழ ; மாள்வுறு ; மறை , படிப்படியாக மறைவுறு . 
fae ces , n . pl . வண்டல் , மண்டி ; மலம் . 
Fa erie, Fa ery , n . மாய உலகு , வனதெய்வ உலகு ; வன 
தெய்வம் ; a . கனவுத் தோற்றமான , மாயத்தோற்றமான ; 
கற்பனையான . 
fag , 11. தொழும்பு , வேண்டா வேலை ; களைப்பு , அசதி ; கட் 

ஊழியத்துக்கு உட்படுத்தப்படும் பள்ளி நிலையக் கீழ் 
நிலை மாணவர் ; ப . தொழும்படிமையாயிரு ; களைப்பூட்டு , 
அயர்வு கொள்ளுவி ; மேல்நிலை மாணவர்களுக்குத் தொண் 
டூழியம் செய் ; களைப்புறு , அயர்வுறு . 
fag - end , n . பயனற்ற மிச்சத்துண்டு , தரங்குறைந்த கடைசித் 
துணுக்கு ; தொங்கல் விளிம்பிழை ; கயிற்றின் முறுக்குறாத 
தும்புப்புரி ; எறிந்துவிட்ட பூஞ்சுருட்டுக் கட்டை . 


fail ure , 11. தோல்வி , வெற்றிபெறாமை ; வெற்றிபெறாதவர் , 
தோல்வியுறுபவர் ; குறைபாடு ; தளர்வு ; சோர்வு ; 
அழிவு ; நொடிப்பு ; செயலொழிவு ; நிகழாமை ; தொடர் 
பறவு ; வராமை ; கடனிறுக்க மாட்டாமை . 
fain , adv . மகிழ்வுடன் ; வேறு மாற்று வழியில்லாத நிலையில் , 
faineant , ( பிர . ) 1. சோம்பேறி ; a . சோம்பருடைய , 
faint , 11. உணர்விழப்பு , மயக்கம் ; a . மங்கலான ; ஒளி 
குறைந்த ; பார்வை மங்கிய ; தெளிவற்ற ; வெளிறிய ; 
மந்தமான ; தளர்வான ; மெலிந்த ; வலுவற்ற ; மெல்லியல்பு 
வாய்ந்த , திடமற்ற , உள்ளுரமற்ற ; துணிவற்ற , கோழைத் 
தனமுடைய ; தலைசுற்றுதலுடைய ; அச்சத்தாற் செயலிழந்த ; 
புழுக்கமிக்க ; திணற வைக்கும் கடுமணமுடைய ; நோக்காடு 
உண்டுபண்ணுகிற ; 3. உணர்வு இழ , மயக்கம் அடை ; 
வலு இழ , தளர்வுறு ; 

மங்கு ; மந்தமாகு : மறை ; 
துணிவு இழ . 
faints , n . pl . வடித்திறக்கும்போது தொடக்கத்திலும் இறுதி 

யிலும் எழுகிற துப்புரவு கெட்ட சாராயச் சத்து . 
fair , n . சந்தை , வாணிகக்கூட்டம் ; விழாக்காட்சி ; அற 
நோக்கக் காட்சி விழா ; ( தொ . ) a day after the fair , 
காலங்கடந்து , வேளை தவறி . 
fair , 

a . அழகான ; செவ்விய தோற்றமுடைய ; ஒளிர் 
வுடைய , ஒளியார்ந்த ; ஒளிவண்ணமார்ந்த ; மழை மப்பு மந் 
தாரமற்ற ; தூய , மாசற்ற ; கறையற்ற ; தெளிவான ; 
செவ்வான , நேரான , ஒழுங்குடைய , நெறிமுறை திறம்பாத ; 
நடுநிலையுடைய ; சட்டத்துக்கு முரண்படாத ; நலம் எதிர் 
பார்க்கத்தக்க ; நம்பிக்கைக்குரிய ; விரும்பத்தக்க ; மகிழ் 
வூட்டுகிற ; நடுத்தரம் வாய்ந்த ; 

மட்டான ; கேடற்ற ; 
அறிவுக்குகந்த ; நல்லா தரவான ; நல்ல ; நலமிக்க ; செல்வ 
வளமுடைய ; 3. நற்படி பகர்த்தெடு ; காலநிலை வகையில் 
. ஒழுங்குபடு ; நலமாகு ; கப்பல்கட்டுமான வகையில் நேரி 
தாக்கு ; வழவழப்பாக்கு ; ads . பகர்ப்புப்படி வகையில் 
நேரொழுங்குபட , வழுவின்றி , மாறுபாடில்லாமல் ; நடுநிலை 
தவறாமல் , ஒழுங்குமுறைப்படி , விதிமுறை வழுவாமல் ; நய 
இணக்கம்பட , நயநாகரிகப்பண்புடன் ; 
வாக , நன்னம்பிக்கையுடன் ; நேராக , குறிதவறாது ; தகுதி 
யாக ; ஒருசீராக , மென்னயம்பட , அமைதியாக ; ( தொ . ) 
by fair means , நேரான வழிமுறையில் ; fair copy , துப்புர 
வுப் படி ; fair field and no favour , தனி அன் பிரக்க 


டாய 


நன்கு , 


நல்லா தர 


372 


fair -and - square 


false 


உணர்ச்சிகளற்ற நேர்மை ; fair play , நடுவுநிலை கோடாமை ; 
fair trade , இருபுறமொத்த நலமுடைய தங்குதடையற்ற 
வாணிகத் தொடர்பு ; fair weather , விரும்பத்தக்க காலநிலை ; 
வாழ்க்கை நலமுடைய காலம் ; in & fair way to succeed, 
வெற்றிக்குரியதென நம்பத்தகுந்த நல்ல வழியாக . 
fair - and - square , a . 

நேர்மையான ; adv . நேர்மையாக . 
fair ing , n . சந்தையில் வாங்கிய நன்கொடைப் பொருள் . 
fair ing , n . வானூர்திக்குரிய மேற்பரப்பின் மழமழப்பான 
நேரொழுங்கமைதி ; நேரொழுங்கமைதிப்படுத்த இணைக்கப் 
படும் பளுவற்ற புறக்கட்டமைப்புப் பகுதி . 
Fair Isle , 11. ஸ்காத்லாந்தின் வடகிழக்கிலுள்ள ஷெட்லாந்து 
(Shetland ) தீவுத் தொகுதிகளில் ஒன்று ; பின்னல் சட்டை 


வகை . 


விளைவுறு ; 


falc onet , 11. முட்களின்மீது புழுக்களையும் சிறு பறவைகளையும் 
குத்திவைத்துண்ணும் பறவை வகை ; முற்காலச் சிறு 
பீரங்கி வகை . 
falc onry , n . வல்லூறு வளர்ப்பு . 
falderal , 11 . 

பகட்டுச் சிறுபொருள் , அற்பப்பொருள் ; 
பாட்டிற் பயனில் சொல் . 
fald stool , n . கையில்லா நாற்காலி ; முழங்காற்படியிடுவதற் 

குரிய அசைவியக்கமுள்ள சாய்வு மேசை ; வழிபாட்டு 
அறவுரையாளர்க்குரிய சாய்வு மேசை . 
Falern ian , 11. முற்காலப் புகழ்பெற்ற இன்தேறல் வகை . 
fall , n . வீழ்ச்சி ; நீர்வீழ்ச்சி ; மழைபெயல் அளவு ; இலையுதிர்வு ; 
இலையுதிர்ப் பருவம் ; ஆட்டின் ஈற்றெண்ணிக்கை ; இறக்கம் ; 
இறக்க அளவு ; தாழ்ச்சி ; தாழ்ச்சியளவு ; மற்போர் ; 
மற்போரில் தள்ளப்பட்டு விழுதல் ; மீன்பிடி வலைக்கயிறு ; 
வெட்டி வீழ்த்தப்பட்ட கட்டை அளவு ; 

ஒழுக்கநிலை 
வீழ்ச்சி ; U , விழு ; தவறிக் கீழே இடப்பெறு ; கீழ்நோக்கி 
வீழ்வுறு ; கீழ்நோக்கிச் செல் ; கீழே வீழ்வுறு ; 
கீழே இறக்கப்பெறு ; தடையின்றிக் கீழே இறங்கு ; 
நிலத்தின்மீது படிந்து கிட ; கீழே படிவுறு ; நிலைதடுமாறு ; 
இடறி விழு ; சரி , சாய் ; கீழ் நோக்கிச் சாய்வுறு ; கீழ்நோக்கி 
ஒழுகு ; ஒழுகிச் சென்று விழு ; பாய் ; தொங்கு , தொங்க 
லாகக்கிட ; முறிவுறு , தகர் ; முறிந்து விழு , அற்றுவிழு ; 
உதிர்ந்து விழு ; போரில் மடிவுறு ; மாள் ; சிறைப்படுத்தப் 
பெறு ; தோல்வியெய்து ; அழிவெய்து ; மேன்மட்டத்தி 
லிருந்து கீழ்மட்டம் செல் , இறக்கமடை ; தாழ் ; அமிழ் , 
உள்ளடங்கு ; உயரம் குறை , அளவில் குறை ; குறைபடு ; 
மட்டமாகு ; பணி , வளை , குனி ; தணி ; தளர்வுறு ; மலைவுத் 
தோற்றமளி ; படிப்படியாகக் குறைவுறு ; பதவி இழ ; புகழ் 
இழ , மதிப்பிழ ; வீழ்ச்சியுறு ; இழிவடை ; ஒழுக்கந்தவறு , 
நெறி பிறழ் ; கற்புநிலை தவறு ; ஒழுக்கங்கெடு ; தரத்தில் 
இழி ; எதிர்பாராது நடைபெறு ; நிகழ் ; 
உண்டாகு ; உரியதாகு ; பங்காக உரிமையாக்கப் பெறு ; 
கடமையாக அமை ; இடங்கொள் ; இடத்தில் அமைவுறு ; 
படு , வந்தடை ; தோய்வுறு ; ஈடுபடு ; தலைப்படு ; மருட்சிக்கு 
ஆட்படு ; சிக்குறு ; காலக்கெடு தீர்ந்துவிடப்பெறு ; முடிவுறு ; 
மீள்வுறு ; வீழ்த்து ; விழவிடு ; ( தொ . ) fall out , சண்டை 
யிடு ; fall through , தோல்வியடை ; வீணாகு ; 
தாக்கு ; தற்செயலாக நிகழ்வுறு ; try a fall , மற்போரில் 
ஈடுபடு. 
fall acy , 11 . தவறான வாதம் , போலிவாதம் ; வாத வழு ; 
மருட்சித்தோற்றம் ; மயக்க வழு , தவறு , குற்றம் , குறைவு ; 
குறைபாடு . 
fal - lal , 1. ஆடம்பர உடுப்புவகை , பகட்டலங்காரம் . 
fall ible , a . தவறும் இயல்புள்ள . 
Fallop ian , a . இத்தாலிய உடற்கூற்று நூல் அறிஞர் 
பாலோபியஸ் (Fallopius ) என்பாருக்குரிய ; ( தொ . ) Fallopian 
tubes , மனிதக்கருப்பையிலிருந்து கரு வெளியேறும் குழாய் . 
fall - out , n . அணுக்குண்டு அல்லது நீர்வளிக்குண்டு அமைப்பு 
அல்லது வெடிப்பிலிருந்து வெளியாகிக் காற்றில் மிதந்து 
செல்லும் கதிரியக்கத் தூள் . 
fall ow 1 , 11. தரிசு நிலம் , உழுது பரம்படிக்கப்பட்டபின் ஓர் 
ஆண்டு பயிரிடப்படாத நிலம் ; a . பயிரிடப்படாத ; உழுது 
பரம்படிக்கப்பட்டபின் ஓராண்டு பயிரிடப்படாது விடப்பட் 
டுள்ள ; U. விதைப்பதற்கு 

உழுது 
விதைக்குமுன் களையழிப்பதற்காக உழு . 
fall ow 2 , a. மங்கல் தவிட்டு நிறமுடைய , சிவப்புக் கலந்த 

மஞ்சள் நிறமுடைய . 
false , a . பொய்யான ; 

தவறான ; ஆதாரமற்ற 
மில்லா த ; ஏமாற்றுகின்ற , நம்பிக்கைக்கேடான ; நேர்மையற்ற ; 
போலியான , உண்மையல்லாத ; பாசாங்கான ; கள்ளத்தன 
மான ; செயற்கையான , இயற்கையல்லாத ; adv . தவறாக , 
பொய்யாக ; வஞ்சகமாக ; போலியாக ; வாய்மை மீறி ; ( தொ . ) 
play one false, நம்பிக்கை மோசம்செய் ; put in a false position , 
தப்பெண்ணம் கொள்ளும்படியான நிலையில் கொண்டு வை . 


fair ly , ads . அழகாக ; ஒழுங்காக ; துப்புரவாக ; நேர்மை 
யாக ; மட்டான அளவில் ; கேடிலா முறையில் ; விரும்பத் 
தக்க அளவில் ; நன்முறையில் ; நம்பத்தக்க வகையில் ; 
எதிர்பார்க்கத் தக்கதாக ; பேரளவில் ; முற்றிலும் ; அறி 
வுக்குப் பொருந்திய நிலையில் . 
fair way , n . கப்பல் போக்குவரவுக்குரிய கால்வாய் , கப்பலின் 
ஒழுங்கு முறையான வழி ; குழிப்பந்தாட்டத்தின் ஒழுங்கு 
செய்யப்பட்ட ஆட்டக்களப்பகுதி . 
fair y , n . வனதெய்வம் , மாயச் சிறுதெய்வம் ; a . வன 
தெய்வங்களுக்குரிய ; மாய மருட்சியுடைய , கற்பனையான ; 
மாயக்கவர்ச்சியுடைய ; கட்டுக்கதையான ; ( தொ . ) 
fairy ring , காளான் படர்வால் ஏற்படும் கருநிறப் புல்வட்டம் . 
fair y -tale, 11 . வனதெய்வங்களைப்பற்றிய கதை ; நம்பத் 

தகாத கதை , பொய்க்கதை ; பொய் ; வியப்பு. 
fait accompli , ( பிர . ) n . செய்து முடிக்கப்பட்ட வினை . 
faith , n . திடநம்பிக்கை ; கடவுட்பற்று ; சமய உணர்ச்சி , 
மதத்தில் ஊன்றிய உறைப்பு ; பற்றுறுதி ; பக்தி , விசு 
வாசம் , பற்றார்வம் ; வாய்மை , மாறா மெய்ம்மை ; நம்பிக் 
கைக்குரிய தன்மை , பொறுப்புணர்ச்சி , நாணயப் பண்பு ; 
சொல்லுறுதி ; உறுதிச்சொல் , வாக்குறுதி ; வாக்குறுதி 
காக்கும் பண்பு . 
faith ful , a . திடப்பற்றுடைய ; நம்பத்தகுந்த , நம்பிக்கைக் 
குரிய ; சமயப்பற்றுடைய ; மாறாத , உறுதியுள்ள , உண்மை 
யான ; நேர்மையான , மனச்சான்றுக்குக் கட்டுப்பட்ட ; சரி 
ஒப்பான , மூலத்துக்கு மாறுபடாத . 
faith fully , ads . 

. மனமார , அழுத்தமாக , உண்மையாக ; 
கடமையுணர்ச்சியுடன் ; பற்றுறுதியுடன் ; மாறாமல் ; 
மாறுபாடின்றி . 
faith less , a. நம்பிக்கையற்ற ; 

அவநம்பிக்கையுடைய ; 
நம்பிக்கைக்கேடான ; நம்பிக்கை மோசம் செய்கிற ; வஞ்சக 
மான ; 

நம்பிக்கை வைக்கத்தகாத ; வாக்குறுதிகளைப் 
பொய்ப்பிக்கிற . 
fake " , 11. ( கப் . ) கயிற்றுச்சுருள் ; கயிற்றுச்சுருளின் ஓரு 

சுற்று ; 3. சுருளாக்கு , சுருட்டு . 
fake 2 , n . போலித்தனம் , போலி ஒட்டுப்புனைவு ; போலியாகப் 
புனையப்பட்ட பொருள் ; ஏய்ப்பு , கடத்தும் சூழ்ச்சி , மோசடி ; 
சோடிப்பு அறிக்கை ; 3. போலியாகச்செய் , பொய்யாக 
உருவாக்கு , சோடித்துக்காட்டு . 
fakir , 11. ( அரா . ) பக்கிரி , ஆண்டி , 
Falan gist , n . ஸ்பெயின் நாட்டில் 1939 - ஆம் ஆண்டிற்குப் 

பிறகு தோன்றிய வல்லாண்மைக் கட்சியின் உறுப்பினர் . 
fal bala, 11. மாதர்களின் சட்டைத் தொங்கல் . 
fal cate , a . கொக்கி வடிவான ; அரிவாள் வடிவுடைய . 
fal chion , 11. கொடுவாள் , குத்துவாள் . 
fal ciform , a . ( உள் . ) அரிவாள் வடிவான . 
fal con , 11. வல்லூறு , இராசாளி . 
falc oner , 11. வல்லூறு வளர்ப்பவர் . 


fall upon ,, 


நிலத்தை 


கிளறு , 


. 


நாணய 


373 


false - face 


far 


false -face , n . முகமூடி , பொய்முகம் . 
false hood , n . பொய்ம்மை ; பொய் , பொய்யுரை ; போலித் 

தன்மை , உண்மையல்லாதது . 
falsett o , 11. உச்சக்குரல் . 
fal sify , v . கள்ளப்பத்திரம் உருவாக்கு , மாற்றி மோசடி 
செய் ; தவறாகத்திரித்து அமை ; மாறாட்டம் செய் ; பாசாங்கு 
பண்ணு ; ஏமாற்றம் விளை . 
fal ter , V. இடறு , தடுமாறு ; தள்ளாடி நட ; நடுக்கம் கொள் ; 
கொன்னு , திக்கிப்பேசு ; தடுமாற்றத்துடன் பேசு ; துணிவிழ , 

தயங்கு , பின்வாங்கு , அஞ்சிநில் . 
fame , n . புகழ் , இசை , மதிப்பு ; வதந்தி ; ப . புகழ்ப்படுத்து . 
famil iar , n . துணைவர் , தோழர் ; போப்பாண்டவர் அணுக்கத் 
தொண்டர் ; a . நெருங்கிய பழக்கமுள்ள , பழகிய நட்புடைய ; 
பழக்கப்பட்ட ; அறியப்பட்ட ; நன்கு தெரிந்த ; பொதுவான , 
பொதுப்படையான ; நடப்பிலுள்ள , வழக்கமாக நிகழ்கிற ; 
ஆசாரக் கட்டுப்பாடு இல்லாத ; தாராளமாகப் பழகுகிற . 
familiar ities , 1. pl . காதற் கொஞ்சுதல் முதலியன ; 

நடைமுறை ஆசாரமின்மை , மேலோர் - கீழோர் வேறுபாடு 
மதிக்காமை . 
familiar ity , 11. நெருங்கிய நட்பு ; கட்டுப்பாடின்மை . 
famil iarize, v . பழக்கப்படுத்து . 
fam ily , 11. குடும்பம் , பெற்றோர் - குழந்தைகள் - பணியாட்கள் 
உட்பட்ட குடும்ப உறுப்பினர் தொகுதி ; ஒருவருக்குரிய 
குழந்தைகளின் தொகுதி ; ஒருவருடைய குழந்தைகள் ; 
குடும்பங்கள் ஒருங்கிணைந்து வாழும் சமுதாயம் ; முனைத்த 
பொதுப்பண்புகளைக் கொண்ட தனிச்சிறப்புக் குழு ; இனம் ; 
நேசத்தொடர்புகொண்ட இனத்தொகுதி ; ( தொ . ) family 
tree , குடும்ப மரபுக்கிளைவழி விளக்கப்படம் ; in a family 
way , பழக்கப்பட்ட இயல்பான நிலையில் ; in the family way, 
கருத்தரித்த நிலையில் . 
fam ine , n . பஞ்சம் , வறட்சி , வற்கடம் ; முடை , குறைபாடு ; 

கருப்பு , உணவுப்பஞ்சம் ; பசி , பட்டினி . 
fam ish , v . கடும்பசிநிலைக்குத் தாழ்த்து ; கடும்பசி விடாய் 

களினால் அவதியுறு ; உணவு நீரின்றி மடி . 
fam ous, a . புகழ்பெற்ற , பலரறிந்த ; குறிப்பிடத்தக்க , 

முதன்மையான , மிகச்சிறந்த . 
fam ulus , 1. செப்பிடுவித்தைக்காரரின் வேலையாள் ; pl . 

fam uli .. 
fan1, n . விசிறி ; சுழல் விசிறி , காற்றோட்டச் சுற்றுப்பொறி ; 
வீசு முறம் ; பொலிகளத்தில் பதர் தூற்றும் கருவி ; விசிறி 
போன்று பரவலான வடிவுடைய பொருள் ; வண்டல் படி 
விடம் ; கப்பலைக் காற்றோட்டத் திசைப்படுத்தும் சிறுபாய் ; 
திமிங்கில வால்சிறையலகு ; வானூர்திச் சுழல் விசிறி அலகு ; 
சுழல் விசிறிப் பொறியால் ஏற்படும் காற்றியக்கம் ; விசிறி 
வடிவச் சிற்ப அணிவேலை ; புள்வாலிறகு ; இறக்கை ; 
விசிறிவடிவ இலை ; நிலக்கரி இயக்கும் பணியாளரின் நீர் 
ஊறாத அகலமான பின் விளிம்புள்ள குல்லாய் ; 3. பதர் 
தூற்று , புடை , பொலிகளம் தூற்று ; விசிறு , விசிறி 
யால் வீசு ; முறத்தால் தூற்று , தூற்றித்தள்ளு ; மென் 
காற்றுப்பட வீசு ; வீசிக்குளிர்ச்சியாக்கு ; காற்றுவகையில் 
மெல்ல வீசு ; விசிறி அழலெழத்தூண்டு ; விசிறி வடிவில் 
பரவலாக்கு ; விசிறிபோல் பரவலாகச்செல் . 
fan , n . ஆர்வலர் ; பற்று வெறியர் . 
fanat ic , n . வெறியர் , கொள்கை விடாப்பிடியர் , அளவு 
மீறிய தவறான உணர்ச்சியார்வம் மிகுந்தவர் ; மதவெறியர் ; 
a . வெறியார்ந்த ; சமயவெறி கொண்ட ; கொள்கை விடாப் 
பிடியுடைய , மட்டுமீறிய உணர்ச்சியார்வம் வாய்ந்த . 
fan cier , 11. வளர்ப்பார்வலர் , நுண்திறப்பண்புகளை நோக்கி 

இனம்பயிற்றுவித்து உருவாக்குபவர் . 
fan ciful , a . மனம்போன போக்குடைய ; தன்போக்காய் 

நடக்கிற ; கட்டற்ற கற்பனைகளில் ஈடுபடுகிற ; பொருந்தாப் 
புனைவுகளுக்கு இடங்கொடுக்கிற ; முரண்புனைவான சித்திர 


வேலைப்பாடுடைய ; சித்திர அமைப்புள்ள ; விசித்திரமான , 
முரண்புதுமை வாய்ந்த ; இயல்முரணிய , உண்மையல்லாத , 
கற்பனையில் மட்டுமுள்ள . 
fan cy , n . கற்பனை , மனத்திற்பாவிக்கும் திறம் ; தற்புனைவு , 
பாவனை ; கருத்தில் தோன்றும் படிவம் ; மனத் தோற்றம் ; 
போலித்தோற்றம் , மயக்கக்காட்சி ; போலிப்புனைவு , 
மருட்சிப்புனைவு ; கட்டற்ற விருப்பம் , மனம்போன போக்கு ; 
ஆதாரமற்ற நம்பிக்கை ; தனி விருப்பு ; விருப்பார்வம் ; 
காதல் ஈடுபாடு ; விருப்பார்வப் பொழுதுபோக்கு ; விருப் 
பார்வத்துறை ஆதரவாண்மை , விருப்பார்வத்துறை ஈடுபாடு ; 
a . புனைவுருவான ; விரும்பிய உருவுடைய , கற்பனாகார 
மான ; மனத்துக்குகந்த , கண்ணைக்கவர்கிற , இன்பார்ந்த ; 
அழகுநயமிக்க , சித்திர வேலைப்பாடுடைய ; கட்டற்ற , மனம் 
போனபோக்கான ; பொதுநிலை கடந்த ; பல்வண்ணமார்ந்த ; 
நம்பமுடியாத ; பொருந்தாப் பெருவிலையுடைய ; 3. கருத்திற் 
புனைவு செய் , கற்பனைசெய் ; கருத்துருவாக்கிக்காண் , மனத் 
திற் பாவனை செய் ; ஆர்வத்துடன் நம்பு ; எளிதாக எண்ணு ; 
ஆராயாது கருது ; ஆர்வத்துடன் விரும்பு ; மகிழ்வார்வம் 
கொள் ; செருக்கி மகிழ் ; மரபுக் கட்டுதிட்டங்களை மனத்திற் 
கொண்டு பயிற்றுவித்து வளர்த்து இனம் உருவாக்கு . 
fan cy - dress , 11. விருப்பார்வ உடை ; ( தொ . ) fancy - dress 

competition , விருப்பார்வ வேடப்போட்டி . 
fan cy- fair , n . விருப்பார்வச் சந்தை . 
fan cy - work , 11. சித்திரத் துன்னல் . 
fandang le , n . பித்துக்கொள்ளி அணி கலன் , கேலி 

விளையாட்டு . 
fandang o , n . விறுவிறுப்பான ஸ்பானிய ஆடல் வகை ; 

ஸ்பானிய ஆடல் இசை வகை . 
fane , n . ( செய் . ) கோயில் . 
fan fare , 1. எக்காள முழக்கம் , ஊதுகொம்புகளின் அதிர்வு . 
fanfaronade , n . செருக்குரை , தற்புகழ்வு . 
fang , n . பாம்பின் நச்சுப்பல் ; கூரியபல் ; பல்வேரின் அலகுக் 
கூறு ; இயந்திரக்கருவியின் பல் ; 3. குழாயில் தண்ணீர் 
ஊற்றி இயக்கு . 
fan - tan , 1 . 

கிண்ணத்தின்கீழ் மறைத்துவைக்கப்பட்ட 
நாணயங்கள் முதலியவற்றின் எண்ணிக்கையை ஊகித்துச் 
சொல்லவைக்கும் சீன சூதாட்டம் ; சீட்டுச் சூதாட்டம் . 
fanta sia , n . விதிக்கு இயையாச் செய்யுள் வகை , இசை 
யமைதிக் 

கட்டளைக்குட்படாது புனைவியற் போக்கிற் 
செல்லும் பாட்டு . 
fan tast , 1 , பகற்கனவினர் . 
fantas tic , a . எல்லையில் கற்பனை சார்ந்த , பித்துக்கொள்ளித் 
தனமான , இயல்முரணிய ; நம்பமுடியாத ; இயல் திரிபான ; 
மனம்போனபோக்கிற் செல்கிற ; விசித்திரப் பாணியில் 
அமைந்த . 
fan tasy , 11. உருவுபடைக்குந்திறம் , கனவுருப் புனைவாற்றல் ; 

மனக்கண் வடிவம் ; கழியார்வ வரைவடிவு . 
Fan tee, 11. கோல்டு கோஸ்ட் ( Gold Coast ) என்னும் ஆப் 
பிரிக்க மாநில நீக்ரோ வகுப்பு மக்கள் அல்லது மொழி ; 
( தொ . ) go Fantee , நீக்ரோ வகுப்பினரின் பழக்கவழக்கங் 
களுக்கு ஒத்தியலு . 
fantocci ni, ( இத் . ) n . pl . சூத்திரப் பாவைக்கூத்து , நாண் 

பாவையாட்டம் . 
faquir , 11. = fakir . 
far 11. தொலைவிடம் ; a . தொலைவான ; நெடுந்தொலை கடந் 

துள்ள ; அப்பாலுள்ள ; முனைத்த ; நெடுங்காலங்கடந்த ; 
adu . தூரத்தில் ; 

தொலைவிடத்துக்கு ; நெடுந்தொலை 
கடந்து ; முனைப்பாக வளர்ந்துள்ள நிலையில் ; முனைத்த 
நிலைநோக்கி ; தீவிர நிலை தாண்டி ; மிகவும் ஒவ்வாத நிலையில் , 
மிகுதொலை வேறுபட்டு ; மிகுந்த அளவில் ; 

பலபடி 
கடந்து , தீவிரமாக ; நீடித்தகாலமாக , நீடித்த காலங் 
கடந்து ; மிகவிலகி , தொடர்பு சிறிதுமின்றி ; 

உரிய 
தல்லாமல் , கூடியதல்லாமல் ; அளவில் முனைத்து , அளவில் 


374 


fast . 


far -away 
முனைப்பாக ; ( தொ . ) by far , பெரிய அளவில் ; far and near , 
எங்கும் , எல்லா இடத்திலும் பரவி ; far be it from me to do , 
நான் ஒருபோதும் செய்யேன் ; far between , அருமையாக ; 
far gone , மிகவும் நோயுற்ற ; வெறிபிடித்த ; பைத்தியம் 
பிடித்த ; குடித்துள்ள ; மிகு கடனிலுள்ள ; far off , மிகு 
தொலைவான ; go far , நிறையச்செய் ; how far , எந்த 
அளவுக்கு ; in so far as , பொறுத்த அளவில் . 
far - away , a . காலத்தால் மிகவும் முந்திய ; தன்னை மறந்த , 

மனக்கோட்டையில் ஆழ்ந்த . 
farce , n . கேலிக்கூத்து ; 

நகைச்சுவை நாடகம் ; பயனில் 
நிகழ்ச்சி ; ஏமாற்றுவினை . 
farceur , ( பிர . ) 11. மறைபுதிர்வாளர் . 
far cy , 11. குதிரைத் தொற்றுநோய் வகை . 
far cy - bud , far cy - button , 11. குதிரைத் தொற்றுநோயில் 

வரும் சிறு கட்டி . 
fard el , 11. மூட்டை , சுமை . 
fare , 11 . 

பயணச்செலவு ; வாடகை வண்டியில் பயணம் செய் 
பவர் ; உணவு : பயணஞ்செய் ; நடைபெறு , நிகழ் ; 
காலங்கழி , நாள் தள்ளு ; உணவுகொள் . 
farewell , 11. வழியனுப்பு , பிரியாவிடை ; பிரிந்துசெல்லு 

நேர நல்வாழ்த்து ; int. போய்வருக ! 
far - famed , a . திசையெங்கும் இசையுடைய , புகழ்மண்டிய . 
far - fetched , a , வலிந்து பெறப்பட்ட . 
farin a , 11. கூலமாவு ; மாச் சத்துள்ள வேர்த்தூள் ; மாவியல் 
கொட்டையின் தூள் : தூள்படிவப்பொருள் ; . ( தாவ . ) பூங் 
தாது ; ( வேதி . ) மாச்சத்து . 
fa rinose , a . மாப்போன்ற ; மாவு தூவப்பெற்ற . 
farm , 11. பண்ணை , தனி மனிதன் மேலாட்சியிலுள்ள விளை 
நிலப்பரப்பு ; விளைநிலம் மேய்ச்சல் குடியிருப்புக் கட்டிடங்கள் 
உட்கொண்ட பண்ணைவளாகம் ; விலங்கு - புள் மீனினங்கள் 
வளர்ப்புப்பண்ணை ; குழந்தைகளின் பொறுப்பாண்மைப் 
பேணகம் ; வரி வாடகைக் கட்டணங்களைத் திரட்டும் உரிமைக் 
கீடான 

குத்தகைப்பணம் ; குறிப்பிட்ட தொகைக்கீடாக 
வரி வாடகைக்கட்டணம் பிரித்துக்கொள்ளும் குத்தகை 
உரிமை ; செயல்தீர்வகம் , பொருள்களைத் திரட்டி வைத்துப் 
பேணிச் செய்ய வேண்டுவனசெய்து பயன் முற்றுவிப்பதற் 
கான நிலையம் ; V. வரிவாடகைக் கட்டணக் குத்தகைவிடு ; 
வரிவாடகைக் கட்டணக் குத்தகையெடு ; ஆள்வேலையை வாட 
கைக்கு விடு ; குழந்தைபேணும் உரிமையைக் குத்தகையாக 
ஒப்படை ; உழு , பயிரிடு , நிலத்தைப் பண்படுத்து , 
வேளாண்மை செய் ; 

( தொ . ) farm out , குறிப்பிட்ட 
தொகைக்கீடாக வரி வாடகைக் கட்டண உரிமையளிக்கும் 
குத்தகையில் விடு ; home farm , பண்ணைக்காரருக்காக 
ஒதுக்கப்பட்டு அவரே பயிரிடும் நிலம் . 
farm er , 11. உழவர் ; பண்ணைக் குடியானவர் ; வரி வாட 

கைக் கட்டணக் குத்தகை உரிமைக்காரர் . 
farm ery , 11. பண்ணைக்கட்டிடங்கள் . 
farm - house , 11. பண்ணைவீடு , விளை நிலத்திற்கருகாமையி 

லுள்ள கொல்லை வீடு . 
farm place , farm stead , farm steading , 11. கட்டிடங் 

களுடன் இணைந்த பண்ணை வீடு . 
farmyard , 11. பண்ணை வெளி . 
far o , 1. சூதாட்டச் சீட்டு விளையாட்டு . 
faroucle , ( பிர . ) a . நாணமுள்ள ; சிடுசிடுத்த . 
tarra go , n . கதம்பம் . 
far -reach ing , a . பரந்த செயல்விளைவுடைய . 
fa rrier , n . குதிரைக்கு இலாடமடிப்பவர் ; குதிரை மருத்துவர் ; 
குதிரைப்படைகளின் வற் பொறுப்புடைய 
முதல்வர் . 
fa rrow , 11. ஓரீற்றுப் பன்றிக்குட்டிகள் ; 7. பன்றிக்குட்டி 
களை ஈனு ; குட்டியிடு . 


far - see ing , far - sighted , a . வருவதுணர்கிற , வருங்காலக் 

கூர்நோக்குடைய . 
fart , 11. வாயு பறிதல் ; 3. வாயுபறியவிடு . 
farth er , a . மிகுதொலைவிலுள்ள ; மிகு தூரம் கடந்த ; ado . 

மிகுதொலைவில் ; நெடுந்தூரம் கடந்து ; முந்தி முனைப்பாக . 
farth est , a . ஏற்றுயர் தொலைவிலுள்ள ; உச்ச உயர் அள 
வான ; 

மீயுயர்படியான ; adu . ஏற்றுயர் தொலைவில் ; 
உச்ச உயர்தொலைவிடத்துக்கு ; மீயுயர்படியில் . 
farth ing , 11. ஏறத்தாழ ஒன்றரைப் புதுக்காசு மதிப்புள்ள 

சிறு செப்புத்துட்டு. 
farth ingale , 11 . குடைப்பாவாடை , முன்னாட்களில் 
பாவாடையைக் குடைபோல விரித்து நிறுத்துவதற்குரிய 
திமிங்கில முள் . 
fas ces , n . pl . பண்டை ரோமாபுரியில் உயர்நடுவர்முன் 
கொண்டு செல்லப்பட்ட கோடரி நடுவே வைத்த சலாகைக் 
கட்டுச்சின்னம் ; மேலாண்மை உரிமையின் விருதுச் சின்னம் . 
fa scia , 11. மதில் உச்சியிலுள்ள பட்டைச் சிற்பப்பகுதி ; 
( உள் . ) தசைநார் சூழ்தசைப்பட்டை ; பட்டிகை , கச்சை , 
நாடா ; உந்துவண்டியில் கருவித்தட்டி . 
fa scia - board , n . உந்துவண்டியில் கருவித்தட்டி . 
fa sciated , a . ( தாவ . ) நெருக்கமாக அழுத்தப்பட்டுள்ள ; 

ஒன்றாக வளர்ந்துள்ள ; வரியுடைய , கோடுகளைக் கொண்ட . 
fas cicle , fas cicule , fascic ulus , 11. ( தாவ . ) கொத்து , 

திரள் . 
fascicula tion , 11. தவணைகளாக வெளியிடப்பட்ட புத்த 

கத்தின் ஒரு பகுதி . 
fas cinate , v . கவர்ச்சியுட்படுத்து , ஈர்த்துப்பற்று , 

, , தப்ப 
முடியாமல் பார்வையாலே ஈர்த்துப்பிடி . 
fascine , 11. அகழி தூர்ப்பதற்கும் போர்க்காலப் பதுங்கு குழி 

களுக்கு உள்ளீடாக வைப்பதற்குமான சுள்ளிக்கட்டு . 
Fas cism , Fasci smo , 1. பொதுவுடைமை எதிர்ப்புக்கட்சி ; 
இத்தாலிய வல்லாண்மைக்கட்சி ( 1922-1943 ) ; நாட்டுரிமைச் 
சமதர்மக்கட்சி ; ஆட்சி வல்லாண்மை முறைமை . 
fa shion , 11. வடிவமைதி முறை , அமைப்புமுறை ; படிவம் , 
பாணி ; காலவண்ணம் , நாண்மரபு வழக்கு ; நடப்பு வழக்கு ; 
புறத்தோற்றம் ; பண்பாளர் குழாம் , உயர்சமுதாயம் ; U .. 
உருவாக்கு , புனை , வனை ; 

படிவமாக அமை ; இசைய 
அமைத்துக்கொள் ; ( தொ . ) after a fashion , in a fashion ,. 
ஒரு வகையாக , ஓரளவிற்கு ; in the fashion , நாண் மரபு 
வழக்குக்கிசைவான , புத்தம் புதுப்பாணியான , பண்பாளர் 
குழாத்தில் உயர்வாக மதிக்கப்படுகிற . 
fa shionable, 11. காலத்துக்கேற்ற புதுநடைப்பாணியுடைய 
வர் , புத்தம் புதிய நடையுடை முறை மேற்கொள்பவர் ; a .. 
காலத்துக்கேற்ற புதுநடைப்பாணியுடைய ; 
முறைக்கேற்ற , புதுத்தினுசான , நவநாகரிகமான ; நடப்பி 
லுள்ள , எல்லாராலும் ஒப்புக் கொள்ளப்படுகிற ; புதுப் 
பாணியாகப் பின்பற்றப்படுகிற. 
fa shion - plate, n . 

உடையில் 

நாண்மரபுத் தினுசுகளைக் 
காட்டுஞ் சித்திரம் ; பகட்டழகாக உடையு 

டயுடுத்துபவர் . 
fast1 , 11. நோன்பு , உணவுமறுப்பு , உண்ணாநிலை ; நோன்புப் 
பருவம் ; நோன்புநாள் ; உணவு உண்ணாமை ; U. நோன்பிரு , 
ணவு மறு ; குறிப்பிட்ட உணவுப்பகுதி விலக்கு ; சமய 
வினை காரணமாக 

நோன்பாற்று ; துயரங்கொண்டாடும் 
முறையில் உணவு நீக்கியிரு ; உணவின்றியிரு , பட்டினிகிட . 
fast , a . உறுதியான , திடமான ; நட்பு வகையில் நெருக்கம் 
வாய்ந்த , வேரூன்றிய ; வலிமைவாய்ந்த ; அரண் செய்யப் 
பட்ட ; இறுக்கமான , அசையாத , ஊன்றிய ; நிலையான , 
மாறாத ; வண்ண வகையில் கெட்டியான , உறுதியாகப்பற்று 
கிற , அழியாத ; தூக்கவகையில் ஆழ்ந்த , எளிதிற் கலையாத ; 
நெருக்கமான , அணித்தான ; விரைவான , வேகமான ; வேக 
மாகச் செல்கிற , விரைந்து செல்லும் திறம்வாய்ந்த ; விரைவு 
உண்டுபண்ணுகிற ; விரைந்து செல்கிற , ஊதாரியான ; 


காலநடை 


கா 


துணை 


375 


fasten 


faubourg 


கால 


பொதுநல 


துணிச்சல் வாய்ந்த ; படபடப்பான , பரபரப்பு விரும்புகிற ; 
ads . உறுதியாக ; தயங்காமல் ; முழுநிறை அமைதியுடன் ; 
இறுக , பிடிவிடாமல் ; வலிவுடன் , பாதுகாப்பாக ; நிலையாக ; 
மாறாமல் ; வேகமாக ; அடுத்தடுத்து விரைவாக ; ஊதாரித் 
தனமாக ; ( தொ . ) fast by, நெருக்கமாக , அருகில் , அண்மை 
யில் , அடுத்து ; live fast , ஆற்றல் குறைத்து வாழ் ; நிறைந்த 
ஆற்றலைக் குறுகிய காலத்தில் வீணாக்கு ; play fast and 
loose , நம்பிக்கைக்குரிய பொறுப்பிழந்து நட . 
fa sten , U. இறுக்கு , கெட்டியாக்கு ; 

கட்டு ; பொருத்து , 
இணைவி ; தாழிடு , பூட்டு , கொளுவிமாட்டு ; 

ஊன்று , 
பதியவை ; கூர்ந்து நோக்கு ; 

கூர்ந்து நோக்கு ; கட்ட வை ; மேற்கொள் ; 
தெரிந்தெடு ; பற்று , பிடி ; இறுகு ; பொருந்து ; தாக்குதல் 
தொடங்கு ; ( தொ . ) fasten quarrel upon , சண்டை பிடி . 
fa stening , n . கட்டுதல் ; இறுக்குதல் ; 

கட்டுவது ; 
இறுக்குவது ; ஊன்றி நோக்குதல் ; ஊன்றிய பார்வை ; 
சாட்டுப் பெயர் ; சாட்டுப்பெயர் இணைப்பு . 
fast - hand ed , a . கஞ்சத்தனமான . 
fas ti , ( ல . ) n . pl . காலவரிசைப்படுத்தப்பட்ட நிகழ்ச்சிப் பதி 

வேடு , வரலாற்றுப் பதிவேடு . 
fastid ious , a . நுணுக்க நயம் எதிர்பார்க்கிற , எளிதில் 

மனநிறைவு செய்யமுடியாத , கூர்நனிச் சுவையுடைய . 
fasti giate , a . ( தாவ . ) குவிந்து செல்லும் வடிவுடைய . 
fast ness , 7. கோட்டை , அரண்காப்பு ; உறுதி . 
fast ness 2 , n . விரைவு . 
fat , n . கொழுப்பு , நிணம் ; விலங்கு- தாவரங்களின் நெய்ப் 
பசையுள்ள கூறு ; 

தாவர நெய் ; விலங்குயிர்களின் 
கொழுப்பு நெய் ; கொழுப்புநிறைந்த வேதியியற் பொருள் ; 
பொருளின் செழும்பகுதி ; ஆதாயம் தரும் தொழிற்பகுதி ; 
நடிகர் திறமையை வெளிப்படுத்திக் காட்டும் எழுத்துப்பகுதி ; 
a . கொழுத்த ; இறைச்சிக்காகக் கொழுக்க வைக்கப்பட்ட ; 
தின்று கொழுத்த ; உருட்சி திரட்சியுடைய ; பெருத்த , 
தடித்த ; அச்சுரு வகையில் திண்ணிய ; கொழுப்பு நிறைந்த , 
கொழுப்புக்கூறு மிகுதியாகவுடைய ; நெய்போன்ற , பசை 
யான ; 

களிமண் வகையில் பசைமிக்க ; நிலவகையில் வள 
மான , செழித்த ; ஆதாயமிகுதி தருகிற ; கனிக்கூறுவகையில் 
வளநிரம்பிய ; முழுநிறைவான ; நிலக்கரி வகையில் நிலக்கீல் 
ததும்புகிற ; அறிவுமந்தமான , சுறுசுறுப்பற்ற , மக்கான ; 
U. கொழுக்கவை ; கொழுப்புடையதாகு ; பெருக்கமுறு ; ( தொ . ) 
fat lime , தூய சுண்ணாம்பு ; fat stock , விற்பனைக்காகக் 
கொழுக்கவைக்கப்படும் விலங்குகள் ; the fat is in the fire , 
ஒரு வெடிப்பு ஏற்படும் ; ஒரு நடுக்கம் விளையும் . 
fat al , a . சாவுக்குரிய , உயிர்போக்கிவிடத்தக்க ; சாவு தரு 
கிற , அழிவார்ந்த ; இறுதிக்கட்டமான ; காலக்கேடான , 
இடரார்ந்த , கேடார்ந்த ; ஊழால் வகுக்கப்பட்ட , முடிவான ; 
விதிவசமான ; ஊழ்முடிவை முன்னறிவிக்கிற ; ஊழ்போன்ற , 
தவிர்க்கமுடியாத ; முக்கியமான ; ( தொ . ) fatal shears , 
சாவு ; fatal sisters , பண்டைக் கிரேக்க புராணத்தில் பிறப்பு 
வாழ்க்கை - இறப்பு ஆகிய ஊழின் முக்கூறுகளையும் வரை 
யறுக்கும் மூன்று பெண் தெய்வங்கள் ; fatal thread , 
வாழ்நாள் , ஆயுட்காலம் . 
fat alism , 11 . ஊழ்வலிக் கோட்பாடு ; விதிவசம் 
நம்பிக்கை ; விட்டவழி என்றிருக்கும் மனப்பான்மை ; மாறா 

வழ்வகுப்பு நம்பிக்கை காரணமான முயற்சியற்ற தன்மை . 
fatal ity , n . ஊழ் நியதி , விதியின் கட்டளை ; விலக்க முடியா 

நிகழ்வு ; விதிவசமான முடிவு ; இடும்பை , இயல்பான இடர் 
நேர்ச்சி ; உயிரிழப்பு , இயற்சாவு நேர்வு . 
fat alize , v . ஊழ்வகுப்புக் கோட்பாட்டில் நம்பிக்கை 

கொள்ளு ; ஊழின் ஆட்சிக்கு உட்படுத்து . 
fa ta morga na , ( இத் . ) n . மெசினா ( Messina ) கடல் இடைக் 

கழியில் தோன்றும் கானல் . 
fate, 11. ஊழாற்றல் , விதி , நேர்வு நிகழ்வுகளனைத்தின் எல்லை 

யில் வகுப்பமைப்பு ; கிரேக்க ஊழணங்குகள் மூவருள் 
ஒருவர் ; விலக்கமுடியா நேர்வு ; வகுத்த வகுப்பளவு , 


அமைத்த அமைப்பு ; வரையறுக்கப்பட்ட 

எல்லை ; 
கால இறுதி , வாழ்க்கை முடிவு ; சாவு , அழிவு ; இறுதி 
விளைவு ; கேடுகாலம் ; நடக்க இருப்பது ; நிகழ வேண்டி 
யது ; 3. ஊழாக வகுத்தமை . 
fate ful , a . ஊழ் செறிந்த , விதிவசமான , கேடு குறித்த ; 
பெரு நிகழ்ச்சிக்குரிய , காலப்போக்கை மாற்றியமைக்கத்தக்க , 
முக்கியமான ; ஊழால் இயக்கப்படுகிற , ஊழாற்றல் காட்டுகிற . 
fat -guts , n . தடித்த ஆள் . 
fat - head , 11. அறிவு மந்தமானவர் . 
fat - hen , 11. தடித்த இலையுள்ள செடிவகை . 
fa ther , 11. தந்தை ; மூதாதை , முன்னோன் ; ஊங்கணோர் ; 
முதுகணாளர் , பாதுகாவலர் ; தோற்றுவித்தவர் ; மூல 
முதல்வர் ; முதல் முதல் திட்டமிட்டவர் ; முதல் தலைவர் ; 
தொடக்ககாலத் தலைவர் ; ஏடு ஆக்கியோன் ; மக்களின் 
போற்றுதலுக்கும் வழிபாட்டுக்கும் உரியவர் ; 
உரிமைக்கு உழைத்த முன்னோன் ; கடவுள் ; கிறித்தவக் 
கோட்பாட்டின்படி இறைவன் முக்கூற்று வடிவின் முதற் 
கூறு ; கிறித்தவ ஊழியின் முந்திய நூற்றாண்டுகளில் வாழ்ந்த 
சமய எழுத்தாளர்களில் ஒருவர் ; பாவமன்னிப்புச் செய்பவர் ; 
சமயகுரு ; மட 

டத்துத் தலைவர் ; போப்பாண்டவர் ; சமய மாவட்ட 
முதல்வர் ; ஆட்சிக் குழுவினர் ; நகரவை மூப்பர் , மன்ற 
மூப்பர் , சட்ட மன்றங்களில் நெடுநீள்காலம் தொடர்ந்திருந்து 
தொண்டாற்றுபவர் ; மூலமுதல் கருத்து ; மூல முதற்படிவம் ; 
U. மகவாகப் பெற்றெடு ; தந்தையாக விளங்கு ; தந்தைமை 
ஒப்புக்கொள் ; தந்தையென்று நடப்பில் வழங்கப்பெறு ; 
தோற்றுவி ; ஏட்டினை ஆக்கு ; ஏட்டின் ஆசிரியநிலை ஏற்று 
ஒப்புக்கொள் ; ஏட்டின் ஆசிரியனென்று பொதுவில் வழங்கப் 
பெறு ; தந்தைபோலிருந்து அன்பாட்சி செய் ; குழந்தையின் 
தந்தைமை உரிமை அறுதி செய் ; ஏட்டின் ஆசிரியநிலை 
உரிமை அறுதி செய் ; ( தொ . ) be gathered to one s fathers, 
மாள்வுறு , இறந்து புதைக்கப்பெறு ; The Holy Father , 
போப்பாண்டவர் , கிறித்தவசமயத் தலைவர் . 
fa ther -figure 11. மூப்பனுபவமும் மேலாண்மையுமுடைய 

நம்பிக்கைக்குரிய தலைவர் . 
fa ther - in - law , n . மாமனார் , மனைவியின் தந்தை ; கணவனின் 

தந்தை ; pl . fa thers.in -law . 
fa therland , 11. தந்தையர் நாடு ; தாய்நாடு , பிறந்த நாடு ; 

செர்மனிநாடு . 
fa therless , a . தந்தையற்ற ; ஆக்கியோன் அறியப்பெறாத . 
fa therly , a . தந்தையொத்த ; தந்தைக்குரிய . 
fath om , 11. இருகைப் பாவு அகலம் , நான்குமுழம் , ஆறு 
அடியளவு ; ஆறு அடி சமசதுரக் குறுக்குமுகமுடைய நீள் தடி ; 
எட்டும் அளவு , பிடி அளவு ; உள்ளத்தின் அறிவாழம் , 
அறிவுத்திற அளவு ; pl . fath om , fath oms; 3. இருகைகளால் 
வளைத்துப்பிடி ; ஆழம் பார் , கடலாழம் கண்டுபிடி ; ஆழ்ந்தறி . 
fatid ical , a . வருவதுணர்த்தும் ஆற்றல் வாய்ந்த . 
fatigue , 11. களைப்பு , சோர்வு , அயர்ச்சி ; திரும்பத்திரும்ப 
அடிக்கும் அடியினால் உலோகங்களில் ஏற்படும் மெலிவு ; 
களைப்படையச் செய்யும் வேலை ; படைவீரரின் போர்சாரா 
வேலை ; போர்சாரா வேலைக்கு அனுப்பப்படும் படைவீரர் 
தொகுதி ; . களைப்படையச் செய் , சோர்வுறச் செய் . 
fat ling , 11. கொழுங்கன்று , இறைச்சிக்காகக் கொழுக்க 

வைத்த இளங்கன்று . 
fatt en , U. கொழுக்க வளர் ; இறைச்சிக்காகக் கொழுக்க வை ; 

செழிப்புடையதாக்கு . 
fatty, n . சதைப்பற்றுள்ள குழந்தை , குண்டான குழந்தை ; 

t . கொழுப்புப்போன்ற ; கொழுப்புள்ள ; பிசுக்குள்ள ; நோய் 
காரணமாக உடல் பெருத்த ; ( தொ . ) fatty degeneration , 
நோய்த்தன்மையான கொழுப்புப் படிவு ; fatty heart , 
நெஞ்சுப்பைக் கொழுப்புக் கோளாறு . 
fat uous , a . மடத்தனமான ; பயனற்ற . 
faubourg , ( பிர . ) n . புறநகர்ப்பகுதி , புறஞ்சேரி ; பாரிஸ் 
நகர்ப்புறப் பகுதி . 


. 


என்ற 


ஊ 


மன 


376 

feather- edge 
faucal 
fauc al , 1. ( ஒலி . ) ஆழ்மிடற்றொலி ; a . மிடற்றிற்குரிய , fe alty , n . பண்ணை மேலாண்மையிடம் காட்ட வேண்டிய 
மிடற்றொலி சார்ந்த . 

உரிமைக் கடப்பாடு ; நிறைமை . 
fau ces , ( ல . ) 11. pl . ( உள் . ) வாயின் பின்பக்கப் புழை . 

fear , n . அச்சம் , பயம் ; நடுக்கம் , கலக்கம் ; திகில் ; கவலை 
fau cet , 1. மிடாவின் திறப்படைப்புக் குழாய் . 

அச்சம் காரணமான தயக்கம் ; அச்சமதிப்பு , பயபக்தி ; 

அச்சக்காரணம் ; கவலைக்குரிய செய்தி ; 3. அஞ்சு , பயப்படு ; 
faugh , int . அலுப்புக் குறிப்பு . 

அச்சங்கொள் ; மதிப்புக்கொள் ; பயபக்தி காட்டு ; அஞ்சி 
fault , 11. குற்றம் , குறை ; குறைபாடு ; கறை ; அமைப்புக் 

நட ; கவலைகொள் ; கவலையுடன் ஐயுறு ; தயக்கங்காட்டு ; 
கோளாறு ; பண்புக்கேடு ; தோற்றக்கேடு ; தவறு , தவறுகை ; தயங்கிப் பின்னடை ; மேல்வரு நிலைகள் பற்றி மன உலைவுறு ; 
மீறுகை ; குற்றச்செயல் ; தவறான செய்கை ; குற்றப் 

( தொ . ) never fear , எவ்வகை இடரும் இல்லை , கவலை . 
பொறுப்பு ; தீங்கின் காரணமான குறைபாடு ; வரிப் 

வேண்டா . 
பந்தாட்டத்தில் பந்து சரியான இடத்தில் விழாமற் செய்யும் 

fear ful , a . அச்சந்தருகிற ; தொல்லையூட்டுகிற ; அஞ்சியஞ்சி 
பிழைபட்ட பந்தடி ; வேட்டை மோப்பக்கேடு , மோப்பக் 

நடுங்குகிற , பயங்கொண்ட ; எளிதில் பயபக்தி கொள்கிற ; 
கேட்டால் ஏற்படும் தடை ; தந்தி இணைப்பில் மின்தடை 

கவலைப்படுகிற , 

உலைவுறு கிற ; தயங்குகிற , 
யூடாக ஏற்படும் இடைக்கசிவு வழு ; ( மண் . ) பாறைத் 

பின்னடைடகிற . 
தளங்களில் இடைமுறிவு ; 3. குற்றங்காண் ; தவறிழை ; 
குறைபடு ; ( மண் . ) இடைமுறிவு உண்டுபண்ணு ; ( தொ . ) fear nought , 1. கப்பலில் உடையாகவும் பக்கப்புழைகளின் 
at fault , வேட்டை மோப்பம் தவறி ; மலைப்புற்று ; find fault 

அடைப்பாகவும் பயன்படும் தடித்த கம்பளித்துணி வகை . 
with , குற்றங்கண்டுரை , குறைகூறு , குற்றஞ்சாட்டு ; fear some , a . நடுக்கந்தருகிற , அஞ்சவரும் தோற்றமுடைய . 
in fault , குற்றஞ்செய் தவராய் , பழிப்புக்குள்ளாகி ; to a fault , 

feas ible , a . செயல்கூடிய , செய்தக்க ; நடைமுறைப்படுத்தக் 
மட்டுமீற , அளவு கடந்து . 

கூடிய ; சமாளிக்கக்கூடிய ; செயலெளிமையுள்ள ; வாய்ப் 
fault y, a . குறையுடைய ; குற்றமுடைய ; குற்றங் கூறத்தக்க . பெளிமையுடைய ; பயனெளிமை வாய்ந்த ; நடைபெறக்கூடிய . 
faun , 11. கொம்பும் வாலும் கொண்ட பண்டை ரோமாபுரிச் 

feast , n . விருந்து ; பொதுவிருந்து ; கூடியிருந்து உண்ணும் 
சிறு தெய்வம் . 

நிறைவள உணவு ; விருந்துசாப்பாடு ; வளநிறை புலநுகர்வு ; 
faun a , n . மாவடை , திணைநிலத்துக்குரிய உயிரினத் தொகுதி ; உளநிறைகளின் மகிழ்வு ; விழா விருந்து , விழாக் கொண் 
திணை மாவடை ஆய்வுரை ; pl . faun ae , faun as . 

டாட்டம் ; விழாநாள் ; நினைவு விழா ; 3. விருந்து செய் , 

விருந்தளி , விருந்து நடத்து ; விருந்தயர் , விருந்தில் கலந்து 
fauteuil , ( பிர . ) n . கை நாற்காலி , நாடகக் கொட்டகையில் 
ஒதுக்கப்பட்டுள்ள நாற்காலி வரிசை . 

கொள் ; நிறையுணவு கொள் ; நிறைவள நுகர்ந்து மகிழ் ; 

தோய்ந்து மகிழ்வி ; விருந்தில் கழி ; ( தொ . ) feast of reason , 
faux pas , ( பிர . ) 11. சொல்லிழுக்கு ; செயலிழுக்கு , புகழ் 

அறிவுவிருந்து , அறிஞர் புணர் கூட்டு நுகர்வு ; immovable 
கெடுக்கும் செயல் ; பெண்பாலரின் நற்பெயருக்கு இழுக்கக் 

feast , நாள் வரையறை விழா ; movable feast , நாள் மாறி 
தருஞ் செய்கை . 

வரத்தக்க விழா . 
fav our , n . நட்பா தரவு ; நல்லெண்ணம் ; தயவு , கருணை ; 

feat , 71. அருஞ்செயல் ; குறிப்பிடத்தக்க வீரச்செயல் ; வியப் 
அன்பாதரவு ; நலம் , அனுகூலம் ; துணையாதரவு , உதவி ; 

பூட்டும் அருந்திறச் செயற்பாடு . 
மன்னிப்பு , விட்டுக்கொடுத்தல் , சலுகை ; ஒரு சார்பு , ஓர 
வுணர்வு ; நட்புநோக்கு ; தயவுக்குறிப்பு ; ஒப்புதல் குறிப்பு ; 

feath er , n . இறகு , பறவையினச் சிறகின் தூவி ; இறகமைதி , 
அன்புச் செயல் , ஆதரவுச்செயல் ; அன்புச்சின்னம் , ஆதரவு 

இறகு வண்ணம் ; பண்பமைதி நிலை ; வேட்டைக்குரிய 
அறிகுறி ; - திருமண ஆர்வக் குறிப்பான இழைக்கச்சைப் 

புள்ளினம் ; அம்பின் இருபுறமுள்ள இழைமுள் ; கணையின் 
பட்டை ; நேர்வாதரவுக் குறிப்புப் பட்டை ; 3. நல்லெண்ணம் 

பின்புறம் ; தொப்பிமீதுள்ள இறகுச்சூட்டு ; இலேசான 
காட்டு ; கண்ணோட்டம் செய் , அன்புடன் நோக்கு ; அன்புடன் 

பொருள் ; சிறப்பற்ற சிறு செய்தி ; முனைத்து மேலெழுந்து 
நடத்து ; ஆதரவு காட்டு ; சாதகமாயிரு ; சார்பாகத் தெளிவு 

நிற்கும் நீள்வரை விளிம்பு ; அலையின் நுரைவரை விளிம்பு ; 
கொடு ; கோட்பாட்டுக்கு வலியுறவு அளி ; செயல்முறைக்குத் 

இறகணி , நிமிர்மயிர் வரிசை அணி ஒப்பனை ; மணிக்கல்லின் 
துணையூக்கம் வழங்கு ; உதவு , ஆதரி ; நடுநிலை பிறழ்ந்து 

வரை விளிம்புக்கறை ; இறகின் அலைப்பொத்த படகின் மிதப் 
ஒருசார்பு காட்டு , சலுகையளி ; நலம் வழங்கு ; விரும்பு , 

பியக்கம் ; ஆப்புவடிவான பலகைக் கூர்முனை ; 3. இறகிணை ; 
விருப்பம் தெரிவி , விருப்பத்தேர்வு செய் ; ஆடை வகையில் 

இறகுகளால் மூடு ; இறகு உள்வரியிடு ; கணைக்கு இழை 
மேற்கொள்ள விரும்பு ; தோற்றத்தில் ஒத்திரு ; ( தொ . ) 

முள் இறகு இணை ; இறகுபோன்ற ஒப்பனைசெய் ; இறகுச் 
in favour of , பக்கமாக ; சார்பில் . 

சூட்டணிவி ; இறகுபோல் மிதக்கவிடு , இறகுபோல் இயங்குவி ; 

அலை ; 
fav ourable , a . 

இறகுபோல் 
நட்பான ; உகந்த , தகுந்த , தக்க ; நல் 

தடைப்படாமல் 

காற்றோட்டத்தில் 

துடுப்பை விளிம்புமுகமாகத் திருப்பு ; பறவையைக் கொல்லா 
லாதரவான , பரிந்துரைக்கிற , சார்வான ; ஊக்குகிற ; 
நம்பிக்கையளிக்கிற ; உதவியான . 

மல் இறகுகளைக் கீழே வீழ்த்து ; மோப்பம் நாடி உடலையும் 

வாலையும் விதிர் விதிர்க்கச் செய் ; ( தொ . ) a feather in one s 
fav oured , a . அன்பாதரவுபெற்ற ; தனிச்சலுகைக்குரிய ; cap , பெருமை கொள்ளுதற்குரிய ஒரு தனிச்சிறப்பு ; 
ஆதரவுச்சின்னம் அணிந்த ; தோற்றநிலையுடைய . 

birds of a feather , ஓரினக்குழு ; crop one s feathers, மதிப்புக் 
fav ourite, n . விருப்பத்துக்கு உகந்தவர் , தனிப்பாசத்துக் குறை , இழிவுபடுத்து ; feather one s nest , தன்வளம் 
குரியவர் ; சலுகைக்குரியவர் ; தனிப்பற்றுக்குரியது ; பொது 

பெருக்கிக் கொள் ; fur and feather , வேட்டைக்குரிய விலங்கு 
ஆர்வப்பற்றுக்குரியவர் ; பந்தயத்தில் வெற்றி பெறுபவ புள்ளினங்கள் ; in full feather, in high feather , கிளர்ச்சியாக , 
ரென்று ஆர்வமாக எதிர்பார்க்கப்படுபவர் ; மன்னர் அணுக்க பெருமகிழ்ச்சியுடன் ; show the white feather , கோழைத் 
ஆர்வ அன்பர் ; மேலவர் நேசச்சலுகைக்குரியவர் ; 18 - ஆம் 

தனம் காட்டு . 
நூற்றாண்டில் பெண்டிர் விரும்பி மேற்கொண்ட புரிகுழல் feath er - bed , n . மென் தூவிகள் நிறைக்கப்பெற்ற மெத்தை ; 
சுருள்வகை ; a . பெருவிருப்பான , தனிநேசத்துக்குரிய ; 3. மிகு சலுகையளித்துக்கெடு ; மிக எளிய செயலாக்கிவிடு . 
தனிச்சலுகைக்குரிய ; சிறப்பு மதிப்புக்குரிய . 

feath er -brain , n . விளையாட்டுத்தனமானவர் ; அறிவு 
fawn 1 , 11 , மறி , இளமான் கன்று ; a . இளமஞ்சள் நிறமான் ; குறைந்தவர் . 
0. மான் கன்று ஈனு . 

feath ered , a . இறகுகளால் மூடப்பட்ட ; இறகுகளை 
fawn , U. வாலைக்குழை ; பணிந்து அன்பைக்காட்டு ; அடிமை உடைய ; இறகுகள் இணைக்கப்பட்ட ; 

இறகுபோன்ற ; 
கெஞ்சிப்பசப்பு ; இச்சகம் பேசு , கெஞ்சி பறவைகள் போலப் பறக்கிற , வேகமான ; இறகுகளால் 
ஆதரவைப் பெறு . 

மென்மையாக்கப்பட்ட ; மென்மையூட்டப்பட்ட . 
fay , n . ( செய் . ) வனதெய்வம் . 

feath er - edge , n . ஆப்புவடிவமான பலகையின் கூர் முனை . 


போல நட , 


377 


feather - head 


feel 


பான 


feath er - head , n . = feather - brain . 
feath ering , 11. இறகுத்தொகுதி ; இறகிணைப்பு ; இறகினைப் 
போன்ற தோற்றம் ; கணையின் இறகமைப்பு ; விலங்குடலின் 
இறகமைதி வாய்ந்த மேற்புறம் ; மலரில் இறகமைதித் 
தோற்றம் ; இறகமைதி தோன்ற வளைவினுள் வளைவாக 
அமைந்த சிற்ப அமைவு . 
feath er - pate , n . = feather - brain . 
feath er - stitch , 11. அழகுக்காக வளைந்து வளைந்து செல்லும் 

படி தைக்கப்படும் தையல் . 
feath er - weight , n . மிக இலேசான பொருள் ; கனமில்லாத 
மனிதர் ; பளுக்குறைந்த ( 63 கல் எடைக்குக் குறைவான ) 
பந்தயக் குதிரை ஓட்டி ; கனங்குறைந்த ( 126 கல் எடைக்குக் 
குறைவான ) குத்துச்சண்டைக்காரர் . 
feath ery , a . இறகு சார்ந்த ; இறகு போன்ற ; இறகுகளால் 

மூடப்பட்ட ; இறகினைப்போன்ற தோற்றமுடைய . 
fea ture , 1. தோற்றம் ; வடிவம் ; உருவம் ; தனிச்சிறப்பு ; 
தெளிவான முனைப்புக்கூறு ; கண்ணையும் கருத்தையும் 
கவரும் பகுதி ; செய்தித்தாளின் தனிச்சிறப்புக்கூறு , முனைப் 

கவர்ச்சிக்கூறு ; 3. முக்கிய பகுதியாய் வகுத்தமை , 
தனி முதன்மைப்படுத்திக் காட்டு ; இன்றியமையாத முனைப் 
பான உறுப்புக்களை வரைந்து உருப்படுத்திக்காட்டு ; படத் 
திரையில் காட்டு ; ( தொ . ) feature film , feature picture , 
நீள் திரைப்படம் . 
fea tured , a . தெளிவாக அமைந்த சிறப்புக் கூறுகளுள்ள . 
fea tureless , a . தனிச்சிறப்புக் கூறுகளற்ற . 
feat urely , a . அழகான . 
fea tures , n . pl . முகத்தோற்றக் கூறுகள் , முகத்தோற்றம் . 
feb rifuge, 1 , காய்ச்சல் தணிக்கும் மருந்து . 
feb rile , a . காய்ச்சல் சார்ந்த ; காய்ச்சலின் தன்மையுடைய . 
Feb ruary , n . ஆங்கில ஆண்டின் இரண்டாம் மாதம் . 
fe cit , ( ல . ) 0. sing ., fecer unt, ( ல . ) v . pl . இதனை வரைந் 
தவர் ( கலைப்படங்களின் கீழே கலைஞர் கையெழுத்துடன் தரப் 
படும் குறிப்பு ) . 
feck less , a . பயனற்ற , திறனற்ற , வீணான . 
fec ulent , a . கலக்கமான ; கூழான ; தீய வாடையுள்ள . 
fec und , a . இனப்பெருக்க வளமுள்ள ; செழிப்பான ; வள 

மூட்டுகிற . 
fec undate , v . வளமாக்கு , செழிப்புறச்செய் , பலன் கொடுக் 

கச்செய் ; சினைப்படுத்து , பொலிவூட்டு . 
fecun dity , n . இனப்பெருக்க 

விளைவளம் , 
பயனிறைவு . 
fed , v . feed என்பதன் இறந்தகால முடிவெச்ச வடிவம் ; 

( தொ . ) fed up with , பழகி உவர்ப்புக்கொண்டுவிட்ட . 
fed eral , 11. கூட்டரசுக் கோட்பாட்டின் ஆதரவாளர் ; ( வர . ) 
அமெரிக்க உள்நாட்டுப்போரில் கூட்டிணைப்பை ஆதரித்த 
வட அரசுகளின் படைவீரர் ; a . கூட்டரசு அமைப்பு முறை 
சார்ந்த ; கூட்டரசின் மைய அமைப்புக்குரிய . 
fed erate , v . பொதுக்குறிக்கோளுக்காகக் கூட்டுக்குழுவாகச் 

சேர் ; கூட்டாட்சி அடிப்படை அமைப்பு உஉருவாக்கு . 
federa tion , n . கூட்டாக இணைதல் ; கூட்டிணைப்பு ; 
கூட்டுச்சமுதாயம் ; கூட்டிணை கழகம் ; கூட்டுப்பேராட்சி ; 
கூட்டரசு , சமஷ்டி . 
fee , n . நிலப்பண்ணையுரிமை முறையில் மானியம் ; மரபுரிமை 
யாகப் பெற்ற பண்ணை ; உடைமை ; பொதுப்பணியாளருக்கு 
அளிக்கப்படும் சம்பளம் ; வழக்கறிஞருக்குரிய ஊதியம் ; 
மருத்துவருக்குக் கொடுக்கப்படும் தொழிலூதியம் ; தேர்வு 
நுழைவுக் கட்டணம் ; சங்கக்கட்டணம் ; பள்ளிக்கூடக் 
கட்டணம் ; கூலி ; 0 . ஊதியமளி ; கூலிக்கு அமர்த்து ; 
( தொ . ) hold in fee simple , hold in fee , கட்டுப்பாடற்ற 
முழுச் சொத்துரிமையாகப் பெற்றிரு . 

48 


fee ble , n . வாட்போர்த்துறையில் வாளின் மையங்கடந்த 
முனைப்பக்கப்பகுதி ; a . வலுக்குறைந்த , மெலிந்த ; ஆற்ற 
லற்ற , தளர்ந்த ; பயன் குன்றிய , உரமற்ற ; மங்கலான ; 
தெளிவற்ற ; அறிவுத்திறம் குறைந்த , மதிமந்தமான ; 
பண்பு முனைப்பற்ற , நொய்ம்மையான . 
fee ble - mind ed , a . மன உறுதியற்ற ; அறிவு தளர்ந்த . 
feed , n . அருத்துகை , உண்பித்தல் ; தீனி கொள்வித்தல் ; 
மேய்த்தல் , மேய்ப்பு ; ஊண் ; தீனி ; மேய்ச்சல் ; ஊட்டு , 
ஒரு தடவை உண்ணும் உணவு , ஒரு முறைத்தீனி ; புல் 
லுணவு , தழையுணவு ; குதிரைக்கு அளிக்கப்படும் உணவுப் 
பொருள் அளவு ; இயந்திரத்துக்குரிய எரிபொருள் ; 
துப்பாக்கிக்குரிய மருந்து ; நடிகருக்கு நடிப்பு வாய்ப்பு 
அளிப்பவர் ; 3. உணவளி ; தீனியளி , அருத்து , உண்பி , 
ஊட்டு ; மேயவிடு ; உண்ணு , 

உணவுகொள் ; 

மேய் ; 
குழந்தைக்குப் பாலூட்டு ; உணவாகப்பயன்படு ; ஊட்ட 
மளி ; பேணி வளர் ; கொழுக்க வை ; இயந்திரங்களுக்கு 
எரிபொருளூட்டு ; தீக்கு விறகூட்டிக்கொண்டிரு ; தலைமை 
நடிகருக்கு நடிப்புத் தூண்டுதல் பகுதி நினைவூட்டு ; உதை 
பந்தாட்டத்தில் பந்து கைமாறிக் கொடு ; மனநிறைவூட்டு , 
அவா நிறைவுபடுத்து ; தற்பெருமைக்கு நிறைவளி ; அவா 
ஆர்வத்தைத் தளராமற் பேணு ; ( தொ . ) at one feed , ஒரு 
முறைத் தீனியிலே ; feed on , தின்று வளர் ; தின்றழி ; 
feed up , தின்று கொழு ; தெவிட்டுமளவு தின் ; off ore s feed , 
பசியின்றி ; உண்ண விரும்பாமல் ; on the feed , மீன்or 
வகையில் உண்கின்ற , உணவை நாடி நிற்கின்ற ; out at feed , 
மேய்ப்பதற்காக வெளியே திரியவிடப்பட்ட . 
feed ? , v . fee என்பதன் இறந்தகால முடிவெச்ச வடிவம் . 
feed er , n . ஊட்டுபவர் ; ஊட்டுவது ; உண்பவர் ; குழந்தை 
யின் பால்புட்டி ; குழந்தையின் மார்பாடை , அணையாடை ; 
தலையாற்றில் விழும் கிளையாறு ; அடிப்பவரிடம் பந்தினைச் 
செலுத்தும் ஆட்டக்காரர் ; இயந்திரத்திற்குத் தேவையான 
பொருட்களை நிரப்பும் கருவி ; ( தொ . ) feeder line , feeder 
railway , வெளிப்புற மாவட்டங்களைப் பெரிய இருப்புப்பாதை 
யோடிணைக்கும் கிளை இருப்புப்பாதை . 
feed - head , 11. கொதிகலத்திற்கு நீரூற்றும் தொட்டி . 
feed ing , n . ஊட்டல் ; தீற்றுதல் ; உண்ணல் ; எரிபொரு 
ளூட்டுதல் ; அவா நிறைவேற்றுதல் ; மேய்ச்சல் தீனி ; 
உணவு ; அச்சுக்கு ஆயத்தமாக ஒழுங்கு நிலையுடன் வைத் 
துள்ள தாள் ; ( தொ . ) feeding storm , வளர்ந்துகொண்டே 
வரும் புயல் . 
feed ing - bott le, 11. குழந்தையின் பால் புட்டி . 
feed - pipe, n . ஊட்டக்குழாய் , இயந்திரத்துக்கு வேண்டுவன 

கொண்டுசெல்லும் குழாய் . 
feed - pump , 11. கொதிகல நீரேற்றி ; கொதிகலத்திற்கான 

நீரை மேலேற்றும் நீர்க்குழாய் . 
feed - tank , feed - trough , 11. நீராவி இயந்திரத்திற்குத் 

தேவையான நீரைச் சேமித்து வைக்கும் தொட்டி . 
fee - faw - fum , 11. , int . குழந்தைகளை அச்சுறுத்தும் பொரு 

ளற்ற சொல் . 
feel , 11. தொட்ட றியும் உணர்வு ; தொட்டுத் தேர்வு , 
தொட்டுத்தேர்வுணர்வு ; நுண்ணிய உணர்வு , இனமறியா 
உள்ளுணர்ச்சி ; . தொட்டுணர் , உணர்வுகொள் ; பட்டுணர் , 
நுகர்ந்தறி ; தொட்டுப்பார் ; தடவிப்பார் ; தொட்டுத்தேர்ந்து 
பார் ; உள்ளத்தில் உணர் ; உடலுணர்ச்சி கொள் ; 

மத 
வுணர்ச்சி கொள் ; உள்ளுணர்வு கொள் ; இனமறியா 
உள்ளுணர்ச்சிகொள் ; இன்பதுன்ப நுகர் ; படு ; உணர்வு 
பெறு , உணர்வுநிலைகொள் ; நினை , எண்ணு ; எண்ணிப் 
பார் ; இரங்கு ; ( தொ . ) feel after , feel for , தேடு ; feel like 
doing , செய்ய விருப்பங்கொள் ; feel one s legs , feel one s 
feet , உறுதியாக நிற்கும் நிலைபெறு ; இயலெளிமை உணர்ச்சி 
கொள் ; feel one s way , எச்சரிக்கையுடன் முன்செல் ; தடவிக் 


வளம் , 


378 


feeler 


felucca 


கண்டுபிடி ; feel quite oneself , தன்னம்பிக்கை பெறு , செய 
லாயத்த நிலைபெறு , திடப்படு ; feel the pulse of , நாடி நிலை 
பார் ; மெல்ல ஆளின் உள்ளப்போக்கு நிலைகளைக் கவனித்துப் 
பார் . 
feel er , n . உணரிழை , வழியுணவு தேர்ந்துணர்வதற்குரிய 
உயிரினங்களின் உறுப்பு ; முன்னீடான சோதனை முயற்சி ; 
முன்னணி வேவுப்படைஞர் ; எதிராளின் மனநிலை தேர்ந் 
துணர் தற்காகத் தேர்வு முறையாகக் கூறப்படும் 
கருத்துரை. 
feel ing . 

n . உறுதலுணர்ச்சி , தொட்டறி உணர்ச்சி ; 
உடலுணர்வு ; உள் எழுச்சி , எண்ணம் ; மன உணர்ச்சி ; 
உள்ளுணர்வான 

நம்பிக்கை ; a . கூருணர்ச்சியுடைய ; 
நுண்ணுணர்ச்சியுடைய ; உணர்ச்சியை வெளிக்காட்டுகிற ; 
இரக்க உணர்வுள்ள ; உளமார்ந்த . 
feel ings, n . pl . உள்ளுணர்ச்சிகள் ; உள்ளெண்ணங்கள் ; 
விருப்பு வெறுப்பு அலைகள் ; ( தொ . ) good feelings , நல் 
லெண்ணம் , நல்லுணர்ச்சி : அன்புடைமை . 
fee - sim ple , n . வரையற்ற மரபுரிமையுடைமை . 
fee - tail , n . மரபுரிமை வரையறைகொண்ட உடைமை , மர 
புரிமைத் தொடர்பு அறுந்துவிட்டால் முன்னுரிமையாளருக்கே 
செல்லும் உடைமை . 
feign , U. பாசாங்கு செய் ; போலி நடிப்புப்பழகு ; மாறாட்டம் 
செய் ; இல்லதை இருப்பதாகப் பாவனை செய் ; இட்டுக்கட்டு , 
புனைந்துரை ; தவறான குற்றச்சாட்டு உருவாக்கு , பொய்யாக 
இணைத்து உண்டுபண்ணு ; கள்ளப்பத்திரம் உருவாக்கு ; 


படையான 


. 


படை . 


fell ow , n . 

தோழர் , கூட்டாளி , ஏடன் ; சரிநிகரானவர் : 
சரியிணையானது ; 

நேர் எதிரிணையானவர் , இணையான 
இருவரில் மற்றவர் ; நேர் எதிரிணை , இணையான இரண்டில் 
மற்றது ; ஓரினத்தவர் ; ஓரினத்தது ; ஒரே காலத்தவர் ; 
ஒரே காலத்தது ; பண் பொத்தவர் ; பண்பொத்தது ; 
ஒப்புடையவர் ; ஒப்பானது ; பல்கலைக்கழக ஆட்சி உறுப்பினர் ; 
ஆட்சியில் கூட்டிணைவாகத் தேர்ந்தெடுக்கப்பட்ட பட்டதாரி ; 
சில ஆண்டுகளுக்குத் தேர்ந்தெடுக்கப்பட்ட திட்ட ஆதரவூதிய 
உரிமைபெற்ற புத்தாய்வு மாணவர் ; 

உயர் கலைக்கழக 
உறுப்பினர் ; ஆள் ; சிறுவர் ; பேர்வழி ; பையல் . 
fell ow - cit izen , 11. உடனிணை குடிமகன் , ஒரே நகரத்தைச் 

சேர்ந்தவர் . 
fell ow - comm oner , n . கல்லூரிக்கழக உறுப்பினரோடு 

அமர்ந்து உண்ணும் உரிமையுடைய பட்டம்பெறா மாணவர் . 
fell ow - coun tryman , n . 

உடனிணை நாட்டவர் , 

ஒரே 
நாட்டினைச் சேர்ந்தவர் . 
fell ow - crea ture, n . உடனிணை 

உடன் படைக்கப்பட்ட உயிர் . 
fell ow - feel ing, n . இனப்பாசம் , ஒப்புரவுணர்ச்சி , ஒத் 

துணர்வு , இரக்கம் . 
fell ow - man , 11. உடனொத்த மனிதர் , தன்னைப் போலவே 

கடவுளால் படைக்கப்பட்ட மனிதர் . 
fell ow - mem ber , 1 . உடனொத்த உறுப்பினர் , ஒரே 

குழுவின் உறுப்பினர் . 
fell ow - serv ant , n . உடனொத்த பணியாளர் , 

ஒரே 
தலைவனையுடைய வேலைக்காரர் . 
fell owship , n . தோழமை , கூட்டுறவு , நட்பு ; நட்புக்கலப்பு , 
கூட்டிணக்க வாழ்வு , கூட்டிணைவு ; சமவுரிமைக்குழு ; சங்கம் , 
தோழமைக்கழகம் ; தொழிற்சங்கம் ; கூட்டிணைப்புக்குழு ; 
பட்டதாரிகள் ஆதரவூதியத்திட்டம் ; புத்தாய்வு மாணவரான 
பட்டதாரியின் ஆதரவூதியம் ; புத்தாய்வு மாணவர் நிலை ; 
புத்தாய்வு மாணவரின் வருவாய் ; பங்காளிகளின் ஆதாயப் 
பகுப்பு விழுக்காட்டுமுறைத் திட்டம் ; ( தொ . ) good fellow 
ship , நல்ல தோழமைப்பாங்கு ; right hand of fellowship , 
ஒருவர் சேர்த்துக்கொள்ளப்பட்டார் என்பதற்கடை யாளமாக 
அவருக்கு வலக்கை கொடுத்தல் . 
fell ow - towns man , n . ஒரே நகரில் வாழ்பவர் . 
fell ow - trav eller , n . உடன் பயணம் செய்பவர் ,, 

வண்டியில் பயணம் செய்பவர் ; கட்சி அனுதாபி . 
fell y , n . = felloe. 
fel o de se , ( ல . ) n . தற்கொலை ; தற்கொலை 

கொள்பவர் . 
fel on 1 , n . பெருங்குற்றம் செய்தவன் , பாதகன் ; a . ( செய் . ) 

கொடிய , படுபா தகமான , கொலைத்தன்மை வாய்ந்த . 
fel on 2 , n . உகிர்ச்சுற்று . 
felon ious , a . குற்றத்தண்டனைக்குரிய ; தண்டிப்பதற்குரிய 

குற்றம் சார்ந்த ; தண்டிப்பதற்குரிய குற்றத்தை உட்கொண்ட . 
fel onry , n . கடுங்குற்றம் செய்தவர்களின் தொகுதி . 
fel ony , n . பெருங்குற்றம் , அடாப்பழி . 
fel spar , n . களிமம் , பாறையின் பெரும்பான்மைக் கூறு . 
fel stone , 1. படிகக் கட்டமைப்புப் பெறாத பாறைத்தொகுதி 

களில் காணப்படும் செறிவான களிமம் . 
felt1 , 11. ஒட்டுக்கம்பளம் , பசை அல்லது தேறல் மண்டியிட்டு 
இறுக்கம்பெற்ற அழுத்தக் கம்பளத்துணி ; V. ஒட்டுக் கம்பளம் 
ஆக்கு ; ஒட்டுக்கம்பளத்தினால் பொதி ; ஒட்டுக்கம்பளமாகு ; 
ஒட்டித்திரைவுறு , சடையாகப் பற்று . 
felt ), v . feel என்பதன் இறந்தகால - முடிவெச்சம் . 
fel teric , 1. குதிரை நோய் வகை . 
felucc a, n. துடுப்புக்களையும் பாய்களையும் கொண்டு நடுநிலக் 
கட லோரம் செல்லும் சிறு மரக்கலவகை . 


ஒரே 


feint | , n . எதிரியின் கருத்தைத் திருப்புதற்கான போலித் 
தாக்குதல் ; ஏய்ப்பு நடவடிக்கை , மாறாட்ட நடைமுறை ; 
போலித்தனம் ; ஏமாற்று நடிப்பு , பாசாங்குத் தோற்றம் ; 
3. போலியாகத் தாக்கு ; ஏய்ப்பாக நடி ; மாறாட்டம் செய் , 
ஏமாற்று . 
feint ?, a . = faint . 
feld spar , n : = felspar . 
fel ibrist , n . பிரஞ்சு நாட்டுப் புரோவென்சு ( Provence ) 
மண்டலத்தின் " பெலிபிரிஜ் ” (Felibrige ) என்ற கவி 

எழுத்தாளர் குழுவினர் . 
fel icide , n . பூனைக்கொலை . 
felicif ic , a . இன்பவாழ்வு நோக்கிய . 
feli citate v . மகிழ்ச்சி தெரிவி ; பாராட்டு . 
feli citous , a . இடவேளைச் சூழல்களுக்குகந்த ; இசைத் 

திறமிக்க , இன்னயம் ஆர்ந்த . 
feli city , 11. கழிபேரின்பம் ; வாழ்நலம் , இன்னல ஆக்கம் ; 
நல்வாய்ப்புக் கூறு ; பாக்கியம் ; சொல்லாட்சித் தகவு ; 
இசைவு நயம் ; நயத்திறம் . 
fel id , n . பூனையினம் சார்ந்த உயிர் வகை . 
fel ine , a . பூனை போன்ற ; பூனை சார்ந்த ; பூனை இனத்துக்கு 

உரிய . 
fell , n . உரோமத்தோடு கூடிய விலங்கின் தோல் ; உரோமத் 
தோடு கூடிய மனிதத்தோல் ; தடித்த மயிர்க்கற்றை ; தடித்த 
கம்பளிக் கற்றை ; தடித்த ஆட்டுமயிர்க் கற்றை . 
fell ? , n . குன்று ; வட இங்கிலாந்தின் சதுப்பு நிலப்பரப்பு . 
fells , a . ( செய் . ) அடல் வாய்ந்த , மூர்க்கமான , கொடிய , 

அச்சுறுத்துகிற ; அழிக்கும் தன்மையுடைய , பழியார்ந்த . 
fell , n . ( மரம் . ) வெட்டப்பட்ட மரக்கட்டை அளவு ; முனை 
யடக்கத் தையல் ; 3. வெட்டி வீழ்த்து ; மரத்தை வெட்டிச் 
சாய் . 
fell , v. fall என்பதன் இறந்தகாலம். 
fell ah , 11. எகிப்து நாட்டு உழவர் ; pl . fell aheen , fell ahs . 
fell oe , 11. சக்கரத்தின் புறச்சுற்று வட்டம் ; 

ஆரைகளால் 
இணைக்கப்பட்ட சக்கரத்தின் புறவட்டப்பகுதி . 


செய்து 


379 


ferine 


female 


fen cing , n . காத்தல் ; சலாகையடைப்பு , சலாகை அணி ; 
வேலியடைப்பு : வேலிகள் அமைப்பதற்கான பொருள் ; a . 
தற்காப்புச் செய்கிற ; தடுத்துக்காப்பதற்குரிய . 
fenc ing - master , n . 

வாள்சிலம்பக்கலை பயில்விக்கும் 
ஆசிரியர் . 
fen - crick et , n . அகழ்வண்டு , பிள்ளைப்பூச்சி . 
fend , n . தன்னுதவி , தற்சார்பு ; 3. தவிர் , தட்டி விலக்கு , 
தடைசெய் , தள்ளிவை ; வேண்டுவன காத்தமை , தேவைக்கு 
ஏற்பாடு செய் . 
fen der , n . தடைவிலக்கு , தடுப்புக்காப்புப் பொருள் ; தீத் 

தாங்கி , கங்கு வெளிவராமல் தடுக்கும் அணைகாப்பு . 
fen der - stool, n . தீத்தாங்கிப் பக்கத்திலுள்ள நீண்ட 

கோக்காலி . 
fenestell a , n . திருக்கோயிலில் திருக்கலங்களைக் கழுவின நீர் 
ஊற்றி வைக்கப்படுவதற்குரிய பலிபீடத்துக்குச் சற்றுத் 
தெற்கிலுள்ள மாடக் தழி . 
fenes trate , fenes trated , a . சிறுசாளரத்தையொத்த 

தொளை களையுடைய . 
fenestra tion , 1. கட்டிடத்தில் சாளரங்களின் ஒழுங்கமைப்பு ; 

( தாவ . , வில . ) பலகணியொத்த சிறு தொளையுடைமை . 
fen - fire, n . சதுப்புநில நச்சாவி , கொள்ளிவாய்ப்பேய் ஒளி . 
Fen ian , n . அயர்லாந்தில் ஆங்கில ஆட்சியை ஒழிப்பதற்காக 
அமெரிக்காவில் நிறுவப்பட்ட ஐரிஷ்காரர் கழக உறுப்பினர் ; 
a . அமெரிக்க ஐரிஷ்காரர் கழகத்தைச் சார்ந்த . 
fenks , n . pl . திமிங்கிலக் கொழுப்பின் நார்க்கற்றை ; உருக் 

கிய கொழுப்பின் மண்டி . 
fen - man , n . சதுப்புநிலத்தில் வாழ்பவர் . 
fenn ec , n . பெரிய காதுகளையுடைய சிறு ஆப்பிரிக்க நரி 


வகை . 


fem ale , 11. பெண்பால் , பெண் ; பெடை விலங்கு ; 
பெண்பாலுக்குரிய ; தாவரங்களில் பயன் தரும் பால்வகைக் 
குரிய ; சூலகத்தையுடைய ; கருவிளைவுக் கூற்றினை ஏற்கிற , 
பெண்பாலாருக்குரிய ; குறைந்த ஆற்றல் வாய்ந்த ; செறிவு 
குறைந்த ; கருவியின் புறமுனைப்பான பகுதிக்கு ஏற்பிசை 
வாக உட்குழிவாய் அமைந்துள்ள ; ( தொ . ) female screw , 
புரியாணிமரை , திருகாணி செல்வதற்கிசைவான புழை . 
feme co vert , n . ( சட் . ) மணமான பெண் . 
feme sole , n . ( சட் . ) மணமாகாத மாது ; கைம்பெண் ; 
கணவனின் வேறாகச் சட்டப்படி தனிச் சொத்துரிமையுடைய 
மணமான பெண் . 
feminal ity , n . பெண்ணின் இயல்பு ; 

பெண்பாலரின் 
தனிச் சிறப்புத் தன்மை ; சித்திர ஆடை ; சிங்காரப்பொருள் ; 
சிறுதிறப் பகட்டுப் பொருள் . 
femine ity , n . பெட்பு , பெண்மை ; ஆண்மையின்மை . 
fem inine , n . பெண்பால் ; 

பெண்ணியல்பு ; பெண்பாற் 
சொல் ; a . பெண்டிருக்குரிய ; பெண்ணியல்பான ; பெண் 
களுக்கேயுரிய ; பெண்களுக்குகந்த ; பெண்பாலருக்கிசைந்த ; 
( இலக் ) பெண்பால் குறித்த ; எதுகையில் இரண்டசையுடன் 
இரண்டாம் அசை அழுத்தமற்றதாயமைந்த ; யாப்பு முடிவில் 
ஈற்றயல் அழுத்தமுடைய ; இடைநிறுத்த வகையில் உடனடி 
யாக அழுத்தந் தொடராத . 
fem ininism , n . பெண்பாலுக்குச் சிறப்பியல்பான சொற் 
பண்புக்கூறு ; பெண்பாலருக்குத் தனி இயல்பான மொழி 
நடைக்கூறு ; பெண்பாலரைப் பின்பற்றிய பாங்கு . 
femin inity , 11. = feminality . 
fem inism , 11. பெண் உரிமை ஏற்புக்கோட்பாடு ; பெண் 

ணுரிமை ஆதரவு . 
fem inist , n . பெண் உரிமைகளுக்காகப் பரிந்து பேசுபவர் ; 

பெண் இயல்புகளை ஆயும் மாணவர் . 
femin ity , n . = feminality. 
fem inize , v . பெண் தன்மை கொள்ளச்செய் ; பெண் தன்மை 

கொள் . 
femme de chambre , ( பிர . ) n . பெருமாட்டியின் தோழி , 

பள்ளியறைப்பாங்கி . 
fem oral , a . துடை சார்ந்த ; ( தொ . ) femoral artery , 

துடையின் முதன்மைவாய்ந்த குருதிக்குழாய் . 
fem ur , 11. துடையெலும்பு ; பூச்சிகளின் கால்துடைப்பகுதி ; 

pl . fem ora , fem urs. 
fen , n . படுகர் , தாழ்ந்த சேற்று நிலம் , நீர் செறிந்த சதுப்பு 

நிலம் . 
fen - berry , n. கொட்டணைக்காய் . 
fence , n . வாள்பயில் கலை ; வாள் பயிலுதல் ; வேலி , சுவர் ; 
கம்பிவேலி ; இயந்திரக் காப்புப்பகுதி ; இயந்திர நெறி 
செலுத்து கருவி ; இயந்திர அளவைக்கருவி ; கள்ளச்சரக்கு 
களைப் பெற்றுக்கொள்பவர் ; கள்ளச்சரக்குகள் பெற்றுக் 
கொள்ளப்படுமிடம் ; 3. வாள் ஓச்சும் கலைபயில் ; நூலி 
யலுக்கிணங்க வாளோச்சு ; மறை : அரண் செய் ; 
விலக்கு , தள்ளிவை ; சுற்றிவேலியிடு , அடை , சூழ் , அர 
ணமை ; குதிரைவகையில் வேலிகளைத் தாண்டு ; கள்ளச் 
சரக்குகளில் வாணிகம் 

செய் ; 

இரட்டுற மொழிந்து 
உண்மையை மறை ; பட்டும் படாததுமாக மறு மொழி 
கூறு ; ( தொ . ) sit on the fence , எதிலும்பட்டுக்கொள்ளா 
திரு ; செயலற்ற நடுவுநிலைமை வகி ; sunk fence , அகழியின் 
அடியைச் சுற்றி இடப்பட்ட வேலி . 
fenced , a . வேலியினால் அடைக்கப்பட்ட . 
fence less , a . அடைக்கப்படாத ; ( செய் . ) அரணற்ற, 

காப்பற்ற . 
fen cer , n . வாள்சிலம்பம் பயில்பவர் . 
fen cible, n . ( வர . ) உள்நாட்டில்மட்டும் போர்ப்பணி 
செய்யத் தக்க வீரன் ; a . வேலியிடத்தக்க , அரண் அமைக்கத் 
தக்க . 


fenn el , 11. சதகுப்பை , குழம்பு வகையில் பயன்படுத்தப்படும் 
குடைப்பூக்கொத்து மஞ்சள் மலருடைய நறுமணப் பூண்டு 
வகை ; ( தொ . ) giant fennel , குடைப்பூக்கொத்துச் செடி 


வகை . 


கா , 


fen ugreek , 11. வெந்தயம் , குதிரை மருத்துவத்தில் பயன் 

படுத்தப்படும் பயற்றினச் செடிவகை . 
feoff , n . நிலமானியம் , படை முதலிய துறை ஊழியவகையில் 

ஊழியத்துக்கீடாக அளிக்கப்படும் நிலவுரிமை ; V. ஊழியத் 
துக்கீடாக நிலமானியம் வழங்கு . 
feoffee , n . ஊழியத்துக்கீடாக நிலமானியம் வழங்கப் 

பெற்றவர் . 
feoff er , 11. ஊழியத்துக்கீடாக நிலமானியம் வழங்குபவர் . 
feoff ment , n. ஊழியமானியக்கொடை , பட்டய நிலவுரிமை 

வழங்கப்பட்ட முறைமை . 
feoff or , n . = feoffer . 
fer ae natur ae , ( ல . ) a . இல்வளம்படாத , காட்டில் 

வாழ்கிற . 
fer al1 , a . இயற்கை நிலையிலுள்ள ; பழக்கப்படாத , பண் 
படாத , காட்டு நிலையில் உள்ள , 

விலங்கியல்புள்ள . 
fer al 2 , a . இழவுக்குரிய ; உயிருக்கு ஊறுவிளைவிக்கக்கூடிய . 
fer de lance , 11. தென் அமெரிக்க மிகு வெப்பமண்டலத்தைச் 

சேர்ந்த பெரிய நச்சுப்பாம்பு வகை . 
fe retory , n . திருத்தொண்டரின் நினைவுச் சின்னங்களுக்கான 

கோயில் , பள்ளிப்படை . 
fer ial , a . விடுமுறைநாளுக்குரிய ; விழா நோன்பு தவிர்த்த 

நாளுக்கு உரிய . 
fer ine , a . = ferall . 


. 


. 


380 

fetch 
Feringhee 
Fering hee , Fering hi , n . இந்தியர்கள் வழக்கில் ஐரோப் fe rry - bridge , n . புகைவண்டித் தொடர் கரையிலிருந்து 
பியர் ; இந்தியாவில் பிறந்த போர்ச்சுக்கீசியர் , பறங்கியர் . 

கரைக்குக் கடந்து செல்ல இடையே பாலம் போல நின்றுதவும் 
புளிக்கச்செய்யும் 

நீண்ட 
ferm ent1 , 1. புளிப்பு ; புளிப்பு மா ; 

ட படகு . 
பொருள் ; புளித்தல் ; பொங்குதல் ; கிளர்ச்சி ; கொதிப்பு ; ferr y - house , n . ஓடக்காரனது வீடு ; ஓடத்துறையில் தங்கு 
கலகம் . 

மிடம் ; ஓடத்துறைச் சிற்றுண்டிச்சாலை . 
ferment 2 , 3. புளித்துப்பொங்கு ; புளித்துப் பொங்கவை ; fe rryman , n . பயணப் படகோட்டி . 
நுரைத்தெழு ; நுரைத்தெழச்செய் ; கலக்கு , கிளறு ; வேதிடு , 

fe rrypilot , 11. தொழிற்சாலையிலிருந்து வான ஊர்தியை 
ஒத்தடங்கொடு . 

வாணிக வினைக்களத்துக்குப் பறக்கவிட்டுச் செல்லும் விமான 
ferment able, a . புளிப்பேறத்தக்க . 

மோட்டி . 
fermenta tion , 11 , புளித்தல் , புளித்தெழும்புதல் ; பொங்கு fert ile , a . செழிப்பான , வளமான ; நிறைவினையுடைய ; 
தல் ; மனக்கலக்கம் ; கிளர்ச்சி . 

இனப்பெருக்கமிக்க ; செயல்வகைமுறைகளில் நிறைதிற 
ferment ative , a . நுரைகொள்விக்கிற ; புளிப்பேறச் முடைய ; புதுப்புனைவு வளமிக்க . 
செய்கிற ; புளிப்பேறியதனால் உண்டான ; 

புளித்துக் fertil ity , 11. செழுமை , வளப்பம் ; நிறைவு , வளச்செறிவு ; 
கொண்டிருக்கிற . 

பொலிவு , கருவளம் . 
fern , n . சூரல் , பெரணி , சிற்றிலைப் படர்செடியினம் . 

fertiliza tion , n . கருவுறல் ; கருக்கொள்ளச் செய்தல் ; 
fern ery , 11 . சூரல் பாத்தி , பெரணிவகைகளைப் பேணி 

சினைப்படுத்தும் முறை ; உரமூட்டல் , உரவளம் . 
வளர்க்கும் இடம் . 

fert ilize , V. வளப்படுத்து , செழிப்பாக்கு ; உரமூட்டு ; 
fern - Owl , 11. குருவி வகை ; குறுங்காதுடைய ஆந்தை வகை . 

சினைப்படுத்து , பொலிவி ; (( தாவ . ) மகரந்தக் கலப்பு 

ஏற்படச்செய் . 
fern shaw , 11. சூரல் புதர் , பெரணிச் செடிகளின் தூறு . 

fer tilizer , n . கருக்கொள்ளச் செய்பவர் ; சினைப்படுத்தும் 
fero cious , a . அச்சந்தருகிற ; முரட்டுக்குண முள்ள ; கொடிய . 

பொருள் ; நல்வள உரம் , எரு . 
fero city , n . முரட்டுக்குணம் ; இரக்கமற்ற கொடுஞ்செயல் . 

Fe rula 1 , 1. ( தாவ . ) குடைப்பூக்கொத்துச் செடிவகை . 
fe rox , 11. பெரிய ஏரி வரால்மீன் வகை . 

fe rula , 11. ஒறுத்தற்கான கழி , பிரம்பு ; ஆணைக்கோல் . 
fe rrate , 11. இரும்புசார்ந்த உப்புவகை. 

fe rule , 11. ஒறுத்தற்கான பிரம்பு அல்லது கழி ; U. கோல் 
fe rreous , a , இரும்புக்குரிய ; இரும்பு அடங்கிய . 

கொண்டு அடி , அடித்து ஒறு . 
fe rret1, 11. முயல்களை வளைகளினின்றும் துரத்திப்பிடிப்ப 

ferv ency , 11. வெப்பம் ; ஆவல் , ஆர்வம் , உணர்ச்சி மிகுதி 
தற்கும் எலிகளைக் கொல்வதற்கும் பழக்கிப் பயன்படுத்தப் 

யால் எழும் அன்பு ; மிகு உணர்ச்சி , விதிர்விதிர்ப்பு . 
படும் மரநாய் வகை ; தேடுபவர் ; துப்பறிபவர் ; 3. மரநாய் 

ferv ent , a . வெப்பமான ; சுடர்விட்டு ஒளிர்கிற ; தணியாப் 
வகைகளைக் கொண்டு வேட்டையாடு ; துரத்து ; வளைகளி 

பற்றுள்ள , ஆர்வமிகுந்த ; செறிவார்ந்த . 
லிருந்து அகற்று ; தந்திரமாகத் தேடு ; தேடிப்பிடி ; கிளறித் 
தேடு ; மறைவிடம் தேடி வெளிப்படுத்து . 

ferv id , a . மிகுவெப்பமான ; சுடர்விட்டொளிர்கிற ; கனன் 
fe rret2 , 11. தடித்த இழைக்கச்சை . 

றெழும் ஆவலுடைய ; அழன்றெழும் உணர்ச்சி வாய்ந்த ; 

பற்றார்வமிக்க . 
ferr ety , a . மரநாய் வகை போன்ற . 

ferv our , n . சுடர்விட்டொளிரும் நிலை ; மிகுவெப்பம் ; வெறி 
fe rriage , n . ஓடத்தில் ஏற்றிச்செல்லுதல் ; ஓடக்கூலி . 

யார்வம் , உணர்ச்சி வேகம் , தணியாப்பாசம் . 
fe rric , a . இரும்பு சார்ந்த ; மூவினை இரும்பு அடங்கிய ; 

Fes cennine , a. கீழ்த்தரமான வசை நிரம்பிய ; ( தொ . ) 
( தொ . ) ferric acid , இரும்பகக்காடி . 

Fescennine verses , வசைப்பாடல்கள் . 
ferrif erous , a . இரும்புபடுகிற , இரும்பு அடங்கிய ; இரும்பு 

fes cue , 11. சிறுகழி ; சுட்டிக்காட்டுவதற்காக ஆசிரியர் பயன் 
விளைவிக்கிற . 

படுத்தும் கோல் ; புல்வகை. 
Fe rris wheel , 11. பொருட்காட்சிகள் முதலியவற்றில் 

fess , fesse , 11. ( கட் . ) கேடயத்தின் நடுப்பாகத்தின் குறுக்கே 
மக்கள் கருத்தைக் கவரும் வகையில் தன் சுற்றுவட்டவரை 

பட்டைபோன்று அமைந்துள்ள இரண்டு கிடைக்கோடுகள் . 
யில் மக்கள் அமர்வதற்கான இருக்கைகளைத் தாங்கிக் 
கொண்டு செங்குத்தாகச் சுழலும் மாபெரும் சக்கரம் . 

fesse - point , 11. கேடயத்தின் மையம் . 

fes tal , 11. விழா , கொண்டாட்டம் ; 
ferro - conc rete , 11. எஃகு உட்காப்புக்கொண்ட திண்காரை . 

a . விருந்துக்குரிய ; 

பண்டிகைநாள் கொண்டாடுகிற ; மகிழ்வார்ந்த . 
ferro - magnet ic , a . நேர்காந்தத் திறம் கொண்ட ; நேர் 

fes ter , 11. நச்சு நீர் வடிக்கும் புண் ; புரைத்துச் சீக்கொண்ட 
காந்த ஆற்றல் சார்ந்த . 

நிலை ; 3. ( புண் -சிரங்கு ) புரைத்துச் சீக்கொள் , புண்ணாகு , 
ferr o - print , 11. இரும்பக உப்பு வகைகளைக்கொண்டு எடுக் 

கொதி , நீர்வடி ; சீக்கட்டு ; சீறிக்கொள் ; மனம் புண்ணாகு ; 
கப்படும் நிழற்படம் . 

அழுகு ; புண்ணாக்கு . 
fe rrotype , 11. மெல்லிய இரும்புத்தகட்டின் மீது நேர்படியாக 
எடுக்கப்படும் முற்கால நிழற்பட முறை . 

fes tival , 11. விழா ; விழாநாள் ; விழாக்கொண்டாட்டம் ; 

மகிழ்ச்சியில் திளைத்தல் ; பருவகாலச் சிறப்பு இசை நிகழ்ச்சி 
fe rrous , a . ஈரிணை திற இரும்பு கொண்ட ; இரும்பு அடங்கிய . 

கள் ; a . விழாச் சார்ந்த ; விழா நாளுக்குரிய . 
ferrugin eous , ferru ginous , a . இரும்பின் துருச்சார்ந்த ; 

fes tive , a . விருந்துக்குரிய ; விருந்தில் நாட்டமுள்ள ; 
இரும்பின் துருக்கலந்த ; இரும்புக் கலவை சார்ந்த ; துரு 

மகிழ்ச்சி நிரம்பிய , களிப்பான ; உவகை கொந்தளிக்கிற . 
இரும்பின் நிறமான , செம்பழுப்பு நிறமான . 

festiv ities , 11. P. விழாநடைமுறைகள் . 
fe rrule , n . பிரம்புகளின் உலோகப்பூண் ; குழாய் முகப்புப் 
பூண் ; இணைப்புச்சுரை . 

festiv ity , n . களியாட்டு , கொண்டாட்டம் , விழா . 
fe rry , 11 . தோணித்துறை ; படகுப் பயணப்பாதை ; 

festoon , 11. தோரணம் பூத்தொங்கல் , பிறைவடிவமாகத் 
பயணப்படகு ; படகுப்பயணக்கூலி ; படகேற்றிச்சென்று 

தூக்கிய மாலை ; U. தோரணங்கட்டு , தோரணங்களால் 
சுங்கம் பிரிக்கும் உரிமை ; 

ஒப்பனை செய் ; தோரணங்களாக அமை . 
5 . தோணியிலேற்றிச்செல் ; 
தோணியில் கடத்து ; தோணி செலுத்து ; படகு வகையில் fetch , 1. கொணர்தல் ; தட்டிக்கழிப்பு ; சூழ்ச்சி முறைச் 
நீர் வழியில் போக்குவரத்துச் செய் ; தொழிற்சாலையிலிருந்து செயல் ; விரிகுடா முதலியவற்றின் வகையில் தொடர்வரை 
வானவூர் தியை அதன் ஆற்றலையே பயன்படுத்தி வாணிக நீளம் ; நெடுந்தொலை முயற்சி , சுற்று முயற்சி ; 3. சென்று 
வினைக்களத்துக்குப் பறக்கவிட்டனுப்பு . 

கொணர் ; போய் மீட்டுக்கொண்டுவா ; இங்குமங்கும் கொண்டு 


1 


* 


( 


381 


fetch 


fibrositis 


செல் ; தருவி ; விலையாகத் தருவி ; கொண்டு கொடு ; எடு ; 
வருவி ; வெளிக்கொணர் ; மெய்ப்பாடுகளைத் தோற்றுவி ; 
மகிழ்வு உண்டுபண்ணு ; குருதி கசியவிடு ; மூச்சுவெளி 
வரச்செய்1 ; படுவி , அடி முதலியவற்றை ஏற்கச்செய் ; மயக் 
கத்தினின்றும் மீள்வி ; செய் , செய்து முடி ; செய்து காட்டு ; 
பெறுவி ; முயன்று பெறு ; நெடுமூச்சுவெளிவிடு ; சென் 
றடை , செல் ; திறம்படச் செயலாற்று ; ( தொ . ) fetch a circuit , 
fetch a compass , சுற்றி வளைத்துக்கொண்டுபோ ; fetch and 
carry , குற்றேவல் செய் ; fetch a pump , குழாய் தண்ணீர் 
இழுக்கும்படி செய்யும்பொருட்டு அதன் மேல்முனையில் நீர் 
ஊற்று ; fetch off , இடர் அல்லது இன்னலினின்று மீட்டுக் 
கொண்டு வா ; fetch out , வெளியே இழு ; வளரச்செய் ; 
fetch up , இயக்கந் தடுத்து நில் ; வாந்தியெடு . 
fetche, n . உயிருடனிருப்பவரது ஆவி இரட்டை , மறு ஆவி 


வடிவம் . 


feuilleton , ( பிர . ) 11. புனை கதை - திறனாய்வு - எளிய கட்டுரைகள் 
முதலியவைகளுக்கெனச் செய்தித்தாள்களின் அடியில் 
கோடிட்டு ஒதுக்கப்படும் பகுதி . 
fev er , 11. காய்ச்சல் , சுரம் , வெப்புக் காய்ச்சல் 

வகை ; 
உணர்ச்சிப் பரபரப்பு ; நரம்புத் துடிதுடிப்பு ; மனக்கலக்கம் ; 
நடுநடுக்கம் ; கடுங்கவலை ; 3. காய்ச்சலுக்குட்படுத்து ; 

காய்ச்சலுக்காளாகு . 
fe vered , a . காய்ச்சல் கண்டுள்ள ; மனக்கொந்தளிப்புடைய . 
fev erfew , 11. முன்னாட்களில் மருந்தாகப் பயன்படுத்தப்பட்டு 

வந்த பூண்டு வகை . 
fe ver - heat , 11. சுரவெப்பம் ; உடலின் கடுவெப்பு ; கடுமையான 

மனக்கலக்கம் . 
fev erish , a . காய்ச்சல் குறிகளுள்ள ; காய்ச்சலின் அடையாள 
மான ; ஒரு சிறிது சுரமுடைய ; மனக்கொந்தளிப்புடைய ; 
அமைதியற்ற , பரபரப்பு மிக்க ; அவாப்படபடப்புடைய ; 
ஏங்கித் துடிக்கிற ; இடவகையில் காய்ச்சல் பரவியுள்ள ; 
சுரம் பரவத்தக்க . 
fev erous , a . காய்ச்சல் பரவியுள்ள ; சுரம் உண்டாக்கவல்ல ; 

சமநிலையற்ற , திடீர் மாறுபாடுகளைக் கொண்ட . 
few , a . குறைவான , சில ; பலரல்லாத ; ( தொ . ) a few , ஒன் 
றல்லாத ; சிலர் ; ஒருவரல்லாத ; a good few , quite a few , 
ஓரளவு நிரம்பிய எண்ணிக்கையுடைய ; ஓரளவு போதிய எண் 
ணிக்கையுடையவர்கள் ; every few days , சிலநாட்களுக்கு 
ஒரு முறையாக ; in few, in few words , சில சொற்களில் , 
சுருக்கமாக ; not a few , பல ; பலர் ; some few , குறைந்த 
எண்ணிக்கையுடைய சிலர் ; the few , சிறுபான்மையோர் ; 
தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலர் . 
few ness , 11 . 

எண்ணிக்கையின் சிறுமை . 
fez , 11. துருக்கிக் குல்லாய் . 
fi acre, n. பிரஞ்சு நாட்டு நான்கு சக்கர வாடகை வண்ட டி 


வகை . 


fetch ing, a . கண்ணைக்கவர்கிற . 
fete , 71. விழா , பெருவிருந்து , களியாட்டம் ; விடுமுறைநாள் ; 
குழந்தைக்கு வைத்துள்ள பெயரையுடைய திருத்தொண்டரது 
விழாநாள் ; U. விருந்தூட்டி மகிழ்வி ; விழாக்கொண்டாடிச் 
சிறப்பி . 
fete clampetre, ( பிர . ) 11. திறந்த வெளியில் நடைபெறும் 

விருந்து விழாக்கொண்டாட்டம் . 
fe tial , n . அரசியல் தூதர்களாகப் பணிசெய்த ரோமாபுரிச் 
சமயகுருமார்குழுவினர் ; a . அரசியல் தூதர்களாகப் பணி 
செய்த ரோமாபுரிச் சமயகுருமார் குழுவுக்குரிய ; அரசியல் 
தூதர் சார்ந்த , தூதாண்மை நிலைக்குரிய . 
fet ich , fet iche , 11. = fetish , 
fet ichism , n . = fetishism . 
fet id , a . முடைநாற்றமுடைய , புழுங்கி வாடைவீசுகிற . 
fet ish , 11. உயிரற்ற போலி வழிபாட்டுப்பொருள் ; மூடபக்தி , 

மூடநம்பிக்கை . 
fet ishism , 11. உயிரிலாப் போலி உருவ வழிபாடு ; தாயத்து 

முதலியவைகளில் நம்பிக்கை . 
fet lock , n . குதிரைக்காலடிக் குழைச்சு ; குதிரைக்காலடி , 

குதிரைக்குளம்பின் மேல் மயிர்க்குச்சமுள்ள பகுதி . 
fet or , 11. முடைநாற்றம் . 
fett er , n . கால்விலங்கு ; தளை ; தடை , தடங்கல் ; 3. கால் 

விலங்குகளாற் பிணை ; தடு , தடங்கல் செய் . 
fett ers , n . pl . சிறைக்கட்டு , விலங்கீடு . 
fet tle , n . நிலைமை , ஒழுங்கு , முறை ; 3. ஆயத்தம் செய் , 

ஒழுங்குபடுத்து , ஏற்பாடுபண்ணு ; இங்குமங்கும் சுற்றித்திரி . 
fet us , 11. = foetus . 
fet wa , ( அரா . ) n . இஸ்லாமிய வழக்கில் நீதிபதியின் தீர்ப்பு . 
feud1 , 1. குடிமரபுப்பகை , வழிவழிப்பகை ; ஓயாச் சண்டை 
சச்சரவு நிலை ; ( தொ . ) right of feud , தன்னையும் தன் 
உறவினர்களையும் பாதுகாத்துக்கொண்டு தீங்கிழைத்த 
வர்களை ஒறுப்பதற்கான உரிமை . 
feud ) , 11. நிலமானியம் , படைத்துறை முதலியவற்றில் ஊழிய 

ஊதியத்துக்கீடான நிலவுரிமை முறை ; ஊழிய மானிய நிலம் . 
feud al , a . ஊழியமானியத்துக்குரிய ; மானிய நிலம் சார்ந்த ; 
நிலப்பண்ணைமுறை 

( தொ . ) feudal system , 
பண்ணை நிலவுரிமை முறை , குடியாட்கள் மேலாளர்களுக்குப் 
பணிந்து 

படைப்பணி புரிய வேண்டுமென்னும் கட்டுப் 
பாட்டின் பேரில் நிலவாரம் அமையும் முறை . 
feud alism , n . நிலப்பண்ணை உரிமை முறை . 
feudal ity , n . நிலப்பண்ணை முறை ; நிலப்பண்ணை முறைக் 

கோட்பாடு ; நிலப்பண்ணை முறையிற் கொள்ளப்பட்ட நிலம் . 
feud ary , feud atory , 11. பண்ணை நிலக் குடியுரிமையாளர் , 
குடியானவர் ; a . பண்ணைக்குடியுரிமையுடைய , கீழ் உரிமைப் 

பட்ட . 
feu de joie, ( பிர . ) 11. சிறப்புக் கொண்டாட்டங்களின் போது 
வணக்க முறையாக முழக்கப்படும் வேட்டுக்கள் . 


fiance , ( பிர . ) n . மண உறுதிசெய்யப்பட்ட ஆண் . 
fiancee , ( பிர . ) n . மண உறுதிசெய்யப்பட்ட பெண் . 
Fi anna Fail , 11. ஐரிஷ் குடியரசுக் கட்சி . 
fias co , 11. பெருந்தோல்வி ; முறிவு ; பழிப்புக்கிடமான இறுதி 

விளைவு . 
fi at , 11. கட்டளை , ஆணை , தீர்ப்பு ; உரிமையளிப்பு ; உரிமைப் 
பத்திரம் ; 3. அதிகாரங்கொடு ; ஒப்புறுதி அளி ; ( தொ . ) 
fiat money , அரசியல் ஆணையினால் நாணயமாக்கப்பட்டுள்ள 
மாற்றமுடியாத தாள் பணம் . 
fib , n . புளுகு , மன்னிக்கக்கூடிய சிறுதிறப் பொய் ; . சிறு 

புளுகு அள . 
fib , n . மற்போரிற் குத்து , அடி ; U. அடிகொடு , குத்துவிடு . 
fi bre , 11. சிம்பு நாருரி ; நார்ப்பொருள் ; விலங்கு செடியினப் 

பகுதியான நாரியற்பொருள் ; நூலிழை அமைப்பு ; இழைம 
வகை , இழையமைதித் திறம் ; சிறு வேர்த்துய் ; சல்லிக் 

கிளைச்சுள்ளி , 
fi bre - board , 11. கட்டிடத்திற் பயன்படுத்தப்படும் செயற்கை 

நார் அட்டை . 
fill bre - glass , n . கண்ணாடி நுண்ணிழையாலான இழைமப் 

பொருள் . 
fib ril , 11. சிறுநாரியற்பொருள் ; நாரின் நுண்ணிழைக்கிளை ; 

வேரின் துய் ; தசைநார் இழைத்துய் . 
fib rin , 11. விலங்கு-தாவரம் ஆகியவற்றில் கட்டியாக 

உறையக்கூடிய கசிவு ஊனீர். 
fib roid , n . நாரியல் அமைப்புடைய கருப்பைப் பரு ; a . நாரியல் 

அமைப்புடைய ; இழைநார்த்தோற்றம் வாய்ந்த . 
fib roin , 11. நுண்ணிழைமப் பொருள் , பட்டிழை சிலந்தி நூல் 

போன்றவற்றின் அடிப்படை ஆக்கப்பொருள் . 
fibrom a , n . நரப்புச்சிலந்தி , நரப்புக்கட்டி . 
fibrosit is , n . கீல்வாதச் சார்பான தசைநாரின் வீக்கம் . 


சார்ந்த ; 


382 


fibula 


field.mouse 


உ 


நடை 


கள் 


fib ula , 11. காலின் வெளிப்புறத்திலுள்ள சிம்பு எலும்பு . 
ficelle , a . நூலின் நிறத்தைக்கொண்ட . 
fi chu , n . பெண்டிர் தோளிலணியும் முக்கோணச் சவுக்கம் . 
fic kle , a . அடிக்கடி மாறும் இயல்புள்ள , நிலையற்ற ; எளிதில் 

பேதுறுகிற . 
fic tile, a . 

களிமண்ணால் செய்யப்பட்ட ; குயவன் தொழிலைச் 
சார்ந்த ; மட்கலங்களைச் சார்ந்த . 
fic tion , 11. போலி , புனைவு ; போலிப்பொருள் ; கற்பனைப் 
பொருள் , புனை கூற்று ; புனைகதை ; புதினம் , நாவல் ; போலி 
நம்பிக்கை ; தவறான கருத்து ; கற்பனைக்கதை இலச்கியம் ; 
( சட் ) வழக்குகளில் எதிர்க்கட்சி மறுப்புக்கிடமளிக்கப் 
படாமலே நடக்கக்கூடியதென்று வாதிட இசைவளிக்கப்படும் 
செய்தி . 
ficti tious , a . போலியான , உண்மையல்லாத , புனைந்து 
கொள்ளப்பட்ட , பாவனையான ; பொய்சார்ந்த ; மரபொழுங் 
காக உண்மையென்று கொள்ளப்பட்ட . 
fic tive , a . கற்பனையால் உருவாக்கப்படுகின்ற , புனைந் 

துருவாக்கப்பட்ட . 
fid , n . ( கப் . ) கூருருளையான மர முளை ; பாய்மர உச்சியைத் 
தாங்கும் மரத்தினால் அல்லது இரும்பினால் ஆன சதுரச் 
சட்டம் ; தடித்த ஆப்பு . 
fiddle , n . பிடில் , நரப்பிசைக்கருவி வகை ; ( கப் . ) மேசை 
மீதிருந்து பொருள்கள் உருண்டு விழாமலிருப்பதற்கான 
தடுப்பு அமைவு ; ப . நரப்பிசைக் கருவிவசையை மீட்டு ; 
வீண்காலம் போக்கு , சோம்பேறியாயிரு ; விளையாட்டுத் 
தனமாக இரு ; குறிக்கோளில்லாமல் இயங்கு ; int . மண்ணாங் 
கட்டி ! ( தொ . ) face as long as a fiddle , துயரார்ந்த முகம் ; 
fit as a fiddle , செயலுக்குகந்த நன்முறுக்கு நிலையில் ; 
play first fiddle , செயலில் முதன்மைப் பங்குபெறு ; play 
second fiddle , செயலில் கீழ்ப்பட்ட பங்கு பெறு ; play the 
fiddle , யாழ்வகை வாசி ; சோம்பேறியாகப் பொழுதுபோக்கு . 
fid dle - bow , 11. குதிரை முடியால் புனையப்பட்ட யாழ்வகை 

நாண்வில் . 
id dle - de - dee , int . மண்ணாங்கட்டி ! வீணாட்டம் ! ( வெறுப் 

புக்குறிப்பு ) . 
fid dle- faddle, 11. அற்பப்பொருள் ; சிறு செய்தி ; சோம் 
பேறி ; a . அற்பமான , சிறுதிறமான ; 3. வேடிக்கை விளை 
யாட்டுச் செய் ; வீணாரவாரம் செய் ; int . முட்டாள் தனம் ! 
fid dle - head , n . கப்பலின் முகப்பிலுள்ள யாழ்வகை அணி 

யொப்பனைப்பகுதி . 
fid dler , n . யாழ்வகை வாசிப்பவர் ; கூலிக்காக யாழ்வகை 
மீட்டுபவர் ; சிறு நண்டுவகை ; ( தொ . ) Fiddler s Green , 
கடலோடிகளின் ஆர்வக் கனவுக்குரிய இன்பநிலம் . 
fid dlestick , n . யாழ்வகை மீட்டும் வில் ; அற்பப்பொருள் . 
fid dle - sticks , int . மண்ணாங்கட்டி ! 
fidd ley , n . நீராவிக் கப்பலின் விறகெரி பகுதியில் எஃகுப் 

பொதிவு ; கப்பலின் சரக்கெறி புழையின் இருப்புச்சட்டம் . 
fidd ling, a . யாழ்வாசிக்கிற ; சிறுதிறமான ; வீணாகப் 
பொழுது போக்குகின்ற ; அற்பசொற்பத்திற்காகப் பரபரப்புக் 
காட்டுகிற . 
fidel ity , 11. மெய்ப்பற்று , அன்புறுதி ; கடமை தவறாமை ; 
கணவன் மனைவியர் பற்றுமாறா உறுதிப்பாடு ; விசுவாசம் ; 
மெய்ம்மையின் மாறுபடாநிலை ; மூலத்துக்கு மாறுபடா 
முற்றிசைவு . 
fidg et , 11. படபடப்பு , துடிதுடிப்பு , உடலின் அமைதியற்ற 
நிலை ; சஞ்சலம் ; உள்ளப் பரபரப்புநிலை ; பரபரப்பாளர் ; 
3. படபடப்புறு ; மிகுகவலைப்படு ; தொந்தரைப்படு ; தொல்லை 
கொடு , அமைதி இழக்கும்படி செய் . 
fid ibus , 11. பற்றுகுச்சு , மெழுகுதிரி - புகைக்குழாய் போன்ற 
வற்றில் நெருப்புப் பற்றவைப்பதற்காக வழங்கப்படும் தாள் 
துணுக்கு . 


Fid o , n . 

ஓடுபாதையை மறைக்கும் பனிப்படலத்தை நெய் 
யாவி எரியூட்டின் மூலம் நீக்கி வானூர்திகள் இறங்குவதற்கு 
உதவும் அமைவு . 
fidu cial , a . கணக்கிடுவதற்கு அடிப்படையாகப்பயன்படுகிற ; 

நம்பிக்கை காட்டுகிற ; பொறுப்பின் தன்மைவாய்ந்த . 
fidu ciary , 1. பொறுப்பாளர் , தர்மகர்த்தா ; a . பொறுப் 
பாண்மை சார்ந்த ; பொறுப்புக்குரிய ; பொறுப்பாகக் 
கொண்ட ; பொறுப்பாகக் கொடுக்கப்பட்ட ; தாள் நாணய 
வகையில் பொதுமக்களின் நம்பிக்கை அல்லது பிணைப்பத்தி 
ரங்கள் மீது மதிப்புச் சார்ந்துள்ள . 
fid us Acha tes , ( ல . ) 1. பற்றுறுதியுடைய சீடன் , அணுக் 

கத் தொண்டன் . 
fie, int . சீ ! சீ ! கேவலம் ! 
fief , n . நிலமானியம் , படை முதலிய துறை ஊழிய வகையில் 

சம்பள ஊதியத்துக்கீடாக அளிக்கப்படும் நிலவுரிமை . 
fie - fie , a . தகாத , ஒழுங்கற்ற , பழிப்புக்குரிய . 
field , n . வயல் , விளைநிலப்பரப்பு ; வேலியால் சூழப்பட்ட 

மேய்ச்சல் நிலம் ; கனிப்பொருள் வளம் தரும் பரப்பு ; போர்க் 
களம் , போர் டபெறும் இடம் ; போர்க்காட்சியிடம் ; 
போர்நடவடிக்கை ; செயற்களம் ; செயல் எல்லை ; 
வடிக்கை எல்லை ; ஆற்றல் எல்லை , செல்வாக்கெல்லை ; மின் 
காந்த ஆற்றல்களம் ; சூழ்காட்சியெல்லை ; தொலைநோக்காடி 
நுண்ணோக்காடி காட்சிப்பரப்பெல்லை : சந்திப்பிடம் ; விளை 
யாட்டுக்களம் ; 

ஆடுபவர் நீங்கலான 

ஆட்டக்காரர் 
தொகுதி ; ஆட்டக்களநிலை ; வேட்டையில் கலந்துகொள்பவர் 
தொகுதி ; கேடயமுகப்பு ; கேடயப்பரப்பின் தொகுதி ; படம் - 
நாணயம் - கொடி ஆகியவற்றின் பின்னணித்தளப் பரப்பு ; 
அகல்வெளி, கடல் - வான் - பனிப்பாறை போன்றவற்றின் 
பரந்த அகலிடம் ; ப . பந்தாட்ட வகைகளில் பந்தைத் தடுத்துத் 
திருப்பி அனுப்பு : பந்தை எடுத்துக்கொண்டு மீண்டோடு ; 
தடுக்கும் நிலையில் நில் ; பிடிக்கும் நிலையில் நில் ; கள ஆட்டக் 
காரராகச் செயலாற்று ; களத்தில் இறக்கு ; கள ஆட்டக் 
காரர் நீங்கலாகப் பிறர் பக்கமாகப் பந்தயம் வை ; ( தொ . ) 
field dressing , போர்க்களக் காயக்கட்டுக்குரிய 

தள 
வாடங்களின் தொகுதி ; field events , பயிற்சிக்களரியின் 
திட்ட நிகழ்ச்சிகள் ; field of view , field of vision , ஒரே 
நேரத்தில் காணப்படும் காட்சி எல்லை ; keep the field , தன்னில 
விடடாது காத்துக்கொண்டிரு ; போர்முடிந்துவிடாமல் 
தொடர்வி ; take the field , போராட்டந்தொடங்கு . 
field - allow ance , n . களப்படி . 
field - artill ery , 1. பளுவற்ற களப்பீரங்கி ; களப்பீரங்கித் 

தொகுதி . 
field - batt ery , 11. களத்திலுள்ள பீரங்கி அடுக்கு . 
field - book , 71. நில அளவையாளர் களக்குறிப்பேடு . 
field - cor net , n . தென் ஆப்பிரிக்க நகரக் குற்ற நடுவர் . 
fiell day , n . கள அணி வகுப்புநாள் ; பெருநாள் , அருஞ் 

சிறப்புக்குரிய நாள் ; மன்றத்தில் முக்கிய விவாத நாள் . 
field er , n . பந்தாட்ட வகைகளில் பந்தைத் தடுத்து நிறுத்தித் 

திருப்பி அனுப்பும் ஆட்டக்காரர் . 
field fare n . மாரிக்காலத்தைப் பிரிட்டனில் கழிக்கும் இன் 

னிசைப் பறவை வகை , 
field glass , 11. வெளியே கொண்டுசெல்லத்தக்க தொலைநோக் 

காடி . 
field - gun , 11. வண்டியில் பொருத்தப்பட்ட பளுவற்ற பீரங்கி . 
field - hand , 1. உழவுப்பண்ணையின் புறவெளிப்பணியர் . 
field - hos pital , 1. தற்காலிகப் போர்க்கள மருத்துவ 

நிலையம் , இயங்கு மருத்துவக்கூடம் . 
field .ice , 11. பனிக்கட்டிப் பரப்பு . 
field ing , n. மட்டைப் பந்தாட்டத்தில் பந்தடிப்பவர்க்கெதி 

ரான கள ஆட்டம் . 
field .mar shal , 1. படைத்துறை உயர் தரப்பணியாளர் . 
field - mouse, n . வயல்வெளி எலி . 


1 


நிலை ; a . 


மனித 


383 
field -night 

figure 
field - night , n . சிறப்பு நிகழ்ச்சிக்குரிய இரவு , அருஞ்சிறப்புக் fif ties , n . pl . ஒருவர் வாழ்க்கையில் அல்லது நூற்றாண்டில் 
குரிய இரவு நேர நிகழ்ச்சி . 

50-59- ஆம் ஆண்டுகட்கிடைப்பட்ட காலப்பகுதி . 
field - notes , n . pl . செயற்களக் குறிப்புக்கள் ; புறவெளிக் fif tieth , n . ஐம்பதாவது ; ஐம்பதில் ஒருகூறு ; a . ஐம்பதாவ 
குறிப்புக்கள் . 

தான ; ஐம்பதில் ஒன்றான . 
field - off icer , 11. தளபதிக்கு அடுத்த உயர்படைத்துறைப் fif ty , 11. ஐம்பது ; ஐம்பது ஆட்களின் தொகுதி ; ஐம்பது 
பணியாளர் . 

பொருள்களின் தொகுதி ; a . ஐம்பது எண்ணிக்கையுடைய ; 
field piece , n . பளுவற்ற களப்பீரங்கி . 

பல ; ( தொ . ) have fifty things to tell you , எவ்வளவோ 

பேசவேண்டியிருக்கிறது . 
field - preach er , n . புறவெளிப் பேச்சாளர் . 
fields man , 11. = fielder . 

fif ty - fif ty , n . சரிசம இருபாதிப் பிரிவினை ; சரிசம இருபாதி 

பாதிபாதியான , சரிசம இருபாதியான ; adv . 
field -sports , n . மதிற்புற விளையாட்டுகள் , அகல்வெளிக் 

பாதிபாதியாக , சரிசம இருபாதியாக . 
கேளிக்கைகள் . 
field ward , field wards , adu . போர்க்களத்தை நோக்கி , 

fig , n . அத்திமரம் ; அத்திப்பழம் ; பயனற்ற சிறுபொருள் ; 

ஒருசிறிது ; ( தொ . ) do not care a fig for, ஒருசிறிது கூடப் 
போர்க்களத்திசையில் . 

பொருட்படுத்தவில்லை . 
field - work , n . வயல்வெளிவேலை , உழவுத்தொழில் ; ஆய்வுக் 

fig , 1. உடை , தளவாடம் ; நிலைமை , தோற்றம் ; 3. உடுத்து , 
களத்துக்கு வெளியிலுள்ள இயல்வெளிக்கள ஆய்வுப்பணி ; 

ஒப்பனை செய் , பகட்டான ஆடையணிவி ; குதிரையைத் 
களவீரர் எழுப்பும் தற்காலிகப் பாதுகாப்பு அரண் . 

தட்டிவிடு , ஊக்கு . 
field - works, n . pl . படைவீரர் எழுப்பும் தற்காலிகப் பாது 
காப்பரண் வரிசை . 

fight , 11. போர் ; கைகலப்பு ; சச்சரவு , பூசல் , கலகம் ; விலங்கு - 

புள் வகைகளின் சண்டை ; போட்டி ; போர் ஆர்வம் ; எதிர்ப்பு 
fiend , 11. பேயிறை , சைத்தான் ; பேயுரு , கூளி ; 

உணர்ச்சி ; போர் ஆற்றல் ; எதிர்ப்பாற்றல் ; செயலுரம் , 
எல்லை மீறிய கொடுமைக்காரர் , சண்டாளர் ; குடிமுதலிய 

செயல்முறுக்கு ; 3. போரிடு ; போரிலீடுபடு ; சண்டை செய் ; 
பழக்கங்களுக்கு அடிமைப்பட்டவர் ; மட்டுமீறிப் பழக்க 

போர் நடவடிக்கையிலீடுபடுத்து ;; விலங்கு - புட்களைச் 
வழக்கங்களுக்கு அடிமைப்பட்ட வெறியர் ; பொல்லா த 

பேர் 

சண்டைக்கேவு ; தனித்து ஒருவருடன் மல்லாடு ; சச்சரவிடு ; 
வழி . 

போட்டியிடு ; எதிர்த்து நில் ; போராடு , கடுமுயற்சி செய் ; 
fiend ish , fiend like, a . பேயுருப்போன்ற ; 

பேய்க்குண 

எதிர்த்துச் சமாளி , முயன்று தடு ; குறிக்கோளுக்காக 
முள்ள , கொடூரமான . 

நீடித்து உழை ; வாதாடு ; வழக்காடு ; ( தொ . ) fight off , 
fierce , a . மூர்க்கமான , கொடிய , கோரமான ; 

கொடும் முயற்சியோடு எதிர்த்து விலக்கு ; fight onc s way . 

, 
பகைமை வாய்ந்த ; முரட்டுப்பாய்ச்சலுள்ள ; கடுஞ்சீற்ற போரிட்டு முன்னேறு ; fight out , 

முடிவுவரை போராடு , 
முடைய ; வெறியார்வமுள்ள . 

போராடி ஒரு முடிவுகாண் ; fight shy of , நம்பிக்கையின்றி 
fier y , a . தீப்போன்ற ; தீ உட்கொண்ட ; நெருப்புமிழ்கின்ற , 

விலகி ஒதுங்கு ; running fight , ஓடிக்கொண்டே நடத்தும் 
அனல் கக்குகிற ; செந்தீவண்ணமான , 

போர் ; sham fight , பயிற்சிப்போர் , பகட்டுப்போர் ; காட்சி 
அழற்சிவப்பான ; 

யணிப் போர் ; show fight , செயலூக்கமிழவாதிரு ; எதிர்ப் 
தீ வெப்பமான ; எரியூட்டுகிற , காந்துகிற ; 

கண்கள் 
வகையில் சுடரிடுகின்ற ; பொறிபறக்கிற ; அழன்றெழுகின்ற , 

பாற்றல் நீங்கப் பெறாதிரு ; stand - up fight , வெளிப்படையான 
கொழுந்துவிட்டெரிகின்ற ; எளிதில் தீப்பற்றக்கூடிய ; 

ஒழுங்கு முறைப்படியுள்ள போர் . 
எளிதில் வெடிக்கத்தக்க ; குதிரைவகையில் அடங்காத , fight ing - cock , n . பந்தயப் போர்க்கோழி ; சண்டையில் 
துடிதுடிப்புடைய ; மட்டற்ற அவாவெறியுடைய ; உணர்ச்சிப் ஆர்வமுள்ளவர் ; ( தொ . ) live like fighting - cocks , சிறந்த 
படபடப்புடைய ; மனக்கொந்தளிப்புடைய ; கடுகடுப்புமிக்க , இறைச்சியும் இன்தேறலும் பெறு . 
வெடுவெடுப்புடைய , எளிதில் சீறியெழுகின்ற ; விளையாட்டுக் 

fig - leaf , n . அத்தியிலை ; உருவச்சிலை அல்லது படத்தில் 
களத்தின் நிலவகையில் கட்டாந்தரையான , கரடுமுரடான ; மறைவிடத்தை மூடும் அத்தியிலைத்தோற்றம் ; மூடி மறைக்கும் 
பந்தெறிவகையில் ஆபத்தான உயரத்துக்குப் பந்தைச் 

வகை ; போதா உடை ; பாசாங்கு ஒழுக்கமுடைய மழுப்புதல் ; 
செலுத்துகிற ; ( தொ . ) fiery cross , ( வர . ) ஸ்காத்லாந்து சமாளிப்புமுறை . 
நாட்டில் போருக்கழைப்பாக முன்பு சுற்றியனுப்பப்பட்ட 

fig ment , 11. புனைசுருட்டு , வெறுங்கற்பனைச் செய்தி . 
குருதிதோய்ந்த சிலுவை ; fiery taste , காந்துதல் . 
filesta , 11. விழா , பண்டிகை நாள் , விருந்து விழாக்கொண் 

figurant , ( பிர . ) n . குழுநிலையாட்ட நடிகன் ; fem . figuranite . 
டாட்டம் . 

figura tion , n . உருவங்கொடுத்தல் , வடிவ அறுதிசெய்தல் ; 
fife , n . படைத்துறை இசைக்குழல்வகை ; U. படைத்துறை 

உருவ அமைதி , அறுதிசெய்த வடிவம் ; தோற்றம் , அமைப்பு ; 
இசைக்குழல்வாசி ; இசைக்குழலில் பண்திறம் இயக்கு . 

உருவரையமைதி ; பண்புருவக அமைப்பு ; உருவரை அணி 

ஒப்பனை வேலைப்பாடு ; பூவேலைப்பாடு ; ( இசை . ) முனைப்பான 
fif er , n . படைத்திற இசைக்குழல் வாசிப்பவர் . 

அணிச்சந்தம் . 
fife .rail , 1. ( கப் . ) கயிறு கட்டுவதற்குள்ள முளை களுடன் 

fig urative, a . உருவமைப்புச்சார்ந்த ; உருவப்படுத்திக் 
கூடிய முக்கியமான பாய்மரத்தைச் சுற்றியுள்ள தண்ட 

காட்டுகிற ; வடிவக்கலைசார்ந்த ; உருமாதிரியான ; 
வாளச் சலாகை . 

உருவகமான ; அணிவளஞ்செறிந்த ; அணிவகைகளை நிரம்ப 
fifteen , m . பதினைந்து ; கால்பந்தாட்ட வகையில் 15 ஆட்டக் வழங்குகிற ; குறித்துக்காட்டுகிற , குறிப்பில் தெரிவிக்கிற ; 
காரர்களடங்கிய குழு . 

சுட்டிக்காட்டுகிற , ஒன்றுகூறி மற்றொன்று உய்த்துணர 
lifteen er , n . பதினைந்து அசைச் செய்யுள் . 

வைக்கிற . 
lifth , n . ஐந்தாவது ; ஐந்தில் ஒருகூறு ; ( இசை . ) ஐந்து 

fig ure , n . புறவுரு , உருவம் ; வடிவம் , தோற்றம் ; உட லுரு 
மாத்திரை இடைவெளி; a . ஐந்தாவதான ; ஐந்திலொன்றான ; 

அமைதி , அங்கவடிவமைப்பு ; ஆள்வடிவம் ; ஆள் ; கருத் 
வேவுபார்க்கின்ற ; ( தொ . ) fifth column , ஐந்தாம் படை , 

துருவம் , பண்புருவம் ; சிறப்பியல்பு ; சிறப்புத் தன்மை ; 
எதிரிக்கு உதவியான உள்நாட்டு மறைபகைவர் ; 

உருவப்படிவம் , சிலை ; சித்திரம் ; உருமாதிரி ; மாதிரிச்சின்னம் ; 

உருவரைப்படிவம் ; உருவரைப்படிமம் ; உருவரைப்படம் ; 
ஒற்றர் . 

விளக்கப்படம் ; பிறப்புப்பட்டி , சாதகம் ; எண் இலக்கம் ; 
fifth ly , adu . ஐந்தாவதாக , ஐந்தாவது இடத்தில் . 

ஒப்பனைப் படிவம் ; உவம உருவக அணிவகை ; 

பேச்சுத் 
fifths , n . pl. ஐந்தாந்தரப் பொருள்கள் , மிகமோச 

திற அணி ; சொற்சித்திரம் ; ( இசை . ) சுரவரிசைச் சித்திர 
சரக்குகள் . 

அணி ; ஆடல்முறை வகுப்பணி ; பனிச்சறுக்காட்ட வகையில் 


உ வம 


- 


பகை 


சமான 


384 
figure - dance 

filling 
மையநோக்கிய அணி இயக்கப்போக்கு ; ( அள . ) வாய்பாட்டுத் files, n . படையின் முகப்பு வீரனுக்குப் பின்னுள்ள ஒற்றை 
தலைச்சொல் அமைதி ; v . உருவப்படுத்திக்காட்டு ; கருத்தில் அணிவரிசை ; ஒருவர்பின் ஒருவரான ஒற்றை ஆள்வரிசை ; 
உருப்படுத்திக்காண் ; கற்பனைசெய் , புனைந்துருவாக்கிக் சதுரங்கப் பலகையில் இடைநீளத்திலுள்ள ஒற்றைக்கட்ட 
காட்டு ; சின்னமாயமை , உருமாதிரியாயமை ; உருவமைதி 

வரிசை ; 

ப . அணிவரிசையாகச் செல் ; அணிவரிசையில் 
வேலைப்பாட்டுடன் ஒப்பனைசெய் ; எண் இலக்கமிடு , விலை செல்லும்படி கட்டளையிடு ; ( தொ . ) file off , file away , 
குறிப்பிடு ; கணி , கணக்கிடு ; தொகைப்படுத்து ; தோன்று ; வரிசையாகச் செல் ; வரிசையாகச் செல்லும்படி கட்டளையிடு ; 
முனைப்பாகக் 

காட்சியளி , உருக்கொண்டு இயலு ; Indian file , single file , ஒருவர்பின் ஒருவரான ஒற்றை 
பண்போவிய உருக்கொண்டு நடி ; ( தொ . ) at a high figure, அணிவரிசை , 
மிகு விலைக்கு ; at a low figure , மலிவாக ; cut a brilliant 

fil emot , 11. சருகிலை நிறம் ; a . சருகிலை நிறமுள்ள , தவிட்டு 
figure , make a brilliant figure , சிறந்த தோற்றமளி ; 

நிறத்தோடு கூடிய மஞ்சள் நிறமுள்ள . 
மிகுபுகழுடன் விளங்கு ; cut & figure , முனைப்பான தோற்றம் 

fil et , 1. சதுரக் கண்ணுள்ள வலை வகை . 
உண்டுபண்ணு ; முனைப்பாகத் தோற்றமளி ; cut a poor 

fil ial , a . மகவுரிமை சார்ந்த , மகன் அல்லது மகளுக்குரிய ; 
figure, make a poor figure , இரங்கத்தக்க தோற்றமளி , 
மோசமான தோற்றமளி ; figure as, வேறுவகையில் 

புதல்வர் புதல்வியரிடமிருந்து எதிர்பார்க்கத்தக்க . 
தோற்றமளி , குணவியல்பை மேற்கொள் , பாவனையை மேற் filia tion , 11. மகவுத் தொடர்பு ; நேர்மரபுவழி உறவு ; கிளை 
கொள் ; figure of speech , சொல்லணி , இலக்கிய அணி ; விரித்தல் ; மொழி இனக் கிளைத்தோற்றம் ; மக்கள் இனக் 
figure out , கணக்கிட்டுத் தொகைகாண் ; தொகைபடு ; கிளைவழித்தோற்றம் ; மரபுக்கொடித் தொடர்பு ; மரபுக்கொடி 
figure up , 

கணக்கிடு , தொகையை மதிப்பிடு ; income of ஒழுங்கு. 
five figures, 10,000- க்கும் 1,00,000.க்கும் இடையிலுள்ள fil ibuster , 11. அயல்நாட்டோடு தன்நாட்டுச் சட்ட உரிமை 
வருவாய் ; keep one s figure , உடல் பருமனாகாமற் பேணு ; யில்லாமலே சண்டையில் ஈடுபடுபவர் ; நாடுகடந்து கொள்ளை 
person of figure, புகழ் பெற்றவர் , தனிச்சிறப்புடையவர் ; யிடும் படைவீரர் ; சட்டமன்றத்தில் முட்டுக்கட்டை யிடுபவர் ; 
reach three figures , மரப்பந்தாட்டத்தில் நூறு ஓட்டங்கள் U. அயல்நாட்டுடன் நாட்டுரிமையில்லாமலே போரில் ஈடுபடு ; . 
எடு . 

சட்டமன்றத்தில் முட்டுக்கட்டையிடு . 
fig ure- dance, n . தெளிவான பகுதிகளுடன் வகுத்தமைத்த fil ibusterer , n . அயல்நாட்டோடு சட்டப்படி உரிமையற்ற 
அணிநடனக் காட்சி . 

சண்டையில் ஈடுபடுபவர் ; சட்டமன்றத்தில் முட்டுக்கட்டை 
fig ure - dancer , 11. வகுத்தமைத்த அணிநடனம் ஆடுபவர் . 

யிடுபவர் . 
fig ure - head , 11 . கப்பலின் முகப்பிலுள்ள உருவத்தலை ; 

fil igree , 11. சரிகைச் சித்திரவேலை , கசவுப்பூவேலை ; நொய்ம்மை 
பெயரளவில் மட்டும் தலைமை ஏற்கும் பொம்மைத்தலைவர் , யான மினுக்கு வேலைப்பாடு . 
உரிமையற்ற தலைவர் ; செயலற்ற போலித்தலைவர் , 

fil ing , n . அராவுதல் . 
figurine , n . சிறு உருவச்சிலை . 

fil ings , n . அராவல் தூள் ; துண்டுத்துணுக்குப் பொடித் 
fig urist , 11. உருவங்களைக் கொண்டு விளக்குபவர் , உருவங் 

திரள் . 
களைப் பயன்படுத்துபவர் . 

fill , 1 . உணவு குடிவகையில் 

நிறையளவு ; 
ig - wort , 11. முன்னர் மூலநோயைத் தீர்ப்பதாகக் கருதப் 

வளிக்கும் அளவு ; வள நிறைவு , ஏராளம் ; ஒருதடவை செறி 
பட்ட மூலிகைச் செடி வகை . 

நிறை அளவு ; 3. நிரப்பு ; 

நிரம்பு ; திணித்து இடத்தை 
fil agree, 11. = fligree . 

அடை ; விட்ட இடத்தை இட்டு நிரப்பு ; பூர்த்தி செய் ; 

குறை நிரப்பு ; பள்ளம் நிரப்பு , குளங் குட்டைகளைத் தூர்த்து 
fil ament , n . இழை ; நார்வடிப் பொருள் ; ( தாவ . , உயி . ) 

விடு ; நிறைத்து இடங்கொள் , இடம் நிரம்பியிரு ; இடங் 
நூல் போன்ற உறுப்பு ; உருகாது அழலொளிவிடும் மின் 

கொளப் பரப்பு ; பரவி இடங்கொள் ; விரிவுறு , திரண்டு 
குமிழ் இழை ; நீரோட்டத் துகள் வரிசையில் கற்பனையாகக் 

வளர் ; 

நிறை வளர்ச்சியுறு ; நிறையச் சேமித்து வை ; 
காணப்படும் வரியிழை ; தூசிழை வரி . 

நிறைவூட்டு ; தெவிட்டுதலுறு ; மன நிறைவுபடுத்து ; பதவி 
filament ary , a . இழை போன்ற . 

நிரப்பு ; பதவியில் இடம் பெற்றமர்ந்திரு ; கடமை நிறை 
fil atory , n . நூல் உருவாக்கும் அல்லது பின்னும் இயந்திரம் , வேற்று ; கட்டளை நிறைவேற்று ; ஓய்வு வேளையைப் பயன் 
நூற் பொறி . 

படுத்தி நிறைவு செய் ; பருத்தித் துணிகளில் இடைப்பிறி 
fil ature, 11. புழுக்கூட்டிலிருந்து பட்டு நூலை உருளையில் திட்டு நிரப்பிக் கலப்படம் செய் ; ( தொ . ) fill in , இட்டு 
சுற்றுதல் ; பட்டு இழை சுற்றுவதற்கான அமைப்பு . 

நிரப்பு , வேண்டுவன பெய்து சரிசெய் ; 

fill out , 670,0 
fil bert, 12 . பண்படுத்தப்பட்ட பழுப்பு நீல நிறமுள்ள 

அளவுக்கு விரிவாக்கு ; முழு அளவில் விரிவுறு ; fill the bill , 
கொட்டைவகை ; கொட்டைவகை தரும் மரம் . 

முக்கிய கூறாயமை ; வேண்டிய யாவும் 

போதியதாயிரு ; fill up , முழுதும் நிறை ; வெற்றிடம் நிரப்பு ; 
filch , . களவு செய் ; சிறு அளவில் திருடு . 

தூர்த்துவிடு ; sails fill , பாய்கள் காற்றினால் விரிக்கப் 
file1, 1. அரம் , அராவுவதற்குரிய எஃகுக்கருவி ; பளபளப் 
பாக்கும் வகைமுறை ; செப்பமிக்க இலக்கிய நடை அமைக்கும் 
வழிமுறை ; ஆழ்ந்த சூழ்ச்சித்திறமுள்ளவர் ; ஏமாற்றுபவர் , 

fille de chambre , ( பிர . ) 11. மனைப்பணிப்பெண் . 
ஏய்ப்பவர் ; ஆள் ; திருட்டுப் பேர்வழி ; 1. அராவு : அராவி fille de joie , ( பிர . ) n . பொதுமகள் , விலைமகள் . 
மழமழப்பாக்கு ; சமப்படுத்து ; தேய்த்துக்குறை ; அராவிக் fill et , n. 

தலைப்பட்டி ; மயிர்க்கொடி ; 

தலைமுடிகட்டும் 
குறுக்கு ; இலக்கிய நடையைச் 

செப்பமாக்கு ; 

( தொ . ) இழைக்கச்சை : நாடா ; கட்டு ; பட்டை ; மேடான இடை 
bitc file , gnaw file , வீண்வேலையில் ஈடுபட்டு முயற்சிசெய் ; விளிம்பு ; ஏட்டு மேலுறையின் பட்டைக்கோடு ; மெல்லிய 
file away , மேடுபள்ளமகற்றிச் சமப்படுத்து , கரடுமுரடான நாடாப்போன்ற பொருள் ; விலா இறைச்சித் துண்டு ; இடுப் 
பகுதிகளை அராவியகற்று . 

பின் எலும்படி இறைச்சித் துண்டு ; எலும்பு நீக்கிய கன்றின் 
கோப்பு , இனைத்தொகுப்பு ; பதிவுமூலங்களைக் 

காலிறைச்சிச் சுருணை ; மாட்டிறைச்சிச் சுருணை ; மீனிறைச்சிச் 
கோத்திணைத்துப் பேணுவதற்கான திண்கம்பி ; வேண்டும் 

சுருணை ; கொழுமீன் கண்டம் ; ( கட் . ) கேடய முகட்டின் அடித் 
எளிதாகப் பார்ப்பதற்காக ஒழுங்குபடுத்தப்பட்ட 

தளக் காற்கூறு ; ( க- க . ) கட்டுமான உருவின் இடைப்பட்டை ; 
தகவல்தாள் சேகரம் ; சட்டப்பதிவுத் தொகுப்பு ; பத்திரிகை 

ப . தலைப்பட்டி வரிந்துகட்டு ; தலைப்பட்டியால் ஒப்பனை செய் ; 
வரிசைத் தொகுப்பு ; பெயர்வரிசை , பட்டியல் ; U. கோத்திணை ; 

இழைக்கச்சையால் கட்டு ; இழைக்கச்சை கட்டி அணிசெய் : 
தகவல் தாள்களை ஒழுங்காக வரிசையில் வை ; 

மீனைக் கண்டமாகத் துண்டுப்படுத்து . 
ஆவணங்களிடையே சேர்த்து வை ; பதிவு செய் ; வழக்கு fill ing, n . நிரப்புவதற்கோ தொளையடைப்பதற்கோ நிறைவு: 
மன்றத்திற் கொண்டு வை . 

செய்வதற்கோ பயன்படும் ஒன்று ; வழங்குதல் . 


மன 


நிறை 


செய்தமை ; 


படுகின்றன . 


file " , 11 . 


போது 


பொது 


பெறு ; 


385 
fillip 

finery 
fill ip , n . சொடக்கு , விரல் நொடிப்பு ; சுண்டியடித்த அடி , finan cier1, 1 , பொருளியல் ஆட்சி வல்லுநர் , நிதிவிவகாரங் 
சுண்டுகை ; சிட்டிகையளவு ; சிறு துணுக்கு ; தூண்டுதல் ; களில் திறமையுடையவர் ; பொது வருமானத்துறை ஆட்சி 
3. சுண்டி அடி ; விரல்களால் தெறித்து எறி ; தூண்டுதல் யாளர் . 
கொடு , கிளறி ஊக்குவி ; சொடக்கிடு , விரல் நொடி . 

financier 2, U. பணங்கொடுக்கல் வாங்கல் செய் ; பணத்தை 
fill ister , n . பலகணிக்கண்ணாடியின் சறுக்குச் சட்டம் . 

மோசடி செய் . 
fill y , 11. பெண் குதிரைக்குட்டி ; துடுக்கான இளஞ்சிறுமி . finch , 11. குருவி வகை . 
film , n. மென்தாள் ; மெல்லிய சவ்வு ; மென்தோல் ; மென் find , n . கண்டுபிடிப்பு ; கண்டுபிடித்த பொருள் ; புதையல் ; 
படலம் ; மென்பூச்சு ; நீரில் மிதக்கும் மென்புரை ; கண்ணை கனிப்பொருள் 

முதலியவற்றின் அடிநிலத்தடக்காட்சி ; 
மறைக்கும் மென் திரை, பார்வை மங்கல் ; மென் திரை முகமூடி ; வேட்டையில் நரி இருக்கும் இடம் கண்டுபிடித்தல் ; U. கண்டு 
மெல்லிழை ; மென்பசை பூசப்பட்ட நிழற்படத்தகடு ; திரைப் 

பிடி , தேடி எடு , முயன்று காண் ; கண்டுணர் , ஆய்ந்து 
படச் சுருள் தகடு ; ( தொ . ) film star, திரைப்பட நட்சத்திரம் , 

முடிவுசெய் ; நேரிட்டறி ; பட்டறி , கண்டுகொள் ; எதிருறு , 
சிறந்த நடிகர் ; film test , நடிகராகப் போகின்றவரின் நிழற் 

கண்ணுறு , நேர்பட்டுக்காண் ; காண் ; 

அடை ; எய்தப் 
படச்சோதனை ; the films , திரைப்படக் காட்சி . 

தேடிக்கொடு ; அறியப்பெறு , தெரியப்பெறு ; 
film -fan , n . திரைப்பட ஆர்வலர் . 

( தொ . ) find one s account in , போதிய 

ஆதாய நலம் 
fil my , a . மென்புரைபோன்ற ; மென்புரையாலான ; மென் 

கிடைக்கப்பெறு ; find oneself , தன் சிறப்பு வாழ்க்கைத்துறை 
புரை மூடிய ; வலைபோன்ற ; மங்கலான ; ஒளிமறைக்கிற . 

கண்டறி , தன் தேவைகளுக்குத் தானே வேண்டும் ஏற்பாடு 

செய்துகொள் ; find one s feet , கால் நிற்கும் உறுதி அடையப் 
fil oselle, n . கழிவுப்பட்டு , 

பெறு ; புதிய சூழ்நிலையைச் சமாளிக்கும் ஆற்றல் கைவரப் 
fils, ( பிர . ) 1. புதல்வர் . 

பெறு ; find out , கண்டுபிடி ; தீர் , வழிகண்டுபிடி ; உளவறி ; 
fil ter , n. வடிகட்டும் அமைவு , கசடகற்றி நீர்மம் கடந்து sure find , தேடும் பொருள் கட்டாயம் காணத்தக்க இடம் . 
செல்லவிடும் மணல் - கரிப்படுகையமைவு ; U. வடிகட்டு ; 

fin der , 11. இலக்கடைவுக்கருவி , பெரிய தொலைநோக்காடி 
ஊறிச்செல் , ஊடாகச்செல் ; துப்புரவாக்கு ; தூய்மையாக்கு ; 

யைப் பொருள் மீது பொருத்த உதவும்படி அதனுள் அமைந்த 
செய்தி முதலியவற்றின் வகையில் கசிவுறு ; வெளிப்படு . 

சிறு தொலைநோக்காடி ; உருப்பெருக்கியின் குறியடைவு 
fil ter - bed , 11. வடிகட்டு தளம் ; மிகுதியாக நீர் வடிகட்டு அமைவு ; நிழற்படக்கருவியின் இலக்கடைவு அமைவு . 
தற்கான மணற்படுகை . 

fin de siecle , ( பிர . ) a . பத்தொன்பதாம் நூற்றாண்டு இறுதி 
fil ter - paper , n . வடிகட்டு தாள் . 

யின் தனிப்பட்ட இயல்புடைய ; முன்னேற்றமான ; தற்காலத் 
filth , n . அருவருப்பான அழுக்கு ; மாசு ; கழிவுப்பொருள் ; திற்குரிய ; புதுமையான ; சரிகிற . 
குப்பை ; அழுக்குடைமை ; தீட்டுடையது ; தகாத நடை ; fine1, n . இறுதி ; தண்ட வரி ; தண்டனைக்கீடான கட்டணம் ; 
இழி ஒழுக்கம் ; கீழ்மக்கள் மொழி , கொச்சை மொழி . 

அபராதம் ; வினைமுறை ஈடான சிறப்பு வேளைக்கட்டணம் ; 
fil trate , n . வடிகட்டிய நீர்மம் ; 3. வடிகட்டு ; ஊறிச்செல் . மரபுரிமைக் கட்டுப்பாட்டிலிருந்து தப்புவதற்கான போலி 
filtra tion , n . வடிகட்டுதல் ; வடிகட்டுமுறை . 

வழக்கு நடவடிக்கை ; 3. தண்டனைத் தீர்ப்புச் செய் ; தண்டனைக் 
fim briate , im briated , a . ( தாவ . , வில . ) விளிம்பில் மயி 

கீடான வரிசுமத்து ; அபராதம்விதி ; பதவி உரிமைகளுக் 

கீடான கட்டணம் செலுத்து ; ( தொ . ) in fine , முடிவாக ; 
ரிழையுடைய . 

சுருக்கமாக . 
fin , n. துடுப்பு , மீனின் உகைப்பியக்க உறுப்பு ; துடுப்புப் 
போன்ற உறுப்பு ; வானூர்திப் பின்புறத்தின் நிமிர் நேர் 

fine , a . நேர்த்தியான ; செப்பமுடைய , அழகு வாய்ந்த ; 
விளிம்பு ; நிமிர் நேர் விளிம்புடைய தகடு . 

உயர்ந்த , மேன்மையான ; பண்படுத்தப்பட்ட , சீர் செய்யப் 

பெற்ற ; தெளிவான ; தூய்மைமிக்க , கலப்பற்ற ; தங்க 
fin al , n . இறுதி ஆட்டம் , வெற்றி தோல்வி தீர்மானிக்கும் 
கடைசி விளையாட்டு ; சொல்லின் இறுதி எழுத்து ; இறுதி 

வகையில் ஒன்பதரை மாற்றுடைய ; வெள்ளி வகையில் 

உயர் தூய்மைப்படியுடைய ; மற்ற பொருள்கள் வகையில் 
ஒலிக்குறி ; இசையில் பண்ணின் முக்கிய சுரம் ; கல்வித் 

ஆயிரவீ தக் கணக்கில் உயர் தூய்மை நயமுடைய ; சுவை 
தேர்வு வரிசையில் கடைசி ஆண்டிறுதித்தேர்வு ; d . 

பமுடைய ; நுண்ணயமுடைய ; 
இறுதியான , கடைசியான , முடிவான ; ஐயத்திற்கு இட 

நுண் துகளான ; மிக 

நுண் துகளடங்கிய ; மிக நொய்தான , மிக மெல்லிய ; கூர்மை 
மற்ற , அறுதியான , மாற்றமுடியாத ; நோக்கம் சார்ந்த , 

யான ; உயர்ந்த உணர்ச்சியுடைய ; ஆர்வஞ் செறிந்த ; 
முடிவுடன் தொடர்புடைய ; ( தொ . ) final cause , அறுதி 

கூருணர்ச்சியுடைய , நுண்ணய உணர்வுடைய ; மட்டுமீறிய 
செய்யும் காரணக்கூறு ; final clause , நோக்கம் குறிக்கும் 

மிகு நுணுக்க உயர்வுடைய ; பகட்டழகு வாய்ந்த , பகட்டாக 
உறுப்பு வாசகம் . 

அழகுசெய்துகொள்கிற ; குறிப்பிடத்தக்க ; முனைப்பான ; 
fina le, n. நாடக இறுதி , கடைக்காப்பு ; இசைநிகழ்வின் 

U. தேறலைத் தெளியவை ; 
தெளியவை ; தெளிவுபடு ; 

தெளிவுபடு ; நேர்த்தியான 
முடிப்பு , மங்களம் ; முத்தாய்ப்பு , இறுதி மகுடம் . 

தாக்கு ; நுண்துகளாக்கு ; மிக நுண்படிகளில் சிறுகச் 
fin alist , n . கடை ஆட்ட உறுப்பினர் , இறுதி ஆட்டத்தில் சிறுக மாற்றியமை ; தூய்மையாக்கு , புடமிடு ; ( தொ . ) 
பங்குகொள்ளும் விளையாட்டுக்காரர் . 

fine arts , நுண்கலைகள் , கவின் கலைகள் , அழகுணர்ச்சி 
final ity , n. முடிந்த முடிவு , கடைமுடிவு , மேல் தொடர்புக்கு 

அல்லது கலையுணர்ச்சியைத் தூண்டும்கலைகள் ; fine chemicals , 
இடமில்லாத முடிவு ; ஐயத்துக்கிடமில்லா நிலை , அறுதி சிறு அளவில் தூய்மையான நிலையில் பயன்படுத்தப்படும் 
முடிவு ; இறுதி நிகழ்ச்சி ; அறுதிசெய்யும் மூலகாரணம் . 

வேதிப் பொருள்கள் ; fine gentleman , fine lady , நாகரிக 
fin alize , v . நிறைவேற்று , முடிவுக்குக்கொண்டுவா . 

மானவர் ; சோம்பேறித்தன மானவர் ; வேலை செய்தல் இழுக் 

கென எண்ணுபவர் . 
fin a ] s , n . pl . தேர்வு வரிசையில் கடைசி , இறுதித்தேர்வு ; 
ஆண்டிறுதித் தேர்வு . 

fine champagne, ( பிர . ) 11. உயர்தர பிராந்தி வகை ; மேன்மை 
finance , n . பொதுநிதி ; ஆட்சியாளரின் பண வருமானத் 

யான இன்தேறல் வகை . 
துறை ; பாட்டுப் பொருள்வருவாய்த் துறை ; 

பொதுநிதி 

fine - draw , . கண்ணுக்குப் புலப்படா வகையில் இரண்டு 
ஆட்சி , பொதுச்செல்வ ஆட்சிமுறை ; 3. நிதி ஆட்சி செய் ; 

துண்டுத் துணிகளைச் சேர்த்துத் தைத்திணை . 
விவகாரங்களில் ஈடுபடு ; பணங்கொடு ; பணமளித் 

fine - drawn , a . மிக மென்மையான ; நுட்பமான ; அளவு 
துதவு , பணப்பொறுப்பு ஏற்றுக்கொள் ; முதலீடு உதவு . 

கடந்து மெல்லிய . 
finan cial , a . பொருள் பற்றிய , வருவாய் சார்ந்த , நிதிநிலைக் 

fine ish , fin ish , a . ஓரளவு சிறந்த ; சிறிதே உயர்ந்த . 
குரிய ; ( தொ . ) financial year , நிதியாண்டு , பொதுக் fin ery , 11. பகட்டணிமணி ; பகட்டாடை ஒப்பனை ; அணி 
கணக்குகளுக்குரிய வரையறுக்கப்பட்ட ஆண்டுக்காலம் . 

யலங்காரத் தோற்றம் ; புதுப்பாணி நடையுடை . 
49 


கய 


பண 


386 


fire 


finery 
fin ery , 1. துப்புரவுச்சாலை ; வார்ப்பிரும்பைத் தேனிரும்பாக் 

கும் ஆலை ; தேனிரும்பிலிருந்து எஃகு உருவாக்கும் உலைக்களம் . 
fine - spok en , a . அழகுத் தொடர்களைப் பயன்படுத்துகிற . 
fine -spun , a . மிக நொய்தான , மிக மெல்லியதாக நூற்கப் 
பட்ட ; மட்டுமீறிய நுட்பம் வாய்ந்த ; செயலுக்கு ஒத்து 
வராத . 
finesse , 1. சூழ்ச்சி நுண்ணயம் , தந்திர நுட்பம் ; நய 
நுணுக்கத் திறம் , நுட்ப வேறுபாடு பிரித்தறியும் ஆற்றல் ; 
நய நுட்பச் சூழ்ச்சி ; சீட்டாட்டத்தில் மேற்சீட்டைக் கையில் 
வைத்துக்கொண்டே சீட்டிறக்கி எதிரியின் உச்சச் சீட்டை 
ஒதுக்கிவிட எண்ணும் துணிச்சலான சூழ்ச்சிநய முயற்சி ; 
U. நுணுக்க நயங்காட்டிச் சூழ்ச்சியாகப் பொறியில் வீழ்த்து ; 
சீட்டாட்டத்தில் எதிர்த் துருப்பினை இறக்கச் செய்யும் சூழ்ச்சி 
முறையைக்கொள் . 
fing er , n . விரல் ; கட்டை விரலல்லாத மற்ற நான்கு விரல் 
களுள் ஒன்று ; கையுறையின் விரற்பகுதி ; விரல் வடிவான 
பொருள் ; விரலகலம் ; ஊறுணர்ச்சி ; காலுறை செய்வதற் 
குரிய தடித்த கம்பளி நூல் வகை ; U. விரலால் தொடு ; 
விரலால் தடவிப்பார் , விரலால் உருட்டிப்பார் ; இசைக்கருவி 
மீட்டு ; இசைமானத்தில் மீட்டுதற்குரிய விரலைக்குறியிட்டுக் 
காட்டு ; கையாடு , மோசடிசெய் ; கைக்கூலியாகப்பெறு ; 
( தொ . ) burn one s fingers , தலையிட்டுத் தீங்குக்கு ஆளாகு , 
துடுக்குத்தனத்தின் பயனைக் கண்டுகொள் ; have a finger 
ia the pie , செயற்பொறுப்பில் பங்குகொள் ; have one s 
fingers all thumbs , அருவருப்பாகச் செயலாற்று , நயமின்றிக் 
கையாளு. 
fing er -al phabet , fing er - language, n . செவிடர்கள் 

உணர் தற்குரிய கைச்சைகைக் குறியீட்டுத் தொகுதி . 
fing er - board , n . இசைக்கருவியில் விரல்களை அழுத்துவதற் 

குரிய கட்டை . 
fing er - bowl, n . மேசையில் விரல்களைக் கழுவிக்கொள்வதற் 

காக வைக்கப்படும் நீர்க்கலம் . 
fing er - breadth , n . விரலகலம் , முக்கால் அங்குலம் . 
fing ered , a . விரல்களுள்ள ; விரல்போன்ற அமைப்புள்ள . 
fing er - fern , n . மண்ணீரல் நோய்களுக்கு மருந்தாகப் பயன் 

பட்டு வந்த சூரல்வகைச் செடி . 
fing er - fish , n . விண்மீன் போன்ற அமைப்புக்கொண்ட கட 

லுயிர் வகை . 
fing er - glass , n . = finger - bowl . 
fing ering , n . விரலால் தொடும் முறை அல்லது செயல் ; 

இசைக்கருவியினை மீட்ட ஏற்ற விரல்களைத் தேர்ந்தெடுத்தல் . 
fing ering , 11. காலுறைகளுக்குரிய முரட்டுக்கம்பளி இழை . 
fing erling , n . சிறு கடல் மீன்வகை ; மிகச்சிறு உரு அல்லது 

உயிர் . 
fing er - mark , n . விரற் குறி ; விரலால் ஏற்பட்ட அழுக்குக் 

கறை . 
fing er - plate, n . விரலழுக்குப்படாமல் கதவினைக் காக்கும் 


fin is , n . இறுதி , முடிந்த முடிவு . 
fin ish , 1 , இறுதிக்கட்டம் ; நரிவேட்டையின் இறுதிப்படி ; 
முடிவு ; முடிவுற்றநிலை ; முழுநிறைவு , நிறைதிட்பம் ; செயல் 
தீர்ந்த செப்பம் ; நிறைவளிப்பது , நிறைவளிக்கும் கூறு ; 
U. முடித்துவிடு ; முடிவுக்குக் கொண்டுவா ; அழி ; செய்து 
முடி ; முடிவுறு ; நிறைவுசெய் , செய்துதீர் ; நிறைவூட்டு ; 
இறுதிவரை தீட்டு ; கடைசிப்பூச்சுக்கொடு ; முடிதிறம்கூட்டு ; 
பயிற்சி முற்றுவி , முத்தாய்ப்பளி ; முடிவடை ; தொடர்பறு , 
நின்றுவிடு , ஓய்ந்துவிடு ; முடிவாக நிகழ்வுறு ; முடிவாகு ; 
( தொ . ) fight to a finish , ஒருதிறத்தவர் முற்றிலும் தோல்வி 
யுறும்வரை போராடு . 
fin isher , n . செய்தொழிலில் முடிவான செயல் தீர்வாக்கும் 
தொழிலாளர் ; செயல் தீர்வு முற்றுவிக்கும் இயந்திரம் ; கடுக் 
தாக்கு ; தோல்வியுறச்செய்யும் பொருள் ; உறுபேரடி , அழுத்தி 
வீழ்த்துகின்ற பேரடி ; அழுத்தும் மாத்துயர் . 
fin ite, a . முடிவுடைய ; எல்லையுடைய ; வரையறைக்குட் 
பட்ட ; அளவிற்குட்பட்ட ; ( கண . ) எண்வகையில் வரைநிலை 
யான ; ( இலக். ) வினைவகையில் முற்றான . 
Finn , 11. பின்லாந்து நாட்டு இனமக்களில் ஒருவர் . 
finn an , finn an haddock , n . புகையூட்டுப் பதனமுறையில் 

பக்குவப்படுத்தப்பட்ட மீன் இனவகை . 
finn er , n . முதுகுத் துடுப்புடைய திமிங்கில வகை . 
Finn ic , a . பின்லாந்து நாட்டு மக்களினத் தொகுதியைச் 

சார்ந்த . 
Finn ish , n . பின்லாந்துமக்கள் மொழி ; a . பின்லாந்து மொழி 
யைச் சார்ந்த : பின்லாந்து மக்களைச் சார்ந்த ; பின்லாந்து 
நாட்டுமக்கள் இனத் தொகுதிசேர்ந்த . 
finn y , a . துடுப்புகள் கொண்ட ; 

மீன் துடுப்புப்போன்ற ; 
மீனைச் சார்ந்த ; மீன்கள் நிறைந்து காணப்படுகிற . 
Fin sen light , n . கட்புலப்படா ஊதா மேற்கதிர் உண்டாக்கும் 

கருவி . 
fiord , n . நார்வே நாட்டில் செங்குத்தான மலைப்பாறைகளுக் 
கிடையேயுள்ள இடுக்கமான கடற்கால்களில் ஒன்று ; இடுங்கு 
விடர்கழி . 
florin , n. வளைகொடிப் புல் வகை . 
fir , fir -tree , n . கனங்குறைந்த உயர் தரக் கட்டைதரும் குளிர் 

மண்டல ஊசியிலை மரவகை . 
fir -apple , fir - ba ] ] , fir - cone , n . ஊசி இலை மரவகையின் 

காய் . 
fire , 1. தீ ; நெருப்பின் அழல் ; தீநா , தணற்கொழுந்து : சுடர் ; 
அனற்பொறி ; எரிதல் ; அடுப்புக்கனல் ; உலை நெருப்பு ; 
காட்டுப்பெருந்தீ ; அழிவுப்பெருந்தீ ; ( செய் . ) மின்னல் ; எரி 
மலை அகக்கனல் ; வெப்பம் ; வெப்பு ; காய்ச்சல் ; அழன்றெழும் 
உணர்ச்சி ; எழுச்சி ; சினம் ; கொதிகிளர்ச்சி ; ஆர்வக்கனல் ; 
உயிர்த்துடிப்பு : கற்பனை ; கவிதையெழுச்சி ; வேட்டு ; வேட்டுத் 
தீர்வு ; வேட்டுத்தொகுதி ; தாக்குரை ; கண்டனத்தொகுதி ; 
எதிர்ப்பு ; V. தீவை ; வெடி முதலியவை வகையில் நெருப்புப் 
பற்றவை ; வெடி சுரங்க வகைகளில் தீப்பற்றிக்கொள் ; 
வெடிக்கவை ; வேட்டுத் தகர் ; வணக்கமுறை வேட்டிடு ; வெடி 
தீர்வுறு ; வெப்பமூட்டு ; தீயில் வாட்டு ; மட்கல முதலியன 
சுட்டு வேகவை ; செங்கல் சுடு ; சூடிடு ; செயற்கை வெப்பத் 
தால் புகையிலை -தேயிலை முதலியவற்றைப் பதனம் செய் ; 
வெப்பமடை ; சிவப்பாக்கு ; விறகிடு ; எரிபொருளூட்டு ; சுட்டுத் 
தள்ளு ; வெடித்து வீசியெறி ; தள்ளு ; வெளியேற்று ; கற்பனை 
தூண்டு ; ஊக்கமூட்டு ; கிளர்ச்சியூட்டு ; உணர்ச்சியூட்டு ; 
சினமூட்டு ; கிளர்ந்தெழு ; சினந்தெழு ; ( தொ . ) catch fire , 
take fire , தீப்பற்றிக்கொள் ; எரியத் தொடங்கு ; தூண்டுதல் 
பெற்று எழுச்சிகொள் , ஊக்குதல் பெற்றுக் கிளர்ந்தெழு ; 
fire and brimstone , நரகம் ; கடுஞ்சின வெறுப்புக்குறிப்பு ; 
fire and sword , பேரழிவு : fire away , சுடத்தொடங்கு ; 
முன்னேறு ; போய்விடு ; துப்பாக்கியிலிருந்து எறிபடையை 
இயக்கு ; fire broadside, கப்பலின் 

ஒரு பக்கத்திலுள்ள 
பீரங்கிகளைச் சுடு ; fire off , சுடு , வேட்டுத்தீர் ; வெடிதீர் ; 
தொடர்ந்து விடாமல் வினாக்களை எழுப்பு ; விடாமல் தொடர்ச்சி 


தகடு . 


fing er - post , 11. வழிகாட்டும் கம்பம் , கைகாட்டுமரம் . 
fing er - print , n . விரல் அடையாளம் , கைநாட்டுக்குறி . 
fing er s - breadth , n . = finger - breadth . 
fing er - stall , n . விரலுறை . 
fin ial , n . ( க- க . ) கூரை முகட்டொப்பனை வேலைப்பாடு ; தூபி 

முகட்டின் இலைக்கொத்தணி ஒப்பனை . 
fin ical , a . அளவுமீறிய செயற்கை நேர்த்திவாய்ந்த ; பகட் 
டாரவாரமான , போலிச்செப்பமுடைய ; செயற்கைத் தன்மை 
வாய்ந்த ; போலிப்பகட்டான . 
fin icking , fin ikin , a . முக்கியமற்ற செய்திகளில் அதிக 
கருத்துச் செலுத்துகிற ; போலியாகப் பகட்டுகிற ; பொய் 
ஆசாரமுடைய . 


387 


fire - alarm 


fire -worship 


தடவைகள் 


யாகப் பேசு ; fire out , மனிதர்களை வெளியேற்று ; பதவி 
நீக்கு ; தள்ளு ; fire salute, குண்டுவெடித்து வணக்கமுறை 
காட்டு ; fire up , வெப்புற்றெழு ; திடீரென்று சீறியெழு ; 
on fire , கொழுந்துவிட்டு எரியும் நிலையில் ; உணர்ச்சிக்கொங் 
தளிப்புற்று ; set fire to , set on fire , தீக்கொளுத்து , எரி 
யூட்டு ; தீப்பற்று ; set Thames on fire , குறிப்பிடத்தக்க 
பெருங்காரியம் செய் ; strike fire , உராய்ந்து பொறி பறக்கச் 
செய் ; சூடுபிடி ; under fire , எதிரியின் குண்டுகளுக்கு இலக் 
கான நிலையில் . 
fire - alarm , n . நெருப்பு பற்றியதை அறிவிக்கும் தானி 

யங்கிக் கருவி . 
fire - arms , n . pl . சுடுபடைக்கலங்கள் , வேட்டுப்படைக் 

கருவிகள் , வெடிக்கும் போர்க்கருவிகள் . 
fire back , n . சுமததிரா தீவுக்குரிய சிவந்த முதுகினைக் 
கொண்ட வேட்டைப் பறவை வகை ; அடுப்பின் பின்சுவர் ; 
பின்சுவர் அணியிருப்புத் தகடு . 
fire - ball, n . பெரிய விண்வீழ் எரிகோளம் ; கோளவடிவமான 
மின்னல் ; எரிபொருள்கள் நிறைக்கப்பட்ட பந்து வடிவமான 

போர்க்கருவி . 
fire - ballocn , n . வெப்பாவிக்கூண்டு , வெடிப்புமூலம் வெப் 

பூட்டிப் பளுவற்றதாக்கப்பட்ட ஆவிக்கூண்டு. 
fire - bird , 1. தேனீயை உண்ணும் பறவை வகை . 
fire .blast , n . செடியினர் தாக்கும் நோய்வகை . 
fire -blight , n . கனிமரங்களுக்குக் கரிந்த தோற்றத்தைத் தரும் 

காளான் நோய்வகை. 
fire - box , n . நீராவி இயந்திரத்திலுள்ள நெருப்பறை . 
fire - brand , 1 . எரிகொள்ளி , எரியும் மரத்துண்டு ; சச்சர 

வினைத் தூண்டுபவர் ; கலகக்காரர் . 
fire .brick , n . தீக்காப்புடைய செங்கல் . 
fire - brigade , n . தீயணைப்புப்படை . 
fire - clay , n . சுடு செங்கலுக்குரிய களிமண் . 
fire - control , 1. கப்பல் - கோட்டைப் பீரங்கிகளின் வேட்டுக் 

கட்டுப்பாட்டமைவு . 
fired , a . நெருப்பால் தாக்கப்பட்ட : சுடப்பட்ட ; வெந்துபோன 

தோற்றம் கொண்ட ; தீக்கொளுத்தப்பட்ட ; பீரங்கியால் 
சுடப்பட்ட ; தூண்டப்பட்ட . 
fire - damp , n . சுரங்க எரியாவி , நிலக்கரிச் சுரங்கத்தில் 
காற்றுடன் கலக்கும் சமயம் வெடிவிபத்து விளைவிக்கும் 

கரிய நீரகைவளி. 
fire - dog , n . அடுப்புக்கட்டை , விறகு அணைகோல் . 
fire - drake , n . விண்வீழ் கல் ; செர்மானிய பழங்கதை மரபில் 

தீயுமிழ் வேதாளம் ; கம்பவெடி . 
fire - drill , n . குச்சியைச் சுழற்றி அல்லது முறுக்கித் தீயுண் 

டாக்கும் பண்டைய கருவி ; ஞெலிகோல் . 
fire - eat er , n . மாயச்செப்பிடு வித்தைக்காரர் ; பயங்கர 

மற்போர் வீரர் ; கலகக்காரர் , சண்டைப்பிரியர் . 
fire - engine, n . தீயணைக்கும் இயந்திரம் . 
fire - escape , n . எரியும் கட்டிடத்திலிருந்து ஆட்களை மீட்டுக் 

கொண்டு வருதற்குரிய கருவி . 
fire .extinguisher , n . தீயணைக்குங் கருவி ; வேதிப்பொருள் 

களை வெளிசசிதறித் தீயணைக்கும் அமைவு . 
fire - eyed , a . ( செய் . ) ஒளிவீசும் கண்களையுடைய . 
fire fly , n . மின்மினி . 
fire .grate, n . அழல்தாங்கி , அடுப்பில் நெருப்பினைத் தாங்கி 

நிற்கும் இருப்பு வலைச்சட்டம் . 
fire -guard , n . கணப்படுப்புத் தீயிற்குப் பாதுகாப்பான 

இருப்பு வலைச்சட்டம் . 
fire .hose, 1. தீயணைக்கும் வளை நீள் குழாய் . 
fire - insu rance , n . நெருப்பிடர்க் காப்பீடு , தீயழிவுக்கு ஈடு 

செய்யும் கூட்டமைப்பு முறை . 
fire - irons , n . pl . அடுப்படி இருப்புக் கருவிகள் , 


fire - light , n . அடுப்பின் நெருப்பொளி . 
fire .lighter , n . அடுப்பிலிட ஆயத்தநிலையிலுள்ள எரி 

நெருப்பு . 
fire lock , 11. முற்காலத் துப்பாக்கி வகை . 
fire man , n . தீயணைக்கும் படைவீரர் ; இயந்திர உலை காப் 
போர் ; சுரங்கத்தொழிலாளர் நலங்காப்போர் ; சுரங்கவெடி 

வைப்பவர் . 
fire - mark , n . நெருப்புக்காப்பீட்டுறுதி செய்யப்பட்ட கட்டி 

டத்தில் காப்பீட்டு நிலையத்தார் பொறிக்கும் உலோகத்தகடு . 
fire - new , a . புத்தம்புதிய ; சூடு ஆறாத . 
fire - office , n . நெருப்புக்காப்பீட்டுறுதிப் பணிமனை . 
fire - opal, n . தீ வண்ணம் நிழலாடும் மணிக்கல் வகை . 
fire - pan , n . நெருப்புச்சட்டி , தணல்தட்டு . 
fire -place , 11. கணப்படுப்பு , அடுப்படி . 
fire - plug, 11. அடிநில மூல நீர்க்குழாயில் தீயணைப்பு வளை 

குழாய் பொருத்துதற்குரிய இணைப்பு . 
fire - policy , n . நெருப்புக்காப்புறுதி எழுத்துப் பத்திரம் . 
fire proof , a . தீத்தடைகாப்புடைய , தீயாலழியாத ; நெருப் 
பினால் பாதிக்கப்படாத ; எரியாத ; தீப்பற்றாத ; . தீத்தடை 
காப்புச் செய் . 
fir er , n . தீயிடுபவர் ; எரியூட்டுபவர் ; இயக்கும் பொறிக்கு 
எரியூட்டுபவர் ; துப்பாக்கி - பீரங்கி முதலாயின சுடுபவர் ; 
இடையே மருந் தடைக்காமலே குறிப்பிட்ட 
சுடவல்ல துப்பாக்கி . 
fire -raiser , n . தீக்கொளுத்தி எரியூட்டுபவர் . 
fire -raising , n . தீக்கொளுத்தல் , எரித்துப் பொசுக்கும் 

அழிவு வேலை ; வேண்டுமென்றே பிறர் வீடு அல்லது சொத் 
திற்குத் தீயிடல் ; காப்பீடு செய்யப்பட்ட தன் பொருளுக்கே 
தீயிடும் வினை . 
fire -screen , n . தீயின் வெப்பத்தைத் தடுக்கும் திரை , 

நெருப்புத் தடைகாப்புத்தட்டி . 
fire -ship , n . தீக்கலம் , எதிரிகளின் கப்பல்களுக்கிடையே 

செலுத்தப்படும் எரிபொருள்கள் நிறைந்த கப்பல் . 
fire .shovel , 11. தழல்வாரி . 
fire side, n . அடுப்படி , கணப்படி ; அடுக்களை ; குடும்பவாழ்வு ; 

குடும்பவாழ்விடம் ; a . பழக்கமான வீடு சார்ந்த . 
fire - step , n . அகழ் அரணில் வீரர்கள் சுடுவதற்காக நிற்கும் 
குறுஞ்சுவர் மேடு ; குறுஞ்சுவரின் பின் வீரர் நின்று வெடிப்ப 
தற்குரிய படிச்சுவர் . 
fire - stick , n . ஞெலி கோல் , தீக்கடைகோல் . 
fire - stone, n . உலைகளிற் பயன்படுத்தப்படும் வெப்பத்தைத் 

தாங்கக்கூடிய கல் வகை . 
fire - teazer , n . இயந்திரங்களுக்கு எரிபொருளூட்டுவோர் . 
fire - trap , n . தீப்பிடிததால் தப்பி வெளியேறத்தக்க வழியற்ற 

கட்டிடம் . 
fire - walk , fire - walking , n . தீ மிதித்தல் . 
fire - war den , n . தீத்தடுப்பதற்கும் அணைப்பதற்கும் உரிய 

பணிப் பொறுப்பாளர் . 
fire .watch er , 11. தீ விபத்து ஏற்படாமல் கண்காணிப்பவர் ; 

குண்டுத் தாக்குதல் ஏற்பட்ட இடத்தில் நெருப்பெழாமல் 
காப்பவர் ; கணப்படுப்பு நெருப்புக்குப் பாதுகாப்பான 
வலைச்சட்டம் . 
fire - wa ter , n . காரமான சாராயச்சத்து . 
fire wood , n . விறகுக்கட்டை . 
fire work , n . வாணவெடி , கம்பவேடிக்கை . 
fire - works . 11. pl . செயற்கைத் திறமை காட்டும் காட்சி 
முறைகள் ; இசையிலும் பேச்சிலும் காட்டப்படும் 
வேடிக்கைப் பண்புத்திறம் . 
fire worm , n . மின்மினி . 
fire - wor ship , 1. தீவழிபாடு , தீயைக் கடவுள் சின்னமாக 
மதித்துப் பூசிக்கும் முறை . 


வாண 


, 


388 

fish 
firing 
fir ing , n . கொளுத்துதல் ; தீயூட்டல் ; துப்பாக்கி - பீரங்கி first - class , a . தொடர்வண்டியில் முதல்வகுப்புச் சார்ந்த ; 
வேட்டு ; பன்மணிக் கலகலப்போசை ; எரிபொருளூட்டல் ; 

தேர்வுப் பட்டியலில் முதல்வரிசையிலுள்ள ; முதல்தரமான ; 
சூடுபோடுதல் ; விறகுக்கட்டை ; எரிபொருள் ; வெப்பூட்டுதல் ; மிகச்சிறந்த ; adu . முதல்வகுப்பு வண்டியில் ; முதல்வகுப்பாக . 
கொதிக்கவைத்தல் ; வேகவைத்தல் ; மிகுவெப்புக்காயம் . 

first - day , n . ஞாயிறு , வாரத்தின் தலைநாள் . 
fir ing - line , n . பீரங்கி சுடும் வரம்பெல்லை ; எதிரி பீரங்கி 

first - floor , 71. கட்டிடத்தின் முதல் மாடி , நிலத்தளத்துக்கு 
வேட்டெல்லைக்கு உட்பட்ட படைப்பகுதி . 

மேற்பட்ட முதல்மாடித் தளம் ; அமெரிக்க வழக்கில் நிலத் 
fir ing - par ty , n . கைதியைச் சுடும்படி கட்டளையிடப்பட்ட 

தளம் . 
படைப்பகுதி ; படைத்துறைப் பிண அடக்க வேளையில் 

first -fruits, n . pl . பருவத்தின் முதல்விளைவு ; கடவுளுக்கான 
வணக்கமுறை வேட்டு இடப் பணிக்கப்பட்ட படைவீரர் பிரிவு . 

பருவ 

முதல்விளைவுப் படையல் ; முதற்பணி ஊதியம் , 
fir ing - point, n . தீக்கொள்நிலை , எண்ணெய் தீப்பற்றிக் தொழில் தொடக்க ஆதாயம் ; முற்காலப் பண்ணை மேலாளர்க்கு 
கொள்ளுதற்கு வேண்டிய வெப்பநிலை . 

அளிக்கப்பட்ட புதுப்பணித் தொடக்கக் காணிக்கை . 
firk in , n . மீன் - வெண்ணெய்- இன்தேறல் வகை முதலியவற்றிற் 

first - hand , a . நேரடியான , இடையீடின்றிப் பெறப்பட்ட . 
கான சிறு மிடா ; முகத்தல் அளவைக்கூறு . 

first - hand 2 , adv . நேரடியாக , இடையீடின்றி . 
firm , m . கூட்டுவாணிக நிலையம் , தொழிற்கூட்டு. 

first ling, n . முதற்பயன் ; முதல்விளைவு ; பருவ முதற் 
firm , a . உறுதியான ; கெட்டியான ; நிலையான ; அசையாத ; 

பலன் ; பருவ முதற் பழங்களின் தொகுதி ; முதற்குழந்தை , 
மாறாத ; நிலைநிறுத்தப்பட்ட ; மாற்றமுடியாத ; ஏற்றுக் 

தலைச்சன் ; முதலீற்றுக்குட்டி . 
கொண்ட பிறகு தள்ளுபடி செய்யமுடியாத ; 

ஒழிக்க 
முடியாத ; பற்றில் உ -றுதியுடைய , மனவுறுதியுடன் நிற்கிற ; 

first ly , adv . முதலாவதாக , முதன்முதலாக . ( 
வாணிகப்பொருள்கள் வகையில் விலையும் மதிப்பும் குறையாது first -night, n . நாடகத்தின் முதலிரவுக் காட்சி . 
ஒரே படியில் நிற்கிற ; V. வெண்ணெய் வகையில் கெட்டி first - night er , n . நாடகங்களை முதல் நாளே வழக்கமாகக் 
யாக்கு ; கெட்டியாகு ; நடவின்பின் நிலத்தை உறுதிப்படுத்து ; காண்பவர் . 
உறுதிப்படு . 

first - offend er , n . முதன்முறைக் குற்றவாளி, 
firm ament , n . வானமண்டலம் , முகில் - மீன்களுக்கிடமாகக் first -rate1, 1. முதல் தரப் போர்க்கப்பல் ; a . முதல் தரமான , 
கருதப்பட்ட விண்வலயம் . 

உச்ச உயர் வகையான , முதல் தரப் பண்புடைய , உச்சநிலை 
firm an , ( பெர் . ) n . அரசராணைப் பத்திரம் ; நன்கொடை மானி நய நேர்த்தியுடைய ; ( தொ . ) the first-rate Powers , முதல் 

யம் தனியுரிமை வழியுரிமை அளிக்கும் அரசர் கட்டளைச் சீட்டு . தர மதிப்புடைய வல்லரசுகள் . 
fir -needle, n. ஊசியிலை மரவகையின் இலை . 

first - rate 2 , adv . மிகச் சிறப்பாக , மிக்க நயநேர்த்தியுடன் . 
firr y , a . ஊசியிலை மரவகை சார்ந்த . 

firsts, n . pl . மா - வெண்ணெய் வகைகளில் முதல்தரத்துக்குரிய 

வகைகள் . 
first , n . முதலாவது ; முதன்மையானது ; முதல்வர் ; வரிசையில் 
முதன்மையானவர் ; முதல்வரிசை சார்ந்தவர் ; தேர்வில் firth , n . கடற்கழி ; ஆற்றின் கழிமுகம் . 
முதல் வகுப்பிடம் , உச்சநிலைவரிசை வகுப்பு ; போட்டியில் fisc , n . பண்டைய ரோமநாட்டின் கருவூலம் ; ரோமப் பேரர 
முதலிடத்தவர் ; காலத் தொடக்கம் ; வரிசையில் தொடக்கம் ; சரின் தனிப்பட்ட முறைநிதிச் சேமம் . 
a . முதலாவதான ; காலத்தால் மிக முந்திய ; வரிசையில் fis cal , n . சில நாடுகளில் சட்டத்துறைப் பணியாளர் ; a . அர 
முதன்மையான , மிக முற்பட்ட ; தலைமைச் சிறப்புடைய ; 

சிறை வரும்படிக்குரிய , நாட்டின் வருமானத்திற்குரிய . 
அனைவரிலும் முதன்மை வாய்ந்த , அனைத்திலும் முந்திய ; 
தொடக்கத்தைச் சார்ந்த ; மேம்பட்ட ; அடிப்படையான , 

fish ", n . மீன் ; மீன் இறைச்சி ; மீனினம் ; கடல்வாழ் உயிர் ; 

சூழ்ச்சி வலையில் அகப்படுத்துதற்காக நாடப்பெறும் மனிதர் ; 
மூலாதாரமான ; ( இலக் . ) பேசுபவரைக் குறித்த , தன்மை 
இடத்துக்குரிய ; ads . முதலில் , முதலாவதாக ; 

மீன் வகை ; ( பே - வ . ) பேர்வழி ; V. மீன்பிடி ; நீருக்கடியில் 

எல்லா 
வற்றுக்கும் முன்ன தாக ; முந்தி , முற்பட ; குறித்த காலத் 

தேடு ; மறைமுக வழிகளில் தேடு ; நீரினின்று வெளியே எடு ; 
துக்கு முற்பட்டு , மற்றொன்றினைக் காட்டிலும் முற்படு சிறப்பு 

குளம் குட்டைகளில் மீன்பிடி ; துருவித்தேடு ; தூண்டிலிடு ; 

கொக்கியால் பிடித்தெடு ; சிறிது சிறிதாக வெளிப்படுத்து , 
முறையாக ; ( தொ . ) at first , முதலில் ; தொடக்கத்தில் ; 

மெல்ல வெளிப்படுத்து ; 
at first hand , நேரடியாக , இடையீடின்றி ; at first blush , 

மறைவிடத்தினின்று வெளிக் 
at first sight , at first view , பார்த்தவுடன் ; முதல் தோற் 

கொணர் ; ( தொ . ) drink like & fish , அளவுமீறிக் குடி ; 
றத்திலேயே ; come in first , பந்தயத்தில் வெற்றிபெறு ; 

feed the fishes , நீரில் மூழ்கிப் போ ; கடல் பழக்கமில்லாக் 
first and last , மொத்தத்தில் ஒன்றோடொன்று கூட்டிப் 

குமட்டல் நோயினால் துன்பப்படு ; fish in troubled waters , 
பார்த்தால் ; First Cause , முதற்காரணம் ; கடவுள் ; first coat , 

குழப்பமான சூழ்நிலையைப் பயன்படுத்தித் தன் நலனைப் 
முதல் மேல்வண்ணப்பூச்சு ; முதற்பூச்சு ; first cost , இலாபம் 

பெருக்கிக் கொள் ; fish out , நீர்நிலையில் மீன்களை எல்லாம் 
சேராத விலை மதிப்பு ; கொள்முதல் செலவு மதிப்பு : First Lord 

பிடித்து வெறுமையாக்கு ; fish out of water , ஒவ்வாத சூழ் 
of the Admiralty , சட்ட மாமன்றத்துறை சார்ந்த கடற் 

நிலையில் சிக்கித் தவிப்பவர் ; fish the anchor , நங்கூரக் 
படைத் தலைவர் ; First Lord of the Treasury , நிதியரங்க 

கொக்கி கப்பல்விளிம்புமட்டத்துக்கு வரும்படி தூக்கிவை : 
முதல்வர் ; first name , கிறித்தவர்களின் முதற்பெயர் , 

have other fish to fry , கருத்துச்செலுத்த வேறு முக்கிய 
கிறித்தவர் பெயரின் முதற் சொற்பகுதி ; first or last , 

செய்திகள் பெற்றிரு ; make fish of one and flesh of another , 
முன்னாயிலும் பின்னாயிலும் எப்படியும் விரைவில் ; First Sea 

மனக்கசப்பு உண்டுபண்ணக்கூடிய வேறுபாட்டைக் காட்டு , 
Lord , பணிமுறைக் கப்பற்படைத் தலைவர் ; from first to last , 

நச்சுத்தன்மையான வேற்றுமை உண்டுபடுத்து ; neither 

fish nor flesh nor good red herring , neither fish, flesh , 
முழுவதும் , தொடக்கமுதல் இறுதிவரை ; from the first , 
தொடக்கத்திலிருந்து , முதலிலிருந்து ; in the first place , 

nor fowl , வரையறை இல்லா ததொன்று ; pretty kettle of 

fish , குழப்பம் , தாறுமாறான நிலை ; queer fish , வினோத 
முதன்முதலாக ; the First , முதலில் குறிப்பிடப்பட்டவர் ; 

பழக்கவழக்கமுடையவர் ; the Fish , the Fishes , மீன இராசி 
முதலில் குறிப்பிடப்பட்ட பொருள் ; the First , கௌதாரி 

மண்டலம் . 
வேட்டைத் தொடக்க நாள் ( செப்டம்பர் முதல் நாள் ) . 
first aid , n . முதலு தவிச் சிகிச்சை , மருத்துவர் வருதற்கு 

fish , n . ( கப் . ) பாய்மரத்தை உறுதியாக்கு தற்கு வைக்கப் 

படும் சிறு 
முன் காயப்பட்டவருக்கு அளிக்கப்படும் மருத்துவ உ தவி . 

பிறைவடிவ மரத்துண்டு ; விட்டப்பகுதிகளை 

இணைக்கும் தட்டையான இரும்பு அல்லது மரப்பாலம் ; 
first - begott en , a . முதற் பிறந்த ; மூத்த : தலைமூத்த . 

ஆட்டங்களில் மேசைப் பணச்சின்னமாகப் பயன்படுத்தப்படும் 
first - born , n . முதற் குழந்தை , தலைச்சன் பிள்ளை ; a . தந்த வட்டுக்கள் ; U. மரத்துண்டால் அணை ; இடைப்பாலத் 
முதற் பிறந்த ; தலையீற்றான . 

தால் உறுதிப்படுத்து . 


- 


பசை 


389 
fish -carver 

fitting - shop 
fish .carv er , n . மீனைத்துண்டிக்க உதவுங் கருவி . 

fi ssure , n . பிளவு ; வெடிப்பு ; பிளவினாலும் பாகங்களின் 
fish er , 1. பொழுதுபோக்கிற்காக அல்லது இலாபத்திற்காக பிரிவினாலும் ஏற்படும் இடைச்சந்து பிளப்பு ; மூளைச் சுருக்கங் 
மீன்பிடிப்பவர் ; கீரியினவகை விலங்கு . 

களிலுள்ள நெடும்பள்ளம் , மூளை இடைச்சந்து ; 

ப . பிளவு 

படுத்து ; பிளவுறு . 
fish erman , n . மீன்பிடிப்பவன் , வலைஞன் , செம்படவன் . 
fish ery, n. மீன்பண்ணை ; மீன்பிடிப்புத் தொழில் ; மீன் 

fiss ured , a . பிளவுபடுத்தப்பட்ட ; பிரிக்கப்பட்ட . 
தொழில் துறை ; மீன்பிடிக்குமிடம் ; மீன்பிடிக்கும் உரிமை . fist , n . கைமுட்டி ; குத்துச்சண்டை போடுதற்கேற்றாற்போல் 

அமைந்த கைமுட்டு ; . 3. கைமுட்டியால் குத்து ; ( தொ . ) 
fish -fag, n . மீன் விற்பவள் , மீன்விலையாட்டி . 

fist law , வல்லான் வகுத்தது . 
fish ful , a . மீன்வளமிக்க , மீன் நிறைந்த . 

fis ticuffs , 11. Pl . கைக்குத்துச்சண்டை , முட்டிப்போர் . 
fish globe, 11. பொன்மீன் முதலிய அழகிய சிறுமீன்களை 

fis tula , 11. புண்புரை , குறுகிய வாயுடைய புரையோடிய புண் ; 
விட்டு வளர்க்கும் கண்ணாடிக்கூண்டு. 

திமிங்கிலப் பீற்றுக்குழல் ; வண்டுவகையின் 

வண்டுவகையின் பற்றுகுழல் 
fish - glue, n . 

மீன்பசை , மீன்வகைகளினின்று கிடைக்கிற 

உறுப்பு . 
செய்யவுதவும் வெண்மையான நுங்கு போன்ற 

fit , n . வலிப்பு , இசிப்பு ; நோயின் திடீர்த்தாக்குதல் அலை ; 
பொருள் . 

வலிப்பு முதலிய நோய் வகைகளின் திடீர் எழுச்சியலை ; சிறிது 
fish - hatch ery , n . செயற்கைமுறையில் மீன்வளர்க்கும் 

நேர உணர்விழப்பு ; சிறிது நேரச் செயலிழப்பு ; சிறிது நேரத் 
நிலையம் . 

தனிமை ; திடீர் உணர்வுநிலை ; திடீர் நகையலை ; திடீர் 
fish - hawk , n . மீன்கொத்தி ; கடற்பருந்து . 

எழுச்சியலை ; நீடித்திராத மனநிலை ; காரணமில்லா உணர்ச்சிப் 
fish - hook , 1. தூண்டில் ; தூண்டில்முள் , மீன்பிடிக்கும் போக்கு ; ( தொ . ) beat one into fits , give one fits , எளிதாகத் 
இரும்புக்கொக்கி . 

தோற்கடி ; by fits and starts , விட்டுவிட்டு , திடீர் எழுச்சி 

தளர்ச்சிகளுடன் ; give one a fit , வியப்படையச்செய் ; சின 
fish ing , n . மீன்பிடிக்குந்தொழில் ; மீன்பிடிப்புக்கலை ; 

மடையச்செய் . 
மீன்பிடிப்புத்தொழிலிற் பயன்படுத்தப்படுகிற . 

fit 2 , n . உடைப்பொருத்தநிலை ; இசைவுப்பாங்கு , வாய்ப்புமுறை ; 
fish ing - rod , n . தூண்டிற்கோல் , தூண்டில் முள் இணைக்கப் 

a . இசைவான , பொருத்தமான , ஏற்ற ; தகுதிவாய்ந்த ; தக்க 
பட்ட நீண்ட கொம்பு . 

திறமையுடனிருக்கிற ; தகுதிபெற்ற ; வாய்ப்பான , நன்னிலை 
fish ing -tack le, n . வலை- தூண்டில் முதலிய மீன்பிடிக்குங் யில் இருக்கிற , உ.டல்நலம் குன்றாதிருக்கிற ; U. இசைவாக்கு , 
கருவித்தொகுதி . 

பொருத்து ; இசைவாயிரு , பொருந்து ; 

சரிசெய் ; 

அள 
fish - kett le, n . மீன்சமைக்கும் குடுவை . 

வொத்திரு ; வடிவொத்திரு ; கூறொத்திரு ; ஏற்றதாயிரு ; 
fish - knife, n . மீன் தின்னப் பயன்படும் கத்தி , 

தகுதியாக்கு ; தகுதியுடையதாயிரு ; - துணைக்கலம் பூட்டு , 

வேண்டிய தளவாட வாய்ப்புச்செய் ; ஒட்டியிணை , சேர்த்துப் 
fish - manure , n . மீன் எரு . 

பொருந்தவை ; ( தொ . ) fit for , தகுதியான ; fit in , பொருந்து ; 
fish - monger , n . மீன் விற்பவர் , நுளையர் . 

fit into , சரியாயிரு , உள்ளே சென்று பொருந்தத்தக்க சரி 
fish - oil , n . மீன் எண்ணெய் . 

யளவாயிரு ; fit in with , முற்றிலும் இசைவாயிரு ; fit on , 
fish -plate , n . தண்டவாளங்களை இணைக்கும் இருப்புக் 

போட்டுச்சரிபார் , அணிவித்துப் பொருத்தம் பார் ; fit out , 
கட்டை . 

தேவையான தளவாடம் பொருத்தி உருவாக்கு , வேண்டும் 

துணைக்கலம் இணைத்துச் செயலுக்குச் சித்தமாக்கியனுப்பு ; 
fish - pond , n . மீன்களை வளர்ப்பதற்காக விட்டுவைக்கும் 

fit up , தேவையான கருவிகளைப் பொருத்து . 
குளம் . 

fits, 11. பாடல் ஏட்டுப்பகுதி . 
fish - pot , 11. விலாங்கு - நண்டு முதலியன பிடிக்கப் பயன்படும் 
பிரம்புவலைக் கூடை . 

titch , n . விலங்குவகை வால்மயிராற் செய்யப்பட்ட தூரிகை . 
fish - sound , 11 , நீந்துவதில் மீனுக்கு உதவும் உள்ளீடான 

fitch ew , n . மரநாய் ஒத்த ஊனுண்ணும் விலங்குவகை . 
காற்றுப்பை . 

fit ful , a . திடீர்ச்செயலான ; விட்டுவிட்டு இயங்குகிற ; இடை 

யிடையே முயலுகிற . 
fish - tail , a . மீன்வால் போன்ற வடிவுடைய ; மீனின் வால் 
துடுப்புப் போன்ற அமைப்புடைய . 

fit ment , 11. தட்டுமுட்டுப்பொருள் , துணைக்கருவி , 
fish -torpe do , n . தானே இயங்கும் நீர்மூழ்கிக்குண்டு . 

fit ness , 1. பொருத்தம் ; தகுதி , ஏற்றமைவு ; பொருத்தும் 
fish wife , fish - woman , n . மீன் கொடையள் . 

நேர்மை ; ஏற்பமைதி ; ஒழுக்கநலம் ; ( தொ . ) the fitness 

of things , தக்கது , ஏற்புடையது , பொருத்தத்தக்க 
fish y , a . மீன் நிறைந்த ; மீனாலான . மீன்போன்ற மணச் 

அமைதி . 
சுவையுடைய ; மீன்வடிவான ; ஐயுறவான ; உறுதியற்ற ; 
இருபொருளுடைய ; ( தொ . ) fishy eye , ஒளியற்ற பார்வை ; 

fit - out , 11. ஆடையணிமணித் தொகுதி ; தளவாடம் , கருவி 
கருத்திலா நோக்கு . 

கலத் தொகுதி . 
, 

fitt er , 11 . பொருத்துவது ; பொருத்துபவர் ; 

பொருத்துபவர் ; இணைப்பது ; 

இணைப்பவர் ; பொறியின் பகுதிகளை இணைப்போர் ; இசை 
fissidac tyl , a . பிளவுண்ட விரல்களையுடைய . 

விப்போர் ; துணிகளை ஏற்றவாறு வெட்டுவதையும் பொருத்து 
fiss ile, a . பிளவுபடக்கூடிய ; பிளக்கும் இயல்புடைய . 

வதையும் மேற்பார்வை செய்பவர் . 
fissiling ual, a . பிளவுபட்ட நாக்குடைய , இருபிளவான fitt ing, a . பொருத்தமான , இசைவான ; 

ஏற்ற , தக்க , 
நாக்கு கொண்ட . 

சரியான . 
fissil ity , 11. பிளவுபடுந் தன்மை . 

fitt ing - out , 11 . 

பொருத்தமானதும் தேவையானதுமான 
fi ssion , n . ( உயி . ) புது உயிரணுக்களின் தோற்றத்திற்காக பொருள்களைச் சேகரம் செய்து அளித்தல் . 
உயிரணுக்களைப் பிளத்தல் ; இன்பப்பெருக்கத்துக்காக 

• fitt ings , n . pl . துசைா க்கருவிகள் , கருவிகலத்தொகுதி ; 
உயிரணு வெடித்தல் ; அணுப்பிளப்பு , அணுவின் கருவுள் 

தளவாடங்கள் , தட்டுமுட்டுப் பொருள்களின் தொகுதி ; 
பிளப்பு . 

இணைப்பொருத்தக் கட்டுமானம் ; பொருத்தமான வேலை 
fissip arous , a . பிளவுற்று இனம்பெருக்குகிற ; பிளவுண் யாளின் பணித்துறை . 
டாக்குகிற . 

fitt ing - shop , 11. பொறியின் பகுதிகளை இசைவித்துப் பொருத் 
fissiros tral , a . ஆழ்ந்த பிளவுடை அலகுடைய . 

தும் பட்டறை . 


. 


390 


flag 


fix ture , n . இட உறுதிப்பாடு ; ஓரிடத்திற் பொருத்தப்பட்ட 
பொருள் ; இணைத்துக் கட்டப்பட்ட பொருள் ; ஓர் எல்லைப் 
பட்ட ஆள் ; எல்லைக்குட்படுத்தப்பட்ட பொருள் ; நிலை 
நாட்டப்பட்டுள்ளவர் ; கேளிக்கையாளர் கூட்டுச்சந்திப்பு ; 
பந்தய ஆட்ட ஏற்பாடு ; கேளிக்கையாளர் கூட்டுச் 
சந்திப்புக்குரிய நாள் ; பந்தயத்திட்டம் செய்யப்பட்டுள்ள 
காலம் . 
fiz gig , fis gig , n . காதலாட்டம் ஆடித்திரியும் பெண் ; ஈர 
மருந்துப்பொடியால் இயக்கப்படும் வாணவெடி வகை ; சீன 
வெடி ; சிறுதிறப் பொறி ; அற்பப்பொருள் ; வலைத்துன்னல் 
வேலைப்பாடு ; திமிங்கில மெறியும் வேல் ; a . நிலையற்ற துடிப்புப் 
போக்குடைய , உறுதியற்ற , படபடப்பான . 
fizz , n. உயர்ந்த தேறல் வகை ; சீறி நுரைத்தெழும் ஒலி ; 

U. உசு என்று ஒலிசெய் ; கடகடவென்றிரை . 
fizz er , n . உசு என்று ஒலிசெய்கின்ற பொருள் ; மிகச் 

சிறந்த பொருள் ; மிகவிரைவாகச் செல்லும் பந்து . 
fiz zle, n . மென்மையான உசு என்ற ஒலி ; திக்கிப்பேசும் 
ஒலி ; குளறுபடி : தோல்வி ; ப . மென்மையாக . உசு என்ற 
ஒலிசெய் , மென்மையாகத் திக்கிப்பேசு , தெற்றிப்பேசு ; 
( தொ . ) fizzle out , உருகிப்போ ; சென்று தேய்ந்திறு ; நற் 
பயனளிக்கத் தவறு ; ஒன்றுமில்லா நிலைக்கு வா ; தோல்வி 
யுறு ; புசுபுசுத்துப்போ , கழுதை தேய்ந்து கட்டெறும் 
பாகு . 
fjord , n . = fiord . 
flabb ergast, v. திடுக்கிடச்செய் , வியப்புறச்செய் , வியப் 
பினால் செயலற்றுப்போகும்படி செய் , திகைப்பினால் ஊமை 
யாக்கு . 
flabb y , a . தள தளப்பாகத் தொங்குகிற , சுருக்கம் விழுந்த ; 
உரமற்ற ; கெட்டியில்லாத ; மனத்திட்பமில்லாத ; மொழி 

முதலியவற்றின் வகையில் வலிவற்ற ; தளர்ந்த . 
flabell ate , flabell iform , a . ( வில . , தாவ . ) விசிறி வடி 


fix , n . 


fit -up 
it - up , n . நாடக அரங்க வகையில் தற்காலிகமான மேடை 
யமைப்பு ; எடுத்துச்செல்லக்கூடிய ஒப்பனைக்கருவிகளை 
உடன்கொண்ட மேடையமைப்பு ; ஊர் ஊராகக் கொண்டு 
செல்லக்கூடிய தற்காலிகச் சிறு திரை ஓவியங்கள் . 
five, n . ஐந்து ; ஐந்துகொண்ட தொகுதி ; ஐந்து என்ற எண் 
கொண்ட சீட்டு ; ஐந்து எண்ணுடைய ஆட்டக்கட்டை ; 
ஆட்டத்தில் எடுத்த ஐந்து வெற்றிக் குறி மதிப்புக்கள் . 
five - day week , n . ஐந்து வேலை நாள்களை க்கொண்ட வாரம் . 
five - finger , a . இசைக்கருவியில் ஐந்து விரல்களுக்கும் பயிற்சி 
கொடுக்கிற ; ஐந்து விரல்களும் வகுத்துக் குறிக்கப்பட்ட 
இடத்திலேயே எப்போதும் வைத்திருக்கவேண்டிய பயிற்சி 
முறை சார்ந்த . 
five fold , a . ஐந்துமடங்கான ; ஐந்து பிரிவுகள் கொண்ட ; 

ஐந்துமுறை மடித்த பருமனுள்ள ; adv . ஐந்து மடங்காக . 
fives , n . pl . ஐந்தாவது தரத்துக்குரிய புதைமிதித்தொகுதி ; 
ஐந்தாவதுதரக் கையுறைத்தொகுதி ; ஐந்து நூற்றுமான 
விழுக்காடுடைய பங்குகள் ; பந்தாட்டவகை . 

இக்கட்டுநிலை , சிக்கல் நிலை ; வான்கோள் -வானூர்தி 
ஆகியவற்றின் இயக்கநிலைப் பதிவுக்குறிப்பீடு ; 3. பதியவை ; 
ஓட்டு ; அடித்திறுக்கு ; கட்டியிறுக்கு ; இணை , பொருத்து ; 
நிலைநாட்டு ; அசையாது நிலைநிறுத்து : உறுதிப்படுத்து ; 
இடவுறுதி செய் ; திட்பமாக்கு ; கால அறுதிசெய் ; நிலவர 
மாக்கு ; நிலைத்திருக்கச்செய் ; மாறாதிருக்கச்செய் ; மாறுதல் 
தடுத்து நிறுத்து ; முடிவு செய் ; மனத்தில் ஊன்றவை ; 
நிழற்பட உருநிறம் நிலைப்படுத்து ; கெட்டியாக்கு ; உறையவை , 
இறுகவை ; கட்டி வை ; முகத்தோற்றம் ஒருநிலைப்படுத்து ; 
விறைப்பாக்கு ; முறைக்க வை ; பார்வை நேராகப் பதியவை ; 
பார்வையால் தனிப்படக் குறித்தொதுக்கு ; கவர்ச்சிசெய்து 
நிறுத்திவை , மயக்கி நிறுத்து ; ஒழுங்குபடுத்தி அமை , 
ஏற்பாடுசெய் ; நிழற்படம் எடுக்கச் சிததமாக அமைப்பைத் 
திட்டப்படுத்திவை ; திருத்து , சீர்ப்படுத்து ; ( தொ . ) fix on , 
தனியாகப் பிரித்துக் குறி ; fix up , ஏற்பாடு செய் ; radio fix , 
வானொலியின்மூலம் கண்டுபிடிக்கப்பட்ட வானூர்தி-கப்பல் 
முதலியவற்றின் இடநிலை அல்லது நிலையிடம் . 
fixa tion , 11 . பொருத்துதல் ; பொருத்தப்படல் ; கெட்டி 
யாகும்படி செய்தல் ; இறுகுதல் , உறைவு ; உறுதிப்பாடு ; 
அறுதி ; நிலைப்பு , மாறாநிலை ; திடப்பொருளோடு வளிப் 
பொருளை இணைக்கும் முறைமை ; ஆவியாகா நிலை ; வளி 
மண்டல வெடியம் கலந்த மாற்ற மெய்ம்முறை ; மனவளர்ச்சி 
தடைப்பட்ட நிலை , வளர்ச்சி தடைப்பட்டு முதிராநிலை , இயல் 
உணர்ச்சி வழிச்செல்லும் நிலை . 
fix ative , n . சாயங்கள் நிலையாக இருக்கும்படி செய்யும் 

பொருள் ; a . பொருந்தும்படி செய்கின்ற ; நிலைப்படுத்துகின்ற . 
fix ature, n . தலைமுடியைப் படியவைக்கின்ற பசைப்பொருள் . 
fixed , a . நிலையான , உறுதியான ; நிலைப்பட்ட , திடமான : 
( தொ ) fixed scid , சிதைவின்றி ஆவியாகாத காடி : fixed 
capital . இயந்திரம் - தளவாடம் முதலிய முதலீடு : fixed ides , 
பைத்தியமாக்கும் இயல்புடைய ஒரே ஊன்றிய கருத்து ; 
fixed oil , சிதைவின்றி ஆவியாகாத எண்ணெய் ; fixed 
point , ஊர்க்காவலர் நிலையாகத் தங்குமிடம் ; fixed property , 
நிலைப்பொருள் உடைமை , நிலமும் வீடுகளும் ; fixed star , 
நிலைபெயரா விண்மீன் . 
fix edly , adu . நிலையான தன்மையில் ; ஆவலுடன் , கவன 

முடன் , கருத்துடன் , கூர்நோக்குடன் . 
fix edness , 11 . உறுதிநிலை ; அசைக்க முடியாத தன்மை ; 

நிலையான இயல்பு ; பற்றுறுதியுள்ள பாங்கு . 
fix er , n . இறுக்கு கருவி . 
fix ings , n . pl . செயற்களக்கருவி , துணைக்கருவித் தொகுதி , 
தளவாடம் , துணைச்சா தனம் ; உடையின் சிங்காரிப்பு , பின் 
சேர்ப்புகள் , புற ஒட்டுகள் . 
fix ity , 11. இயங்கா நிலை ; அசையாது பொருத்தப்பட்ட நிலை ; 
உ - றுதிமாறா நிலை ; நிலைத்த தன்மை , நிலைபேறான தன்மை . 


நடை , 


வான . 


கட 


flac cid , a . தொங்கு சதையுடைய ; தளர்வுற்றுத் தொங்கு 
கிற ; சுருக்கம் விழுந்த ; நெகிழ்வான ; சோர்வுற்ற ; 
வலிமையற்ற , உரமற்ற ; நரம்புத் தளர்ச்சியுடைய ; கெட்டி 
யில்லாத . 
flag , n . துகிற்கொடி ; படைச்சிறப்புக்கொடி ; விருதுக் 
கொடி : அழகொப்பனைக்கொடி ; விளம்பரக்கொடி ; குறிப் 
படையாளக்கொடி ; கொடிக்கப்பல் ; நாய்வகையில் சடை 
நிறைந்த வால் ; U. கொடிகளால் ஒப்பனை செய் ; கொடியை 
முகட்டிற் கட்டு ; கொடி அடையாளவழியே செய்தி அறிவி ; 
குறிப்படையாளக் கொடிச்சின்னம் நாட்டு ; ( தொ . ) black 
flag , கடற்கொள்ளைக்காரரின் கொடி ; குற்றவாளியைத் 
தூக்கிலிடுதற்கு அறிகுறியாகச் சிறைக்கு வெளியில் உயர்த் 
தப்படும் கொடி ; Black Flags , ஒழுங்கான 

படையைச் 
சேராத சீனப்படை வீரர்கள் ; flag of convenience , தாயக 
வரிக்கடமை கட்டுப்பாடுகளிலிருந்து தப்புதற்காகத் தாயக 
வாணிகக் கழகம் அயல்நாட்டுக் கப்பல்களிற் சரக்குகளைப் 
பதிப்பித்துக்கொள்ளுவதற்குரிய கொடி ; flag of truce , எதிரி 
யுடன் பேரம் பேசும் அவாவைக் காட்டும் வெண்கொடி ; 
hoist one s flag , பணித்தலைமையை ஏற்றுக்கொள் ; lower 
one s flag , strike one s flag , வணக்கத்திற்கு அறிகுறியாகக் 
கொடியை இறக்கு ; சரணடைவதற்கு அறிகுறியாகக் 
கொடியை இறக்கு ; white flag , தற்காலிகப்போர் நிறுத்த 
அறிகுறியான வெண்கொடி ; yellow flag , கப்பலில் தொற்று 
நோய் உள்ளதாக அறிவிக்குங் கொடி . 
flag , n . பாவு கல் , தட்டையான தளவரிசைக்கல் ; ப . தள 

வரிசைக் கற்களாற் பாவு . 
flag , n . பறவைச் சிறகின் இறகினாலான எழுதுகோல் . 
flag , n . நீண்டு அலகுபோன்ற சொரசொரப்பான இலைகளை 
யுடைய செடிவகை ; செடிவகையின் நீண்ட அலகுபோன்ற 
சொரசொரப்பான இலை ; நீண்டு அலகுபோன்ற சொரசொரப் 
பான இலைகளையுடைய செடிகளின் தொகுதி . 


391 


flag 


flannels 


flag , ப. தொங்கலாகக் கிட , தொய்வாகத்தொங்கு ; தொங்கி 
ஆடு ; வாடு , வதங்கு ; பின் தங்கு , தாமதம் செய் , சோர்வுறு ; 
ஊக்கம் குன்று ; வலிமை இழக்கப்பெறு ; அக்கறை குறையப் 


3. பனி 


- 


பெறு . 


கசை 


flag - boat , n . நீர்விளையாட்டுப் படகுப் போட்டியில் அடை 

யாளமாக வைக்கப்படும் கொடிப்படகு . 
flag - cap tain , 11. கொடிக்கப்பலின் மீகாமன் . 
flag - day , n . பொதுநலக் காரியங்களுக்கான நன்கொடைச் 

சின்னக் கொடிகள் விற்கப்படும் நாள் . 
flagell ant , n . தன்னைத்தானே கசையால் அடித்துக் கொள் 
பவர் , கசை நோன்பாளர் ; a . கசையால் அடிக்கும் இயல் 
புடைய . 
fla gellate, v ! கசையால் அடி , அடித்துநொறுக்கு , 

யடித் தண்டனையளி. 
flagell um, n . கசை ; ( தாவ . ) தாவுகொடி , வேர்விட்டுக் 
கொண்டே நீண்டு தாவிப்படரும் கொடி ; ( உள். ) கசை 
போன்ற உறுப்பு ; pl. flagell a . 
flageolet , n . அடிப்புறத்திலிருந்து ஊதப்பெறும் சிறு 

புல்லாங்குழல் . 
flageolet , n . அவரையின வகை , மொச்சைவகை . 
flagi tious, a . அட்டூழியம் வாய்ந்த ; பழிக்குற்றம் வாய்ந்த ; 

மாபெருங்குற்றத்துக்கு ஆளான . 
flag - lieuten ant, n . கப்பல் தளபதியின் மெய்க்காவல் 

துணைவர் . 
flag list , n . உயர் தரக் கப்பல் அதிகாரிகள் பட்டியல் . 
flag man , n . பந்தய ஓட்டங்களில் அடையாளக் குறி கொடி 

காட்டுபவர் . 
flag on , n . குடுவை , கமண்டலம் , கைப்பிடியும் மேல்மூடியும் 
மூக்கு வாயும் உடைய பெரிய இன்தேறல் மேசைக்கலம் ; 
இயேசுநாதரின் இறுதி உணவுவிழாக் குவளை ; வடிதேறல் 
இரு புட்டிகள் கொள்ளத்தக்க தட்டையான உருளை வடிவான 
கண்ணாடிக்கலம் . 
flag -rank , 11. கொடிக்கப்பல் தளபதியர்களின் பதவி . 
flag rant , a . இகழ்முனைப்பாகத் தெரிகிற ; படுமோசமான . 
flags , n . பாவு கற்களால் பாவப்பட்ட தளவரிசை . 
flags , 71. pl . நீண்டு மெல்லிய அலகு போன்ற சொரசொரப் 

பான இலைகளையுடைய செடிகளின் தொகுதி . 
flag - ship , n . கப்பல் தளபதி இவர்ந்துசெல்லும் கொடிக் 

கப்பல் . 
flag staff , n . கொடிக்கம்பம் . 
flag - station , n . கொடி அடையாளம் காட்டினால் மட்டும் 

வண்டிகள் நிற்கும் புகைவண்டி நிலையம் . 
flag .waver , n . கிளர்ச்சியாளர் . 
flail . n . சூடடிக்கும் கோல் , நுனியில் சிறிய பளுவான கழி 
தொங்கிக்கொண்டிருக்கும் மரத்தடி ; 

முற்காலச் சணல் 
வெட்டும் கருவி . 
flair , 1. இயல்புதிறம் ; சிறந்ததைத் தெரிந்தெடுக்கும் நுட்பத் 

திறம் , உள்ளார்ந்த நுண்ணியல் தேர்வாற்றல் . 
flak , n . செர்மானியரது வழக்கில் விமான எதிர்ப்புப் பீரங்கி 
வேட்டு ; ( தொ . ) flak ship, வானூர்திகளை எதிர்த்துச் சுடு 
தற்கான செர்மானியக் கப்பல் . 
flake , 11. சூட்டப்பம் முதலியவற்றைச் சேமித்து வைப்பதற் 
கான அடுக்குநிலை ; மீன் முதலியவற்றைக் காயப் போடுதற் 

மேடைச்சட்டம் ; வாட்போர்முறையில் பயன்படும் 
இயங்கு தட்டித் தடைச்சட்டம் ; விளிம்படைப்பு முதலியன 
வைப்பதற்காகக் கப்பல் பக்கங்களில் தொங்கவிடப்படும் 
சட்டம் . 
flake , n . காற்றில் மிதந்தலைப்படும் பஞ்சுத்துணுக்கு ; வீசி 
எறியப்பட்டுக் காற்றில் மிதக்கும் எரிதழல் இணுக்கு ; சீவல் 
துணுக்கு , உரித்தெடுக்கப்பட்ட மெல்லிய பரந்த சிம்புப்பகுதி ; 
சிறு விரல்போன்ற துண்டு ; மிதவைத் துய் ; மீனிறைச்சியின் 


இயற்கைப்பாளம் ; அடை அடுக்கு ; செந்நிறத் தோட்ட 
மலர் வகையில் கோடுடைய இதழ் கொண்டவை ; 
வகையில் இணுக்கு இணுக்காக விழு , துணுக்குத் துணுக் 
காகத் தூற்றலுறு ; அடையடையாக உரித்தெடு ; சிம்பு 
சிம்பாக உரிந்துபடு . 
flake - white, n . ஈயங்கலந்த வெண்கலவையிலிருந்து எடுக்கப் 

படும் வண்ணப்பொருட்கூறு . 
flam , n . பொய்க்கதை ; சூழ்ச்சிப்பொறி , ஏமாற்றுமுறை . 
flam beau , n . சுளுந்து , மெழுகுதிரிகளை இணைத்துக்கட்டிய 

தீப்பந்தம் . 
flamboy ant , n . தீக்கொழுந்து நிறமுள்ள மலர்வகைகளில் 
ஒன்று ; 

a . அலையெழுந்து வீசியெறியும் தீக்கொழுந்து 
போன்ற ; ( க- க . ) அலைத்தெழும் தழல்போன்ற தோற்றம் 
வாய்ந்த வேலைப்பாடுடைய ; அழல்வண்ணப் பூம்பகட்டு 
ஒப்பனையுடைய ; வண்ணப்பகட்டான , வீணாரவாரமிக்க , 
ஆர்ப்பாட்டமான . 
fame , n . அனற்கொழுந்து , தீநாக்கு , எரிதல் ஆவி ; ஒளிப் 
பிழம்பு ; சுடரொளி ; ஒளிவண்ணம் ; ஆர்வக்கனல் ; பற்றார்வம் ; 
கருத்துவேகம் ; சீற்றம் , கடுஞ்சினம் ; முனை த்தெழும் காதல் ; 
ஆர்வக்கா தலர் ; அந்துப்பூச்சி வகைகளில் ஒன்று ; . 
கொழுந்துவிட்டெரி ; அழன்றெழு ; சுடரொளி வீசு ; அனற் 
பிழம்பாக வீசு ; தழலாகப் பரவு ; எரிதழல் ஒளிச்சின்ன 
வழியாகச் செய்தி அறிவி ; எரிதழல் வெப்பத்துக்கு உட் 
படுத்து ; உணர்ச்சிகொந்தளித்தெழு ; சினந்தெழு ; எழுச்சி 
யூட்டு ; சினமூட்டு ; காதல் வெறியூட்டு ; ( தொ . ) fan the 
flame , எரிநெருப்பைத் தூண்டிவிடு ; உணர்ச்சியை மிகுதி 
யாக்கு ; ஆர்வம் பெருக்கு ; வெறியூட்டு . 
flam en , 11. பண்டைய ரோமாபுரித் தெய்வத்துக்குரிய சமய 

குரு. 
flam ing , a . கொழுந்துவிட்டெரிகிற ; கடுவெப்பமான , மிகு 
சூடான ; ஒளிநிறமுடைய ; உருத்தெழும் வண்ணமுடைய ; 
உயர்வு நவிற்சியான , அளவுக்கு மீறிய புகழ்ச்சியான ; 
( தொ . ) flaming onions , நெருப்புப் பந்துகளின் சங்கிலி 
போன்ற விமான எதிர்ப்புக் குண்டுவீச்சு . 
faming o , n . மராளம் , நாரைபோன்ற பெரிய செந்நிறப் 

பறவை வகை . 
flamm enawerfer , ( செர் . ) n . போரில் நெருப்புக்குழம்பைப் 

பீறிட்டு வெளிப்படுத்தும் இயந்திரப்பொறி . 
fan , n . பழம் முதலியனவுள்ள பணியார வகை . 
flanerie, ( பிர . ) n . சோம்பேறித்தனமாயிருத்தல் , காலத்தை 

வீணக்கு தல் . 
flaneur , ( பிர . ) 11. சோம்பேறி , வீணாகச் சுற்றித்திரிபவன் . 
flange , n . தட்டையான விளிம்பு ; நீட்டிக்கொண்டுள்ள கழுத்துப் 
பட்டை வகை ; விலாவெலும்பு ; 3. நீட்டிக்கொண்டுள்ள 
கழுத்துப்பட்டை வகையை அணி . 
flank , n . விலா எலும்புகளுக்கும் இடுப்புக்கும் இடைப்பட்ட 
சதைப்பற்று மிக்க பாகம் ; மலையின் பக்கச்சிறை ; கட்டி 
டத்தின் புடைச்சிறை ; படையின் புடையணி ; சிறகம் , 
புடைச்சிறை ; V. படைவகுப்பின் பக்க அணியாய் அமை ; 
புடையணி காத்துநில் ; சிறையணியில் அமைவுறு ; பக்க 
அணியில் இடம்பெறு ; பக்கச்சிறையில் தாக்கு ; பக்கவாட்டில் 
இடர் வருவி , புடைப்பகுதியை அச்சுறுத்து . 
flank er , n . பக்கவாட்டுக் காப்பரண் ; சிறையணிவகுப்பு , 

பக்கச்சிறைப்பகுதி . 
flank ers, n . pl . பக்க அணி தாக்குபவர்கள் , படையின் புடைச் 

சிறைக்குத் தாக்குதல் தொல்லை தருபவர்கள் . 
flann e ], 1. நாரியல் சணல் துணி ; நாரியல் சணல் துணியா 

லான உள்ளுடை . 
flannelette , n . பருத்தியாலான நாரியல் மென்சணலாடைப் 

போலி . 
flann els , n . pl . நாரியல் மென்சணல் துணிவகைகள் ; 
நாரியல் மென்சணல் துணியாலான உள்ளுடைகள் ; மென் 
சணல் துணிக்கட்டுகள் . 


கான 


படபட 


392 

flat 
flap 

மொத்துதல் , தட்டல் ; சிறகடிப்பு ; 
flap , n . மொத்துதல் , 

நீர்வகையில் 
திண்வார்த் 

வேகமாகப்பாய் ; எழுந்துபாய் ; பாய்ந்து 
தொங்கல் ; ஆடல்விளிம்பு , தொங்கற்பகுதி ; சட்டைப் 

( தொ . ) 

நிரப்பு ; பாய்ந்துபெருகு ; பாய்ந்து பொங்குவி ; 
பையின் மூடு விளிம்பு ; தொப்பியின் கவிகைவிளிம்பு ; flash in the pan , பகட்டான தொடக்கத்திற்குப் பிறகு 
பொறிக்கதவம் ; ஒருபுற அடைப்பிதழ் , தடுக்கிதழ் ; அறு தோல்வியுறு ; flash out , flash up , ஒளிவீசச்செய் ; திடீரென 
வையில் தளரவிட்ட தோல் தொங்கல் ; காளான் குடையின் உணர்ச்சியைக் காட்டு . 
திறந்த மேற்பகுதி ; ( பே- வ . ) கொந்தளிப்பு நிலை ; 3. சிற flash back , n . திரைக்காட்சியிடையே முன்னிகழ்ச்சியின் 
கடித்துக்கொள் ; சிறகுபோன்ற அகல் தொங்கல் பகுதியை இடைப்பதிவு . 
அடித்துக்கொள் ; என்று அடி ; மேலும் கீழும் 

flash -board , 11. நீரோடையை ஆழமாக்குதற்கு இருபுறங் . 
ஆட்டு ; முன்பின் ஊசலாட்டு ; படபட என்று அடிக்கப் 

களிலும் பதிக்கப்படும் பலகைகளில் ஒன்று . 
பெறு ; ஆடு , ஊசலாடு , 

flash er , n. புறப்பகட்டாளர் ; விளம்பரக் காட்சியணியில் 
flapdoo dle, 11. பித்தலாட்டம் , வெறும்புரட்டு ; மட்டமான 

ஒளி தோன்றித்தோன்றி மறையச் செய்வதற்கான அமைவு . 
முகப்புகழ்ச்சி . 

flash - house , 11. விலைமகளிர் இல்லம் . 
flap jack , n . மாவிற் சுட்ட எண்ணெய்ப் பணியாரவகை ; 

flash ing , n . கொழுந்துவிட்டெரிதல் ; விளம்பரப்படுத்துதல் ; 
முகப்பூச்சுமா வைக்கும் தட்டையான சிங்காரப்பெட்டி . 

திடீரென நீர் உடைப்பெடுத்துப் பெருகுதல் ; a . ஒளிக் 
flapp er , n , ஈக்களைக் கொல்லும் தட்டையான கருவி ; கிளி கதிர்களை உமிழ்கின்ற ; மின்னுகிற ; பளபளப்பான , பளிச் 
கடி கருவி , தட்டை , பறவைகளை அச்சுறுத்தி விரட்டும் கிலு சென ஒளிவிடுகிற . 
கிலுப்பை ; காட்டு வாத்துக்குஞ்சு ; கவுதாரிக்குஞ்சு ; கீலிற் 

flash ing , n . கூடல்தகடு , மழைநீர் உள்ளே ஊறாமல் 
பொருத்தப்பட்ட தொங்குமடல் ; தொங்கல் , மடி ; அகல விலக்கு தற்காக மோட்டின் கூடல்வாய்களிற் பொருத்தப் 
மான மீன்துடுப்பு ; மேலோடுள்ள உயிரின வகையின் வால ; 

படும் உலோகத் தகடு . 
நினைவில் ஓயாது ஊடாடுபவர் ; ஓயாது நினைவில் ஊடாடும் 

flash ing - point , 11. = flash - point . 
பொருள் ; துடுக்கான பெண் . 

flash -light , n . மின்பொறிக் கைவிளக்கு ; கைப்பந்தம் ; கலங் 
flare, 1 , கிளரொளி, முரண் கதிரொளி ; திடீர் அழல்வீச்சு , 

கரை விளக்க ஒளி , அடையாளக் குறியீடான விளக்கொளி ; 
பட்டொளி ; கடலின் அடையாள ஒளிவீச்சு ; தீப்பந்தம் ; 

நிழற்படமெடுப்பதற்குரிய கூரொளி . 
இலக்கொளிப்படுத்த வானூர்தியிலிருந்து எறியப்படும் கிள 

flash - pipe, 11. ஆவி விளக்கில் வரித்துளைகளுள்ள மிகைப் 
ரொளி வெடிகுண்டு ; பகட்டாரவாரம் ; கப்பற் பக்கங்களின் 

படியான குழாய் . 
மேல்நோக்கிய புடைப்பு ; பாவாடை முதலியவற்றின் அகன்று 
செல்லும் புடைப்புப் பகுதி ; மணியின் கூண்டுபோன்ற 

flash - point , 11. தீயை அருகிற் கொண்டுசென்றால் உடனே 
விரிவு ; 3. சுடர்விட்டெரி ; மின்னிடு ; கூரொளிவீசு ; 

தீப்பற்றிக்கொள்ளக்கூடிய நீர்மத்தின் வெப்பநிலை . 
கொழுந்துவிட்டெரி ; உணர்ச்சி கிளர்ந்தெழு , சீறியெழு ; flash y , a . கணநேரத்தோற்றமுடைய ; தோன்றிமறைகிற ; 
பகட்டாகக்காட்டு ; பாவு , பாவாடைபோல் பரப்பு ; மணியின் புறப்பகட்டான ; பகட்டித்திரிகிற ; உள்ளீடற்ற , போலி 
கூண்டு போல் அகல்விரிவாகு ; அலைந்தாடு ; ( தொ . ) flare up, யான ; மலிவுச்சரக்கான ; அற்பமான . 
திடீரெனக் கொழுந்துவிட்டெரி ; திடீரெனச் சினங்கொண்டு flask , n . குடுவை ; எண்ணெய்க்குடுவை ; வேட்டைப்பையுறை , 
சீறு . 

தோல் அல்லது உலோகத்தாலான வேட்டைக்காரரின் வெடி 
flare -path , 11. வானூர்தி ஓடி வான் ஏற அல்லது இறங்கி மருந்துக்குரிய பெட்டி ; பிரம்பினால் வரிந்து பின்னப்பட்ட 
ஓட உதவும் ஒளிவிளக்கம் செய்யப்பட்ட நிலப்பாதை . 

குறுகிய கழுத்தையுடைய எண்ணெய்க்கு அல்லது தேறலுக்கு 

உரிய இத்தாலியப் புட்டி வகை ; பயணக்குடுக்கை , பயணம் 
flare - up , 11. திடீர் அழல் எழுச்சி ; திடீர்ப்புகழ் ; மிகக் 

செல்பவர்கள் தேறல் - சாராய வகைகள் கொண்டுசெல்லும் 
குறுகிய காலத் திடீர்விளம்பரம் ; தீடீர்ச்சீற்றம் ; ஆர்ப் 

உலோகத்தாலான அல்லது தோலுறையுடன் கூடிய 
பாட்டக் களியாட்டம் . 

கண்ணாடியாலான புட்டி ; ( தொ . ) Thermos flask , தட்ப 
flash , n . திடீரொளி , மின்வெட்டொளி ; கணநேர அழற் வெப்ப நிலைக்காப்புக்கலம் . 
பாய்ச்சல் ; கணநேரம் , நொடிப்போது ; வெளிப்பகட்டு , 

flask et , n . துணிக்கூடை ; சிறிய குப்பி . 
புற ஆரவாரம் ; திடீருணர்ச்சி ; மின்விடும் கருத்துப்பாய்ச்சல் ; 

fat , n . அறைக்கட்டு , குடியிருப்புத்தட்டு , குடிவாழ்வுக்கு 
திரைப்படத்தில் கணநேரக்காட்சி ; கணநேர முன்காட்சிப் 
பதிவு ; சுருக்கமான தந்திச்செய்தி ; சாராயச் சத்துக்களுக்கு 

அமைந்த பல அறைகளின் தொகுதி ; கடற்படை சார்ந்த 
வண்ணமூட்டும் கலவைக்கூறு ; 

கப்பலில் அறைமுகப்புக்களுடன் இணைந்த தட்டுக்கூடம் . 

படைத்துறைப் பிரிவு 
களின் அடையாளமான வண்ணப்பட்டை ; முழந்தாளுக்குக் 

flat " , 11. தட்டையான பொருள் ; தட்டையான பகுதி ; சம 
கீழ்த் தெரியும்படி விடப்படும் படைத்துறை அடையாளக் 

தள நிலம் ; தாழ்நிலம் ; ஆழமற்ற நீர்நிலைப்பகுதி , சதுப்பு 
காலுறைப் பகுதி ; முழந்தாளுக்குக்கீழ் விடப்பட்ட அடையாள 

நிலம் ; தட்டையான அடித்தளமுள்ள 

படகு ; 

அகல் 
இழைக்கச்சை ; ஆழம் குறைந்த இடத்தைப் படகு கடப்ப 

விரிவான உள் ஆழமற்ற கூடை ; அகழ்வு புடைப்புக் 

காட்டாத 
தற்காக மதகுவாயிலிருந்து திறந்து விடப்படும் நீரோட்ட 

சமதளக்கலை ; 

மேடையில் 

இடையே 
ஒழுக்கு ; ஆழம் குறைந்த இடத்தைப் படகு கடப்பதற்காகச் ஏற்றி இறக்கப்படும் காட்சி ஓவியத்திரை ; அரைத்தொனி 
செய்யப்படும் துறை ; நீரை ஆழமாக்குதற்கான பலகை யளவு குறைக்கப்பட்ட இசைமானம் ; அரைத்தொனியளவு 
அணைப்பு ; கருதிய திசையில் நீரை ஓடச்செய்தற்கான 

குறைக்கப்படுவதற்கான இசைமானக் குறியீடு ; a . தட்டை 
அணைப்பலகை ; திருடர்களின் கொச்சை வழக்குக் குழுஉக் 

சமதளமான ; புடைப்பகழ்வற்ற , வழவழப்பான ; 
குறி ; a . பகட்டான ; பொய்யான , போலியான , பொய் பரவலான , அகன்ற ; முழுநீளத்தில் நிலம் படிந்து கிடக்கிற ; 
வேடமான ; கீழ்த்தரமான ; கொச்சையான ; திருடர்களைச் முனைப்பற்ற ; கவனத்தை ஈர்க்கும் கூறுகளற்ற ; கவர்ச்சி 
சார்ந்த ; திருடர்களின் கொச்சை வழக்கு சார்ந்த ; 

யற்ற ; ஒரே மாதிரியான ; சலிப்பைத் தருகிற , உவர்ப் 
திடீரெனச் சுடரிட்டு ஒளிவீசு ; பொறி சிதறி அழன்றெழு : 

பூட்டுகிற ; அக்கறையூட்டாத ; கிளர்ச்சிதராத ; உருக்கமற்ற , 
பளிச்சிடு , மின்னிட்டு மறை ; எதிரொளியிடு , மினுங்கு ; கனிவற்ற , 

மனங்கொள்ளாத ; ஊக்கமற்ற , உயிர்ப்பற்ற , 
மின்னொளிபோலத் தெறி ; மின்வெட்டுப்போல விரைந்தனுப்பு ; துடிப்பற்ற ; மந்தபுத்தியுள்ள ; வாட்டமுள்ள , சோர்ந்த ; 
திடீர்ப்பாய்ச்சல்கள் மூலமாகச் செலுத்து ; விரைந்து செல் ; 

தீர்ந்த , மோசமான , கடைப்பட்ட ; காலடி வகையில் சப்பை 
பாய்வுறு ; மின்னிட வை ; திடுமெனத் தோன்று ; திடீரென்று 

யான ; ஒலிகள் வகையில் மென்மைவாய்ந்த ; V. தட்டையாக்கு , 
கருத்தில் தோன்று ; கூசவை ; தந்தி மூலம் அனுப்பு ; தளமட்டமாக்கு ; ads . தட்டையாக , சம தளமாக ; நிலம் 
கண்ணாடிவார்ப்பில் உருக்கிய குழம்பை மெல்லிய தகடாகப் 

படிந்து ; உணர்ச்சியின்றி ; மந்தமாக ; கவர்ச்சியின்றி ; 
பரப்பிப்பாய்ச்சு ; மெல்லிய தகடாகப் பரவிப்பாய்வுறு ; தொனியில் மிகமட்டமாக ; தாழ்வாக ; உயர்வின்றி , சிறப் 
கண்ணாடிப் பாளத்தின்மீது வண்ண மென்படலம் பரப்பு ; பின்றி ; தகுதிகெட்டு ; ( தொ . ) fall flat, தோல்வியுறு ; 


நாடக 


யான , 


393 


flemish 


flat - boat 


முளைத் 


வளமான 


உடைமை 


பாராட்டுப்பெறத் தவறு ; கவர்ச்சியற்றிரு ; flat beer , 
நுரைத்துப் பொங்கும் தன்மையை இழந்த சாராய வகை , 
சுவையற்ற சாராயவகை ; flat rate, ஒரே வீதம் ; sharps and 
flats , இசைப்பெட்டியில் கருநிற ஓசைக்கட்டைகள் ; that s 
flat , இதைப்பற்றி ஐயமே வேண்டாம் . 
flat - boat , n . தட்டைப்படகு . 
flat - fish , n . தட்டைக் கடல் மீன் வகை . 
fat - foot , n . உட்குழிவுப்பகுதி தட்டையாகவுள்ள காலடி . 
fat - iron . 1. துணித்தேய்ப்புப்பெட்டி . 
flatt en , U. தட்டையாக்கு ; தட்டையாகு ; ( தொ . ) flatten out , 

வானூர்தியைச் சமதள மட்டமாகக் கொண்டு வா . 
flatt er , v . முகப்புகழ்ச்சிசெய் ; இச்சகம் பேசு , பொய்யாகப் 
புகழ்ந்துபசப்பு ; கெஞ்சி ஆதரவைப்பெறு ; மட்டுமீறி முகம 
னுரை ; அளவுமீறிப் புகழ் ; பெருமைப்படுத்திப் பேசு ; 
வீணான நம்பிக்கையைத் தோற்றுவி ; தற்பெருமை உணர்ச் 
சிக்கு நிறைவளி : மனநிறைவுசெய் , மகிழச்செய் ; கலைப் 
பண்பை 

மிகைபடப்பாராட்டு ; கலைஞரை அளவுகடந்து 
பாராட்டிப்பேசு , மிகைபடப் பாராட்டுக்கூறு . 
fatt ery , 11. முகப்புகழ்ச்சி ; தகாப்பாராட்டுரை , மட்டுமீறிய 

புகழ்ச்சி ; போலிப்புகழ்ச்சி . 
flatt ish , a . ஓரளவு தட்டையான . 
fat ulence , n . வயிற்றுப்பொருமல் . 
fat uleit , a . உணவுக்குழாயில் வாயுவைப் பிறப்பிக்கின்ற ; 
உணவுக்குழாயின் வாயுவால் விளைவுற்ற ; பொருமலுக்கு 
ஆட்பட்ட , வயிற்றில் பொருமலுள்ள ; உப்பலான ; செருக்கு 
மிக்க , வீம்புடைய ; காற்றுப்பிரிகிற ; வெறுமையான , 
பயனற்ற ; பகட்டான . 
flat us , ( ல . ) n. வாய்வு , வயிற்றுவளி , குடல்வளி. 
fat ways . flat wise , adv . தட்டையான பகுதியில் , தட்டைப் 

பகுதியின் போக்கில் . 
flat - worm , n. குடற்புழு . 
flaunt , n . வீம்படிப்பு , வீறாப்பு , பகட்டாரவார ஆர்ப்பாட்டம் ; 

ப . தன்மிகைப்புக்கொள் ; ஆர்ப்பரி . 
flaut ist , 11. குழலோர் . 
flaves cent , a . மஞ்சளாக மாறுகிற ; மஞ்சள் சாயலுள்ள ; 

சிறிது மஞ்சளான . 
flav in , fla vine , 11. மரப்பட்டை வகையிலிருந்து எடுக்கப் 
பட்டு அறுவை மருத்துவ நச்சுக்காப்பாகப் பயன்படும் 
மஞ்சள் சாய வகை . 
flav our , 11. நறுமணச்சுவை ; தனிச்சுவைத்திறம் ; 0 . நறுஞ் 

சுவையூட்டு ; பக்குவப்படுத்து . 
flaw , n . வடு ; வெடிப்பு , பிளவு ; கோட்டம் , பழுது ; குறைபாடு ; 
ஆவணமோ நடைமுறையோ சான்றுகளோ சட்டமுறைப்படி 
செல்லுபடியாகாமல் தடைசெய்யத்தக்க வழு ; 

3. பிள ; 
வெடிப்புறு ; கெடு , பழுதுண்டாக்கு ; கேடடை , பழுதுபடு . 
flaw , n . திடீர்ப்புயல் ; சிறுநேரச் சண்டமாருதம் . 
flax , n . ஆளிவிதைச்செடி , மென்னயச்சணல் தரும் நீலமலர்ச் 

செடி வகை ; ( தொ . ) cloth of flax , மென்சணல்துணி . 
flax - comb , 11. சணல் சிக்ககற்றும் சீப்புப்போன்ற கருவி . 
flax en , a . சணலாலான , சணல்சார்ந்த ; தலைமயிர்வகையில் 
செம்மை செய்யப்பட்ட சணல் போன்ற நிறமுடைய ; இலே 
சான பழுப்பு மஞ்சள் வண்ணமான . 
flax - seed , n . ஆளிவிதை . 
flax y , a . சணல்போன்ற ; சணலின் வண்ணச்சாயலுடைய . 
Play , v . தோலுரி ; கடுமையாகக் கண்டனம் செய் ; கொள்ளை 
யடி : பாழாக்கு ; குதிரைப்பந்தய வெளிப்புல் நிலவகையில் 
ஓரத்தைக் கத்தரி , 
fay - flint , n . பணம் பிடுங்கி ; கஞ்சன் . 
flea , n . 

தெள்ளுப்பூச்சி ; உண்ணி ; வெறுக்கத்தக்க 
இழிவான சிறிய உயிரினம் ; ( தொ . ) & flea in one s ear, 
மூக்கறுபடல் . 

50 


flea -bite , n . தெள்ளுப்பூச்சிக்கடி ; தெள்ளுப்பூச்சிக்கடியா 
லான சிறு வடு ; அற்பப்பொருள் ; அற்பச்செய்தி ; மிகச் 
சிறிய தொந்தரை ; மிகச்சிறு செலவு ; விலங்கு வண்ணத்திற் 
சிறிய செந்நிறச் சாயலுள்ள கறை . 
flea - bitten , a . தெள்ளுப்பூச்சிகளால் கடிக்கப்பட்ட ; கஞ்சத் 
தனமான , இழிந்த ; விலங்குகளின் மங்கல்நிற மேனிமீது 
சிறிய செந்நிறச் சாயலுள்ள கறைகள் படிந்த . 
fleam , n . அறுவைக் கூர்ங்கத்தி , 
fleche, ( பிர . ) n . திருக்கோயிலின் இருபுற மாடத்திற்கும் 

இடையேயுள்ள மெல்லிய தூபி . 
fleck , n . மறு , மச்சம் ; தோலிலுள்ள புள்ளி ; வடு ; வண்ணக் 
கீற்று ; ஒளிக்கீற்று ; சிறுதுகள் ; புள்ளி ; 3. புள்ளிகளிடு ; 
மறுப்படுத்து ; வெவ்வேறான நிறங்களாக்கு . 
flecked , a . புள்ளிசளுள்ள . 
fleck er , U. புள்ளிகளிடு ; பல்வேறு நிறங்களாக்கு ; பட்டை 

பட்டையாகச் சிதறடித்துவை . 
fled , v . flee என்பதன் இறந்தகாலம் . 
fledge , U. சிறகுடைய தாக்கு , இறகளி ; இறகுகளால் அணி 

செய் ; பறப்பதற்குரிய சிறகுகளை எய்தப்பெறு . 
fledge ling , fledg ling , n . சிறுபறவை ; புதிதாகச் சிறகு 

தத பறவைக்குஞ்சு ; உலக அனுபவமற்றவர் . 
flee , v . ஓடிப்போ ; தப்பி ஓடு ; மறைந்துபோ ; அணுகாதிரு , 

தொலைவாக்கி வை ; தவிர் , விலக்கு , நீக்கு . 
fleece, n . கம்பளியாட்டுமயிர் ; கம்பளியாட்டு மயிர்போலப் 
பயன்படும் பிற விலங்குமயிர் ; ஓர் ஆட்டில் ஒருதடவை 
கத்தரித்த கம்பளி அளவு ; கம்பளிபோன்ற முறமுறப்பான 

தலைமயிர் ; கம்பளிபோன்ற பொருள் ; முகிற் 
கற்றை ; பனிக்கீற்று ; பஞ்சுக்கற்றை ; கம்பளிக்கற்றை ; 
ப . கம்பளி மயிரினைக் கத்தரி ; மயிர் கத்தரித்து ஆட்டின் 
உடலை வெறுமையாக்கு ; பணம்பறி ; 

கைப் 
பற்று ; கம்பளிபோல மூடி மறை , மூடாக்கிடு . 
fleeced , a . கம்பளிமயிர் போர்த்த . 
fleec er , n . 

ஆட்டு உரோமம் கத்தரிப்பவர் ; கொள்ளை 
யடிப்பவர் . 
flee cy , a . கம்பளிபோன்ற , ஆட்டுரோமம்போன்ற . 
fleer , n . ஏளனப்பார்வை ; ஏளனப்பேச்சு ; 3. எள்ளி நகை 

யாடு ; குத்தலாகப்பேசு ; கிண்டல்செய் . 
fleet , n . கப்பற்படை ; ஒரு தலைமையின் கீழுள்ள போர்க் 
கப்பல்களின் எண்ணிக்கை ; இணைந்துசெல்லும் கப்பல் 
களின் தொகுதி ; கூட்டாகச்செல்லும் படகுகளின் குழு ; 
வானூர்திகளின் குழு ; ( தொ . ) Fleet Air Arm , கப்பற்படை 
யின் வானூர்திப்பிரிவு ; fleet of cabs, fleet of taxis , ஒரே 
உரிமையாளருக்குட்பட்ட 

உந்துவண்டிகளின் 
தொகுதி ; the fleet , கடற்படை . 
fleeta, n . சிறுகடற்கழி , ஓடை , உட்குடா ; a . ஆழமில்லாத ; 
adu . ஆழம் நிறைய இல்லாத இடத்தில் ; ( தொ . ) Fleet 
marriage . கள்ளத்தனமாக நடத்தப்படும் திருமணம் : Fleet 
parson , கடனுக்காகச் சிறையிலடைக்கப்பட்ட சமய போதகர் ; 
Fleet Street , பத்திரிகை உலகம் , லண்டன் நகர்ப் பத்திரிகைத் 
தொழில் உலகம் , The Fleet , லண்டன் நகரிலுள்ள தேம்ஸ் 
ஆற்றிற் கலக்கும் வடிகால் கழிநீர் ஓடை ; ஓடை மருங்குள்ள 
சிறை . 
fleet , a . விரைவான ; எளிதில் இயங்குகிற ; ப . வழுக்கிச் 

செல் ; மறைந்துபோ ; கணநேரம் தோன்றிமறை : வேக 
மாகக் கடந்துசெல் , நழுவிச்செல் ; விரை ; பறந்தோடு . 
fleet ing , a . விரைவிற் செல்கின்ற ; தற்பொழுதைக்கான . 
Flem ing , n . பிளாண்டர்ஸ் ( Flanders ) நாட்டுக் குடிமகன் . 
Flem ish , 11 . POT GOTLIG ( Flanders ) மாநிலமொழி ; 

a . பிளாண்டர்ஸ் மாநிலஞ் சேர்ந்த . 
flem ish ), v . வேட்டை நாய்வகையில் மோப்பம் பிடிக்கும் 
வேளையில் வாலையும் உடலையும் உலுக்கு . 


வாடகை 


தாடைகள் . 


394 
flench 

flight - lieutenant 
flench , flense , I. திமிங்கிலத்தை வெட்டு , திமிங்கிலத்தைத் fleur y , a . ( க.க. ) பகட்டான அல்லிமலர் வகையினால் ஒப்பனை 
துண்டுபோடு ; கடல்நாயைத் தோலுரி . 

செய்யப்பட்ட . 
flesh , 11. தசை ; உடலின் ஊன்முழுத்தொகுதி ; விலங்கின் flew , v . fly என்பதன் இறந்தகாலம் . 
எலும்பைச் சுற்றியுள்ள மென்தசைப்பொருள் ; இறைச்சி , flews , n . pl . வேட்டைநாய் முதலியவற்றின் தொங்கு 
மாமிச உணவு ; விலங்கின் உடல் ; உடம்பு , பருவுடல் ; 
விலங்கு ; விலங்கியல்பு , விலங்குக்கூறு ; மனிதனின் உடல் 

flex , 11 . மின்விளக்குப் போடுவதில் பயன்படுத்தப்படும் கா 

காய் 
சார்ந்த இயல்பு ; மனித இனம் ; உடலுறவு , உறவினர் பிட்ட துவள்கம்பி ; ப . வளையச்செய் ; உறுப்புக்களை வளை ; 
பாசம் ; உடல்சார்ந்த ஆசைகளின் தொகுதி ; பழத்தின் பாறைகளை மடியச்செய் . 
சதைப்பற்று ; தின்னும் சுளைப்பகுதி ; கொழுப்பு , தசை 

flex ible , a . உடையாமல் வளைகிற ; வளையத்தக்க , துவள்கிற , 
வளம் ; உடலோடு கூடிய உயிர் ; தோலின் தசைப்பக்கம் ; 

நெகிழ்வான ; எளிதில் கையாளத்தக்க ; எளிதில் பின்பற்றுகிற ; 
U. வேட்டைநாயைக் குருதிச்சுவைமூலம் தூண்டி வெறி 

இசைவிணக்கமுடைய ; எளிதில் வழிக்குக் கொண்டுவரத்தக்க ; 
யூட்டு ; குருதி சிந்தும் முறையில் பழக்கிவிடு ; வெற்றியின் 

எளிதில் இசைந்துகொடுக்கிற ; பலதிறப் பயிற்சியுள்ள . 
முன்சுவைகாட்டிக் கிளர்ந்தெழச்செய் ; வாளை முதன் முத 

flex ile, a . எளிதில் இசைந்துகொடுக்கிற , இழைவான , குழை 
லாகத் தசைமீது பதம்பார் ; அறிவுத்திறத்தை வழங்கித் 
தொடக்கப்பதம்பார் ; மைக்கோலை வழங்கிப் பதம்பார் ; 

வான ; எளிதில் இயங்குகிற ; எளிதிற் பழகக்கூடிய , எளிதில் 

வசப்படுத்தத்தக்க . 
தசை பரிசாக வழங்கு ; பழகித்தேறும்படி செய் ; திணி ; 
கொழுக்கவை ; 

fle xion , 11. வளைவு ; நெளிவு ; வளைந்த நிலை ; உறுப்பு வளைவு; 
தசையூட்டி அவா நிரப்பு ; தசைகொழுக்க 
வை ; தசையைச் சுரண்டி எடு ; ( தொ . ) after the flesh , வளைந்த பகுதி ; ( இலக் . ) இலக்கணக்கூற்றின் பலதிறப் 
உடல் சார்ந்து , உடலியல்பு பின்பற்றி ; flesh and blood , பாங்கு . 
உடல் ; தசைப்பொருள் ; மனித இனம் ; உணர்ச்சிகளும் flex or , flexor muscle , flexor tendon , 11 . மடக்கி , 
குறைபாடுகளும் உள்ள மனித இனவியல்பு ; உயிரோடு வசிநரம்பு , மூட்டுமடங்கச்செய்யும் தசை . 
கூடிய , கற்பனையல்லாத ; flesh and fell , முழு உடலும் ; 

flex uose , a . ( தாவ . ) வளைந்து வளைந்து செல்கிற , அலையாடிச் 
முழுவதும் ; flesh side , விலங்கின் சதையோடு சேர்ந்திருந்த 

செல்கிற . 
தோலின் பகுதி ; flesh tights , உடலமைப்போடு நெருங்கி 

flex uous , a . வளைவுகள் நிரம்பிய , வளைந்து வளைந்து செல்கிற . 
இயற்கையான தோலின் நிறத்தோடு கூடி இணைந்த உடை ; 

fle xure , n . வளைவு , நெளிவு , வளைந்த நிலை ; திருப்பம் ; 
flesh tints , ஓவியர் படத்தில் அமைக்கும் தோலின் நிறம் ; 

கோணல் . 
in flesh , பருத்த , தடித்த ; in the flesh , உடலுருவில் ; 
வாழ்க்கையில் ; lose flesh , இளைத்துப்போ ; make one s fibb ertigibblet , 11. வாயாடி ; அவ தூற்றாளர் . 
flesh creep , இயற்கை கடந்தவற்றைப் பற்றிய அச்சத்தைக் flick , 11. சவுக்குச்சொடுக்கு , சுண்டியிழுத்தல் ; சுண்டுதல் , 
கிளப்பிக் கிலியூட்டு ; one flesh , ஒருவரே போன்ற ஒருமைப் சொடுக்கிடல் ; சடாரென்ற வெடிப்பொலி ; 

3. கசைக் 
பாடுடையவர் ; one s own flesh and blood , ஒருவருடைய கயிற்றினால் சொடுக்கி அடி ; விரலினாற் சுண்டு ; உதறியடி . 
நெருங்கிய உறவினர் ; பின்மரபினர் ; proud flesh , புண்ணின் 

flick er 1 , 11. சுடர்நடுக்கம் ; மினுக்குமினுக்கென ஒளிவிடுதல் ; 
மீது முளைத்தெழுகின்ற சிறுமணிகள் போன்ற அளவுமீறிய 

3. நடுங்கு ; துடி ; அதிர்வுறு ; ஊசலாடு ; சிறகுவகையில் பட 
வளர்ச்சி ; put on flesh , தடிப்பாகு , பருமனாகு , சதை 

படவென்றடித்துக்கொள் ; சுடர்வகையில் இமைத்திமைத்து 
வைக்கப்பெறு . 

ஒளிகால் . 
flesh - brush , n . குருதி ஓட்டத்தைத் தூண்டி விரைவுபடுத்தும் flick er 2 , 11. அமெரிக்க மரங்கொத்தி பறவைவகை . 
மயிர்க்குச்சு வாய்ந்த தூரிகை . 

fli er , n . = flyer . 
flesh - colour , 11. தசைநிறம் , மஞ்சள் சார்புகொண்ட இளஞ் flies , 11. pl . நாடகமேடை முகப்பின் மேற்பகுதி , 
சிவப்புநிறம் . 

flight , 11. பறத்தல் ; பறக்கும் முறை ; பறக்கும் ஆற்றல் ; 
flesh - coloured , a . தசைநிறமான , மஞ்சள் சாயல்கொண்ட வானிற் பறத்தல் , வான்செலவு ; பருந்தின் வான் மீச்செலவு : 
இளஞ்சிவப்பு நிறமான . 

பறவையைப் பின்பற்றி வேட்டையாடுதல் ; குடிபெயர்ச்சி ; 
flesh - fly , n . இறந்த உடற்சதையில் முட்டையிட்டு முட்டைப் குடிபெயர்குழு ; புலம்பெயர் பறவைக்கூட்டம் ; இடம்பெயர் 
புழுக்களை வளரவிடும் ஈ வகை . 

பூச்சியினத் தொகுதி ; புறம்பெயர்வு ; எறிபடைகளின் விரை 
flesh - glove , n . குருதி ஓட்டத்தைத் தூண்டி விரைவுபடுத்தும் 

வியக்கம் ; காலத்தின் விரைசெலவு ; எட்டா அவா உயர்வு ; 
மயிர்க்குச்சு வாய்ந்த கையுறை . 

மட்டுமீறிய எண்ண உயர்வு ; வரம்பு கடந்த சிந்தனை உயர்வு ; 

எண்ணவேகம் ; கற்பனைவேகம் ; நகைத்திற வேகம் ; பறவை 
flesh ings , 11. pl . உடலமைப்போடு நெருக்கி இயற்கையான 

பறக்கும் தொலைவெல்லை ; விமானம் பறக்கும் தூர அளவு ; 
தோலின் நிறத்தோடு கூடி இணைந்த உடை . 

றிபடை செல்லும் தொலைவெல்லை ; படிக்கட்டின் திசை 
flesh ly , a . தசைக்குரிய ; உடல்சார்ந்த ; உடல்வாழ்க்கையோ 

திரும்பாக் கூறு ; பந்தயத் தடைவேலித் தொகுதிக்கூறு ; 
டொட்டிய ; மனித இயல்புக்குரிய ; புலனுணர்ச்சியின்பங் 

அம்புப் படலம் ; எறிபடைத்தொகுதி ; குண்டுத்தொகுதி ; 
களில் தோய்ந்த ; சிற்றின்பம் சார்ந்த ; உலகியல் பற்றுடைய ; 

விமானப் படைப்பிரிவு ; ஒரே பருவத்தில் தோன்றிய பறவை 
தெய்வத்தன்மையில்லாத ; மேலுலகப் பற்றற்ற ; ஆன்மிக 

களின் தொகுதி ; V. காட்டுக்கோழியை இலக்குவைத்து எய் ; 

காட்டுக்கோழிமீது வேட்டிடு ; பறக்கும்போது இலக்குவைத்து 
flesh - pot , 11. இறைச்சி சமைக்கப்படும் கலம் ; இறைச்சிவளம் ; எய் ; பறக்கும்போது வேட்டிடு ; மரப்பந்தாட்டத்தில் பந்து 
இன்பநிறை உயிர்வாழ்க்கை . 

வேகத்தையும் செல்பாதை வளைவையும் மாற்றியமை ; ( தொ . ) 
flesh - wound , 11. எலும்பு அல்லது உயிர் நிலையான உறுப்பை in the first flight , in the top flight , முதன்மை இடம்பெற்ற 
எட்டாத காயம் . 

நிலையில் . 
flesh y , a. கொழுப்புள்ள , தசைப்பற்றுள்ள ; கொழுத்த , 

flight 2 , 11. ஓடிப்போதல் , ஓட்டம் ; ஓடியொளித்தல் , விரைந்து 
உருண்டு திரண்ட , பருமனான ; சதைசார்ந்த , எலும்பில்லாத ; 

பின் வாங்குதல் ; ( தொ . ) take flight , take to flight , betake 
பழவகையில் சதைப்பற்றுள்ள ; சதைபோன்ற . 

oneself to flight , ஓடிப்போ ; put to flight , துறந்து , கலைத்து 
fleur .de - lis , 11 . பகட்டான மலர்வகை ; கட்டிய மரபில் 

வெருட்டு . 
அல்லிமலர் ; பிரான்சு நாட்டரசரின் அரசுச்சின்னம் ; பிரான்சு flight - deck , 11. விமானந்தூக்குங் கப்பலில் விமானத்தளம் . 
நாட்டின் அரசகுடும்பம் ; பிரான்சு . 

flight -feather , n . பறக்க உதவும் இறகு . 
fleur et , 11. சிறுமலர்போன்ற அணிகலன் . 

flight less , a . பறக்கும் ஆற்றலற்ற . 
fleuron , ( பிர . ) n . மலர் வடிவமான சிற்ப அணியொப்பனை . flight - lieutenant , a , விமானப்படைத் துணைத்தலைவர் . 


மல்லாத . 


395 


floating 


நாடக 


flighty 
flight y , a . குணம் பிறிதாகும் இயல்புள்ள ; அறிவுக்கட்டை 

யான ; அறிவுமாறாட்டமுள்ள . 
flim -tam , 11. வஞ்சகம் ; வெற்றுரை ; அற்பம் . 
flim sy , 1. மெல்லிய தாள் ; செய்தியாளரது படி ; a . எளிதில் 
அழிக்கப்படக்கூடிய ; நொய்தான , உறுதியற்ற , மெலிந்த ; 
அற்ப ; விளையாட்டுத்தனமான , மேலீடான . 
flinch 1 , 3. திமிங்கிலத்தைத் துண்டு போடு ; கடற்சிங்கத்தைத் 

தோல் உரி . 
flinch , 0. பின்வாங்கு , தயங்கு , கூசு ; இடங்கொடு ; அஞ்சி 

விலகு . 
flin ders , n . pl . சிதறல்கள் . 
fling , 1. வீச்சு , எறி ; சூதாட்ட எறிமுயற்சி , வெற்றி தோல்வித் 
தேர்வு முயற்சி ; சாட்டுரை , இகழுரை , ஏளன வசைச்சொல் ; 
சுடுசொல் ; பாய்ச்சல் ; திடீர்முழுக்கு ; வெறித்த ஈடுபாடு , 
முழுகிறை இன்பத்தோய்வு ; 3. எறி , வீசு ; சுண்டியெறி , 
வீசியெறி ; வேகமாகச்செலுத்து ; எய் ; வேட்டெறி ; திடுமென 
நீட்டு ; திடுமெனப் பார்வை செலுத்து ; திடீரென அனுப்பு ; 
வெளியேறச்செய் , படைப்பிரிவினைத் திடுமெனத் தாக்குத 
லுக்கு அனுப்பு ; திடுமெனச் சிறையில் தள்ளு ; மற்போரில் 
மண்மீது வீழ்த்து ; குதிரை வகையில் நிலமீது தூக்கியெறி ; 
உதைத்துத்தள்ளு ; சென்றுவிழும்படிசெய் ; அணைப்பு ஏற்கச் 
செய் ; முழுவேகத்துடன் ஈடுபடுவி , முழுநிறைவாக ஒப்படை ; 
சொற்களைச் சென்று உறைக்கும்படிகூறு ; வசைச் சொற்களை 
வீசு ; மணம் படர்வி ; ஒளிகாலு ; ( தொ . ) fling out, மனத்தி 
லுள்ளதை உணச்சியோடு அப்படியே கொட்டு ; வசைமாரி 
வீசியெறி ; குதிரைவகையில் குதித்துக்குதித்து உதை ; 
• பாய்ந்து செல் , சீற்றத்துடன் செல் ; full fling , மிக்க விரை 
வாக , 

மடத்துணிச்சலுடன் ; have a fling at , ஏளனமாக 
இகழுரை கூறு . 
flint , n . சக்கிமுக்கிக்கல் ; கன்மத்தின் பாளம் ; நெகிழ்ந்து 
கொடுக்காத கடினப்பொருள் ; a , சக்கிமுக்கிக் கல்லினால் 
செய்யப்பட்ட ; கடினமான ; ( தொ . ) set one s face like & 
flint , உறுதியாயிரு ; skin a flint , கஞ்சத்தனமாயிரு ; wring 
water from & flint , தெய்விக அருஞ்செயல் செய் . 
flint - glass , n . முன்பு சக்கிமுக்கிக் கல்லினாற் செய்யப்பட்ட 

பளபளப்பான கண்ணாடிஉக்கலம் . 
flint -lock , n . சக்கிமுக்கியால் பொறியூட்டி இயக்கப்படத் 
தக்க துப்பாக்கி ; சக்கிமுக்கியால் பொறியூட்டி இயக்கிவிடத் 

தக்க துப்பாக்கி விசை . 
flin ty , a . சக்கிமுக்கிக்கல் கொண்ட ; சக்கிமுக்கிக்கல் நிரம்ப 

வுள்ள ; சக்கிமுக்கிக்கல் போன்ற கடினமான ; கொடிய , 
இரக்கமற்ற . 
flip , n . சுளீரென்ற இலேசான அடி ; விரல் நொடி , தூண்டும் 
அடி ; சவுக்குச் சொடுக்கு ; ப . சுண்டிவிடு , விரலால் நொடித்து 
இயக்கு ; விரலால் மெல்லத்தட்டு ; இலேசாக அடி ; சுண்டிச் 
செலுத்து . 
flip , 1. பழுக்கக் காய்ந்த இரும்பால் சூடாக்கப்பட்ட இன் 

மதுவகை . 
flip - flap , flip - flop , n . குட்டிக்கரண வகை ; வாணவெடி 

வேடிக்கைகாட்டுமிடங்களில் சுழல் இராட்டினம் 
போன்ற அமைவு ; ads . அடிக்கடி தட்டிக்கொண்டு . 
flipp ancy , n . சளசளப்பு ; துடுக்குத்தனம் ; கவலையின்மை . 
flipp ant , a . வம்பளக்கிற ; கருத்து உறுதியற்ற , ஆழ்ந்த 
சிந்தனையற்ற , கவலையற்ற , பொறுப்பற்ற , முக்கியமான 
வற்றையும் இலேசாகக் கருதுகின்ற ; மட்டுமதிப்பற்ற . 
flippler . ஆமை- கடற்பறவை வகைகளில் நீந்துதற்குப் 

பயன்படும் உறுப்பு . 
flipp erty - flopp erty , a . தளர்த்தியான , தொங்குகிற . 
flirt , m . திடீர்க்குலுக்கு ; காதல் விளையாட்டாளர் ; . அதிர்ச்சி 
யூட்டு ; குலுக்கி இயக்கு ; விளையாட்டுக் காதல் புரி , சாகசஞ் 
செய் . 
flirta tion , 11. பிலுக்குநடை ; விளையாட்டுக் காதல் , 


flirta tious , a . குலுக்கிமினுக்கும் பாங்குள்ள ; விளையாட்டுக் 

காதலில் ஈடுபடுகிற . 
flirt ish , a , குலுக்கிமினுக்கும் இயல்புள்ள , காதல்விளையாட்டுப் 

பான்மையுள்ள . 
flit , n . இருப்பிடமாற்றம் , புலம்பெயர்வு , இடப்பெயர்வு ; 3. புலம் 
பெயர் , இடம்பெயர் ; சென்றுவிடு , புறப்படு ; நழுவு , விரைந்து 
செல் ; பறந்துதிரி , பறந்து சிறுதொலை செல் . 
flitch , 11. உப்பிட்டுப் பக்குவப்படுத்தப்பட்ட பன்றியின் விலா 
இறைச்சி : திமிங்கிலக்கொழுப்பின் சதுரத்துண்டம் ; பெரிய 
மீன் வகையின் இறைச்சித் துண்டம் ; அடிமரத்திலிருந்து 
வெட்டப்பட்ட சீவல் கட்டை ; ப . துண்டங்களாக வெட்டு ; 
மரச் சீவல்களாகத் தறி . 
flitt er , ப . இங்குமங்கும் விரைந்து செல் ; சிறகடி , சிறகடித்துத் 

திரி. 
flitt er - mouse , n . வெளவால் . 
flix , n . மென்மயிர்த் தோல் வகைகள் ; நீர்நாயின் குறு மென் 

மயிர் . 
float , 11. மிதக்கும் நிலை , மிதப்பு ; மிதக்கும் வண்டல்தொகுதி ; 
மிதவைப்பாசிக் கூளம் ; மிதக்கும் பனித்திரள்வண்டல் ; 
தெப்பம் ; தக்கையால் அல்லது இறகினாலான தூண்டில் 
மிதவை ; வலையின் மிதப்புக்கட்டை ; அலை ; மீனின் உடலி 
னுட்பட்ட காற்றுப்பை யுறுப்பு ; நீர்த்தொட்டியின் மிதவை 
அடைப்பு ; படுக்கையறை அடங்கொளி விளக்கு ; 
மேடையடிக்குரிய திரைவிளக்கு ; மேடையடித் திரைவிளக்குத் 
தொகுதி ; கொல்லறு , இழைப்புக்கரண்டி ; மெருகூட்டுக்கருவி ; 
நீராற்றல் இயந்திரத்தின் சக்கர அலகு ; தாழ்வான கட்டை 
வண்டி ; ஒற்றைத்துளைத் தாளிணைப்புக் கோவை ; ஊடிழை 
யுடன் பின்னாது செல்லும் பாவிழைப்பகுதி ; V. மிதக்கவிடு ; 
மித ; மிதக்கச்செய் ; தரை தட்டிய கப்பலைப் போதிய ஆழத் 
தில் மிதக்கவிடு ; போதிய ஆழத்தில் மிதக்கும் நிலைபெறு ; 
மிதப்புக்கு ஆதாரமாயமை ; மிதக்கவிட்டுச் செல் ; மிதவைகளில் 
ஏற்றிச்செல் ; மிதந்துசெல் ; மிதப்பதுபோலத் தோற்றமளி ; 
தவழ் , இழைந்தியங்கு ; காற்றில் மித ; கண்முன் வட்டமிடு 
செய்தியை 

எங்கும் பரவச்செய் ; நோக்கமின்றித் திரி ; 
பாவிழையை ஊடிழையுடன் பின்னாமல் மேற்படிய விடு , 
மிதப்புத்துணையைப் பயன்படுத்து ; நீர்பெருக்கி அமிழ்வி ; 
மிதப்பாற்றலால் கூறுபிரி , மிதப்பாற்றலால் வகை வேறு 
படுத்து ; வழவழப்பாக்கு ; முதிர்விளைவு எதிர்நோக்கிப் பழக் 
கத்தில் ஊடாடு ; நிறுவனத்துக்கு ஆதரவளித்து இயங்கவிடு , 
திட்டத்துக்கு ஆதரவளித்துத் தொடங்கிவை ; தொடங்கி 
வைக்கப்பெறு ; ( தொ . ) on the float , மிதந்துகொண்டு , 
மிதக்கும் நிலையில் . 
float able, a . மிதக்கத்தக்க ; மிதவைகள் முதலியவை செல்லத் 

தக்க . 
float age, n . மிதத்தல் ; கப்பல் உடைந்து மூழ்கிய பிறகு 
கடலில் மிதக்கும் சரக்கு ; கடலில் மிதக்கும் சரக்கினைப் பயன் 
படுத்திக்கொள்ளும் உரிமை ; ஆற்றில் மிதந்து செல்லும் 
கப்பல்கள் முதலியன ; மிதக்கும் திரள் ; மிதப்பாற்றல் ; 
நீர்வரையின் மேலுள்ள கப்பல்பகுதி . 
floata tion , n . மிதக்கும் நிலை ; மிதக்கவிடுதல் ; வாணிக 
நிறுவனம் தொடங்கி வைத்தல் ; ( தொ . ) centre of floatation , 
மிதக்கும் பிழம்பின் எடைமான மையம் ; line of floatation , 
மிதவைவரை ; plane of floatation , மிதவை வரைத்தளம் . 
float - board , n . நீராற்றல் இயந்திரத்தின் சக்கர அலகுகளில் 

ஒன்று . 
float er , 11. மிதப்பவர் ; மிதக்கவிடுபவர் ; மிதப்பது ; பிணைய 

மாக ஏற்றுக்கொள்ளப்படத்தக்க மதிப்புக்குரிய பங்குச்சீட்டு 


வகை ; 


வகை . 


float ing, n . மிதத்தல் ; மிதக்கவிடல் ; தொடங்கிவைத்தல் ; 
சுவரில் சாந்துப்பூச்சு ; a . மிதக்கிற வாணிகச்சரக்கு வகை 
யில் கடலிற் செல்கிற ; மாறும் இயல்புள்ள , நிலைத்திராத ; 
ஏற்றத்தாழ்வுடைய ; புழக்கத்திலுள்ள ; பரிமாற்றமுள்ள ; 
( தொ . ) floating anchor , மிதந்து செல்லும் நிலையில் கப்பலின் 
காற்றுவாட்ட வேகம் தடுக்கும் மிதவைச்சட்டம் ; floating 


396 
float - stone 

florilegium 
bridge , படகுப்பாலம் ; floating dock , நீர்தேங்காக் கப்பல் flood mark , n . அலையெழுச்சி அல்லது வெள்ளம் உயர்ந்து 
துறையாகப் பயன்படுத்தக்கூடிய மிதக்கும் கட்டுக்கோப்பு ; எட்டிய அடையாளம் , வெள்ள உச்சநீர் வரை. 
floating kidney , குண்டிக்காய்கள் நிலைபெயர்வுறும் flood -tide , n . வேலி ஏற்றம் , அலையெழுந்து முன்னேறும் 
கோளாறு ; floating light , கலங்கரைவிளக்கமாகப் பயன்படும் கடல்வெள்ளம் . 
கப்பல் ; விளக்குடன் கூடிய கடல் மிதவை . 

flood way , 11. வெள்ள நீர் செல்வதற்கான செயற்கைவழி . 
float - stone, n. நீரில் சிறிதுநேரம் மிதக்கக்கூடிய தொளை 

floor , 11. தரை ; அறையின் நிலத்தளம் ; அடித்தளம் ; கடலடி ; 
யுடைய கடற்பஞ்சுபோன்ற கல்வகை ; கொத்தரின் 

குகையடி ; மா மன்றத்தில் உறுப்பினர்கள் அமர்ந்து பேசு 
இழைப்புக்கல் . 

மிடம் ; 

வீட்டில் ஒரே தளத்திலிருக்கிற அறைகளின் 
floccilla tion , n . ( மரு . ) நோயாளி 

சன்னிவேகத்தில் தொகுதி ; வீட்டின் அல்லது கட்டிடத்தின் தள அடுக்குகளில் 
படுக்கைத்துணிகளைப் பிறாண்டுதல் . 

ஒன்று : சமதளமான பரப்பு ; குறைவிலை எல்லைத்தளம் ; 
flocci - nauci - nihili - pili - fica tion , n . மதிப்பு வைக்காமல் 3. தளமிடு , கல் பாவு ; அடித்தளமாகப் பயன்படு ; நிலத் 
இருத்தல் . 

தளத்தில் வீழ்த்து , விழும்படி மோதித்தள்ளு ; குழப்பு , 

திகைக்கவை ; பாடம் தெரியா ததால் பள்ளிமாணவனை 
flocc ose , a . ( தாவ . ) குஞ்சம்வாய்ந்த . 

அமர்ந்துவிடும்படி சொல் ; வெற்றியடை , வெல் , அடக்கி 
flocc ule , n . கம்பளி மயிர்த்திரள் ; சிறுதொகுதி , 

யாள் ; ( தொ . ) first floor , வீட்டின் கீழ்த்தளத்துக்கு 
flocc ulence , 11 . சிறுமொத்தைகளாகத் திரண்ட நிலை , மேலுள்ள முதல் மாடித்தளம் ; floor the paper , கேள்வித் 
குஞ்சத்தொகுதி . 

தாளின் எல்லாக் கேள்விகளுக்கும் விடை கொடுத்துத்தீர் ; 
flocc ulent , a . கம்பளிமயிர்க்குஞ்சங்கள் போன்ற ; குஞ்சங்க ground floor , கீழ்த்தளம் , நிலத்தளம் . 
ளாகவுள்ள ; குஞ்சங்களாகத் தோற்றமளிக்கிற . 

floor - cloth , n . தரைவிரிப்பு . 
flocc ulose, flocc ulous , a . = flocculent . 

floor er , n . மோதிவீழ்த்தும் அடி ; வெல்லும் சொல் ; விடை 
flocc ulus, ( ல ) n . கம்பளி மயிர்த்திரள் போன்ற சிறு பொருட் 

யிறுக்க இயலாத்தேர்வு வினா ; மன உலைவுதரும் செய்தி . 
டொகுதி ; ( உள் ) சிறுமூளையின் கீழ்ப்புறத்திலுள்ள சிறு floor ing , n . தளமிடுதற்கான பலகை முதலிய மூலப்பொருள் ; 
அலகு ; pl. flocc uli . 

செய் தளம் , மேடை . 
flocc us , ( ல ) 1. கம்பளி மயிர்த்திரள் ; மெல்லிழைத்திரள் . floor - show , 71. மன்றங்களில் மேடையில் அன்றி நிலத்தளத் 
flock , n. மக்களின் கூட்டம் ; ஓரின விலங்கின் திரள் ; 

தின் மீதிலேயே இராப்போது காட்டப்படும் காட்சி . 
இணைந்து உண்ணும் பறவைத்திரள் ; ஒருங்குசெல்லும் 

floor -tim ber , n . கப்பலின் அடிக்கட்டைக்கு அடுத்துக் 
புட்குழாம் ; ஆட்டுமந்தை : மாட்டுமந்தை ; ஈட்டம் , கணம் ; குறுக்கே அமைக்கப்பட்டுள்ள கட்டை . 
கிறித்தவத்திருக்கூட்டம் ; குழந்தைகள் கொண்ட குடும்பம் ; flop , n . தொப்பென்ற ஒலி ; கடக்கு கடக்கென்ற அசைவு ; 
மாணவர்குழாம் ; 3. கூடு , திரள் . 

தள்ளாடிச் செல்லுதல் ; வீழ்ச்சி , தோல்வி , முறிவு ; 0 . 
flock , n . மயிர்க்கற்றை ; பஞ்சுக்குஞ்சம் . 

தொப்பென்று விழு ; அசட்டையாகக் கீழே விட்டெறி ; அலங் 

கோலமாகக் குந்தியிரு ; 
flock -bed , 1 , கம்பளி மயிர்க்கழிவு அல்லது கிழிந்த துணிகள் 

தடுமாறி நட , அருவருப்பான 

முறையில் நுடங்கிநட ; கட.க்கு கடக்கென்று ஆடிச்செல் ; 
திணிக்கப்பெற்ற படுக்கை . 

ads . தொப்பென்று , கடக்கு கடக்கென்று , தள்ளாடித் 
flock - mas ter , n . ஆட்டுப்பண்ணையாளர் . 

தள்ளாடி ; int . தொப்பெனுங் குறிப்பு . 
flock - pa per , n . பசைதடவிக் கம்பளிமயிர்த்திரள் தூவப் 

flor a , n . மரவடை , திணை அல்லது ஊழிக்குரிய செடிகளின் 
பெற்றுள்ள சுவர்த்தாள் . 

விளக்கப் பட்டியல் ; pl . flor ae , flor as . 
flocks , n . pl . சுவர்த்தாளுக்கான கம்பளித் துணிச்சிதைவுகள் ; 

flor al , a . மரவடை சார்ந்த ; மலர்களுக்குரிய ; ( தொ . ) 
( வேதி . ) பொருளின் தளர்த்தியான இலேசுப் படிகத்திரள் . 

floral zone , குறிப்பிட்ட மரவடைத் தொகுதிக்குரிய திணை , 
floe , 1. மிதக்கும் பனிக்கட்டிப்பாளம் . 

மரவடை மண்டலம் . 
flog , . பிரம்பினாலடி ; வளாறினால் வீசு ; கசையடிகொடு ; Flo rentine , 1 , இத்தாலி நாட்டிலுள்ள பிளாரென்ஸ் 
படிப்பை அடித்து ஏற்று ; சாட்டையாலடித்து முடுக்கு ; ( Florence ) நகரில் வாழ்பவர் ; சாய்வரிப்பட்டு வகை ; a. 
தூண்டிலை அடுத்தடுத்து வீசி மீன்தேடு , 

பிளாரென்ஸ் நகரைச் சார்ந்த ; ( தொ . ) Florentine iris , 
flogg ing , n . சாட்டையடி , சவுக்கடி , தல்லுதல் . 

வெள்ளை அல்லது வெண்ணீல மலர்களையும் கிழங்கினையு 
flong , 11. பதிவுத் தகட்டினால் அச்சடிப்பதற்குச் செப்பனிட்ட 

முடைய செடியினம் . 

flores cence , 11. மலர்ச்சி , முகை நெகிழ்ந்து மலராகும் நிலை ; 
flood , 11 , வெள்ளப்பெருக்கு ; ஆற்றுப்பெருக்கு ; திடீரெனப் 

( தாவ . ) மலர்ச்சிப்பருவம் . 
புரண்டோடிவரும் வெள்ளம் ; நிலமீது பரவும் பெருவெள்ளம் ; 

flor et , n . ( தாவ . ) கொத்துப்பூவின் கூறான சிறு மலர் ; 
ஊழிவெள்ளம் ; சோனைமாரி ; கண்ணீர்ப்பெருக்கு ; கூட்டம் , 

சிறு மலர் . 
திரள் ; 3 வெள்ளப்பெருக்கெடு ; வெள்ளத்தில் மூழ்குவி ; flor iate , v . மலர் உருவரைகளால் ஒப்பனைசெய் . 
பெருவெள்ளமாக்கு ; பாசன வளம் பரப்பு ; மழைவகையில் flor iculture, 11. மலர்ச்செடி வளர்ப்பு . 
ஆறு வழிந்தோடும்படி நிரப்பு ; மலிவுபெறு பேரளவில் வந்து 

fo rid, a. பூவளமிக்க ; பூவொத்த , பூவனப்புடைய ; பகட் 
அடை ; நிரம்பு , குவி ; பிள்ளைப்பேற்றுக்குப்பிறகு குருதி பெருகி 

டொளி வண்ணம் வாய்ந்த ; செக்கச்சிவந்த ; மலர்களால் 
ஒழுகு : ( தொ . ) the Flood , Noah s Flood , விவிலிய நூலின்படி 

அணிசெய்யப்பட்ட ; 
முன்னாளைய நோவா ( Noah ) காலத்திய ஊழிவெள்ளம் . 

மலர்போன்ற உருவரை ஒப்பனை 

செய்யப்பெற்ற ; கலை இசைத்துறைகளில் நயவளமார்ந்த ; 
flood - gate, n . நீர்பெருக்குவதற்குரிய அடிவாய் மதகு ; நீர் இலக்கியத்துறையில் அணிவளமிக்க , 
வடிப்பதற்குரிய நெடுவாய் மதகு . 

Flo rida , 11. அமெரிக்க ஐக்கிய அரசுகளுள் ஒன்று ; 
flood -light , 1. நிழல் விழா தபடி பல திசைகளிலிருந்து வீசப் ( தொ . ) Florida water , நறுமண நீர்வகை ; Florida wood , 
படும் பேரொளிப்பெருக்கு ; V. பலதிசைகளிலிருந்து பேரொளி உள்ளீடாக இழைப்பதற்குப் பயன்படும் கட்டை வகை . 
வீசச்செய் . 

florif erous , a . விதைகள் செடிகள் வகையில் மலர்களைத் 
flood lighted , a . = floodlit . 

தோற்றுவிக்கிற ; மலர்வளத்துக்குரிய . 
flood - lighting , n . பரப்பு விளக்கம் . 

florile gium , ( ல. ) 11. இலக்கிய இன்சுவைப்பகுதித்திரட்டு ; 
flood lit , a , பேரொளி பாய்ச்சப்பெற்ற . 

pl. florile gia . 


தாள் . 


397 


fue 


florin 


flo rin , 1. முற்காலத்து ஐரோப்பிய பொன் அல்லது வெள்ளி 
நாணயவகை ; ( வர . ) மூன்றாம் எட்வர்டு ( Edward III) 
காலத்திய ஆங்கில நாட்டுப் பொன் நாணய வகை ; இரண்டு 
ஷில்லிங்கு பெறுமான தற்கால ஆங்கிலநாட்டு வெள்ளி 


நாணயவகை . 


flor ist , n . மலர்ப்பண்ணை வளர்ப்பவர் ; பூ விற்பவர் ; மலர் 

வகைகளை ஆயும் மாணவர் . 
flor uit , 11. பிறந்தநாளும் இறந்தநாளும் சரியாகத் தெரியாத 

போது குறிப்பிடப்படும் வாழ்வுக்காலம் . 
flor y , a . = fleury. 
flos cular , flos culous , a . சிறு மலர்களைக்கொண்ட ; 

கொத்துமலர்களையுடைய . 
flosh , floss , n . பட்டுப்பூச்சிக்கூட்டினைப் போர்த்துள்ள சொர 
சொரப்பான பட்டு : பட்டுச்செய் தொழிலின் கழிவுப்பொருள் ; 
துன்னலிலும் பல்தூரிகையிலும் பயன்படுத்தப்பெறும் முறுக் 
குறா மென்பட்டிழை ; பஞ்சுபோன்ற செடியினப்பொருள் ; 

மரப்பஞ்சு, பஞ்சியல்துய் . 
flota tion , n . = floatation . 
flotill a , n. சிறு கப்பற்படை ; சிறு கப்பல்களின் தொகுதி ; 

படகுகளின் தொகுதி . 
flot sam , 11 , உடைந்த கப்பலின் மிதக்கும் சேதப்பொருள்கள் ; 

சிப்பி மூட்டைகளின் தொகுதி . 
flounce , n . உடலின் குதியாட்டம் ; உறுப்பின் துடிப் 
பாட்டம் ; வெட்டியிழுப்பு , குலுக்கம் ; 3. குதித்தாடிச்செல் ; 
தள்ளாடிச்செல் ; உடலை அலட்டிக்கொள் ; திடுமெனப்பாய் ; 
ஆட்டிக்கொண்டுசெல் ; ado . தடுமாறிக்கொண்டு , தள் 

ளாடிய நிலையில் . 
flouncea, n. குஞ்சம் , கொய்சகம் , தொங்கல் ; 3. குஞ்சம் 

வைத்துத் தை ; கொய்சகம் தைத்து ஒப்பனைசெய் . 
floun der , n . தட்டையான சிறுமீன் வகை . 
floun der , n . தடுமாற்றம் , தள்ளாடிச்செல்லுதல் ; ல . 
சேற்றில் தத்தித்தடுமாறு , தள்ளாடிச்செல் ; தவறுகள் செய் ; 
சீர்கேடாகத் தொழிலியற்று ; சிந்தனையில் தடுமாற்றமடை , 

பேச்சில் முட்டுப்படு . 
flour , n . மாவு , அரைத்த மா ; நன்கு சலிக்கப்பட்ட நுண்ணிய 

மாப்பொருள் ; கோதுமை மாவு ; மென்னயத் தூள்வடி 
வான பொருள் ; 3. மாத்தூவு ; மாவாக அரை . 
flour - bolt , n . மாச்சலிக்கும் அரிப்பு . 
flour - box , 11. மாத்தூவுதற்கான துளையுடைய தகரப்பெட்டி . 
flou rish , 11. செழுமை ; கஞ்சக்கருவிகளின் திடீர் ஆரவார முழக் 
கம் ; இசைவண்ணப்பாடல் ; உடனடியாக முகப்பிடைப்பகுதி 
இயற்றி இணைக்கப்பட்ட இசைப்பாடல் முழக்கம் ; கைவீச்சு 
இயக்கம் . படைக்கலச் சுழற்சி வீச்சு ; பகட்டணி நயமிக்க 
சொன்னடை ; அலைவீச்சுநய அணியுடைய கையெழுத்து ; 
அலைவீச்சணியுடைய எழுத்துரு ; 3. வளங்கொழி ; வெற்றி 
மேல் வெற்றிபெறு ; தழைத்தோங்கு ; முற்போக்கடை ; 
வளம்பட வாழ் ; கட்டிளமைப் பருவத்தில் வாழ்வுறு ; 
செயற்பட வாழ் ; வீச்சணியெழுத்து எழுது ; வண்ண அணி 
நயம்படப் பேசு ; அணிநயம் மல்க எழுது ; கைகால்களைச் 
சுழற்றி வீசு ; படைக்கலங்களை 

ஆரவாரமாகச் சுழற்றிக் 
காட்டு ; கற்பனைத்திறம் காட்டி முகப்புரை இணைத்து 
இசைப்பாடல் பாடு ; ( தொ . ) in full flourish , உச்சவள 
நிலையில் . 
flour ishing , a . செழித்தோங்குகிற , வளமான வாழ்வு பெற் 

றுள்ள ; பகட்டிக்கொள்ளுகிற . 
flour ishy , a . அழகுவீச்சுக்கள் மலிந்த . 
flour - mill , 1. மாவு ஆலை . 
flour y , a . மாவு போர்த்துள்ள ; மாவு போன்ற 
flout , n . 

ஏளனம் , இகழ்ச்சி ; பழிப்புரை ; அவமதிப்புச் 
செயல் ; U. ஏளனம் செய் ; இகழ்ந்துரை ; பழி ; ஏளனமாகக் 
கருது . 


flow1, 1. 

ஒழுக்கு , நீரோட்டம் ; ஒழுகியக்கம் ; குருதி 
யோட்டம் ; வேலையேற்றம் ; பாய்ந்து செல்லும் பொருள் ; 
பாய்ந்து சென்றுள்ள பொருள் ; ஒழுக்கியல்பு , ஒழுகுமுறை ; 
ஒழுகிச்சென்ற அளவு ; ஆடை முதலியவற்றின் அலைநெகிழ்வு ; 
ஒழுக்குவளம் , பொங்குவளம் ; U. ஒழுகு ; குருதி ஓட்டமுறு ; 
ஒழுகும் இயல்புடையதாயிரு ; வேலையேற்றமுறு : ஆற்றொழுக் 
காகச் செல் ; வழுக்கிச்செல் , நழுவிச்செல் , தட்டுத்தடங்க 
லின்றிச்செல் , பேச்சுவகையில் 

தடைபடாது 

தொடர் ; 
எழுத்து நடை வகையில் சரளமாக முயற்சியின்றித் தொடர் ; 
ஆடை- கூந்தல் வகைகளில் அலையலையாகப் பரவு ; இழைந்து 
வீழ்வுறு ; குருதி வகையில் வடி , கசிவுறு ; சிந்து ; ஊறு ; 
கிளர்ந்தெழு ; பெருக்கெடு , பெருகியெழு , பொங்கு ; குறையா 
வளங்கொழி , பொங்கிவழி ; மக்கள் - பொருள்கள் வகையில் 
திரள் திரளாகப் பெயர்ந்துசெல் ; (கண . ) எண்கள் வகையில் 
சிறுகச்சிறுக நுணுக்கமாகக் கூடிக்கொண்டே செல் ; சிறுகச் 
சிறுக நுணுக்கமாகக் குறைவுற்றுக்கொண்டே செல் ; ( தொ . ) 
ebb and flow , வேலை இறக்க ஏற்றம் ; தளர்ச்சி வளர்ச்சி ; 
flow of soul , அன்போடு அளவளாவுதல் ; flow of spirits , 
இயல்பு மகிழ்ச்சி . 
flow , n . சேற்று நிலம் , சதுப்புநிலம் . 
flow er , 11 . 

மலர் ; மலர்ச்சிநிலை ; பூஞ்செடி , மலருக் 
காகப் பேணி வளர்க்கப்படுஞ் செடி ; வாழ்வின் கட்டிளம் 
பருவம் , மலர்ச்சிப் பருவம் ; இனத்திற் சிறந்தது ; தனிச் 
சிறப்புடையவர் ; தனிச் சிறப்புடையது ; மிகச்சிறந்த கூறு , 
உயிர்ச்சத்து ; நிறைவளத்தின் திருவுரு ; பொங்கல் சின்னம் ; 
சொல்லணி ; நடையணி ; 3. மலர்களைத் தோற்றுவி ; அலர் 
வுறு , மலர்ச்சியுறு , வனப்புடன் விளங்கு ; தோட்டச்செடி 
பூக்கவிடு , செடியில் மலர் தோன்றச்செய் ; 

மலர் தோன்றச்செய் ; பூக்கும்படி 
பயிற்று ; பூவேலை செய் , மலர்வடிவங்களால் ஒப்பனை செய் . 
flower age, n. மலர்கள் ; மலரும் பருவம் ; மலர்ச்சியுறும் 

நிலை . 
flower -bed , n . தோட்ட மலர்ப்பாத்தி . 
flow er - de - luce , n . = fleur - de - lis . 
flow ered , a . பூக்களின் உருவங்களால் ஒப்பனை செய்யப் 

பட்ட . 
flow erer , 11. பூக்குஞ் செடி , மலர்ச்செடி ; பூத்தையல் வேலை 

செய்பவர் . 
flower et , n . சிறுமலர் . 
flow er - girl , n . பூக்காரி . 
flower -head . 11. காம்பில்லாத சிறுமலர்கள் மையத்தண்டில் 

ஒட்டிக்கொண்டிருக்கும் பூங்கொத்து . 
flow er - pot , n . பூத்தொட்டி , செடிவைத்து வளர்க்கப்படும் 

கலம் . 
flow ers , n . pl . ( வேதி . ) ஆவியுறை பதங்கமான தூள் ; புளிப் 

பேறுவதனால் உண்டாகும் நுரை ; சொல்லணி ; நடையணி . 
flow er - show , 7. மலர்க் காட்சி . 
flow ery , a . மலர்கள் நிறைந்த ; மலர்களால் ஒப்பனை செய்யப் 
பட்ட ; அழகொப்பனை வாய்ந்த சொல்நயமிக்க ; புகழ்ச்சி 
நயமிக்க ; அணிகள் மலிந்த , அணிநயங் கனிந்த . 
flow ing , a . நீர்மத்தைப்போல் ஒழுகிச்செல்கிற , இடையறாத , 
தடையின்றிச் செல்கிற , ஆற்றொழுக்கான ; ஊற்றெடுக்கிற ; 
பொங்குகிற ; மடிப்புக்களாகத் தொங்குகிற ; அலை அலையாய் 
விழுகிற ; ( தொ . ) flowing tide , வேலி ஏற்றம் . 
flown , pa . p . fly என்பதன் முடி வெச்சம் . 
flow sheet , n . தொழிற் செயல்முறை வரலாறு காட்டும் வரை 

வளைவு விளக்கப்படம் . 
fu , 11. = influenza . 
fuc tuate , 3. நிலையற்றிரு ; விழு , ஏறியிறங்கு , அலை அலையாக 

ழுந்து தளர்வுறு ; மாறுபடு ; ஊசலாடு , தடுமாறு . 
fluctuation , n . ஏற்ற இறக்கம் ; ஊசலாட்டம் ; அலைபடுதல் . 
flue1, 11. = influenza . 
Lue , 1. மீன்பிடிக்கும் வலையின் வகை . 


399 


flue 


fluting 


flue , 11. பஞ்சுத்துய் ; மெல்லிழைக்கற்றை ; மென்மயிர்க் 

கற்றை ; பஞ்சடைவு , தும்புதூசு . 
flue , n . புகைப்போக்கி குழல் ; வெப்பக் காற்றினைக்கொண்டு 
செலுத்துதற்கான குழாய் ; வேம்பாக்களில் நீரைச் சூடாக் 
குதற்கான குழாய் . 
flue , . சாய் ; பரப்பி வை ; துளையை உட்புறம் நோக்கியோ 

வெளிப்புறம் நோக்கியோ விரிவடையச்செய் . 
flu ency , n . சொல்லோட்டம் ; ஆற்றொழுக்கான நடை ; தடைப் 

படாச் சொல்வளம் ; தட்டுத்தடங்கலற்ற பேச்சு . 
flu ent, n . 

( கண . ) தொடர்ந்த மாறுபாடு ஏற்கும் எண் 
அளவைக் கூறு ; a . ஒழுகியலான ; அழகு ஒழுகுகிற ; ஒழுகு 
நயமுடைய ; ஆற்றொழுக்கான ; தடைப்படா ஒழுக்குடைய ; 
விரைவளமுடைய , ஒழுகு வளமுடைய , எளிமை நலமுடைய ; 
விரைவெளிமையுடைய , தங்குதடையின்றிச் செல்கிற . 
fluff , n . கழித்த கம்பளி இழைச்சுருள் ; மென்மயிர்க் கொத்து ; 
மெல்லிழைக் குஞ்சம் ; துய்த்திரள் கற்றை , இழைமொத்தை ; 
உதட்டுமயிர்க் கொத்து ; கன்னமயிர்க் 

கொத்து ; 

. 
இறக்கை சிலிர்க்கவைத்து மொத்தையாக்கிக் கொள் ; இழை 
மொத்தையாக்கு ; குஞ்சமாக்கு ; தோலின் உட்புறத்தில் துய் 
இழையிட்டு மென்மையாக்கு . 
flu id , n . நெகிழ்ச்சிப்பொருள் ; நெய் ; ஒழுகியற்பொருள் , 
வளி - நீர் போன்ற எளிதான புடைபெயர்ச்சியுடைய பொருள் ; 
கசிவுநீர் , ஊறல் நீர் ; a . ஒழுகியல்புடைய , நெகிழ்வுடைய ; 
கெட்டிமையற்ற , நிலையுறுதியற்ற , எளிதில் மாறுபடுகிற ; 
கசிவான , மசிவான ; ( தொ . ) fluid drive , அரை நீர்மங் 
களின் வழி ஆற்றல் இயக்கச்செய்யும் முறை . 
fluke , 11. தட்டைமீன் வகை ; ஆட்டு ஈரலிற் காணப்படும் 

ஒட்டுண்ணிப் புழு வகை ; உருளைக்கிழங்கு வகை . 
fluke , 1. நங்கூரக்கொக்கி முகப்பு ; ஈட்டியின் முள்ளமைந்த 

தலைப்பு ; திமிங்கில வால் அலகுகளில் ஒன்று . 
flukes , 11. குருட்டுவெற்றி , எதிர் நோக்கா நிகழ்ச்சி ; U. எதிர் 

பாரா வெற்றிகொள் . 
fukes , n . pl . திமிங்கில வால் . 
flume, n . தொழிலின்பொருட்டு நீர் கொண்டு செல்வதற்கான 
செயற்கை நீர்க்கால் ; சிற்றாறு பாயும் குறுகிய மலையிடுக்கு ; 
3. செயற்கை நீர்க்கால்கள் ஏற்படுத்து ; செயற்கை நீர்க்கால் 
வழியே கடத்திச் செல் ; ( தொ . ) be up the flume , go up 
the flume, துயரடை ; முழுத்தோல்வியுறு . 
flumm ery , 11 . கூலவகை அரைத்துச் செய்யப்படும் கூழ்ப் 
பண்ட வகை ; மாவு - பால் - முட்டை முதலியவற்றைக்கொண்டு 
செய்யப்படும் இனிப்பு உணவு வகை ; முகமன் , வீண்புகழ்ச்சி ; 
வம்புரை , பிதற்றல் . 
flump , 11. தொப்பென்ற ஒலி ; தொப்பென்று விழுதல் ; 
தொப்பென்று விழும்படி எறியும் வீச்சு ; 3. தொப்பென்று 
சென்று விழு .; பெரும்பளுவுடன் இயங்கு ; தொப்பென்று 
விழும்படி எறி . 
fung , v . fling என்பதன் இறத்தகாலம் . 
funk ey , 11. உடுப்பணிந்த சேவகன் ; காலாள்T ; இச்சகம் 

பேசுபவன் , அற்பன் , பசப்பன் . 
fu or , 11. எளிதில் உருகி மசியும் மணிக்கல் போன்ற கனிப் 

பொருள் வகை . 
fluoresce , ப . வண்ண ஒளிகாலு , பன்னிறப் பகட்டொளி 

வெட்டு . 
fluores cence , n . இருளில் அல்லது மின்காந்த அலையதிர்வில் 
பல்வண்ண ஒளிகாலும் பண்பு ; காணாக் குற்றலை ஏற்றுக் 
காணும் நீளலையாக்கி வெளியிடும் இயல்பு . 
fluores cent , a . இருளில் அல்லது மின்காந்த அலையதிர்வில் 
வண்ண ஒளிகாலுகிற ; காணாக்குற்றலை வாங்கிக் காணும் 
நிளலையாக்கி வெளியிடும் பண்புடைய ; ( தொ . ) fluorescent 
lighting , மின் ஆற்றலின் அளவு மிகாமல் நிறைய ஒளிகாலும் 
விளக்கமைவு . 
fluoride , n . கனிப்பொருள் வகையின் கலவைகளில் ஒன்று . 


flu orine, 1. இளம்பச்சை மஞ்சள் நிறமுள்ள கனிப்பொருள் 

கனிமவகை . 
flu or - spar, n. இங்கிலாந்து நாட்டில் டெர்பிஷைர் 
( Derbyshire) மாவட்டத்தில் எடுக்கப்படும் கனிப்பொருள் 
வகையின் பல்வண்ண ஒளிகாலும் மணியுருப்படிகம் . 
flu rry , 11. வன்காற்று , திடீர்ப்புயல் ; குழப்பம் , கலக்கம் , 
பரபரப்பு , கிளர்ச்சி ; பனிக்கட்டிகளின் தாறுமாறான கதம்பத் 
திரள் ; திமிங்கிலத்தின் மரணவேதனை ; 3. பரபரப்பினால் 
குழப்பம் விளைவி ; கூச்சலிட்டுக் குழப்பு ; கலக்கு . 
flush , n . விசையொழுக்கு ; கொட்டுநீர்விசை , பீற்றுவிசைத் 
தாரை ; நீரோட்டத்திடீர்வேகம் ; ஆலைச்சக்கரத்திலிருந்து 
வரும் நீரோடை ; விசைநீரலம்பல் ; திடீர்வளம் , பொங்கு 
மாவளம் ; உணர்ச்சியின் திடீரெழுச்சி ; வெற்றி இறும்பூது ; 
எக்களிப்பு , இறுமாப்பு ; மலர்ச்சி , பொங்கு கிளர்ச்சி , புத் 
தூக்கம் ; காய்ச்சலில் திடீர் இடைவெப்பு எழுச்சி ; பின் 
வளர்ச்சி ; புல்லின் புதுவளர்ச்சி ; மறுமலர்ச்சி ; புதுவளர்ச்சி ; 
புதுவளம் ; முகத்தின் நரம்பு நாளங்களில் குருதிப்பாய்வு ; 
செம்மாப்பு , சிவந்த முகத்தோற்றம் ; முகமலர்ச்சி ; சிவப்பு ; 
ஒளிப்பகட்டு ; நிறப்பகட்டு ; ஊற்றடுத்த நீர் தோய்ந்த இடம் ; 
நீர்மலிந்த குட்டை ; a . பொங்கி வழிகிற , வழிந்தோடுகிற , 
ஏராளமான ; குறையா நிறைவளமுடைய ; வற்றா ஊற்று வள 
மிக்க ; செல்வ வளமுடைய ; தடைப்படா நேர் தளப் பரப்பு 
வாய்ந்த ; கப்பல் தளவகையில் கோடியிலிருந்து கோடியாகச் 
சரிசம நேர் தளமான ; 3. விசையுடன் நீர் பீற்றியடி ; வேக 
மாகப் பாய்ந்து மேற்சென்று கொட்டு ; விசையுடன் ஒழுகு ; 
விசையுடன் ஒழுகித் துப்புரவுசெய் , விசைநீர்க்கொட்டு 
தலால் துப்புரவு செய்வி ; நீர்ப்பெருக்கு , வெள்ளக்காடாக்கு ; 
புதுவளமூட்டு ; புத்தரும்புவிடச் செய் ; ஊக்கு ; உணர்ச்சி 
யூட்டு ; இறும்பூது எய்துவி ; இறுமாப்பு ஊட்டு ; முகத் 
தின் நாடிநரம்புகளில் குருதி பாய்ச்சு ; முகஞ்சிவக்க வை ; 
முகஞ் சிவப்பாகு ; காற்று விசையால் வீசியடி ; சரிசம . 
மாக்கு ; ads . தள வகையில் கப்பலின் கோடியிலிருந்து 
கோடிவரை சரிநேர் தளப் பரப்பாக . 
flush , 11. ஒரு தடவை தி டீ ரென வெளிப்படுத்தப்பட்ட 
பறவைகளின் எண்ணிக்கை ; V. சிறகடித்துப் பறந்து செல் ; 
சிறகடித்துப் பறந்து போகும்படி செய் ; பறவைகளை மறை 
விடத்திலிருந்து திடீரென வெளிப்படுத்து . 
flushe, n . சீட்டாட்ட வகையில் ஓரினத்தைச் சேர்ந்த சீட்டு 
கள் அனைத்துங்கொண்ட தொகுதி ; a . சீட்டாட்ட வகையில் 
ஒரே இனத்தைச் சேர்ந்த எல்லாச் சீட்டுகளும் கொண்ட ; 
( தொ . ) royal flush , சீட்டாட்ட வகையில் முதற்சீட்டை 
முதன்மையாகக் கொண்ட ஒரே இனத்தைச் சேர்ந்த வரிசை 
யான மதிப்புள்ள ஐந்து சீட்டுகள் ; Straight flush , சீட் 
டாட்ட வகையில் ஒரே இனத்தைச் சேர்ந்த வரிசையான 
மதிப்புள்ள ஐந்து சீட்டுகள் . 
flus ter , 11 . 

பதைபதைப்பு , படபடப்பு ; வெறிமயக்கம் ; 
கலக்கம் , குழப்பம் ; கிளர்ச்சி ; 3. குடிவெறியாய்க் குழப்பு , 
அரை வெறியூட்டு ; கலக்கு , நடுக்கங்கொள்ளச் 
குழப்பமடையச் செய் ; பரபரப்புறு , கலக்கமடை , குழப்ப 


செய் ; 


மடை . 


flus tra , 11. கடற்பாசியை ஒத்த தோற்றமுடைய கடல்வாழ் 

உயிரின வகை ; pl. flus trae , flus tras . 
flute, n . குழல் , புல்லாங்குழல் ; இசைக்கருவியில் குரலோசை 
எழுப்பும் அழுத்து கட்டை ; தூண் முதலியவைகளில் 
செதுக்கப்படும் செங்குத்தான வரிப்பள்ளம் ; திரைச்சீலை 
நெசவுத்தறியின் ஓடம் ; 3. குழலூது ; குழலோசை எழுப்பும் 
வகையில் சீழ்க்கையடி ; குழலிசைக் குரலிற் பாடு ; குழ 
லோசைபோலக் கீச்சுக் குரலிற் பேசு ; தூணில் செங்குத்தான 
நீள்வரிப்பள்ளமிடு . 
flut ed , a . தூணில் செங்குத்தான வரிப்பள்ளங்களினால் 

ஒப்பனை செய்யப்பட்ட . 
flut ing, n . குழல் ஊதல் ; குழலிசைபோன்ற ஒலிகளை 
எழுப்பு தல் ; தூணில் செங்குத்தான நீள்வரிப்பள்ளம் இடுதல் ; 
நீள்வரிப் பள்ளமிட்ட வேலைப்பாடு . 


> 


399 


Hlutist 


foam 


flut ist , 1. குழலோர் . 
flutt er , 1. சிறகடிப்பு ; பதைபதைப்பு , துடிதுடிப்பு ; கலசல் , 

படபடப்பு , பரபரப்பு ; துடிப்பு , ஒழுங்கிலா அதிர்வு ; 
இரைச்சல் ; மனவெழுச்சி , கிளர்ச்சி ; அவசரச் சீட்டாட்டம் ; 
சூதாட்ட நடவடிக்கை ; சிறிய ஆதாயவேட்டை முயற்சி ; 
ப . சிறகடித்துக்கொள் ; சிறகடித்த வண்ணம் மேலே 
தவழ்ந்து நில் , சிறகடித்துச் சிறிதுதொலை பற ; சிறகடித்துக் 
கொண்டு விழு ; பரபரப்புடன் அங்குமிங்கும் திரி ; கலக்க 
மடை ; தயக்கமுற்றுக் கலங்கு ; நாணயத்தைச் சுண்டிவிடு ; 
குழப்பமுறுவி ; மனங்கலங்கச் செய் ; விரை இயக்கங் 
களுடன் செய் ; நடுங்கு , அதிர்வுறு , துடி ; உணர்ச்சிக் 
கொந்தளிப்பால் நடுக்கமுறு ; கொடி முதலியவற்றைப் பட 
படப்புடன் ஆட்டு ; நாடி நரம்புகள் வகையில் ஒழுங்கின்றித் 

தளர்ந்து அடி . 
fut y , a . குழலிசை போன்ற , தெளிவும் மென்மையும் வாய்ந்த . 
fluv jal , a . ஆற்றுத் தொடர்பான ; ஆறுகளிற் காணப் 

படுகிற . 
fluviat ic , fuv iatile , a . ஆறுகளுக்குரிய ; 

ஆறுகளில் 
காணப்படுகிற ; ஆறுகளினால் ஆக்கப்படுகிற . 
fuvio - gla cial , a . பனியாறுகளின் தொடர்பான . 
flux , 11. குருதிக் கழிச்சல் ; பேதி ; 

பேதி ; மலம் , எச்சம் ; சீழ்க் 
கசிவு ; சீழ் ; எளிதில் உருகும் பொருள் ; எளிதில் உருகு 
வதற்காக உலோகத்துடன் சேர்க்கப்படும் கலவைப்பொருள் ; 
ஒழுக்கு , பாய்வு ; வெளியேற்றம் ; வெளியேறிய பொருள் ; 
கரை நோக்கிய கடல்வேலி ஏற்றம் ; குறிப்பிட்ட காலத்தில் 
குறிப்பிட்ட இடங்கடந்து செல்லும் நீர்ம அளவு ; குறிப்பிட்ட 
இடங்கடந்து செல்லும் நீர்மத்தின் வேகவீதம் ; பேச்சுப் 
> பெருக்கு , இடைவிடாப்பேச்சு ; தொடர்ந்த மாறுபாடு ; 
கணக்கியலில் இடைவிடாத் தொடர் பெயர்ச்சி இயக்கம் ; U. 
உருக்கு ; உருகு ; பாய் , பெருகியோடு ; இடைவிடாது இயங்கு . 
flu xion , 11. பாய்வு ; கழிவு ; ( மரு . ) குருதிக் கழிச்சல் ; 

( கண . ) தொடர் பெருக்க எண்ணின் மாறுபாட்டு வீதம் . 
Aux ional , flux ionary , a . மாறுமியல்புள்ள , நிலையற்ற . 
- . 
fu xions , 11. pl . முற்காலக் கணிப்புமான முறை . 
By , n . ஈ ; பூச்சியின வகைகளில் ஒன்று ; தூண்டில் இரை 

யாகப் பயன்படுத்தப்படும் ஈ ; தூண்டில் இரையாகப் பயன் 
படுத்தப்படும் செயற்கை ஈ ; ( தொ . ) a fly in the ointment , 
பெரிய இன்பநுகர்ச்சி வாய்ப்பைத் தடுக்கும் சிறு செய்தி ; 
no flies on , குறைபாடில்லை , சுறுசுறுப்புக்குக் குறைவில்லை . 
fly2, 11. பறத்தல் ; பறந்து செல்லுந் தொலைவு ; ஒற்றைக் 
குதிரை வாடகை வண்டி ; சட்டைமாட்டிமீதுள்ள மூடு 
திரை ; கூடாரவாயில் தொங்கல் திரை ; கொடியின் மூலைத் 
தொங்கல் ; கொடியின் வீச்சளவு , கம்பத்திலிருந்து தொங்கல் 
வரையுள்ள கொடி நீளம் ; கடிகாரத்தின் விசைச் சீராக்கு 
பொறி ; இயந்திரத்தின் விசை கட்டுப்படுத்தும் அமைவு ; 
இயந்திரம் இயக்கும் சக்கரம் ; U. பற , வான்கலங்களின் மூல 
மாக வானிற் பறந்து செல் ; வானூர்தியைப் பறக்கவிடு ; 
வானூர்தியை நெறிப்படுத்தி ஓட்டு ; வேகமாகச் செல் ; 
விரைந்து பயணம் செய் ; கடந்துசெல் ; தெறித்தோடு , 
வெடித்துச் சிதறு ; காற்றிலாடு , படபடவென்றடித்துக் 
கொள் , அலைந்தாடு ; விட்டோடு , விட்டு விலகு , விலகிச் செல் ; 
பருந்தினை அல்லது கொடியை அல்லது பட்டத்தினைப் பறக்க 
விடு ; வானவழி வானூர்தியில் இட்டுச்செல் ; வானில் எழுந்து 
செல் ; உயர்ந்து செல் ; உயர்வு நாடு ; உயர எழு ; உயர எழுந்து 
குதி , தாண்டு ; பாய்ந்து செல் ; ( தொ . ) fly a kite , காற்றாடியை 

எழுப்பிப் பறக்கவிடு ; இணக்கமுறிமூலம் பணம் 
உண்டுபண்ண முயலு ; மக்கள் மனப்போக்கு எவ்வாறுள்ள 
தெனத் தேர்ந்துபார் , ஆழம்பார் , கயிறுவிட்டுப்பார் ; fly at , 
fly upon , திடுமெனத் தாக்கு ; fly in the face of , அவமதி , 
அவமானப்படுத்து , இகழ் ; எதிர்த்து நில் , மறுத்துக்கூறு ; 
fly open , வலுக்கட்டாயமாகத் திற ; திடுமெனத் திறந்து 
கொள் ; fly out , சீற்றங்கொண்டு எரிந்து விழு ; let fly , படை 
எறி ; எய் ; சுடு : .make the feathers fly , திடுமெனத் தாக்கிக் 
குழப்பத்தில் ஆழ்த்து . 


fy - away , a . உடுப்பு வகையில் காற்றில் அலையாடுகிற ; 

தளர்த்தியான ; மக்கள் வகையில் ஏறுமாறான போக்குடைய . 
fly bane, 1 . ஈக்களை அழிக்கும் நஞ்சு ; ஈக்களை அழிக்கும் 

நஞ்சாகப் பயன்படும் செடி வகை . 
fly .belt , 11 , ஆப்பிரிக்கநாட்டு நச்சு ஈ வகையினாற் பீடிக்கப் 

படும் நிலப்பகுதி . 
fly .bitten , a . ஈக்கடியினால் உண்டாவதைப் போன்ற வடு 

வினைக்கொண்ட . 
fly blow , 1. இறைச்சி முதலியவற்றில் இடப்படும் ஈயின் 
முட்டை ; U. ஈ வகையில் இறைச்சியில் எச்சமிடு ; இறைச் 
சியைக் கறைப்படுத்து . 
fly blown , a . ஈயின் எச்சத்தினால் கறைப்படுத்தப்பட்ட ; 

கெடுக்கப்பட்ட . 
fly book , n . தூண்டிலிரை ஈக்களை வைத்திருப்பதற்கான 

சுவடிபோன்ற பெட்டி . 
fly -by - night , 11. இரவு நேரங்களில் வீணாகச் சுற்றித் திரி 

பவர் ; கரந்துறையும் கடனாளி . 
fly catcher , n . பறக்கும்போதே ஈக்களைப் பிடித்துத்தின்னும் 

பறவை வகை . 
fly er , 11. பறப்பது ; பறவை ; மிக விரைந்துசெல்லும் விலங்கு ; 
மிகுவிரை ஊர்தி ; வானூர்திமூலம் பறந்து செல்பவர் ; விசை 
வேகமுடைய இயந்திரப் பகுதி ; படிக்கட்டின் நாற்கட்டான 
ஒருபடி . 
fly ing, a . பறந்துகொண்டிருக்கின்ற ; பறப்பதுபோல் இயங்கு 
கின்ற ; தொங்கலான , காற்றில் படபடத்து ஆடுகின்ற ; 
இடங்கடந்து செல்லும்போதே ஆற்றப்படுகிற ; அவசரமான ; 
கடந்துசெல்லும்போது இடையே சிறிதளவு காலத்துக்குட் 
பட்ட ; தற்போதைக்கு உதவுகிற ; விரைவியக்கங் கருதி 
அமைக்கப்பட்ட ; ( தொ . ) fly boat , கடலிற் படகுபோல் 
மிதக்கவல்ல வானூர்தி ; flying bomb , ஆளில்லாமல் இயக்கப் 
படும் பீற்றுவிமானவடிவான வான்செல் வெடிகுண்டு ; 
flying bridge , தற்பொழுதைய பாலம் ; flying buttress , 
உதைகால் வளைவு , உயர் கட்டுமானங்களுக்குச் சுவர் மேற் 
பகுதியிலிருந்து ஆதாரம் கொண்டுசெல்லும் அடி வளைவுடன் 
கூடிய உதை கட்டுமானம் ; flying column , flying squadron , 
விரைவாக இயங்குதற்காக அமைக்கப்பட்ட படைப்பிரிவு ; 
fying fish , பறக்கும் மீன் , இறக்கைபோன்ற துடுப்புகளால் 
பறப்பதுபோலக் காற்றில் சிறிது தொலை எழுந்து செல்லும் 
மீன்வகை ; flying fox , பழம் உண்ணும் வௌவால் வகை ; 
flying jib , கப்பலில் உந்துகட்டைமீது கட்டப்படும் மென்மை 
யான பாய் ; Flying Officer , வானூர்திப் படையில் பணி 
முதல்வர் ; flying saucer , பறக்கும் தட்டு , வானில் அவ்வப் 
போது பேருயரத்திலும் பெருவேகத்திலும் பறந்து செல்வ 
தாகத் தெரியவரும் தட்டுப்போன்ற ஒளிவடிவம் ; flying 
squad , விரைவாகச் செல்லுதற்குரிய கருவிகல வாய்ப்பமைவு 
கள் கொண்ட காவலர் படைப்பகுதி ; flying squirrel , 
பறக்கும் அணில் , காலிடைத் தோலின் உதவியால் பறப்பது 
போல நெடுந்தொலை தாவிச்செல்லவல்ல அணில்வகை ; 
flying visit , அவசரச்செல்கை , விரைவு வரவு . 
fly ing - dog , n . குருதி உறிஞ்சும் வௌவால் வகை . 
fly - over , n . பாதை தாவிச்செல்லும் பாலம் ; அணி வரிசை 
யாகப் பறக்கும் வானூர்தித் தொகுதி ; a . மேலே தாவிச் 
செல்கிற ; ( தொ . ) fly - over bridge, போக்குவரத்து நெருக் 
கடியுள்ள இடங்களில் பெரும்பாதைக்கு மேலாகக் கிளைப் 
பாதையைக் கொண்டுசெல்லும் பாலம் ; fly - over viaduct , 

பாதைக்கு மேலாகத் தாவிச் செல்லும் கால்வாய் . 
• ly - past , 11. பறந்து செல்லும்போது குறிப்பிட்ட ஆள் அல்லது 

இடங்கடந்து செய்யப்படும் வணக்கமுறை . 
foal , n . குதிரைக்குட்டி ; கழுதைக்குட்டி ; 3. குட்டியிடு , 

ஈனு ; ( தொ . ) in foal , with foal , கருக்கொண்டுள்ள . 
foam , n. நுரை ; பொங்கு குமிழ்த்திரள் ; நீர்மத்தில் தேங்கிக் 
கிடக்கும் வளி ஆவிக்குமிழி ; வாய் நுரை ; மதுவின் நொதி ; 
வியர்வை ஆவிநுரை ; 

கடல் நுரை 

( செய் . ) 


உயர 


கடல் ; 


400 


foamy 


folders 


3. நுரைக்கச்செய் ; நுரைபொங்கு ; நுரையால் நிரப்புவி ; 
நுரை நுரையாகப் பொங்கு ; வாயில் நுரை தள்ளு , அலைநீர் 
மோதி நுரைத்தெழு ; நுரைக்கும் மது நிரம்பப் பெறு . 
foam y , a . நுரை படிந்த , நுரைத்த , நுரையுள்ள . 
fob , n . சட்டையிலுள்ள கடிகாரப்பை , இடுப்பருகில் உள்ள 
உட்பை ; சட்டைக் கடிகாரச்சங்கிலி ; ப . கடிகாரப்பையில் 
வை , உட்பையில் இடு . 
fob , n . சூழ்ச்சிப்பொறி ; V. ஏமாற்று , பொறியில் வீழ்த்து ; 
மோசடி செய் ; மோசமான சரக்கை மேல்சுமத்தி ஏய் , 
மோசமான சரக்கைக் கொடுத்து ஏமாற்றிவிடு . 
foc al , a . குவிமையத்தைச் சார்ந்த ; குவிமையத்திலுள்ள , 
குவிமையத்திற் கூடுகிற ; ஒளிக்கதிர்கள் குவிந்து 
மையத்திற் கூடுகிற ; ( தொ . ) focal distance , focal length , 
குவிமையத் தூரம் . 
foc alize , v . குவிமையத்திற் சென்றிணையும்படி செய் , ஒளிக் 

கதிர்களை ஒருமுகப்படுத்து . 
foc al - plane , n . குவிமையத்துக்குரிய தளம் ; ( தொ . ) 
focal plane shutter , நிழற்படம் பிடிக்கும் கருவியில் சட் 

டென்று படமெடுக்க உதவும் மறைப்புத் தட்டமைப்பு . 
foc s le, 1. = forecastle . 
foc us , n . குவிமையம் ; ஒளிமுகப்பு ; கண்ணாடிச் சில்லி 
லிருந்து குவிமையத் தொலைவு : தெளிவான உருத்தோற்றம் 
பெறக் கண் அல்லது கண்ணாடிச்சில் இருக்கவேண்டிய தூரம் ; 
ஒலி அலைகள் குவிந்து சென்றுசேருமிடம் ; நோயின் மூல 
இருப்பிடம் ; நோயின் முனைப்பிடம் ( கண . ) வளை கோட்டின் 
எல்லாப் புள்ளிகளிலிருந்தும் சரி இசைவான தொலைவுடைய 
புள்ளி ; ( இய ) தெறிகோட்டத்தின் 

தெறிகோட்டத்தின் பின்னும் பிறழ் 
கோட்டத்தின் பின்னும் கதிர்கள் மீண்டும் இணையுமிடம் ; 
ப . கதிர் குவியச்செய் ; கதிர் குவி ; கண் - கண்ணாடிச்சில்லு 
ஆகியவற்றைக் குவிமையத்துக்கியையச் சரிசெய் ; 
மையத்துக்கியையச் சரியாயமை ; குவிமையம் படும்படி 
கொண்டியக்கு ; ( தொ . ) principal focus , முக்கிய குவி 
மையம் . 
foc using , a . குவிமையப்படுத்த உதவுகிற ; ( தொ . ) focusing 
cloth . புறவெளிச்சத்தை விலக்கி ஒளிக்கதிர்களை மையப் 
படுத்திப் படம்பிடிக்க உதவும் கரும் போர்வைத்துணி . 
fodd er , 11 . 

தீவனம் , கால்நடைத் தீனி , விலங்குணவு ; 
ப . தீவனம் கொடு . 
foe , n . எதிரி , பகைவர் ; தீங்கு நினைப்பவர் ; எதிர்ப்பவர் ; 

போரில் திராளி . 
foe man , 11. போரில் எதிரி , பகைவர் . 
foe ticide , fe ticide , n . கரு அழிப்பு, கருச்சிதைவு . 
foet id , a . = fetid . 
foet us , 11. முதிர் கரு , முட்டையின் முதிர் கருமுனை . 
fog , n . மூடுபனி ; தெளிவின்மை , மங்கலான 
மப்புநிலை , இருளடைந்த இயற்சூழ்நிலை ; நிழற்படத் 
தகட்டில் புகைபோன்ற படலம் ; 3. மூடுபனியால் மூடிமறை ; 
பனி மூடாக்கிடு ; குழப்பமாக்கு , மலைக்க வை ; பனியால் 
வாடு ; நிழற்படத் தகட்டை மங்கலாக்கு ; இருப்புப்பாதையில் 
மூடுபனியறிவிப்பு அடையாளமிடு . 
fog , n . பின்விளைவுப் பயிர் ; அறுவடையான பிறகு வயலில் 
விளையும் புல் ; குளிர் காலத்தில் வளரவிடப்படும் நீண்ட புல் 
வகை ; 3. அறுவடையான பிறகு வயலிற் புல் வளரவிடு ; 
கால்நடைகளைப் பின் விளைபுல் மேயவிடு . 
fog - bank , n . மூடுபனித்திரள் , நிலக்கரை போன்ற மூடுபனித் 

திரள் . 
fog - bell , 11. மூடுபனியின்போது மாலுமிகளை எச்சரிப்பதற் 

காக அலைகளாலும் காற்றாலும் அடிக்கப்படும் மணி . 
fog - bound , a . மூடுபனியால் முன்னேறாமல் தடைசெய்யப் 

பட்ட . 
fog - bow , n . 

பனி வில் , ஒளியாற்றலால் மூடுபனியில் 
தோன்றும் வெண்மையான வானவில் போன்ற வளைவு . 


fog - dog , n . மூடுபனிக்காலத்தில் அடிவானத்திற்கருகிற் 

காணப்படும் சிறிது வெண்மையான புள்ளி . 
fog ey , n. = fogy . 
fogged , a . மேகம் சூழ்ந்த ; தெளிவற்ற , மங்கலான ; குழப்ப 

மான , பதற்றமான . 
fogg er , fog man , n . இருப்புப்பாதையில் மூடுபனி எச்ச 

ரிக்கை அடையாளங்களை இயக்குபவர் . 
fogg y , a , ஈரமான ; மூடுபனி கவிந்த ; இருளார்ந்த ; தெளி 
வில்லாத ; மனத்தெளிவற்ற ; குழப்பமான ; அறிவில்லாத , 
மடத்தனமான . 
fog - horn , n. மூடுபனிக்காலத்தில் கப்பல்களை எச்சரிக்கை 

செய்வதற்குப் பயன்படும் ஊதுகொம்பு . 
fog less , a . மூடுபனியில்லாத , தெளிவான . 
fog - signal, n . மூடுபனிக்காலத்திற் பயன்படுத்தப்படும் வெடி 

ஒலி எச்சரிக்கை . 
fog y , n . பழங்கால நடையுடை மேற்கொண்டவர் ; பத்தாம் 

பசலி . 
Fohn , ( செர் . ) 1. ஆல்ப்ஸ் ( Alps ) மலையில் அடிக்கும் வெப்ப 

மான தென் திசைக் காற்று . 
foi ble , 11. வலுக்கேடு , குறைபாடு , இழுக்கு ; இயற்கை வழு ; 

இயற்கை ஈடுபாடு ; வாளின் முன் அலகுப்பகுதி . 
foil , n. பலகணி விளிம்புகளிடைப்பட்ட பள்ள வளைவு ; 
செதுக்கு வேலையின் குழிவுப்பள்ளம் ; அடித்துத் துவைக்கப் 
பட்ட உலோகத்தாள் கருள் ; முகக்கண்ணாடியின் முற்படப் 
பதிக்கப்பட்ட உலோகத்தாள் தகடு ; முகக்கண்ணாடியின் 
பின்னணித்தளமான வெள்ளீயப் பாதரசக் கலவைப் பூச்சு ; 
பதிக்கப்படும் மணிக்கல்லின் பின்னணியான உலோகத் 
தகடு ; உலோக மெருகூட்டப்பட்ட தாள் ; தோற்றத்தை 
எடுத்துக்காட்டும் பின்னணி ; U. விளிம்பிடை வளைவுப் 
பள்ளம் உருவாக்கி ஒப்பனைசெய் ; பின்னணி உலோகத் 
தகட்டு மெருகிட்டு ஒளிபகட்டிக் காட்டு ; எதிர்வண்ணப் 
பின்னணிமூலம் தோற்றத்தைப் பகட்டாக எடுத்துக் காட்டு . 
foil " , n . வேட்டையாடப்பட்ட விலங்கின் தடம் ; 

தடை , 
முறிவு , தோல்வி ; 5. வேட்டை 

நாய்களை மோப்பங் 
கெடுத்துத் திகைக்கவைக்கும்படி தடம்மீது குறுக்கிட்டுச் 
செல் ; மோப்பங்கெட வை ; தடுத்து விலக்கு , எதிராகத் துரத்து , 
தோல்வியுறச் செய் ; ( தொ ) run the foil , run upon the foil , 
வேட்டையாடப்பட்ட விலங்கு வகையில் சென்ற அடிச் 
சுவட்டைப் பின்பற்றி மறுதடவையாக ஓடு. 
foi ] *, 1. வாட்போரிற் பயன்படுத்தப்படும் முனைக்குமிழுடைய 
மழுங்கலான ஓரமுள்ள வாள் ; மற்போரில் அரைகுறையான 
வீழ்ச்சி . 
foist , 3. இடைச்செருகு ; இன்னொருவர் தலையில் வைத்துக் 
கட்டு ; மற்றொருவர் பெயரால் உலவவிடு ; போலியை நல்ல 
தெனக் காட்டிப் பரப்பு . 
fold , n. ஆடுகளை அடைக்கும் பட்டி ; திருச்சபை , சமயப் 

பற்றாளர்குழு ; V. பட்டியில் அடை ; ஆட்டுக்கிடை வை. 
fold , 11. மடிப்பு ; மடக்கு , மடிப்பின் இணைவு ; மடித்த 
பொருள் ; மடிப்புத்தடம் ; மடிப்புக்கோடு ; மடிப்பின் உட் 
கவிவிடம் ; இடைப்பள்ளம் , இடைக்கவடு ; சுருள் ; நிலப் 
படுகை மடிப்பு , தளமடிப்பு ; I. மடி ; மடங்கு , மடியப் 
பெறு ; வளைத்து மடியச் செய் ; இரண்டாக மடக்கு , 
வளைத்து மடங்கச் செய் ; மடங்குறு : 

மடங்கும் அமைவு 
கைகூப்பு , கைமுடக்கு ; கையொடு கைசேர்த்துப் 

கையொடு கையிணை ; கையெடுத்தணை ; மார் 
போடு அணை ; வரிந்து போர்த்து , பொதி ; கவி , சூழ்ந்து 
மறை , மூடு ; ( தொ . ) fold up , மடித்துச் சுருக்கு ; செயல் 
நிறுத்து . 
fol der , n . மடிப்பவர் ; மடிக்கும் பொருள் ; தாளை மடிப்பதற் 
கான அகன்ற தட்டையான கத்தி போன்ற கருவி ; சுற் 
றறிக்கை மடிப்பு . 
fol ders , 11. pl . மடக்கவல்ல மூக்குக்கண்ணாடி . 


நிலை ; 


பெறு ; 
பின்னு ; 


folk , 11 . 


401 
folding 

food . 
fold ing , n . மடிப்பு ; பின்னல் ; ( மண் . ) அழுத்தத்தினால் ஏற் முறைமை பின்பற்று ; follow one s nose, கால் கொண்டு 
படும் நிலப்படுகையின் மடிப்பு ; a . மடிக்கிற ; மடிக்கப் செல்கிற வழியே செல் ; follow out , முடிவு வரையிற் பின் 
படுகிற ; ( தொ . ) folding doors , மடக்குக் கதவுகள் . 

தொடர் ; follow suit , ஒத்துச் செயல்செய் , பின்பற்றிச் 
fold ing - machine, 11 . அச்சடித்த தாள்களைத் தானே 

follow the 
செய் ; 

follow the hounds , வேட்டையாடு ; 
மடிக்கும் இயந்திரம் . 

plough , உழவனாயிரு ; follow the sea , கப்பலோட்டியாகப் 
folia ceous , a . இலைகளைச் சார்ந்த ; இலை போன்ற ; இலை 

பணி மேற்கொள் ; follow through , குழிப்பந்தாட்டத்தில் 

பந்தை அடித்த அடியை விடாமல் அதன் முழு அளவும் 
வடிவான உறுப்புக்களையுடைய ; தகடுகளாக்கப்பட்ட . 

கொண்டுசெல் ; follow up , உறுதியாகப் பின்பற்றிச் செல் ; 
fol iage, 11. இலைத்தொகுதி ; இலைகளின் திரள் ; கலையில் 

ஆட்டத்தில் முன் அடியைத் தொடர்ந்து இன்னோர் அடி 
சித்தரிக்கப்பட்ட இலைத்தொகுதி ; ( தொ . ) foliage leaf , 

சேர் ; பந்தைக் கொண்டுசெல்பவனுக்கு அருகாகத் தொடர்ந்து 
பாசிலை , மலரிதழ் வடிவான இலையிலிருந்து பிரித்துத் 

செல் . 
தனித்துக் குறிப்பிடப்படும் இலை ; foliage plant , இலை 
தழைக்காக வளர்க்கப்படுஞ் செடி . 

foll ower , 11. பின்பற்றுபவர் ; ஓட்டத்திற் பின்தொடர்பவர் ; 

துரத்திச்செல்பவர் ; பின்பற்றி நடப்பவர் ; செயல் பார்த்துச் 
fol iar , a . இலை சார்ந்த ; இலை போன்ற . 

செய்பவர் ; கொள்கை பின்பற்றுபவர் ; சீடர் ; மற்றொரு 
fol iate, a . இலை போன்ற ; இலைகளையுடை ; 

U. தகடு 

பகுதியால் இயக்கப்படும் இயந்திரப் பகுதி ; பணிப்பெண்ணை 
தகடாகப் பிள ; தாள் தகடுகள் கொண்டு அழகுசெய் ; 

நாடிக் காதலிப்பவர் . 
ஏட்டின் தாள்களுக்குத் தொடர்ச்சியெண் குறி . 

following , 11. சார்பாளர்களின் தொகுதி ; கட்சிக்காரர் 
folia tion , n . செடிகள் இலை விடுதல் ; உலோகத்தை மென் 

தொகுதி ; பின்பற்றுபவர்கள் குழு ; a . பின்வருகின்ற , பின் 
தகடாக அடித்தல் ; கண்ணாடியின் பின்புறம் மெல்லிய 

தொடர்கிற ; பின் குறிப்பிடப்பட்ட ; ( தொ . ) the following , 
தகட்டினை வைத்து முகம்பார்க்கும் கண்ணாடியாக்குதல் ; 

பின் வருவது ; பின்வருவன . 
புத்தகத்தின் தாள்களின் எண்குறித்தல் . 

foll ow - on , 11. சிறப்புத் தொடர் உரிமை , மரப்பந்தாட்டத்தில் 
fol io , 11 . கணக்கேட்டில் எதிரெதிரான இரு பக்கங்கள் ; இரு 

எதிர்ப்பக்கத்தைவிடக் குறிப்பிட்ட அளவில் குறைந்த ஓட்ட 
புற இணைப்பக்கம் ; இருமடி , ஒருதடவை மடித்த தாள் ; 

எண்களை எடுத்ததால் வரிசைக்கு மாறாகத் தொடர்ந்து 
ஒரு மடிப்புடைய புத்தகம் ; பேரகல அளவான புத்தகம் ; 

ஆட்டம் ஆடும் உரிமை . 
72 அல்லது 90 சொற்களை அளவாகக்கொண்ட பத்திர நீள 

foll ow -through , n . 

விடா அடி , குழிப்பந்தாட்டத்தில் 
அலகு ; அச்சடித்த புத்தகத்தாள் எண் ; முன்புறம் மட்டுமே 
எண் குறிக்கப்பட்ட தாள் ; a . ஒரு மடிப்புடைய . 

பந்தை அடித்த அடி விடாமல் அதனை முழு அளவும் 

கொண்டுசெல்லுஞ் செயல் . 
fo liole , n . கூட்டிலையில் உறுப்பான சினையிலை . 

foll ow - up , n . தொடர் செயல் , செயல் முற்றுவிப்பு ; முன் 
மக்கள் ; நாடு ; இனம் . 

விளம்பரச் சுற்றறிக்கையைக் குறிப்பிடும் மறு விளம்பரச் 
folk - dance, 11. மக்கள் நடனம் . 

சுற்றறிக்கை . 
folk .etymol ogy , n . கல்லாமுறைச் சொல்லாராய்ச்சி , பாமர 

foll y , 1. மடமை ; அறிவற்ற நடத்தை ; மடமையான செயல் ; 
மக்களிடையே வழங்கும் சொல்மூல விளக்கக் கோட்பாடு . 

மூட எண்ணம் ; மூடப் பழக்கம் ; ஏளனத்துக்குரிய செயல் ; 
folk - lore , 1. மக்கள் மரபாராய்ச்சி ; மக்கள் மரபுவழிப் பயனற்றதென்று கருதப்படும் பெரும்பொருட் செலவில் 
பழக்கவழக்கக் கோட்பாட்டுத் தொகுதி . 

எழுப்பப்பெற்ற அமைப்பு . 
folk moot , 11. ஆங்கில மக்களின் பழைய சட்டசபை . 

foment , U. ஒற்றடங் கொடு , வேதிடு , மருந்திடப்பட்ட இளஞ் 
folks , n . pl . மக்கள் ; மக்கள் வகுப்பினர் . 

சூடான கழுவுநீரினால் நீராட்டு ; இளஞ்சூட்டை அளி ; 
folk -song, 1. மக்கள் பாடல் , நாட்டுப்புறப் பாட்டு . 

ஊக்கமளி ; தூண்டு , கிளர்ச்சியூட்டு ; தீமை செய்ய 
folk -tale, 11. மக்கள் மரபுக் கதை , பழங்கதை . 

உடனுதவியாயிரு . 

fomenta tion , n . ஒற்றடம் கொடுத்தல் ; ஒற்றடம் கொடுப் 
foll icle , n . அடிப்புறமாக மட்டும் பிளக்கும் ஒரு தோட்டுக் 

பதற்குப் பயன்படும் மென்கம்பளம் முதலிய 
காய் ; மயிர் மூட்டுப்பை ; சிறு பை ; புழுக்கூடு . 

பொருள்கள் ; வேதிடும் இடத்தில் மென்கம்பளம் முதலியன 
foll ow , n . பின்தொடர்வுப் பந்தடி ; உணவகத்திற் பரிமாறப் 

இட்டுக்கட்டுதல் . 
படும் உணவிற் பிற்பாதி உணவு ; V. பின்செல் , பின்தொடர் ; 

fond , a . அன்புள்ள , நேசிக்கிற ; காதல் கொண்டுள்ள ; 
பின் வரவாகு ; வழியூடாகச் செல் ; நேர்வரிசை தழுவிச்செல் ; 

விருப்பமான ; பற்று மீதூர்ந்த , அளவு மீறிய அன்பு 
பின்னால் நிகழ்வுறு ; வரிசைமுறையில் நிகழ்வுறு ; மரபில் 

கொண்ட ; மடமையாக எதையும் நம்புகிற ; பற்றால் மடமை 
தொடர்வுறு ; பின்மரபினனாகு ; பணியில் அடுத்து வருகை 
அளி ; வேட்டையிற் பின்பற்று ; துரத்திச் செல் ; உடன் 

யார்ந்த ; ( தொ . ) fond of , நேசமிகக் கொண்ட , பற்றார்வ 
துணையாகச் செல் ; ஆட்டக்காரனுக்கு உடனுதவியாகச் 

மிகுதி உடைய , சார்பு விருப்பு மிகுதியும் உடைய . 
செல் ; ஊழியனாய் இயங்கு ; தொண்டு செய் ; பின்பற்றி fon dant , n . தின்பண்ட வகை , மிட்டாய் வகை . 
நட ; 

செயல் பின்பற்று ; பார்த்துப் பின்பற்றிச் செய் ; fon dle , U. கொஞ்சு ; தடவிக்கொடு ; அன்பாகத் தழுவு ; 
சொற்படி நட ; கீழ்ப்படி ; பற்றாளனாக இயங்கு ; வழிகாட்டி அன்புகாட்டு ; காதல் நடவடிக்கையில் ஈடுபடு ; காதல் 
யாகக்கொள் ; இலக்குப் பின்பற்று ; குறிக்கொண்டு நட ; விளையாட்டில் ஈடுபடு . 
விதிப்படி நட ; உடனொத்து வாழ் ; தொழிலை மேற்கொண்டு fons et ori go , ( ல . ) 1 . மூலமுதல் , தோற்றுவாய் , பிறப் 
வாழ் ; கூர்ந்து கவனி ; முழு வளர்ச்சியையும் கண்டுணர் ; பிடம் . 
பொருள் புரிந்துகொள் ; காரண காரியத் தொடர்பு உணர் ; 

font, n . 

தீக்கைக்குரிய நீர்வைக்கும் கலம் ; விளக்கின் 
விளைவுறு , பயனாகு ; உடனியங்கு ; பிற்பட நிகழ்வுறு ; 

எண்ணெய்ச் சேமகலம் ; ( செய் . ) ஊற்று . 
தொடர்பாக 

நிகழ்வுறு ; இயல்பான முடிபாய் அமை ; 
வருவிக்கத்தக்க செய்தியாயமை ; இயல்பான விளைவாய் 

fon tal , a . மூலமுதலான , தலைநிலையான ; தலையூற்றுக்குரிய ; 

தீக்கைக்குரிய . 
அழை : ( தொ . ) follow after , நாடிப் பின்தொடர்ந்து செல் ; 
follow in one s steps , follow in the wake of , பின்பற்றிச் 

fontanel , fontanelle , n . குழந்தையின் தலையில் எலும்பு 
செல் , அடிச்சுவட்டைப் பின்பற்று ; follow on , மரப்பந்தாட் 

வளராது மென்தோல் மட்டும் உடைய உச்சி மையம் . 
டத்தில் எதிர்ப்பக்கத்தைவிடக் குறிப்பிட்ட 

அளவில் 

food , 11. உணவு ; விலங்கின் தீனி ; இரை ; செடியினத்துக் 
குறைந்த ஓட்ட எண்களை எடுத்ததால் வரிசைக்கு மாறாகத் குரிய உணவுச்சத்து ; உணவுப்பொருள் ; ஊட்டம் ; உணவுக் 
தொடர்ந்து ஆட்டம் ஆடு ; follow one s leader, ஒவ்வொரு குவை ; உண்ணத்தக்க பொருள் ; உணவு வகை ; வளர்ச்சிக்கு 
ஆட்டக்காரர் வகையிலும் தலைவர் செய்கிறபடி செய்யும் உதவுங் கூறு ; ஆதாரம் , மூலப்பொருள் ; ( தொ . ) be food 

51 


துணைப் 


402 


food - stuff 


fcol , 


for fishes , நீரில் மூழ்கி இற ; be food for worms , இறந்து 
போ ; food for powder , படைவீரர்கள் ; food for thought, 
மனத்துக்கு உணவு . 
food -stuff , n . உணவுப்பண்டம் . 
fool 1 , n . அறிவிலி , பேதை , முட்டாள் ; திறமையற்றவர் ; 
அப்பாவி , வெள்ளையுள்ளத்தவர் ; ஏமாளி ; 

கோமாளி , 
விகடன் ; பட்டிக்காட்டான் ; 3. ஏமாற்று ; வீணாகச் 
செலவழி ; காலத்தை வீணாக்கு ; பொறுப்பற்று நட ; சிறு 
பிள்ளைத்தனமாகச் செயலாற்று ; ( தொ . ) All Fools day , 
ஏப்ரல் முதல் நாள் ; April fool , ஏப்ரல் முதல்தேதியன்று 
கேலி நகையாட்டுக்கு உட்படுபவர் ; be a fool for one s pains, 
பயனற்று உழை ; வீண் முயற்சிசெய் ; 

be a fool to , 
ஒப்பிட்டுப் பார்த்தால் ஒன்றுமில்லா தவராயிரு ; ஒப்பீட்டில் 
அறிவில்லா தவராகக் கருதப்படத்தக்கவராயிரு ; fool s bolt 
is soon shot , அறிவிலியின் வாதங்கள் விரைவில் முடிவுறு 
கின்றன ; fool s mate, சதுரங்கத்தில் எதிரியின் இரண்டாவது 
ஆட்டத்தில் அடைபடல் ; fool s paradise , மாய மகிழ்ச்சி , 
பொய்த் தோற்றமான இன்பம் ; go on fool s errand , 
பயனற்ற வேலையில் ஈடுபடு ; makes fool of , கிண்டல் செய் , 
கேலி செய்து நகையாடு ; play the fool , தவறு செய் , சிறு 
பிள்ளைத்தனமாக நட , கோமாளித்தனமாக 

நட ; 

send on 
fool s errand , பயனற்ற வேலைக்கு அனுப்பு . 

1 . சுண்டி வேக வைக்கப்பட்ட பாலேடு கலந்த பழச் 
சாறு . 
fool ery , 1. மதிகேடு , மடத்தனம் ; மடமைச் செயல் ; 

ஏமாற்று . 
fool hardy , a . மடத்துணிவுடைய , தறுதலையான . 
fool proof , a . எவரும் தவறாகப் புரிந்துகொள்ள முடியாதபடி 

மிகவும் தெளிவாகவுள்ள ; எவ்வளவு கவனக்குறைவினாலும் 
சேதமுற முடியாதபடி மிகவும் உறுதிவாய்ந்த . 
fool s - cap 1 , 1. கோமாளியின் குல்லாய் ; தாள் கூம்பு தொப்பி . 
fools cape , n . எழுதுவதற்கும் அச்சிடுவதற்கும் பயன்படும் 

தாள் அளவு 17 " X 131 " ; முற்காலத் தாளின் நீர்க்குறி . 
foot , n . காலடி , பாதம் ; 

விலங்கின் கால் ; ஊர்வன 
வற்றின் இயங்கு உறுப்பு ; தட்டுமுட்டுப் பொருள்களின் 
ஆதாரக்கம்பம் ; காலடி எடுத்துவைக்கும் தொலை ; நடைப் 
பாணி ; நடைவேகம் ; அடிப்பகுதி ; முனைப்பான கீழ்ப் 
பகுதி ; கட்டிலடி ; செய்யுளடியின் சீர் ; அடி , பன்னிரண்டு 
அங்குல நீளமுள்ள நீட்டலளவைக் கூறு ; ( தாவ . ) இதழி 
ணைக்கும் உறுப்பு அல்லது பகுதி ; மலையடிவாரம் ; குன்று 
அடிப்புறம் ; ஏணியின் 

கீழ்ப்படி ; சுவரடி ; பட்டியல் 
இறுதிப்பகுதி ; பக்கக் கீழ்ப்பகுதி ; வகுப்பின் இறுதிக் 
கூறு ; வண்டல் , மண்டி ; 

எண்ணெய்க்கசடு ; வண்டல் 
சர்க்கரை ; U. நடனமாடு ; கால் அடியெடுத்துவை , நட ; 
காலுறைக்குப் புதிய அடிப்பகுதி இடு ; தொகை கூட்டு ; 
தொகை ஏறு ; விலைப் பட்டியலுக்குப் பணம் கொடுத்துத் 
தீர் ; ( தொ . ) at one s feet , காலடியில் ; மாணவன் வகை 
யில் பணிவாக நடந்து ; குடிகள் வகையில் மிகப்பணிவுடன் 
வணங்கி ; அடியவர் வகையில் மிக்க பயபக்தியோடு ; 
எளிவரவாக ; தானாக அருகே 

வந்துகிடக்கும் நிலையில் ; 
at the feet of , கீழ்ப்பணிந்து , சீடனாக , வழிபாட்டுடன் ; 
carry one off his feet , எழுச்சியூட்டு , ஆர்வமூட்டு ; change 
foot , change feet , வேறு புதைமிதிகளை அணி ; அணியாகச் 
செல்லும்போது கால்மாற்று ; fall on one s feet , இடரின் 
நீங்கு , துன்பத்தினின்று விடுபடு ; find length of one s foot , 
know length of one s foot , ஆளின் குறைபாடுகளைக் கண் 
டறிந்து ஆளுந்திறம் பெறு ; foot it , நடனமாடு ; foot the 
bill , பணத்தைச் செலுத்து ; foot s pace, பொதுநிலையான 
நடை ; have ball at one s feet , வெற்றி வரும் வழியைக் காணு , 
எளிதாக வெற்றியை எதிர்பார்க்கும் நிலையை அடை ; have 
one foot in the grave , இறக்குந் தறுவாயிலிரு ; keep one s 
feet , நிலைகொள் ; விழா திரு ; measure another s foot by 
one s own last , தன்னை வைத்துப் பிறரை மதிப்பிடு ; on foot , 
தொடங்கப்பெற்று ; ஏற்பாடான நிலையில் ; நன்கு செயலாற் 
றும் நிலையில் ; முன்னேற்றமடைந்துகொண்டு ; on one s feet , 


foot -path 
உடல்நலங் கெடாதிருக்கிற ; வாழ்க்கைக்குரிய தொழிலோ 
டிருக்கிற ; நடைபெறுகிற ; put one s best foot foremost , 
இயன்ற அளவு பெருமுயற்சிசெய் ; முழுமுயற்சி செய் ; 
put one s foot down , உறுதியான நிலையினை மேற்கொள் ; 
put one s foot in it , குழப்பு ; தவறுசெய் ; set on foot , 
தொடங்கி வை ; set one s foot on the neck of , put one s 
foot on the neck of, have one s foot on the neck of, முழுதும் 
கீழ்ப்படுத்து ; முற்றிலும் அடக்கியாளு ; the ball is at his feet , 
வந்த நல்வாய்ப்பினைப் பிடிக்க வேண்டியது தவிர வேறு 
வேலையில்லை ; with one s feet foremost , இடுகாட்டிற்கு எடுத் 
துச் செல்லப்படும் நிலையில் . 
foot age, n . அடியளவு , அடிக்கணக்கான அளவு ; அடிக் 

கணக்குக் கட்டண வீதம் . 
foot - and - mouth disease , n . கோமாரி , கால்நடைகளுக்கு 

வரும் நோய் வகை . 
foot ball , n . உதை பந்து ; காற்பந்தாட்டம் . 
foot baller , foot ballist , n . காற்பந்தாட்டத்தார் . 
foot - bar , 11. தாள்பதி கட்டை . 
foot -bath , n . கால் கழுவுதல் ; கால் கழுவுதற்கான கலம் . 
foot board , n . உந்துவண்டியின் படிக்கட்டை ; வலவன் காற் 

கட்டை ; வண்டியின் படிப்பலகை . 
foot boy , n . குற்றேவலாள் . 
foot - bridge, n . நடைப்பாலம் . 
foot - drill , n . காலால் இயக்கப்படும் துறப்பணம் . 
foot fall , 1. காலடியோசை . 
foot - fault , 11. எல்லைக்கோட்டின் மேல் அடி வைக்குந் தவறு . 
foot - gear , n . காலுறை புதைமிதிகள் . 
foot guards , n . pl . காலாட் காவலர் . 
foot - hill, n . மலையடிவாரக் குன்று . 
foot hold , n . கால்பிடி . 
foot ing , 11. கால் வைப்பதற்குரிய இடம் ; காலடி ஆதாரம் ; 
நிற்குமிடம் ; ஆதாரம் ; இடரில் காப்பான இடம் ; வாழ்க்கைப் 
பணியிடம் ; பழகும்பாணி ; பழக்கமுறை ; பழக்க அளவு ; 
தொடர்புமுறை ; நிலைமை ; முறைமை ; படிநிலை ; பதவியமர் 
வீடு ; பதவி அமர்வீட்டுக் கட்டணம் ; அடிப்படை ; அடிப் 
பகுதி , அடித்தளம் ; நிலையமைதி , முடிவமைவு ; தடம் ; மதிப்பு ; 
நடனம் ; மென்பருத்தி ஆடை ; கால்வைப்பு ; நுழைவு ; சுவரடி 
அணை தளம் ; கணிப்பு மொத்தம் . 
foo tle , 11. விளையாட்டுத்தனம் , பிதற்றல் , முட்டாள் தனம் , 

மடமை ; V. சிறுபிள்ளைத்தனமாக நட , விளையாடு . 
foot less , a. அடியற்ற ; உறுதியான பிடிப்பற்ற ; அடித்தளம் 

இல்லாத . 
foot -licker , n . அடிவருடி ; அடிமைத்தனமாக இச்சகம் 

பேசுபவர் . 
foot light, 11. காலடி விளக்கு , நாடகமேடையில் முன் அமைக் 

கப்பட்டுள்ள மறை வரிசை விளக்குகளில் ஒன்று . 
foot man , 11 . 

காலாட்படை வீரன் ; பணியாள் ; வாயிற் 
காவலன் ; வீட்டு வேலைக்காரன் ; வண்டிக்கு முன்னால் ஓடு 
பவன் ; உணவுமேடைப் பணியாள் ; அடுப்படிக் கொக்கி 

மாட்டி ; pl . foot men . 
foot - mark , foot print , n . அடிச்சுவடு , காலடித் தடம் . 
foot - muff , n. காலடிகள் குளிருறாமல் காக்கும் மென்மயிர்த் 

தோலாலான நீளுருளை . 
foot -note, n. அடிக்குறிப்பு . 
foot - pace, 11 , பொதுநிலை நடைவேகம் ; மேடை , அரங்கம் . 
foot pad , 11. வழிப்பறித் திருடன் . 
foot - page , n . வேலைச் சிறுவன் . 
foot - pan , 11. கால் கழுவுநீர் வட்டில் . 
foot - pass enger , 1. நடை வழிப்போக்கர் . 
foot - path , 11. பக்க நடைப்பாதை . 


403 


footplate 


force majeure 


foot plate , 1. இயந்திரத்தில் ஆள்நிற்கும் மேடை . 
foot - pound , 11. ஒரு கல் எடையுள்ள பொருளை ஓரடி உயர்த்து 

வதற்குத் தேவையான ஆற்றல் அலகு . 
foot -pump , 1. காலால் இயக்கப்படும் விசைக்குழாய் . 
foot -race , 1. ஓட்டப் பந்தயம் . 
foot rest , n . அடிதாங்கி . 
foot rot , 11. ஆடு மாடுகளின் காற்புண் வகை . 
foot - rule , n . அடிநீள நேர் உருளைக்கட்டளை ; அடிக்கோல் . 
foot - soldier , n. காலாட்படை வீரன் . 
foot sore, a . நடப்பதனால் புண்பட்ட காலையுடைய , நடந்து 

அலுத்துப்போன . 
foot stalk , n . இலைக்காம்பு ; மலர்க்காம்பு ; கப்பலில் ஒட்டிக் 

கொள்ளும் சோழிக் கொத்தின் அடிக்கூறு . 
foot - stall , 1. குதிரை ஏறும் படித்தட்டு . 
foot ster , n . அடியீடு ; காலடியோசை ; நடக்கும் முறை ; 

தடம் , அடிச்சுவடு ; படிக்கட்டை ; முன்மாதிரி ; ( தொ . ) 
follow in one s footsteps , செயல் பின்பற்றி நட . 
foot - stone, n . அடிக்கல் ; கல்லறையின் அடிப்புறக் கல் . 
foot stool , 1. கால்மணை . 
foot - warm er , 1. கால் வெப்ப அமைவு . 
foot way , n . நடைப்பாதை ; ஏணிப்படிகள் கொண்ட 

சுரங்கவழி . 
foot wear , n . = foot -gear . 
to zle, n . குழிப்பந்தாட்டத்திற் கைக்கேடான தோல்வி ; U. 
இசைவுக் கேடாகச் செய் ; அரைகுறையாகச் செய் , போலிச் 
செயலாற்று , குழப்பியடி . 
fop , 11. குலுக்கித் திரிபவன் , பகட்டன் . 
fop ling, 11 , தற்பெருமையாளர் , பாவனை செய்பவர் , பாசாங்கு 

செய்பவர் , 
fopp ery , n . பல்வண்ண உடை மினுக்கு ஒப்பனை ; தற் 

பெருமை , இடம்பம் ; பாசாங்குத்தனம் ; போலி நடை ; மடமை . 
fopp ish , a . ஆடை அணிவதிற் பகட்டும் வீண்பெருமையும் 
கொண்ட ; செயற்கை ஆடம்பரம் மேற்கொள்கிற ; போலித் 

தனமான . 
for , prep . ஆக , வேண்டி ; பொருட்டு , காரணமாக ; முன்னிட்டு ; 
பயன் கருதி ; நலங்கருதி ; சார்பாக ; ஆதரவாக ; பெயரால் ; 
வகையில் ; குறித்து ; இடத்தில் , பதிலாக ; தகுதியாக ; உரித் 
தாக ; ஒப்பு நோக்க , சூழல் கருதினால் ; ஒப்பாக ; சரியாக ; 
என்பது கருதினால் ; நாடி , நோக்கி ; என , என்ற நிலையில் ; 
அடைய ; பெறுவதற்காகக் கூட ; கால எல்லையில் ; இட 
எல்லையில் ; conj. ஏனென்றால் ; எப்படியென்றால் ; ( தொ . ) 
as for , வகையில் ; பற்றிய வரையில் , சம்பந்தப்பட்டவரையில் ; 
be in for it , be for it , வேண்டாதது ஏதோ வரப்போகிற 
தென்று எதிர்நோக்கியிரு ; for all that , இவை ஒருபுறமிருக்க , 
இருந்தபோதிலும் ; nothing for it but , தவிர வேறு வழி 
யில்லை ; once for all , பலமுறை திரும்பச் சொல்லாமல் 
கடைசித் தடவையாக ; take my word for it , ஐயுறவு 
வேண்டாம் , உறுதியாகக்கொள் . 
fo rage , n . கால்நடைத் தீவனம் ; தீனி , போர்க்குதிரைக்குரிய 
தீனி ; சூறையாட்டு ; மேய்ச்சல் தேட்டம் ; U. கொள்ளையடி , 

சூறையாடு ; மேய்ச்சல் தேடு ; எங்குந் தேடு . 
fo rage - cap , 71. காலாட்படைவீரர் பொது நேரத்தில் அணியும் 

குல்லாய் . 
foram en , n . புழை ; ஊடுசெல் வழி ; pl . foram ina . 
foram inated , foram inous , a . சிறு தொளைகள் கொண்ட ; 

நுண் தொளைகள் உடைய . 
forasmuch as , conj . என்ற காரணத்தினால் . 
fo ray , n . தாக்கெழுச்சி ; கொள்ளையடிப்பு ; 3. தாக்கு ; 
கொள்ளையடி ; சூறையாடு . 


forbad , forbade , v . forbid என்பதன் இறந்தகால வடி 

வங்கள் . 
forb ear , forbear 1 , 11. முன்னோர் , மூதாதை . 
forbear , U. பொறுத்துக்கொண்டிரு ; உணர்ச்சியை அடக் 
கிக்கொண்டிரு ; தவிர்த்திரு . விலக்கியிரு ; பயன்படுத்தாதிரு ; 
கூறாதிரு . 
forbear ance , n . பொறுமை ; வெகுளியை அடக்கியாளுதல் ; 

அருளிரக்கம் . 
forbear ant , forbear ing , a . நீண்டகாலம் துன்பப்பட்டுக் 

கொண்டிருக்கிற ; பொறுமையோடிருக்கிற . 
forbid , ப . தடையாணையிடு ; செயல் தடுத்து உத்தரவிடு ; 
இசைவுமறு ; 

உரிமைமறு ; விலக்கு , தவிர் , தடுத்து 
நிறுத்து . 
forbidd en 1 , v . forbid என்பதன் முடிவெச்சம் . 
forbidd en , a . தடுக்கப்பட்ட ; தடை விதிக்கப்பட்ட ; சட்ட 
விரோதமான ; ( தொ . ) forbidden fruit, விலக்கப்பட்டதால் 
விரும்பப்படும் பொருள் ; எலுமிச்சையினப் பழம் ; பற்குறி 
போன்ற அடையாளங்களையுடைய பழவகை . 
forbidd ing , a . கவர்ச்சியற்ற , அவாவூட்டாத ; கொடிய 
தோற்றமுள்ள ; அச்சுறுத்துகின்ற ; அருவருப்பான ; தீமை 
குறித்த . 
force " , n . வலிமை , பலம் ; உடல்வலு ; பொருளின் ஆற்றல் ; 
இயற்கை ஆற்றல் ; விசை , வேகம் ; இயக்குந்திறம் ; உந்து 
வலி ; ஒருமுக ஆற்றல் , முனைத்த முயற்சி ; தாக்காற்றல் ; 
மோதுவலி ; படை வலிமை ; படைவீரர் குழு , படைப்பிரிவு ; 
படை , காவலர் தொகுதி ; மனவுறுதி ; உளத்திட்பம் ; 
ஆட்சித்திறம் ; துணைவலி, சூழல்வலி ; பயன்நிறைவுத் திறம் ; 
கலைவண்ண முனைப்பு ; வாதவலிமை ; நேர்மை வலு ; சட்ட 
உரிமை வன்மை ; நடைமுறைத்திறம் , நடப்புநிலை ; உயிர்க் 
கூறு , உட்கோள் ; இயற்கை ஆற்றல் கூறு ; இயற்பண்பாற் 
றல் ; இயல்திறம் ; விசைத்திறம் ; 3. வற்புறுத்து , கட்டாயப் 
படுத்து ; கற்பழி ; வலிந்து செயற்படுத்து ; வலிந்து வழி உண்டு 
பண்ணிச் செல் ; திணி , வலிந்து புகுத்து ; முழு வலுக்கொண்டு 
இழு ; முழு ஆற்றலுடன் தள்ளு ; எகிறித்தள்ளு , தடைமீறிச் 
செல் ; உரிமை மீறு ; வலிமையால் தகர்த்தெறி ; முழு ஊக்கம் 
செலுத்தி உழைக்கச் செய் ; மட்டுமீறி உழைக்கச் செய் ; 
மட்டுமீறி விரைவுபடுத்து ; செயற்கையாகக் கனிவி : விருப்பத் 
துக்கெதிராகச் செயலாற்றச் செய் ; சொல் வகையில் வலிந்து 
பொருள்கொள் ; சீட்டாட்டத்தில் வலிந்து துருப்புச்சீட்டு 
வெளியிடும்படி செய் ; வன்கண்மையால் வெற்றிபெறு ; 
வேறு வழியில்லா தாக்கு , நிர்ப்பந்தப்படுத்து ; போக்கு 
முட்டச்செய் ; அடக்கியாளு, வன்முறைப்படுத்து ; ( தொ . ) 
force an analogy , உவமைக்கு வலிந்து பொருள்கொண்டு 
அதன் பொருளையழி ; force a passage , force one s way , 
வலிந்து வழியுண்டாக்கிக்கொண்டு செல் ; force & smile , 
வலிந்து புன்முறுவல் வருவி ; .வேண்டுமென்றே புன்முறுவல் 
கொள் ; force one s voice , இயல்பான குரல்கடந்து ஒலி 
யெழுப்ப முயற்சி செய் ; force the game , ஆட்ட எண்களை 
விரைவிற் பெறுவதற்கு வேண்டுமென்றே 

இடர்களில் 
துணிந்து இறங்கி ஆடு ; force the pace , force the ranning . 
ஓட்டப் பந்தயத்தில் எதிரி வின; வில் களைப்புறுமளவிற்கு 
உச்ச விரைவான ஓட்டத்தை மேற்கொள் . 
force , n . நீர்வீழ்ச்சி , அருவி . 
for ced , a . மிக்க கடுமுயற்சி வாய்ந்த ; செயற்கையான ; 

போலியான ; வலிந்து கனிவிக்கப்பட்ட ; ( தொ . ) forced 
* landing , வானூர்தியின் வலிந்த நில இறக்கம் ; forced march , 
* கடுமுயற்சியோடு கூடிய விரை படையணிச்செலவு . 
force ful , a . ஆற்றல் வாய்ந்த ; ஊக்கமிக்க ; ஆற்றலுடன் 

இயக்கப் பெறுகிற . 
force majeure , ( பிர. ) n . தடுக்கமுடியாத வலுக்கட்டாய நிலை ; 
ஒப்பந்தம் நிறைவேற்றாமைக்குச் சாக்குப்போக்காகக் கூறப் 
படும் விலக்கமுடியாத இடையூறு , கட்டுப்படுத்த முடியாத 
இடையீடுகளால் ஏற்படும் இக்கட்டு . 


404 


force - meat 


forenoon 


force .meat , 11. பூரணம் வைப்பதற்காகக் குறுகத்தறித்து 

அரிந்து பக்குவப்படுத்தப்பட்ட இறைச்சி . 
for ceps , 11. பற்று குறடு ; சாமணம் போன்ற இடுக்கி 

உறுப்பு . 
for ces , n . pl . படை வகுப்புக்கள் , படைகள் . 
for cible , a . வலுக்கட்டாயமான , வலிந்து செய்யப்பட்ட ; 
மனத்திற் பதியும்படியான ; ஏற்கச்செய்யும் ஆற்றலுடைய ; 
ஈர்க்கக்கூடிய . 
for cible -feeble, a . வலிமைக் குறைவினை வீறாப்பினால் 

மறைக்கிற, 
ford , n . கடவுத்துறை , ஆறு முதலியவற்றில் நடந்து கடக்கக் 
கூடிய ஆழமில்லாப் பகுதி ; 3. நடந்து ஆறு முதலிய 
வற்றைக் கடந்துசெல் . 
fordid , v . fordo என்பதன் இறந்தகாலம் . 
fordo , . சோர்வுறுத்து . 
fordone , v . fordo என்பதன் முடிவெச்சம் . 
fore " , n . முற்பகுதி ; கப்பலின் முன்புறம் ; a . முன்புறமுள்ள ; 
ads . முன்னால் ; முன்னிலையில் ; ( தொ . ) at the fore , ( கப் . ) 
பாய்மரத் தலைப்பகுதியின் முன்புறத்தில் ; கப்பலின் முன் 
புறத்துக் கம்பத்தின் மீது காட்சியளிக்கிற ; come to the fore , 
முன்னுக்கு வா ; தலைமை வாய்ந்த பங்குகொள் ; fore and aft , 
கப்பலின் முன்புறத்திலும் பின்புறத்திலும் ; கப்பலின் நீட்டுப் 
போக்காக , கப்பல் முழுமையும் ; fore and aft cap , முன் 
புறமும் பின்புறமும் குவடு உடைய தொப்பி ; fore and aft 
rigged , நீட்டுப்போக்காகக் கட்டப்பட்ட பாய் மரங்களுடைய ; 
to the fore , அதே இடத்தில் ; எளிதிற் கிடைக்கக்கூடிய ; 
கைக்கு எட்டுகிற ; சுறுசுறுப்பான ; முனைப்பான ; பகட்டாகத் 
தெரிகிற . 
fore ) , 11. குழிப்பந்தாட்டத்தில் பந்தடிப்பவருக்கு எதிரிலுள்ள 

வர்களை எச்சரிக்கும் சொல் . 
fore e , prep . முன்னிலையில் , சான்றாக . 
fore arm , 11 . முன் கை , முழங்கை முதல் மணிக்கட்டு 
அல்லது விரல் நுனிவரையுள்ள பகுதி ; விலங்கின் முன்கால் ; 
பறவையின் சிறகு . 
forearm 2 , 3. முன்னரே படைக்கலம் பூண்டிரு ; முன்னெச்ச 

ரிக்கையாயிரு , முன்னேற்பாடாயிரு . 
fore bear , 1. = forbear . 
forebode , . பொல்லாங்கு முன்னறிவித்துக் காட்டு , தீமை 
குறித்துக்காட்டு , தீக்குறியாயமை ; பின்வரு தீமையின் 
முன்குறி காண் . 
forebod ing , n . தீமை முன்னறிகுறி ; தீக்குறி ; இடர் முன் 

னுணர்வு . 
fore - cabin , n . இரண்டாவது உயர்வகுப்புப் பிரயாணிக 

ளிருக்கும் கப்பலின் முன்புற அறை . 
fore carriage , n . முன்சக்கரங்கள் தனித்தியங்கும் இயல்புடன் 

அமைக்கப்பட்ட வண்டியின் முன்பகுதி . 
fore cast 1 , 11 , முன் மதிப்பீடு ; முன் ஆய்வு ; உய்த்து முன் 

னுணர்வு ; வானிலை முன் கணிப்பு. 
forecast 2 , 3. குறிசொல் ; முன்னரே குறி , முன்னரே உய்த் 
துணர்ந்து கூறு ; தட்பவெப்பநிலையினை முன்னாய்ந்து ஊக 
மதிப்பீடு குறி . 
fore castle , 11. ( வர . ) போர்க் கப்பலில் முன்புறமுள்ள சிறு 
உயர் மேடை ; வாணிகக்கப்பல்களில் தளத்திற்குக்கீழே கப்ப 
லோட்டிகள் தங்கும் முன்பகுதியிடம் . 
foreclose , ப. தடைசெய் , தவிர் , விலக்கு ; அனுபவ உரிமை 
யைத் தடைசெய் ; அடைமான மீட்புரிமையைத் தடைசெய் ; 
பணம் செலுத்தாமைக்காக அடைமான மீட்புரிமை ஒழி ; மீட் 
புரிமையை அகற்று ; வேற்றுமைக்கிடமான உரிமையை 
முன்சென்று கைப்பற்றிவிடு . 
fore court , 11. முன்கட்டு, கட்டிடத்தின் முன்புறத்துள்ள 

சுற்றுக்கட்டுள்ள முற்றம் . 
fore edge, 11. புத்தக முன்விளிம்பு , ஏட்டின் வெளியோரம் . 


fore fathers , n . pl . முன்னோர் , மூதாதையர் . 
fore finger , 11 , ஆட்காட்டி விரல் , சுட்டு விரல் . 
fore foot , n . விலங்கின் முன்னங்கால்களிலொன்று ; ( கப் . ) 

கப்பல் அடிக்கட்டையின் முன்னாலுள்ள துண்டுப் பகுதி . 
fore front , 1. முன்னிடம் ; முற்புறப்பகுதி ; முன்னணி . 
foregath er , v . = forgather. 
fore gift , n . ( சட் . ) குத்தகைக்கான முன் தவணைக் கட்டணம் . 
fore gleam , n . வருங்காலத்தின் கணநேரத் தோற்றம் . 
forego 1 , v . = forgo . 
forego , . முன்செல் ; முந்து . 
forego er , 11. முன்னிருந்தவர் ; முற்பதவியாளர் . 
foregone , v . forego என்பதன் முடிவெச்சம் . 
fore ground , 11. படத்தின் முன்புறத் தோற்றம் ; மிகத்தெளி 

வாகத் தெரிகிற இடம் . 
fore hand , 11. குதிரையின் முன் பகுதி ; a . வரிப்பந்தாட்டத் 

தில் வெளியே களப்புறம் நோக்கிய , 
fo rehead , 1 , நெற்றி , நுதல் . 
fo reign , a . அயல்நாட்டுக்குரிய , அன்னியமான ; வெளி 
நாட்டுச் சார்பான , உள்நாடு சாராத ; வேற்றுநாட்டுவரவான ; 
தாய்நாட்டுக்கு அப்பாலுள்ள , வேற்று மாவட்டத்துக்குரிய ; 
வேற்றுச் சமயத்தலைமை வட்டாரத்துக்குரிய ; இருப்பூர்தி 
வகையில் வேற்று வாணிகக்கழகத்துக்கு உரியதான ; புறம் 
பான , உடல் அல்லது பொருள் எல்லைக்கு வெளியிலுள்ள ; 
சமுதாயத்துக்குப் புறம்பான ; வெளியிலிருந்து வருகிற ; வேறு 
பட்ட ; ஒவ்வாத , இசையாத , அயலான , இனப்பண்பு சாராத , 
பண்பு ஒவ்வாத , சூழலொவ்வாத ; ( தொ . ) foreign letter 
paper , அஞ்சல் செலவினைக் குறைப்பதற்கான மெல்லிய 
கடிதத் தாள் ; Foreign Office , அயல் நாட்டு அலுவலகம் . 
for eigner , 11. அயல்நாட்டார் ; வெளிநாட்டிற் பிறந்தவர் ; 
பிறநாட்டுமொழி பேசுபவர் ; அயல்நாட்டுக் கப்பல் ; வெளி 
நாட்டு வரவான உயிரினம் ; வெளிநாட்டுச் சரக்கு . 
forejudge , . சான்றுகளை ஆராய்வதற்கு முன்பே தீர்ப்பளி , 

ஆய்வுக்கு முன்பே முடிவுசெய் . 
foreknow , U. முன்னறிந்திரு , முன்னுணர் . 
foreknowl edge , 11. முன்னறிவு . 
fo rel , 11. கணக்குப் புத்தகங்களுக்கு மேலுறையாகப் போடப் 

படும் தோல் தாள் . 
fore land , 1. நிலக்கோடி , நில முனை ; நிலக்கோடு ; முற்புற 

நிலப்பரப்பு , முற்புற நிலக்கூறு . 
fore leg , 11. விலங்கினங்களின் முன்னங்கால் . 
fore lock1, 11. நெற்றிமயிர் , முன்குடுமி ; ( தொ . ) take time 
by the forelock , சமயத்தை நழுவவிடாமல் முன்கூட்டிப் 
பயன்படுத்திக்கொள் . 
fore lock , 11. தாழ்ப்பாள் தடையாணி ; 3. தாழ்ப்பாள் 

தடையாணியிடு . 
fore man , 11. முறைகாண் ஆயத்தின் முகவர் ; தொழிலாளர் 
மேன்முறையாள் ; ( தொ . ) working foreman , வேலை செய்து 
கொண்டே பிற தொழிலாளர்களைக் கண்காணிப்பவர் . 
fore mast , 11. கப்பலின் சிறிய முன் பாய்மரம் ; ( தொ . ) 
foremast man , foremast seaman , foremast hand, சிறுதரக் 
கப்பல் பணியாளர் . 
fore most , a. எல்லாவற்றிற்கும் முற்பட்ட , முன்னணி முதன் 
மையான ; மிக முக்கியமான ; மிகச் சிறந்த ; adu . முதன் 
முதலாக , முதலிற் குறிப்பிடத்தக்கதாக , எல்லாவற்றிற்கும் 

முற்பட்டதாக 
fore name, 1. முதற்பெயர் , கிறித்தவப் பெயர் . 
fore - named , a . முன்னரே பெயர் குறிப்பிடப்பட்ட , முன்னரே 

கூறப்பட்ட . 
fore noon , 1 , முற்பகல். 


405 
forensic 

forgery 
foren sic, a . சட்டஞ் சார்ந்த , வழக்குமன்றத் தொடர்புடைய ; fo rest -tree , 1. காட்டிற்கேற்ற பெரு வளர்ச்சியுள்ள மரம் . 
( தொ . ) forensic medicine , மருத்துவச் சார்பான சட்ட 

fore taste , n . முன்னுகர்வு ; முன்னனுபவம் . 
ஆய்வுத்துறை . 

foretaste 2 , ப . முன்பே சுவைத்துப்பார் , முன்கூட்டி நுகர்க் 
foreordain , v . முன்னரே அறுதியிடு ; முன்னரே குறித்து 

துணர் ; நுகர்வை எதிர்நோக்கி மகிழ் . 
அமை . 

foretell , 3. வருவதுரை , முன்னறிந்து கூறு ; முன்னறிவி , 
fore peak , n . கப்பலின் முன்புறத்திற்கருகிலுள்ள குவிந்த முன்னறிகுறி காட்டு ; முன்னோடியாயிரு ; முன்னோடு தூதரா 
சரக்கு வைக்கும் பகுதியின் முனை , 

யமை . 
foreplan , V. முன்னதாகத் திட்டமிடு , முன்னரே ஏற்பாடு 

fore thought , 11. முன்னறிவு , முன்னெண்ணம் , முன்னாய்வு ; 
செய் . 

முன்னேற்பாட்டுக்குரிய அக்கறை , சேமநலக் கவனம் . 
fore plane , 1. முதல்படி இழைப்புளி , வெட்டியபின் அல்லது 

fore time , 1. கடந்த காலம் , முந்தைய நாட்கள் ; பண்டைக் 
அறுத்தபின் முதல் தளமட்டம் செய்யப் பயன்படும் கருவி . 

காலம். 
fore -ran , v . fore - run என்பதன் இறந்தகாலம் . 

fore token 1 , 1. முன்குறிப்பு , முன்னறிகுறி , முன் அடை 
fore - reach , ப . முந்துறத்தாண்டி 

வேட்டெறி ; ( கப் . ) 

யாளம் . 
காற்றில் முந்துறத் தவழ்ந்துசெல் ; தாண்டிச்செல் ; கடந்து 

foretok en , ப . முன் குறிப்பிடு ; முன்னறிகுறி காட்டு . 
செல் . 
fore - run , . முன்னோடியாயிரு , முன் தூண்டு முதலாயிரு ; 

fore top , 1. முன் பாய்மர உச்சி ; முன் பாய்மர உச்சியி 
முன்குறித்துக் காட்டு . 

லுள்ள மேடை . 
fore - run 2, v . fore - run என்பதன் முடிவெச்சம் . 

பாய்மர உச்சியின்மேலுள்ள 
fore -top - gall ant mast , 11 . 

பாய்மரம் . 
fore - runn er , n . முன்னோடி ; முன் தூண்டுதல் ; முன்னறி 

fore- topgall ant - sail, 11 . 
குறி ; முன்னோடித் தூதர் ; வருவதுரைப்பவர் , குறி கூறு 

கப்பல் பாய்மரத்தின் உச்சியி 

லுள்ள பாய் . 
பவர் . 
fore sail, n . முன் பாய்மரத்தின் முக்கிய பாய்த்திரை , சதுர 

fore -top - mast , 1. முன்னணிப் பாய்மரத் தலைப்பிற் பொருத் 
அடிமரப் பாய் ; துருத்துக்கட்டைமீதுள்ள முக்கோணப்பாய் . 

தப்பட்ட பாய்மரம் . 

fore - top sail , n . கப்பலில் முன் பாய்மரத்தின் முக்கிய 
foresaw , v . foresee என்பதன் இறந்தகாலம் . 

பாய்க்கு மேலுள்ள பாய் . 
foresee , . முன்னுணர் , முன்னறி ; முன்னரே காண் . 

fore type , n . வரப்போகும் பொருளின் முன் உருமாதிரி . 
foreseen , . foresee என்பதன் முடிவெச்சம் . 

forev er , adv . என்றென்றைக்கும் , எல்லாக் காலத்துக்கும் . 
foreshadow,. முன்நிழலிடு , முன்குறித்துக்காட்டு . 

forev er - more , adv . இனிமேல் எப்போதும் . 
fore -sheets , n . pl . துடுப்பு வலிப்பவர்களுக்கான படகின் 

forewarn , . முன்கூட்டி எச்சரிக்கை செய் . 
முன்புற உட்பகுதிக் கம்பியழி வேலி . 

fore woman , 11. முறைகாண் அரிவையர் ஆயத் தலைவி ; 
fore ship , n . கப்பலின் முன்பகுதி . 

பணியாளர் மேற்பார்வை முதல்வி . 
fore shore, 11 . கரை முனங்கு , உச்ச உயர்வுதாழ்வு நீர் 

fore word , 11. முன்னுரை , புறவுரை ; பாயிரம் , ஆசிரிய 
மட்டங்களுக்கிடைப்பட்ட கரைப்பகுதி ; நீர்வரைக்கும் பண் 
படுத்தப்பட்ட நிலத்துக்கும் இடைப்பட்ட கரைக்கூறு ; நீர் 

ரல்லாத பிறரால் எழுதப்படும் தொடக்க உரை . 
வரைக்கும் மனைக்கட்டு வரைக்கும் இடைப்பட்ட இடைகரை . fore yard , n . பாய்மரத்தின் மிகத்தாழ்ந்த பகுதி . 
foreshort en , v . தொலைக் காட்சியினால் குறுக்கப்பட்டது forf eit , n . பறிமுதலான பொருள் ; பறிமுதலானது ; உரிமை 

போன்று தோற்றுவி ; தொலைக்குறுக்க நோக்குப்பட வரை . பறிபோன பொருள் ; தண்டவரி , ஒப்பந்தம் மீறியதற்கான 
foreshow , v . முன்னுறத் தெரிவி , முன்னுணர்ந்து கூறு ; 

தண்டம் ; கடமை தவறியதற்காகச் செலுத்தப்படும் தண்டத் 
முன் குறித்துக் காட்டு ; முற்படப் படிவம் குறித்துக் 

தெதொகை ; ஆட்டக் கழகங்களில் விதி மீறுகைக்கான 
காட்டு . 

ஒறுப்புத் தொகை ; ஆட்டவகையில் தண்டப்பணிகள் செய்து 

மீட்கப்பட வேண்டிய பறிமுதற் பொருள் ; பறிமுதல் ; a . 
foreshown , . foreshow என்பதன் முடிவெச்சம் . 

பறிமுதலான ; U. இழ ; உரிமை இழக்கப்பெறு ; தண்டவரி 
fore sight , n . முன்னோக்கு ; முன்னறிதிறம் , முன்னறிவு ; விதிக்கப்பெறு ; தண்டத்தொகை செலுத்து ; ஒறுப்புத்தொகை 
துப்பாக்கியின் முகப்புத்தோற்றம் . 

கொடு ; விட்டுக்கொடு . 
fore skin , 11. குய்ய நுனித்தோல் . 

forfend , V. தவிர் , விலக்கு ; வேறுபக்கமாகத் திருப்பு . 
fo rest , n . காடு ; புதர்மரப் பரப்பு ; இயற்கைப் பெருவளம் ; 

forf icate, a . ( வில . ) கத்திரிக்கோல் வடிவுள்ள . 
இயல்பான பெருந்திரள் ; மேய்ச்சற்காடு ; வேட்டைக்காடு ; 
( சட் . ) காவற்காடு ; a . காட்டுக்குரிய ; 3. காடாக்கு . 

forgath er , . கூடு ; ஒன்றுசேர் ; திரட்டு ; உரையாடு ; 

கூடிப்பேசு . 
forestall , ப . முன்னதாகச் செயலாற்று ; முந்துற ஏற்பாடு 
செய் ; முன்னுணர்ந்து தடு ; உரிய காலத்துக்கு முன்னரே forgave , v . forgive என்பதன் இறந்தகாலம் . 
செய்து முடி ; ( வர . ) உயர்விலைக்கால ஆதாயம் நாடிச் forge , n . கொல்லுலை ; கொல்லனின் துருத்திகளுள்ள உலைக் 
சரக்குகளை வாங்கிவைத்துச் சேமி . 

களம் ; உலோகங்களை உருக்கி அடிக்கும் உலை ; 3. உலோ 

கங்களைக் காய்ச்சி 
fore stay , n . முன்தலைப்பு வடம் , பாய்மரத்தின் முற்பகுதி 

அடித்து உருவாக்கு ; பொய்யாகக் 
யைத் தாங்குதற்காகத் தலைப்பிலிருந்து அடிவரை செல்லும் கற்பனை செய் ; போலியாக இட்டுக்கட்டு ; கள்ளப் பத்திர 
பாய்மரக் கயிறு . 

மெழுது ; மோசடியான போலிப் பொருள்கள் உண்டாக்கு . 
fo rester , n . காடு பாதுகாவலர் ; வளர் மரங்களைக் கவனிப் forge ) , 3. படிப்படியாக முன்னேறு ; உழன்று முன்னேற்ற 
பவர் ; காடு வாழ்நர் சங்கம் என்ற முற்கால நிறுவன உறுப் 

மடை ; ( தொ . ) forge ahead , பந்தயத்தில் முதன்மையான 
பினர் ; காட்டில் வாழ்பவர் ; காட்டில் வாழ்வது ; இங்கிலாந்தி இடம்பெறு ; திடீரென்று புறப்படு . 
லுள்ள மட்டக்குதிரை ; விட்டில் வகை . 

for gery , 11. கள்ளப்பத்திரம் எழுதுதல் ; போலிப் பத்திரம் 
fo restry , 11. காடுகளின் தொகுதி ; காட்டு நிலம் ; மரங்க உண்டாக்கல் ; பத்திரத்தில் போலிக் கையெழுத்திடல் ; போலி 
ளுள்ள பரப்பு ; காட்டியல் , காடு வளர்க்கும் கலை . 

ஆவணம் ; பொய்க் கையெழுத்து . 


406 


formication 


forget 
forget , ப . மற ; 

புறக்கணி ; கவனக்குறைவால் தவறு ; 
தவறுதலால் குறிப்பிடாமலிருந்து விடு ; நினைவின்றிச் செயல் 
தவறு ; உணர்விழ ; மனத்தினின்று அகற்று ; நினைக்கா 
மலிரு ; அவமதி ; அசட்டை செய் ; ( தொ . ) forget oneself . 
தன் நலங்களைப் புறக்கணி ; தகாத முறையில் நட ; நினை 
விழ , உணர்விழ . 
forget ful, a . மறதியுடைய , மறக்கும் இயல்புடைய ; கவன 

மற்ற , ஓராத . 
forget - me - not , 11. மஞ்சள் நிற மையமுடைய நீல மலர்களை 
உடைய செடி வகை ; ( தொ . ) forget - me - not blue , நீல 
வண்ண மலர்ச்செடி வகை . 
forgiv able, a . மன்னிக்கத்தக்க , மன்னிக்கப்படக்கூடிய . 
forgive , U. பொறுத்தருள் ; மன்னித்துவிடு ; கடன் விட்டுக் 
கொடு ; 

கடமை தவிர்த்தருள் ; குறை கவனியாது விடு ; 
பொறுக்கும் பண்புடையராயிரு . 
forgive ness , 11. பிழை பொறுத்தல் ; மன்னிப்பு , மன்னிக்கும் 
மனநிலை ; 

கடன் 

விட்டுக்கொடுப்பு ; குறை கவனியாது 
விட்டுவிடும் பண்பு . 
forgiv ing , a , பிழைபொறுக்கிற ; உடனடியாக மன்னிக்கிற , 
எளிதில் மன்னித்துவிடும் இயல்புடைய ; அருளிரக்கம் 
வாய்ந்த , இரக்கச் சிந்தையுள்ள . 
forgo , ப . துற , கைவிடு ; விலக்கிவாழ் , இல்லாமற் கழி ; 

விட்டுவிலகு . 
fork , n . கவைமுள் ; கவைக்கோல் ; கவடு , கவர்படு பிளவு ; 
பிளவுபடும் இடம் ; கவர் , கிளை ; மண்வாரி , மண்ணைத் 
தோண்டவும் வாரி எறியவும் பயன்படும் உழவர் கருவி ; 
இசைச்சுரம் எழுப்பும் கோல் ; கவைபடும் அம்புமுனை ; 
முந்திரிக்கொடிக்குத் தாங்கலாகப் பயன்படுத்தப்படும் கவ 
ருடைய உதைகோல் ; மிதிவண்டிச் சட்டத்தில் சக்கரம் 
இணைக்கப்படும் இடம் ; சுரங்கத்தில் நீர்மம் படும் பள்ளத்தின் 
அடிப்பகுதி ; கிளையிடை வளைவு ; பாதைப் பிளவு ; ஆற்றுப் 
பிரிவு ; மின்வீச்சு ; ப . கவடுபடு ; கவர்பட்டுக் , கிளைவிடு ; 
மண்வாரி எடுத்துக்கொண்டு செல் ; கிளைவழித் திரும்பிச் 
செல் ; கவட்டுக்கோல் கொண்டு இயக்கு ; கவைமுள்கொண்டு 
குத்து ; படுபள்ள நீர்வாங்கி வற்றவை ; சதுரங்க ஆட்டத்தில் 
ஒரே சமயத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட பக்கங்களிலிருந்து 
நெருக்கு ; ( தொ . ) tuning fork , தட்டினால் குறிப்பிட்ட இசை 
யொலியெழுப்பும் எஃகு கவைக்கருவி . 
forked , a . கவர்முள் வடிவுடைய ; கவடுபட்ட ; கவைத்த , 

பிளவுபட்ட ; வேறுவேறுபட்டுச் செல்கிற ; இரு கால்களுடைய . 
forlorn , a . கைவிடப்பட்ட ; துணையற்ற ; நம்பிக்கையிழந்த ; 

கையற்ற ; இரங்கத்தக்க தோற்றமுடைய , துயரார்ந்த . 
forlorn hope , n . வேளைப்படை , துணிவுத்தாக்குதல் படை ; 

அரை குறை நம்பிக்கை . 
form , n . உருவம் ; வடிவம் ; உருப்படிவம் ; தோற்றம் ; 
இனம் தெளியவராத ஆள் உருவம் ; இனந்தெளியப்படா 
விலங்கு உரு ; இனம் தெளியவராத் தோற்றம் ; தோற்ற 
வகை ; வகை வடிவம் ; உருவகை ; வகுப்பு , பள்ளிப்படிவம் ; 
நீள் மணையிருக்கை ; அமைப்பு ; உடலமைப்பு ; உறுப் 
பமைதி ; முறை ; முறைமை ; உருவமைதி ; ஒழுங்கு ; மொழி 
நடை அமைதி ; கலைவடிவமைப்பு ; இலக்கியக் கட்டுக்கோப் 
பமைதி ; வக்கணை , சொல்வகுப்புக் கட்டளை ; வினைமுறை , 
சடங்கு ; மா திரிச்சட்டம் ; முன்மாதிரி ; அச்சுப் பதிப்புச் 
சட்டம் ; மணியுருப்படிக நிரலின் திரள் தொகுதி ; தகுதி 
நிலை ; உடல் நன்னிலை ; சொல்லின் புறவுரு ; ஒலிவடிவம் ; 
எழுத்துமுறை வடிவம் ; வேற்றுமை வடிவம் ; திரிபுவகை 
வடிவம் ; அகப் படிவம் , பொருள் பற்றிய கருத்துப்படிவம் ; 
பொருண்மை , பொருளின் உள்ளார்ந்த இயல்பு ; முயல் 
வளையின் கிடக்கைப் படிவு ; 3. குறிப்பிட்ட வடிவம் கொடு ; 
வகுத்தமை , அமைப்பாக உருவாக்கு ; திட்டமாக அமை , 
கட்டமை ; நிறுவனஞ் செய் ; கூட்டுக் கழகமாக அமை ; 
சொல்லை ஒலியுருவப்படுத்து , சொல்லாக்கு ; சொல் மூலத்தி 
லிருந்து வருவி ; வேற்றுமை வடிவம் கொள்வி ; கருத்துரு 
வாக்கு ; கற்பனைசெய் ; ஒப்பந்தம் வகு ; பயிற்றுவித்து 


உருப்படுத்து ; பண்புருவாக்கு ; அணிவகு ; உருவாகு ; வடிவம் 
மேற்கொள் ; அணிவகுப்பாக அமைவுறு ; சொல்லாக உருப் 
படு ; திட்பப் பொருளாகப் படிவுறு ; படிக உரு ஆகு ; 
செய்பொருள் ஆக்கு ; மூலப்பொருளாய் உதவு ; மூலப்பொரு 
ளின் கூறாய் அமை ; செய்பொருள் முற்றுவிக்க உதவு ; 
( தொ . ) bad form . நடைமுறைக்கு இயையாத முரண்பாடான 
முறை ; good form , நடைமுறைக்கு இயைந்த ஒழுங்குமுறை ; 
in form , செயல் தகுதிக்குரிய நன்னிலையில் ; out of form , 
செயல் தகுதிக்கு ஒவ்வாத நிலையில் . 
form ?, 11. = forme . 
form al , a . புற வடிவம் சார்ந்த ; புற அமைதி சார்ந்த ; 
புறப் பண்புகளுக்குரிய ; இயல் துறைகளில் முறைமைச் சார் 
புடைய , பொருண்மைச்சார்பு இல்லாத ; விதிமுறைக்குரிய ; 
முறையான ; ஒழுங்கு முறைக்குரிய ; ஒழுங்குமுறை தவறாத ; 
சரியான ; பொருத்தமான ; வினைமுறைச் சார்பான , சடங் 
கியல்பு வாய்ந்த ; மரபொத்த ; நாகரிக ஒழுங்குமுறை சார்ந்த , 
நடைமுறை ஆசாரமான ; புற ஆசாரமான , சம்பிரதாயமான , 
உள்ளுணர்ச்சியற்ற ; விதிமுறை பின்பற்றுகிற ; விதிமுறை 
வகையில் மிகு கண்டிப்பான ; நெகிழ்வற்ற , நெளிவிழைவற்ற ; 
மரச்சட்டப்பண்புடைய ; நடைவிறைப்பான . 
form alism , n . வினைமுறை வழாப் பண்பு ; வினைமுறை 
மட்டுமீறி முனைப்பான சமயப்பண்பு ; விதிமுறைக் கண்டிப்பு ; 
நெளிவிழைவின்மை ; முறைப்பான நடை ; மரச்சட்டம் போன்ற 
பண்பு . 
form alist , n . வினைமுறையாளர் , மட்டுமீறி விதிமுறைகளைப் 

பின்பற்றுபவர் ; மரபுவழி வலியுறுத்துபவர் . 
formal ity , n . சட்ட விதிமுறை ஒழுங்கு ; சம்பிரதாயம் , 
மரபொழுங்கு , ஆசாரம் ; வினைமுறை , சடங்கு , நயநாகரிக 
முறை ; புற ஆசாரத்தன்மை ; மரச்சட்டம் போன்ற நடை 
முறைப் பண்பு . 
form alize, U. சட்ட உருக்கொடு ; விதிமுறைப்படுத்து ; 
ஆசாரமாக்கு ; வழுவிலா ஒழுங்கமைதி அளி ; நெளிவு இழைவு 
அற்றதாக்கு . 
format , ( பிர . ) 1. புத்தகத்தின் வடிவமும் அளவும் . 
form ate , 11. கரிசக்காடி உப்பு , எறும்பின் கசிவில் அடங்கிய 

காடியிலிருந்து எடுக்கப்படும் உப்புவகை . 
form ate , 3. விமானங்கள் வகையில் போர்நிலைத் தொகுதி 

யமைவாக உருவாகு . 
forma tion , n. உருவாக்குதல் ; உருவாதல் ; வகுத்தமைப்பு ; 
செயலாக்கம் , உற்பத்தி ; ஆக்க அமைவு , உரு அமைவு ; 
கட்டமைவு ; உறுப்பொழுங்கமைவு ; படை அணிவகுப்பு ; 
அணிவகுப்பமைதி ; போர் நிலை விமானத் தொகுதிநிலை 
அமைவு ; ( மண் . ) பாறை அடுக்கமைவு ; ( தாவ . ) செடியினக் 
குழு . 
form ative , n . உருவாக்கி வளர்க்க உதவும் கூறு ; ஆக்கச் 
சொல் ; a . உருவாக்கம் சார்ந்த ; வளர்ச்சிக்குரிய ; 
வரையறை செய்கிற ; உருவாக்க உதவுகிற ; வளர்ச்சிக்கு 
உதவுகிற ; உருவாகிற , உருப்பெற்று வளர்கிற ; வளரத் 
தக்க ; வளரும் பருவத்துக்குரிய ; ( இலக் . ) சொல்லாக்கத் 
துக்குக் கூறாய் உதவுகிற , பகுதி சாராத . 
forme , n . அச்சகப்பதிப்புப் படிவம் , அச்சிடுவதற்காகத் தளைச் 
சட்டத்தில் முறையாக வைத்து இறுக்கப்பட்ட அச்சுருப் 
படிவம் . 
form er , pron . முந்தியது , இரண்டில் 

முதலாவதாகச் 
சொல்லப்பட்டது ; a . சென்ற காலத்துக்குரிய ; முந்திய 
காலம் சார்ந்த ; முந்திய , இரண்டில் முன்கூறப்பட்ட 
form erly , adv . முற்காலங்களில் , முன்னாளில் . 
form ic , a . எறும்புகள் சார்ந்த ; ( தொ . ) formic acid , கரிசக் 
காடி , 

எறும்புகளால் வெளிவிடப்பட்ட கசிவில் அடங்கிய 
காடிவகை . 
formica tion , 1. தோலின்மேல் எறும்பு ஊர்வது போன்ற 
அரிப்புணர்ச்சி . 


107 


formidable 


forty 


form idable , a . அஞ்சவரு தோற்றமுடைய ; கடுமிடல் 
வாய்ந்த , வல்லமைமிக்க ; வெல்ல முடியாத ; தடுக்க முடி 
யாத ; எதிர்த்து நிற்கமுடியாத . 
form less , a . உருவற்ற ; திட்டமான வடிவமில்லாத ; ஒழுங் 

கான தோற்றமற்ற . 
form ula , 11. வாய்பாடு ; சுருக்க விதிமுறை ; விளக்க நூற்பா ; 
கட்டளைச் சொல் , வக்கணை வாசகம் ; குறிப்புச்சொல் ; நினைவுக் 
குறிப்பு ; மருந்து முறைப் பட்டியல்குறிப்பு ; வகை முறைமை ; 
சமயமரபு - முறை ; குருட்டு விதிமுறை ; கொள்கை முறை 
வகுப்பு ; ( கண . ) கட்டளை விதி ; pl . formlulae , form ulas . 
form ulary , n . வாய்பாடுகளின் தொகுதி ; மரபுமுறைகள் 
அடங்கிய சுவடி ; வினைமுறைக் கட்டளை ஏடு ; a . வாய் 
பாடுகள் வடிவிலுள்ள ; வாய்பாடுகள் சார்ந்த ; வினைமுறை 
களுக்குரிய ; விதிக்கப்பட்ட . 
form ulate , form ulize , T. வாய்பாடு வடிவமாக்கு ; வாய் 
பாடாகச் 

சொல் ; முறைப்படுத்து , ஒழுங்குமுறையாக 
எடுத்துக்காட்டு . 
fornica tion , n . மணமாகா ஆண் பெண் கலவி . 
fo rrel , 1. கணக்குச் சுவடிகளுக்கு உறைபோடுதற்கான 

தோல் போன்ற தாள் . 
forsake , v . கைவிடு , துற , விட்டுவிடு ; நீக்கு , விலக்கு ; 

புறக்கணி ; துணை மறுத்தொதுக்கு ; உதவி மறு . 
forsak en , a . கைவிடப்பட்ட . 
forsak en , v . forsake என்பதன் முடிவெச்சம் . 
forsook , v . forsake என்பதன் இறந்தகாலம் . 
forsooth , adv . உண்மையாக , உண்மையைச் சொல்லப் 

போனால் ; திண்ணமாக , ஐயமின்றி . 
forswear , ப . சூளிட்டுத் துற ; ஆணையிட்டுக் கொள்கை 
கைவிடு ; பொய் ஆணையிடு ; ( தொ . ) forswear oneself , 
பொய் ஆணையிடு . 
forswore , v . forswear என்பதன் இறந்தகாலம் . 
forsworn , a . பொய் ஆணையிட்ட . 
forsworn , v . forswear என்பதன் முடிவெச்சம் . 
forsyth ia , n . முனைப்பான மஞ்சள் நிற மலர்களையுடைய 

அழகுச் செடிவகை . 
fort , n . கோட்டை ; அரண் காப்பிடம் ; கோட்டையமைந்த 

முற்கால வாணிகத்தளம் ; V. அரண்செய் . 
fort alice , 11. ( செய் . ) சிறு கோட்டை ; கோட்டைப்புற அரண் 

காப்பிடம் ; படைத்துறை அரண் . 
forte 1 , 11. வன்மைக்கூறு , ஆளின் தனிவன்மைச் சார்புடைய 

திறம் ; வாளடி , வாளின் கைப்பிடியிலிருந்து நடுப்பகுதி 
வரையுள்ள பகுதி , 
fort e , ( இத் . ) 11. ( இசை . ) உரத்த இசைப்பாடல் ; a . உரத்த ; 

adv . உரக்க ; ( தொ . ) forte forte , மிக உரத்து . 
forte pia no , ( இத் . ) n . தொடக்கக்கால இசைப்பெட்டி ; a . 

( இசை . ) உரத்த ஓசையையடுத்த மெல்லோசையான ; ado . 
( இசை . ) எடுத்தும் படுத்தும் . 
forth , adv . முன் ; முன்னால் ; காலத்தில் முன்னோக்கி ; 
புறத்தே ; தொலைவாக ; மிகுதியாக ; ( தொ . ) and so forth , 
இவைபோலப் பிற. 
forthcom ing , a . வரவிருக்கிற , அணுகி வருகிற , அடுத் 

துள்ள ; வேண்டும்போது கொணரக்கூடிய நிலையிலிருக்கிற . 
forth right , n . நேரான பாதை ; a . நேராகச் செல்கிற ; 
அஞ்சாமற் பேசுகிற ; ஒளிவுமறைவின்றிப் பேசுகிற ; சாயாத , 
உறுதியான ; முடிவான ; கைத்திறம் வாய்ந்த . 
forthright 2 , adu . நேரே ; உடனே ; நேர்மையாக . 
forthwith , adv . உடனே , காலந்தாழ்த்தாமல் , 
for ties , n . pl . 40- ஆம் ஆண்டுக்கும் 49 - ஆம் ஆண்டுக்கும் 

இடைப்பட்ட பத்தாண்டுக் காலப் பகுதி ; ( தொ . ) Hungry 
Forties , இங்கிலாந்து மக்களிடையே பெரு வறுமை நட 
மாடிய 1840 - க்கும் 1849 - க்கும் இடைப்பட்ட ஆண்டுக்காலம் ; 


roaring forties , நிலவுலகத் தென் நேர்கோடு 40 பாகைக்குத் 
தெற்கே மேற்குப் புயற்காற்று வீசும் கடற்பகுதி ; the Forties , 
ஸ்காத்லாந்து நாட்டின் வடகிழக்குக் கரைக்கும் நார்வே 
நாட்டுத் தென்மேற்குக்கரைக்கும் இடைப்பட்ட 40 பாகை 
ஆழத்துக்கு மேற்பட்ட கடற்பகுதி . 
fort ieth , n . நாற்பது சமகூறுகளில் ஒன்று ; a . நாற்பதா 

- வது ; நாற்பது சமகூறுகளில் ஒன்றை ஒத்த . 
fortifica tion , n . அரணமைத்தல் ; அரண்காப்புக்கலை ; அர 
ணமைப்பு ஆய்வு நூல் ; வலுப்படுத்துதல் ; வெறியம் சேர்த்து 
இன்தேறலுக்குச் செறிவூட்டுதல் . 
fortifica tions , n . pl . அலங்கம் , காப்பரண் கட்டுமானங் 
கள் ; மண்கோட்டை ; அரண்காப்பு மதில் ; காப்புக் கூட 
கோபுரம் . 
fort ify , U. கோட்டை கொத்தளங்கள் எழுப்பி வலுப்படுத்து ; 
அரண்காப்புக்களால் நகரை வலிமைப்படுத்து ; படையைக் 
காவலரண் செய்து வலுப்படுத்து ; தற்காப்புச் செய்து 
முற்றுவி ; கட்டுமானத்துக்கு வலுவூட்டு ; உடலை வலிமைப் 
படுத்து ; உரமூட்டு ; மனத்துக்குத் திடமூட்டு ; ஊக்கமூட்டு ; 
ஊட்டச்சத்துக்களால் உணவை வளப்படுத்து , குடிவகை 
களுக்கு வெறியச்சத்தூட்டி வீரியப்படுத்து ; செய்தியை 
வலியுறுத்து ; சான்று தெளிவுகள் வழங்கிப் பின்னும் உறுதிப் 
படுத்து . 
fortiss imo, ( இத் . ) a . ( இசை . ) உச்ச அளவில் உரத்த ; ado . 

உச்ச அளவில் உரத்து . 
fort iter , ( ல . ) adv . உறுதியாக . 
fort itude, 1. மனவுரம் , உள வலிமை , இடுக்கணழியாமை . 
fort night , n . இரண்டு வார காலம் , பதினான்குநாளெல்லை . 
fort nightly , a . இரண்டுவாரங்களுக்கொருமுறை நிகழ்கிற ; 

adu . இரண்டுவாரங்களுக்கொரு முறையாக . 
fort ress , n . படையரண் , பெரும்படை வைத்திருத்தற்குரிய 

வலிய அரணமைந்த நகர் . 
fortu itism , n . இயன்மூலத் திட்டமின்மை வாதம் , இயற்கை 
மாறுதல்கள் தற்செயலாகவோ இயல்பான காரண விளைவு 
களாலோ நிகழ்வனவன்றி மூலத்திட்டத்தின் பயனாகவல்ல 
என்ற கோட்பாடு . 
fortu itist , n . இயன்மூலத் திட்ட மின்மை வாதி , இயற்கை 
மாறுதல்கள் தற்செயலாகவோ இயல்பான காரண விளைவு 
களாலோ நிகழ்வனவன்றி மூலத்திட்டத்தின் பயனாகவல்ல 
என்ற கோட்பாடுடையவர் . 
fortu itous , a . தற்செயலான , எதிர்பாராமல் நிகழ்கிற . 
fortu ity , n . தற்செயல் நிகழ்வு ; இடையுறுநிகழ்ச்சி ; தானறி 
யாது தோற்றும் பண்போவியம் ; முயற்சியின்றி வெளிப்படும் 
பண்புடையுரு . 
fort unate, a . நல்வாய்ப்புடைய , நற்பேறுடைய , பாக்கியஞ் 
செய்த , செல்வ வளமுடைய ; மங்கலமான , நன்னிமித்தமான ; 
அனுகூலமான , நல்லா தரவான . 
fort unately , adv . நல்ல காலமாக ; வெற்றியாக . 
fort une , n . ஆகூழ் , தற்செயல் வாய்ப்பு ; வருவளம் , எதிர் 
கால நிலை ; நல்வாய்ப்பு , நற்பேறு ; வளம் , செல்வவளம் ; 
செல்வம் ; சொத்து ; ( தொ . ) make one s fortune, செல்வ 
னாகு ; marry & fortune, பெருஞ் சொத்துக்குரிய பெண்ணை 
மணந்துகொள் ; spend a small fortune on it , பெருந்தொகை 
செலவுசெய் ; tell fortunes , குறி சொல்லு . 
Fort une , n . ஆகூழ் ; பாக்கிய தேவதை . 
* for tune - hunter , n . செல்வமிக்க மனைவியை நாடுபவர் . 
• for tuneless , a . சொத்தில்லாத ; பாக்கியங்கெட்ட . 
for tune - teller , 1. குறி சொல்பவர் , வருவதுரைப்போர் . 
fort y , n . நாற்பது ; நாற்பது வயது ; a . நாற்பது ; ( தொ . ) 
forty winks , சாப்பாட்டிற்குப் பிறகு கொள்ளப்படும் சிறு 
துயில் ; the Forty - five , 1745 - ஆம் ஆண்டின் “ ஜாக்கோபைட் " 
கிளர்ச்சி ( Jacobite rebellion ) . 


408 


forum 


found er 


கால 


for um , 11. பண்டைய ரோமாபுரியின் பொது அங்காடி ; 

பொதுவிடம் ; நீதிமன்றம் ; கருத்தரங்கு ; சொற்போர் 
நடக்கும் பொதுவிடம் . 
for ward , n . பந்தாட்டங்களில் முன்வரிசை ஆட்டக்காரர் 
களில் ஒருவர் ; a . முன்னோக்கிய ; முந்திச் செல்கிற ; முன் 
னேற்றம் வாய்ந்த ; முன்னேற்றம் நாடிய ; முற்போக்குடைய ; 
முனைத்த கருத்துடைய ; கப்பலின் முற்பகுதி சார்ந்த , முற் 
பகுதி அருகிலுள்ள ; முந்தி வளர்கிற ; முந்தி நிறைவுபெற 
இருக்கிற ; காலத்தில் முந்துற்ற , முன்ன தாக வந்துற்ற ; 
செயல் முனைப்பான ; செயலார்வமுடைய ; ஆர்வத்துடிப் 
பான ; துடுக்குத்தனமிக்க ; முந்து முதிர்வுற்ற ; பருவத் 
துக்கு மேற்பட்ட அறிவுடைய ; வாணிகத்துறையில் வருங் 
விளைவை 

அடிப்படையாகக் கொண்ட ; 3. பேணி 
முன்னேற்றுவி , ஆதரவுகாட்டி வளர் ; முன்னேற்றத்துக்குத் 
துணைசெய் , வளர்ச்சியை ஊக்கு ; கடிதம் முதலியவற்றை 
உரிய இடத்துக்கு அனுப்பிவை ; சரக்குகளை அனுப்பு : ads . 
முன்னோக்கி ; மேன்மேலும் , தொடர்ந்து முன்னேறிக் 
கொண்டு ; முன்னதாக , முன்கூட்டி ; முன்னாக ; தனி 
முனைப்பாக ; வருங்காலத்தில் , இனிமேலெல்லாம் ; கப்பல் 
முன்பக்கத்தில் ; முன்பக்கம் நோக்கி ; முன்பகுதிக்கு ; ( தொ . ) 
forward contract , வாணிகத்துறையில் இனிவரும் விளைச்சலை 
அடிப்படையாகக் கொண்ட ஒப்பந்தம் ; from this time 
forward , இச்சமய முதலாக ; look forward , தொலைதூரம் 
முன்னாக நோக்கு , எதிர்பார்த்திரு . 
for wards , ads . முன்னோக்கி . 
forwent , v . forgo என்பதன் இறந்தகாலம் . 
fosse , n . குழி , பள்ளம் ; நீண்டு குறுகிய அகழ்வு ; கால்வாய் ; 

கோட்டை அகழி ; ( உள் . ) குழி , குழிவு , பள்ளம் . 
fossette , n . ( உள் . ) சிறு குழி , பள்ளம் . 
foss ick , U. கிளறித்தேடு , இங்குமங்கும் தேடு . 
foss il , n . ( மண் . ) புதைபடிவம் , மரபற்றுப்போனவற்றின் 
பழஞ்சின்னம் ; பழமைப்பட்டவர் , காலத்துக்கு ஒவ்வாப் பழம் 
பாணியினர் ; வழக்கிலில்லாப் பழம்பொருள் ; a . புதைபடிவ 
நிலையிலுள்ள ; பழமைப்பட்ட ; காலத்துக்கு ஒவ்வாப் பழம் 
பாணியிலுள்ள ; மேற்கொண்டு வளர்ச்சியடையுந் திறனற்ற . 
fossilif erous , a . புதைபடிவங்கள் கொண்ட . 
foss ilize, v . புதைபடிவமாக்கு ; புதைபடிவமாகு . 
fossor ial , a . ( வில . ) வளைதோண்டுகிற ; வளைதோண்டு 

தற்குப் பயன்படுத்தப்படுகிற . 
fos ter , U. அன்பாக வளர் , ஊட்டிவளர் , சீராட்டு , நெஞ்சில் 

அணைத்தா தரித்துப் பேணு ; வளர்ச்சிக்குத் துணைசெய் ; 
ஆதரித்து இடமளி ; மனத்தில் வைத்துப்பேணு ; சாதகமா 
யுதவு , அனுகூலமாயுதவு . 
fos terage, n . ஊட்டி வளர்த்தல் ; செவிலித்தாயர்களை 

அமர்த்தும் வழக்காறு . 
fos ter - brother , n . வேறு பெற்றோர்களுக்குப் பிறந்து உடன் 

வளர்க்கப்பட்ட ஆண்குழந்தை . 
fos ter - child , n . வளர்ப்புக்குழந்தை . 
fos ter - father , n . வளர்ப்புத்தந்தை . 
fos terling , n . வளர்ப்புக்குழந்தை . 
fos ter - mother , n . செவிலித்தாய் , வளர்ப்புத்தாய் ; கோழிக் 

குஞ்சுகளை முட்டைபொரித்து வளர்ப்பதற்கான கருவி , 
fos ter - sister , 11. வேறு பெற்றோர்களுக்குப் பிறந்து உடன் 

வளர்க்கப்பட்ட பெண்குழந்தை . 
fougade , fougasse , n . ( படை . ) கற்கள் செறிக்கப்பெற் 

றுள்ள சிறு சுரங்கவெடி . 
fought , v. fight என்பதன் இறந்தகால முடி 

வெச்ச 
வடிவம் . 
foul , n . வெறுக்கத்தக்க செய்தி ; தீமை ; மோதல் ; முறை 

தவறிய ஆட்டம் ; a , அருவருக்கத்தக்க , புலன்களுக்கு வெறுப் 
புத்தருகிற ; கடுவெறுப்பூட்டுகிற ; உருக்குலைவான ; முடை 
நாற்றம் வாய்ந்த ; துப்புரவு கெட்ட ; காற்று நீர்ச் சூழல் 


வகையில் நச்சுப்பட்ட ; அழுக்கடைந்த ; கறைபடிந்த ; 
சேறார்ந்த ; குப்பையடைந்த ; வண்டலார்ந்த ; கப்பலடி 
வகையில் சிப்பிகூளமடைந்த ; அடைப்புண்ட ; சிக்கலான ; 
முடிச்சுவகையில் தாறுமாறான ; புயலார்ந்த ; மழைமலிந்த ; 
ஓயாத்தூறலான ; கேடார்ந்த ; பாதகமான ; மிக மோசமான ; 
வெட்கக்கேடான ; கீழ்த்தரமான ; கீழ்த்தர உணர்ச்சி சார்ந்த ; 
கொச்சையான ; நேர்மைக்கேடான ; ஆட்ட வகையில் முறை 
தவறான ; மோதலான ; பயனற்ற ; அற்பமான ; U. அழுக் 
காக்கு ; மாசுபடு , கறைபடு ; அடைப்புண்டு தடைப்படு ; புகை 
வண்டிப்பாதைப் போக்குவரத்துத் தடைப்படு ; நங்கூரத்தைக் 
கம்பிவடங்களிற் சிக்க வை ; சிக்குறு ; மோது ; குற்றப் 
படுத்து ; இகழ் உண்டுபண்ணு ; புகழ் கெடு ; ads . ஆட்ட 
வகையில் முறை தவறி ; மேல் மோதலாக ; நேர்மைக் கேடாக ; 
நம்பிக்கைக்கேடாக ; ( தொ . ) claim a foul , விதியை மீறியவர் 
தண்டனை அடைய வேண்டுமென்று வற்புறுத்து ; fall foul of , 
சண்டை பிடி ; தாக்கு ; மோதிக்கொள் ; play foul , முறை 
தவறி ஆடு ; ஏமாற்று ; through foul and fair , நன்மை 
தீமைகள் எல்லாவற்றிலும் . 
foul ard , n . நெகிழ்வுடைய மென்மையான பட்டுத்துணிவகை ; 

பட்டுத்துணி வகையினாலான கைக்குட்டை . 
foule , ( பிர . ) n . பளபளப்பான மேற்பரப்புடைய மெல்லிய . 

கம்பளி ஆடை . 
foul ly , adv . வெறுப்புண்டாக்கும் வகையில் ; கொடுமையாக , 

இரக்கமின்றி ; பொருந்தா அவமானத்தோடு . 
foul - mouthed , a . இழிசொற்களையே பேசும் வழக்கமுள்ள . 
foul ness , n . அழுக்குற்ற நிலை ; அருவருப்பான பொருள் ; 

வெறுப்புண்டாக்கும் கொடுமை . 
foul - play , n . முறை தவறான ஆட்டம் ; 

வாய்மையற்ற 
செயல் , வஞ்சனை ; வன்செயல் , கொலை . 
foum art , 11. மரநாய் வகை . 
found 1 , v . find என்பதன் இறந்தகால முடிவெச்சவடிவம் . 
found , U. கட்டிடம் முதலியவை வகையில் அடிப்படையிடு ; 
நிறுவுதல் செய் ; ஏற்படுத்து , நிறுவு , தோற்றுவி , தொடங்கி 
வை ; கட்டு , அடிப்படைமீதமை ; ஆதாரமாகக்கொள் . 
found®, v . உலோகம் - கண்ணாடி ஆகியவற்றை உருக்கி 

வார்த்தல் செய் ; வார்ப்பு உருவஞ் செய் . 
founda tion , n . நிறுவுதல் ; நிதியேற்பாட்டு நிறுவனம் ; நிதி 
யேற்பாட்டு நிறுவனத்தின் வருமானம் ; கடைக்கால் ; அடிப் 
படை , அஸ்திவாரம் ; ஆதாரம் ; அடித்தளம் ; அடிப்படை 
அமைப்பு ; மூலதத்துவம் , அடிப்படைக் கோட்பாடு ; பின்னல் 
வேலையில் பின்னணித் தையல் ; ( தொ . ) foundation garment , 
பெண்டிர் அரையிறுக்க உள்ளாடை அணிகலன் . 
founda tioner , 1. நிறுவனத்தின் நிதிகளிலிருந்து ஆதரிக்கப் 

பெறுபவர் . 
founda tion - mus lin , founda tion - net , n . உடுப்புகளை 
யும் பெண்டிர் அணியுங் குல்லாய்களையும் விறைப்பாக்குவதற் 
காகப் பசையிட்டு ஒட்டவைத்த துணிவகைகள் . 
founda tion - school , n . நிதியேற்பாட்டுத் திட்ட உதவி 

மீதமைந்த பள்ளி . 
founda tion - stone, n . கடைக்கால் , அடிக்கல் . 
found er 1 , n. நிறுவுபவர் , அமைப்பவர் , தோற்றுவிப்பவர் ; 

அறக்கொடை அளிப்பவர் . 
foun der2, n . உருக்கி உருவாக்குபவர் , வார்ப்புவேலை செய் 

பவர் . 
foun der , n . தகர்வு , மட்டுமீறிய வேலையினால் குதிரைக் 
காலில் காணும் வீக்கம் ; குதிரைகளின் மார்புத்தசைப்பற்றுக் 
களில் வாதநோவு ; 3. நிலவகையில் உள்ளிழு , கீழிருந்துவிடு , 
அமர்ந்து அமிழ்ந்துவிடு ; கட்டிட வகையில் இடிவுறு , தகர்வுறு ; 
இடிந்துவிழு ; குதிரைவகையில் வலுவிழந்து வீழ்; இடறு , கால் 
ஒடிந்து விழு ; சேற்றில் அழுந்து ; மிகு உழைப்பால் குதிரை 
களைப்புற்று விழச்செய் ; கப்பல்வகையில் நீர் உட்கொண்டு 
அமிழ்வுறு ; கப்பலை நீர் உட்கொண்டு அமிழும்படி செய் ; 
குழிப்பந்தாட்டத்தில் பந்தை அடித்து நிலத்தினுள் செலுத்து . 


409 


foundling 


fox -hunt 


found ling , n . எடுப்புப் பிள்ளை , கேட்பாரற்றுக் கண்டெடுக் 

கப்பட்ட குழந்தை . 
found ry , n . வார்ப்புக்கலை ; வார்ப்படக்களம் , வார்ப்படச் 

சாலை . 
fount , n . ( செய் . ) ஊற்று , மூலம் , ஆதாரம் ; விளக்கின் 
எண்ணெய்ச் சேமிப்பிடம் ; ஊற்றுப்பேனாவின் மைகொள் 
பகுதி . 
fount ), n . அச்செழுத்துப்பந்தி , முகப்பிலும் அளவிலும் ஒரு 

சீரான அச்சுருப்படிவங்களின் தொகுதி . 
foun tain , n . நீர் ஊற்று ; ஆறு முதலியவற்றின் மூலம் ; 
பீறிட்டடிக்கும்படி செய்யும் நீர்த்தாரை , தாரை நீரூற்றுக்கான 
அழகிய கட்டுக்கோப்பு ; பொதுக் குடிதண்ணீர் ஊற்று ; 
விளக்கின் எண்ணெய்ச் சேமிப்பிடம் ; அச்சகங்களில் மை 
வழங்கும் கொள்கலம் . 
fount ain - head , n . மூலாதாரம் ; மூலத் தோற்றுவாய் ; மூலத் 

தொடக்கம் . 
fount ain - pen , 11. ஊற்றுப்பேனா. 
four , n. நான்கு ; நான்கு என்னும் இலக்கம் ; நால்வர் ; நான்கு 
பொருள்கள் கொண்ட தொகுதி ; ஆட்டம் முதலியவைகளில் 
நான்குகொண்ட கெலிப்புப் புள்ளிகள் ; நான்கு துடுப்புள்ள 
படகு ; நீள் உருளைகள் நான் குள்ள இயந்திரம் ; நான்கு 
உருளைகளையுடைய விசைவண்டி ; நான்கு என்னும் குறி 
அளவுள்ள மிதியடி ; குறி அளவு நான்காகவுள்ள பொருள் ; 
நான்கு புள்ளிகளையுடைய அட்டை ; நாலுகெலிப்புப் புள்ளித் 
தொகுதி ; நண்பகல் அல்லது நள்ளிரவுக்குப் பின்னர் நான்கா 
வது மணி ; a . நான்கு என்னும் எண்ணுக்குரிய ; ( தொ . ) 
• four - stroke cycle , உள்வெப்பாலை வகையில் நான்கு முழுச் 
செயற்பாடுகளுள்ள வட்டம் ; the Four Freedoms , 1941 - இல் 
அமெரிக்க ஐக்கிய நாட்டின் தலைவர் ரூஸ்வெல்ட் ( Roosevelt ) 
வகுத்த பேச்சுரிமை வழிபாட்டுரிமை வறுமை 

காப் 
புரிமை - அச்சக்காப்புரிமை ஆகிய நான்கு உரிமைகள் ; 
the four hundred , திணை நிலத்தின் தனித்தொதுங்கி வாழும் 
சமுதாயப் பகுதி ; the four seas , பிரிட்டனைச் சுற்றியுள்ள 
கடல்கள் . 
four - ball , 11. குழிப்பந்தாட்ட வகையில் நான்கு பந்துகளை 
வைத்துக்கொண்டு இருவருக்கெதிராக இருவர் ஆடும் ஆட்ட 


| 


four - oar , n . நான்கு துடுப்புக்களைக்கொண்டு செலுத்தப்படும் 

படகு . 
four - o clock , n . அந்திமந்தாரை , பிற்பகலில் பூக்கும் மலர்ச் 

செடிவகை . 
four - part , four -part ed , a . நான்கு பாகங்களுடைய ; 

இசைத்துறையில் நால்வர் பாடுவதற்கென அமைக்கப்பட்ட . 
four pence , n . நான்கு பென்னி ( penny ) களின் விலை மதிப்பு . 
four penny , 1 . 

நான்கு பென்னி மதிப்புடைய பழைய 
வெள்ளி நாணயம் . 
four - post , a . கட்டில் வகையில் நான்கு திரைக்கம்பங்களை 

யுடைய . 
four -post er , n . நான்கு திரைக்கம்பங்களையுடைய பெரிய 

கட்டில் ; நான்கு பாய்மரங்களையுடைய கப்பல் . 
four - pound er , n . நான்கு கல் எடையுள்ள குண்டெறியும் 

பீரங்கி ; நான்கு கல் எடையுள்ள அப்பம் . 
fours , n . pl . படைத்துறையில் நான்கு வரிசைகொண்ட அணி 
வகுப்பு ; நான்கு மணிக்குக் கொள்ளப்படும் சிற்றுண்டி ; 
நான்கு முனைக்கோடிகள் ; நான்கு துடுப்புடைய படகின் 
பந்தயம் ; ( தொ . ) on all fours, கைகள் - முழங்கால்கள் 
கொண்டு தவழ்கிற ; முற்றும் ஒத்திருக்கிற , முழுவதும் 
ஒப்பிடத்தகுந்த . 
four score , n . எண்பது ; a . எண்பது வயதான . 
four some , n . 

நால்வர்கொண்ட தொகுதி ; பக்கத்துக்கு 
இருவராக நால்வர் ஈடுபடும் குழிப்பந்தாட்டம் ; a . நான்கு 
கொண்ட ; நால்வர் பங்குபெறவேண்டிய . 
four square , a . சதுரவடிவுள்ள ; திண்ணமாகவும் உறுதி 

யாகவும் நிலைபெற்ற . 
fourteen , 11. பதினான்கு ; a . பதினான்கான . 
fourteen er , 11. பதினான்கு அசைகளுள்ள செய்யுள் வரி . 
fourteenth , n . பதினான்கிலொன்று ; a . பதினான்காவதான ; 

பதினான்கு சம பாகங்களில் ஒன்றுக்குச் சமமான . 
fourth , n . கால் , நான்கு சம பாகங்களில் ஒன்று ; மாதத்தின் 
நான்காம் நாள் ; a . நான்காவதான ; நான்கு . சம கூறுகளில் 
ஒன்றுக்குச் சமமான ; ( தொ . ) Fourth Estate , பத்திரிகைத் 
துறை , பத்திரிகை உலகம் . 
fourth ly , ads . நான்காவதாக ; நான்காமிடத்தில் . 
fourths , n . pl . நான்காந்தரப் பொருள்கள் . 
four - wheel er , n . நான்கு சக்கர வண்டி . 
fowl , n . கோழி ; கோழிக்கறி ; பறவை ; V. காட்டுக்கோழியை 
வேட்டையாடு ; காட்டுக்கோழிமீது வேட்டிடு ; காட்டுக் 
கோழியைக் கண்ணியிற்படுத்து ; காட்டுக்கோழியைப்பிடி . 
fowl er , 11. காட்டுக்கோழி பிடிப்பவர் . 
fowl ing - net, n . பறவைகளைப் பிடிப்பதற்கான வலை . 
fowl ing -piece , n . காட்டுக்கோழி வேட்டையில் பயன்படுத் 

தப்படும் துப்பாக்கி வகை . 
fox , 1. நரி ; சூழ்ச்சிக்காரன் , கபடி ; வடக்கு விண்மீன் குழு 
வினுள் ஒன்று ; V. தந்திரமாகச் செயலாற்று , கபடம் பண்ணு , 
ஏமாற்று ; சுவடிப்பக்கங்கள் முதலியவற்றில் சாம்பல் நிறப் 
புள்ளிகளிட்டு நிறத்தோற்றமாற்று ; ( தொ . ) fox and geese , 
பலகையின்மேல் காய்கள் வைத்து ஆடும் ஆட்டவகை . 
fox - brush , n . நரியின் வால் . 
fox - earth , 11. நரி வளை . 
foxed , a . சுவடிகள் வகையில் உருவழிந்த , புள்ளிகள் விழுந்த 
மதுமயக்கமுள்ள . 
Fox glove, n . கையுறை போன்ற நீண்ட ஊதா அல்லது 

வெண்ணிற மலர்களையுடைய செடி வகை . 
fox hole , n . ( படை . ) வேட்டுக்களிடுவதற்கோ வேட்டுக்களி 

லிருந்து தப்புவதற்கோ மறைவாகப் பயன்படுத்தப்படும் குழி . 
fox hound , 11. நரிகளைத் துரத்திப் பிடிப்பதற்குப் பயன்படும் 

வேட்டைநாய் வகை . 
fox -hunt , n . நரிவேட்டை ; 3. நரிவேட்டையாடு . 


வகை . 


four - eyes , n . sing . நீரிலிருக்கும்போதும் நீருக்கு வெளியி 
லிருக்கும்போதும் பார்ப்பதற்காக இரண்டு பிரிவுகளாயுள்ள 
கண்களையுடைய மீன்வகை . 
four -figure, n . 1,000 முதல் 9999 வரையுள்ள எண்களில் 

ஒன்று . 
four - flush , n . சீட்டாட்ட வகையில் ஒரே இனத்தைச் சேர்ந்த 
நான்கு சீட்டுக்களைப் பெற்றிருக்கும் ஆட்டக்காரர் ; a . ஏய்ப் 
பான , உண்மையல்லாத ; V. சீட்டாட்டவகையில் ஏமாற்று . 
four -fold , a . நான்காக மடிக்கப்பட்ட ; நான்கு மடங்கான ; 

adu . நான்கு பிரிவுகளாக . 
four -foot , a . அளந்தால் நான்கடியுள்ள; ( தொ . ) four -foot 
way , இருப்பூர் திகளில் கம்பிகளுக்கிடையில் 4 அடி 8 அங்குல 
அகலம் உள்ள பாதை . 
four -foot ed , a . நான்கு கால்களுள்ள . 
four - hand ed , a . சீட்டாட்ட வகையில் நான்கு ஆட்டக்காரர் 
களால் ஆடப்படுகிற ; குரங்குகள் வகையில் 

நான்கு 
கைகளுள்ள . 
four -horse , four - horsed , a . நான் கு குதிரைகளால் 

இழுக்கப்படுகிற . 
four - in - hand , 11. ஒரே வலவனால் செலுத்தப்படும் நான்கு 
குதிரைகள் பூட்டிய வண்டி ; ஒரே வலவன் செலுத்தும் நாற் 
கால் வண்டிக் குதிரைகள் ; அசைந்தாடுமாறு கட்டப்படும் 
கழுத்துப்பட்டை ; a , நான்கு குதிரைகள் பூட்டிய ; adu . 
நான்கு குதிரைகள் பூட்டிக்கொண்டு . 
four .leaved , a . நான்கு சிற்றிலை உறுப்புக்களையுடைய . 

52 


வகை . 


410 

Franciscan 
foxiness 
fox iness , n . தந்திரம் ; சீரழிவு ; உறைப்பான புளிப்புச் fragment ed , a . = fragmentary . 
சுவை ; சுவடிகளில் புள்ளி விழுந்தநிலை . 

fra grance , fra grancy , n . நறுமணம் ; இனிமைத்திறம் . 
fox ing , 11. கபடியின் செயல் . 

frag rant , a . நறுமணமுள்ள . 
fox tail, n . நரியின் வால் ; நரிவால் போன்ற நுனிப்பகுதி frail1 , n . அத்திப்பழம் -உலர்ந்த கொடிமுந்திரிப்பழம் முதலிய 
யுடைய புல் வகை . 

வற்றைச் சிப்பங் கட்டுவதற்குரிய நாணற்புல்லினால் செய்யப் 
fox terrier , n . நரிகளை வளைகளிலிருந்து வெளிப்படுத்து பட்ட கூடை ; நாணற் புல் , 
வதற்குப் பயிற்றுவிக்கப்படும் அகழ் நாய்வகை ; வளர்ப்பு frail ?, a . எளிதில் உடைகிற , நொய் தான ; நிலையற்ற , நிலை 
நாய்வகை . 

யாத் தன்மையுடைய ; நலிந்த ; உடல்நலிவுடைய ; ஒழுக்க 
fox trot , n . குதிரையின் குறுநடைக்கதி ; அமெரிக்க ஆடல் உறுதியற்ற ; அவாமருட்சி அடக்கும் ஆற்றலில்லாத ; பெண் 

கள் வகையில் கற்பொழுக்கமற்ற . 
fox y , a . நரிபோன்ற ; நரிகளுக்குரிய ; தந்திரமான ; செம் frail ness , frail ty , 11. தவறிழைக்கும் பாங்கு ; அவாமருட் 
பழுப்பு நிறமான ; பூஞ்சணம் முதலியவற்றால் சேதப்படுத்தப் சிக்குட்படுமியல்பு ; குறைபாடு , இழுக்கம் ; வலுவின்மை , 
பட்ட . 

நொய்ம்மை , நலிவு . 

fraise , 11. கோட்டையமைப்பு வகையில் மதிலின் பிதுக்கத் 
foyer , ( பிர. ) n . நாடக அரங்குகளில் இடைவேளையில் அவை 
யினர் பயன்படுத்துவதற்கான பெரிய அறை . 

தைச் சுற்றியுள்ள கிடையான கம்பிவேலி ; 3. மதிற்பிதுக்கஞ் 

சுற்றிக் கம்பிவேலியிட்டு அடை . 
Fra , 1. துறவியின் பெயருக்குமுன் இடப்படும் பட்டம் . 

fraise , 11. வட்டத்தொளையைப் பெரிதாக்குவதற்கான கருவி ; 
frac as , n . அமளி , சண்டை , சந்தடி , குழப்பம் , கலகம் ; pl . 

கடிகாரச் சக்கரங்களில் பற்கள் வெட்டுவதற்கான கருவி ; 
fraclas.. 

16 - ஆம் நூற்றாண்டைய கழுத்தணி வகை . 
frac tion , n . கீழ்வாய் எண் , பின்னம் ; கூறு , பகுதி ; சிறு 

framboes ia , n. நீகிரோவர்கள் இனத்திடையே நிகழும் 
துண்டு , சிறிதளவு ; சிறுசில்லு ; இயேசுநாதரின் அப்பப் 
பகிர்வுத் திருநிகழ்ச்சி ; வடித்தல் மூலமாகப் பிரிக்கப்பட்ட தோல்சார்ந்த தொற்றுக் கொள்ளை நோய் வகை . 
கூறு ; ( தொ . ) decimal fraction , பதின்மானக் கீழ்வாய் , frame , n . கட்டுமானம் ; அமைப்பு , கட்டமைதி ; நிலவர 
தசாம்சப் பின்னம் ; improper fraction , தகாப்பின்னம் ; ஒழுங்குமுறைச் சட்டம் ; அடிப்படைத் திட்டம் ; முறைமை ; 
proper fraction , தகு பின்னம் ; vulgar fraction , பொது மனத்தின் தற்கால நிலை ; கட்டமைந்த உரு ; உடலமைப்பு ; 
நிலைப்பின்னம் , மேல் கீழ்க் கூறுகள் கொண்ட கீழ்வாய் . 

உறுப்பிணைவமைதி ; என்புச்சட்டம் , இணைவரிக்கூடு ; கட்டிட 
frac tional , a . பின்னத்துக்குரிய ; பின்னத்தின் இயல்பு உருவரைச்சட்டம் ; உள்ளுறைச் சட்டம் , அடிப்படைச்சட்டம் ; 
வாய்ந்த ; ( தொ . ) fractional distillation , வடித்துப் பிரித்தல் , ஆதார அடிப்படை ; புறவரிச்சட்டம் ; சித்திரவேலைத் துணை 
படிப்படியாகச் சூடேற்றுவதுமூலமாக வெவ்வேறு கொதி வரிச்சட்டம் ; துன்னல் வேலைப் பொறிச்சட்டம் ; செயற்கைத் 
நிலைகளையுடைய நீர்மங்களைப் பிரித்தல் . 

தேன்கூட்டுச் சட்டம் ; தோட்டச் செடிகளின் குளிர்காப்புப் 
frac tionary , a . பின்னத்தின் இயல்புவாய்ந்த ; துண்டுப் 

பெட்டிச் சட்டம் ; சுரங்க மூலப்பொருளை அலம்புவதற் 

குரிய சாய்வுப்பலகை ; ஆட்டவகை ; ஆட்டக் காய்களின் 
பகுதியான , 

முக்கோண வடிவ அடுக்குச் சட்டம் ; அடுக்கிலுள்ள காய்கள் 
frac tionate, v . வாலைவடித்தல் முதலிய முறைகளினால் சேர் 

தொகுதி ; திரைத்தகட்டு ஒற்றைத்தனிப்படம் ; தொலைக் 
மானத்தை வெவ்வேறு இயல்புகளுள்ள கூறுகளாகப் பிரி . 

காட்சியில் ஒரே உருப்படிவத்துக்குரிய வரைத்தொகுதி ; 3 . 
frac tionize , v . பின்னங்களாகப் பிரி ; கூறுகளாகப் பிரி . 

உருவாக்கு ; வடிவம்கொடு ; இணை ; திட்டமிடு ; இசைவி ; 
frac tious , a . சண்டைக்கு ஆயத்தமாயிருக்கிற ; சிடுசிடுக்கிற , பொருத்து ; இணைத்தமை , வகுத்தமை ; கலந்து உருவாக்கு ; 
வெடுவெடுப்பான ; அடங்காத , கலசலான . 

திட்டமிட்டு இயற்று ; ஒலி உருப்படுத்து ; இயக்கு ; நடத்து ; 
frac ture , n . உடைவு , முறிவு ; எலும்புமுறிவு ; கனிப் 

சட்டமிடு, சட்டத்தில் அமை ; சட்டத்துக்கு உட்படுத்தி 
பொருளின் உடைந்த விளிம்புப்பகுதி ; அடுத்துவரும் மெய் 

அமை ; பொறிச்சட்டத்தில் மாட்டுவி ; வழிவகுத்துச்செல் ; 
யெழுத்தினால் பாதிக்கப்பட்டு உயிரெழுத்துக்குப் பதிலாக 

நாடிச்செல் ; இடம்பெயர்வுறு ; முன்னேற்றத்துக்குரிய குறி 
இணையுயிர் அமைதல் ; ( ஒலி . ) உயிரெழுத்துக்குப் பதிலாக 

காட்டு ; சூழ்ந்துருவாக்கு , திறங்கொண்டியற்று ; புனைந்துரு 
அமையும் இணையுயிர் ; U. முறிவு உண்டாக்கு ; தொடர்ச்சி 

வாக்கு , பாவனைசெய் ; ( தொ . ) frame aerial , திசையேற்புக் 
யினைக்கெடு ; பிள , வெடிப்புறு ; ( தொ . ) compound fracture, 

கெனக் கட்டக் கம்பி அமைவுகளுடைய வானலைவாங்கி ; 

frame up , புனைந்து உருவாக்கு . 
தாறுமாறான எலும்புமுறிவு ; தோல் - சதைகளில் எலும்பின் 
கூறுகள் சென்று சிக்கும் எலும்பு முறிவு ; simple fracture, 

frame - house , 11 . பலகைகளிட்டு அடைக்கத்தக்க மரச் 
வெறு முறிவு , பொதுநிலை முறிவு , தோல் கிழிபடாமல் சட்டங்களால் அமைந்த வீடு. 
எலும்பு முறிதல் . 

frame - maker , 1. படச்சட்டங்கள் செய்பவர் . 
fraen um , n . ( உள் . , வில . ) உறுப்பின் இயக்கத்தைத் fram er , 11 , உருவாக்குபவர் ; கட்டுபவர் ; படங்கள் முதலிய 
தடுக்கும் சிறு நரம்பு ; pl . fraen a . 

வற்றிற்குச் சட்டம் போடுபவர் . 
fra gile , a . எளிதில் முறிகிற ; எளிதில் உடைகிற ; அழியத் frame work , n . பணிச்சட்டம் , வரைச்சட்டம் . 
தக்க ; வலுவற்ற ; வலுக்கேடான கட்டமைப்புடைய . 

fram ing, 1. கட்டுதல் , நிர்மாணித்தல் , அமைத்தல் ; சட்டம் , 
fragil ity , n . எளிதில் உடையும் நிலை ; வலுவற்ற இயல்பு . கட்டமைப்பு . 
frag ment , 11. முறிந்த துண்டு ; பிரிந்துவந்துவிட்ட துணுக்கு ; franc , n . பிரஞ்சு நாணயச் செலாவணியில் அலகு நாணயம் ; 
முழுமையற்ற கூறு ; மீந்த பகுதி , எச்சக்கூறு ; முடியாத 1914-18 - ஆம் ஆண்டுகளின் போருக்குமுன் ஏறத்தாழ 
பகுதி , அரைகுறையாக விடப்பட்ட பகுதி . 

9. பென்னி மதிப்புள்ள வெள்ளி நாணயம் ; பெல்ஜியம் 
fragment al , a , பழம் பாறையின் துணுக்குகள் கொண்ட ; ஸ்விட்சர்லாந்து நாடுகளுக்குரிய நாணயம் . 
துண்டுகளாயுள்ள . 

fran chise , n . வாக்குரிமை ; வாக்களிக்கும் தகுதி ; குடிமை 
frag mentary , a . துண்டுத்துணுக்குகள் கொண்ட ; முறிந்து உரிமை ; உரிமைக்குழுமத்தின் முழு உறுப்பினர் உரிமை ; 
போன , உடைந்த . 

விலக்குரிமை ; தனியுரிமை . 
fragmenta tion , 11. சிறு கூறுகளாகப் பிரித்தல் ; 

கூறு 

Francis can , 11. தூய திரு . பிரான்சிஸ் ( St. Francis of Assisi) 
பாடு ; 

உயிரணுக் கூறுபாட்டுக்குரிய படிவளர்ச்சிகளில்லா என்பவரால் 1209 - இல் நிறுவப்பட்ட நிறுவனத்தைச் சேர்ந்த 
மலே பிரிவுறுதல் ; ( தொ . ) fragmentation bomb , வெடிக்கும் துறவி ; a . தூய திரு. பிரான்சிஸின் துறவு மடத்தைச் சேர்ந்த ; 
போது சிறு துணுக்குகளாக உடைந்து சிதறும் வெடிகுண்டு . தூய திரு . பிரான்சிஸின் மடத்துத் துறவிகள் சார்ந்த . 


411 


Franco -German 


free 


1 


Franc o -Ger man , n . பிரான்சு நாட்டுக்கும் செர்மனி நாட் 

டுக்கும் உரியவர் ; a . பிரான்சுக்கும் செர்மனிக்கும் உரிய . 
franc olin , 1. வான்கோழி போன்ற கவுதாரி வகை . 
franc omania , 7. பிரஞ்சு ஒழுகலாறுகளிற் பேராவல் . 
franc ophil , franc ophile , n . பிரான்சின் நண்பர் . 
franc ophobe , 11. பிரான்சையும் பிரஞ்சுத் தொடர்பான 

வற்றையும் வெறுப்பவர் அல்லது அஞ்சுபவர் . 
franc tireur , ( பிர . ) n . நிலைமுறையற்ற காலாட்படைவீரர் , 

குரங்குப்போர் முறையில் போரிடுபவர் ; pl . francs tireurs . 
fran gible , a . எளிதில் உடைந்துவிடுகிற . 
fran gipane , fran gipani , n . சிவப்பு மல்லிகை 

வகை ; 
சிவப்பு மல்லிகை வகையிலிருந்து பெறப்படும் நறுமணப் 
பொருள் ; வாதுமை கலந்த பாலேடுவகை ; வாதுமை கலந்த 
களி வகை . 
Frank1, 1. கி . பி . 6 - ஆம் நூற்றாண்டில் பிரான்சு நாட்டை 
வென்று பரவிய செர்மானிய இனக் குழுவினருள் ஒருவர் ; 
செர்மனியில் பிராங்கோனியா ( Franconia ) என்ற பகுதியி 
லுள்ள இனக்கூட்டிணைப்புக் குழுவினருள் ஒருவர் ; கீழ்த் 
திசை வழக்கில் பறங்கியர் , மேலை ஐரோப்பியர் . 
frank , 1. 

கடிதத்தைச் செலவின்றி அனுப்பும் உரிமை 
உடையவரது கையெழுத்து ; கட்டணமின்றிக் கடிதம் 
அனுப்பும் உரிமை உடையவரது கையெழுத்துத் தாங்கிய 
உறை ; 3. கட்டணமின்றி அனுப்பும் உரிமையின்படி கடித 
மீது கையெழுத்திடு ; கடிதத்தைக் கட்டணமின்றி அனுப்பு ; 
கட்டணமின்றி ஊர்தியில் இட்டுச்செல் ; மேலே கட்டணம் 
செலுத்தும் கடமையிலிருந்து விடுவி ; தங்குதடையற்ற 
சமுதாய ஊடாட்ட உரிமை வழங்கு ; தாராளமாகப் போகவர 
வாய்ப்பு வழங்கு . 
frank , a . நேர்மையான , கபடற்ற , ஒளிவு மறைவில்லாத ; 
அஞ்சாமற் பேசுகிற ; மனம் விட்டுத் தெரிவிக்கிற ; வெளிப் 


. 


படையான . 


fraterniza tion , n . உடன்பிறப்பாளர்களைப் போன்று அள 

வளாவுதல் . 
frat ernize , U. தோழமைகொள் , நெருங்கி அளவளாவு . 
frat ricide, n . உடன்பிறப்புக் கொலை . 
fr atry , n . = frater ! . 
frau , ( செர் . ) 1. செர்மன் மொழிவழக்கில் பெண் ; திருவாட்டி , 
fraud , 11. ( சட் . ) ஏமாற்றுக் குற்றம் ; ஏய்ப்பு , மோசடி ; 
வஞ்சச் சூழ்ச்சி , ஏமாற்றுப் பொறி ; போலியான பொருள் ; 
போலியானவர் ; ( தொ . ) in fraud of , to the fraud of, ( சட் . ) 
வஞ்சித்துப் பறிக்கும் பொருட்டு , ஏமாற்றும் பொருட்டு ; 
pious fraud , பிறருக்குத் தெரியாது நலத்தையுன்னி ஏமாற்றம் 
போலச் செய்யும் செயல் . 
fraud ulent , a . வஞ்சனைக்குரிய ; ஏய்க்கும் இயல்புடைய , 

ஏமாற்றும் பழக்கமுடைய ; மோசடியால் விளைந்த . 
fraught , 11. சுமை , மூடை ; கப்பற்சரக்கு ; a . சுமையேற்றப் 
பட்ட ; நிரப்பப்பட்ட ; ஆர்ந்த , நிரம்பிய , செறிந்த ; இடருக்கு 
வழிவகுக்கிற ; மூலகாரணமான ; பின்விளைவாகவுடைய ; பின் 
விளைவுபற்றி முனைப்பாக அச்சந்தருகிற ; நிரப்பு , 
செறித்துவை . 
fraul ein , ( செர் . ) 1. மணமாகா இளம்பெண் , குமாரி . 
Fraun hofer lines , n . pl . கதிரவன் ஒளிநிறப் பட்டையிற் 

காணப்படும் கருவரிகள் . 
Fraxinell a , n . தோட்ட நறுமணச் செடிவகைகள் . 
fray , n . சண்டை , அமளி , சச்சரவு ; 3. அச்சுறுத்து . 
fray , U. தேய்த்து இறும்படி செய் ; முனையில் அல்லது 
விளிம்பிலுள்ள முறுக்கின் புரியவிழ் ; தேய்வினால் இற்றுப்போ; 
முளைத்துவரும் கொம்புகளின் மேலுள்ள மென்பட்டுப் போன்ற 
பரப்பைத் தேய்த்தகற்று . 
frazil , n . ஆறுகளின் அடித்தலத்திலுள்ள பனிக்கட்டி . 
fraz zle , 11. வழங்கித் தேய்ந்துபோன நிலை ; 

களைப்புற்ற 
நிலை ; 3. தேய் , மாயச்செய் . 
freak , n . இயற்கைப் பிறழ்வு ; கண்ணராவி ; எண்ணாச் சிறு 
செயல் ; தடுமாற்றம் ; விளையாட்டுத்தனத்தின் விளைவு : 
குறும்புச் செயல் ; மனம்போன போக்கு , தான்தோன்றித் 
தனம் . 
freaked , a . உருக்குலைக்கும் புள்ளிகளையுடைய ; கீற்று வரி 

களையுடைய . 
freak ish , a . மனம்போன போக்குடைய ; திடுமென மன 

மாறும் இயல்புடைய , சபலத் தன்மை வாய்ந்த . 
frec kle , 1 , தோலில் இலேசான தவிட்டுநிறமுள்ள புள்ளி ; 
பொட்டு ; 3. தோலில் இலேசான தவிட்டுநிறமுள்ள புள்ளி 
களாற் கறைப்படுத்து ; பொட்டுக்களையுடையதாகு . 
freckles , n . pl . உடலில் ஆங்காங்கே வெயில் வெப்பின 

ஏற்படும் கன்றிய பொட்டுக்கள் . 
free , a . தன்னுரிமையுடைய ; அடிமைப்படாத ; புறச்சார்பற்று 
அயலாட்சிக்கு உட்படாத ; வல்லாட்சிமுறைக்கு உட்படாத 
மக்களுரிமையுடைய ; முழுநிறை குடியுரிமையுடைய ; தல 
உரிமைக் கழக உறுப்பினரான ; கட்டற்ற ; கட்டுப்பாட்டு 
வரம்புகளற்ற ; சமுதாயத்தில் தாராளமாகப் பழகுகிற 
சிந்தனையாளர் வகையில் சமயச்சார்பற்ற ; சிந்தனை வகையில் 
திறந்த மனப்பான்மையுடைய ; தொழிலாளர் வகையில் 
தொழிற்குழுத் தொடர்பற்ற ; விடுதலை பெற்ற ; மொழிநடை 
வகையில் ஒழுங்குக்கோட்பாட்டு வரம்புகளுக்குக் கட்டுப் 
படாத மொழிபெயர்ப்பு வகையில் சொல்லுக்குச்சொல் 
பெயர்க்கப்படாத ; சண்டை முதலிய நிகழ்ச்சிகள் வகையில் 
எல்லாரும் கலந்துகொள்ளத்தக்க ; வரியற்ற ; தனி விலக்குரிமை 
யுடைய ; சக்கர வகையில் முட்டின்றிச் சுழல்கிற ; தன்னியக்க 
முடைய ; இயந்திரக்கருவி வகையில் தனி இயக்கமுடைய ; 
முற்றிலும் இணைக்கப்பெறாத ; வேதியியல் வகையில் சேர்மங் 
களில் முற்றிலும் இணைவுறாத ; ஆற்றல் வகையில் பயனில் 
ஈடுபடுத்தப்படாத ; பயன்படுத்தும்படி கிட்டக்கூடிய ; தன் 
னியல்பான ; தனி விருப்பார்ந்த ; புறத்தூண்டுதலற்ற ; 
கையெழுத்து வகையில் முயற்சியற்ற ; தனி முனைப்பற்ற ; 


Frank enstein , n . தான் படைத்த பொருளால் தனக்கே 
தொல்லையும் அழிவும் தேடிக்கொள்பவர் ; ( தொ . ) Franken 
stein s monster, ஆக்கியவர்க்கே அழிவு தரும் ஒன்று . 
Frank fort black , n . செப்புத்தகட்டுச் செதுக்கு வேலையில் 

பயன்படுத்தப்படும் நேர்த்தியான கறுப்பு நிற மை . 
frank furt , frank furter , n . செர்மனியில் முனைத்த காரச் 

சுவையூட்டப்பட்ட இறைச்சி உணவுவகை . 
frank incense , n . சாம்பிராணி , குங்கிலியம் . 
frank lin , 11. சிறு நிலக்கிழார் ; 14 , 15 - ஆம் நூற்றாண்டு 

களிற் பண்ணை நிலைக்குட்படாத சிறு தனி உரிமையாளர் . 
frank -pledge, n . முற்கால வரிக்கடமையில் பத்துக் குடும்பக் 

குழுவினர்கள் ஏற்றிருந்த கூட்டுப்பொறுப்பு . 
fran tic , a . மூர்க்க வெறிகொண்ட ; சினங்கொண்டு தன்னை 
மறந்த ; வெறி பிடித்த ; துயராற் கொதித்தெழுந்த ; கட்டு 
மீறிய . 
frap , V. ( கப் . ) இறுக்கிக்கட்டு . 
frappe, ( பிர . ) a . இன்தேறல் வகையில் பனிக்கட்டியினால் 

குளிரவைக்கப்பட்ட , 
frass , n . முட்டைப்புழுக்களின் எச்சம் ; துளைக்கும் பூச்சி 

யினங்களின் எச்சம் . 
frat e , ( இத் . ) n . துறவி . 
frat er , n . 

உணவுக்கூடம் . 
frat er 2 , n . துறவி ; தோழன் , கூட்டாளி . 
fratern al , a . உடன்பிறப்பாளர் சார்ந்த ; உடன்பிறப் - 

பாளர்கள் போன்ற ; உடன் பிறந்தாரின் இயல்புக்கு உகந்த . 
fratern ity , n . தோழமை , உடன்பிறப்பாண்மை ; உடன் 

பிறப்பாளர் பாங்கு , உடன்பிறப்பாளர் நிலை ; கல்லூரி அல்லது 
பல்கலைக்கழக மாணவர் கழகம் ; திருச்சபை ; வாணிகக் 
கூட்டுக் குழு ; பொதுநோக்கங்கள் கொண்டவர்களின் கழகம் ; 
ஒரே இனத்தவர்கள் அல்லது வகையினர்களின் ஈட்டம் . 


ததிர 


கன்று ; 


412 
free - agency 

freezing -point 
தூண்டப்படாத ; வலுக்கட்டாயத்துக்கு உட்படாத ; 

free .liv er , 1. தடங்கலின்றி உணவு குடியின்பங்களில் 
வரையாது கொடுக்கிற ; கட்டற்ற வளமுடைய ; தாராளமான ; தோய்பவர் . 
ஈட்டப்படாத ; விலையற்ற , இலவசமான ; மனம் விட்டுத் free - love, n . திருமணக் கட்டுப்பாடற்ற காதல் தொடர்பு ; 
தெரிவிக்கிற ; ஒளிவுமறைவற்ற , அஞ்சாது கூறுகிற ; ஆசாரக் குடும்பப் பொறுப்புக் கடப்பாடற்ற காதல் வாழ்வு . 
கட்டற்ற ; துடுக்கான ; வரம்புமீறிய ; அடக்கமற்ற ; மட்டு 

free ly , adv . கட்டின்றி , தன்னுரிமையாக ; தாராளமாக ; 
மதிப்பற்ற ; கொச்சையான ; U. தளையறு , கட்டுநீக்கு ; 

இலவசமாக ; ( கப் . ) காற்றுப்பக்கமாகப் பாய்களை மிகுதியாய் 
கட்டுப்பாடகற்று ; தடைவிலக்கு ; விடுவி , விடுதலையளி ; 

இழுக்காமல் . 
அச்சம் முதலியவற்றிலிருந்து விலக்கு ; சிக்கல் நிலை அகற்று ; 

free man , n . கட்டற்ற சுதந்தர மனிதர் ; அடிமை வாழ் 
சிறைவீடு செய் ; வரம்புக் கட்டுப்பாடகற்றி வெளிச்செல்ல 

வற்றவர் ; குடியுரிமையுள்ளவர் ; கழகத் தனியுரிமை உறுப் 
விடு ; தொடர்பறு , இணைப்பறு ; ( தொ . ) be free with , 

பினர் ; நகரத் தனியுரிமை உறுப்பினர் . 
make free with , வரம்புமீறி உரிமை எடுத்துக்கொள் , இல்லாத 
பழக்க 

free martin , n . முதிராப் பெண்மை உறுப்புடைய ஆண் 
உரிமை கொண்டார் Free Church , அரசியல் 

சேங்கன்றுடன் இரட்டையாகப் பிறந்து புறப் 
தொடர்பற்ற திருச்சபை ; Free Church of Scotland , நிலை 
பெற்ற ஸ்காத்லாந்து நாட்டுத் திருச்சபையிலிருந்து 1843 - இல் 

பெண்மையுறுப்புடன் முனைப்பான ஆண் கூறுடைய பெண் 
விலகிய தனிக்குழு ; free fight , உடனிருப்பவரெல்லாம் 

விலங்கு . 
சேர்ந்துகொள்ளும் சண்டை ; free grace , தகுதிநோக்காது free mason , n . மறை குறியீடுகளும் வினைமுறை வழக்காறு 
காட்டப்படும் அருள் ; free labour, அடிமையல்லாத தொழி களும் உடைய பழமை வாய்ந்த கூட்டுரிமைக் கழகத்தின் 
லாளிகள் தொகுதி அல்லது சேவை ; தொழிற்குழுச் சார்பற்ற உறுப்பினர் . 
தொழிலாளர்கள் தொகுதி அல்லது சேவை ; free living , free masonry , n . மறைகுறியீடுகளும் வினைமுறை வழக்காறு 
உணவு முதலிய வாய்ப்புக்களின் இன்ப நுகர்வில் மகிழ்ந்து களும் உடைய பழமை வாய்ந்த கூட்டுரிமைக்கழக அமைப்பு ; 
தோய்தல் ; free pass , காசில்லா நுழைவுச்சீட்டு ; free school , கூட்டுரிமைக் கழக நிறுவனம் ; ஒத்த பண்புடையாரின் 
இலவசப்பள்ளி ; free trade , சுங்கவரி - காப்புவரி - கட்டுப்பாடு இயலார்ந்த கூட்டுறவு . 
முதலியவையற்ற வாணிகம் ; free verse , யாப்பிலக்கணக் 

free - mind ed , a . கவலையற்ற மனமுடைய . 
கட்டுப்பாடற்ற செய்யுள் வகை ; free will , ஊழ்க்கட்டுப் 

free - port , n . சுங்கமற்ற துறைமுகம் . 
பாடற்ற தன் துணிபாற்றல் ; give a free hand , இடம் 
நேரத்துக்கொத்துத் தன் விருப்பம் போல் செயலாற்றும் 

frees ia , 1 . 

தென் ஆப்பிரிக்காவிலுள்ள பகட்டான மலர் 
உரிமை கொடு ; have a free hand , இடம் நேரத்துக்கிசைந்து 

களையும் குமிழ் வடிவான தண்டையுமுடைய செடிவகை . 
தன் விருப்பம்போல் செயலாற்றும் உரிமை பெற்றிரு. 

free - spok en , a . கருத்து மறைப்பில்லாமல் பேசும் இயல் 
free - ag ency , n . தன்னுரிமையோடு இயங்கும் நிலை . 

புடைய , உள்ளொன்று வைத்துப் புறமொன்று பேசாத. 

free stone , n . மாக்கல் , பாளம் பாளமாகப் பிளவுறாத வாள் . 
free - and - eas y , n . பண்புடையோர் கட்டுப்பாடற்றுப் புகை 

அறுப்பு வேலைப்பாட்டுக்குரிய கல்வகை ; a . உள்ளீடு எளிதில் 
பிடிப்பதற்கும் பாடுவதற்கும் உரிய பொதுவிடுதி ; a . தடைக 

பிரியும் இயல்புள்ள கொட்டையையுடைய . 
ளற்ற செயலுரிமையுடைய . 

free thinker , n. கட்டற்ற பகுத்தறிவாளர் , சமய மூட 
free - board , n . கப்பல்தளத்திற்கும் நீர்மட்டத்திற்கும் இடை 

நம்பிக்கைச் சார்புகளற்ற தற்சிந்தனையாளர் . 
யேயுள்ள தூரம் ; வேலிக்கு அப்பாலுள்ள துண்டு நிலம் ; 

free -thinking , free - thought , n. கட்டற்ற பகுத்தறிவுச் 
வேலிக்கு அப்பாலுள்ள துண்டு நிலவுரிமை . 

சிந்தனை , சமய மூடநம்பிக்கைச் சார்பற்ற அறிவாராய்வு . 
free booter , n . கடற் கொள்ளைக்காரர் , கடலில் வழிப்பறி 

free -trade , n . தங்குதடையற்ற வாணிகம் ; சுங்கப் பாது 
செய்பவர் . 

காப்புமுறைக் கட்டுப்பாடில்லா வாணிகம் . 
free born , a . சுதந்திரமாகப் பிறந்த , அடிமையாகப் பிறக் 

free - trad er , n. தங்குதடையற்ற வாணிகத்தில் நம்பிக்கை 
காத , குடியுரிமையையும் தனித்தற்சார்பு உரிமையையும் 
இயல்பான மரபுரிமையாகப் பெற்ற . 

யுடையவர் ; தடையற்ற வாணிகமுறைக் கோட்பாடு பரப்பு 

பவர் ; தடையற்ற வாணிகம் செய்பவர் ; கள்ள வாணிகர் , 
freed man , n . விடுதலை யளிக்கப்பட்ட அடிமை ; pl . 

சுங்கக் கட்டுப்பாட்டை மீறி வாணிகம் செய்பவர் ; கள்ள 
freed men . 

வாணிகக் கப்பல் . 
free dom , n . தன்னுரிமை , சுதந்திரம் ; தன்னாட்சியுரிமை ; 

freeze, n. பனி உறையும் நிலை ; பனி உறைபருவம் ; பனி 
குடியாட்சியுரிமை , குடியாண்மை ; திணையாட்சியுரிமை ; உறைபருவ வருகை ; கூலிவகையில் ஒருநிலை அறுதிப்பாடு ; 
தனிமுறை ஆட்சியுரிமை ; உறுப்பினர் உரிமை ; வழக்காற் V. பனிக்கட்டியாக இறுகச்செய் ; உறை , பனிக்கட்டியாகு ; 
றுரிமை ; பயனுரிமை ; தனி விலக்குரிமை ; தற்சார்பு ; பனிக்கட்டியால் மூடப்பெறு ; பனிக்கட்டியாக மாறு ; குளிரால் 
புறச்சார்பின்மை ; தடையற்ற செயலுரிமை ; ஊழ்ச்சார் 

இறுகச்செய் ; குளிரால் இறுகு ; குளிரால்விறைப்பாகு ; பனிக் 
பின்மை ; கட்டாய நிலையின்மை ; தடையற்ற பழக்க உரிமை ; கட்டியால் இறுகு , உறைதட்ப நிலையிலிரு ; அச்சத்தால் நடுக் 
அஞ்சாமை ; பேச்சில் ஒளிவு மறைவு தவிர்ப்பு ; சிந்தனைத் குறுத்து , ஊக்கங்கெடச்செய் ; கிளர்ச்சி ஒடுக்கு ; செயலறச் 
துணிவு ; தடையற்ற இயக்கம் ; சிக்கற்ற செயலிழைவுத் செய் ; இறைச்சி முதலியவற்றைக் குளிர்பாதுகாப்பு முறையால் 
தன்மை ; தவிர்ப்புநிலை , சார்பின்மை , தொடர்பின்மை ; சிக்க கெட்டுப்போகாமல் பாதுகாத்து வை ; விலையை ஒருநிலைப் 
லின்மை , இணைவின்மை ; சார்பறவு , தொடர்பறவு ; ( தொ . ) படுத்து ; ஊதியத்தை நிலவரப்படுத்து ; ( தொ . ) freeze one s 
The Four Freedoms , பேச்சுரிமை சமயக்கொள்கையுரிமை blood , திகிலூட்டு , அச்சுறுத்து ; freeze to death , மிகுந்த 
| அச்சந்தவிர்ப்புரிமை வறுமை தவிர்ப்புரிமை ஆகிய நான்கு 

குளிரினால் இற ; தணுப்பினால் இறக்கச்செய் . 
அடிப்படை உரிமைகள் . 

freeze - out , n . முதலிழந்த உடனே ஒவ்வொரு ஆட்டக்கார 
free - hand , a . கருவியின்றி இயல்பாகக் கையினால் வரையப் ராக விலகிவிடும் சீட்டாட்ட வகை . 
பட்ட . 

freez er , 1. உறைய வைக்கும் துணைக்கருவித்தொகுதி ; 
free - hand ed , a . தாராளமான , வண்மையுடைய . 

உறையும்பொருள் . 
free hold , n . இறையிலி நிலம் . 

freez ing, a . மிகு குளிரான ; ஊக்கம் கெடுக்கிற ; ஆர்வக் 
free holder , n . இறையிலி மானியத்தார் . 

குறைவான ; நெருங்கிப்பழகாத ; விலகி நடக்கிற . 
free lance , 11. கட்டுப்பாடற்ற போர்வீரர் ; கட்டற்றவர் ; எப் 

freez ing - mixture , n . பொருள்களை உறையும்படி செய்யும் 
பத்திரிகையையும் சாராத பொது எழுத்தாளர் ; சார்பற்ற 
அரசியல் வாதி ; பணிமுதல்வரற்ற தன்னிச்சையான freez ing -point , n . உறைநிலை , பொருள்களின் உறைதட்ப 
தொழிலாளி . 

நிலை . 


கலவை . 


. 


413 

fretwork 
freight 
freight , n . சுமை , கப்பற்சரக்கு , பாரம் , சரக்கேற்றிக்கொண்டு frequent 2 , 3. அடிக்கடி செல் ; அடுத்தடுத்துச் செல் ; வழக்க 
செல்லுதல் ; சரக்கேற்றிக்கொண்டு செல்லுதற்காகக் கப்பலை மாகச்செல் , சென்றுபழகு . 
வாடகைக்கு அமர்த்துதல் ; U. கப்பலிற் சரக்கை ஏற்று ; சரக்கு 

frequenta tion , n . அடிக்கடி செல்லுதல் , அடுத்தடுத்துச் 
களைபும் பிரயாணிகளையும் ஏற்றிச்செல்ல வாடகைக்கு எடு ; 

சென்று காணுதல் . 
சரக்குகளையும் ஆட்களையும் ஏற்றிச் செல்லுவதற்காக 

frequen tative, n . ( இலக் . ) திரும்பத்திரும்ப நிகழ்தலைக் 
வாடகைக்கு விடு . 

கூறும் வினை ; a . திரும்பத்திரும்ப நிகழ்தலைக் கூறுகிற ; 
freight age, n . கப்பல் சரக்குத்தொகுதி ; கப்பலிற் சரக் செயலின் முனைப்பான செறிவைக் குறிக்கிற . 
கேற்றிச் செல்லுதற்கான கட்டணம் ; கப்பலில் சரக்கேற்றுதல் ; 

fres co , n . சுவர்க்கோல ஓவியம் , மேல்மண்டப ஓவியம் ; 
சரக்கேற்றிச் செல்வதற்காகக் கப்பலை வாடகைக்கு 

ப . சுவர் ஓவியம் வரை , மேல்மண்டப ஓவியம் தீட்டு . 
அமர்த்துதல் . 

fresh , n . ஆண்டின் கிளர்ச்சியூட்டும் பருவம் ; நாளின் கிளர்ச்சி 
freiglit er , n . கப்பலிற் சரக்கேற்றுபவர் ; சரக்கேற்றுதற் 

தரும் வேளை ; வெள்ளம் , புதுப்புனல் ; a . புதிய , புதுமை 
காகக் கப்பலை வாடகை ஒப்பந்தம் செய்பவர் ; உள்நாட்டுக்கு 
ஏற்றிச்செல்லச் சரக்குகளை வாங்கி அனுப்பும் பொறுப்பேற் 

குன்றாத ; வாடாத , புதுமலர்ச்சி வாய்ந்த ; மங்காத , புதுப் 

பகட்டான ; நன்னிலையிலுள்ள , கெடாத , ஊசாத ; சோர்வற்ற ; 
பவ சரக்கேற்றும் கப்பல் ; சரக்கேற்றிச் செல்லும் விமானம் . 

இள 

ளமை நலமுடைய ; வாட்டமுறாத , உடல்நலம் குன்றாத ; 
French, n . பிரஞ்சுமொழி ; a . பிரான்சுநாடு சார்ந்த ; பிரான்சு 

ஊக்கம் குன்றாத , புதுக்கிளர்ச்சி வாய்ந்த ; பயன்படுத்தப் 
நாம் மக்களைத்சார்ந்த : பிரான்சுநாட்டு மக்களின் பண்புகளை 

படாத , கைபடாத ; கலப்பற்ற , தூய ; மாசுபடாத , துப்புர 
P- ய ; - ( தொ . ) F1ferck bean , காயாகவும் முதிர்விதை 

வான , 

நீர்வகையில் குடிக்கத்தக்க ; பழுதுபடாத ; பழகி 
கவும் உண்வாய்ப் பயன்படுத்தப்படும் அவரை வகை ; விடாத ; நாட்படாத ; புதிதாகச் செயல் தீர்ந்த ; தகுதி 
lanch bread , அழகு அப்ப வகை ; French chalk , ஆடைக் 

கெடாத ; கிளர்ச்சியூட்டுகிற , சோர்வகற்றுகிற ; சில்லென்ற , 
றியாகவும் கறைப்போக்கியாகவும் உடல் 

மசகாகவும் அயர்ச்சி போக்குகிற , ஊக்கம் கெடாத ; முன் உணரப்படாத ; 
யன்படும் கனிப்பொருள் கற்றைவகை ; French drain ,, 

பழகாத ; அறியப்படாத ; புத்தம்புதிய , மீண்டும் புதுத் 
நீர் ஊறிச் சென்றுவிடும்படி உடைகல் சில்லுகளிட்ட வடி 

தொடக்கமான ; புது நிலையான ; சமைக்கப்படாத ; பக்குவப் 
கால் ; French grey , வெண்மை கருமை சிவப்பு நீலம் கலந்த 

படுத்தப்படாத ; பதனிட்டதல்லாத , பச்சைநிலையில் உள்ள ; 
மங்கலான நிறம் ; French horn , இசைக்குழுவிற் பயன் 

முதிராத ; அனுபவமற்ற ; பழக்கமற்ற ; செயல் முனைப்பான ; 
படுத்தப்படும் எக்காளவகைக்கொம்பு ; French letter , கருத் 

துடுக்குத்தனமிக்க ; காதலில் துடுக்குத் துணிச்சலுள்ள ; 
தடைக்கருவி ; French roof , எல்லாப்பக்கங்களிலும் மேல் 

நாணங்கெட்ட ; ( தொ . ) break fresh ground , பழக்கப்படாத 
சரிவைவிடக் கீழ்ச்சரிவு செங்குத்தாக உள்ள கூரைவகை ; 

புதிய துறையில் முயற்சிசெய் ; fresh complexion , உடல் நலம் 
Frengh sash , French window , பலகணியாகவும் கதவாகவும் 

இளமைநலம் கெடாத வண்ணத்தோற்றம் . 
பயன்படும் மெருகூட்டப்பட்ட மடிப்புக்கதவு ; take French 
leave ; சொல்லிக்கொள்ளாமல் போ , அறிவித்து இசைவு 

fresh - blown , a . அன்றலர்ந்த , புதிதாக மலர்ந்த . 
பெறாது செல் ; the French , பிரான்சு நாட்டினர் ; பிரான்சு 

fresh en , v . புதிதாக்கு ; உவர்ப்பை நீக்கு ; புதுவளர்ச்சி 
நாட்டு மக்கள். 
Fench ify , v . பிரான்சுநாட்டின் மொழி - பண்பு 

ஆகிய 

fresh er , n . பல்கலைக்கழக முதல் ஆண்டு மாணவர் . 
வற்றின் உருவங் கொடு ; பிரான்சு நாட்டு மக்கள் போலாகு ; fresh et , 11. புதுப்புனல் வெள்ளம் , புதுநீர்ப் பெருக்கு ; நன்னீர் 
பிரான்சுநாட்டினர்போல் நட ; பிரான்சுநாட்டுப் பாணியூட்டு ; ஓடை ; கடலினுள் நன்னீர் ஒழுக்கு . 
பிரான்சுநாட்டுப் பாங்கு மேற்கொள் . 

fresh ly , adv . புதிதாக ; மீண்டும் தொடக்க முதலாக ; 
ench less , a . பிரஞ்சுமொழி தெரியாத . 

புத்தம் புதிய நிலையில் . 
lench man , n . பிரான்சுநாட்டுக் 

குடிமகன் ; பிரான்சு fresh man , 11. பல்கலைக்கழகத்தில் முதல் ஆண்டு மாணவர் ; 
நாட்டிற் பிறந்தவன் . 

புதிதாக வந்தவர் . 
Prich woman , n . பிரான்சு நாட்டுப் பெண் . 

fresh - run , a . ஆற்றின் தலைமுதலிற் சென்று முட்டையிடும் 
ench y , 11. பிரான்சு நாட்டவரைக் குறித்த ஏளனக் குறிப்புச் இயல்புடைய மீன்வகையில் புதிதாகக் கடலிலிருந்து வந்த . 
சொல் ; a. மிகைப்பட்ட பிரஞ்சு பாணியையுடைய , பிரஞ்சு 

fresh - water , a . நன்னீர் சார்ந்த , உப்பற்ற நீர் சார்ந்த ; 
பழக்கவழக்கங்களையுடைய . 

நன்னீர்ப் பரப்பில் செல்லும் பழக்கமுடைய ; பக்குவப்படாத , 
fnet ic, a . வெறியெழுச்சி கொண்ட ; வெறித்த ; கொள்கை 

அனுபவமற்ற . 
முனைப்பான . 

frett , n. பின்னற் பூவேலை ; அரிவரிச் சித்திர வேலைப்பாடு , 
fm , 1. உறுப்புக்களின் இயக்கத்தைத் தடைசெய்யும் நேர்வரைச் செங்கோணத் தொடர்புக்கோலமான அறுப்பு 

வேலைப்பாடு ; U. பின்னற் பூவேலை ஒப்பனை செய் ; குறுக்கு 
ed , a . வெறியூட்டப்பட்ட ; சீற்றங்கொண்ட ; ( தொ . ) நெடுக்கு வரைகளாற் பல்வண்ணப்படுத்து ; மச்சின் அடிப் 
led rage , வெறியாளரின் சினம் . 

பகுதியை உள் அறுப்பு அல்லது புடையறுப்பு வேலையால் 
11. வெறி ; மூளைக்கோளாறு ; தற்காலிகப் பைத்தியம் ; அணிசெய் . 
எம் , தீவிர ஆத்திரம் ; சன்னியாலான கிளர்ச்சி ; fret , n . அரிப்பு ; அரிக்கப்பட்ட பகுதி ; நீர்ப்பரப்பின் திரை 
போன போக்கான மடமை ; தன்னை மறந்த சீற்றம் ; அலைவு ; மனப்புகைச்சல் , மனக்கரிப்பு , எரிச்சல் ; கவலை , 
தளிப்பு ; 3. வெறியூட்டு ; மிகுசினமூட்டு . 

தொந்தரை ; கடுப்பு , சிடுசிடுப்பு ; அலைக்கழிவு , அலட்டிப்பு ; 
incy , n . அடுக்குநிகழ்வு , விட்டுவிட்டு அடிக்கடி நிகழும் 3. அரித்துத் தின் , கரம்பு ; தேய்த்தழி , உராய் ; பல்லைக்கறி , 
ம , அடுத்தடுத்து நிகழும் நிலை ; பொதுமுறை நிகழ்வு ; நெறுநெறு என்று கடி ; மனமாய்ச்சல் உண்டுபண்ணு ; 
த விரைவெண் ; நாடித்துடிப்பு விசையெண் ; ( இய. ) அலட்டு ; தொந்தரவு செய் ; அலையதிர்வுறச் செய் ; ( தொ . ) 
அதிர்வெண் ; ( தொ . ) frequency modulation , பேச்சுக் fret and fume, பதட்டங்கொள் , படபடத்துத் துடி . 
நாட்டுக்கும் இசைந்த வானொலி அலையதிர்வின் மாறு frets, 11 , நரப்புக்கருவிகளின் விரற்கட்டை . 
பேச்சுக்கும் பாட்டுக்கும் இசையலையதிர்வில் வேறுபாடு 
ம் முறை . 

fret ful a. சிடுசிடுப்பான , வெடுவெடுப்பான . 
I nt , a . அடுக்கு நிகழ்வான , அடிக்கடி நிகழ்கிற ; 

fret saw , n . சித்திர அறுப்பு வேலையில் மென்பலகை அட்டை 
தடுத்து நிகழ்கிற , பொதுநிகழ்ச்சியான , பொது நிலை 

களை அறுக்கப் பயன்படுத்தப்படும் ஒடுங்கிய இழைவாள் . 
வழக்கமான ; அடுத்தடுத்துக் காணப்படுகிற ; திரளான , fret work, n. சித்திர அறுப்புவேலை ; வலைப்பின்னல் வேலை ; 

மரத்தில் ஊட 

டறுத்துச் செய்யப்பட்ட சித்திர வேலைப்பாடு . 


பெறு . 


நார் . 


மான . 


| 


414 
Freudian 

frisk 
Freud ian , 11. சிக்மண்ட் பிராய்ட் ( Sigmund Freud , 1856-1939 ) Frie sian , 1. ஆலந்து நாட்டிலுள்ள பிரீஸ்லாந்து ( Frieslands 
என்பவரின் உளப்பாங்காராய்ச்சிக் கொள்கைகளைப் பின் 

பகுதிக்குரிய கால்நடை வகை ; பிரீஸ்லாந்து நாட்டுக் கால் 
பற்றுபவர் . 

நடைகளில் ஒன்று ; a . பிரீஸ்லாந்து நாட்டுக் கால்நடையைச் 
fri able , a . எளிதில் தகர்ந்து விழக்கூடிய . 

சார்ந்த . 
fri ar , n . சமயத்தொண்டிலீடுபட்ட மடத்துத் துறவி ; ( தொ . ) frieze " , 1. ஒருபக்கத்தில் மட்டும் மழமழப்பரக இடையிழை 
friar s balsam , சாராயத்தில் கரைக்கப்பட்ட சாம்பிராணி . 

கத்தரிக்கப்பட்ட சொரசொரப்பான கம்பளித்துணி வகை . 
fri ary , 11. துறவி மடம் . 

frieze , 11. கட்டிடத்தில் தூணுக்கு மேலுள்ள புத்தியின் 
frib ble, 1 . சிறுபிள்ளைத்தனமாக நடப்பவர் ; U. சிறு உறுப்பு ; தளமட்டமான அகன்ற பட்டையுள்ள சிற்பம் ; 
பிள்ளைத்தனமாக நட , விளையாட்டுத்தனமாயிரு . 

ஒப்பனைப்பட்டை . 
fric andeau , n . 

பொரிக்கப்பட்ட அல்லது வதக்கப்பட்ட frig ate, 11. ஒருவரிசைப் பீரங்கியுடைய நேர்த்தளப் போர்க் 
குழம்போடுகூடிய இறைச்சித்துண்டு ; கன்றின் இறைச்சி ; கப்பல் ; சிறுபோர்வேவுக்கலம் ; சிறு நீர்மூழ்கி எதிர்ப்புப் 
3. பொரிக்கப்பட்ட அல்லது வதக்கப்பட்ட இறைச்சித் போர்க்கப்பல் , 28 முதல் 60 பீரங்கிகள் வரையுள்ள முற்காலப் 
துண்டுகளாக்கு . 

போர்க்கப்பல் வகை ; வேகப் போர்க்கப்பல் வகை , வெப்ப 
fricassee , 1. பறவையின் அல்லது சிறு விலங்கின் சுவை 

மண்டலப் பெரும் பறவை வகை. 
யூட்டப்பட்டுப் பொரித்த இறைச்சி ; 3. அரிந்து பொரித்த fright, n. திகில் , கிலி ; திடீரச்சம் , பேரச்சம் ; இயல் , மீறிய 
இறைச்சியாக்கு . 

கோர உருவினர் ; v . ( செய் . ) அச் அதனு, நிகர் 
fric ative , 1. உராய்வொலி , 

உராய்வொலி , உராய்வு மெய்யெழுத்து , fright en , v . அச்சுறுத்து, திகிலடையச்செய் கிலியுண்ட 
நெருக்கமான சந்துவழியாக மூச்சின் அழுத்தம் ஏற்படுவதால் அச்சுறுத்தித் துரத்து ; வழக்கமாக அச்சமடையச் .ெ 
உண்டாகும் மெய்யெழுத்து ; a . உராய்வதால் உண்டாகிற . 

fright ful , a. அச்சம் தருகிற , அச்சுறுத்துகின்ற , 
fric tion , 11 , தேய்ப்பு , உராய்வு ; மருத்துவத்தேய்ப்புமுறை ; யூட்டுகிற , பெருந்திகில் உண்டாக்குகிற ; திடுக்கிடச் செய் 
பரப்புக்களிடையேயுள்ள இயக்கத்தடையாற்றல் ; பண்பு 

வெறுப்பான , அருவருக்கத்தக்க , அழகில்லாத , கோரம் 
முரண்பாடு ; கொள்கைப்பிணக்கு ; ( தொ . ) angle of friction , 

fri gid , a . கடுங்குளிரான , தணுப்புமிக்க ; குளிரால் உறை ,, 
நழுவிச்செல்லாமல் ஒரு பொருள் மற்றொரு பொருளின்மீது 

விறைப்பான ; ஆர்வமற்ற , உணர்ச்சியற்ற ; கிளர்ச்சியற்ற , 
அமைந்திருப்பதற்குரிய அளவான கோணம் . 

ஊக்கங்குலைக்கிற ; அக்கறையற்ற , அசட்டை மனப்பான்மை 
fric tion - ball , 11. சக்கர உராய் தலைக் குறைக்கும் உட்கோளத் 

யுடைய ; கற்பனையற்ற ; உணர்ச்சியைத் தட்டியெழுப்பாத ; 
திரளமைப்பு . 

மரபு வரம்புக்குட்பட்ட ; வினைமுறைச் சட்டப்படி நடக்கிற ; 
Frid ay , n . வெள்ளிக்கிழமை ; ( தொ . ) Black Friday , வெள் இயல்பான கனிவு இல்லாத ; கவர்ச்சியற்ற , உவப்பான , 
ளிக்கிழமையன்று நிகழ்ந்த பல்வேறு கடுந்துன்பங்களைத் சப்பென்ற ; பெண்டிருடன் பழகாது விறைப்பாக நடக்கிற ; 
தொகுத்துக் குறிக்கும் பெயர் ; Good Friday , இயேசுநாதர் ( தொ . ) frigid zone , நிலவுலக வட தென்கோடி.களிலுள்ள 
சிலுவைப்பாட்டு நாளின் முன்வரும் வெள்ளிக்கிழமை . 

மிகுகுளிர் மண்டலம் . 
fried , v . fry என்பதன் இறந்தகாலம் . 

frig idaire , 11. குளிர்சேமப் பேழை . 
friend , 11 , நண்பர் , அன்பர் ; துணைவர் ; ஒருதுறைத் தோழர் ; frig idar ium , 1 , பண்டை ரோமாபுரியினரின் குளிர் நீர்க் 
பழக்கமிகுந்தவர் ; . நலஞ்செய்பவர் ; செல்வாக்கு ஆதரவு 

குளிப்பு வாய்ப்புடைய குளிர்காப்புக்கூடம் ; குளிர்காப்பறை 
தருபவர் ; உற்றுழி உதவுபவர் ; நல்லெண்ணமுடையவர் ; தணிப்பு நிலையில் வைத்துப் பேணப்படும் அறை . 
நண்பர்கழக உறுப்பினர் ; மான ஈட்டு மற்போரில் ஈடுபடு frigid ity ; n . உறைகுளிர் ; மந்தகுணம் , கிளர்ச்சியின்மை . 
பவரின் துணை ஆதரவாளர் ; பின்பற்றுவோர் ; கட்சியாளர் , 

frill , 1 , தொங்கலிழை , ஓரப்பின்னற் குஞ்சம் ; தாள்புனை 
சார்வாளர் ; எதிரியல்லாதவர் ; எதிர்க்கட்சியல்லாதவர் ; நேச 

பூவிழை ; மயிர்முடியின் நுனி ; இறகு நுனி ; செடிகளின் 
மனப்பான்மையுடன் பழகுபவர் ; ( தொ . ) & friend at court , 
அரசியலவையில் செல்வாக்குப் பயன்படுத்தி உதவக்கூடிய 

நுனியிழைக்கொத்து ; உயிரினங்களின் அடிவயிற்றுப் பின் 

புறச் சவ்வின் குடலடுத்த பகுதி ; நிழற்படத் தகட்டின் ஓரத்த 
ஒருவர் ; be friends with , நல்லுறவோடிரு ; my honourable 
friend , பாராளுமன்றத்தின் உறுப்பினர்பற்றி மற்றோர் 

லுள்ள பசைத்தாள் மடிப்பு ; V. ஓரத்தொங்கல் அமை , குஞ்சம் 
உறுப்பினர் குறிப்பிடும் சொற்றொடர் ; my learned friend , 

பின்னு ; நிழற்படத் தகட்டின் பசைத்தாள் ஓரம் திரைத்தமை . 
நீதிமன்றத்தில் வழக்குரைஞர் பற்றி மற்றொரு வழக்குரைஞர் 

frills , n . pl . செயற்கை அணிமணி ; பகட்டுநடை ; வெற்றார் 
குறிப்பிடும் சொற்றொடர் ; Society of Friends , கிறித்தவ 

வாரம் . 
சமயப் பிரிவு ஒன்றைச் சேர்ந்த கூட்டத்தினர் . 

fringe , 11. ஓரம் , புற எல்லை , விளிம்பு ; நூல்தொங்கல் , இழை 
friend ly , 11. நட்புரிமையுடைய பழங்குடியினர் ; a . நட் 

விளிம்பு , ஓர இழைவரிசை ; ஓரப்பட்டை , கரை ; தன 
புரிமையுடைய ; நண்பராகச் செயலாற்றுகிற ; நண்பராகச் 

யிணைத்த ஓரம் ; சுற்றுக்குடுமி , நெற்றிமீது கவிந்து 
செயலாற்றும் ஆர்வமுடைய ; நண்பருக்குகந்த ; அன்பு 

விளிம்புக் குறுமயிர் வரிசை ; உயிரினங்களின் உ 
காட்டுகிற ; ஆர்வம் வெளிப்படுத்துகிற ; அன்பினால் தூண்டப் 

மயிர்க்கற்றை ; செடியினங்களின் உறுப்புக்கொடிக 
பட்ட ; பகைமையற்ற ; நேசமான ; அன்புக்கனிவான ; சார் 

இழைக்கற்றை ; முற்றிலும் மழித்து ஓரத்தில் மட்டு 
வாதரவான ; ஏற்குமார்வமுள்ள ; உதவும் ஆர்வமுள்ள ; 

விடப்படும் தாடி ; V. ஓரத்தைக் குஞ்சங்களினா 
பயனளிக்கக்கூடிய ; வாய்ப்பான ; கால இடச்சூழலுக்கு ஏற்ற 

செய் ; ஓரக்கரை அமை ; நூல் தொங்கல் இழை ; : 
நலமுடைய ; உற்றுழி உதவுகிற ; ( தொ . ) friendly action , 

ஓரம் கட்டு ; ஓரப்பட்டை இணை ; ஓரமாய் அமைவு 
சிக்கற் செய்தியில் முடிவு காண்பதற்காகத் தொடங்கப்படும் fripp ery , n . வீண்பகட்டணிமணி ; வெற்றாரவ 
விதிமுறை வழக்கு ; friendly lead , ஏழையர் உதவிநிதிக்கான நடை ; பயனற்ற பொருள்கள் , சிறுதிறக் குவை 
பொழுதுபோக்கு நிகழ்ச்சி ; friendly match , பரிசு நோக்காது னற்ற ; சிறுமைப்பட்ட . 
ஆடப்படும் ஆட்டம் ; Friendly Society , நோய் முதுமைத் 

frisette , ( பிர. ) 12. நெற்றியின் மீது சிறு செயற்கைத் 
துன்பத்தை எதிர்ப்பதற்காக ஒன்றுபட்டுக் காப்பீடு செய்யும் 

களுள்ள பட்டை . 
சங்கம் . 

friseur , ( பிர . ) 11. முடிதிருத்துபவர் . 
friends , 11. pl . அணுக்க உறவினர் ; பொறுப்பான உறவினர் . 

Fris ian , 11 , பிரீஸ்லாந்து ( Friesland ) நாட்டுக்கு 
friend ship , 11. நட்பு ; நண்பராயிருக்கும் நிலை ; நட்புறவு ; பிரீஸ்லாந்துநாட்டு மொழி ; a . பிரீஸ்லாந்தைச் சார் 
அற்புச் செயல் ; அன்பான இயல்பு ; தோழமை . 

frisk , 11. துள்ளிக்குதித்தல் , குதியாட்டம் ; 3. குதி , 
fri er , 11. = fryer . 

விளையாடு , குதித்து மகிழ் , துள்ளு . 


415 
frisket 

frontiersman 
fris ket , 11. அச்சுத்துறையில் தாள் நிலைத்திருக்க உதவும் frog - spawn , n . தவளை முட்டை ; நன்னீர்ப்பாசி வகை . 
குறுக்குப்பட்டைகள் வாய்ந்த மெல்லிய இரும்புச்சட்டம் . 

frol ic , 11. சிறு துள்ளல்மகிழ்ச்சி ; குதியாட்டம் , கும்மாளம் ; 
frit , 11. கண்ணாடி செய்வதற்குரிய மணலும் சுண்ணமுமுள்ள குறும்பு ; களியாட்டக்குழாம் ; 3. துள்ளி விளையாடு , குதித் 
நீரியற் கலவை ; மென்மையான பீங்கான் செய்யும் பளிங்கு தாடு ; களிகிளர்ச்சிகொள் , களித்தாடு ; கேலிக்கூத்தாடு ; 
போன்ற கலவைப்பொருள் ; V. கண்ணாடி செய்வதற்குரிய குறும்பு செய் ; குறும்பாட்டமாடு . 
கலவைப்பொருளாக்கு ; பீங்கான் செய்வதற்குரிய கலவை from , prep . இருந்து , இடத்திலிருந்து ; முதலாக , தொடங்கி ; 
யாக்கு ; அரைகுறையாக உருகச்செய் ; நீரியற் கலவையாக்கு . விட்டு , விலகி ; புறப்பட்டு ; வெளியே ; மாறாக ; வேறுபட ; 

இருந்துகொண்டு ; மூலமாகக்கொண்டு ; முன்மாதிரியாகக் 
frit fly , 11. கோதுமைப்பயிரை அழிக்கிற சிறு ஈ வகை . 

கொண்டு ; காரணமாக , ஆதாரமாகக்கொண்டு ; ( தொ . ) 
frith , n . கடற் கூம்பு , கழிமுகம் . 

from a child , குழந்தைப்போதிலிருந்து ; from time to time , 
fritill ary , n . அல்லிமலர்ச் செடிவகைகள் ; வண்ணத்துப் 

சிற்சில வேளைகளில் , இடையிடையே . 
பூச்சி வகைகள் . 

frond , 11. செடியுயிரினங்களில் இலைபோன்ற உறுப்பு ; 
fritt er1, 1. காய்கறித் துண்டடங்கிய புழுங்கற் குழம்பு . 

காய்க்கும் திறமுடைய இலைபோன்ற உறுப்பு ; ஓலை , 

சூரல் - 
fritt er , n . துணுக்கு ; 3. நுணுக்கக் கூறுகளாக்கு ; ஒற்றைத் தடி மரங்களின் இலை . 
| பணத்தை வீணாகச் செலவுசெய்துவிடு ; காலத்தை வீணாகக் 

fron dage, 1. இலைபோன்ற உறுப்புத்தொகுதி , ஓ லைத் 
கழி ; ஆற்றலை வீணாக்கிச் சிதறச்செய் ; பல்வேறுபட்ட 

தொகுதி . 
செயல்களிற் சிதறலாக ஈடுபட்டுத் தோல்வி காண் . 

Fronde, n . பிரான்சு நாட்டில் 

நாட்டில் பதினான்காவது லூயி 
Fritz , 1. செர்மானியரைக் குறிக்கும் சாட்டுப்பெயர் . 

( Louis XIV ) அரசன் இளமைக்காலத்திய எதிர்க்கட்சியின் 
friv ol , U. சிறு காரியங்களில் ஈடுபட்டு நேரம் வீணாக்கு ; பெயர் ; கிளர்ச்சிக்குழு ; தீவிர அரசியல் எதிர்ப்பு . 
சிறுபிள்ளைத்தனமாயிரு , விளையாட்டாயிரு ; மடத்தனமாகப் 

front , 11. முன்புறம் ; முன்பகுதி ; முகப்பு ; கட்டிட முகப்புத் 
பணம் வீணாக்கு ; காலத்தைப் பயனற்றதாகக் கழி . 

தோற்றம் ; காட்சிக்குரிய பக்கம் ; முன்னிணைப்புக் கட்டு 
frivol ity , n . சிறுமைத்தனம் ; அற்பம் . 

மானம் ; தலைவாயில் ; முனங்கு ; நோக்கும் திசை ; நெய்தல் 
friv olous , a . அற்பப்பொழுதுபோக்கான ; விளையாட்டுத் நிலப் போக்கிடத்தின் கடல்முகப்பு ; முன்னேறிய பகுதி ; 
தனமான ; சிறுமைப் பகட்டாரவாரமான ; விளையாட்டுத் படை முன்னணி ; போர்முனை ; இணையணி ; முற்போக்கு 
தனமான காரியங்களில் ஈடுபடுகிற , வினையியல் பாங்கற்ற ; அணி ; செயல்துறை ; துறை அரங்கம் ; முகம் ; நெற்றி ; 
மடத்தனமான . 

நெற்றிப்பக்கமான பொய்ம்மயிர்ச்சுருள் , பொய்ம்மயிர்க் 
friz , frizz1, 11. சுருண்ட நிலை ; சுருள்மயிர் , சுரிகுழல் வரிசை ; 

கற்றை ; உள்ளுடுப்பின் மார்புப்பகுதி ; மார்புப்போலி உள் 
- சுருள் மயிர்க் கற்றை . 

ளுடைப்பகுதி ; வான்வெளி வெப்பதட்பக் காற்றுத் திரள் 
frizz , 3. பொரிக்கும்போது சுஃறென்ற ஒலிசெய் . 

பிழம்புகளின் இடைப்படு தளம் ; நாவிடைப்பகுதி ; a . முன் 

பகுதியிலுள்ள ; முகப்பருகிலுள்ள ; முன்புறத்தில் அமைந்த ; 
frizzle1, 1. சுருட்டை முடி ; D. முடியைச் சுருள்வி ; சுருட்டை 

முற்பகுதிசார்ந்த ; ( ஒலி . ) நாவிடைப்பகுதியில் ஒலிக்கப் 
யாகு . 

படுகிற ; 3. முகநோக்கியிரு ; திசைநோக்கியமை ; திசையில் 
friz zle , 0. சரசரவென்ற ஓசையுடன் தாளிப்புச் செய் ; முகப்புடையதாயிரு ; திசைநோக்கித் திருப்பு ; பக்கமாகத் 
சுஃறென்று பொரிக்கப்பெறு . 

திருப்பு ; எதிர்த்து நில் ; எதிர்ப்படு , கண்ணுறு ; சந்தி ; 
fro , adv . மீண்டும் , திரும்பியும் ; ( தொ . ) to and fro , முன்னும் முகப்பளி ; முன்புறம் பதித்துவை ; முகப்பமை ; முகப்பா 
பின்னும் , இருவழியும் . 

யமை ; முகப்பில் அமைவுறு ; நாவிடை ஒலியாயமை ; 
frock , 11 , அகலக் கைப்பகுதியுடைய பெண்டிர் உடுப்பு ; 

( தொ . ) cold front , குளிர்ந்த , வான்வெளிக்காற்றுத் திரட் 
வீட்டிற்குள் அணியப்படும் குழந்தை மேலங்கி ; தொழிலாள 

பாளத்தின் முகப்பெல்லைத்தளம் ; come to the front , முனைப் 
ரின் தளர்த்தியான நீண்ட சட்டை ; முன்புறம் வெட்டிவிடப் 

பாகு , தெளிவாகத் தெரிதலுறு ; முக்கியத்துவம் அடை ; 

front bench , மாமன்றத்தில் அமைச்சர்களுக்காக ஒதுக்கி 
படாத ஆடவர் நீண்ட மேற்சட்டை ; படைவீரரின் நீண்ட 
மேற்சட்டை ; தளர்த்தியான கைப்பகுதிகளையுடைய நீண்ட 

வைக்கப்பட்ட இடம் ; front door, வீட்டின் தலைவாயில்; front 
மேலங்கி ; நீண்ட மேலங்கியணிந்தவர் ; மடத்துத் துறவி ; 

page , செய்தித்தாளின் முதற்பக்கம் ; முக்கிய செய்திப் பக்கம் ; 
உட்சட்டை ; V. மடத்துத் துறவியாக முறைப்படி அமர்த்து . 

go to the front , போர்முனைக்குப் போ ; have the front , 

முனைப்பாக வெட்கங்கெட்டவராயிரு , ஆணவமாக முன்வந்து 
frock .coat , 1. முன்புறம் வெட்டிவிடப்படாத ஆடவரின் 

நில் ; head and front , செய்தியின் முக்கிய கூறு ; in front of , 
நீண்ட மேற்சட்டை ; படைவீரரின் நீண்ட மேற்சட்டை . 

முன்னால் , எதிரில் , முன்னிலையில் , எதிராக ; warmfront , வெப்ப 
Froe belism , n . விளையாட்டு முறையை அடிப்படையாகக் வான்வெளிக்காற்று மண்டலத்தின் முகப்பெல்லைத்தளம் . 
கொண்ட இளஞ் சிறுவர்க்குரிய கல்விப்பயிற்சிமுறை . 

fron tage , n . முகப்புத்தளம் ; தெருமுகப்பு ; பாதைமுகப்பு ; 
frog , n . தவளை ; தொண்டைவீக்கம் . 

நீரெல்லை முகப்பு ; முகப்பு அளவு ; கட்டிட முகப்பு ; படையணி 
frog , n . குதிரைக்காலடி நடுவில் உள்ள கொம்புபோன்ற வகுப்பிடம் ; பாசறை நிலம் ; பாதுகாப்பற்ற பக்கம் , திறந்த 
தன்மையுடைய தொய்வுப்பொருள் . 

முகப்பு . 
frog , 1. கத்தி - துப்பாக்கி முதலியவற்றைத் தொங்கவிடு fron tal , 11. திருக்கோயில் பலி மேடை முற்பகுதியை 
வதற்குரிய அரைக்கச்சை இணைப்பு ; படைவீரர் சட்டை மறைக்கும் பட்டுத்திரை ; தெருப்பக்கமுள்ள கட்டிட முகப்பு : 
மாட்டுவதற்குரிய கொக்கி குமிழ்மாட்டித் தொகுதி . 

திறந்தவெளிப் பக்கமுள்ள கட்டிட முகப்பு ; நுதலணி ; 
frog , n . இருப்புப்பாதைகள் வந்திணையும் இடங்களிலுள்ள 

முகப்புப் பகுதி ; a . நெற்றியைச் சார்ந்த ; முன்பக்கத்தைச் 
பல்வடுக்களை உடைய இருப்புப்பாளம் . 

சார்ந்த , முன்பகுதிக்குரிய ; முன்னணிக்குரிய ; பக்க அணி 
frog - eater , 11. பிரஞ்சுக்காரர் . 

பின்னணி சாராத ; ( தொ . ) frontal attack , நேரடி முன்னணித் 

தாக்குதல் . 
frog - fish , 1. மீன் வகை . 

fron tier , n . எல்லைப்பகுதி , நாட்டின் எல்லை ; 
frog -in -the -throat , n . கரகரப்பான குரல் , கம்மிய குரல் . 

a . எல்லைப் 

புறம் சார்ந்த ; எல்லையடுத்த . 
frog man , n . போரில் எதிரியின் கப்பல்களுக்கெதிராக அடி 

fron tiersman , 11. எல்லைப்புற வாணர் , எல்லைப்புறத்தில 
நீர் நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர் . 

வாழ்பவர் ; நாகரிக உலகின் எல்லைக்கோட்டில் வாழ்பவர் ; 
frog - march , frog s march , n . தவளைபோன்ற நிலையில் நாகரிக எல்லைக்கு அப்பால் வசிப்பவர் ; pl . fron tiersmen ; 
கைதியை முகம் கீழாகக் கைகால்களை நான்குபேர் பிடித்துக் ( தொ . ) Legion of Frontiersmen , நாகரிக எல்லைவாழ்வு 
கொண்டு செல்லுதல் . 

பற்றிய அனுபவமுடையவர்களின் அமைப்புக்குழு . 


416 

frustule 
Frontignac 
Fron tignac, n . இனிய மணமுள்ள கொடிமுந்திரிப்பழத் froz en , v . freeze என்பதன் முடிவெச்சம் . 
தேறல்வகை . 

fructif erous , a . பழந்தருகிற , கனி கொடுக்கிற ; பலன் 
fron tispiece , n . கட்டிடத் தலைவாயில் முகப்பு ; ஒப்பனை அளிக்கிற . 
செய்யப்பட்ட முகப்பு ; வாயில் முகப்பின் முக்கோண முகட் fructifica tion , 1. பலனளித்தல் ; காய்கனி விளைவு ; சூரல் 
டணிப்பகுதி ; ஏட்டின் பெயர்முகப்புத் தாளுக்கு எதிர்ப்புறத் முதலிய செடியினங்களின் இனப்பெருக்க உறுப்புக்களின் 
துள்ள படம் ; 3. முகப்புப்படமாய் அமை . 

தொகுதி . 
front less , a . முகப்பற்ற ; வெட்கமில்லாத , நாணமற்ற . fruc tify , . காய்கனி கொடு ; பலனளி ; கருவுறு ; பொலிவி , 
front let , n . நெற்றிப்பட்டம் ; விலங்குகளின் நெற்றி ; பலி கருவுண்டாக்கு , கரு உயிர்க்கச் செய் . 
பீடத்தின் முன்பகுதி , மேற்புறத்தில் தொங்கும் துணி . 

fruc tose , 11. பழச்சர்க்கரை, கனிகளிலிருந்து எடுக்கப்படும் 
fron ton , n. ( க- க . ) வாயில் முகப்புமீதுள்ள முக்கோண முகடு ; 

சர்க்கரைப்பொருள் . 
வட்ட முகட்டுறுப்பு . 

fruc tuary , 11 , பயனை நுகர்பவர் . 
fronts man , n . கடையின் முன் இருக்கும் நடைபாதையில் 

fructua tion , n. கனி கொடுத்தல் ; பலனளித்தல் , நிறை 
உள்ள விற்பனையாளர் . 

வுறுதல் . 
frore, a . ( செய் . ) உறைந்த , கடுங்குளிரான . 

fruc tuous , a . கனிகள் நிறைந்த ; கனி கொடுக்கிற ; பலன் 

அளிக்கிற . 
frost , n . உறைபனி ; உறைவு ; பனியின் உறைநிலை ; நீரின் 
உறைநிலையில் உள்ள அல்லது உறைநிலைக்குக்கீழ்ப்பட்ட frug al , a . செட்டான , சிக்கனமான ; உணவு வகையில் 
தட்ப நிலை ; குளிர்விக்கும் ஆற்றல் ; ஊக்கங்கெடுக்கும் 

மட்டாகச் செலவிடுகிற ; சிறிதளவாகப் பயன்படுத்தப்பட்ட ; 
திறம் ; விறைக்கவைத்துச் சாம்பல் நிறமாக்கும் கூறு ; V. 

மிகு குறைவாகத் தருவித்துக் கொடுக்கப்பட்ட ; அற்பமான , 
உறைபனியால் அழி ; சேதப்படுத்து ; உறைபனியால் மூடு ; எளிய , மிகக்குறைந்த விலையுடைய . 
மிகு குளிரால் உறைபனிபோன்ற வெண்பொடியால் மூடு ; fru gality , n . சிக்கனம் , செட்டு . 
சர்க்கரையை மேலே தூவு ; கண்ணாடி உலோக வகைகளின் 

frugif erous , a . கனி கொடுக்கிற . 
மேற்பரப்பைச் சொரசொரப்பாக்கு ; மேற்பரப்பில் நுண் துக 

frugiv orous , a . கனி உண்ணுகிற . 
ளிட்டுப் பரபரப்பாக்கு ; நரைக்கச் செய் , முடியை வெண்மை 

fruit , 11 , பழம் ; பலன் , விளைவு ; ஆதாயம் ; பழங்கள் , பழங் 
யாக்கு ; குதிரையின் இலாடங்கள் கீழே விழாமல் ஆணி 

களின் தொகுதி ; வழித்தோன்றல் ; செயல் விளைவு , முடிவு , 
அடித்துப் பாதுகாப்புச் செய் ; ( தொ . ) black frost , வெண்மை 

பயன் ; 5. கனிகளைத் தாங்கு ; பழங்களைத் தாங்கச்செய் ; 
யற்ற உறைபனி ; hoar frost , white frost , வெண்மையான 

( தொ . ) fruit clipper , பழங்களைத்தாங்கி விரைவாகச் செல் 
உறைபனி ; Jack Frost , உறைபனியின் உருவகம் . 

லும் கப்பல் ; fruit salad , இன்பழக்கலவை , பழத்துண்டுகளும் 
frost - bite , n . பனிக்கடுப்பு , கடுங்குளிரினால் ஏற்படும் பொல்லா 

பாலேடு முதலியவைகளும் சேர்ந்த இன்கலவை . 
வீக்கம் . 

fruitar ian , n . காய்கனி உணவாளர் . 
frost - bitten , a . பனிக்கடுப்பினால் தாக்கப்பட்ட , கடுங்குளிர் 

fruit - cake, 11. உலர்ந்த முந்திரிப்பழங்களுள்ள அப்பம் . 
வீக்கமுள்ள . 
frost -bound , a . உறைபனியாற் சூழப்பட்ட ; உறைபனி 

fruit er , 11. பழம் ஏற்றிச் செல்லும் கப்பல் ; கனி மரம் ; 
யினுள் மூடப்பட்ட , உறைபனியினால் கட்டுண்ட . 

பழமரம் வளர்ப்பவர் . 
frost less , a . உறைபனியற்ற ; உறைபனித்தொல்லையற்ற . 

fruit erer , 11 , பழ வணிகர் , பழ விற்பனையாளர். 
frost -nail , n . உறைபனியில் வழுக்கி விழாதபடி குதிரை 

fruit ful , a. செழிப்பான ; ஆக்கவளமுடைய ; செயல்வளம் 
இலாடத்தில் அடிக்கப்பட்டு நீட்டிக்கொண்டிருக்கும் ஆணி ; 

உண்டுபண்ணுகிற ; மகப்பேறளிக்கிற ; இனப்பெருக்க வள 
ப . உறைபனி ஆணியடி . 

முள்ள ; பயன் தருகிற ; ஆதாயமான , நல் ஊதியம் தருகிற ; 

நற்பயனளிக்கிற . 
frost - work , n . கண்ணாடி முதலியவற்றின்மீது உறைபனி 
யால் உண்டான உருவம் . 

frui tion , 1. பயனுகர்வு ; பலனளிப்பு ; பலப்பேறு ; அவா 

நிறைவேற்றம் ; எண்ணம் நிறைவு பெறுதல் ; விரும்பிய 
fros ty , a . உறைபனியால் குளிர்மிக்க ; நடுக்குகிற ; விறைப் 

பொருட்பேறு . 
பான ; உணர்ச்சியார்வமற்ற ; குளிர்மிகுந்த ; வெண்பனியால் 
மூடப்பட்ட ; வெண்பனியால் மூடப்பட்ட தோற்றமுடைய . 

fruit - knife, 11. பழக்கத்தி , பழக் காடியினால் கேடடையாத 

வெள்ளி முதலிய உலோக அலகு கொண்ட கத்தி , 
froth , n . நுரை ; குமிழிகளின் தொகுதி ; நீர்மத்திலுள்ள கசடு ; 
பயனற்ற பொருள் ; வெட்டிப்பேச்சு ; U. நுரை பொங்கு ; 

fruit less , a . கனிகொடுக்காத ; ஆதாயமற்ற ; பயனற்ற ; 
நுரை திரட்டு ; நுரைக்கும்படி செய் . 

பயனளிக்காத ; வீணான ; வெறுமையான ; மலடான . 
froth -blower , n . சாராய வகை குடிப்பவர் . 

fruit - piece, 1. கனி ஓவியம் . 
froth y , a . நுரை நிறைந்த ; நுரை போன்ற ; போலியான ; fruits , n. pl . செடிகொடி விளைவு , பயிர் விளைவு ; நில விளைவு , 
வெறுமையான ; சாரமற்ற , திடமற்ற ; உறுதியற்ற . 

நிலந்தரு வளம் ; முயற்சியின் பலன் , தொழில்வளம் . 
frou - frou , n . உடையின் சலசலப்பு . 

fruit - sugar , n . பழச்சர்க்கரை . 
frow , n . ஹாலந்து நாட்டுப்பெண் . 

fruit - tree, 1. பழமரம் , பழங்களுக்காக வளர்க்கப்படும் மரம் . 
frowrt , n . முகச்சுளிப்பு ; புருவ நெரிப்பு ; கடு நோக்கு ; சினக் fruit y , a. பழஞ் சார்ந்த ; பழச்சுவையுடைய ; கொடிமுந்திரிப் 
குறிப்பு ; வெறுப்புக்காட்டும் தோற்றம் ; விருப்பின்மை தெரி பழச்சுவை தருகிற. 
விக்கும் குறிப்பு ; அச்சுறுத்தும் தோற்றம் ; V. புருவம் சுரி ; frum enty , 11. கோதுமைப்பாற் பிட்டு, உமி நீக்கப்பட்ட 
முகம் கடுகடுத்துக் காட்டு ; விருப்பின்மைக் குறிப்புக்காட்டு ; கோதுமையைப் பாலில் கொதிக்கவைத்து இலவங்கப்பட்டை 
சினக்குறிப்புக்காட்டு ; வெறுப்புக்குறிப்புக் காட்டிக் கண்டித் சர்க்கரை முதலியவற்றைச் சேர்த்த பண்ட வகை . 

தடக்கு ; பொருள்கள் வகையில் இன்னாத் தோற்றங்கொள் frump , 11. பழைய அருவருப்பான முறையில் உடையணிந்த 
frown ing , a . அச்சுறுத்துகிற ; சினக்குறிப்புடைய ; வெறுப் பெண் . 
பார்ந்த ; கடுகடுப்பான . 

frustrate , 0. செயல்குலைவி; இடையிட்டுத்தடு ; பண்பு அழி ; 
frowz y , a . கெடு நாற்றமுள்ள , மட்கிய வாடையுடைய ; எதிர்ச்செயலாற்று , ஏமாறுவி ; மலைக்கச்செய் . 
புழுக்கமிக்க ; ஊசிய ; பூஞ்சக்காளம் பிடித்த ; அழுக் frustra tion , 1. எண்ணக்குலைவு ; செயல்குலைவு . 
கடைந்த ; ஒழுங்குபடுத்தப்படாத . 

frus tule , n . இருதடுக்கிதழ்களாலான 

இருதடுக்கிதழ்களாலான ஓடுடைய ஓரணுக் 
froze , v . freeze என்பதன் இறந்த காலம் . 

கடலடி உயிர் . 


417 


frustum 


full-back 


frus tum , 1 . அடிக்கண்டம் ; அடிநுனி தறித்த இடைக் 

கண்டம் ; pl . frus ta . 
frutes cent , a . ( தாவ . ) குத்துச்செடி வகைகளில் மரத்தண்டு 

உடைய . 
frut ex , 11 , மரத்தண்டுடைய குத்துச்செடிவகை . 
frut icose, a , புதர்ச்செடிபோன்ற ; கனிப்பொருள்களில் புதர்ச் 
செடி போன்ற தோற்றமுடைய , 

, 11. முட்டையிலிருந்து வெளிவந்த மீன்குஞ்சுத் திரள் ; 
இரண்டாவது ஆண்டிலுள்ள கடல்மீன் வகை ; தேனீ தவளை 
போலப் பெருவாரியான இனப்பெருக்கமுள்ள உயிரினங்களின் 
குஞ்சுகள் ; குஞ்சுகுறுவாலிகள் தொகுதி ; சிற்றினத்திரள் ; 
சில்லறைப்பொருள் தொகுதி ; ( தொ . ) small fry , மிகச்சிறு 
திறமான உயிர்கள் , 

அற்ப உயிர்கள் , சின்னஞ்சிறு 
குழந்தைகள் . 
fry , 11. பொரித்த கறி ; வறை ; 3. பொரி , வறு . 
fry er , n . மீன்பொரிக்குஞ் சட்டி , கலம் ; மீன்வறு கலம் ; மீன் 

வறுப்பவர் . 
fry ing - pan , 11 . வாணலி, வறுத்தல் பொரித்தலுக்குரிய 
இருப்புச்சட்டி ; ( தொ . ) out of frying pan into fire , கேட்டி 
லிருந்து பேரஞருக்கு , மேலுஞ் சீர்கேடான நிலையில் . 
fub sy , a . தடித்த , பருமனான . 
fuchs ia , 11. நீண்டு தொங்கும் மலர்கள் கொண்ட புதர்ச்செடி 

வசை . 
fuch sine, 11 , ஆழ்ந்த சிவப்புச்சாயமாகும் உப்பு வகை . 
fu coid , a . கடற்பாசி வகை சார்ந்த ; கடற்பாசி போன்ற ; 

( மண் . ) பாறைகள் வகையில் கடற்பாசித்தடம் உடைய . 
fuc us , 11. கடற்பாசி வகை . 
fud dle, 11. குடிமயக்கம் , போதை ; குழப்பம் ; 3. அடிக்கடி 

குடி , வெறிக்கச்செய் ; குழப்பு , உணர்வு மழுங்கச்செய் . 
fudd ler , 11. மிடாக்குடியன் . 
fudge , 11. பொருளற்ற செய்தி ; மடத்தனம் ; பத்திரிகையில் 
கடைசி நேரம் புகுத்தப்பட்ட செய்தி ; கடைசி நேரம் புகுத்து 
வதற்காக விடப்பட்ட இடம் ; பால் சர்க்கரை கலந்த மென்மை 
யான இனிப்புத் தின்பண்ட வகை ; int . மடத்தனம் ! 
மண்ணாங்கட்டி ! 
fudge , n . ஒட்டவைத்த பகுதி ; U. இணைத்துப்பொருத்து ; 
ஒட்டுப்போட்டுச் 

சீர்ப்படுத்து ; நேர்மையற்ற வழியில் 
உருவாக்கு ; நேர்மையற்ற முறைகளைக் கையாளு. 
Fuehr er , ( செர் . ) 1. தலைவர் , முதல்வர் . 
fu el , 11. விறகு ; எரிபொருள் ; உணர்ச்சிக்கு ஈடுசெலுத்தும் 
பொருள் ; உணர்ச்சியைப் பெருக்கும் பொருள் ; 3. தீக்கு 
எரிபொருள் இடு ; எரிபொருள் பெறு . 
fug , 11. புழுக்கம் , மூலைமுடுக்கில் பொதிந்துள்ள தூசி ; 

10. புழுக்கமான சூழ்நிலையை இனிதாக நுகர் . 
fuga cious , a. நிலையற்ற , விரைந்தோடுகிற ; எளிதில் மறை 

கிற , கைக்கொள்ளுதற்கரிய , எளிதில் கிடைத்தற்கு இயலாத . 
fug al , a . பலவோசை உருப்படி சார்ந்த . 
fu gitive , 11. நாடு கடத்தப்பட்டவர் ; நாடோடி ; அகதி , நாடு 
விட்டு நாட்டில் அடைக்கலம் புகுபவர் ; தப்பியோடியவர் , 
ஆள்வோர் காப்பிலிருந்தோ தண்டனையிலிருந்தோ பகைமையி 
லிருந்தோ இடரிலிருந்தோ தப்பி ஒளிந்தோடித் திரிபவர் ; 
a . தப்பி ஓடுகிற , பிழைத்தோடி வந்த, ஓடிவிட்ட ; கணக் 
தோறும் மாறுகிற ; நிலையற்ற ; கணநின்று மறைகிற ; 
விரைந்து பட்டுப்போகிற ; இலக்கியவகையில் நிலையுடைப் 
பயனற்ற ; கணநிலைச்சுவையுடைய . 
fu gle , v . படைத்துறைப்பயிற்சி முன்மாதிரி இயக்குநராகச் 

செயலாற்று . 
fu gleman , n . பயிற்சி இயக்குநர் , படைப்பிரிவின் பயிற்சி 
களின் பொது இயக்க முன்மாதிரியாக முன் நின்று இயக்கு 
பவர் ; இயக்குநர் , முதல்வர் , கருத்துரைப் பேராளர் ; அமைப் 
பாளர் ; pl. fa glemen . 

53 


fugue, 11. பலவோசை உருப்படி ; இடமாற்றத்துடன் ஏற்படும் 

நினைவிழப்பு ; U. பலவோசைப்பாடல் இயற்று அல்லது பாடு . 
Fuhr er , ( செர் . ) 1. = Fuehrer . 
ful cra , n . ( தாவ . ) துணையுறுப்புக்கள் , தளிரிழைகள் புடைச் 

செதிள்கள் போன்ற துணைவளர்ச்சிகள் . 
ful crum , 11. மிண்டு , தாங்குநிலை ஆதாரம் ; ( இய . ) மிண்டிப் 
பட்டடை ; நெம்புகோலின் இயக்க ஆதாரம் ; செல்வாக்குக் 
குரிய ஊடுதுணை , ஆற்றல் இயக்கும் உறுதுணைவர் . 
fulkl , . நிறைவேற்று ; நிறைவுபடுத்து ; தீர்வுசெய் ; 
தீர்த்துவை ; செய்துமுடி , செயற்படுத்து ; விதிகள் கட்டுப் 
பாடுகள் வகையில் முற்றிலும் இசைவுறச்செயலாற்று ; 
முடிவுக்குக் கொண்டுவா ; நிறைவு செய் . 
fulfil ment , 11. நிறைவேற்றம் ; நிறைவான முழுவினைமுறை ; 

செயல் முடிவு , செயல் தீர்வு . 
ful gent , a , ( செய் . ) ஒளிமிக்க ; சுடரிடுகிற . 
ful gural , a . மின்னல் சார்ந்த . 
fulgura tion , n . மின்னிடும் ஒளி வீச்சு ; மாற்றுத்தெரிவில் 

திடீரென்று முடிவில் தோன்றும் ஒளி . 
ful gurite , 11. மின்னலினால் உருகிக் கண்ணாடிபோல் ஆக்கப் 
பட்ட பாறை ; மணலினுள் இடிசென்றதால் ஏற்பட்ட குழாய் ; 
வெடிப்பொருள் . 
ful ham , n . ( வர . ) மூலைகளில் வலுவாக்கப்பட்ட பகடைக்காய் . 
Ful ham Pal ace , 11. லண்டன் நகரத்துக் கிறித்தவ சமய 

வட்டத் தலைவரின் பணிமனைவிடுதி . 
fuli ginous , a . புகைக்கரி படிந்த ; கருநிற , மங்கலான . 
full1 , n . முழுமை ; உச்சப்படி நிலை , நிறை அளவு ; a . நிரம்பிய ; 
நிறைந்த ; செறிவுற்று நெருங்கிய ; வளமான ; நிரம்பப் 
பெற்ற ; முழுமையான ; பிரிவுறாத ; குறையாத ; முழு அள 
வான ; முழுநிறைவான ; குறைவற்ற ; யாவருமடங்கிய ; யாவும் 
அடங்கிய ; பேரளவு உட்கொண்ட ; பெரும்பான்மை 
அடங்கிய ; பெயர்க்குரிய பண்பெலாம் நிரம்பிய ; சுருக்கப் 
படாத , விளக்கமான ; உருண்டு திரண்ட ; புடைபரந்து 
முளைத்த ; விம்மிதமான ; பொங்கியெழுந்த ; பொங்கித் 
ததும்பிய ; உணர்ச்சி கனிந்த ; ஊக்கம் ததும்பிய ; முழுதும் 
ஆழ்ந்தீடுபட்ட ; விலக்கின்றி முற்றிலும் கவனத்தைக் 
கவர்ந்த ; ஏராளமான ; போதிய ; தேவைக்கு மேற்பட்ட ; 
முழுதும் பொருத்தமான , மனநிறைவு ஊட்டத்தக்க ; கலப் 
பற்ற ; தூய ; முழக்கமான ; உச்சநிலையான ; இயல்பு முற்றிய ; 
U. நிரப்பு , திரட்டு ; ado . நிரம்ப ; குறைவற ; கணக்காக , 
சரியாக , குறி தவறாமல் ; போதிய அளவில் , தாராளமாக ; 
( தொ . ) full age, வயது வந்த நிலை , இருபத்தொரு வயதிற்கு 
மேற்பட்ட நிலை ; full brother , fall sister , ஒரே தாய் தந்தை 
யருக்குப் பிறந்த உடன்பிறப்பாளர் ; full face , பார்வை 
யாளரை நேரடியாகத் திரும்பிப் பார்க்கிற நிலை ; full moon , 
உவாமதி ; முழு நிலாக்காலம் ; பூர்ணிமை ; full of himself , 
full of his subject , full of the news, தன்னை- தன் 

செய் 
தியை - செய்திகளையன்றி வேறெதுவும் பேசமுடியாத ; full of 
years , நிறைமுதிர் வயதுடைய ; 

full pitch , full toss , 
மட்டைப் பந்தாட்டத்தில் முளை வரையில் நிலத்திற் படாமல் 
வீசப்பட்ட பந்து ; full score, ( இசை . ) இசை நிகழ்ச்சியில் 
குழுவினர் அனைவருக்கும் தேவைப்படும் முழுக்குறிப்பு ; 
full up , நிரம்பித் ததும்பிய , விளிம்பு அளாவிய ; in a full 
house , பெரும்பான்மையான உறுப்பினர்கள் வ . துள்ள 
மன்றக் கூட்டத்தில் ; in full , முழுமையாக ; in fall cry , 
வேட்டையில் ஒன்றுபட்ட முழக்கத்துடன் , ஒன்றுபட்ட 
ஆர்வத்துடன் ; in full swing , செயற்றிற உச்ச நிலையில் ; 
of the full blood , தூய்மையான மரபுடைய , கலப்பினம் 
இல்லாத ; to the full , முழுதும் . 
full , 3. பெட்டிபோடு , தூய்மை செய்து தடிப்பாக்கு . 
full age , n. துணிகளுக்குப் பெட்டிபோடக் கட்டணம் . 
full - aged , a . வயதடைந்த , பருவமெய்திய , உரிமை வயது 

அடைந்த . 
full - back , n . கால்பந்தாட்டத்தில் இலக்கெல்லையிலுள்ள 
பின்புற ஆட்டக்காரர் . 


( 


410 

fundament 
full - blast 
full - blast, n . முழுச்செயற்பாடு ; ads . உச்ச அளவு ஆற்ற ful mine , v . ( செய் . ) மின்னல் இயக்கு ; இடியியக்கு ; இடி 
லோடும் விரைவோடும் . 

முழக்கஞ் செய் ; முழங்கி ஆரவாரஞ் செய் . 
full - blooded , a . இனக் கலப்பற்ற ; ஊக்கமுள்ள , மன fulmin ic , a . வெடியுப்புக் கலவைவகை சார்ந்த . 
மார்ந்த , புலனுணர்ச்சி இன்பங்களில் அவா மிகுந்த . 

fulmin ic acid , 11. வெடியுப்புக்காடிக் கலவை வகை . 
full - blown , a . முழுதலர்ந்த ; முற்றிலும் பெருக்கமுற்ற . ful ness , 1. = fullness . 
full - bodied , a . திட்பமான , பொருட்செறிவான , குணம் ful some, a . உவட்டுகிற , தெவிட்டுகிற . 
நிறைந்த . 

ful vous , a . ( தாவ . ) செம்மஞ்சள் நிறமுள்ள , பழுப்பு நிறமான 
full - bottomed , a . பொய் மயிர்க்குல்லாய் வகையில் பின்னால் 

fumade , n . புகையூட்டிப் பக்குவஞ்செய்யப்பட்ட சிறுமீன் 
நீண்டு தொங்குகிற . 

வகை. 
full - bound , a . அட்டைகளும் பின்புறமும் முற்றிலும் மூடிக் 

fum arole , 1. எரிமலைக் குவட்டில் ஆவி வெளிப்படும் பிளவு . 
சுட்டப்பட்ட . 

fum ble , n . குளறுபடி முயற்சி , தவறான முயற்சி ; 3. தட்டித் 
full - circle , ado . முழு வட்டமாக . 

தடவு , தேடித்தடுமாறு ; அச்சத்தோடு செய் ; நடுக்கத்துடன் 
full dress , a . சடங்கு ஆடையுடுத்த . 

கையாளு, தெளிவின்றிப் பேசு ; ( தொ . ) fumble the ball , 
full - dress debate, n . பாராளுமன்றத்தில் முக்கியமான பந்தினைத் தடுப்பதில் தடுமாறு . 
செய்திகள் குறித்துக் கட்சித்தலைவர்கள் செய்யும் முழுவா தம் . 

fume , n . ஆவி ; நறுமணப் புகை ; நீரியல் ஆவி , இரைப் 
full er 1 , n . ஆடைகளுக்குப் பெட்டி போடுபவர் , வண்ணார் ; பையினின்று மூளைக்குச்செல்வதாகக் கருதப்படும் கெடுதலான 
( தொ . ) fuller s earth , வண்ணான் காரம் . 

ஆவி ; கிளர்ச்சி , எழுச்சி ; சீற்றம் ; மனவெப்பு ; மன எழுச்சி 
full er , n . இரும்பை உருவாக்கும் பள்ளமுள்ள கருவி ; மிக்கவர் ; சிறப்பற்ற செய்தி ; போலிப் பெருமை ; . நறு 

இரும்பை உருவாக்குங் கருவியால் குதிரை இலாடங்களிற் மணப்புகை எழுப்பு ; நறுமணம் ஊட்டு , வேதியியல் இயை 
செய்யப்படும் பள்ளம் ; V. இரும்பை உருவாக்கும் கருவியைக் பால் புகையெழுப்பு ; புகை வெளிவிடு , ஆவி வெளிவிடு ; 
குதிரை இலாடத்திற் பதியவை . 

எழு ; வெளியிடப்பெறு ; சினங்கொள் ; சிடுசிடுப்புக்கொள் ; 
full - face , full - faced , a . பரந்த முகங்கொண்ட ; அச்சு 

பொறுமையிழந்து படபடப்புக் காட்டு , துடிதுடி . 
வகையில் பெரிய எழுத்துக்களையுடைய ; பார்வையாளர் fum igant , n . புகையுண்டாக்கும் பொருள் . 
பக்கம் முற்றிலும் திரும்பிய . 

fum igate , v . புகையூட்டு , புகையூட்டித் தூய்மை செய் ; 
full - fash ioned , a . ஆடைகள் காலுறைகள் வகையில் உட நறுமணப் புகையூட்டு . 
லமைப்புடன் பொருந்திய . 

fumiga tion , n . புகையூட்டித் தூய்மை செய்தல் . 
full - fed , a . வயிறார உண்ட , தெவிட்டும்வரை உண்ட . 

fumi gator , 1. புகையூட்டித் தூய்மை செய்வதற்குரிய கருவி . 
full - fledged , a . முழுதும் இறக்கை முளைத்த ; முழு வளர்ச்சி 

fum itory , n . மருந்துகளில் முன்னர்ப் பயன்படுத்தப்பட்ட 
யுற்ற ; முழு உறுப்பினர் நிலையடைந்த . 

மூலிகைவகை . 
full - grown , a . முழு வளர்ச்சி பெற்ற , முதிர்வு பெற்ற , 

fumos ity , 11. புகை வெளிவரும் நிலை ; மூச்சு வெளிவிடுதல் , 
பருவம் அடைந்த . 

உணவு அல்லது குடியினால் உண்டாகும் முடைநாற்ற மூச்சு . 
full - hearted , a . ஆழ்ந்த உணர்ச்சிகளால் தூண்டப்பட்ட ; fun , n . வேடிக்கை விளையாட்டு ; கேளிக்கை ; விகடம் ; நகை 
ஆர்வமுள்ள , சுறுசுறுப்புள்ள , 

நம்பிக்கையான , 

துணி 

யாட்டம் ; கோமாளித்தனம் ; ( தொ . ) for fun , in fun , விளை 
வுடைய , உரமார்ந்த . 

யாட்டாக , வேடிக்கையாக ; is good fun , is great fun , பெரு 
full ing -mill , n . கம்பளித்துணி வெளுக்கும் ஆலை . 

வேடிக்கை , மிக்க மகிழ்ச்சிக்குரிய செய்தி ; make fun of , poke 
full - length , 11. முழு நீள உருவ அளவுடைய ஓவியம் : a . முழு 

fun at , ஏளனஞ் செய் , இகழ்ந்து நகையாடு . 
நீள அளவுடைய ; adu . முழு அளவாக நீண்டுள்ள நிலையில் . funam bulist , n , கழைக்கூத்தாடி , கயிற்றின்மேல் நடப்பவர் . 
full - mouthed , a . கால்நடை வகையில் முழு நிறைவான 

func tion , n. வினை , வினை செயல் ; செய்கடமை , சமய வினை 
பற்களுள்ள ; நாய்கள் வகையில் உரத்துக் குரைக்கிற ; முழக்க முறை ; நடைமுறைச்சடங்கு ; நிகழ்ச்சிமுறை ; ( கண . ) சார்பு 
மான ; உரத்துப்பேசுகிற ; ஊக்கமுள்ள . 

முறை எண் , உறுப்பெண் மதிப்பைச் சார்ந்து மாறுபடும் 
full ness , 11. நிறைவு ; முழுமை , செழிப்பு நிரம்பிய தன்மை ; 

இயல்புடைய எண்தொடர் ; V. செயற்படு ; செயலாற்று ; 
( தொ . ) fullness of time , வரையறுக்கப்பட்ட காலம் , உரிய 

கடனாற்று . 

func tional , a . நடைமுறை சார்ந்த ; உறுப்புக்களின் இயக்கக் 
full - orbed , a . முழுநிறை ஒளிவட்ட வடிவுடைய . 

கூறு சார்ந்த ; உறுப்பியக்கத்தைப் பாதிக்கிற ; இயல்பான 

செயல் முறையுடைய ; ( கண . ) சார்புமுறை எண்ணுக்குரிய . 
full - page , a . முழுப்பக்கமும் நிறைந்த . 
full - speed , full - split , adu . முழு வேகமும் ஊக்கமுங் 

func tionary , n . பணித்துறை மேலாள் , அதிகாரி ; a . பணித் 

துறையைச் சார்ந்த ; கடமையாற்றுகிற . 
கொண்டு . 

func tionate , v . செயற்படு ; செயலாற்று ; கடனாற்று . 
full - throat ed , a . முழுக் குரலாற்றலொடு பாடுகிற . 
full - tilt , adv . = full - speed . 

func tionless , a . தொழிலற்ற , செயல்முறை இல்லாத . 

fund , 11. நிதி , ஏமவைப்பு ; மூல முதல் , வேண்டும்போது 
full - time, a . வேலைநேரம் முழுதும் பணியாற்றுகிற . 

எடுப்பதற்குரிய மூலநிதிக் குவை ; ஒதுக்கு நிதி , குறிப்பிட்ட 
ful ] - timer , n . பள்ளியில் முழுநேரம் படிக்கும் மாணவர் . 
full - voiced , a . = full - throated . 

நோக்கத்துக்காக ஒதுக்கி வைக்கப்பட்ட 

பணக் குவை ; 

சேமிப்பு நிதி ; நிதிவளம் ; 3. நிலவர வைப்புமுதலாக மாற்று ; 
full y , adu . முழுதும் , நிறைவாக . 

மூலநிதியில் இடு ; அரசியல் சேமநிதியில் முதலீடுசெய் ; 
ful mar , 11. கடற்பறவை வகை . 

சேமி , திரட்டி வை ; ( தொ . ) sinking fund , பொதுக்கடன் 
ful minant , a . வெடிக்கிற , திடீரென்று தோன்றுகிற . 

அமைப்பு நிதி , அரசியல் அல்லது கூட்டு நிறுவனத்துக்குரிய 
ful minate ; v . மின்னு , மின்னல்போல் ஒளிவிடு ; வெடி , 

பொதுக் கடனைப் படிப்படியாகத் தீர்க்கும்படி ஒதுக்கிச் 
இடி , ஓசையுடன் வெடி ; உரத்துக்கண்டி , கடுமையாகக் சேமிக்கப்படும் நிதி ; the sinking fund , பொதுக்கடனடைப்பு 
கண்டித்து எழுது ; கண்டன ஆணை பிறப்பி . 

நிதிக்காக ஒதுக்கப்படும் வருமான மிகை . 
ful minating , a . ஓசையுடன் வெடிக்கிற . 

fund able , a . சேம நிதியாக அல்லது சேம நிதிப்பத்திரங் 
fulmina tion , 11. இடியிடித்தல் ; வெடித்தல் ; 

வெடித்தல் ; கண்டனம் 

களாக மாற்றக்கூடிய . 
செய்தல் . 

fun dament , 1. பிட்டம் . 


காலம் . 


419 


fundamental 


Furry Dance 


fundamen tal , n . அடிப்படைக்கூறு ; உயிர்நிலைப் பகுதி ; 
ஒத்தியைவு இசையின் மூலச் சுரம் ; a . அடிப்படை சார்ந்த , 
மூலா தாரமான ; அடித்தளமாய் அமைந்த ; இன்றியமையாத ; 
கருமூலமான ; சிறப்புடைய . 
fundament alism , 1. மாறா மரபேற்புக்கோட்பாடு , விவிலிய 
நூலிற் கூறப்பட்டதை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் 
கோட்பாடு . 
fundament alist , 11. மாறா மரபேற்புக் கோட்பாட்டாளர் ; 
விவிலிய நூலிற் கூறப்பட்டதை அவ்வாறே ஏற்றுக் 
கொள்ளும் கோட்பாட்டாளர் . 
fundamen tals , n. pl . அடிப்படை விதிகள் ; மூலாதாரக் 

கூறுகள் ; அமைப்பின் அடிப்படைத் தத்துவங்கள் . 
fund ed , a . பொதுநிதியில் முதலீடு செய்யப்பட்ட , சேமநிதிப் 

பத்திரங்களாக உள்ள . 
fund - holder , 1. அரசாங்கக் கடன்சேமிப்பு நிதியில் முதலீடு 

செய்பவர் . 
fund less , a . பொருள்வருவாய் இல்லாத ; உருப்பொருளற்ற . 
funds , n . pl . பணவசதிகள் ; ( தொ . ) the funds , அரசாங்கக் 

கடன் சேமிப்பு நிதி . 
fune bral , fune brial , a . இழவுவினை சார்ந்த . 
fun eral , n . இழவுவினை , ஈமச்சடங்கு ; பிண ஊர்வலம் ; a . 

இழவுவினைக்குரிய . 
fu nerary , a . இழவுவினைக்கு ஏற்ற . 
fune real , a . இழவுவினைக்குப் பொருந்திய ; துயரார்ந்த ; 

புலம்புதற்குரிய . 
fung al , a . காளானைச் சார்ந்த . 
fun gible, a . ( சட் . ) அழிமாற்றான , சரிசம அளவு மாற்றாகக் 

கொடுக்கக்கூடிய . 
fun gicide , 11. காளான் கொல்லி . 
fun giform , a . காளான் வடிவுடைய ; நாய்க்குடை வடிவம் 

போன்ற . 
fung oid , a . காளான் போன்ற , நாய்க்குடையின் தன்மை 

யுடைய . 
fungos ity , n . காளான் போன்ற தன்மை ; மென்மை ; 

நிலையற்ற தன்மை . 
fung ous , a . காளான் சார்ந்த , காளான் இயல்புடைய ; 
காளான்போல் தோன்றுகிற ; நிலையில்லாத மென்மை 
வாய்ந்த , பஞ்சுபோன்ற . 
fung us , n . காளான் , நாய்க்குடை ; ( தாவ . ) மட்கிய உயிர்ப் 
பொருள்மீது வளரும் பாசியமற்ற குறிமறையினச் செடி 
யினம் ; திடீரெனத் தோன்றி வளருஞ் செடியினம் ; ( மரு . ) 
கடற்பஞ்சுபோன்ற நோய்த்தன்மையான வளர்ச்சி ; மீனின் 
தோல் நோய் ; pl . fung i . 
fu nicle , 11. சிறு கயிறு . 
funic ular , a . கயிறு சார்ந்த , கயிற்றின் இழுப்பாற்றலுக்கு 
உரிய ; ( தொ . ) funicular railway , வலிய கயிற்றினால் 

இயங்குகிற புகைவண்டி . 
funk , 11. அச்சம் ; கோழை ; 3. அஞ்சிப் பின்வாங்கு ; கோழைத் 
தனங் காட்டு ; வேலை செய்யாது தட்டிக்கழி ; பணி தவிர்க்கச் 
சூழ்ச்சிசெய் . 
funk - hole, n . போர்க்களப் பாதுகாப்புக்குழி ; தோண்டுதற் 

பணி தலைக்கீடு . 
funn el , 1. பெய்குழல் ; புகை வாயில் . 
funn elled , a . புனல் வடிவான , ஊற்றுவாயினையுடைய . 
funn iment , n . வேடிக்கைப் பேச்சு , விகடம் . 
funn y n . படகு வலிப்பவர் ஒருவர்மட்டும் செல்லக்கூடிய 

குறும்படகு வகை . 
funn y , a . வேடிக்கையான , கேலியான ; விந்தையான , 

வினோதமான ; புதிர்வாய்ந்த , விளங்காத . 
funn y - bone, n. முழங்கை மூட்டெலும்பு . 
funn y - man , n . விகடர் . 


fur , n. விலங்கின் மென்மயிர் ; குறுமென் மயிர்த்தோல் ; 
நோயாளி நாவிற் படரும் வெண்படலம் ; கொதி கலங்களி 
னுட் படியும் சுண்ணக்கரியகைச் சத்து ; U. குறுமென்மயிர் 
போர்த்து ; குறுமென்மயிராடை அணிவி ; குறுமென்மயிர் 
போர்த்தப்பெறு ; குறுமென் மயிரத்தோல் கரைவரியமை ; 
கொதிகலத்தினுள் சுண்ணக்கரியகை படிவி ; கொதிகலத்தி 
னுட் சுண்ணக்கரியகை படி ; நோயாளியின் நாவின்மீது 
வெண்படலம் படர்வி ; வேம்பாவின் பொருக்கு அகற்றித் 
துப்புரவுசெய் ; நிலத்தளப் பிளவுகளில் மரத்துண்டுகளைச் 
செருகித் தளத்தைச் சமப்படுத்து ; ( தொ . ) make the fur fly , 
குழப்பமுண்டாக்கு , தொந்தரவு விளை . 
furb elow , n . கொய்சகம் , பாவாடையின் மடிப்புக்கள் 
கொண்ட விளிம்பு ; சுருங்கிப்போன கடற்பாசி வகை ; U. 
மடிப்புக்கள் தைத்து அழகுசெய் . 
furb elows, n . pl . பகட்டணிமணிகள் . 
furb ish , . துருநீக்கு ; மெருகேற்று ; புதுக்கு . 
furc ate , a . கவடுள்ள ; கவைமுள் போன்ற , 
furcate ?, 0. கவடுபடச்செய் ; பிரி . 
fur fur , n . பொடுகு , வழுக்கை . 
furfura ceous , a . சொரசொரப்பான தோலுடைய , செதி 
ளுடைய ; பொடுகுபோன்ற ; ( தாவ . ) உமிபோன்ற செதிள் 
களால் மூடப்பட்ட . 
Fur ies , 1. 11. கிரேக்க புராணக் கதைகளில் பழிக்குப் பழி 

வாங்கும் தெய்வமகளிர் மூவர் . 
fur ies , n . pl . பழிவாங்கும் ஆற்றல்கள் ; கழிவிரக்க எண்ணத் 

துயர்கள் . 
fur ious , a . சீற்றங்கொண்ட ; கொந்தளிப்பான ; வெறி 

கொண்ட . 
furl , ப . மடக்கிக் கட்டிவை ; மடித்து வை ; விடு ; சுருள்வுறு ; 

மடிப்புறு . 
furl ong , n . ஒரு கல்தொலைவில் எட்டில் ஒரு கூறு ; 220 கஜ 

நீளம் . 
furl ough , 11. போர்வீரரின் விடுப்புக்காலம் . 
furm enty , furm ety , furm ity , 11. = frumenty . 
furn ace , n . உலை , உலைக்களம் ; சூளை ; வெப்பமான இடம் ; 
வெப்பக் குழாய்கள் மூலம் கட்டிடத்தைச் சூடாக்குவதற்கான 
மூடப்பட்ட கணப்பு அடுப்புள்ள இடம் ; கடுஞ்சோ தனை ; 
3. உலைக்களத்திற் சூடாக்கு . 
furn ish , 3. அமைத்துக்கொடு ; ஏற்படுத்திக்கொடு ; அளி ; 
தட்டுமுட்டுச் சாமான்கள் கொண்டு வீட்டினை நிறைவு செய் ; 
தருவி ; பொருத்து ; அணிமணிபூட்டு . 
fur nished , a . தட்டுமுட்டுப்பொருள்கள் அமைக்கப்பட்டுள்ள . 
fur nishings , n . pl . வீட்டிலுள்ள தட்டுமுட்டுச் சாமான்கள் . 
furn iture, 11. தட்டுமுட்டுப் பொருட்கள் ; குதிரைக்குரிய 

சேண முதலிய கருவிப்பொருள்கள் . 
furor e , n . ஆர்வப்பாராட்டு ; பற்றார்வ வெறி , கிறுக்கு . 
furr ier , 11. மென்மயிர்த்தோல் வாணிகஞ் செய்பவர் ; மென் 

மயிர்த்தோல் வேலைசெய்பவர் . 
furr ing , n . கப்பலின் பக்கங்களில் மரப்பலகைகளை ஒன்றன் 

மேல் ஒன்றாக இரண்டடுக்குகளாகப் பொருத்துதல் . 
fu rrow , n . உழுசால் ; கப்பல் செல்தடம் ; சக்கரம் சென்று 
தேய்ந்த வண்டித்தடம் , சுவடு ; மடிப்பு , ஆழ்வடு , விளிம்புப் 
பல் வடு ; சுரிப்பு ; மலைத்தொடர்களுக்கிடையேயுள்ள பள்ளத் 
தாக்கு ; 3. உழு ; வரிவரியாக நீண்ட பள்ளங்களாக்கு ; 
சுரிப்புப்படச் செய் . 
u rrow - slice , n . உழுசாலினாற் பெயர்த்துத் தள்ளப்பட்ட 

மண்கட்டி . 
furr y , a . மென்மயிருடன் கூடிய மெல்லிய விலங்குத் தோலி 
னாலான ; மென்மயிர்த்தோலினால் செய்யப்பட்ட 

ஆடை 
அணிந்த ; மென்மயிர்த் தோலினால் மூடப்பட்ட . 
Furr y Dance , n . கார்ன்வாலில் மே மாதம் எட்டாம் நாள் 
கொண்டாடப்படும் பழைய தெருக்கூத்துவகை . 


( 


420 
furs 

fytte 
furs, n . pl . விலங்கு வகைகளின் குறுமென்மயிர் அடர்ந்த fu sionism , 11. கூட்டிணைப்பினை ஆதரிக்குங் கோட்பாடு . 
தோல்கள் ; குறுமென்மயிர் அடர்ந்த தோலாடைகள் ; குறு 

fu sionist, n . கூட்டிணைப்பாதரவாளர் , கூட்டிணைப்பினை 
மென்மயிர்த்தோல் உள்வரி அல்லது கரை வரியாக இணைந்த 

ஆதரிக்குங் கோட்பாட்டாளர் . 
டைகள் . 

fuss , 11. பரபரப்பு ; மட்டுமீறிய அமளி ; பகட்டாரவாரம் ; 
furth er , a . மிகையான , கூடுதலான , மிகுதிப்படியான ; 

நரம்புத்துடிப்பு , படபடப்பு ; அற்பகாரியத்துக்கான வெற் 
இன்னும் ஒருபடி மேற்சென்ற ; இன்னும் தொலைவான , 

றார்ப்பரிப்பு ; மட்டுமீறிய நுணுக்க அகல்விரிவு ; V. படபடப் 
அணிமையல்லாத ; U. ஊக்கமூட்டு , துணை தந்து மேம்படுத்து , 

புறு ; அற்ப காரியத்துக்கான வெற்றார்ப்பரிப்புச்செய் ; குழப்பம் 
ஆதரவாற் பேணி வளரச்செய் ; ads . இனியும் , இனிமேலும் ; 

உண்டாக்கு ; குழம்பித் தொல்லைப்படுத்து . 
இன்னும் மிகுதியாக , இதுமட்டுமல்லாமல் , இன்னொரு வகை 

fuss - pot , n . வீண் ஆர்ப்பாட்டக்காரர் , பொருளல்லதைப் 
யிலும் ; அன்றியும் . 

பெரிதுபடுத்துபவர் . 
fur therance , n . உதவி , துணை ; நிறைவேற்றுதல் . 

fust , n . மட்கிய நாற்றம் ; தூணின் நடுப்பகுதி ; V. பூஞ்சக் 
fur therer , n . முன்னேற்றுபவர் . 

காளான் பிடி ; மட்கல் நாற்றமடி ; மிடாநாற்றம் வீசு . 
fur thermore , adv . இன்னமும் , மேலும் , அல்லாமலும் , 
அன்றியும் . 

fustanell a , 1. இக்காலக் கிரேக்க நாட்டு ஆடவர் அணியும் 
fur thermost , a . உறுதொலைவிலுள்ள , தொலைக்கோடியில் வெள்ளைக் குறுங்காற் சட்டை . 
உள்ள . 

fus tian , 11. பருத்தியாலான கருநிற மணித்துவாலைத் துணி ; 
fur thersome , a . உதவுகிற , சாதகமான , துடுக்கான . 

வீண்பகட்டான பேச்சு ; வீறாப்பான எழுத்து ; தற்பெருமை ; 
furth est , a . , adv . = farthest . 

a . தடித்த சருச்சரையுள்ள பருத்தித்துணியாற் செய்யப்பட்ட ; 
furt ive , a . கள்ளத்தனமான , திருட்டுத்தனமான ; ஒளிவு பகட்டான . 
மறைவாகச் செயலாற்றுகிற , கபடமான . 

fus tic , n . மஞ்சள் நிறச் சாயம் தரும் இருவகை மரக்கட்டை 
fur uncle, n . கட்டி ; கழலை . 

களில் ஒன்று ; மரவகைகளிலிருந்து எடுக்கப்படும் மஞ்சள் 
fur y , n . சீற்றம் ; கொடுவெறி ; போரில் மூர்க்கமான பாய்ச்சல் ; 
சாயம் . 
வானிலைச்சீற்றம் , நோய்க் கொடுமை ; ஆண்மாரி ; பழிகாரி , 

fus tigate, v . குண்டாந்தடியால் அடி . 
சண்டைக்காரி . 

fus ty , a . ஊசிப்போன ; காளான் படிந்த ; மட்கட் நாற்ற 
furze , 1. தரிசு நிலங்களில் வளரும் மஞ்சள் நிற மலர்கள் 

மான ; பழைய . 
கொண்ட பசுமைமாறா முட்செடிவகை . 

fut , n . படார் ஒலி ; adu . படாரென்று . 
furz y , a . முட்செடி வகை நிரம்பிய . 

futch el, futch ell, n . வண்டியின் குறுக்குச் சட்டத்தைத் 
fus cous , a . ( தாவ . ) மங்கல் நிறமுள்ள ; இருளார்ந்த தோற்ற 

தாங்கும் படுக்கைமட்டமான துண்டுப்பலகை . 
முள்ள . 

futh orc, 11. பழஞ் செர்மானிய எழுத்துமுறை . 
fuse , n . மின்காப்பு எரியிழை , எல்லை மீறிய மின் வலியில் 

fut ile , a. பயனற்ற ; விளைவற்ற ; வீணான ; அற்பமான. 
உருகி இடர் தடுத்துக்காக்கும் மின் இடையிணைப்பான உருகு 
கம்பி ; 3. கடுவெப்பினால் உருக்கி இளக்கு ; கடுவெப்பினால் 

futil ity , n . பயனின்மை . 
உருகி இளகு ; கலந்தொன்றாக்கு ; கலந்திணைவுறு ; திரித்தறிய futt ock , n. கப்பல் தரையில் பாவியுள்ள மரப்பலகைகளுக்கும் 
முடியாமல் ஒன்றுபடுத்து ; திரித்தறிய முடியாமல் ஒன்றாகு . உச்சியிலுள்ள மரப்பலகைகளுக்கும் இடையேயுள்ள பலகை 

களில் ஒன்று . 
fuse , n . குண்டு சுரங்கவெடி ஆகியவற்றின் எரியூட்டிணைப்பு ; 
எரியிணைப்புக்குழாய் , எரியிணைப்புத் திரி , எரியுறை ; தாமத 

fu ture, n, எதிர்காலம் ; வருங்கால வாழ்வு ; வருங்கால நிலை ; 
எரியூட்டுப் பொறியமைவு ; காந்தத்தால் அல்லது அதிர் ஆளின் வருங்கால வாய்ப்பு நலங்கள் ; நாட்டின் வருங்கால 
வினால் எரியூட்டுதற்குரிய பொறியமைவு ; 3. எரியிணைப்பு வளநிலை ; மண இணைவுறுதி செய்யப்பட்டவர் ; ( இலக் . ) 
அமைவை இயக்கு . 

வினைகுறிக்கும் 

வருங்காலம் ; a. வருங்காலத்துக்குரிய ; 
fusee , 1 , மணிப்பொறியிலுள்ள கூம்புருவ வட்டு ; குதிரையின் 

( இலக் . ) வரப்போகும் நிகழ்ச்சியைக் குறிக்கிற ; ( தொ . ) 
அடிமுட்டு எலும்பில் ஏற்படும் கட்டி ; சுருட்டினைக் காற்றிற் 

for the future , in future, இனிமேல் ; இதுமுதல் . 
பற்றவைப்பதற்கான பெரிய தலைப்புள்ள தீக்குச்சி . 

fut ureless , a . வருங்கால வளர்ச்சி வாய்ப்புக்களற்ற . 
fus elage , n . வானூர்தியின் கட்டுமானச் சட்டம் . 

fu tures , n. pl . வாணிகத்துறையில் கைமாற்றத்தை வருங் 
fus eloil , 11. சாராயம் புளிக்கும்போது சிறு அளவில் தோன்றிச் 

காலத்துக்கெனக் குறித்துக்கொண்டு வாங்கவும் விற்கவும் 
சாராயத்தை நச்சுப்பொருளாக்கும் வெறியங்களின் கலவை . 

படும் சரக்குகள் . 
fusibil ity , n. உருகியிளகுந் தன்மை , எளிதில் உருகுந் திற fulturism , n. கலை இலக்கியத்துறைகளில் புரட்சியாக மரபு. 
அளவு . 

அறுத்துத் தற்குறிப்பேற்றமான குறிப்பு அடையாளக் 
fu sible , a . உருகி இளகக்கூடிய ; எளிதில் உருகியிளகுக் குறிகளை மேற்கொள்ளும் இக்கால முறை . 
தன்மையுள்ள . 

fu turist , 1. விவிலிய ஏட்டுப் பழைய ஏற்பாட்டிற் கூறப்பட்ட 
fus iform , a . ( தாவ . ) இருமுனைகளிலும் ஒடுங்கிச் சுருட்டுப் வருங்கால நிகழ்ச்சிகள் வாய்க்கும் என்ற கோட்பாட்டாளர் . 
போன்ற வடிவுள்ள . 

futur ity , n . எதிர்காலம் ; எதிர்கால நிகழ்ச்சிகளின் தொகுதி ; 
fus il , n . பழங்காலச் சிறு துப்பாக்கி வகை . 

எதிர்கால நிலை ; இறந்தபின் உயிரது நிலை . 
fusiliers , n . pl . பழங்காலத் துப்பாக்கிப் படைவீரர் . 

fuzz , 1. எளிதில் ஆவியாகும் அடர்த்தியற்ற பொருள் , பஞ்சு 
fusillade , 1. தொடர் துப்பாக்கி வேட்டு; தொடர் துப்பாக்கி போன்ற தூசு ; பஞ்சுபோன்ற தலைமுடி . 
வேட்டு மூலமான கொலைத்தண்டனை ; V. தொடர் துப்பாக்கி 
வேட்டு வழியே தாக்கு ; தொடர் துப்பாக்கி வேட்டு மூலம் 

fuzz - ball , 11. பந்துபோன்ற விதையுறையுடைய காளான் 
மொத்தமாகக் கொன்றொழி . 
fusing -point , n . உருகும் எல்லைமானம் . 

fuzz y , a . குஞ்சம்போன்ற ; மங்கலான ; தலைமுடி சுருண்ட , 

பஞ்சுபோன்ற . 
fu sion , 11 , உருகியிளகுதல் , உருகிய நிலை ; உருகியிளகிய 
பிழம்பு ; கூட்டுக்கலவை , கலந்து முற்றிலும் ஒன்றுபட்ட 

Fuzz y - wuzzy , n. சூடான் ( Sudan ) நாட்டுப் போர்வீரன். 
பொருள் ; கூட்டிணைவு ; ( தொ. ) fusion bomb , அணுவின் 

fy , fye , int . = fie . 
கருவுட்சிதைவால் ஆற்றல் பெறும் குண்டு வகைகளில் ஒன்று ; fyl fot , n . சுவஸ்திகை . 
நீர்வளிக்குண்டு . 

fytte , 11. செய்யுட்கூறு , பாடல் ஏட்டின் பகுதி , 


வகை . 


L 


